செந்தமிழ்ச்‌ செற்பிறப்பியல்‌ 
பேரகரமுதலி 


முதன்மடலம்‌ - மூன்றாம்‌ பாகம்‌ 
(உ-ஒள) 


A COMPREHENSIVE 
ETYMOLOGICAL DICTIONARY 
OF THE TAMIL LANGUAGE 


Volume | - Part Ill 


வை. பழனிச்சாமி, இ.ஆ.ப. 
முதன்மைப்‌ பதிப்பாசிரியர்‌ - இயக்குந 
(முழுச்‌ கூடுகல பொறுப்பு) 


செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்‌ 
திட்ட இயக்ககத்திற்காக அச்சடிப்பு : 
உலகத்‌ தமிழாராயசசி நிறுவனம, 
காராமணி, சென்னை - 600 118. 


செ.சொ.பி.அகரமுதலித்திட்ட இயக்கக வெளியூ 0 3, 
முதற்பதிப்பு : கும்பம்‌ (மாசி) தி.பி, ௨0௨௮; மார்ச்சு 1997 


(௦) தமிழ்நாட்டரசு 
A Comprehensive Etymological Dictionary 
of the Tamil Language, Vol.l, 8௩-11 


விலை : உருபா 150.00/- 


குறியீட்டெண்‌ : Colon No. P.J1-], 314” K.M4 


Published by : 

Directorate of Tamil Etymological 
Dictionary Project, 

Govt. Museum Campus, 

Egmore, 

Chennai - 600 008. 


Copies available at : 


International Institute of Tamil Studies, 
Tharamani, 


Chennai - 600 113. 


Type Setting by : 
Savithri Laser 
Chennai 600 028. 


Printed at : 
Udhyam Offset Printers 
Chennai 600 002. 


ட்‌? 
ஆ ஆ தத. ன ப்பின்‌ 
0 செந்த ழ்ச்‌ சொற்பிறப்‌ யல்‌ 
த உட அகரமுதலித்‌ திட்ட இயக்ககத்தை உருவாக்கிய 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்‌ 
'முத்தமிழறிஞர்‌: 


கலைஞர்‌ மு. கருணாநிதி 


. SALI m 


ட சகட அ 


“ஈரெண்கால்‌ மண்டபம்‌ ஈந்தான்‌ கரிகாலன்‌ 
பார்போற்றப்‌ பாவாணர்‌ இல்லத்தார்க்‌ கெம்கலைஞர்‌ 
ஈந்தார்‌ இருபான்‌ இலக்கம்‌ தமிழ்த்தாயோ 
ஆர்ந்துபூ ரித்தாள்‌ அகம்‌. 


“தமிழினம்‌ காக்கும்‌ தலைவர்‌ கலைஞர்‌ 
தமிழ்காக்கும்‌ பாவாணர்‌ சொல்லாய்வு பேணி 
அகர முதலி அருந்திட்டம்‌ கண்டார்‌ 
நிகரின்றி வாழ்க நெடிது” 


தலைமைச்‌ செயலகம்‌ 


மு. கருணாநிதி 
சென்னை - 600 009 


முதலமைச்சர்‌ 


தமிழ்‌ காட்சிக்கு மட்டும்‌ (ஆட்சி மொழி: என்றில்லாமல்‌, மாட்சிமை மிகுந்த 
மகத்தான மொழி என்பதை உணர்த்தும்‌ பொருட்டுக்‌ கழக ஆட்சி, தேவநேயப்‌ பாவாணர்‌ 
அவர்களை இயக்குநராகக்‌ கொண்டு 85.1974 அன்று “செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
அகரமுதலித்‌ திட்ட இயக்ககம்‌” ஒன்றை அமைத்தது. 

ஒவ்வொரு நாளும்‌ வழக்கில்‌ சேர்ந்துவிடும்‌ அந்நிய மொழிச்‌ சொற்களுக்கு 
இணையாகமட்‌ புதிய சொற்களை உருவாக்கித்‌ தமிழின்‌ வளமையை மேன்மைப்படுத்தும்‌ 
உன்னத முயற்சியாய்‌ அது மலர்ந்தது. 

1976ஆம்‌ ஆண்டு கழக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு இப்பணி அன்றைய 
ஆட்சியாளர்களால்‌ ஆற்றுப்படுத்தப்படாமையால்‌ தொய்வுற்றுப்‌ போய்‌ ஏறத்தாழ 28 
ஆண்டுகட்குப்‌ பின்‌ மூன்றாம்‌ தொகுதி வெளியிடும்‌ நிலைக்குத்‌ தள்ளப்பட்டிருக்கிறோம்‌. 

கழக ஆட்சி அமையும்‌ போதெல்லாம்‌ அதுவரை நத்தை வேகத்தில்‌ நகர்ந்த இப்பணி 
முழு மூச்சுடன்‌ முயல்‌ வேகத்தில்‌ முடுக்கி விடப்படும்‌; இது மீண்டும்‌ 1989இல்‌ புதிய 
உத்வேகம்‌ பெற்றது. 1991இல்‌ நூல்‌ அச்சடிக்கும்‌ வேலை நிகழும்‌ போது, மீண்டும்‌ கழக 
ஆட்சி கலைக்கப்‌ பட்டது. இருப்பினும்‌ பெரும்பாலான பணிகள்‌ முடிவுற்றிருந்ததால்‌ 
இரண்டாவது தொகுதியை 1992ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிட முடிந்தது. அதன்பின்‌ 
ஐந்தாண்டுகள்‌ கழிந்த நிலையில்‌ மூன்றாவது தொகுதிக்கு முகவுரை எழுதும்‌ பேற்றினைப்‌ 
பெற்றிருக்கிறேன்‌. 

இயக்ககத்தின்‌ முதல்‌ இயக்குநராகப்‌ பணியேற்று, அரும்பணியாற்றிய பாவாணர்‌ 
அவர்களுக்கு, மரியாதை செலுத்தும்‌ வகையில்‌ அவர்தம்‌ நூல்கள்‌ எல்லாம்‌ 
அரசுடைமையாக்கப்பட்டு, அவரது குடும்பத்தாருக்குப்‌ பரிவுத்‌ தொகையாக அரசின்‌ சார்பில்‌ 
20 இலட்சம்‌ ரூபாயை வழங்கிப்‌ பெருமைப்படுத்தியிருக்கிறோம்‌ என்பது இந்நேர்வில்‌ 
நினைவுகூரத்தக்கது. 

அகர முதலி தொடர்ச்சியாக இனி விரைவில்‌ வெளிவர வேண்டும்‌ என்பதற்காக 
- செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்திட்ட இயக்ககத்தை மேலும்‌ சீரமைத்து, 
நான்கு ஆய்வாளர்கள்‌ உட்படப்‌ பன்னிரண்டு பேர்‌ புதிதாகப்‌ பணிஅமர்த்தப்பட்டு, 
தற்போது பணிகள்‌ துரிதமாக நடைபெற்று வருகின்றன. எனவே, இனிமேல்‌ 
தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தொகுதிகள்‌ வெளிவருவதில்‌ எந்தவிதமான தடையும்‌ 
ஏற்படாது என நம்புகிறேன்‌. மேலும்‌, தமிழ்‌ வளர்ச்சிக்கென்று தனியாக ஒரு அமைச்சகமும்‌ 
ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில்‌ இன்னும்‌ ஐந்தாண்டுக்காலத்திற்குள்‌ அகர முதலியின்‌ 
அனைத்துத்‌ தொகுதிகளும்‌ வெளிவர வேண்டுமென்று எதிர்பார்க்கிறேன்‌. 

இந்த மூன்றாவது தொகுதி 427 பக்கங்களைக்‌ கொண்டு வெளிவருகிறது. உ 
விலிருந்து தொடங்கி ஆய்த எழுத்து (ஃ வரை விளக்கம்‌ இதில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
ஆய்வு சிறப்பான முறையிலே செய்யப்பட்டுள்ளது என்பதற்கு அடையாளமாக ஒரு 
உதாரணம்‌ கூற வேண்டுமேயாஜூல்‌, த 


ஏற்றம்‌ ரோகு, பே. (ய) 


1, மேல்‌ ஏழு! ஈுப்பஈப்பத, as on a ladder, a horse, ascending ; 
2. மேடு? வscent., acchvity 

ல. உயர்கை, கொடியேற்றம்‌; hoisting, as a flag, raising up 

4 


நீர்ப்பெருக்கு; ising, as the flowing tide; “ஆணையாலே யேற்றந்‌ தொடங்காக்‌ 
கடலின்‌” (கம்பரா. நகர்நீ)41) 


௮. புகழ்‌ (திவா)! pis, eulogy 
6. இடிமரம்‌? heavy wooden rammer set to a frame for pounding parched rice 
7, அதிகப்படி; increase, increment 


“மேல்‌ ஏற்றம்‌ ஒரு நாளைக்கு மூன்று மாவாக” (91.1. 1. 129) 
8, மிகுதி! ௦655 “ஏற்றம்‌ நெல்லுக்குறுணி எழுநாழியும்‌” 
இளி ப 


9. மேன்மை: பஃnction, superiority, exaltation, pre-eminence 
“பத்தர்கட்‌ கேற்ற நல்கினீர்‌” (தேவா. 599,6) 

10. நினைவு, remembrance 

7. துணிவு; C௦பாage “ஏற்ற மிலாட்டியென்‌ னேமுற்றாள்‌” 
(தொல்‌, சொல்‌. 347, உரை ) 


ஏற்றமரம்‌! well sweep,picottah. "ஏற்றமிரண்டுளா (திருமந்‌. 2873) 
ம: ஏத்தம்‌: க: ஏத, யாத; தெ: ஏதமு 
(ஏறு-ஏற்று-ஏற்றம்‌ (ச.வி.78) 
என்று பன்னிரண்டு வகையான பொருள்‌ இருப்பதை மேற்கோளோடு 
குறிப்பிடும்போது இதன்‌ தரம்‌ தெரிகிறது. இப்போது நாம்‌ உள்ளிருப்பு! என்று 
சொன்னதும்‌ [Internal Strike/pen-down strike எனப்படும்‌ உள்ளிருப்பு வேலை நிறுத்தம்‌ 
தான்‌ நினைவுக்கு வருகிறது. இக்காலத்தில்‌ உள்ளிருப்பு? க்கு இப்படி ஒரு பொருள்‌ 
இருந்தாலும்‌, வைப்பு நிதி (ரeserve cash) எனும்‌ பொருளையும்‌, கருவூலக்‌ காவல்‌ (watch- 
ing the treasury) ஏனும்‌ பொருளையும்‌ இந்த நரல்‌ தந்திருப்பதை உணர்கிறோம்‌. 

இந்தப்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ளோர்‌ அனைவரும்‌ இலக்கை அடைய முழுமையான 
ஒப்படைப்புடன்‌ செயற்பட்டுக்‌ கடுமையாக உழைக்க வேண்டும்‌. ஏற்கனவே காலம்‌ 
விரயமாகியிருக்கிறது என்கிற எச்சரிக்கை உணர்வை அடிக்கடி மனதில்‌ உச்சரித்துக்‌ 
கொண்டு ஒவ்வொரு நிமிடமும்‌ அரும்‌ பணியாற்ற வேண்டும்‌. 

தமிழ்‌ ஆட்சி மொழி மற்றும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுத்‌ துறை அமைச்சர்‌ முனைவர்‌ 
தமிழ்க்குடிமகன்‌ முனைந்து பாடுபட்டு இந்த உயர்ந்த பணியைச்‌ செய்து முடிப்பார்‌ 
என்ற திடமான நம்பிக்கை எனக்கிருக்கிறது. 

இந்த மூன்றாம்‌ தொகுதி தமிழ்‌ கூறு நல்லுலகத்திற்கும்‌, பிறமொழி 
ஆய்வாளர்களுக்கும்‌ பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை போன்று அமைந்துள்ளது. தொன்மைச்‌ 
சிறப்பில்‌ மலை போல்‌ உயர்ந்திருந்தாலும்‌, புதுமைகளைப்‌ போற்றி உள்‌ வாங்கிக்‌ 
கொள்வதில்‌ கடல்‌ போன்ற ஆழத்தையும்‌ உள்ளடக்கிய உயரிய மொழி நம்‌ தமிழ்‌ 
மொழி என்பதை உணரச்‌ செய்வதாய்‌ இத்தொகுதி விளங்கிட விழைகிறேன்‌. 


250297 கலம்‌ 


கலைமைச்‌ செயலகப்‌ 


முனைவர்‌ மு. தமிழ்க்குடிமகன்‌, ்‌ 
சென்னை -600 009 


எம்‌.ஏ., பிஎச்‌.டி. 


தமிழ்‌ ஆட்சிமொழி மற்றும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுத்‌ 


துறை அமைச்சர்‌ 
முன்னுரை 

சொல்லாய்வறிஞர்‌ ஞா.தேவநேயப்‌ பாவாணர்‌ அவர்களின்‌ வாழ்நாட்‌ பணியாகக்‌ 
கருதப்பட்ட 'சொற்பிறப்பியல்‌ அகரமுதலியின்‌ மூன்றாவது தொகுதி இப்போது 
வெளியிடப்படுகிறது. 19௦7-இல்‌ திராவிட இயக்க அடிப்படை உணர்வோடு வளர்ந்த 
எங்களை அழுத்தமான தனித்தமிழ்‌ நோக்கில்‌ திசை திருப்பிய பாவாணரின்‌ நூலைப்‌ 
பயின்ற என்போல்வார்க்கு நாற்பதாண்டுகட்குப்‌ பின்‌ அவரது நோக்கை நிறைவேற்றும்‌ 
திட்டத்தைச்‌ செயற்படுத்த வாய்ப்புக்‌ கிட்டியுள்ளதை எண்ணி நெஞ்சு நெகிழ்கிறது; 
கண்கள்‌ கசிகின்றன. 

அந்த நினைவோடு இந்த முன்னுரை தொடர்கிறது. 

பாவாணர்‌. தரும்‌ முன்னுரையிலிருந்து சில பகுதிகளைச்‌ சுட்டிக்‌ காட்டினால்‌ 
இந்த நூலின்‌ மேன்மை புரிந்து விடும்‌. 

சொல்லின்‌ பிறப்பை மட்டும்‌ உணர்த்துவதே எல்லையென்று மேலை நாட்டார்‌ 
கருதினர்‌. ஆனால்‌ பிறப்போடு நில்லாமல்‌ சொல்‌ வரலாற்றை வரைவது பாவாணர்‌ 
பணி. இதற்குத்‌ தமிழ்‌ இடந்தருகிறது என்று உறுதிபடக்‌ கூறுகிறார்‌ அவர்‌. 

அவருடைய நோக்கமே தமிழ்‌ - தென்னாட்டுப்‌ பழங்குடி மொழி, குமரி நாட்டு 
மொழி, திராவிடத்‌ தாய்மொழி, ஆரியத்திற்கு முந்தைய மொழி, ஆரியத்துக்கு மூல 
மொழி, தற்சார்பு மொழி, உலக முதன்‌ மொழி என்பது தான்‌. இந்தக்‌ கோட்பாடுகளில்‌ 
அழுந்தி நிற்கும்‌ தன்‌ சொல்லாராய்ச்சியையும்‌ இந்தக்‌ கோட்பாடுகளை மெய்ப்பிக்கும்‌ 
வகையிலேயே நகர்த்துகிறார்‌. மேனாட்டறிஞர்களாகிய பரோவும்‌ எமனோவும்‌ 
வெளியிட்ட திராவிட மொழிகள்‌ பற்றிய சொற்பிறப்பியல்‌ அகரமுதலி மிகவும்‌ 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. எனினும்‌, அதில்‌ பல தவறுகளும்‌ உள்ளன என்கிறார்‌ பாவாணர்‌, 
அவரே பின்‌ வருமாறு எழுதுகிறார்‌ : 

“ஒரு சில கூட்டுச்‌ சொற்களைத்‌ தவறாகவும்‌ அவ்வகரமுதலி பிரித்துள்ளது. 

எ-டு : தகப்பன்‌ - தகு 4 அப்பன்‌. 

தம்‌ 4 அப்பன்‌ - தமப்பன்‌ - தகப்பன்‌ என்பதே உண்மையான வரலாறு. 

வரலாற்றிற்‌ கெட்டாத தொல்பழங்காலத்தில்‌ தோன்றிய உலக முதன்மொழியாகிய 
குமரிநிலத்‌ தமிழின்‌ சொற்பிறப்பியலை, உழைப்பொடும்‌ பொறுமையொடும்‌ 
தறுகண்மையொடும்‌ மெய்யறியவாவொடுங்கூடி - நீண்டு ஆழ்ந்து நுணுகிய 
ஆராய்ச்சியாலன்றிப்‌ பெருந்‌ தமிழ்ப்புலவரும்‌ அறியவொண்ணா நிலையில்‌, 
வரலாறறியாது சமற்கிருத அடிப்படையில்‌ தமிழாய்ந்த மேலையரிடம்‌ எதிர்பார்ப்பது, 
இயற்கைக்கு முற்றும்‌ மாறானதே. ஆதலால்‌, பரோ எமனோவர்‌ அகரமுதலிக்‌ 
குறைபாட்டினால்‌ அவர்க்கு எள்ளளவும்‌ இழுக்கின்று.” 
இந்த ஆழம்‌ இருப்பதால்தான்‌ பாவாணர்‌ நிமிர்ந்து நிற்கிறார்‌. 


இந்த அகரமுதலியை எல்லார்க்கும்‌ பயன்படும்‌ பொதுவகையாகவும்‌ (General 
Purpose), ஆய்வாளர்கட்கு மட்டுமே பயன்படும்‌ சிறப்பு அகரமுதலியாகவும்‌ (Research 
Purpose) கொள்ளலாம்‌. 


சென்னைப்‌ பல்கலைக்கழக அகரமுதலி (ஷா )-யை இதற்கு முன்னோடியாகக்‌ 
கொள்ளலாம்‌. எனினும்‌, அதிலுள்ள குறைபாடுகளைச்‌ சுட்டிக்காட்டி அந்தநாளிலேயே 
பாவாணர்‌ திறனாய்வு நூரலை வெளியிட்டுள்ளார்‌. “Manifold Defects in the Madras 
University Tamil Lexico ஏன்ற நூல்‌ இதனை உணர்த்தும்‌. இத்திறனாய்வு நூல்‌ 
தமிழிலும்‌ உள்ளது. 


எனவே, குறையுணர்ந்து, குறையை உணர்த்தும்‌ வல்லமை படைத்த பாவாணர்‌ 
தான்‌, இந்த அகரமுதலியைத்‌ திறம்பட உருவாக்க முடியும்‌ என்று முதல்வர்‌ கலைஞர்‌ 
அவர்கள்‌ கண்டறிந்து 1974 ஆம்‌ ஆண்டிலேயே அவர்க்கோர்‌ இருக்கை நல்கியது 
வரலாற்று முத்திரை ஆகும்‌, 


இந்த அகரமுதலியை 12 மடலங்களாக இந்த மடலங்களுக்குள்‌ அடங்கிய 81 
தொகுதிகளாகக்‌ கொண்டுவர வேண்டுமென்பதுதான்‌ பாவாணர்‌ திட்டம்‌, இப்போது 
தான்‌, முதன்‌ மடலத்தின்‌ மூன்றாம்‌ தொகுதி வருகிறது. அதுவும்‌ ஐந்து தொகுதிகள்‌ 
மூன்றாகச்‌ சுருங்கியுள்ளன. இதுவும்‌, 23 ஆண்டுகள்‌ போன பின்பு வரும்‌ தொகுதி, 
பாவாணர்‌ பேரறிஞர்‌. அவர்‌ தம்‌ காலத்தையும்‌, ஆய்வு முடிய வேண்டிய காலத்தையும்‌ 
சரியாகக்‌ கணக்கிட்டு வேலைத்‌ திட்டத்தை அமைத்துக்‌ கொள்ளவில்லையோ என்றும்‌ 
எண்ணத்‌ தோன்றுகிறது அல்லது, அரசு தக்க ஏந்துகளை அமைத்துத்‌ தாராமையால்‌ 
ஏற்பட்ட சிக்கலா? - விளங்கவில்லை. 


ஆனால்‌, இன்று ஆய்வாளர்‌ நால்வர்‌ உள்ளிட்ட தொகுப்பாளர்களும்‌ அலுவலகப்‌ 
பணியாளர்களுமாகப்‌ 12 பேர்‌ பணியாற்றுகின்றனர்‌. இதுவரை பெறாது - இன்று 
கலைஞர்‌ “கருணையால்‌ இந்த இயக்ககம்‌ பெற்ற பெருவாய்ப்பு இது. 


பாவாணர்‌ திட்டப்படி 1] மடலங்களை - 26 தொகுதிகளை 5 ஆண்டுக்குள்‌ 
முடித்தாகவேண்டுமே எனும்‌ கவலையோடு பணிகளை முடுக்கியுள்ளோம்‌. 


பாவாணரது அகரமுதலித்‌ திட்டம்‌ 1974-க்கு முன்பே திட்டமிடப்‌ பட்டதுதான்‌. 
இந்த நேரத்தில்‌ உலகத்‌ தமிழ்க்‌ கழகத்தின்‌ தீர்மானத்தை நினைவுகூர்வதே பொருத்தமாக 
இருக்கும்‌. 1977-இல்‌ இரண்டாவது முறையாக மாண்புமிகு முதல்வர்‌ கலைஞர்‌ அவர்கள்‌ 
ஆட்சிப்‌ பொறுப்பேற்றார்‌. அந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ ஒரு தூதுக்குழு சென்று முதல்வரைக்‌ 
கண்டு பேசி, பாவாணரது அகரமுதலித்‌ திட்டத்தை அரசே ஏற்றுச்செய்ய வேண்டுவது 
என முடிவு செய்தோம்‌. அதன்படி, சென்னை வந்த தூதுக்குழுவில்‌ பேராசிரியர்‌ 
தி.வை.சொக்கப்பா, பெருஞ்சித்திரனார்‌, செந்தமிழ்க்‌ கிழார்‌, மி.மு. சின்னாண்டார்‌ 
ஆகியோருடன்‌ நானும்‌ இடம்‌ பெற்றிருந்ததைப்‌ பெருமையுடன்‌ நினைவு கூர்கிறேன்‌. 
இதற்கிடையில்‌, பெருஞ்சித்திரனார்‌ தமது (தென்மொழி: இதழ்‌ வழியாக, தனித்தமிழ்‌ 
அன்பர்கள்‌ 200 பேரைக்‌ கொண்ட பாவாணர்‌ அகரமுதலித்‌ தொகுப்புத்‌ திட்டம்‌: 
ஒன்றைச்‌ செயற்படுத்தத்‌ தொடங்கியிருந்தார்‌ என்பதையும்‌ அது சில மாதங்கள்‌ நீடித்தது 
என்பதையும்‌ வரலாற்று நோக்கோடு சுட்டுவது என்‌ கடமையாகும்‌, 


இந்த நிலையில்தான்‌, மாண்புமிகு முதல்வர்‌ கலைஞர்‌ அவர்களே 8.5.974-இல்‌ இத்‌ 
திட்டத்தை அரசின்‌ திட்டமாக அறிவித்துத்‌ தமிழ்‌ நெஞ்சங்களைக்‌ குளிர்வித்தார்‌. முதல்‌ 
தொகுதியில்‌ 25 பக்கங்களில்‌ பட விளக்கங்கள்‌ அமைகின்றன. அதிலும்‌ 15 
வண்ணப்படங்கள்‌ மிக அருமையாக அச்சாகியுள்ளன. படத்தாள்‌ 8-இல்‌ அடுக்கு வாழை 
பச்சை நிறத்தில்‌ - அண்டிக்‌ கொட்டை எனும்‌ முந்திரிக்கொட்டை அதற்கேயுரிய 
நிறத்தில்‌, “அடுப்பு ஊதி: எனும்‌ மீனும்‌ அணிலும்‌ அழகிய வண்ணங்களில்‌ - ஒரு தாய்‌, 
பசுமாட்டில்‌ பால்கறக்கும்போது இரு பின்னங்கால்களையும்‌ ஒரு கயிற்றால்‌ கட்டி 
வைப்பாள்‌, உதைத்து விடாமலிருக்க - அந்த அணை கயிற்றை விளக்க ஓர்‌ அருமையான 
படம்‌. ஆனால்‌, இரண்டாம்‌ தொகுதியில்‌ படங்கள்‌ ஒன்பது பக்கங்களில்‌ - அதிலும்‌ 35 
படங்கள்‌ மட்டுமே வண்ணத்தில்‌. 

இரண்டு தொகுப்பிலுமே வண்ணமல்லாத கறுப்பு வெள்ளைப்‌ படங்கள்‌ பல இடம்‌ 
பெற்றுள்ளன. ஆனாலும்‌, வண்ணப்படங்கள்‌ யாவும்‌ தொகுப்பின்‌ தன்மையை வெகுவாக 
உயர்த்துகின்றன. இந்த மூன்றாவது தொகுதியிலும்‌ வண்ணப்‌ படங்கள்‌ உள்ளன. 


வழக்கத்தில்‌ உள்ள பிறமொழிச்‌ சொற்களையெல்லாம்‌ அப்படியே தமிழாக ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்று வஞ்சமனத்தொடும்‌ நச்சு நினைப்பொடும்‌ புலம்பித்‌ 
திரிவோர்க்குப்‌ பாவாணர்‌ ஒரு சாட்டையடி தருகிறார்‌ : 


“அயன்மொழிச்‌ சொற்களுள்‌, சிறப்பாக வடமொழி, ஆங்கிலம்‌ ஆகிய இருமொழிச்‌ 
சொற்களே தமிழுக்குப்‌ பெருங்கேடு விளைத்து வருகின்றன. வடசொற்கள்‌ வலிந்து 
புகுத்தப்பட்டவை; ஆங்கிலச்‌ சொற்களோ வலியப்‌ புகுத்திக்‌ கொண்டவை. முன்னதற்கு 
வடமொழி தேவமொழியென்னும்‌ ஏமாற்றும்‌, பின்னதற்கு ஆங்கிலம்‌ அறிவியன்மொழியும்‌, 
உலகமொழியும்‌ ஒரு கால ஆட்சி மொழியுமாகும்‌ என்னும்‌ உண்மையும்‌ துணைநிற்கின்றன. 


அயன்மொழிச்‌ சொற்களை வேண்டாது வழங்குவதனால்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ வழக்கு 
வீழ்ந்து நாளடைவில்‌ இறந்துபடுவதுடன்‌, புதுச்சொல்‌ புனையும்‌ ஆற்றலும்‌ அவாவும்‌ 
தமிழர்க்கு அற்றுப்போகின்றன. அதோடு, வழக்கிறவாத பல அடிப்படைத்‌ தமிழ்ச்‌ 
சொற்களும்‌ அயற்சொற்களாக மாறிவிடுகின்றன. 


பேசுவதே மொழியென்றும்‌, கருத்தைத்‌ தெரிவிக்கக்‌ கருவியாயிருப்பதே மொழியின்‌ 
பயனென்றும்‌, கடன்சொற்களாலேயே மொழி வளருமென்றும்‌, 


“பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ 
வழுவல கால வகையி னானே” என்றும்‌, 


சிறந்த அறிவும்‌ பரந்த நோக்கும்‌ உள்ளவர்போற்‌ சிலர்‌ நடித்துத்‌ தம்‌ புல்லறிவைப்‌ 
புலப்படுத்துவர்‌. இக்‌ காலத்தில்‌ நாட்டுப்புறக்‌ கல்லாமக்களும்‌ (ஐயா! என்னும்‌ தமிழ்ச்‌ 
சொல்லைப்‌ புறக்கணித்து, “சார்‌ என்னும்‌ ஆங்கிலச்‌ சொல்லையே ஆண்டு வருகின்றனர்‌. 
அதனால்‌, அச்‌ சொல்லையும்‌ அகரமுதலியிற்‌ சேர்க்கவேண்டுமென்று தமிழ்ப்‌ பகைவரும்‌ 
கூறத்‌ துணியார்‌. ஆகவே, ஆழ வழக்கூன்றியனவும்‌ தமிழுக்குத்‌ தேவையானவுமான 
அயன்‌ மொழிச்‌ சொற்களே இங்குச்‌ சேர்க்கப்பெற்றுள்ளன. அவற்றை மெள்ளமெள்ள 
ஒவ்வொன்றாக உதறிவிட்டு, பழந்தமிழ்ச்‌ சொல்லையோ புதுப்புனைவுச்‌ சொல்லையோ 
நாளடைவில்‌ ஆளவேண்டும்‌ என்னுங்‌ கருத்தையே, தமிழர்‌ உள்ளத்திற்‌ பதித்தல்‌ 
வேண்டும்‌! என்கிறார்‌. 


ஓசனை! என்ற தமிழ்ச்‌ சொல்‌ வடமொழியில்‌ எப்படி (யோசனை! யாகிறது 
என்பதை நயம்பட விளக்குகிறது அகரமுதலி, அதிலும்‌ நீட்ட லளவையோடு தொடர்பு 
கொண்டு - தொலைவை அளக்கும்‌ ஒர்‌ அளவுகோலாக விளங்குவது ஓசனை, அந்த 
விளக்கம்‌ ஏற்கும்படியாக அமைந்துள்ளது. 


ஓசனை 058ாவ/ பெ. (1) நான்கு கூப்பிடு தொலைவு; ௨ Measure of 
distance = 4 kuppidu. “இன்கருப்பூரமும்‌... ஓசனை கமழுமே” (சீவக, 1901), 


[ஓ - ஓயல்‌ - ஓசல்‌ - ஓசனை] 


இச்சொல்‌ வடமொழியில்‌ யோசனையெனத்‌ திரிந்தது. ஓ- ஓசனை = 
தொலைவு, ஒட்டுதல்‌, சேர்தல்‌ எனப்பொருள்படும்‌. Yப] என்னும்‌ 
சொல்லிலிருந்து 401௮௨ தோன்றியதாகக்‌ கூறுவது பொருந்தவில்லை. குதிரை 
அல்லது எருதுகளைப்‌ பூட்டுதல்‌ என்று மட்டும்‌ பொருள்‌ தரும்சொல்‌ 
எவ்வளவு தொலைவு ஓடவேண்டும்‌ என்பதற்கான அடிப்படையும்‌, சொல்லின்‌ 
புடை பெயர்ச்சி ஒழுங்கும்‌ ($emantic expansion) கருதாமல்‌ வெறுமனே 
பொருள்‌ புணர்த்திக்‌ காட்டப்பட்டுள்ளது. 


தமிழில்‌ பண்டுதொட்டே நீட்டலளவுகளும்‌ கீழ்வாயிலக்கங்களும்‌ மிகச்‌ 
செம்மையாகப்‌ பேணப்பட்டதால்‌ அளவைப்‌ பெயர்கள்‌ செப்பம்‌ பெற்றுள்ளன. 
5 1/4. அடி நீளமுள்ள கோலால்‌ 2000 தடவை அளக்கும்‌ தொலைவு ஒரு 
குரலோசை அல்லது கூப்பிடு தொலைவாகும்‌. நான்கு கூப்பிடு தொலைவு 
ஒரு ஓசனை அல்லது காவதம்‌ எனப்படும்‌. இது, இக்காலத்திய 1] கி.மி 
தொலைவுக்குச்‌ சற்றொப்பப்‌ பொருத்தமானது. இத்தொலைவு 7% நாழிகை 
(3 மணி) நேரத்தில்‌ மெதுவாகச்‌ செல்லும்‌ வண்டி அல்லது மென்னடையாளர்‌ 
கடக்கக்‌ கூடிய தொலைவு என்று கூறப்பட்டுள்ளது. நிறுத்தலளவை, 
மூகத்தலள வை, நீட்டவளவை மூன்றையும்‌ குறித்த ஈகா? என்னும்‌ 
சொல்லினடியாகத்‌ தோன்றிய காவதம்‌ - காதம்‌ என்னும்‌ சொல்லும்‌ ஓசனை 
என்னும்‌ சொல்லும்‌ இந்திய மொழிகளில்‌ ஊடாடியுள்ளன.! என்கிறது 
அகரமுதலி. 


“உய்த்தல்‌! எனும்‌ ஒரு சொல்லுக்குத்‌ தான்‌ எத்தனை விளக்கங்கள்‌? 


இந்த 'அகரமுதலி:யின்‌ பயன்‌ என்னவென்று விளங்கிக்கொள்ள இந்த 
விளக்கமே போதும்‌, 


இதோ விளக்கம்‌ : 
உய்‌*-த்தல்‌ ர-4 செ. குன்றாவி. (4.1) 1, உய்யச்‌ செய்தல்‌; (௦ ensure salvation. “உய்த்த 


வியோமரூபர்‌” (சதாசிவ.29). 2. நீக்குதல்‌; (௦ வrive away, dispel as darkness. “பல்விளக்‌ 
கிருளின்‌ றுன்னற வுய்க்கும்‌” (திருக்கோ./75). (செ.அக.) 


(௨ - உய்‌ - உய்‌-த்தல்‌,) 
உய்த்தல்‌ பய - 4 செ.குன்றாவி, (\.ட) 1. செலுத்துதல்‌; 1௦ rect, 


ஜப. “நன்றின்பா லுய்ப்ப தறிவு” (குறள்‌, 422). 2. படைக்கலம்‌ விடுதல்‌; 
to discharge, let fly, as an arrow. “அம்புய்க்கும்‌ போர்‌” (கம்பரா. மாரீச. 186 ) 


ஏ 


3. அனுப்புதல்‌; 1௦ send, despatch. ஈபட்டிமையோலை யுய்ப்பான்‌” (திருவிளை. 
மெய்க்கா.18). 4. நடத்துதல்‌; (௦ conduct, lead, direct “உய்த்திடு மிச்சை 
செய்தி” (.சி1.62, நிரம்ப.) 5. கொண்டுபோதல்‌; (௦ வோ. “வேட்டுவ ருய்த்தன 
ரோவெனா. (சீவக.425). 6. நுகர்தல்‌; பட்டறிதல்‌ 1௦ enjoy, experience. 
“தாதல காத லறியாமை யுய்க்கிற்பின்‌” (குறள்‌.440). 7. கொடுத்தல்‌; (௦ ஓive. 
“மீளியாளர்க்கு மிகவுய்த்தன்று” (பு.வெ.ஃ,9,கொளு.]. 8. அறிவித்தல்‌; ௦ make 
known, tell, reveal. “அவ்வழி யரசற்‌ குய்த்தார்க்கு” (சீவக.14-07). 9. ஆணை 
செலுத்துதல்‌; (௦ யி. “ஞால முழுது முய்த்திடு மகவு” (பாரத. சம்பவ.!0). 
10.குறிப்பித்தல்‌ 1௦ en(ion. ர, ஊர்தியில்‌ செல்லுதல்‌; (௦ ரி, as vehicle. 12. 
அமிழ்த்தல்‌; (௦ press, ளா. 13. ஈடேறச்‌ செய்தல்‌; (௦ realise. “உய்த்த 
வியோமரூபர்‌” (சதாசிவ. 29). மதியைச்‌ செலுத்தி ஆராய்தல்‌, உய்த்தறிதல்‌, 
உய்த்துணர்தல்‌. உய்த்தலில்‌ பொருண்மை என்னும்‌ தொடர்களை நோக்குக, 


ம, ௧, உய்‌. 
[உ - உய்‌ - உய்‌-த்தல்‌ ] 
இந்த ஆய்வில்‌ ஈடுபட்டுள்ள பதிப்பாசிரியர்களும்‌ தொகுப்பாளர்களும்‌ பாவாணர்தம்‌ 
நூல்கள்‌ அனைத்தையும்‌ முழுமையாகப்‌ படிக்க வேண்டும்‌. அவரது (வேர்ச்‌ சொல்‌ 


கட்டுரைகள்‌ போன்ற நூல்களின்‌ கருத்தினை நெஞ்சில்‌ பதித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ “சொற்பிறப்பியல்‌ அகரமுதலி: யின்‌ தரம்‌ தெளிவாக இருக்கும்‌. 


எடுத்துக்‌ காட்டுக்கு ஒன்றைக்‌ கூறலாம்‌. (வள்‌! என்பது வேர்ச்சொல்‌ (Basic 
Verbal Root). இதிலிருந்து வளை, வளையம்‌, வளைவு, வளையல்‌ போன்ற சொற்கள்‌ 
பிறக்கின்றன. 'ள-ட்‌' உறவு அடிப்படையில்‌ வட்டு, வட்டை, வட்டாரம்‌, வட்டம்‌ போன்ற 
சொற்கள்‌ பிறக்கின்றன. 


இந்த ஆய்வுணர்ச்சியும்‌ வட்டார வழக்கு (Regional dialect), இலக்கிய ஆட்சி 
(Literary usage) இவை பற்றிய தெளிவும்‌ கொண்டுதான்‌ இந்த ஆய்வை மேற்கொள்ள 
முடியும்‌. எனவே, ஐந்தாண்டுகட்குள்‌ அனைத்துப்‌ பகுதிகளையும்‌ ஆய்வு செய்து 
முடிப்போம்‌ எனும்‌ அறைகூவலோடும்‌ ஆழ்ந்து பயின்று அருமையான முறையில்‌ 
இப்பணியை முடிப்போம்‌ எனும்‌ நெஞ்சுறுதியோடும்‌ ஆய்வாளர்கள்‌ தங்கள்‌ தொகுப்பு 
முயற்சியைத்‌ தொடரவேண்டும்‌. 


ஆழமும்‌, ஆர்வமும்‌, அக்கறையும்‌ உடைய மாண்புமிகு முதல்வர்‌ கலைஞர்‌ 
அவர்களுடைய தலைமையில்‌ பாவாணர்‌ அன்பராகிய என்‌ போன்றாரின்‌ 
உறுதுணையோடு இந்தப்‌ பணியை முடிப்பதே தமிழுக்கு நாம்‌ செய்யும்‌ தொண்டு, 


சென்னை மு. தமிழ்க்குடிமகன்‌ 
25.02.1997 


வை. பழனிச்சாமி, இ.ஆ.ப., 
அரசு செயலாளர்‌, மற்றும்‌ தமிழ்‌ வளர்ச்சி - பண்பாட்டுத்‌ துறை, 
முதன்மைப்‌ பதிப்பாசிரியர்‌ - இயக்குநர்‌ 1-5 தலைமைச்‌ செயலகம்‌, 
(முழுக்‌ கூடுதல்‌ பொறுப்பு, ர்க ரர (வி சென்னை - 600 009. 
செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்‌ 

திட்ட இயக்ககம்‌. 


பதிப்புரை 


ஞாலத்‌ தொன்மொழிகளுள்‌ தாய்மையும்‌ தலைமையும்‌ கொண்டது தமிழ்மொழி. 
நாட்டு வரலாறு, மொழி வரலாறு எழுதப்படுவதுபோல்‌ சொற்களுக்குப்‌ பிறப்பு மூலம்‌ 
கண்டு சொல்‌ வரலாறு விளக்கும்‌ அகரமுதலியைச்‌ சொற்பிறப்பு அகரமுதலி (கtym௦- 
logical Dictionary) என்பர்‌. உலகின்‌ பல மொழிகளில்‌ வெளிவந்துள்ள சொற்பிறப்பு 
அகரமுதலிபோல்‌ தமிழிலும்‌ சிறந்த சொற்பிறப்பியல்‌ அகரமுதலியைப்‌ பன்‌ மடலங்களாக 
வெளியிடும்‌ நோக்கில்‌ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்‌ முத்தமிழ்‌ அறிஞர்‌ கலைஞர்‌ 
அவர்களால்‌ உருவாக்கப்பட்ட செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்‌ திட்ட இயக்ககம்‌ 
இப்பொழுது முதன்‌ மடலத்தின்‌ மூன்றாம்‌ பகுதியை வெளியிடுகிறது. 

ஒரு மொழியின்‌ அனைத்துச்‌ சொற்களுக்கும்‌ வேர்மூலம்‌ காணும்‌ முயற்சி 
மேற்கொள்ளப்படுவதில்லை. ஏனெனில்‌ அனைத்துச்‌ சொற்களுக்கும்‌ வேர்மூலம்‌ காண்பது 
கடினம்‌, ஆங்கிலத்தில்‌ 10 இலக்கம்‌ சொற்களிருந்தாலும்‌ 45,000 சொற்களுக்குத்‌ தான்‌ 
ஆங்கிலச்‌ சொற்பிறப்பு அகரமுதலி வேர்மூலம்‌ காட்டுகிற), ஆயின்‌, தமிழ்‌ மொழியில்‌ 
உள்ள அனைத்துச்‌ சொற்களுக்கும்‌ வேர்‌ மூலம்‌ காண முடியும்‌ என்பதால்‌ 12 
மடலங்களாக இதனை வெளியிட. மொழிஞாயிறு ஞா.தேவநேயப்பாவாணர்‌ அவர்கள்‌ 
இத்திட்டத்திற்கு முதல்‌ இயக்குநராக இருந்து ஆற்றுப்படுத்தியுள்ளார்‌. 


பொதுவான அகரமுதலியைவிட இது பலவகையில்‌ வேறுபட்டது. இனச்சொல்‌ 
காட்டுதல்‌, ஒரு பொருள்‌ குறித்த பலசொல்‌ காட்டுதல்‌, ஒரு பொருளின்‌ இனவகைகள்‌ 
காட்டுதல்‌, உண்மையான வேர்மூலத்தைப்‌ பாவாணர்‌ வேர்ச்சொற்‌ கட்டுரைகளில்‌ 
பொதித்த நெறிமுறைகளாலும்‌, மரபிலக்கணம்‌, மொழியியல்‌ கூறுகள்‌, இலக்கியம்‌, வரலாறு, 
கல்வெட்டு, உலக வழக்கு ஆகியவற்றின்‌ அணுகுமுறைகளாலும்‌ கண்டறிதல்‌, 
இன்றியமையாத சொற்களுக்கு அரைக்கலைக்களஞ்சியப்‌ பாங்குடன்‌ சிறப்புக்‌ குறிப்புகள்‌ 
தருதல்‌ போன்றவற்றைச்‌ சான்றாகச்‌ சுட்டிக்காட்டலாம்‌. 


பிற அகரமுதலிகளில்‌ உள்ள பிழைகளைத்‌ திருத்துதலும்‌, பிறமொழிச்‌ சொற்களுக்கும்‌ 
மிகவும்‌ திரிபடைந்த உலக வழக்குச்‌ சொற்களுக்கும்‌ செந்தமிழ்ச்சொல்‌ வடிவம்‌ 
தரப்படுவதும்‌ இதன்‌ சிறப்புக்‌ கூறுபாடாகும்‌. 

தமிழ்‌ மொழியின்‌ தூய்மை பேணவும்‌, தாய்மை நிலைநாட்டவும்‌ சொற்களின்‌ 
செவ்விய பொருளறிந்து தரமாகப்‌ பயன்படுத்தவும்‌, ஆராய்ச்சி யாளர்க்கு மொழியியல்‌ 
புதைபொருள்களை அகழ்ந்து காட்டவும்‌ இந்தத்‌ தொகுப்புகள்‌ பெரிதும்‌ பயன்படும்‌, 


சான்றாக, ஒன்று, இரண்டு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது போன்ற எண்ணுப்‌ 
பெயர்களுக்குத்‌ தரப்பட்டுள்ள விளக்கங்களும்‌, ஐந்திரம்‌, ஆதி, இந்திரன்‌, ஆய்த எழுத்து 
போன்றவற்றிற்குத்‌ தரப்பட்டுள்ள மரபிலக்கண விளக்க நுட்பங்களும்‌, இதன்‌ 
முதன்மைப்பதிப்பாசிரியர்‌ - இயக்குநராக இருந்து இதனைத்‌ தொகுப்பித்த பேராசிரியர்‌ 
இரா. மதிவாணன்‌, மொழி ஞாயிறு பாவாணர்‌ நெறியில்‌ தடம்‌ பிறழாது ஆய்வுசெய்ய 
முயன்றிருக்கிறார்‌ என்பதைத்‌ தெற்றெனக்‌ காட்டுகின்றன. 


இனி, அடுத்து வரவிருக்கும்‌ மடலங்களை விரைந்து வெளிக்கொணருதற்காக 
மாண்புமிகு தமிழக மூதலமைச்சர்‌, முத்தமிழ்‌ அறிஞர்‌, கலைஞர்‌ அவர்களும்‌, மாண்புமிகு 
தமிழ்‌ ஆட்சிமொழி - பண்பாட்டுத்துறை அமைச்சர்‌ முனைவர்‌ மு. தமிழ்க்குடிமகன்‌ 
அவர்களும்‌, உற்றுழி உதவி ஊக்கம்‌ தந்து, ஆக்கம்‌ சேர்க்கும்‌ ஆர்வம்‌ கொண்டு செயற்கரிய 
செய்யும்‌ செந்தமிழ்ச்‌ செம்மல்களாக நமக்கு வாய்த்திருத்தலின்‌, எண்ணிய எண்ணியாங்கு 
திண்ணமாக எய்தலாம்‌ எனப்‌ பெருமிதம்‌ கொள்ளலாம்‌. தமிழுக்கும்‌ தமிழகத்துக்கும்‌ 
பெயர்‌ விளங்கும்‌ காலம்‌ வந்ததெனப்‌ பெரிதும்‌ மகிழலாம்‌. 


தமிழகத்தின்‌ மூலை முடுக்கெல்லாம்‌ திரிந்து தமிழ்ச்சொற்களை ஒன்றுவிடாமல்‌ 
தொகுத்தல்‌, உரிய விளக்கம்‌ எழுதுதல்‌, நன்கு பதிப்பித்தல்‌ ஆகிய முப்பணிகளிலும்‌ 
அகரமுதலித்‌ திட்ட இயக்ககத்தின்‌ பதிப்பாசிரியர்கள்‌, தொகுப்பாளர்கள்‌, பணியாளர்கள்‌ 
அனைவரும்‌ மேலும்‌ திறம்பட உழைத்து அடுத்தடுத்த அகரமுதலி மடலங்களை ஐந்தாண்டுக்‌ 
கால வரம்புக்குள்‌ வெளியிடப்‌ பாடுபடவேண்டும்‌ என்று விழைகிறேன்‌. 


வை. பழனிச்சாமி 


அவண்ணபங்படங்களிண்‌ பட்டியல்‌ 


படத்தாள்‌ எண்‌ படத்தின்‌ பெயர்‌ எதிரும்‌ பக்கம்‌ 
(1) (2) (3) 
1. உள்ளான்‌ குருவி வகை 140 
கோரையுள்ளான்‌ 
கீறியுள்ளான்‌ 
கோழியுள்ளான்‌ 


காட்டு உள்ளான்‌ 
துடுப்பு உள்ளான்‌ 
மாறியுள்ளான்‌ 
பதுங்கையுள்ளான்‌ 
வாலாட்டியுள்ளான்‌ 
மயில்‌ உள்ளான்‌ 
மூக்கு உள்ளான்‌ 
கட்டித்தலை உள்ளான்‌ 
தடிமூக்கு உள்ளான்‌ 


உளுவை மீன்‌ வகை 148 
வெள்ளுளுவை 

கல்லுளுவை 

கோரையுளுவை 

மண்ணுளுவை 


ஊசிக்கணவாய்‌ 
ஊசிக்கழுத்தி 


ஊதுவிரியன்‌ 182 
ஊமத்தை 
ஊளாமீன்‌ 


ஊற்றுப்பறி 


எக்காளம்‌ 246 
எந்திரம்‌ (திரிகை) 

எருக்கு 

எருமைச்சுறா 


படத்தாள்‌ எண்‌ படத்தின்‌ பெயர்‌ எதிரும்‌ பக்கம்‌ 


(1) (2) (3) 
5. எலிக்காதிலை 252 
ஏலரிசிமணி 
ஏழிலைப்பாலை 


ஐங்கனி வகை 
மாதுளை 
கொளுஞ்சி 
நாரத்தை 
எலுமிச்சை 
தமரத்தை 
6. ஐம்படைத்தாலி ௩ 36 


ஐம்பான்முடி 
பனிச்சை 
கொண்டை 
துஞ்சை 
குழல்‌ 
அளகம்‌ 


ஒட்டாம்பாரை மீன்‌ 


7. ஒட்டியாணம்‌ 340 
ஒட்டுக்கணவாய்‌ 
ஒட்டுத்துத்தி 
ஒட்டுமீன்‌ 

8. ஒலைப்பாம்பு 422 
ஓலைவாளை 


ஓரிதழ்தாமரை 
ஒலைவாலன்‌ 


Se 


~~ 


செந்தமித்ச்‌. சொற்பிறப்பியல்‌ பேரகரமுதலி 
A COMPREHENSIVE ETYMOLOGICAL 
DICTIONARY'OF THE TAMIL LANGUAGE 


உ! ப, தமிழ்நெடுங்கணக்கில்‌ இதழ்‌ குவிவு ஐந்தாமுயிர்க்‌ 
குற்றெழுத்து; fifth letter of the Tamil alphabet represen- 
ting the close back short rounded (labial) vowel sound. 
/௨ - முன்மைச்‌ சுட்டெமுத்து./ 

உ? ப தமிழ்‌ எண்களில்‌ இரண்டு என்னும்‌ எண்‌; 5ராம்‌௦| 
for the number 2 usually written without the loop. “அ 
உ வறியா வறிவிலிடை மகனே'' (யாப்‌.வி. 37.) 
(செ.அக.). 

உ” ப இடை. (ஓவர்‌) 1. (அ) தமிழில்‌ மொழி முதலாகாத 
அயன்மொழி முன்னெழுத்துச்‌ சொற்களுக்கு முன்‌ 
னொட்டாக வரும்‌ உயிர்க்குறில்‌; prothetic vowel added 
to Sanskrit and other foreign loan-words beginning with 
யு, யூ, யோ, ௬, ரூ. ரோ, லு, லூ, லோ, 8 ॥॥ உயுத்தம்‌ 
1௦ யுத்தம்‌. உரோகிணி 1௦ ரோகிணி, உலோபி £௦ 
லோடி. (ஆ) வடமொழி வேற்றுநிலை மெய்ம்‌ மயக்கங்‌ 
களின்‌ தமிழ்‌ மரபாக்கத்திற்காக மெய்யை உயிர்மெய்யா 
கப்‌ பிரித்துக்‌ காட்டும்‌ மொழியிடைச்‌ சாரியை; eபphonic 
medial anaptyxis appearing in Sansknitic words in order 
to separate certain consonantal cluster sounds, as பதுமம்‌ 
10 பத்மம்‌, சுவாமி 10 ஸ்வாமி, சுலோகம்‌ (௦! ஸ்லோகம்‌, 
சுருதி 1௦ ஸ்ருதி (நன்‌. 149, உரை). 2. மெய்யில்‌ 
முடியும்‌ எழுத்துடன்‌ சேரும்‌ சாரியை; 118] euphonic 
anaptyxis developing from the consonantal ending of 
a word, as In பல்லு 10 பல்‌, ௮nd also in combinations, 
as in அவனுக்கு f௦ா அவற்கு. 

உ“ ம இடை. (0௨௩) 1. (௮) ஓர்‌ அகச்சட்டு; ௦856 
of the demons. pronoun expressing a person, place or 
thing occupying an intermediate position, neither far nor 
near, and meaning yonder or occupying a position near 
the person or persons spoken to “செய்குன்று வை'' 
(திருக்கோ. 223) (ஆ) புறச்சுட்டு, 02015. part. before 
nouns, expressing intermediate positon or position near 
the person or persons spoken 1௦, as உக்கொற்றன்‌; 
expressing a position, as behind or beyond. ''ஊழையுமுப்‌ 
பக்கங்‌ காண்பர்‌'' (குறள்‌. 620). 2. (அ) தொழிற்பெயர்‌ 
ஈறுகளுளொன்று; an ending of vbl. nouns as ॥ வரவு, 
(ஆ) பண்புப்பெயர்‌ ஈறுகளுளொன்று; வா ending of 
abstract nouns, as ற மழவு. (இ) வினையெச்ச ஈறுகளு 
சொன்று; nding 01 the past 401. pple. as IN செய்து; 
செய்பு. 3. ஏவல்‌ ஒருமை வினையீறு; 80. ற... 
ரொ. நில்லு, எண்ணு. (செ.அக ). 

க., ம, கோத. உ; து. உந்து; பர்‌., ஊத்‌, ஊர்‌, கூ. ஒயர்சு; 
குவி. ஊ, குரு., குச்‌., மால்‌. உதி, பிரா. ஒ, ஒத்‌. 


[e* ௯ ௨. 

உகரச்சுட்டு தமிழ்நாட்டில்‌ வழக்கற்றது. ஆயினும்‌ யாழ்ப்பா 
ணத்தில்‌ வழங்குவதாகத்‌ தெரிகின்றது. இது குடியேற்றப்‌ 
பாதுகாப்பு என்னும்‌ நெறிமுறைப்பட்டது. (வே.க.29). 

௨: ம பெ (௩) சிவசத்தி (திருமந்‌. 1751); ஊனு 01 
Siva. (செ.அக.). 

[௨ - முன்செலற்‌ கருத்து வேர்‌. ஊக்கம்‌, ஆற்றல்‌. 

உ: பூ பெ. (ஈ.) ஐம்புள்ளுள்‌ காகத்தைக்‌ குறிக்கும்‌ எழுத்து 
(பிங்‌.); letter representing crow, .i paiichapatchi. 
(செ.அக.). 

[௨ - பழங்கால உருவெழுத்தமைப்பில்‌ உகரம்‌ காகத்தைச்‌ 
குறிக்கும்‌ கோட்டுருவத்தில்‌ வரையப்பட்டிருக்கலாம்‌.] 

உ மூபெ (ஈ.) 1. உயர்ச்சி: height. 2. வியப்பு; 8பாறா156. 
3. நீர்நிலைகளின்‌ கரை; ஊம்க்ார. 

[le — ௨] 

௨” பூ பெ. (ஈ.) 1. நான்காம்‌ வேற்றுமையீறு; கா ஊற 
of dative case. 2. இரண்டாம்‌ வேற்றுமையீறு; க ஈரோ 
of accusative case. 

ம., தெ. ௨. 

[ம. அவன்‌ * ௨ - அவனு (அவனுக்கு) தெ. நன்னு (என்னை) 
- மறைந்து போன வழக்கு மலையாளத்திலும்‌ தெலுங்கிலும்‌ 
எஞ்சியுள்ளது ] 

௨” ம இடை. (றகர்‌) 1. ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌; 
onomatopoeic. 2. வியப்பு, சினக்குறிப்பு உணர்த்தும்‌ 
இடைச்சொல்‌ interjection of anger, etc. 


ம., க., து., தெ. ௨. 


உக்கடணம்‌ ப//௪08ா௪௱, பெ. (॥) 1. உரத்துக்‌ கூவுதல்‌; 
பேரோசை எழுப்புதல்‌; ௦d call, clarion call. 2. 
சான்றோர்‌ பலரறியக்‌ கூறி ஒன்றைத்‌ தொடங்கி வைத்‌ 
தல்‌; augurating something in the presence of the 
elite. 


௧. உக்கடணெ. 


[உகு ௮ உக்கடம்‌! -, உக்கடணம்‌. ௨க்கடணம்‌ ௮ வ, 
உத்காட்டண..] 

உக்கடம்‌" மதா, பெ. (ஈ) 1. முதலாவது: தொடக்கம்‌; 
ர்ச்‌, beginning. 2. வீட்டின்‌ முன்னுள்ள தெருவாயில்‌; 
அரண்மனையின்‌ முகப்பு; மதில்‌; வாயில்‌; 0216, facade, 
entrance. 


[உக்கடை - உக்கடம்‌] 


உக்கடம்‌ 2 உக்கல்‌" 


உக்கடம்‌” மீ, பெ. (0) நீர்ச்சால்‌ வடத்தில்‌ 
தலைக்கண்ணி!: முடிகயிறு; ope used in well-irrigation. 


உக்கம்‌” புக, பெ. (ஈ.) 1. உயர்ச்சி; height. 2. உயர்வு 
சிறப்பு; sயblimity. 

உக்கடம்‌” பீ, பெ. (6) 1. முன்‌ பக்கத்தில்‌ அமர்ந்து 
செலுத்தும்‌ ஓடம்‌; steering boat. 2. ஊரின்‌ எல்லையி 
லுள்ள காவலிடம்‌; காவற்பரண்‌; watch-tower. 


[௨ - உக்கம.] 


உக்கம்‌” ப, பெ. (௩) 1. எருது (பிங்‌.); ஒப, ௦%. 
2. ஆண்‌; 004. 

க. உக்கட, து. உக்கடோ [ஆ - ஆக்கள்‌. ஒ.நோ. ௦ ஆக்கம்‌ ௯ அக்கம்‌ - உக்கம்‌.] 

[உக்கம்‌ - பக்கம்‌, கடைசி, இறுதி, முனை, பின்பக்கமுள்ள 

பிடரி ஓ.நோ. உக்கடைப்புனம்‌ - ஊரின்‌ எல்லையிலுள்ள 

நிலம்‌. உக்கடைவரயில (கடைசி எல்லை வாயில்‌ (ரச) ௮௯ 

உக்கடை -, உக்கடம்‌.] 


உக்கம்‌” பணை, பெ. (௩) 1. தலை; head. *உக்கத்து 
மேலும்‌ நடுவுயர்ந்து'' (கலித்‌. 94). 2. சேவற்‌ 
கொண்டை; plume on the head of the cock. 3. கோழி: 


ர தி . fowl. 
உக்கடம்‌ பரக, பெ. (॥.) கோவைக்கு அருகிலுள்ள 
ஓர்‌ ஊற்‌ village near Coimbatore. ம. உக்கம்‌. 


[உக்கடை ௮ உக்கடம்‌.] [௨ - மேல்‌, உயர்வு. ௨ ௮ உக்கம்‌. (மேலிருப்பது. )/ 


உக்கம்‌? பகா, பெ. (௩) கடுமை; மிகுதி; severity, 


உக்கடை ப்ரி பெ. (௩) ரிறைக்கும்‌ ஏற்றம்‌; wicker 
பல்‌ 600655. 'உக்கதவர்‌ தித்ததவர்‌'' (மேருமந்‌. 1097). 


basket for drawing water for irrigation. 

௧. உக்கடியன்த்ர. [௨ ௯ உக்கு ௯ உக்கம்‌] 

உக்கம்பருத்தி ப்&சா-றச£ர்‌ பெ. (ஈ.) உப்பம்‌ பருத்தி: 
வனப்பருத்தி; Ian coftton-plant. (செ.௮௧.) . 


[உகு - உக்கு ௯ உக்கடை ] 


உக்கணி படர! பெ. (॥.) கைத்தறியில்‌ கயிறு இழுத்துக்‌ 
கட்டுவதற்காக உள்ள ஒரு கருவி: 2008590ர of the 
handloom. (சேரநா.). 


[உக்கம்‌ - பருத்தி] 
உக்கரணம்‌ ப&னாசாகா, பெ. (ஈ.) 1. வீட்டின்‌ சரக்கறை; 


store-house for provisions. 2. அரண்மனையின்‌ களஞ்சி 
யம்‌; granary in a palace. 


ம. உக்கணி 
(உக்கம்‌ ஃ உக்கணி, உக்கம்‌ - சயிறு.. ம. உக்கராணம்‌; ௧., து. உக்ராண; தெ. உக்ராணமு; மரா. 
உக்கம்‌" பகா, பெ. (1. 1. இடை; wit. “உக்கஞ்சேர்த்‌ உக்ராணி. 


திய தொருகை'” (திருமுரு. 108). 2. பொருந்திய 


[உள்‌ * கரணம்‌ - உட்கரணம்‌ - உக்கரணம்‌; உள்‌ - வீடு, 
பக்கம்‌; conjoined side. (செ.அக. ). 


அரண்மனை, அகம்‌ ௮ 5% ரார்ச 5 த. கிருகம்‌ 5 கரணம்‌.] 


உக்கரி' த்தல்‌ பச்சா: 4. செ.குன்றாவி. (14) வாயா 
லெடுத்தல்‌; (௦ omit. (W.). 


(௨ + கரி.] 


உக்கரி”-த்தல்‌ பரன்‌, 4. செ.கு.வி. (41.) உக்காரமிடு 
தல்‌; hunkara, to bellow, as a bull. (W.). 


ம. உக்கம்‌, து. ஒக்க, ஒக்கம்‌, 
[௨ - உக்கம்‌ உ - நடுப்பகுதி] 


உக்கம்‌” பரண, பெ. (௩) 1 பேரால வட்டம்‌; large 
எரபிக கா. “'உக்கமுந்தட்டொளியும்‌ தந்து” (திவ்‌. 
திருப்பா. 20). 2. சிற்றால வட்டம்‌; க! பாகாக 
ரவ. ''உழைச்சென்‌ மகளிருக்க மேற்றி'' (பெருங்‌. 1, 34, 


[முக்காரமிடு ௯ முக்கரி -, உக்கரி.] 
213). 3. பொன்‌ (சங்‌ அக); 0014. வ்‌ 


உக்கரை பசக] பெ. (ஈ) அக்கரை; ௦றposite bank. 
“இக்கரை நின்றிவர்ந்‌ துக்கரை கொளவே'' (புறநா. 
357.9). 
[௨ - அந்த. உகரச்சுட்டு முன்மையும்‌ உயர்ச்சியும்‌ நடுவும்‌ 
குறித்ததாம்‌..] 

உக்கரைத்தட்டு ப//௪௮- (210; பெ. (ஈ.) மண முழவின்‌ 
வலந்தரையின்‌ நடுப்பாகத்துக்கு மேலுள்ள பாகம்‌ 
(கலைமகள்‌ 38, 400); part just above the middle of 
the Valantarai of a Mirutangam. (செ.அக.). 


(உகு - உக்கம்‌. உகுத்தல்‌ - கொட்டுதல்‌, சொரிதல்‌, வீசுதல்‌, 
பொலிதல்‌./ 


உக்கம்‌” பக்க, பெ. (௩) கட்டித்‌ தூக்கியெடுக்குங்‌ 
கயிறு; rope Or cord attached to anything as to a 
handle (செ அக.). 
ம. உக்கம்‌; ௯. உக்க; து. உக்கி, ஒக்கி, தெ. உக்கமு. 
[உ உக்கம்‌ (உயரம்‌) - மேலிமுக்கும்‌ அல்லது மேலுயர்த்தும்‌ 
கயிறு ] 
[௨ * கரை - தட்டு.] 

உக்கல்‌' பக! பெ. () 1. பதனழிவு; ரottenness, 
putridity. 2. உளுத்தது; that which is rotten or decayed. 


உக்கம்‌ பண, பெ. (௩) 1. நெருப்பு (சூடா); 1௨. 
2. வெப்பம்‌; heat. 
தெ. உக்க. 


[ஓல்‌ உள்‌ உக்கம்‌. உல்‌ - தீ.] [உகு ௯ உக்கல்‌.] 


உக்கிரநாள்‌ 


உக்கல்‌” ப! பெ. (ஈ.) 1. பக்கம்‌; 506. (W.) 2. மருங்கு; 
hip. 3. ஆலவட்டம்‌; பபா நக made of fragrant roots 
or palm teaves, carried in procession before idols and 


great persons. 4. ஏறு; bull. 5. ஆன்‌; 0௦5. 6. கோழி; 
fo. 7. தீரா. (ஆ.அக.). 
ம. உக்கல்‌; து. ஓக்க. 

உக்கலரிசி பசக, பெ. (ஈ.) நொறுக்கலரிசி, நொய்‌ 
யறிதி; crushed rice. (சா.௮௧.). 
[உக்கல்‌ * அரிசி. 

உக்கலை பக! பெ. (ஈ.) மருங்கின்‌ பக்கம்‌ (பிங்‌.); 
hp. 
ம. உக்கல்‌. 
[உக்கம்‌ ௮ உக்கலை.] 

உக்கழுத்துமணி ப4௮[பர்ப-௱கா!, பெ. (1) கழுத்தணி 
வதை; closely fitted necklace of gold beads. (செ.அக.). 
ம. உக்கழுத்து. 
[உள்‌ * கழுத்து * மணி..] 


உக்கழுத்துமணி 


உக்களம்‌ பkக/ஜ, பெ. (ஈ.) 1 யாமக்காவல்‌; night watch. 
2. தலைக்காவல்‌; அdvance guard. 3. பாளையஞ்்‌ 
சூழகழி; entrenchment around a camp. (செ.அக.). 


ம. உக்களம்‌, ௧. உக்கட; தெ. உக்களமு, து. உக்கட. 
[உள்‌ * களம்‌] 


உக்களவர்‌ பர்தா பெ. (ஈ.) இராக்காவலர்‌; லு 
watchmen. (கதி. அக.). 


[உள்‌ - களம்‌ - உக்களம்‌ * அவர்‌] 


உக்களி பகீ; பெ. ௩) இனிய பணிகார வகை 
(இராசவைத்‌. 125.) ; Sweet confection. (செ.அக.). 


ம. உக்காளி; தெ. உக்கர. 
[உக்கம்‌ * களி. 


உக்களை ப்ச்‌ பெ. (ஈ.) தடுப்பு; றற. உக்கலை 
பார்க்க; 866 பk&க/2 (செ.௮௧.). 


[உக்கலை ௮ உக்களை. (கொ.வ.)] 


உக்காக்கம்‌ பர்க்க்6ஈகா, பெ. (.) அரைகநாண்‌; waist 
மர்‌. (யாழ்‌.அக.). 
[உக்கம்‌ * அக்கம்‌ - உக்காக்கம்‌. உக்கம்‌ - இடுப்பு. அக்கம்‌ 
= கயிறு ர 

உக்காரம்‌' பச்சா, பெ. (ஈ.) கக்கல்‌ (பிங்‌.); vomiting. 
(செ.அக.). 
[உகு ௯ உக்கரம்‌ ௯ உக்காரம்‌.] 

உக்காரம்‌” பக்கா, பெ. (௩) ஓலி எமுப்புகை; bellowing, 
as of a bull, (W.) (செ.அக.,). 
[முக்காரம்‌ ௯ உக்காரம்‌ ] 

உக்காரை பக்‌, பெ. (1.) நீராவியில்‌ வெந்த அஃ 
குல்லி என்னும்‌ பிட்டு; steamed mMeal-cake. 
ம. உக்காலி, உதிரு, தெ. உக்கெர 
[௨ஃகுல்லி ௯ உக்குல்லி ௯ உக்கலி ௯ ௨க்காவி ௯ ௨க்காலை 
அ உக்காரை ஒரு கலத்தின்‌ வாயைத்‌ துணியால்‌ கட்டி அதன்‌ 
மேல்‌ அரிசி மாவையோ அல்லது பிற மாவையோ ஆவியில்‌ 
வேகவைக்கும்‌ ஒருவகைச்‌ சிற்றுண்டி... ப 

உக்கி பம்‌ பெ. (ஈ.) 1 இருகாதையும்‌ 'இருகையால்‌ 
மாறிப்பிடித்துக்‌ கொண்டு உட்கார்ந்தெமும்‌ தோப்புக்‌ 
கரணம்‌; form of salutation, specially before Canesa, 
in which the worshipper is lowering and raising his body 
a certain number of times while folding his arms across 
his breast and holding his two ear lobes by alternate 
hands. 2. தண்டனை வகை; 100 of punishment. 
(செ.அக.). 
[உள்கி ௯ உட்கி ௯ உக்கி] 

உக்கிட்டு ப்ப, பெ. (ஈ.) உட்கட்டு; kind of necklace. 
(செ.அக.). 
[உள்‌ - கட்டு - உக்கட்டு ௯ உக்கிட்டு (கொ.வ.).] 

உக்கிடர்‌ பர; பெ. (ஈ.) சிலந்திப்பூச்கி: 50/02. (W.) 
(செ.அக.). 
[உள்‌ * கூடு - உட்கூடு ௮ உக்கூடு -, உக்கிடு ௯ உக்கிடர்‌. 
கூட்டினுள்‌ இருக்கும்‌ பூச்சி வகைகள்‌. கூடு - கூடி ௯ கூடன்‌ 
என வழங்கி, வடபுல மொழிகளில்‌ 'கீட்‌' எனத்‌ திரிந்துள்ளதை 
ஒப்பு நோக்குக / 

உக்கிடு பரப்ப, இடை. (1) நாணத்தைக்‌ காட்டும்‌ 
குறிப்புச்‌ சொல்‌ (இ.வ.); 010 expressive of shyness. 
(செ.அக.). 
[உள்கு ௯ உள்கிடு -, உக்கிடு.] 

உக்கிப்போ-தல்‌ ப///-0-ற0-,8 செ கு.வி. (90) 1. உருகிப்‌ 
போதல்‌; wasting away with grief or ரவா. 2. இனைத்துப்‌ 
போதல்‌; (௦ றா ay 3. அழுகல்‌; ம £௦1.(சா.அக.,). 
[உள்‌ அ உளு ௯ உளுகு ௯ உக்கு ௯ உக்கி + போ.] 

உக்கிரநாள்‌ பச்ர்காசி பெ. (௩) தாழி. (பரணி), கொடு 
நுகம்‌ (மகம்‌), கணை (பூரம்‌), முற்குளம்‌ (பூராடம்‌), 
முற்கொழுங்கால்‌ (பூரட்டாதி) ஆகிய ஐந்து நாண்மீன்‌ 
கள்‌ (சோதிட சிந்‌. 36); 14/6 naksatras Param, Magam, 
Puram, Puragdam, Pdraftadi. (செ.அக. ). 
[உக்கிரம்‌ * நாள்‌] 


உக்கிரப்பாண்டியன்‌ 4 


உக்கிரப்பாண்டியன்‌ ukkirappandlyan, பெ. ௩.) பாண்‌ 
டிய மன்னாகளூளொருவன்‌; Pandan Monarch. 


[உள்‌ * கரணம்‌ உள்‌ - வீடு, அரண்மனை. கரணம்‌ - மேற்பார்ப்‌ 
பவன்‌, கணக்கன்‌ காரன்‌ பெயரீறு..] 

(இவன்‌ சோம சுந்தர பாண்டியன்‌ மகன்‌, கடல்‌ சுவற வேல்விட்ட 
திருவிளையாடல்‌ கண்டவனும்‌ இவனேயாவான்‌.] 


உக்கிரப்பெருவழுதி மபஸச-ற-றளபமகிபி, பெ. (௩) 
கடைக்‌ கழகத்‌ திறுதிப்‌ பாண்டியன்‌ (இறை. 1, உரை, 
பக்‌ 11) அகநானூற்றைத்‌ தொகுப்பித்சோன்‌; Pandiya 
king who reigned during the period of the Third Tamil 
Sangam in Madurai and under whose patronage Aganand- 
ru was compiled. 


உக்கிராணம்‌ பர்க்க, பெ. (ஈ.) வீட்டுச்‌ சரக்கறை; 
store house for provisions, granary. (செ.அக.). 


தெ. உக்ராண: ௧., து. உக்ராண: ம. உக்ராணம்‌ சசீசா பராகற. 
[உள்‌ - கரணம்‌ - உக்கரணம்‌ ௯ உக்கிராணம்‌ (கொ.வ.) 
உக்கரணம்‌ பார்க்க; 586 ukkaranam.] 

உக்கு'-தல்‌ ப&ப-, 5 செகு.வி. (44) 1. மேலெமும்பு 
தல்‌; (0 196, 0௦ பற. 2 பொங்குதல்‌; 1௦ றர. 


[உல்‌ உல்கு ௯ உக்கு -, உக்குரம்‌ ௯ உக்குரன்‌  உக்கிரன்‌. 
ஒ.நோ அக்குரன்‌ உக்குரன்‌ பார்க்க; $6 பவா] 

உக்கிரம்‌" ப&*ர்கா, பெ. (௩) 1. கொடுமை; blaze, glow, 
ferceness. “உக்கிர வடவைக்கனல்‌”' (திருவிளை. 
யானை யெய்‌. 20). 2. ஊக்க மிகுதி: vehemence, 
ardour, intensity, fervency, impetuosity. 3. சினம்‌; wrath, 
ஈaஜூ, ரபா. “உக்கிரமாக வீமன்‌ வந்தவுறுதி கண்டு'' 
(பாரத. இரண்டாம்‌. போ. 12). (செ.அக,). 


க., து. உக்கு. 
[௨ உகு ௮ ௨க்கு.] 

உக்கு” -தல்‌ ப்ப”, 5. செ.கு.வி. (.) 1. மக்கிப்போதல்‌; 
to rot, decay, moulder. உக்கின மரம்‌. 2. மெலிதல்‌; 1௦ 
pine away, waste away. அவள்‌ துக்கத்தால்‌ உக்கிப்‌ 
போகிறாள்‌ (இ.வ.). (செ.௮௧.). 


ம. உக்குக. 
[உள்கு ௯ உட்கு ௯ உக்கு. உள்குதல்‌ - உள்ளொடுங்குதல்‌, 
உகுத்தல்‌, உட்குதலாம்‌. ஓ நோ. வெள்கு ௯ வெட்கு ௯ 
வெட்குதல்‌ ] 

உக்கு” ப்ப, பெ. (॥.) இலவங்கம்‌ (சங்‌.அக); love. 
[உள்கு - உட்சுருங்கு. உள்கு -, உக்கு. 

உக்குவிடு-தல்‌ ப/4பார்‌-, 20. செ.கு.வி. (41.) கரைந்து 
விடுதல்‌; 1௦ 019506. “'உப்பியல்‌ பாவையுறையுற்றது 
போல உக்குவிடு மென்னுயிர்‌'' (கலி. 132. 17). 


[உல்‌ - தீ, அனல்‌, எரிதல்‌, உல்‌ கு - உக்கு ௯ உக்குரம்‌ 
- உக்கிரம்‌. ஓ.நோ. சுல்‌ - எரிதல்‌. சல்‌ ஃ கு சுக்கு ௯ சுக்கிரன்‌. 
சுக்கி - விண்மீன்‌.] 

உக்கிரம்‌” பண்ண, பெ. (௩) இலாமிச்சை (மலை.); 
cuscus grass. (செ.௮௧.). 


உக்கிரம்‌” படர, பெ. (௩) இசையறுப்புகளுளொன்று 
(சிலப்‌. 3, 150 உரை); ॥ஈம்‌ ௦f a musical piece, one 
of four Gita-v-uruppu. 


உக்கிரமருந்து ukkiramarundu, பெ. (n.) 1. காரமருந்து; 
pungent and stimulatng medicine. 2. இதளிய கந்தக 
பாடாணங்களைக்‌ கொண்டு செய்யுமருந்து; powerful 
medicine prepared from mercury, sulphur and arsenical 
௦5. 3. வேதைக்குதவும்‌ மருந்து; 006 0560 in 
alchemy for transmuting metals. 4. கொப்புளத்தை 
எழுப்பு மருந்து; 019110 agent. 5. வெடிமருந்து; பபா 
powder. (செ. அக.). 

உக்கிரவெயில்‌ பர்ச-ர, பெ. (௩) கடுமையான 
வெயில்‌; intense heat of the sun. 


[உக்கிரம்‌ - வெயில்‌.] 


உக்கிரன்‌ பண்ட பெ. (ய சிவத்திரு 


ஒன்று (காஞ்சிப்பு. சிவபுண்‌.15); manifestation of Siva. 
(செ.அக.). 


/உள்கு - சுருங்குதல்‌, கரைதல்‌, உள்ளு - உக்கு - விடு..] 


உக்குளான்‌ ப4/ய/8, பெ. (ஈ.) சருகு தின்னும்‌ முயல்‌; 
hare which is supposed to live on dried leaves (W.). 
(செ.அக.). 


[உகுதல்‌ - சொரிதல்‌, வீழ்தல்‌, ௨௫ -, உக்கு - கீழே விழுந்த 

சருகு. உக்கு , உக்குளான்‌ - சருகு தின்னும்‌ முயல்‌. 
உக்குறள்‌ பய! பெ. (ஈ.) குற்றியலுகரம்‌; shortened 

“ப. “உயிர்வரி னுக்குறள்‌ மெய்விட்‌ டோடும்‌'' (நன்‌. 
164). (செ.அக.). 


[௨ * குறள்‌ - குறள்‌ - குறுகியது. உக்குறள்‌ - குறுகிய உகரம்‌. 


உக்குறுமை ம-&-பயாக பெ, (॥.) உகரக்‌ குறுக்கம்‌; 
shortened ‘u’. (ஆ.அக.). 


உக்கெலும்பு ப--&/பாம்ப, பெ. (௩) மார்பெலும்பு; breast 


[ஓல்‌ - தீ. உல்‌. உக்கு — உக்குல்‌ — உக்குலன்‌ ட உக்குரன்‌ bone. (சா.அக.). 


அ உக்கிரன்‌. ஒ.நோ. அக்கு -, அக்குரன்‌.] 

உக்கிராணக்காரன்‌ பரர்காச-&-kக்2ர, பெ. (௩) சரக்கறை 
மேற்பார்ப்போன்‌; 5teward incharge of provisions, store 
keeper. 


[௨ - முன்மைச்‌ சுட்டு மார்பைக்‌ குறித்தது. உ * எலும்பு - 
உக்கெலும்பு.] 


உக்கை பர்க்க பெ. (௩) எருது; ௦௨ (100). (ஆ.அக.). 


ம. உக்ராண்‌; ௧. உக்ராண்க, உக்ராணதவ; து. உக்ராண்‌; தெ. 
உக்ராணி, உக்கிராபுவாடு. 


[உக்கு - உயர்வு, செருக்கு, செருக்குள்ள காளை. உக்கு - 
உக்கை.] 


உ௧'-த்தல்‌ 


உக!-த்தல்‌ பரச, 3. செ.கு.வி. (0 1. உயர்தல்‌; ௦ 
ascend, rise stately, soar upward. "'மாவிசும்‌ புகந்து"' 
(மதுரைக்‌. 334). 2. உயரப்‌ பறத்தல்‌ (பதிற்‌. 779); 
to fly ஈர்‌. 

ம. உக்குக; ௧. உக்கு (உப்பு); து. உக்கு; தெ. உக்கின்சு 
(குதித்தல்‌); மேரி: hanhs, Ger hock; ice. har, As heat, 2 
high. 

[உவ ௯ ௨௧ ௮ உக-த்தல்‌. ஒ நோ சிவப்பு - சிகப்பு. ஆவா 
௮ ஆகா (இடைச்சொல்‌) ] 

உ௧2-த்தல்‌ பரச-, 3. செ.கு.வி (4) 1. மகிழ்தல்‌ (திவ்‌. 
இயற்‌. 2,8); to enjoy, to be glad, pleased, satisfied. 
2. விரும்புதல்‌; 1௦ 116. '“காக்கை யுகக்கும்‌ பிணம்‌'' 
(வாக்குண்‌. 24). 

[உவ ௮ ௨௧ ௮ உக-த்தல்‌ மகிழ்தல்‌, உயர்தல்‌. மேற்செலற்‌ 
கருதது மகிழதற்‌ கருத்தில்‌ விரியும்‌ ] 

உகட்டு-தல்‌ ப_21ப-, 20. செ.கு.வி. (41) அருவருப்பா 
தல்‌; (௦ ஈ8ப50916. ''உகட்டிப்‌ போந்த செய்தி'' (திவ்‌. 
திருக்குறுந்‌. 4. வியா. பக்‌.17). 

[உகள்‌ - வெளிவரல்‌, ௨கள்‌ - து - உகட்டு - புறந்தள்ளு, 
உருட்டு..] 

உகந்துடைமை புரசாரபரண்கு பெ. (௩) கணவ 
னுடைய சொத்தில்‌ மனைவிக்குரிய பங்கு; ஈ014 ௦7 
a married woman to a share of her husband's property. 
(11கர.). (செ.அக.). 

[உவ ௮ உவந்து ௯ உகந்து * உடைமை - விரும்பி எடுத்துக்‌ 
கொள்ளத்தக்க உடைமை. 

உகப்பார்பொன்‌ பஏ2ழறச்‌-ற௦7, பெ. (ஈ.) வரிவகை (5.1. 
ரர. 110.); 1. (செ.அக.). 


[உவ ௯ உவப்பார்‌ ௮ உகப்பார்‌ - பொன்‌.] 


உகப்பு' பஏசறறப, பெ. (ஈ.) உயர்ச்சி; “உகப்பே உயர்வு” 
(தொல்‌.சொல்‌. 306); height, elevation. (செ.அக.]. 


[௨ ௨௧ ௮ உகப்பு.] 


உகப்பு” பரப, பெ. (ஈ.) 1. மகிழ்ச்சி; pleasure; joy. 
பூதலத்தோ ருகப்பெய்த'' (திருவாச. 11 .5). 2. 
விரும்பி வாமுமிடம்‌; happy resort, favourite resort. 
“இராவணனை.... யெய்தானுகப்பு'' (திவ்‌. இயற்‌. 
நான்மு. 28). 3. விருப்பம்‌; wish, choice. (செ.அக.). 


[உவ ௯ ௨௧. உகப்பு.] 


உகம்‌! பரசா, பெ. (ஈ.) ஊழி: ௨06 of the world, long 
mundane period of years. ''உகம்‌ பல சென்றன" ' (கந்தபு. 
மேருப்‌. 66). 
ம. உகம்‌; 0 0600; 5 yoke; 09409, G joch; OS, Goth. 
jk ON, ok; L. jugum; Skt yuga 
[உகு - உகம்‌. உகுதல்‌ - கெடுதல்‌, அழிதல்‌. முடிதல்‌ - உலகம்‌ 
முடியும்‌ காலம்‌.] 


உகல்‌'-தல்‌ 


உகம்‌” பரக, பெ. (௩) 1. நுகம்‌; 40. 2. இணை, 
pair. 
[உகு ௯ உகம்‌ - முடிவு, முனை, ஏர்க்காலின்‌ முனைப்பகுதியில்‌ 
பொருத்தப்படுவது.] 

உகம்‌” பரா, பெ. (ஈ.) நிலவுலகம்‌; வோர்‌, world. 
ம. உகம்‌. 


[உலகம்‌ ௯ உகம்‌] 


உகம்‌” பரக, பெ. (௩) 1. தோற்றம்‌; தொடக்கம்‌; 
ம்னு. 2. மூதலாவது;15( 0 ஈ௦st. 3. தலைப்பாட்டு 
(சிலப்‌. 14. 156, உரை.); leading song. 


[௨௫ ௯ உகம்‌. உகு  மேலெழும்புதல்‌, உயர்தல்‌, முதலாதல்‌.] 


உகம்‌” பழசா, பெ. (௩) 1. தாள்‌ (அக.நி.); வ. 2. 


நீட்சி; |ஊஏ£h. (செ.அக.). 
[௨௫ ௯ உகம்‌. உகுதல்‌ - கழிதல்‌. உகம்‌ - கழியும்‌ நாள்‌, தீட்சி.] 
உகமகள்‌ ஏவா பெ. (ஈ.) நிலமகள்‌ (ஆ.அக.,): 
goddess of the earth. ‘‘~கமகணுதற்கண்‌'' (இரகு. 
திக்குவி. 208). 
[உகம்‌ 4 மகள்‌.] 
உகமம்‌ பரகால, பெ. (॥.) பிறந்த இடம்‌; birth place. 
[உகு ௯ உகம்‌ * அம்‌.] 


உகமுடிவு பஏக௱பரங்ப, பெ. (ஈ.) ஊழியிறுதி (திவா.); 
end of the world. 


[௨௧ம்‌ - முடிவு] 


உகரக்குறுக்கம்‌ பரகாச--kபங்&கa, பெ. (ஈ.) குற்றிய 
இகரம்‌; shortened 'ப'. 
[உகரம்‌ - குறுக்கம்‌. குற்றியலுகரம்பார்க்க; 996 kurTiyalugaram J 
உகரக்கேடு பர22-/-/620) பெ. (ஈ.) நிலை மொழியி 
னிறுதியில்‌ நின்ற உகரம்‌ வருமொழி புணருமிடத்துக்‌ 
கெடுதல்‌; 8180ஈ of final ‘u’ of the first-word when 
joining with another word having a vowel for initial 


[உகரம்‌ - கேடு. கெடு கேடு. ] 


உகரம்‌ பஏசாகா, பெ. (ஈ.) 1. ஐந்தாமுயிர்‌; if letter 
(vowel) of the Tamil alphabet. 2. தமிழ்‌ எண்களில்‌ 
இரண்டு என்னும்‌ எண்‌: 5ymbol for the Number two 
usually written without the initial loop (2). 


[உ - கரம்‌. கரம்‌ - சாரியை.] 


உகல்‌'-தல்‌ பரசி, 2. செ.கு.வி. (44) 1. உதிர்தல்‌; 
கீழேவிமுதல்‌; 40 op off; as leaves, fruits; to fall 
out, as hair; to be blasted, nipped, shaken with the wind, 
to drop down, as tears. 2. சிந்துதல்‌; to be spilled, to 
ரீவி. 3. சொரிதல்‌; (௦ p௦பா ௦ம்‌. 4. சுழலல்‌; (௦ ௦6 
disconnected. 5. இறங்குதல்‌; 1௦ descend. 6. குதித்தல்‌; 
to jump. 


[உக ௯ ௨கம்‌.] 


உகல்‌“(லு)-தல்‌ 


உகல்‌”(லு)-தல்‌ புர). 2. செ கு.வி. மு) 1. 
குதித்தல்‌; 1௦ பறை. 2. தா; to billow ''உகலியாழ்‌ 
கடலோங்கு பாருளீர்‌'' (தேவா. 75.1) 

[௨௫ ௯ ௨௧ல்‌ ௯ உகல்‌(லுதல்‌ (வேக. 31.)] 
உகவல்லி புக; பெ. (௩) நாகமல்லி; ஈாலா௱-ர௦01. 


[உகம்‌ 4 வல்லி] 


உகவு பரச; பெ. (॥) நிலையழிவு; ௦ be agitated, 
to wear off, to pass away. (செ.அக ). 


[உகு ௯ உகுவு ௯ உகவு] 


உகவை! பரக] பெ. (௩) 1 மகிழ்ச்சி: jy, happiness 
"உகவையா னெஞ்ச முள்ளுருகி'' (திவ்‌ திருவாய்‌. 
6,2,9). 2 உவப்பு; heer, mspiration. “முகவை 
யின்மையின்‌ உகவை யின்றி'' (புறம்‌. 362-11). 


[உவ ௯ ௨௧ ௯ உகவை ] 


உகவை” பர்வ பெ (௩) 1 உதவி: நன்மை; help, 
good, favour. ““உள்குவார்கட்கு உகவைகள்‌ பலவுஞ்‌ 
செய்து'' (தேவா. 1146). உகவைப்பொன்‌ பார்க்க (5... 
ii, 38); see ugavai-p-pon (செ.அக.). 
[உவ ௮ ௨௧ ௯ உகவை - உவத்தற்குரியது ] 


உகவைப்பொன்‌ ப7ச8/-௦-2௦௩ பெ. (௩) காசாயவகை 
(511. vi, 290); a tax in money. (செ.அக.). 


[உவ ௮ ௨௧ ஃ உகவை ஃ பொன்‌.] 


உகள்‌-தல்‌ பஏ2[-, 5. செ.கு.வி. (.) உகளு-தல்‌ பார்க்க. 
see ugalu. 


உகளம்‌' பூர, பெ. (௩) விருப்பம்‌ (அக.நி.); 0686, 
delight. 


உகளம்‌” பசக, பெ. (ஈ.) 1, இணை pair, brace, 
00006. ''உகளமு முணரின்‌'' (கோயிற்பு. பதஞ்‌. 65). 
2. இரண்டு; 060. , 

உகளி'-த்தல்‌ பஓசர்‌-, 4. செ.கு.வி. (4..) 1. குதித்தல்‌; 
௦ leap. ''பேய்பிண மிக்கன வென்றுகளித்‌ தனவே'” 
(பாரத. பதினாறாம்‌. 51). 2. மகிழ்ச்சி மிகுதல்‌; ₹௦ 
delight, ஐயர்‌. “மேலைத்‌ தொண்டு களித்து' (திவ்‌. 
திருவாய்‌. 10,8,7). 3. பாய்தல்‌; 1௦ ர்பறை. 
[உகுதல்‌ - மேலெழும்புதல்‌. உகு ஃ உகள்‌ உகளு _ 
உகளி-த்தல்‌.] 

உகளி” பரசர்‌-, பெ. (ஈ.) பிசின்‌ (நாமதீப.); பா. 
[உகள்‌ ௮௯ உகளி, மரப்பிசின்‌ தானாகப்‌ பொங்கி மேல்‌ வருத 
லால்‌ பெற்ற பெயர்‌.] 

உகளு'-தல்‌ பரசப்‌-, 5. செ.கு.வி. (41) 1. தாவுதல்‌; 
to leap, bound, frisk. ''இரலை...யுகள'* (குறுந்‌. 65). 2. 
ஓடித்திரிதல்‌; (௦ £பா கற௦பர்‌. ''பன்மயிர்ப்‌ பிணவொடு 
கேழ லுகள'' (மதுரை. 74). 3. பாய்தல்‌; (௦ leap Over, 
bound. 4. கடத்தல்‌; 1௦ 0835 ௦௧ (ஆ.அக.). 5. நமுவி 
விழுதல்‌; 1௦ கற 0௦4, [வ] ௦4. “ஒளிமேகலை யுகளும்‌”' 
(திருக்கோ. 350). 6. பிறழ்தல்‌; 40 ரபா பறside down. 


உகாய்‌ 


'“பொருகய லுகளிப்‌ பாய'' (சீவக. 1854). 7. வாயா 
லெடுத்தல்‌; ௦ ஸர்‌. 


Mar ugal 
[உகு ௯ உருள்‌ ௯ உகள்‌ ௯ உகளு. உகுதல்‌ - மேலெமும்புதல்‌, 
ததும்புதல்‌, பொங்கி எழுந்து சிதறுதல்‌ ] 

உகளு--தல்‌ மக, 5. செ.கு.வி. (44) 1. உயர்தல்‌; 


௦ 9௦ up. 2. பெருகுதல்‌; மிகுதல்‌; (௦ become excess, 
grow more. 


க. உக்கலி. 
[உகு ௯ உகுள்‌ ௯ ௨கள்‌ ௯ உகளு] 
உகா பர& பெ. (.) 1. ஓமைமரம்‌ (பிங்‌.); tவothebrush 
tree. 2. உவா மரம்‌ (மலை.) ; and paper tree. 
ம. உகமரம்‌. 


[உவா ௯ ௨கா/ 


உகாமரம்‌ 


உகாக்காய்‌ பச--்கு, பெ. (॥.) உகர மரத்தின்‌ காய்‌; 
௦௦9௮ ரபர்‌ (சா. அக.). 


[௨கா - காய்‌.] 
உகாதி பச்‌ பெ. (ஈ.) ஆண்டின்‌ தொடக்கம்‌; ஸசஷாா/n9 
of the year. 
க., தெ. உகாதி. 
[உகம்‌ - ஆதி.] 


உகாப்பட்டை பஏச்‌-ற-றசரீஜ; பெ. (ஈ.) உகா மரத்தின்‌ 
பட்டை, bark of the tree, ugA (சா.அக.). 


[உகா * பட்டை.] 


உகாமை பழக்க! பெ. (1) 1. சகிதறரமை; ௦! தற்‌. 
2. வெளியிடாமை; ஈ௦( [et out, Not Spoken. 


[உகு * ஆ மை] 


உகாய்‌ பழத்‌; பெ. (॥.) ஒருவகை மரம்‌; ௨ 00 of 
1166. “உலறுதலை உகாஅய்‌”' (நற்‌. 66). 


[உவா ௮ ௨கா ௮ உகாய்‌. உவப்பு - உயரம்‌.] 


உகாய்க்குடிகிழார்‌ ப்ஸ்‌-/-/பளிர்ச்‌; பெ. (ஈ.) கடைக்கழ 
கப்‌ புலவர்களுள்‌ ஒருவள்‌ poet of the Sangam period. 
[உகாய்க்குடி * கிழார்‌. உகாய்க் குடி என்னும்‌ ஊரினர்‌. காய்ச்‌ 
குடி என்பது உகாய்‌ (ஓமை) மரத்தினால்‌ பெற்ற பெயா..] 

உகாயவாகை ப்ஹ்ணைக! பெ. (.) ஒருவகை வாகை 
மரம்‌; a kind of sirissa tree. (சா.அக.). 
[உகாய்‌ - வாகை - உகாய வாகை.] 

உகாரம்‌ பக்கா, பெ. (॥) 1. உசுரக்குறில்‌ எழுத்து; 
short vowel ‘u’. 2. இரக்கம்‌ சுட்டிய இடைச்சொல்‌; 
interjection denoting compassion. 3. இளகும்‌ உப்பு; 
கல்லுப்பு; black salt 
[உ “ காரம்‌.] 

உகாரவுப்பு பஏக்‌எ-ட-பறறப, பெ. (ஈ.) கல்லுப்பு (மூ.அ.); 
black salt, impure chloride of sodium. 
[உகாரம்‌ * உப்பு] 

உகிர்‌ பரர்‌; பெ. (ஈ.) தகம்‌; finger or toe nail, talon, 
law. “'உகிர்த்தொடர்‌ கழன்று'' (மணிமே. 20:59). 
ம. உகிர்‌; கை. கோரு; ௧. உகுரு; கோத. ஊர்‌, ஊர்கன்‌; 
துட. ஊர்‌; குட., நா., து. உருரு; தெ. கோரு, கொலா. கோர்‌; 
பர்‌. கோரி, கூ. கோர; குவி. கோரு; கட. கேரெ; குரு. ஒரோக்‌; 
மால்‌, ஓர்கு; பிரா. கோர்‌ (விரல்‌); பட. உகில்‌. 
[உகு ௯ உகுல்‌ - உகுர்‌ ௯ உகிர்‌. உகுதல்‌ - மேலெமும்புதல்‌, 
முளைத்தல்‌... 

உகிர்ச்சுற்று பஓர்‌-௦-பபரம, பெ. (1.) தகச்சற்று; wறரயl௦W. 
"உகிர்ச்சுற்றில்‌ உலக்கை விழுந்தாற்போல்‌'' (பழ.). 
(செ.அக.). 
[உகிர்‌ * சுற்று] 

உகிர்நிலைப்பசாசம்‌ பஏர்‌-றக/-ற-றத$க$ஜ, பெ. (௩) 
பிண்டிக்கை முப்பத்து மூச்‌ ஸ்‌ ஒன்று: அது சட்டு 
விரலும்‌ பெருவிரலும்‌ உகிர்நுனை கவ்வி நிற்பது. 
(சிலப்‌. 3,18. உரை); varety of gesticulation in which 
the tip of the nail in the thumb is brought into close 
with that of the fore-finger. (செ.அக.). 
[உகிர்‌ * நிலை * பசாசம்‌. பசைதல்‌ - விரும்புதல்‌, ஓட்டுதல்‌, 
சேர்தல்‌, பசை - பசையம்‌ ௮ பசாயம்‌ - பசாசம்‌.] 

உகிர்ப்புறவன்‌ பரர்‌-ற-றப[க, பெ. (ஈ.) நகத்தின்‌ மேல்‌ 
அணியும்‌ அணிவகை (81. ரி. 16); jewel for nails. 
(செ.அக.). 
[உகிர்‌ - புறவன்‌. புறம்‌ - புறவன்‌. புறம்‌ - மேலே..] 

உகிரம்‌ பரர்கா, பெ. (ஈ.) இலாமிச்சை; 0ப5008-01838. 
[உகி£ - உகிரம்‌.] 

உகிலாதி பஏரச்ர; பெ. (ஈ.) புளி; வகர. (சா.அக.) 
[எகின்‌ * ஆதி - எகினாதி ௯ எகிலாதி - உகிலாதி.] 

உகின்‌ பர, பெ. (ஈ.) எகின்‌; புளிமா (மலை.); பக 
hogplum. 


உகு'-தல்‌ ரப 21. செ.கு.வி. (4...) 1. உதிர்தல்‌; ௦ 
shed or part with, as leaves from a tree, to shed, as 
feathers or hair, to become separated. '“போயுகு மிலை 
கள்‌'' (சி.சி. 1,15). 2. சிதறுதல்‌; (0௦ be strewed, 
கீச்‌. ''உண்கவுகாமை :நன்கு'' (ஆசாரக்‌. 21.). 3. 
சிந்துதல்‌; (0 09 spilled; 0 fail; to pour out. '“அங்கணத்து 
ளுக்க வமிழ்தற்றால்‌'' (குறள்‌. 720). 4. சுரத்தல்‌; 1௦ 
trickle gently as water from a spring, or gush forth, 
as milk from cow's udder (J). 5. கெடுதல்‌; (௦ wea 
off, pass away; to be lost. ''இளமையுகா நின்ற மேனியும்‌'* 
(திருநூற்‌. 45) 6. சாதல்‌; 1௦ fal down, fig. to die. 
“உக்கார்‌ தலைபிடித்து'' (தேவா. 641,4). 7. கரைந்து 
தேய்தல்‌; (௦ றகர, றற, ash, ரசா. ''உக்குவிடு 
மென்னுயிர்‌'' (கலித்‌. 138). 8. மறைதல்‌; (௦ 86, a5 
heavenly bodies. ‘‘~தயக்‌ குன்றினின்றுகு குன்றில்‌” 
(கம்பரா. இராவணன்றா. 39.). 9. பறத்தல்‌; (௦ fly abourt 
''ஊதவுகு தன்மையினொடொல்கியுற நின்றான்‌'' (சீவக. 
2014). 10. திலை குலைதல்‌; £௦ 06 ௨01160. ''நெஞ்சுக... 
கண்ணீர்‌ மல்க'' (தஞ்சைவா. 150). 11. உமிழ்தல்‌; 1௦ 
spit. 

க., து. உகு, உகி. 
[உளு - ௨கு ௯ ௨க-தல்‌ (வே.க.29.).] 


உகு -தல்‌ ப2ப-, 21. செ.கு.வி. (1) 1. முளைத்தல்‌; 
தோன்றுதல்‌; (0 80௦ப(, appear. 2. சிறத்தல்‌; (௦ be 
glorified. 
[௨௮ ௨௫ ௮ ௨க-தல்‌. ௨ - உயர்ச்சி] 

உகு”-த்தல்‌ பரம-, 4. செ.குன்றாவி. (44) 1. சிதறச்செய்‌ 
தல்‌; (௦ (6 ரவி, 5p, 9021௪. ''ஊஉனன்மையி னுண்ணா 
துகுத்தென'' (மலைபடு. 148). 2. உதிர்த்தல்‌; 1௦ ௦261, 
as leaves, to exuviate, as a bird its feathers. “பழன 
மஞ்ஞை யுகுத்த பீலி'' (புறநா. 13). 3. வெளியிடுதல்‌; 
1௦ ஊர ற௦பா 00. ''சீற்றமுகுத்த செந்தீ'' (கம்பரா. 
இராவணன்றா. 27.). 4. சிந்துதல்‌; (௦ shed, as tears. 
'*நெடுங்கணீ ருகுத்து'' (சிலப்‌ பதிக. 32). 5. சொறிதல்‌; 
்‌ po. ''மென்பழ னுகுத்த தேனும்‌'' (நைடத.நாட்டுப்‌. 
0). 
க. ௨கிசு 
[உழு ௯ ௨௬ ௨கு-த்தல்‌, உகு - சிந்து (சிந்துதல்‌), சிதறுதல்‌, 
தெளித்தல்‌. உகு 2 வ. உக்ஷ (வ.மொ.வ, 90.) ] 

உகுணம்‌ பரபாக௱, பெ. (ஈ.) கூடட்டுப்பூச்சி; 0௦0-000. 
(W.) 


[உருள்‌ ௯ உகுள்‌ ௯ ௨குணம்‌.] 


உகுருவி பபா, பெ. (ஈ.) சூரைச்செடி, 80168 jபர்பறக. 
(சா.அக.). 


[உகு - உகுல்‌ ௯ உகுர்‌ ௯ உகுறாவி.] 
உகுல்‌ பழப/ பெ. (ஈ.) 1. வீழ்ச்சி: வி. 2. கேடு; ஈர 
[உகு ௯ உ௨குல்‌.] 


உங்ஙன்‌ 


உகுவு பரபாய பெ. (ஈ.) 1. கித்துகை; ஊரிாஏ. “சோர்ந்துகு 
வன்ன'' (மதுரைக்‌ 415), 
[உகு ௮ உகுவு./ 
உகுழ்‌ பழய பெ. (॥.) உகுள்‌ பார்க்க; 996 பழப/ 
க. உகும்‌. 
[உகுள்‌ ௯ உகுழ்‌.] 
உகுள்‌ பரப பெ. (ஈ.) 1. சொரிதல்‌; றப்பா. 2. உமிழ்தல்‌; 
ஊரங்றஓ. 3. கொப்பளித்தல்‌; £௦ wash the mouth inside. 
க. உருள்‌. 
[உரு ௯ உகுல்‌ ௮ உகுள்‌.] 
பபச! பெ. (ஈ.) நெற்பயிருக்குரிய நோய்‌ 


வகை (நீலகேசி. 366. உரை); பisease affecting paddy 
(செ.அக.). 


[உகு * நோய்‌ - உகுநோய்‌ ௯ உகுனை.] 

உகே பழச்‌ பெட்‌ (॥) கொண்டாட்டங்களின்‌ போது 
வெற்றியாகட்டும்‌ என்னும்‌ பொருளில்‌ எழுப்பப்படும்‌ 
முழக்கம்‌; slogan raised on the occasion of festivals 
or function of grand celebration. மாதையனுக்கு உகே; 
மாதேவனுக்கு உகே! (கொங்‌.வ.). 
க. உகே. 


[உக உகே. உகை - செலுத்துதல்‌, முன்வருதல்‌, மேலோங்கு 
தல்‌, வெற்றி பெறல்‌ ] 

உகை'-தல்‌ பச, 4. செகுவி (1) செல்லுதல்‌; (௦ 
move, as a boat, to go, as a vehicle, to walk, as an 
வாகி. “காமவுததியைக்‌ கரைவிட வுகையு நாவா 
யானும்‌'' (கல்லா. 19). (செ அக.). 


[உகு - உக ௯ உகை-தல்‌ - மேற்செல்லுதல்‌, எழுதல்‌ ] 


உகை”-த்தல்‌ படில, 4. செ குன்றாவி (1) 1 செலுத்து 


தல்‌; 1௦ 0/6 as a carriage, to ride, as a horse, to 
row, as a boat, 1௦ discharge, as an arrow ‘‘பெருந்தோணி 
பற்றி யுகைத்தலும்‌'” (திருவாச 30,4). 2. எழுப்புதல்‌; 
10 வர பற, ௮5 பகீ. ''பலபுரவி நீறுகைப்ப'' (மதுரைக்‌ 
184) 3 பதித்தல்‌; ௦ 560, 8 & ஏூ ''நீலமொன்‌ 
றுகைக்கு நிறைந்த கணையாழி'' (பணவிடு 97) 4 
செ.கு.வி. (4.) 1 எமூதல்‌; 1௦ 186 'உகத்தின்‌ முடிவினி 
லுகைத்த கனைகடல்‌'' (கலிங்‌ 342 புதுப்‌ 11,44) 
2. உயரவெழும்புதல்‌; (௦ சற, /பாட பற. '"கொடித்தடந்‌ 
தேரினின்‌ றுகைத்துமுன்‌ குதியா'' (பாரத நிரைமீ 41) 
க. உகு: GK ago, L ago 
[௨ ௯ ௨௫ ௯ உக ௮ உகை-த்தல்‌ ] 

உகை” பரச, பெ (॥.) உகர; 100th-brush tree. (செ.அக.). 
[உகா ௯ உகை.] 


உகை' ஸ்ரீ௮, பெ. (ஈ.) பானை; ஓப! 


[உகு ௮ உகை கொட்டிவைக்கப பயன்படுவது ] 


உங்கை பார, இடை 


உங்கண்‌ பா்தசா, வி.எ. (20\.) உவ்விடம்‌; yonder, where 
the person spoken to is chiefly poetic. ‘‘sனயரைக்‌ 
கண்டிரோ வுங்க ணென்ன'' (சேதுபு. அக்கினி. 32). 


[உ - கண்ட உக்கண ௮ உங்கண்‌.] 


உங்கரி-த்தல்‌ பர்ஏலர-, 4. செ.கு.வி. (44) 1. உம்மென்‌ 


றொலித்தல்‌; 1௦ ter the exclamatory Sound of ‘hum’ 
expressive of contempt or displeasure. “காமர்‌ வில்லாளி 
யாகி யுங்கரித்து'' (திருக்காளத்‌.பு. 6, 39). 2. அதட்டு 
தல்‌; to rebuke authoritatively, hector, threaten. 3. 
உரப்புதல்‌; (௦ whoop, vociferate inarticulately as when 
driving cattle or in scaring away birds, beasts, or human 
beings 4. உங்காரஞ்‌ செய்தல்‌; 1௦ ler ‘hum’ expressive 
of menace. 

ம. உங்கு. 

[உம்‌ * கரி-த்தல்‌. உம்‌ - ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌, கருத்தல்‌ 
௯ கரித்தல்‌ கறத்தல்‌ - செய்தல்‌. உம்கரித்தல்‌ - உம்‌ என்னும்‌ 
ஓசை எழுப்புதல்‌. விரைவாகச்‌ செலுத்துதல்‌ குறிப்புமாம்‌.] 


உங்காரணை பர்ஏக்சாக! பெ. (ஈ.) அவுரி: 100. 10100- 


fera tinctoria (சா அக.). 


[உங்காரம்‌ - உங்காரணை ] 


உங்காரம்‌ பாகி, பெ. (௩) 1. அச்சுறுத்தும்‌ ஒலி 


(தொனி), லிஸா ‘hum’ expressive of Menace. 
''உங்காரத்தி னுரப்பு மோதையாள்‌'' (கந்தபு.அக்கினி. 
95) 2 வண்டின்‌ ஓலி; buzzing 50பர0, as that made 
by bees In flight. ‘‘உங்கார மதுகரங்கள்‌'' (பாரத.வசந்த. 
3). 


[௨ம்‌ * காரம்‌ - உங்காரம்‌ ] 


உங்கு' ப்ரபு வி.எ. (804) உவ்விடம்‌ (கந்தபு.உமைவரு. 


31), yonder, where the person spoken to is. 


[௨ - உங்கு (முன்மைச்‌ சுட்டு).] 


உங்கு" பாரம்‌, பெ. (ஈ.) முன்னிலையில்‌; முன்பு; | 


the presence of, in front of. 


[ஊங்கு ௯ உங்கு ஒ.நோ. ஊது ௮ உது. 


உங்குணி பாரா! பெ. (௩.) பெருங்‌ கிளிஞ்சில்‌ எனப்‌ 


படும்‌ நீலநிறக்‌ கடல்மீன்‌; ஸlப$h 899-760. 
[௨ - உங்குணி/ 


(றகர) 1. உன்‌ தங்கை; பா 
sister younger than you ''மூக்குங்கையரியுண்டாள்‌'' 
(கம்பரா. சூர்ப்பண 125). 2 உன தாய; ப mother. 


[உன * கை : உங்கை கை இளையள்‌, மெல்லியள்‌, பெண்‌ 
ஐ மென்மை, அழகு, ஐ ௮ கை (மென்மையுடைவள்‌] 7 


உங்ஙன்‌' பாசு விஎ (804) 1 உவ்வாறு; ஈ the 


way you do 2 உவ்விடம்‌; 1 the place where you 
88 "என்‌ தனயரைக்‌ கண்டீரோ உங்ஙன்‌'' (சேதுபு. 
அக்கினி 32). 


/ஊங்கு -, ஊங்கண்‌ ௯ உங்கண்‌  உங்கன்‌ ௯ உங்ஙன்‌,. (மு..தா. 
327] 


உங்ஙன்‌ 


உங்ஙன்‌” பராச வி.எ. (௨0) 1. அத்தன்மை; மப5, 
80, in that way. 2. இத்தன்மை; பக, 80, in this way. 
3. உத்தன்மை; £5, 80, this or that (intermediate) 


Way. 
[ஊங்கண்‌ - உங்கண்‌ -' உங்கள்‌ அ உங்கள்‌”. 

உச்சக்கோள்‌ ப௦௦2-k-&0/ பெ. (॥.) உச்ச நிலையடைந்த 
கோள்‌, planet occupying an exalted position or sign 
in the zodiac (astrol.). (ஆ.அக.). 
[உச்சம்‌ * தோள்‌.] 

உச்சகாரம்‌ பக்கா, பெ. (ஈ.) உகரமூர்ந்த சகர எழுத்து, 
‘#’: letter ‘cu’ being a vowel consonant of the 
combination ‘u' and '0'. (பாண்டி.௮௧.). 
[௨ * சகாரம்‌.] 

உச்சசந்தி ௦௦௪-5] பெ. (ஈ.) உச்சநிலைக்‌ கோள்‌ 
களின்‌ சந்திப்பு; 5பறerior conjunction of planets. (Astrol.} 
(0.6) 
[உச்சம்‌ ௯ உச்ச * சந்தி... 

உச்சட்டம்‌ பந்தா, பெ. (ஈ.) 1. தேர்மை; straightness. 
2. இலக்கு; ஈக. (செ.அக.). 
[உச்சம்‌ ௯ உச்சட்டம்‌. அட்டம்‌ - தன்மை சுட்டிய பெயர்‌ ஈறு ] 

உச்சட்டை பட] பெ. (ஈ.) 1. ஓல்லி thinness, slender- 
ness (Loc.). 2. ஒஞ்சட்டை பார்க்க; 566 மந்தர 
[ஒஞ்சட்டை - உஞ்சட்டை ௮ உச்சட்டை/ 

உச்சடம்‌! பா, பெ. (௩) 1. ஓர்‌ புல்‌; ௮ ற ௦f 
cypயs. 2. ஓர்வகை வெள்ளைப்‌ பூண்டு; 8 1470 ௦£ 08110. 
3. குன்றிமணி; பகா ॥10ப0106. 4. சரளங்காய்‌; கா 
pln. (சா.அக.). 
(ஒருகா ஒள்‌ - சடம்‌ - ஓச்சடம்‌ ௯ உச்சடம்‌] 

உச்சடம்‌” பரதா பெ. (ஈ.) 1. சினம்‌; வாச. 2. விரைவு; 
speed. 
[உச்சம்‌ - உச்சடம்‌.] 

உச்சடை' 0௦௦2021 பெ. (ஈ.) 1. தறுமணப்புல்‌; ரீகஓாகா்‌ 
01855. 2. ஒருவகைக்‌ கிழங்கு; 60116 tuber, root edible. 
3. சிறுநெல்லிச்‌ செடி; ஓவா! 
க. உச்சடெ 
[உச்சடம்‌' , உச்சடை.... 

உச்சடை பது, பெ. (ஈ.) 1 ஆகுலம்‌ (இடம்‌- 
பாசாரம்‌); f௦pplshness. 2. வெள்ளுள்ளி; கொல. 3. 
வட்டக்கோரை ௨ 18ம்‌ 01 0859. 4. சீற்றம்‌; வாழ. 
5. வழக்கம்‌; [800. 
/(உசசடம ௯ உச்டை ] 

உச்சண்டம்‌' பகா பெ. (॥) கடுமையான தீவிர 
மானது; 161001005. இது உச்சண்ட மாகாளி கோவில்‌ 
(உவ ). 


க. உச்சண்ட 


[உச்சி ௮ உச்சம்‌ - உச்ண்டம்‌.] 

உச்சத்தலம்‌ ப௦௦8-!-(வலா, பெ. (௩) உச்சி; 0816, crown 
of head; top, summit. 'உச்சத்‌ தலத்திடை நிற்ப தபானன்‌' 
(பிங்‌. ). 
[உச்சம்‌ * தலம்‌.] 

உச்சத்தாவு ப௦௦எ-1-1ீயு, பெ. (ஈ.) கோளின்‌ (கிரகத்தின்‌) 
உயர்நிலை exalted position of a planet. 
[உச்சம்‌ * தாவு... 

உச்சத்தானம்‌ ௦௦௮-1-[8ரகா பெ. 
பார்க்க; 566 000401 
[உச்சம்‌ * தானம்‌.] 

உச்சத்திசை ப௦௦௪-[-ரீ8ஐ பெ. (ஈ.) நற்பேற்றுநிலை 
(நல்லாகூழ்நிலை) ; prosperous period; the highest point 
of success; good fortune. 


(.) உச்சக்கோள்‌ 


[உச்சம்‌ - திசை. 

உச்சதசை 0௦௦2-08 பெ. (ஈ.) உச்சத்திசை பார்க்க; 
see ucca-{-lisai 
[உச்சம்‌ * தசை.] 

உச்சதரு ப௦ச-ப பெ. (ஈ.) தென்னை (பச்‌.மூ.); 
coconut tres. 
[உச்சம்‌ ௯ உச்ச - தரு. உச்சம்‌ - உயரம்‌. உச்சதரு - உயரமான 
மரம்‌.] 

உச்சந்தம்‌ பாக, பெ. (ஈ.) 1. விலையுயர்வு; being 
at the highest price in the market. 2. தணிவு: decline, 
after the height or crisis is past. 3. அதிகப்படுதல்‌; being 
increased. (ஆ.அக. ) 
[உச்சம்‌ ௯ உச்சந்தம்‌ ] 

உச்சந்தமா-தல்‌ பகபதாரச்‌-, 6. செ.கு.வி. (4..) தணி 
தல்‌; 10 be past the highest point, to be lessening, 
as rain; to become mitigated, as disease(.J.). 
[உச்சம்‌ * அந்தம்‌ * ஆ-தல்‌, அந்தம்‌ சொல்லாக்க ஈறு.] 

உச்சந்தலம்‌ பசா08/தா, பெ. (ஈ.) உச்சந்தலை பார்க்க; 
896 uccantalal (சா.அக.). 

உச்சந்தலை ப௦௦கா/௪/௪ பெ. (ஈ.) 1. தலையின்‌ உச்சி 
(ஆசாரக்‌ 6); crown of head; pate. 2. தடுத்தலை; the 
top of the head; the point on the surface of the skull 
at the junction of the coronal and saggital sutures-Bregma. 


(சா.அக ). 
ம. உச்சதல 
[உச்சம்‌ * தலை.] 

உச்சநிலைநாள்‌ ப௦2-1//2/-1க/பெ. (ஈ.) மாழ்கு (மிருகசீரி 
டம்‌), நெய்ம்மீன்‌ (சித்திரை), பறவை (அவிட்டம்‌) 
என்ற மூன்று நாண்மீன்கள்‌; three stars Mirugaciridam, 
போல்‌, Avittam. 


[உச்சம்‌ * நிலை * நாள்‌.] 


உச்சம்‌" பகா, பெ. (௩) 1. உயரம்‌ (திவா.): ஈரா, 
elevation, altitude 2 உச்சந்தலை; எextreme top, Overhead. 
3. தலைக்கு நேரான வான்முகடு; zenith, mendian, 
position overhead. “வெங்கதி ருச்சமாம்‌ பொழுது” 
(காஞ்சிப்பு. பன்னிரு. 341) 4 சிறப்பு; எxcellence, 
பறபார). உச்ச மாணிக்கத்தாலே”” (இராமநா. 
பாலகா. 17) 5. வல்லிசை (திவா.); (606. 6. கோள்‌ 
திலையுளொன்று (விதான. நட்பா. 21); ஐ:(60 ஐ09- 
tion of a planet one of five kiraga-nilai. 7. அறுதியளவு: 
extreme lim தோணி உச்சவோட்டு ஓடிற்று 8 நுணி: 
6006. 9. முணை 6. 10. நண்பகல்‌; n௦௦ற, midday. 
11. உயர்வு; 8பpremacy 


ம. உச்சம்‌; ௧. உச்ச.; 52 ப௦௦௨ 

உச்சம்‌” பலக, பெ. (௩) 1. எண்வகைப்‌ பாடற்‌ 
பயன்களுள்‌ ஒன்று. (சிலப்‌.16 உரை); 06 of eight 
padar-payan; effect of music. 2. புணர்ச்சி வகையுள்‌ 


ஒன்று (கொக்கோ. 3,5); mode of sexual union. 
(செ.அக.). 


[உச்சி ஃ உச்சம்‌.] 
உச்சம்போது ப௦சா-றம்ப்ப, பெ. (ஈ.) நடுப்பகல்‌; | பா 


when the sun is in meridian, noon, midday. “உச்சம்‌ 
போதே யூரூர்‌ திரிய” (தேவா. 298,9.). 


[உச்சம்‌ - (பொழுது) போது. 

உச்சம்போழ்து பஃலா-றமிபப, பெ. (௩) உச்சம்போது 
பார்க்க, (5... ॥॥ 3.); 896 uccampodu. 

உச்சயம்‌ பதக, பெ. (௩) 1. குவியல்‌; ஈஹ. 2. 
வாழைக்காய்‌; பாற plantain ராயர்‌. 
[உச்சம்‌ - உச்சயம்‌.] 

உச்சயினி பஹ பெ. (௩) ஒரு தகரம்‌: (காஞ்சிப்பு. 


தீர்த்‌. 75); ஊர்‌ city of படவ, formerly the capital 
of king Vikramaditya. 


[உஞ்சை - உச்சயினி.] 

உச்சரம்‌ பாற, பெ. (௩) உட்பருப்பு சிறியதாயும்‌ 
வெளி ஓடு பெரிதாகவும்‌ உள்ள தேங்காய்‌; ௦௦௦ப்‌ 
with a thick shell and thin kernal, 
ம. உச்சரம்‌. 
[உ உச்ச - உச்சரம்‌.] 

உச்சராசி பலக) பெ. (௩) 1. கோள்‌ உண்க 
பெற்ற ஓரை (இராசி); (Asீrol.) exalted sign of a planet. 


2. ஆகூழ்‌ ஓரை (அதிட்ட ராசி) (C.G.); fortunate natal 
819. 


[உச்சம்‌ * ராசி, 247 ஈக! 5 த. ராசி. உச்சவோரை பார்க்க 
866 ucca-vdrai] 


10 


உசசனிமாகாளி 


உச்சரி-த்தல்‌ பமசா-, 4. செகுவி (vi) 1. இதழ்‌ 
முதலியவற்றின்‌ தொழில்களால்‌ எழுத்துகளைப்‌ பிறப்‌ 
பித்தல்‌; பலுக்குதல்‌; 1௦ pronounce, enunclate, articulate 
with the organs of speech 2. ஓதுதல்‌; worship; pray 
"அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க" (சிசி. 9, 1). 
[உத்து ௯ உச்சு ௯ உச்சரி. ஓ.நோ. நச்சு ௯ நச்சரி, உத்து - 
நாவைப்‌ பொருத்திப்‌ பேச... 

உச்சரிப்பு ப2௦சாறறப, பெ. (ஈ.) 1. உச்சரிக்கை; பலுக்கல்‌; 
pronunciation 2. எமுத்தினோசை (ஆ.அக.): 80பாப ௦1 
a letter. 
க. உச்சார. 
[உத்து ௯ உச்ச ௮ உச்சரி ௯ உச்சரிப்பு. 

உச்சல்‌ பப] பெ. (ஈ.) கரிய மச்சம்‌; 0150: mole. 
(சேரநா.). 
ம. உச்சல்‌. 
[உச்சு - உச்சல்‌ ] 

உச்சவம்‌ பசக, பெ. (ஈ.) 1. விழா (திவா.); festival, 
festivity. 2. செல்வம்‌; றாspeர்‌. ''மாவுச்சவ மாபத்தும்‌”' 
(ஞானவா. உபசா 12), 
க. உச்சவ; 5%! பtava 
[உத்தம்‌ - மேலெமுதல்‌, மனம்‌ பொங்குதல்‌, மகிழ்ச்சியுண்டா 
தல்‌. உத்தம்‌ ஃ உத்தவம்‌ ௯ உச்சவம்‌. உத்தவம்‌ பார்க்க; 
866 பால. 

உச்சவீடு ப௦௦2-/2ப) பெ. (ஈ.) உதயத்துக்கேழோமிடம்‌; 
exalted sign of a planet. (சா.அக.). 
[உச்சம்‌ ௯ வீடு.] 

உச்சன்‌' ப, பெ. (௩) விளையாட்டில்‌, குறிவைத்‌ 
தெறியும்‌ கல்‌, விதை முதலியவற்றுள்‌ ஒன்று; 004719, 
arecanut or tamarind seed, used for pitching in games. 
(9.3. (செ.அக.). 
[ஒச்சு  ௨௪்சு - உச்சன்‌..] 

உச்சன்‌” ப௦ஃ, பெ. (£) 1. ஓரைச்‌ சக்கரத்தில்‌ தன்‌ 
உச்சநிலையில்‌ திற்கும்‌ கோள்‌ (பஞ்‌.); ஸீ ர ன்‌ 
exalted sign of the zodiac. 2. தெட்டையானவண்‌; 141 
ஈக. (சா.அக.). 
ம. உச்சன்‌. 
[உ ௮ உச்சன்‌.] 

உச்சன்‌” பஹ பெ. (௩) பித்தன்‌; ஈவா. 
க. உச்சு; தெ. உச்சு. 
[உச்ச ௮ உச்சன்‌.] 

உச்சனிமாகாளி பாமக பெ. (ப) 1. உச்சயனி 
தகரத்திலுள்ள காளிதேவி: ஏபி 0௦0888 01 fre 
ஊச city of Ujjain. 2. ஒரு சிற்றூர்த்‌ (கிராம) தேவதை 
village goddess. (Tinn). (செ.அக.). 
[உச்சயினி ௮ உச்சனி * மாகாளி.] 


உச்சாணி 


11 உச்சிக்குழிகை 


உச்சாணி பக்‌; பெ. (௩) எல்லாவற்றினும்‌ உயரமா 
emg; highest point, top, summit உச்சாணிக்‌ கொம்பி 
லிருந்து விழுந்தான்‌, உச்சாணிக்கிளை. (உ வ.) 
[உச்சி - உச்சாணி.] 

உச்சாயம்‌ புக்கா, பெ. (0) 1 உயர்வு; stateliness, 
loftiness, dignty 'உச்சாயமாக முகமன்கள்‌ உரை 
செய்து'' (நல்‌. பாரத. ஆசிரமவாச. வனம்புகு 163) 
2. மனவெழுச்சி: ஆர்வம்‌; ஊக்கம்‌; சாhபக।க5௱. 
[௨ ௯ உததம்‌ ௯ உத்தாயம்‌ ௮ உச்சாயம்‌. உத்தாயம்‌ பார்க்க, 
see uttiyam J 

உச்சாரணை பட்க்காத, பெ. (॥) உச்சரிப்பு பார்க்க 
(வீரசோ. யாப்‌. 35.); 868 uccarippu. 
க. உச்சரண, உச்சாரண, 
[௨ உந்து ௯ உத்து ௯ உத்தாரம்‌ (குரலையுயாத்தி உரத்துச்‌ 
சொல்லுதல்‌) ௮ உச்சாரம்‌ ௯ உச்சாரணம்‌ ௯ உச்சாரணை../] 
உச்சாரம்‌! பக்கா, பெ. (ஈ.) உச்சரிப்பு பார்க்க (சி.சி. 
4.35 மறைஞா); 866 uccarippu. 
க. உச்சார 
[உ ௮ உந்து ௯ உத்து (குரலை உயர்த்து) உத்தாரம்‌ ஃ உச்சாரம்‌ 
(உரத்துச்‌ சொல்லுதல்‌). ] 

உச்சாரம்‌ பல்கி, பெ. (ஈ.) 1. உயர்ச்சி (யாழ்‌.அக.); 
height. 2. மேன்மை; வளர்ச்சி: பevelopmen!. 
[௨ ௮ உந்து ௮ உத்து ௮ உத்தம்‌ (உயர்வு) ௯ உத்தாரம்‌ ௯ 
உச்சாரம்‌ ] 

உச்சி! ப௦௦/ பெ. (॥.) 1. முகடு; உயர்வு; height, றார்‌, 
றாக. 2. தலை; 680. 3. நடுப்பகல்‌ (பிங்‌. ); midday, 
hiஓh ௩௦௦. உச்சிப்பொழுது ஆகிவிட்டது (உ.வ.). 4. 
ஆண்மயிற்‌ ஈவா ௦ ஈக. 5. எல்லை; ரஸ, 000௦, 
boundary. 6. குடுமி: பரி of hairs. 7. தலைக்கு நேரிடம்‌; 
zenith. 
க., ம., தெ., உச்சி; து. உச்ச. 
[உ - உத்து ௯ ௨ச்சு - 2ச்சி..] 

உச்சி” ப௦௦ பெ. (ஈ.) தாய்‌ (பிங்‌.); 000. (0ா௦ஸ. ஈம்‌ 
of beckoning sound ‘cu’.). : 
(ஊச - ஒலிக்குறிப்புச்‌ சொல்‌. ஊசு - எச்சு ௮ உச்ச ௮ உச்சி 
- தாயை விளிக்கும்‌ ஒலிக்குறிப்புச்‌ சொல்‌ நாயைக்‌ குறித்தது... 

உச்சிக்கடன்‌ ப௦0/-/-/ச72, பெ. (௩) தண்பகல்‌ கடமை 
(கூர்மபு. நித்தியகண்‌. 15); midday worship or prayers. 
[உச்சி - கடன்‌.] 

உச்சிக்கரண்டி பு /-/சாகாஜி பெ. (௩) குழந்தை 
small spoon that is used when pouring oil on the head 
of a baby. 
[உச்சி + கரண்டி. உச்சியில்‌ எண்ணெய்‌ தேய்த்தற்குரிய சிற்றள 
வுள்ள சரண்டி...] 


உச்சிக்கரண்டியளவு பcல!-k-karandr-y-alavu, பெ. (ஈ.) 
தேயிலைக்‌ கரண்டியனளவு; (68 5000ர்ப[. 


[உச்சி “ கரண்டி * அளவு 7 


உச்சிக்கலயம்‌ ப2௦-6- 4௪/௪1, பெ (௩) 1. அடுக்கின்‌ 
மேலிருக்கும்‌ மட்பானை; pot which Is on top 
(ஆ ௮௧) 2 சிறிய மட்பானை; 5a pt 


[உசசி ௬ கலயம] 

உச்சிக்கவாஅன்‌ ப௦௦/-6-6௪௪௪, பெ (ஈ.) குன்றத்துச்சி 
யின்‌ பக்கம்‌; 8106 of a peak, ''வறன்‌ பொருந்து குன்றத்து 
உச்சிக்கவாஅன்‌'' (நற்‌. 92-4). 
[உச்சி * கவாஅன்‌ ] 

உச்சிக்காலம்‌ ப௦௦/-4-/க௭௱, பெ. (ஈ.) 1. நண்பகல்‌; £0: 
லே. 2. கோயிலின்‌ நண்பகல்‌ (மத்தியான) பூசை; 1௦௦ 
service in the temple. 
[உச்சி * காலம்‌ ] 

உச்சிகாய்‌-தல்‌ பல்க) -, 2. செ.கு.வி. (4.) அறிவிழத்‌ 
தல்‌; (௦ lose sense. 
[உச்சி * காய்‌.] 

உச்சிகாய்ந்தவன்‌ ucci-kayndavan, ப (n.) அறிவிழந்த 
வன்‌; 1001. அவன்‌ ஒரு உச்சி காய்ந்தவன்‌. 
[உச்சி * காயந்தவன்‌ ] 

உச்சிக்கிழான்‌ ப௦ர-k-ரீக்‌, பெ. (ஈ.) கதிரவன்‌; 8பா, 
(ர்‌. 1௦0 ௦f the zenith. ''உச்சிக்கிழான்‌ கோட்டம்‌” (சிலப்‌. 
9.11). (செ.அக.). 
[உச்சி ௬ கிழான்‌.] 

உசசிக்குடுமி ப-&-&யஏபாறர்‌ பெ. (ஈ) ஆடவரின்‌ 
தலையில்‌ சுற்றிலும்‌ மழித்து உச்சந்கலையில்‌ மட்டும்‌ 


மழிக்காமல்‌ விடப்படும்‌ மயிர்க்‌ கற்றை; est, hair-tuft 
on the centre of the head. 


ம. உச்சிகுடும்மி. 


[உச்சி * குடுமி. கொடி (மேற்பகுதி உயர்ந்திருப்பது... கொடிமி 
௯ குடுமி.] 

உச்சிக்குருடன்‌ ப௦௦/--/யயலஸ்ந பெ. 
dwarf. 


(॥.) குள்ள 
ம. உச்சிக்குருடன்‌. 
[உச்சி * குருடன்‌.] 

உச்சிக்குழி படமர-k-ய/ பெ. (௩.) துணை குழத்தையின்‌ 
தலையுச்சிப்‌ பள்ளம்‌ (ஆ.அக.); ஈஜாம்‌ர௦ப5 ளோ! 0 
depression in an infant's head, fontaneile. 
[உச்சி . குழி.] 

உச்சிக்குழிகை ப௦௦-/-/யு/ழவ/ பெ. (1) உச்சி விமுகை 
பார்க்க; 6669 ப௦ப-ரீபஓக (சா.அக. ). 
[உச்சி - குழிசை.] 


உச்சிக்கொடி 


உச்சிக்கொடி ப௦0-4-400, பெ (ஈ.) புல்லுருவி: parasitic 
இலா. (சா அக ) 
[உச்சி * கொடி / 


உச்சிக்‌ கொண்டை 
உச்சிக்கொண்டை ப௦௦-&-012, பெ. (௩) 1 உச்சிமுடி; 
tuft or braid of halrs on the crown of one's head. 2. 
சேவல்‌ முதலியவற்றின்‌ தலைச்சூட்டு: ௦5ம்‌; 
crest as of a cock. (ஆ.அக,). 
[உச்சி + கொணடை.] 


உச்சிக்கொம்பன்‌ ப௦-%-k௦௱ம்சர, பெ. (1) 1. உச்சியில்‌ 
நிமிர்ந்த கொம்புள்ள மாடு; bull or cow that has erect 
homs near together. 2. கல்யானை (காண்டா விலங்கு); 
rhinoceros, from its having one straight horn. 
[உச்சி + கொம்பன்‌ 
உச்சிக்கொம்பன்‌ எனபதற்குக்‌ கல்யானை (காண்டா மிருகம்‌) 
என மற்றொரு பொருளைப்‌ பிற அகரமுதலிகள்‌ கூறியிருப்பது 
பொருத்தமாக இல்லை. ஏனெனில்‌ கல்யானைக்குக்‌ கொம்பு 
மூக்கின்‌ மேல்‌ உள்ளது. உச்சி என்னும்‌ சொல்‌ தலை உச்சி 
யையே சிறப்பாகக்‌ குறிப்பது. சிந்துவெளி முத்திரையில்‌ 
மாட்டு வகையைச்‌ சார்ந்த உச்சிக்‌ கொம்பன்‌ (பாம) பொறிக்‌ 
கப்பட்டுள்ளதை ஒப்புநோக்குக. சா. அகர முதலியில்‌ நிமிர்ந்த 
கொம்புள்ள மாடு எனப்பொருள்‌ கூறப்பட்டிருப்பது பொருத்த 
மாகத்‌ தெரிகிறது./ 


முழற 


உச்சிக்கொம்பன்‌ 


12 


உச்சிதம்‌” 


உச்சிகுளிர்‌-தல்‌ பர-பர:; 2 செ.கு.வி. (44) மகிழ்வ 
உடைதல்‌; |i cooling of the head, fig. to feel happy, 
to be highly pleased, delighted. ‘அப்பா என்றால்‌ உச்சி 
குளிருமோ' (ஈடு, 4,3, ப்ர ஜீ). (செ.அக.). 
உச்சிச்சமயம்‌ பர-௦-கொ௱துகா, பெ. (ஈ.) நண்பகல்‌; 
midday. (ஆ.அக.). 
[உச்சி * சமயம்‌] 
உச்சிச்சுட்டி ப0௦/-0-2ப4 பெ. (ஈ.) குழந்தைகளின்‌ 
தலையணி வகை; ௦mament for the forehead of 
children (செ.அக.). 


[உச்சி - சுட்டி... 

உச்சிச்செடி ப௦௦/-௦-௪ பெ. (ஈ.) புல்லுருவி; கா 
mistletoe (செ.அக.). 
[உச்சி - செடி] 

உச்சிச்செடில்‌ ப௦0/--௦௪ஏ/ பெ. (ஈ.) செடிலாட்டம்‌; hook 
- சர (செ.அக ). 
[உச்சி - செடில்‌.] 

உச்சிசந்தி ப௦௦/-சசார்‌, பெ. (ஈ.) உச்சிக்காலப்‌ பூசை; 
noon service in the temple. (செ.அக.). 
[உச்சி “ சந்தி.] 

உச்சிட்டம்‌ பீஜ, பெ. (ஈ.) 1. எச்சில்‌ பண்டம்‌ (பிங்‌.); 
unconsumed food remaining after one had eaten, . 
regarded as being unclean and unfit to be eaten by 
another. 2. மிச்சில்‌; that which is left, refuse. ‘‘உச்சிட்டம்‌ 
மென்‌ றுலகினை யுண்கிலார்‌'' (கந்தபு. வீரபத்‌.41). 
[எச்சில்‌ ௯ உச்சில்‌ ௯ உச்சிட்டம்‌.] 

உச்சித்தம்‌ பலக, பெ. (ஈ.) மகரக்கை (சிலப்‌. 3,18, 
உரை); variety of gesture with both hands. 
[ஒருகா. உத்து ௯ உத்தித்தம்‌ - உச்சித்தம்‌.] 

உச்சித்திலகம்‌ ப௦௦/-/-ரி2ரகா, பெ. (ஈ.) செம்மலருள்ள 
ஒருவகைப்‌ பூஞ்செடி; flowering shrub with red 
blosssoms. ''உதிக்கின்ற செங்கதிருச்சித்‌ திலகம்‌... என்ன 
விதிக்கின்ற மேனி'' (அபிராமி.1). 
[உச்சி * திலகம்‌. 

உச்சிதபண்டம்‌ ப௦ர08-றகாரசொ, பெ. (ஈ.) தகுதியாகச்‌ 
செய்த பண்டம்‌; வlicious thing; preparation high 
pleasing to the taste. (சா.அக.). 
[உத்து ௯ உத்தித ௮ உச்சித - பண்டம்‌. உத்து - பொருந்து. 
உத்தித - பொருந்திய, ஏற்ற, தகுந்த. 

உச்சிதம்‌' படக, பெ. (௩) 1. உயர்ச்சி: ரகர 2. 
அழகு (சா.அக.); ஸபர்‌. 3. அரியது (ஆ.அக.,); ஈக 
ங்றஓ. 4. கொடை, ரர. 
[உத்து அ உத்திதம்‌ ௯ உச்சிதம்‌ - பொருத்தமானது, தக்கது, 
சிறந்தது, அரியது. 

உச்சிதம்‌” பகர பெ. (௩) நெருஞ்சி பார்க்க; 866 
ரர்‌ (செ.அக.). 
[உச்சி  உச்சிதம்‌.] 


உச்சிப்படு-தல்‌ 


13 உச்சியெடு-த்தல்‌ 


உச்சிப்படு-தல்‌ ப௦௦-0-ரசஸ்‌-, 20. செ.கு.வி. (44) ௨௪௪ 
மாதல்‌; (0 86௦00 as of mMoming Sun. “வெள்ளி 


உச்சிப்பட்டது, வியாழன்‌ அஸ்தமித்தது'' (திவ்‌. 
திருப்பா. 13 வ்யா.). (செ.அக.). 

[உச்சி - படு.] 

உச்சிப்பள்ளி ப௦௦/-0-௦௪4 பெ. (॥.) பதினான்காம்‌ 


(சதுர்த்தசி) நாள்தோறும்‌ பள்ளிக்கூடத்தில்‌ விடப்‌ 
பெறும்‌ பகல்‌ விடுமுறை; n௦onday dismissal of School 
on the day preceding the new moon or the full moon. 
(செ.அக.). 
[உச்சி - பள்ளி, உச்சிறேரம்‌ (நண்பகல்‌) வரை மட்டும்‌ நடை 
பெறும்‌ பள்ளி... 

உச்சிப்பிளவை ப௦-ற-ற//க; பெ. (ஈ.) உச்சந்தலையி 
லுண்டாகும்‌ புண்‌ (மூ.௮.); ப1090ப8 scab or Sore 
on the crown of the head. (செ.அக.). 
[உச்சி ஷ்‌ பிளவை. 


உச்சிப்பிறை ப௦௦/-2-ர௪[ பெ. (ஈ.) பரவ மகளிரணியுந்‌ 
'தலையணீிவகை; escent shaped head omament, a 
common omament among women of the Parava Caste. 


(செ.அக.). 
[உச்சி * பிறை.] 
மணவிழாவின்‌ போது பரதவ மகளிர்‌ பிறை வடிவில்‌ தலை 
யணி ஒப்பனை செய்து கொள்வர்‌ சிந்துவெளி முத்திரைகளில்‌ 
காணப்படும்‌ மகளிர்‌ தலையணியை இது ஒத்துள்ளது 
உச்சிப்பின்னல்‌ ப௦௦/-0-20௦௪1 பெ. (ஈ.) உச்சிச்டை; 
plait of the crown. (ஆ.அக.). 
[உச்சி * பின்னல்‌] 
உச்சிப்பூ ப௦ர-ற-றப்‌ பெ. (ஈ.) குழந்தைகளின்‌ தலையணி 
வகை; ornament for a Child's forehead. 
ம. உச்சிப்பூவு 
உச்சிப்பொழுது ப௦ர-ற-ற௦/பபப, பெ. (ஈ.) தடுப்பகல்‌; 
noon, midday. (செ.அக.). 
[உச்சி * பொழுது ] 
உச்சிமல்லிகை பரலி பெ. (॥.) ஊசி மல்லிகை 
பார்க்க; see JsimMalligai 
ம. உச்சிமலரு. 
[ஊசி - உச்சி ௬ மல்லிகை. ] 
உச்சிமலை ப்பாக பெ. (ஈ.) 1. மலையுச்சி; 11 ௦ற. 
2. செங்குத்தான குன்று; 6962 hi! (செ.அக.). 
[உச்சி * மலை] 
உச்சிமீன்‌ பமா பெ. (.) புள்ளிமீன்‌; sறotted butter 
fish. 
து. உச்சிமீன்‌. 
[உச்சி - மீன்‌.] 


சசிமுகடு பர்றபழப, பெ. (.) கூரையின்‌ இரு 
பக்கமும்‌ சேருகின்ற மேலிடம்‌; 006 ௦f 00. 
(செ.அக.). 
[உச்சி + முகடு. J 

உச்சிமுகரல்‌ பரப பெ. (॥.) குழந்தையி 
னுச்சியை அன்பு மேலீட்டினால்‌ முகருதல்‌; க௱லiinஓ 
the crown of the head of a child through affection. 
(சா.அக..). 
[உச்சி * முகரல்‌.] 

உச்சிமூலம்‌ பட்ரறபீகா, பெ. (௩) உச்சிமேடு பார்க்க; 
see uccimédu. ''தானவனாகி நின்ற தவமது உச்சிமூலம்‌'' 
(திருவள்ளு. சற்பம்‌). 
[உச்சி * மூலம்‌ ] 

உச்சிமேடு பாசுப, பெ. (ஈ.) தலையின்‌ நடுவிடம்‌; 
central region of the head. 
[உச்சி * மேடு முகடு மேடு] 

உச்சிமோ-த்தல்‌ படப்‌, 3. செ.குன்றாவி. (4.4) உச்சந்‌ 
தலையை மோந்து அன்பு பாராட்டுதல்‌; smell the 
crown of the head especially of a child, from affection. 
“தனிப்‌ புதல்வன்றனை.. உச்சி மோந்து'' (கோயிற்பு. 
வியாக்கிர. 2). 
[உச்சி * (முகர்தல்‌) மோ-த்தல்‌.] 

உச்சிமோடு ப௦-௱ம்ர்ப, பெ. (ஈ.) உச்சி முகடு பார்க்க; 
see uccl-mugadu. 

[உச்சி ௯ (முகடு) மோடு. முகடு மோடு - மேடு] 
உச்சியணி ப௦ப-)-கர பெ. (.) தலைச்‌ சீராவில்‌ உள்ள 
அளித்‌ தொங்கல்‌; pendant of a head-gear. (pond. 

[உச்சி - அணி. 
உசசியாட்டம்‌ மர--கீந், பெ. (.) 
வகை; ௮ kind of four-a-side game. 


விளையாட்டு 


ம. உச்சிள்ளியாட்டம்‌. 
[உச்சி + ஆட்டம்‌.] 

உச்சியார்‌ பலப!-ர-க்‌; பெ. (ஈ.) தேவர்‌; ௫lestal beings. 
'“உச்சியார்க்‌ கிறைவனாயுலக மெலாங்காத்‌ தளிக்கும்‌'' 
(யாப்‌.வி. 86. பக்‌. 315). 
[உச்சி - ஆர்‌... 

உச்சியிடிக்கை பர-ஏ-/ர்கக; பெ. (ஈ.) குழந்தையி 
னுச்சந்தலை தாய்மார்பிற்‌ படுதலால்‌ அவட்குண்டா 
கும்‌ நோய்‌; பisease of the Nursing mother caused 
by her nipple being touched by the crown of her suckling 
baby's head (செ.அக.). 
[உச்சி * இடிக்கை. இடி ௮ இடிக்கை.] 

உச்சியெடு-த்தல்‌ ம௦!--௪ஏப-, 4. செ.கு.வி. (44) 1. 
வகிர்‌ எடுத்தல்‌; part the locks of hair in two with 
a cleavage line from the crown to the forehead (J.). 


2. உச்சி முடியை மென்மையாகப்‌ பற்றியிமுத்தல்‌; 0 | உச்சிவெறி ப௦௦/-ூட்‌, பெ. (ஈ.) உச்சிவீடு பார்க்க; 895 


pull of few hairs in the crown to relieve ailment. 
[உச்சி ஃ எடு-த்தல்‌.] 
உச்சிமுடியை வகிர்‌ எடுத்தலை உச்சியெடுத்தல்‌ என்பது 
பொதுவழக்கு. உள்நாக்கு அல்லது சிறு நாக்கு மேலெடுப்பதற்‌ 
காக மிளகுப்‌ பொடியை உள்நாக்கில்‌ தடவித்‌ தலையின்‌ 
உச்சியிலுள்ள சில முடிகளை மென்மையாக ஓரிருமுறை 
பற்றியிழுப்பது: நாட்டுப்புறங்களில்‌ நிலவும்‌ பழங்காலக்‌ 
கைமருத்துவ முறைகளுள்‌ ஒன்று 

உச்சியெண்ணெய்‌ ம௦௦-ர-சராலு, பெ. (ஈ.) குழந்தை 
களின்‌ உச்சந்தலையிலிடும்‌ எண்ணெய்‌; ௦! seared 
on the crown of the head especially of infants. (ச. அக. ). 
ம. உச்செண்ணெய்‌ 
[உச்சி * எண்ணெய்‌.] 

உச்சில்‌ பலர பெ. (ஈ.) ஒரு வகைச்‌ செடி; ௨ ப்‌ 
of plant, 
ம. உச்செலி, ஓச்செலி. 

உச்சிவிடுதி ப௦ப-ஸர்ர்பஎீ, பெ. (ஈ) 1. உச்சிவீடு பார்க்க: 
see ப00/ v/du. 2. தொழிலாளிகள்‌, பள்ளிச்‌ சிறுவர்களின்‌ 
தண்பகல்‌ (மத்தியான) விடிவு; midday recess for 
labourers, or for children at school. 3. நண்பகல்‌ 
நேரத்தில்‌ மழை விடுகை; cessation of rain at Noon. 
(செ.அக.) 
[உச்சி * விடுதி உச்சி - நண்பகல்‌. 

உச்சிவிழுகை ப௦௦ர-ஸரபழஎ பெ (௩) குழந்தைகளின்‌ 
உயிர்‌ ஏதத்திற்குரியதான உச்சிக்‌ குழிகை; 0௨10௦10ப5 
disease of infants, the most prominent symptom of which 
is an increased depression in the head of the infant. 
(செ அக.). 
[உச்சி * விமுகை.] 

உச்சிவினை ௦௦-8௮, பெ. (ஈ.) உச்சிக்‌ கடன்‌ பார்க்க; 
866 ப0௦/-0-48780 (சேதுபு. துத்தம்‌. 6). (செ.அக.). 
[உச்சி * வினை.] 

உச்சிவீடு பாமர; பெ. (ஈ.) 1 உச்சிவேளையில்‌ 
மழைவிட்டிருக்கை cessation of rain at Noon. 2. 
இிடைவிடுகை; topping at intervals. “உச்சிவீடு 
விடாதே இத்தையே மனோரதியா நின்றது' (ஈடு. 
9.3.7) 
[உச்சி * வீடு. வீடு - விடுபடுதல்‌, நிற்றல்‌ ] 

உச்சிவுதயம்‌ ப-ர-பபஜுதா, பெ. (௩) குழந்தைப்‌ 
பேற்றின்‌ போது முதலாக உச்சிவெளிக்‌ காணல்‌; (1 
mid-wifery) the appearance of the upper part of the 
foetal head in labour vertex presentation. (சா.அக.) 
[உச்சி * உதயம்‌.] 

உச்சிவுருமம்‌ பர-ட-பாயாகா, பெ. (ஈ.) நடுப்பகல்‌; 
midday. 
[உச்சி * உருமம்‌ உருமம்‌ - வெயில்‌.] 

உச்சிவெளி பர எ/ பெ. (ஈ.) உச்சிவீடு பார்க்க; 866 
பல1-ஸரபப. (செ.௮௧.). 
[உச்சி * வெளி... 


உச்சு 


உச்சுச்செனல்‌ பபற 


பரப. (செ.௮௧.). 
[உச்சி - வெறி.] 


உச்சிவேர்‌ பட்ஸ்‌, பெ. (ஈ.) மூலவேற்‌ (௦00-100. 


[உச்சி * வேர்‌] 


உச்சு'-தல்‌ பலப-, 5. செ.கு.வி. (41) 1. இலக்கிற்‌ காய்‌ 


முதலியன எறிதல்‌; (௦ pitch at a mark, to play such 
a game of pitching with areca nuts, shells or coins. 
2. (வஞ்சகத்தால்‌) வெல்லுதல்‌; 10 லான நற ௨ ஏame, 
come out successful in a controversy, win, secure an 
advantage by subtlety or arfice. 3. பிறர்‌ பொருளை 
ஏய்த்துக்‌ கவர்தல்‌; (௦ 061 possession of another's 
property by fraud, stratagem, cunning, or deceit. 4. மித்துப்‌ 
பிடித்தல்‌; ₹௦ 00 mad, to become demented. (செ.அக.). 


உச்சு" -தல்‌ பப, 5. செ.குன்றாவி. (ர்‌) தேய்த்தல்‌; 


to rub. 
க. உச்சு. 
[உல்‌ ௮ உத்து ௯ உச்ச] 


3 ௦, பெ. (॥.) பித்தன்‌; ஈக ஈகா, mentally 
retarded. 


ம. உச்சு; ௧. உச்சு. 


[உய்த்து - உத்து ௯ உச்சு - அறிவிழந்தவன்‌, நினைவு தப்பிய 
வன்‌.] 


உச்சுக்காட்டு-தல்‌ ப2௦ப-/-/28ப-, 5. செ.கு.வி. (4.) 


நாயைத்‌ தூண்டிவிடுதல்‌; 10 பார6 or set a dog on 
a person or an object by repeating the sound 'உச்சு, 
உச்சு' while simultaneously pointing to the object of 
81906. நாயை உச்சுக்காட்டு. (கொங்‌.வ.). 

[உச்சு * காட்டு-தல்‌. உச்சு - நாயை ஏவும்‌ ஒலிக்‌ குறிப்புச்‌ 
சொல்‌ நாயை உச்சுக்காட்டுகிறான்‌ அல்லது உசுக்‌ காட்டு 
கிறான்‌ என்பது நாட்டுப்புற வழக்கு ] 


உச்சுக்கொட்டு-தல்‌ ப௦௦ப-/-/07ப-, 5. செ.கு.வி. (41) 
1. இக்குக்கொட்டு பார்க்க; 866 ikku-k-kot. 2 
வெறுப்புக்குறி காட்டுதல்‌; 1௦ manifest one's dissatis= 
faction or disapproval by smacking the lips, 50 as to 
produce an interjectional sound like ‘pshaw' expressive 
of contempt. (செ.அக ) 


[உச்ச * கொட்டு-தல்‌ ௨௪௪ - வாயால எழுப்பப்படும்‌ இரக்கம்‌ 
குறித்த ஒலிக்‌ குறிப்புச்‌ சொல்‌ ] 

இடை (கர்‌) நாயைக்‌ 
கூப்பிடுதல்‌; cng a pet dog (ஆ.அக ) 


உச்சூடை பப்‌, பெ. (ஈ.) கொடிக்கம்புத்தின்‌ நுனி; 


pointed head of flag - pole. 
[உச்சி * சூடை 7 


உச்சூன்‌ பப்‌, பெ (॥) உச்சூனம்‌ பார்க்க, 866 ப2௦00277. 


[உச்சு * ஊன்‌ ஊனொடு ஒட்டியிருப்பது, கொழுப்பு 7 


. . 


15 


உசாவல்‌ 


a 


உச்சூனம்‌ ப௦ஃப0சா, பெ. (ஈ.) கொழுப்பு; 1ல்‌. (செ.அக.]. 


[உத்து - உச்சு - பொருந்துதல்‌. ஊன்‌ தசையோடு பொருந்தி 
யிருப்புதால்‌ உச்குனம்‌ எனப்பட்டது. உச்ச * ஊனம்‌. ஊன்‌ 

உச்செனல்‌ ப௦௦908/ இடை. (றவ) நாயை அழைத்தற்‌ 
குறிப்பு; utterance of an imi. word used in calling 
a dog. (செ.அக.). 
[உச்சு * எனல்‌.] 

உச்சேதம்‌ பட&0தா, பெ. (॥.) உட்சிதைவு பார்க்க; 566 
utsidaivu. 
[உள்‌ * சேதம்‌.] 

உச்சை பச] பெ. (ஈ.) சிறுநீர்‌ மூத்திரம்‌; பர. 
௧. உச்செ; தெ. உச்ச. 
[உய்‌ ௮ உய்த்து ௯ உத்து ௯ உத்தே - உச்செ (பெய்தது. 
சொரிந்தது) - உச்சைர 

உச்சைனி ப! பெ. (॥.) உச்சயணி பார்க்க; 566 
uccayanl. 

உசகம்‌ பரக, பெ. (1.) ஆமணக்கு (சங்‌. ௮௧.); 
castor-plant. (செ.அக.). 
[ஒருகா உச்சகம்‌ ௯ ௨சகம்‌ உயரமாக வளரும்‌ செடி... 

உசத்தி பர்‌, பெ. (ஈ) 1. உயர்த்தி; உயரம்‌; ஸர"! 

உயர்த்தி பார்க்க; 566 மன்‌, 

[உயர்த்தி உசத்தி] 

உசரம்‌ பச பெ. (ஈ.) உயரம்‌; 8001ம்‌ elevation. 
“நாலுதோரை உசரத்து' (5... ॥, 134). 
[உயர்‌ உயரம்‌ ௯ உசரம்‌ (கொவ} உயரம்‌ பார்க்க, 56௪ 
பனா... 

உசரி பர, பெ. (ஈ) முள்ளி; ௮ thorny shrub in common. 
[ஒருகா உத்தரி ௮ உச்சரி ௯ உசரி அறிதல்‌ - குத்துதல்‌, 
புண்படுத்துதல்‌... 

உசல்‌ பச! பெ. (ஈ.) 1. விடியல்‌; பகா. 2. ஒருவகை 
மரம்‌; & kind of tree. 
[ஊசல்‌ - மேல்வருதல்‌, ஒளி மேலெழும்புதல்‌. ஊசல்‌ ௯ உசல்‌. 
Skt usal] 

உசவு'-தல்‌ ப$ஜய-, 5 செ.குன்றாவி (41) 1. சிந்தித்தல்‌; 
கலந்தாய்தல்‌; 10 consider, to thnk and decide to 
500126 ''ஏவவென்‌ றுசவியே'' (பாரத. பதினேழாம்‌. 
221). 2 வேவுபார்த்தல்‌; 1௦ spy, to discern by careful 
observation 
[உசாவு ௯ உசவு.] 


உசவு”-தல்‌ ப82-, 5. செ.கு.வி. (i) உசாவா நிற்கும்‌; 
to enquire, to ask question. ‘தனிக்‌ குருகுசவு' (கலித்‌. 
121-15.) (சங்‌.இலக்‌.சொற்‌.). 


[உசாவு ௯ உசவு.] 


உசவு” ப$, பெ. (1) எந்திரங்கட்கூட்டும்‌ கரியுமெண்‌ 
ணெயுஞ்‌ சேர்ந்த கூட்டு (சீவக. 78 6, உரை.); 042. 
(ஆ.ஆக.). 
[மசகு - முசகு ௯ ௨௪கு ௯ உசவு./ 

உசற்காலம்‌ ப$ீதுக்கிலா, பெ. (ஈ.) விடியற்காலம்‌ (யாழ்‌. 
அக.); ௨. (செ.அக.). 
[ஊசல்‌ ௯ உசல்‌ * காலம்‌. ஊசல்‌ - 
கதிரொளி தலைகாட்டுதல்‌.] 

உசனன்‌ ப$, பெ. (ஈ.) வெள்ளி; சுக்கிரன்‌ (கம்பரா. 
ஆறுசெல்‌. 6); Venus. (செ.அக.). 


மேலெழுதல்‌, கிழக்கிற்‌ 


[ஒருகா உசல்‌ ௮ உசன்‌ ௯ உசனன்‌] 

உசனார்‌ பரக்‌; பெ. (॥.) உசனன்‌ பார்க்க (பாரத.குரு. 
23); see «Sana. (செ.அக.). 

உசா! பக பெ (௩) 1. ஆராய்ச்சி; சnquiry, investigation, 
0ப8810ஈ. “'சான்றோருசாப்‌ போல'' (தொல்‌. பொருள்‌. 
285, உரை) 2. ஒற்றன்‌ (திவா.); ற. 


[உசாவு - உசா] 


உசா” ப£க பெ. (௩) மூக்குத்திச்செடி: றomted leaved 
hogweed. (ட) (செ.அக.). 


[உச்சம்‌ ௯ ௨சை ௯ ௨சா] 

உசாக்காலம்‌ ப-தி, பெ. (ஈ.) கதிரவன்‌ தோன்ற 
லுக்கு நான்கு கடிகை முற்பட்ட காலம்‌; பா, me 
of day before day break. 
[உசா * காலம்‌] 

உசாக்கேட்டல்‌ ப8ச-/-/8௮/ தொ.பெ. (ஸ்‌...) கருத்துரை 
கேட்டல்‌; vestigation, consultation. (ஆ.அக.). 
[உசா * கேட்டல்‌] 


உசாக்கையா பிம்சந்சா, பெ. (॥.) கருத்துரை வழங்கு 
வோர்‌; consultant, investigator. ‘‘உசாக்கைய ரொருங்கு 
போனார்‌'' (இரகு அயனெ 12). (செ.அக.). 
[உசாவு ௮ உசா ௮௯ ௨சாக்கை * அர்‌.] 

உசாத்துணை பசீச்‌-ீ-[பாஜ;, பெ. (ஈ.) உற்ற துணைவன்‌ 
(திருக்கோ. 400 உரை); best adviser, reliable frend, 
faithful companion, congenial comrade. (செ.அக ). 


[உசாவு - உசா * துணை. 

உசாதல்‌ பச்ச] தொ.பெ. (4011.) வினாவுதல்‌; 0ப65- 
tioning. 
[உசாவுதல்‌ * உசாதல்‌.] 

உசாவடி பத்ர; பெ. (ஈ.) உட்பிரிவு; 5eparation into 
smaller parts, subdivision. (i.m.p.ii. 894). (செ.அக.). 
[உசாவு * அடி.] 

உசாவல்‌ பசீ! பெ. (ஈ.) 1. ஆராய்தல்‌; investigating. 
2. எண்ணல்‌; மாளா, considering. 3. வினாவல்‌; 
questioning. 


[உசாவு ௯ உசாவல்‌.] 


உசாவு-தல்‌ 


உசாவு-தல்‌ ப$சிய-, 5 செ.குன்றாவி (94) 1. சிந்தித்தல்‌; 
to consider, to take counsef with oneself, dehberate 
““அரசியலுசாவி'' (பாரத வாரணா. 128). 2. கேட்டறி 
ல்‌; to enqure or investigate. "உசாவுகோ வைய 
சிறிது'' (கலித்‌. 7-4). 3. செவியுறுதல்‌ (ஆ.அக.); 6 
hear, ௦ listen. உரைத்தமை யனைவரு முசாவி”' (விநாய 
கபு. 75, 84). 
[உல்‌ - பொருந்துதல்‌ கருத்து. உல்‌, உல உலவு ௯ உலாவு 
ு உசாவு பிறரோடு பொருந்துதல்‌, கலத்தல்‌, சென்றுவரல்‌, 
பிறரோடு கலந்து கருமம்‌ மேற்கொள்ளல்‌. ஆராய்தல்‌, பேசு 
தல்‌, வினாதல்‌. உலாவு _ உசாவு ஒ.நோ அலை ௮ அசை 
அசைவு ௯ அசா. உசாவு என்னும்‌ வினை வட புலத்திலும்‌ 
வேருன்றி வழக்குப்‌ பெற்றதால்‌ வடமொழியிலும்‌ உசாவு 
உவாசு எனத்‌ திரிந்து பெருக வழங்கலாயிற்று. 7 

உசாவுந்துணை ப£சியாபா பெ (௩) துன்பம்‌ தீரக்‌ 
கேட்டறியும்‌ துணை; கேள்வித்துணை; ௦௦பா5|, ௮0v- 
ser, consultant, ‘‘..உளையான்‌ உற்றது உசாவுந்துணை”' 
(கலித்‌. 136.25). (சங்‌.இலக்‌.சொற்‌.). 
[உசாவும்‌ * துணை./ 

உசிப்பி-த்தல்‌ ப8றறற!-, 5. செ.குன்றாவி. (4) 1. சேர்த்தல்‌; 
to unite, associate, to join with another "உன்னிடத்‌ 
தெங்களை யுசிப்பித்துக்‌ கொள்வாய்‌” (திருக்காளத்‌.பு. 
காளன்‌. 60). 
[உய்‌ ௮ உய்ப்பி ௮ உயிப்பி ௮ உசிப்பி ௯ உசிப்பி-த்தல்‌ 
(கொவ.) உய்ப்பி-த்தல்‌ பார்க்க: 5௦௯ ற்‌. 

உசிர்‌ பக்‌; பெ. (ஈ) உயிர்‌ (76 வாவி ௦ vegetable. 
''உசிர்க்கொலை பல நேர்ந்து” (தேவா. 918, 3). 
க. உசிர்‌; து., தெ. ௨௪௬, பட. ௨சரு. 
[உயிர்‌ ஃ உசிர்‌ (கொ.வ.). உயிர்‌ பார்க்க; 5௪௪ ஸர்‌] 

உசில்‌ பன பெ. (ஈ.) ஒரு மரம்‌; ௨௭௯. “உசிலங்கோடு. 
(தொல்‌. எழுத்‌. 405, உரை). 
(௨௪ல்‌ -, ௨சில்‌ ] 

உசிலம்‌ பக, பெ. (௩) உசில்‌ பார்க்க (மலை); 996 
ப! (செ.அக.). 
[உசில்‌ ௯ உசிலம்‌.] 

உசிலரைப்பு பக/ஜற்றப, பெ. (௩) அரைப்புப்பொடி, 
powder made of dried sirissa leaves. 
[உசில்‌ * அரைப்பு.] 

உசிலி'-த்தல்‌ பர்‌, 4. செ.குன்றாவி. (91) சம்பாரப்பொடி 
கலந்து தாளித்தல்‌; 1௦ prepare with condiments as Curry. 
[உசில்‌- உசிலி. உசிலி-த்தல்‌ - உசிலை சேர்த்துத்தாளித்தல்‌..] 

உசிலி” பகர; பெ. (ஈ.) கடலை அல்லது கவசங்களை 
வேகவைத்துப்‌ பொடிதூவின கறி (இ.வ.); boiled pulse 
{also grains) seasoned with salt, chilli, mustard, oil etc. 
(செ.அக.). 
க. உசலி, உசளி, உசளெ, உசுளெ; தெ. உசல்‌; க்க: பண. 
[உசில்‌ ௮ உசிலி.] 


16 


உசுலாத்திமாடு 


உசிலை பச! பெ (௩ அரைப்புப்பொடி; சீக்கிரி: black 
81558. (செ அக). 
[உசில்‌ உசிலை ] 

உசீரம்‌ பனக, பெ. (ஈ.) இலாமிச்சை வேர்‌ 0ப50ப55- 
௦01. ''சந்தன முசீரங்‌ கோட்டம்‌'' (திருவாலவா. 43, 16). 
(செ.அக.). 
[உசில்‌ ௯ ௨சிலம்‌ ௯ ௯ உசிரம்‌ ௯ உசீர்‌.] 

உசு'-த்தல்‌ ப$ப-, 4. செ.கு.வி. (4) துளைத்தல்‌; 1௦ 
bore, punch. 
/உளு ௯ ௨௬.] 


௨௬ பப, பெ. (௩) மரத்தைத்‌ துளைக்கும்‌ புமு; ௦௦0 
worm. 
ம. உளும்பு. 
[உல்‌ உள்‌ உளு ௨௧௬.] 
தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ குறிலடுத்த உச்சகாரம்‌ இரண்டே 
சொற்களில்‌ ஆளப்பட்டது என்பதற்குச்‌ சான்றாக உசு, முசு 
என்னும்‌ இரு சொற்களை உரையாசிரியர்‌ மேற்கோள்‌ காட்டி 
னர்‌ “'உச்சகாரம்‌ இருமொழிக்‌ குரித்தே'' (தொல்‌. எழுத்‌ 75) 

உசுக்கல்‌ ப5ப௪ தொ பெ. (ஸா) ஏவுதல்‌; பா, 
as of a dog to an object or person. (ஆ.அக.). 
[உ உது ௮ உதுக்கல்‌ ௯ உசுக்கல்‌.] 

உசுப்பு! பபப, பெ. (ஈ.) உடற்கழிவு; போரு, faeces. 
ரா.) (செ.அக.). 
[உல்‌ - உலுப்பு ௯ உசுப்பு. 

உசுப்பு“-தல்‌ பச்பறறப-, 5 செ.குன்றாவி (ம) 1. 
எழுப்புதல்‌; (0 70056, wake up} to urge, as dogs. 
2. வெருட்டுதல்‌; 1௦ frghten, to drive away as birds. 
[உசும்பு அ உசுப்பு ௯ உசுப்பு-தல்‌. உசும்பு (த.வி ) ஃ உசுப்பு 
(பி.வி.].] 

உசும்பு-தல்‌ ப£பாம்ப-, 5. செ.கு.வி. (\..) 1. அசைதல்‌; 
to move, stir, to be in motion as wind=5 செ.குன்றாவி. 
(41). அதட்டுதல்‌; (0 rebuke, rant, hector. ''மாக்கள 
திர்ப்‌ பினுசும்ப'' (பெருங்‌. மகத. 13,59). (செ.அக.). 
[உல்‌ ௯ உலு - உலும்பு ௮ உசும்பு ] 

உசுல்‌ ப; பெ. (௩) 1. துளைத்தல்‌; piercing. 2- 
தோண்டியெடுத்தல்‌; பறித்தெடுத்தல்‌; 019019 ou, 
plucking out. 3. விளைந்தவற்றில்‌ அரசனுக்குரிய பங்கா 
கப்‌ பெறல்‌; வரிப்பணம்‌ தண்டுதல்‌; 001900 06 
[௨௬ ௮ ௨சல்‌.] 

உசுலாத்திமாடு ப5பசரசரப, பெ. (ஈ.) அதிமாகப்‌ பாலி 
கொடுக்கும்‌ மாடு; ௮ kind of a big cow, giving plenty 
of milk as from Gujarat. (செ.அக.). 
[உசுலாத்தி * மாடு. உசல்‌ ௮ உசுப்பு - அதிகப்படுத்து. உசிலி 
௮ உசுலாத்தி - சுரப்பு மிகுத்த, , அதிகமாகப்‌ பால்‌ தருகின்ற. 


உஞ்சட்டை 


| உட்கணு 


உஞ்சட்டை பர்கா பெ (௩) உச்ட்டை பார்க்க. 808 
uccaflal 
[உசசட்டை -, உஞ்சட்டை. (வேக 81)] 
உஞ்சயினி பரந்து பெ. () உச்சயினி பார்க்க 
(யசோதர 2.1 ); 898 uccayin! (செ அக ) 
உஞ்சல்‌ பரக! பெ. (ஈ.) ஊஞ்சல்‌; 880. ''உஞ்சனிகர்‌ 
காதிற்கும்‌'' (சிவப்‌. பிரபந்‌. வெங்கையு. 78). 
மறுவ. உய்யாலை, ஊஞ்சல்‌ 
க. உய்யல்‌; தெ. உய்யாலை, உய்யேலே, ஊயலே, ம. 
உழிஞ்ஞல்‌, ஊஞ்சல்‌; து. உச்சால்‌, உய்யால்‌ 
(உந்து  உஞ்சு - உஞ்சல்‌.] 
உஞ்சவிருத்தி பர்கர்‌; பெ (1) 1. தவசங்களைப்‌ 


பொறுக்கி நடத்தும்‌ வாழ்க்கை (காஞ்சிப்பு ஒழுக்கப்‌ 
36); gleaning grains of rice, as a means of livelihood 


2. அரிசிப்‌ பிச்சை யெடுத்துச்‌ செய்யும்‌ வாழ்க்கை; 
living by gleaning handfuls of rice, as alms, from door 


(௦ door. (செ.அக.). 
[உய்‌ ௮ உய்ந்து ௯ உஞ்ச * விருத்தி... 

உஞ்சி பர்ர்‌ பெ. (ஈ.) தாயை ஏவிவிடும்‌ குறிப்புச்‌ சொல்‌ 
(ஆ.அக.); nom. expr. of setting dog against an object 
or person. 
[உச்ச ௮ உஞ்சு ௯ உஞ்சி.] 

உஞ்சில்‌ பார்‌; பெ. (ஈ) உசில்‌ பார்க்க. 566 பீ 
(செ.அக.).] 

உஞ்சு பரு, இடை. (ரகா) தாயை அழைக்கும்‌ ஒலிக்‌ 
குறிப்பு; 0m. expr. used in calling dogs. 
[உஞ்சு - ஓலிக்குறிப்புச்‌ சொல்‌.] 

உஞ்சுக்காட்டு-தல்‌ பற்ப-k-கிநீப-, 5. செ.குன்றாவி (41) 


உச்சுக்காட்டு பார்க்க; 88௪ ப௦௦ப-/-/க0. நாயை உஞ்சுக்‌: 


காட்டுகிறான்‌. (செ.அக.). 
[உஞ்சு - காட்டு-தல்‌.] 

உஞ்சேனை' ர்த்து பெ. (1) உச்சயிணி பார்க்க. 
(தேவா. 1221, 8); see uccayln 


உஞ்சேனை மாகாளம்‌ ப்ரீத்‌ பெ. (௩) 
உச்சயினியிலுள்ள சிவன்‌ கோயில்‌ (தேவா. 1221,8); 
Siva Shrine at பர்வ. (செ.௮௧.). 


[உஞ்சை ௮ உஞ்சேனை - மாகாளம்‌.] 


உஞ்சை படல பெ. (௩) 1. உசல்மரம்‌; te known 
8 புவி. 2. அவத்திதகர்‌ நெ 04 தகா. 


[உஞ்சை என்பது மரத்தின்‌ பெயராலமைத்த ஊராகலாம்‌.] 


ம்பதி பருஷ்சாம்‌௪; பெ. (ஈ.) உஞ்சை தகர்‌ 
(சிலப்‌. 6.20): ஷூ of Unjainagar. 


[உஞ்சை * அம்‌ - புதி.] 


உஞ்ஞார்‌ பார்க்‌; பெ (ஈ.) ஞாயிறு உதிக்கும்‌ திசை; 
கிழக்கு; 6851 (சேரநா ) 


ம. உஞ்ஞாரு 
[உதி * ஞாயிறு - உதிஞாயிறு ௯ உஞ்ஞார்‌ (மலை). 
ப ன்‌ 
உஞறறு “தல பர்கா, 5. செ.குன்றாவி. (1) 1. 
முயலுதல; (௦ வற! vigorously, strive dilgently. ‘தாழா 


துஞற்றுபவர்‌'' (குறள்‌. 620). 2. செய்தல்‌; ௦ 0௦, 
perform, accomplish ‘‘wறத்துறை.. எதிர்வன்‌ கெழீஇ 
யுஞற்றல்‌'' (ஞான. 17,48). 3. தரண்டுதல்‌; (௦ பாஏூ, 


incite, spur to action. ‘உள்ளம்‌ உஞற்றுகையினாலே'' 
(கலித்‌. 18, உரை). (செ.அக.). 
[உய்‌ ஃ உயல்‌ ௯ உயற்று ௯ உரூற்று.] 

உஞற்று பரப, பெ. (ஈ) 1. பாடாற்றுதல்‌ (பிங்‌.); 
enthusiasm; striving, exertion. 2. முயற்சி; application, 
effort. “தன்னுஞற்‌ நொழிந்திடான்‌'' (இரகு. தசரத. 13). 
3. தூண்டுதல்‌; மரற. 4. வழக்கம்‌; practice. 
(செ.அக.). 
[உய்‌ ௮ உயல்‌ ௯ உயற்று - உஞற்று... 

உட்கட்டி ஸர்சறீ; பெ. (ஈ.) 1. அகக்காழ்ப்பு; உள்திடத்‌ 
தன்மை; inner hardness or thickness. 2. அடர்த்தி; 
density. 3. உட்பொருள்‌; er substance. (சேரநா.). 
ம. உள்கட்டி 


[உள்‌ - கட்டி./] 


உட்கட்டு பரஃஎர்ப, பெ. (ஈ.) 1. வீட்டின்‌ உட்பகுதி; 180௦ 


of a house, private apartments. 2. பரதவச்‌ சிறுமியர்‌ 
குழந்தைப்‌ பருவத்தில்‌ அணியுஞ்‌ சிறுதாலி; kin ௦f 
necklace, worn especially by Parava girls. 3. உள்ளாரம்‌; 
mental Courage. 4. உவளகம்‌; றாள்‌ appறaாறசார்‌. 5. மாதர்‌ 

ம்‌ ஒரு மணிவடம்‌; 6 kind of necklace, 
wom by women. (செ.அக.). 


[உள்‌ ௪ சட்டு... 


உட்கண்‌ ஸரி, பெ. (॥.) காட்சி: i's eye, insight, 


wisdom. 
உணர்ந்து'' 


''நெஞ்சென்னும்‌ உட்கண்ணேற்காணும்‌ 
(திவ்‌. இயற்‌. பெரியதிருவந்‌. 28). 


ம. உள்கண்‌; ௧. ஒளகண்ணு. 


உட்கண்டம்‌ பர்க்க, பெ. (ஈ.) 1. கமுத்தினுட்பாகம்‌: 


inner part of the neck, throat. 2. உட்கமுத்து பார்க்க; 
9௦ பர்கரபரிப (சா.அக. ). 

[உள்‌ * கண்டம்‌ - உட்கண்டம்‌. கண்டம்‌ - கழுத்து. கழுத்து 
> Skt சாகப்‌ 


உட்கணு ப்ர்காம பெ. (௩) 1. மரத்தினுள்‌ முளி; (ஈ 


botany) knobby or wart-like prominences on the inner 
side of any plant or tree - intemal tuberosity. 2. 
எலும்பினுள்ளேயிருக்கு முளி; சminence on the inner 
side of a bone - inner tuberosity. (சா.அக.). 


[உள்‌ - கணு - உட்கணு. கண்‌ - கணு.] 


18 உட்காரவை-த்தல்‌ 


உட்கதவு பரு, பெ. (ா.) திட்டிவாயில்‌; 101-000. 
கணையமரம்‌ ஏறட்ட உட்கதவினையுடைய வாயிலி 
னையும்‌ (பெரும்‌ பாண்‌. 127. உரை) (செ.அக.). 


க. ஒளஅகுணி (உள்தாழ்ப்பாள்‌). 
[உள்‌ * கதவு - உட்கதவு.] 
உட்கதை புரசு, பெ. (ஈ.) கதைக்குள்‌ வரும்‌ கிளைக்‌ 
கதை; episode. 
க. ஒளகதெ. 
உட்கந்தாயம்‌ பாதுகா, பெ. (௩) நிலக்கிழார்க்குக 


கட்டும்‌ வரி (0.0.); levy or assessment paid to private 
|80-10105. (செ.அக. ). 


[உள்‌ * கந்தாயம்‌ - உட்கந்தாயம்‌..] 


உட்கரு பரகாய; பெ. (ஈ.) உள்ளே அடங்கி இருக்கும்‌ 
பொருள்‌; tings contained within; that which is inside, 


such as precious stones enclosed in the intenor of an: 


வாள்‌. உட்கருவை யுடைத்தாகிய... சிலம்பின்‌ 


(சிலப்‌. 16, 118, உரை). (செ.அக.). 


உட்கருத்து பர்சயாப, பெ (௩) 1 உள்மன நோக்கம்‌; 
innermost thought, real purpose, motive. 2. ஆழ்ந்த 


கருத்து; the deeper sense of a passage, underlying 
theme. 


[உள்‌ - கருத்து - உட்கருத்து. 

உட்கருவி பரச! பெ. (ஈ.) அகக்கருவி பார்க்க; 59 
892-/-/௮யர (செ.அக.). 
௧. ஒள அட்டை. 
[உள்‌ - கருவி. 

உட்கல்‌ பரக! பெ. (ஈ.) உட்கு-தல்‌ பார்க்க; 966 ப்றிய. 
(உள்‌ -- உள்கு ௯ உள்கல்‌ ௮ உட்கல்‌.] 

உட்கலகம்‌ பகா, பெ. (॥.) உட்பூசல்‌; intestine broil 
எப! கா. (செ.அக.). 
[உள்‌ - கலகம்‌ - உட்கலகம்‌.] 


உட்கழுத்து பரவபாப, கழுத்தின்‌ முன்‌ பாகம்‌; ரா! றவர்‌ 
of the neck. 


[உள்‌ - கழுத்து - உட்கழுத்து..] 

உட்கழுத்துச்சரடு பர்வுபர்ப--லப, பெ. (.) சுமுத்‌ 
தோடு அணியப்படும்‌ பதக்கஞ்‌ சேர்ந்த பொற்சரடு 
வதை; 01096 fitting golden necklace, with a pendant. 
(செ.அக.). 
[உள்‌ * கழுத்து * சரடு. 

உட்கள்ளம்‌ பர்கா; பெ. (ஈ.) 1. உள்‌ கரவு; 0660-6920௦0 
vice, dissimulation. 2. புண்ணிலுள் நக்‌; hidden tumour 
or matter ih a boil (செ.அக.,). 
ம. உள்களவு. 


[உள்‌ * கள்ளம்‌ - உட்கள்ளம்‌..] 


உட்கள்ளன்‌ பரீஎ/, பெ. (ஈ) 1. இடத்திற்குள்‌ உள்ள 
கள்ளன்‌; (0/4 வாரா. 2 பருவின்‌ உள்ளில்‌ ஏற்படும்‌ 
ஆசீ: core of an ulcer. 
ம. உள்கள்ளன்‌. 
[உள்‌ * கள்ளன்‌.] 

உட்கள்ளி பகர, பெ. (ஈ.) உட்பொருள்‌; உள்ளிடத்து 
மந்தணம்‌; inner secret, hidden meaning. (சேரநா.) 
ம. உள்கள்ளி 

உட்களவு பர்சை, பெ. (ஈ.) உள்வஞ்சகம்‌; மனத்தின்‌ 
கபடத்‌ தன்மை; கரவு; 0606, 110. (ஆ. அக.). 
ம. உள்களவு 
[உள்‌ - களவு - உட்களவு.] 

உட்காந்தல்‌ பக௦2/ பெ. (॥.) உள்வெப்பம்‌; ier heat. 
(ஆ அக.). 
[உள்‌ * காந்தல்‌ - உட்காந்தல்‌, காந்துதல்‌ ௯ காந்தல்‌. ] 

உட்காய்ச்சல்‌ பர்க்‌], பெ. (ஈ.) 1. உள்ளாக அடிக்கும்‌ 
காய்ச்சல்‌; internal fever. 2. உள்ளெரிச்சல்‌; ஊரு, 
jealousy. 
ம. உள்ப்பனி 
[உள்‌ - காய்ச்சல்‌ - உட்காய்ச்சல்‌.] 

உட்காய்வு மகுஙங, பெ. (ஈ.) பொறாமை; ஊற, jealousy. 
[உள்‌ - காய்வு - உட்காய்வு.] 

உட்கார்‌'-தல்‌ பரி்‌-, 2. செ.கு.வி. (4/4) வீற்றிருத்தல்‌: 
to sit down, to occupy a seal. 
[உள்‌ ௯ உள்கு ௯ உள்குறு ௯ உள்குறு-தல்‌ ௯ உள்கார்‌-தல்‌ 
ு உட்கார்‌-தல்‌, மலையாளத்தில்‌ இன்னும்‌ இங்கே உட்கார்‌ 
என்பதை இவ்விடெ உள்ளு' என்பர்‌.] 

உட்கார்‌” பரண்‌ பெ. (॥.) பகைவர்‌ 105, those who 
oppose openly without fear. 'உட்காரெதிரூன்றல்‌ 
காஞ்சி.” (பு.வெ.). 
[உள்‌ ௯ உட்கு - சினம்‌, சினம்‌ பொங்கும்‌ பகைமை. ௨டகு 
* ஆர்‌ : உட்கார்‌ - பகைவர்‌] 

உட்கார்த்து-தல்‌ பற்கர்ப-, 5. செ.குன்றாவி. (44) உட்கார 
வைத்தல்‌; 10 Seat, Make 1௦ sit. 
[உட்கார்‌ ஃ உட்கார்த்து.] 

உட்காரம்‌ பர்கா, பெ. (॥) 1, அச்சம்‌; 10. 2. 
தெஞ்சுறுதி: resolution, courage. (ஆ.௮௧.). 
[உட்கு ௯ உட்காரம்‌.] 

உட்காரல்‌ பர்க்க தொ.பெ. (ஸ்.) உட்கார்தல்‌; 59. 
(வபர 6980. “உட்கார்ந்த பிராமணர்‌'' (பிராச. 174). 
[உட்கார்‌ ௯ உட்காரல்‌.] 

உட்காரவை-த்தல்‌ பர்ன்காக!, 5. செ.குன்றாவி (44) 1. 
இருச்கையி லிருக்கச்‌ செய்தல்‌; 1௦ ௨௯, 1௦ make one 
sit by providing a seat. 2. அடக்குதல்‌; (௦ 1௦0, 8 an 
opponent, fig. to put to silence, as by a decisive argument, 
vanquish, overcome. 


[உட்கார்‌ ௯ உட்காரவை.] 


உட்கால்‌ 


19 


ச்‌ 


உட்கால்‌ ஸ்ரீச்‌ பெ. (ஈ.) நீர்‌ வரத்திலுள்ள கால்வாய்‌ 
(ஆ.அக); ௮ channel. 


[உள்‌ * கால்‌. கால்‌ - கால்வாய்‌. / 


உட்கிடக்கை பர்எஏசக்&க/ பெ. (ஈ.) உட்கருத்து பார்க்க; 
599 பறிப்பு. (செ.௮௧.), 
[உள்‌ * கிடக்கை - உட்கிடக்கை. கிடக்கை - கிடந்துள்ள, 
படிந்துள்ள கருத்து உட்கிடக்கை - 
உள்ளெண்ணம்‌ ] 

உட்கிடை பர்ஸ்‌ பெ. (ஈ) 1. உட்கருத்து பார்க்க; 
see பரினபர்ப 2. ஊரகச்‌ சிற்றூர்‌; sபbordinate hamlet in 
a village group. '“சுரண்டையூர்‌ முதலுட்கிடை'' (குற்றா. 
குற. 89.3). 


[உள்‌ * கிடை - உட்கிடை கிடை - கிடக்கை. 


உட்கு'-தல்‌ ஸ்ீபஃ 5 செ.குவி (ப) 1. அஞ்சுதல்‌; 
to be afraid, to stand in awe, to show signs of fear. 
“நண்ணாரு முட்குமென்பீடு'' (குறள்‌, 1088) 2 நாணு 
தல்‌; 1௦ be bashful, be shy. ‘சேரன்‌ வருக . உட்காதே'' 
(தமிழ்நா. ஒளவை). 3. நிலை கெடுதல்‌; 10 be nervous, 
to collapse. 4. மடிதல்‌; 1௦ die, to be ruined (செ.௮௧.). 


எண்ணம்‌, 


[உள்கு  உட்கு. உள்குதல்‌ - அஞ்சுதல்‌. ] 

உட்கு”-தல்‌ பரப, 5. செ.குன்றாவி. (44) வெட்டுதல்‌; 
to cut. 

உட்கு” பரிய, பெ. (ஈ.) 1. அச்சம்‌; fear, dread, terror. 
“நாணுமுட்கு மடைதர'' (குறிஞ்சிப்‌. 184). 2. நாணம்‌ 
(பிங்‌.): shame, bashfulness, modesty. 
[உள்கு ௯ ௨ட்கு.] 

உட்கு” பரிய பெ. (॥.) 1. மிடுக்கு; strength, might. 
“உட்குடை யசுரர்‌'' (திவ்‌. திருவாய்‌ 7,2,3). 2. மதிப்பு; 
பொடு, respect. ''உட்கில்‌ வழி வாழாவூக்கம்‌'' (இனி. 
நாற்‌.27). 
[உள்கு - உட்கு... 

உட்குடி பர்யஜ்‌, பெ () 1. உள்கீநரிலிருந்து பயிர்‌ 
செய்து முழு வாரமும்‌ பெறுதற்குரிய குடிகள்‌ 
(GSmD|I 11,62), resident ryots who farm lands in time 
for the major crops and are entitled to the full shares 
or rates, dist. fr 2. புறக்குடி; ௮ Class of farmers In 
Salem Distnct. (செ.அக.). 
ம. உள்குடியான்‌ 
[உள்‌ * குடி உள்ளுரில்‌ வாமும்‌ குடி மக்கள்‌ ] 

உட்குடிப்பாயகாரி பர்பள-ற-றதரக்கர, பெ. (॥.) உரிமை 
பெற்ற குடி (MNAD. 284); tenant who has acquired 
an occupancy nght in a village. (செ.அக.). 
[உள்‌ 4 குடி * (பாயகாரன்‌] பாயகாரி பயன்காரன்‌ ௯ பாய 
காரன்‌ - உட்குடியாய்‌ இருந்து பயன்பெறும்‌ உரிமைக்கு 
உரியவன்‌. பயன்‌ - பாயம்‌.] 


உட்குடைச்சல்‌ ஸரயி பெ. () உடம்பினுள்‌ 
உண்டாகும்‌ நரம்பைப்‌ பற்றியவோர்‌ வலி; ஓக, ௮ரfe- 
cting the nerves intemally. (சா.அக.). 


[உள்‌ * குடைச்சல்‌ - உட்குடைச்சல்‌ ] 

உட்குத்தகை பர்‌பாகர௮ பெ. (௩) கீழ்க்குத்தகை; 8யம்‌- 
lease. (செ. அக. ). 
ம. உள்குத்தகை. 
[உள்‌ * குத்தகை - உட்குத்தகை.] 

உட்குத்தல்‌ பரப! பெ. (ஈ.) 1. கட்டி, பிளவை, சிலந்தி 
போன்றவற்றில்‌ ஊசியால்‌ குத்துவது போல்‌ ஏற்படும்‌ 
குத்தல்‌ வலி; 0662 seated pricking pan in boil 
carbuncle, ulcer etc. 2. உட்செலுத்துதல்‌; உள்ளே 
குத்திச்‌ செலுத்துதல்‌; piercing through a part or organ 
of the body for purposes of injection. (சா.அக.). 
[உள்‌ . குத்தல - உட்குத்தல்‌.] 

உட்குத்து பரபர, பெ. (ஈ.) 1 உடம்பு காய்ந்து, வியர்த்து, 
பல்‌ கிட்டி, நா வறண்டு, வாய்‌ கீழ்நோக்கி, அன்னந்‌ 
தண்ணீர்‌ செல்லாது வருந்துமோர்‌ குலையைப்‌ பற்றிய 
நோய்‌; 8 kind of tetanus form heart disease, marked 
by perspiration, lock-jaw, dryness of the tongue, passage 
of gas downwards, aversion to food and drink etc, a 
வ ௦4 1908ப5. 2 உடம்பினுள்‌ ஊசியால்‌ குத்தி 
மருந்தையுட்‌ புகுத்துதல்‌; 801 ௦f passing a liquid 
medicine Into a part of the body-inyection. 3. உள்ளுறுப்பு 
களைத்‌ தாக்கும்படி கொடுத்த குத்து; blow dealt 50 
as to 81160 the internal organs. 
[உள்‌ ; குத்து - உட்குத்து ] 

உட்குத்துப்புறவீச்சு பர்பரீப-ற-றப[2ு/பப, பெ. (॥.) ஒரு 
திசிவுநோய்‌ (வின்‌.); hepatic complaint attended with 
convulsions. (செ.அக.). 
[உள்‌ - குத்து * புறம்‌ * வீச்சு] 

உட்குப்பாயம்‌ பரீபறறக்‌ரகா, பெ. (ஈ.) உள்‌ உடுப்பு; றான 
கொள்‌ (சேரநா.). 
ம. உள்குப்பாயம்‌, ௧. ஒளஉடுபு. 
[உள்‌ - குப்பாயம்‌.] 

உட்குழி பர்வ பெ. (6) 1. தரவாய்க்குழி அல்லது 
யோனியின்‌ உட்குழி: avy behind the vaginal aperture: 
fossa naviculais. 2. இடுப்பெலும்பினுட்புறம்‌; ரள ஓர்‌ 
of ilum-Venter. (ா.அக ). 
[உள்‌ - குழி - ௨ட்குழி.] 

உட்குளிர்‌ பரப்‌; பெ. (ஈ.) 1. உள்ளில்‌ தோன்றும்‌ குளிர்‌ 
infernal cold. 2. விடுப்பு; relief. 
ம. உள்குளிர்‌ 

உட்குற்றம்‌ பபுரக௱, பெ. (ஈ.) ஆசை, அவா, பகைமை, 
இிவறன்மை, செருக்கு, பொறாமை, முதலியன: inate 
or inborn human foible such as lust, anger etc. 


[உள்‌ - குற்றம்‌ - உட்குற்றம்‌.] 


உட்குறி பரபர பெ. (ஈ.) உள்ளிருந்து காட்டும்‌ குறி: 
internal symptom. (சா.அக.). 


[உள்‌ - குறி - உட்குறி.] 

உட்குறிப்பு பரீபரறறப, பெ. (ஈ.) உட்கருத்து பார்க்க; 
see பர்கா. (செ.அக. ). 
[உள்‌ - குறிப்பு - உட்குறிப்பு.] 

உட்கூதல்‌ பர்ப08/ பெ. (ஈ.) உடம்பினுள்ளாக உண்டா 
கும்‌ குளிர்‌ internal cold, shivering, chillness. (செ.அக.). 
[உள்‌ - கூதல்‌ - உட்கூதல்‌ கூதற்‌ காற்றால்‌ நடுங்குவது போன்று 
உட்குளிரால்‌ நடுங்குதல்‌. 

உட்கூதிர்‌ ஸ்ரீப்ர; பெ. (ஈ.) உட்கூதல்‌ பார்க்க; 566 
utkiidal 
[உள்‌ * கூதிர்‌ - உட்கூதிர்‌. கூதல்‌ ௯ கூதர்‌ ௯ கூதிர்‌, கூதிர்‌ 
£ கூதல்காற்று, கூதல்‌ காற்று வீசும்‌ குளிர்காலம்‌..] 

உட்கை ப்ரீ! பெ. (ஈ.) 1. உள்ளங்கை; றவ (04 hand). 
2. உள்ளாள்‌; 006 who is privy to, or in collusion 
with, another. 3. உட்கைச்சுற்று பார்க்க; 886 பப. 
4. உட்பக்கம்‌; ரா$ச 5108. 5. உளவு; றப. 6. உதவி 
(சேரநா.) ; help, as5।stance. 7. அக்குள்‌ (கருநா.): காற்‌ 
ம. உளக்கை; ௧. ஒளகை, ஒளகெய்‌. 


[உள்‌ * கை - உட்கை] 


உட்கைச்சுற்று பரளபப, பெ. (.) நாட்டியத்தில்‌ 
இடக்கைப்‌ புறமாகச்‌ சுற்றுகை; (பாராத 1௦ the left in 
dancing or winding, tuming backwards or contrary to 
the sun, (செ.அக.). 
[உள்‌ ௬ கை - சற்று.] 


உட்கொள்'(ளு)-தல்‌ மர௦/ப-, 10. செ.குன்றாவி. (44) 
1. தன்னகத்துக்‌ கொள்ளுதல்‌; (௦ take, 101096, as one's 
own; to appropriate. ‘‘uாலையுட்‌ கொண்டிடு செருக்‌ 
கால்‌'' (கந்தபு. ஆற்று. 14). 2. உட்கருதல்‌; (௦ (60810, 
look upon, consider. 3. உண்ணுதல்‌, to take in, as one’s 
food or drink to swallow. “யாவரு மணிந்துட்‌ கொண்டு'' 
(கந்தபு. திருக்கல்‌. 82). 4. உள்ளிமுத்தல்‌; (௦ பல 
in or absorb, as the earth absorbs the rain water. 

ம. உள்கொள்ளுக; ௧. ஒளகொள்‌, 


[உள்‌ * கொள்‌ : உட்கொள்‌.] 


உட்கொள்‌” (ளுூ)-தல்‌ ப௦/ப-, 10. செ.குன்றாவி. (94) 
வரி முதலியன தண்டுதல்‌; 10 collect, 85 taxes, 640. 
'உட்கோளடங்க உட்கொண்டு' (811. சூ 147). 
(செ.அக.). 

[உள்‌ * கொள்‌.] 

உட்கோட்டை பரந்த பெ. (ஈ.) 1. உள்ளான அரண்‌; 
citadel. (0814). 2. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு 
அண்மையிலுள்ள ஓர்‌ ஊர்‌ village Near Gangai konda 
chola puram. (செ.௮௧.). 


[உள்‌ - கோட்டை - உட்கோட்டை.] 


உட்கோடல்‌ ஸ்ரீ]! பெ. (ஈ.) உட்கொளல்‌ பார்க்க; 
see utkojal 


[உள்‌ * கோடல்‌. கொளல்‌ - கோடல்‌. 
உட்கோயில்‌ பரபர பெ. (௩.) கோயில்‌ கருவறை; ரா 


shrine, the sanctum sanctornm. '“உட்கோயில்‌ புறக்கோயி 
லுட்பட'' (8. 4. 328). 


[உள்‌ * கோயில்‌.] 

உட்கோள்‌' பரிசு! பெ. (ஈ.) வரி; 10, 0688. ''உட்கோள 
டங்க உட்கொண்டு'' (8... 14. 147). (செ.அக.). 
க. ஒளதெறகெ (உள்‌ நாட்டில்‌ போடப்படும்‌ வரி), 
[உள்‌ . கோள்‌ - உட்கோள்‌.] 

உட்கோள்‌” பரம்‌] பெ. (ஈ.) 1. உட்கருத்து; ச 9, 
பார theme. 2. கருத்து; meaning, significance. 3. 
கோட்பாடு; principle. concept. 4. அணிவகையுள்‌ 
ஒன்று; 10பா6 01 5றeech. (ஆ.௮௧.). 
[உள்‌ - கோள்‌ - உட்கோள்‌. கொள்‌ - கோள்‌, ] 

உட்சட்டை ஸஸ்சர்க பெ. (॥.) உள்ளுக்கிடும்‌ அங்கி; 
vest, shirt, undergarment. (செ.அக.). 
ம. உள்சட்ட; ௧. ஒளஉடுபு. 
[உள்‌ * சட்டை - உட்சட்டை.] 

உட்சண்டை பாக; பெ. (ஈ.) உட்கலகம்‌; ரக 
disturbance, family quarrel, civil war. (செ.அக.). 
க. ஒளதோடி 
[உள்‌ * சண்டை - உட்சண்டை.] 

உட்சமயம்‌ பற்களை, பெ. (ஈ.) இந்து சமயத்திலுள்ள 
அறுவகைப்‌ பிரிவுகளு ளொன்று; 006 of the sub 
classes of six religious sects in Hinduism fold, viz. 
வைரவம்‌, வாமம்‌, காளாமுகம்‌, மாவிரதம்‌, பாசுபதம்‌, 
சைவம்‌ (பிங்‌.). (செ.அக.). 
[உள்‌ * சமயம்‌ - உட்சமயம்‌.] 

உட்சாடை ப£சஏ8/ பெ. (ஈ.) 1. உட்கருத்து; ner 98156. 


2. குமூஉக்குறி; conventional term, peculiar to a society 
or profession. 


[உள்‌ * சாடை - உட்சாடை.] 

உட்சாத்து பசீரீப பெ, (ஈ.) அரைக்கச்சை; short inner 
garment wom round the waist, a kind of tunic. “உழுவை 
தான்‌ கொடுத்த உட்சாத்தும்‌'' (ஏகாம்‌.உலா. 203). 
(செ.அக.). 
[உள்‌ - சாத்து - உட்சாத்து..] 

உட்சிதைவு பபச, பெ. (௩) 1. அழிவு (நீலகேசி. 
657); desolation. 2. வெட்டல்‌; ௦0. 
[உள்‌ * சிதைவு.] 

உட்சீலை பப, பெ. (ஈ.) 1. உள்ளே கட்டும்‌ சீலை; 
under or inner garment. 2. உள்வைத்துத்‌ தைக்கும்‌ 


துணி: ராறு 04 ௨ ஏகா. 3. புண்ணிற்குள்‌ ஏற்படும்‌ 

புரை; ய ௦f கா ulcer. (செ.அக.). 

[உள்‌ * சீலை - உட்சீலை..] 

உட்சுரம்‌ ப்போ, பெ. (॥.) உட்காய்ச்சல்‌; tena! fever; 
low fever. (செ.அக.). 
ம. உள்ச்சூடு. 
[உள்‌ * சுரம்‌ - உட்சரம்‌.] 

உட்சூத்திரம்‌ பற்ாக, பெ. (॥.) 1. எந்திரத்தின்‌ 
மூலக்கருவி (வின்‌.); ஈவ்‌ 5றring of a machinery. 2. 
உள்ளுளவு; 01ப6 (௦ ௮ வரில்‌. 3. கணிதத்தில்‌ குறுக்கு 
வழி; (Arith.) short method or formula of working a 
பா. 4 எளிதான வழி; 083) proces5. 5 உட்குறிப்பு; 
deeper meaning of a passage. 6. மூலகாரணம்‌; 1பா08- 
mental cause. 7. மூலநுர்பா; லriginal, head verse. 8. 
நுட்பமானவகை (ஆ.௮௧.); ஈரபர6 0280. (செ.௮௧.). 
/உள்‌  குத்திரம்‌.] 

உட்செல்‌-தல்‌ பர்ச/-, 13. செ.கு.வி. (ஸப) உள்ளே 
செல்லுதல்‌; (௦ (௭, go in. 
க. ஒளகெகோகு, ஒளகெசேரு. 
[உள்‌ * செல்‌.]' 

உட்செல்லல்‌ பந்ச/க பெ. 

பார்க்க; see ufseluffu-, 


(ஈ.) உட்செலுத்து-தல்‌ 


[உள்‌ * (செல்லுதல்‌) செல்லல்‌. 

உட்செலுத்து-தல்‌ பம்ச/பர்ப-, 13. செ.குன்றாவி. (44) 
1. உள்ளே செலுத்துதல்‌; 1௦ ளர்‌, ராச! 2. சூழ்ச்சி 
செய்து உள்ளே புகுவித்தல்‌; 10 ௮minister, as a 
medicine or a poison, by sweet persuasion. 3. கையூட்‌ 
டுக்கொடுத்தல்‌; 1௦ send in a bribe secretly. (செ.அக.). 
[உள்‌ * செலுத்து - உட்செலுத்து..] 

உட்சேவகம்‌ பக்தா, பெ. (॥.) வரிவகை (8. ஸஃ. 
147.); cess. (செ.அக.). 
[உள்‌ * சேவகம்‌ - உட்சேவகம்‌. செய்‌  செவை ௮ செவகம்‌ 
- சேவகம்‌. 

உட்டாகம்‌ பரீரா, பெ. (॥.) உள்வறட்சி பார்க்க; 866 
Ulvafatci 
மறுவ. நீர்வேட்கை, வாயறுகை, விடாய்‌, நாவறட்சி, தழப்பி. 
[உள்‌ - தாகம்‌.] 

உட்டாணி ஸ்ரீகர்‌ பெ. (॥.) கனத்த மணி; heavy, 5010 
gem. 
ம. உட்டாணி, க: ஸர்லகாக 
[ஒராகா. உருட்டாணி ௯ உட்டாணி.] 

உட்டாறா பாத்த பெ. (1. 
இறக்க வுதவுங்‌ கயிறுகள்‌ (141184. 87); ropes used 
to tighten sails of a ship 


[ஒருகா. உருட்டு - உட்டு * (ஆர்த்து) ஆறா... 


) கப்பலில்‌ சவாப்‌ பாய்களை 


உட்டி ஸர்‌ பெ. (௩.) 1. விளையாட்டில்‌ பயன்படுத்தும்‌ 
வித்துகள்‌ அல்லது காய்கள்‌; seeds used IN games. 
2. கன்றுகளுக்கு வாயிலிடும்‌ முச்சாணு அல்லது 
வலை; small basket or coir Net for calves’ Mouths 
to prevent eating soil etc. 


க. உட்பு. 
[உண்டை ௮ உட்டை ௮ உட்டி.] 


உட்டினிடம்‌ பற்ற, பெ. (॥) 1. தலைப்பாகை; 
ர்பூம்கா. 2. மூடி; (0. (ஆ.அக.). 
[உச்சி ௮ உத்தி ௯ உட்டி + இன்‌ + இடம்‌.] 

உட்டுளை பரப, பெ. (ஈ.) உள்ளே உள்ள துளை; 
inner hole, bore or hallow space in a tube or pipe. 
(செ.அக.). 
[உள்‌ * துளை - உட்டுளை.] 

உட்டுறவு பர்பி, பெ. (ஈ.) உள்ளத்துறவு; ஸள( 
renunciation of one's desires and ~attachments. 
(செ.அக.). 
[உள்‌ * துறவு - உட்டுறவு. உள்‌ - உள்ளம்‌.] 

உட்டுறை பரச! பெ. (ஈ.) 1. கோயில்‌ முதலியவற்றில்‌ 
உட்காரியம்‌ நடத்தும்‌ பிரிவு; பசepariment of Internal 


affairs as in a temple. (Loc.). (செ.அக.), 2. உள்துறை: 
Home Dept. 
[உள்‌ - துறை - உட்டுறை..] 

உட்டெளிவு ப்ப, பெ. (ஈ.) 1. மனத்தெளிவு: 
clearness of mind, freedom from doubt. 2. வடித்தசாறு 
(வின்‌.); lear liquid, poured off from the sediment. 
3. உள்வயிரம்‌ (வின்‌.); strength and soundness, as 
intimber 4 உட்பக்க வளவு (வின்‌ ) inner Measurement. 
5. பேரறிவு (ஆ.அக ), 50௦. 6. பமுது திருத்தி 
யெடுத்துக்‌ கொண்டது. (ஆ அக.); that which has 
been selected after clarification 


க. ஒளகறிவு 
[உள்‌ * தெளிவு - உட்டெளிவு உள்‌ - உள்ளம்‌] 
உட்டேட்டம்‌ பரீச்ரகா, பெ. (ஈ) 1. மன நாட்டம்‌; secret 
object of pursuit, activating motive. 2 உட்சம்பாத்தியம்‌; 
property acquired and kept in secret. (செ.அக ) 
[உள்‌ * தேட்டம்‌ - உட்டேட்டம்‌ தேட்டம்‌ - தேடியது, தேடித்‌ 
திரட்டிய செல்வம்‌ ] 
உட்டை' பரசு பெ. (॥) விளையாட்டுக்காய்‌; 66005 
used in Indian Indoor games of children ‘‘உட்டையென 
வைத்து விளையாடு பைங்கழற்காய்‌'' (திருப்போ. சந்‌. 
பிள்ளைத்‌ அம்புலி 6). (செ அக.). 


[உண்டை ௯ உட்டை/ 


உட்டை” பர்‌ பெ. () குவியல்‌; 680. ஒரே உட்டையா 
கப்‌ போட்டுவைக்காதே (கொங்‌.வ.) 


[ஓட்டு ௯ உட்டு - உடடை./ 


உட்டொடா 


உட்டொடர்‌ பர; பெ (1) பெருந்தொடர்‌ மொழியின்‌ 
பாகமான சிறுதொடர்‌ (தொல்‌ சொல்‌. 42 சேனா ): 
simple sentence forming part of a compound sentence. 
(செ அக ) 
[உள்‌ - தொடர்‌ - உட்தொடர்‌] 

உட்டொளை ரீ௦எ பெ. (ஈ) 1. உள்ளான ஓட்டை; 


hollow space or bore in a pipe or tube. 2 உடடுளை 
பார்க்க; 866 பரீப&ர்‌ (செ ௮௧.). 


[உள்‌ துளை - உட்டுளை ௯ உட்டொளை, (கொ.வ.)] 


உட்டொளைப்பொருள்‌ பர௦-றஃற௦ங! பெ. (௩) 1. 
உட்டொளையுள்ள குறல்‌ முதவியன; கnything tubular 
orhollow 2 உட்டுளைப்‌ பொருள்பார்க்க, 966 பர்ப2-2- 
றபப! (செ.அக.) 

[உள்‌ : துளை * பொருள்‌ - உட்டுளைப்பொருள்‌ ௯ உட்‌ 
டொளளைப்‌ பொருள்‌ துளை -, தொளை ] 

உட்டோல்‌ பாம்‌; பெ. (ஈ.) 1. மீத்தோலுக்கடியிலுள்ள 
தோல்‌ true skin below the epidermscorium or dermis 
2. உட்சவ்வு; nr membrane. (சா.அக.). 


[உள்‌ * தோல்‌ : உட்டோல்‌.] 


உட்பகை பறசரச பெ. (.) 1. நட்புப்‌ பாராட்டிக்‌ 
கெடுக்கும்‌ பகைமை (விரோதம்‌) (குறள்‌. 889); 
internal enmity, hatred or grudge; rancour at heart with 
out-ward profession of fnendshp 2. குடிகளின்‌ 
பகைமை; | host). 3. காமம்‌ முதலிய அறுபகை 
(பிங்‌ ); internal enemy of man having reference to 
the six emotions which tend to corrupt and taint his 
5௦ப|. '“பற்றற்ற ஓகப்‌ பகையால்‌ உட்பகையாறும்‌ முற்றத்‌ 
துறந்து'' (பாரத. சம்பவ. கீழ்‌.). (செ.அக.). 


ம. உள்பக; ௧. ஒளவகை. 


[உள்‌ * பகை - உட்பகை. ] 


உட்பட பற்கர2 இடை. (றவர்‌) உள்ளாக; together with, 
inclusive of. ‘நாடும்‌ பொய்கையு முட்பட வுரைத்தனன்‌'' 
(சீவக. 1216). (செ.அக.). 


[உள்‌ * பட - உட்பட.] 


உட்படி பற்எீ, பெ. (ஈ.) 1. துலாக்கோலிலிடும்‌ படிக்கல்‌ 
எவ்வளவு குறைகின்றதென்பதை அறிதற்கு இடும்‌ 
சிறு படிக்கல்‌ முதலியன (வின்‌ ); that which is thrown 
into a scale to make up the weight; a makeweight. 2. 
தடப்புப்‌ பயிராண்டு; ent year for the assessment 
of ல ௪t. (செ.அக.). 


[உள்‌ * படி உட்பட] 


உட்படு'-தல்‌ ஸற்சர்‌-, 20. செ.கு.வி. (44) 1. உள்ளாதல்‌; 
to be within, included. 2. கீழாதல்‌; to be under, as in 
806. 3. அகப்படுதல்‌ (பு.வெ. 8.34.); 10 fall into, as 
a trap; to be caught. 4. உடன்படுதல்‌; (௦ be taken 
in, concerned in; to become a ஜவர. 5. சேர்தல்‌; ம 


22 


உட்பிரிவு 


104. “'ஆறுட்பட்டவை யிருகாலத்து'”. (கந்தபு. அக்கினி. 
205). (செ அக.). 


ம. உள்பெடுக, ௧. ஒளபடு 


[உள்‌ * படு - உட்படு] 


உட்படு”-த்தல்‌ பறசரப-, 18. செ.குன்றாவி. (ஸம்‌) 1. 
உள்ளாக்குதல்‌; (௦ 08ப56 10 06 றப்‌ i. 2. அகப்படுத்து 
தல்‌; 10 101096, ensnare, envelop 3. உடன்படுத்துதல்‌; 
to persuade, bring round. 4. உட்செலுத்ததல்‌; 1௦ மாப 
In, as Is done with a gauze through a wound or injury. 
(சா.அக.). 

[உள்‌ - படு - உட்படு] 

உட்பத்தியம்‌ பற்சஸ்சா, பெ. (ஈ.) மருந்துண்ணுங்காலத்‌ 
தில்‌ புணர்ச்சி விலக்கும்‌ பத்தியம்‌ (வின்‌. ); கல5tinence 
from sexual indulgence as regimen to be observed while 
one is taking medicine. (செ.அக.). 

[உள்‌ * பத்தியம்‌ - உட்பததியம்‌. உள்‌ - உள்முகமான, வெளிப்‌ 
படச்‌ சொல்லாமல்‌ குறிப்பாய்‌ உணரத்தக்க... 

உட்பந்தி பறசாரி; பெ. (ஈ.) விருந்தில்‌ தலைவரிசை; 
inmost or first row of Quests at a feast. (செ.அக.). 
[உள்‌ * பந்தி - உட்பந்தி.] 

உட்பலம்‌ பறகக, பெ. (ஈ.) 1. அகவலிமை; reserve 
strength, as of one's physique, property, friends, or fighting 
force. 2. ஆண்மை; ரவி 3. துணைவர்‌ வலிமை; 
supporter’s strength. 4. செல்வ வலிமை; wealth strength. 
5. படை வலிமை; ஈர ஊரார்‌. (செ.அக.). 

[உள்‌ - பலம்‌ - உட்பலம்‌. த. வலம்‌ 2 5944 மக ௮ த. பலம்‌. 
உள்வலி பார்க்க; 566 ப/ali] 

உட்பாய்ச்சல்‌ பறகும௦க! பெ. (ஈ.) உள்ளே மருந்தைப்‌ 
புகட்டல்‌; |t. throwing in, the act of passing a liquid 
or a medicine in liquid form into a part of the body 
such as the rectum or a blood vessel. (சா.அக.,). 

[உள்‌ * பாய்ச்சல்‌ - உட்பாய்ச்சல்‌.] 

உட்பாயம்‌ பற்ஜ்வா, பெ. (ஈ.) கருவழிதல்‌; ஊ்பாரபா. 
[உள்‌ * பாயம்‌ பயத்தல்‌ - பாயம்‌ (பிரசவம்‌). 

உட்பிடி ஸீன்‌ பெ. (ஈ.) கைவேல்‌ (அக.நி.); (வாச: 
spear. 

௧. ஒலவிடு. (அகங்கையின்‌ உட்பாகம்‌). 
[உடன்‌ - பிடி ௯ உடம்பிடி ௯ உட்பிடி...] 

உட்பிரசவம்‌ ஸ்ற்ர்கீககா பெ. (॥.) உட்பாயம்‌ பார்க்க; 
869 பற்ஜ்லா. (சா.அக.). 

[உள்‌ - பிரசவம்‌ - உட்பிரசவம்‌. பயத்தல்‌ -- பாயம்‌ - 598 
றாக அ த. பிரசவம்‌.ர்‌ 

உட்பிரிவு பறர்ங்ப, பெ. (௩) ஒன்றின்‌ பல வகைகளுள்‌ 
ஒன்று; உள்பாகம்‌; ஊர்வன. (சேரநா.). 

ம. உள்பிரிவு. 
[உள்‌ - பிரிவு... 


உட்புகவு 


23 


உடக்கு“-தல்‌ 


உட்புகவு பஜ்பஏலப, பெ. (1) உள்ளே புகுகை; 801 07 
entenng as into a room or a house. ( செ.அக.). 


[உள்‌ * புகவு புகு - புகவு./ 

உட்புகு-தல்‌ ப்ப, 21. செ.குவி. (ப) 1. உள்ளே 
புகுதல்‌; 1௦ 09 into, enter. “'உட்புகுந்‌ தென்னுளமன்னி'' 
(திருவாச 31.3.) 2. ஆழ்ந்து கவனித்தல்‌; 1௦ ஊா£சா 
deeply into, get into the heart of. அந்தச்‌ செய்தியை 
உட்புகுந்து பார்‌ (உ வ.). (செ.அக ). 
ம. உள்புகுக; ௧. ஒளவோகு, ஒளபுகு. 
[உள்‌ ஃ புகு - உட்புகு - உட்புகு-தல்‌.] 

உட்புண்‌ ம்ப, பெ () 1 உள்ளாகவிருக்கும்‌ 
ஆறாப்புண்‌; internal or deep seated ulcer 2. உள்ளகத்‌ 
திலேற்படும்‌ புண்‌; ॥ஈரீவுறaton of intemal organs 
3. புரைப்புண்‌; 808 wth ௮ ௮05. (சா.௮௧.). 


ம. உள்புண்ணு 
[உள்‌ - புண்‌ - உட்புண்‌..] 

உட்புரவு பறமக, பெ. (॥.) அரசினைச்‌ சாராத அறப்‌ 
புறம்‌; 8001௦0 land. “நாட்டு நீங்கலாய்‌ உட்புரவாய்த்‌ 
தேவதானமாக'' (5114. 509). (செ ௮௧.). 
[உள்‌ - புரவு  உட்புரவு.] 


உட்புரை பறம பெ. (ஈ.) 1. உட்டுளை; (பப cavity. 
2. உள்மடிப்பு; 5"! ner folds of a garment. 3. 
மந்தணம்‌; 5ecret part of a Matter. (4) (செ.அக.). 


[உள்‌ * புரை - உட்புரை] 

உட்புளகம்‌ ஸ்ய/சா, பெ. (௩) 1. மயிர்க்‌ கூச்சிடல்‌; 
hair on ends through joy or rapture. (சா.அக.). 2. 
மெய்கிலி-த்தல்‌ பார்க்க; 566 Meycilir. 
[உள்‌ - புளகம்‌ - உட்புளகம்‌.] 

உட்புறக்குடி பற்பா--கபர, பெ. (1) திலவுரிமையில்லா 
விடினும்‌, நீண்டகாலப்‌ பயன்படுத்தத்தால்‌ வாரஞ்‌ 
செலுத்திக்‌ கொண்டுவரும்‌ வரை அந்நிலத்திற்கு 
உரிமையுள்ளவனான குடியானவன்‌; பltvator who has 
no title to a piece of land but who by the right of long 
enjoyment, cannot be dispossesed as long as he pays 
the stipulated rent. (செ.அக.). 
[உள்‌ - புறம்‌ - குடி.] 

உட்புறம்‌ பற்ப பெ. (ஈ.) உட்பக்கம்‌; ரச 806 of 
௨ hi. (செ.அக.,). 
[உள்‌ - புறம்‌ - உட்புறம்‌... 

உட்புறம்பாதல்‌ புறபவாம்கமக! பெ. (ஈ) உட்பக்கம்‌ 
வெளிப்பக்கமாதல்‌; ௮889 8 perverse position or 
the tuming inside out, etc. as in inversion of the womb. 
(சா.அக.). 


[உள்‌ - புறம்பு * ஆதல்‌. 


உட்புறம்பின்மை ஸ்பை பெ. (ஈ.) இடைமீ 
டின்மை (நாநார்த்த 733.) ; continuity, non-interruption. 
(செ.அக.). 
[உள * புறம்பு * இன்மை./ 

உட்புறவு பறம பெ. (.) உட்புரவு பார்க்க; 862 
பற்பாகப்‌ (ஆ.அக.). 
[உள்‌ - புறவு - உட்புறவு (கொ.வ.]./ 

உட்புறவுறுப்புகள்‌ பற்பாபயறறபரக/ பெ (ஈ.) உடம்பி 
னுள்ளேயிருக்கும்‌ நுரையீரல்‌, தாமரைக்காய்‌, கல்லீ 
ரல்‌, இரைப்பை முதலியன; the internal organs of 
animals such as the lungs, the heart, the liver, the stomach 
and the other viscera (சா.௮௧.). 
[உள்‌ * புறம்‌ * உறுப்புகள்‌ - உட்புறவுறுப்புகள்‌ ] 

உட்பூசை ஸ்ப; பெ. (ஈ.) மனத்தகப்‌ பூசை (சி.சி. 
2.28); mental and spiritual worship. (செ.அக,). 
[உள்‌ * பூசை - உட்பூசை பூசை - பூக்களைக்‌ கொண்டு 
செய்வது. பூ * செய்‌ - பூசை.] 

உட்பேதம்‌ பற்று, பெ. (.) அகவேறுபாடு 
(சி.போ.பா. 1); ternal or sectional difference, subdivi- 
501, OPP. to புறப்பேதம்‌. (செ.அக.). 
[உள்‌ - பேதம்‌ - உட்பேதம்‌.] 

உட்பொய்‌ பற), பெ. (ஈ.) உள்ளீடற்ற பொருள்‌; 10104, 
பா5பமககாக| £hறஏ. உட்பொய்யான காளாம்பி (சிறு 
பாண்‌. 134, உரை) (செ.அக ). 
[உள்‌ - பொய்‌ - உட்பொய்‌.] 

உட்பொருள்‌ பற] பெ. (ஈ.) 1. உண்மைக்‌ கருத்து; 
real purport or significance. ‘வேதத்தினுட்பொருள்‌"' 
(திவ்‌. கண்ணிநுண்‌. 8). 2. மறைபொருள்‌; secret or 
esoteric meaning. 3. உட்பயன்‌ (ஆ.அக.); பாtராவ 
benefit. (செ.௮௧.). 
ம. உள்பொருள்‌. 
[உள்‌ * பொருள்‌ - உட்பொருள்‌.] 

உட்போடு-தல்‌ பறமரப-, 19 செ.குன்றாவி. (v) 1. 
வயமாக்குதல்‌; ௦ entice, coax, wheedle. அவனை 
உட்போட்டுக்‌ கொண்டு காரியம்‌ நடத்துகிறான்‌. 2. 
காயச்‌ செய்தல்‌ (ஆ.அக.); 10 cause to dry. 3. 
வாட்டுதல்‌ (ஆ.அக.); £௦ எள்ள. (செ.அக.). 
[உள்‌ * போடு - உட்போடு ௯ உட்போடு-தல்‌.] 


உடக்கு'-தல்‌ பச, 5. செ.குன்றாவி. (94) 1. 
செலுத்துதல்‌; 1௦ கேர்‌ 0 h௦0!, ஊ வா வாம. “வில்வாங்கி 
யுடக்குஞ்‌ சரத்தால்‌'' (மாறன. பா. 660)ல்‌. செ.கு.வி, 
(44) 2. தாணிற்செறிதல்‌ (மாறன.பா. 374); (௦ 0௨ fitted 
to the string of the bow, as an aTow. (செ.அக.). 
'[ஓடுக்கு - உடுக்கு ௯ உடக்கு.] 

உடக்கு”-தல்‌ பரவி, 5. செ.குன்றாவி. (41) உள்ளீ 
டின்றி யிருத்தல்‌; (௦ lack strength or solidity; 1௦ be 
tubular, to be hollow. (Tinn.) (செ.அக.). 


[உணக்கு - உடக்கு.] 


24 


உடம்படு-தல்‌ 


உடக்கு” பர, பெ (॥) 1 உடல்‌; ௦) '“உடககைத்‌ 
தகர்த்தே யுயிரையமன்‌ கொள்கையிலே'' (பட்டினத்துப்‌ 
பக்‌. 260). 2. உள்ளீடின்மை; hollowness. (Tmn) 
(செ.அக.) 


[விடககு -ஃ உடக்கு ] 


உடக்கு” பக்்ப, பெ. (௩.) திருகாணிச்‌ சுரையினுட்சுற்று 
(வின்‌.), thread of ௮ screw. (செ.அக.) 


[ஒடுக்கு ௯ உடுககு ௯ உடக்கு ] 
உடக்கெடுத்துப்போ-தல்‌, udak-k-eduttu-p-po-, 15 
செ.குவி (41) உடம்புமிக மெலிதல்‌; (௦ ஏரா lean 


and emaciated, to become skin and bone. (Loc. 
(செ.அக ). 


[உணக்கு ௯ உடக்கு * எடுத்து * போ] 


உடங்கு ப௧ழப பெ (ஈ) பக்கம்‌; ஒாopnaquity, side, 
ாeaess ''எமதுடங்கிற்‌ பலித்ததோ'' (விநாயகபு. 622, 
19). குவி.எ. 1 ஓத்து; அmcably, harmoniously. 
'“உடங்குயிர்‌ வாழ்க வென்று'' (மணிமே 10.664) 2. 
ஒருபடியாக; (மணிமே 10, 64, உரை.); 1 the same 
manner 3. சேர; together, closely. “தடந்தோட்‌ கொப்ப 
வுடங்கணிந்து'” (பெருங்‌. மகத. 2, 231). 4. உடனே; 
ஈாedately “ஒலிகேட்டோ னுடங்கெழில்‌ யானையங்‌ 
குண்டென வுணர்தல்‌'' (மணிமே. 27, 32). 
(உடன்‌ -, உடங்கு (வேக 43.) ] 


உடங்கோடி பாக்ர; பெ. (ஈ.) இண்டு (பெரியமாட்‌. 
160); tiger stopper. (செ.அக ). 

உடசம்‌' சச, பெ. (௩) இலைக்குடில்‌; ஸப! ade 
of leaves, hermt's thatched hut. ''உடசமேற்படரு மாடன்‌ 
மென்கொடி'' (சேதுபு நைமி. 12) (செ.அக.). 
[உலவை ௮ உலசம்‌ ௯ உடசம்‌.] 

உடசம்‌” பர228ஈ) பெ. (௩) வெட்பாலை (தைலவ. தைல. 
72); ivory tree 
[உலவை - உலசம்‌ - உடசம்‌.] 

உடசிப்பி பரக பெ. (௩) சிப்பிமுத்து; ௦yster pearl 
as distinguished from pearls got from other sources. 
(சா.அக.). 
[உடசம்‌ - சிப்பி - உடசற்சிப்பி ௯ உடற்சிப்பி ௯ உடசிப்பி.] 

உடணம்‌ பகா, பெ (ஈ.) 1. இஞ்சி: ராரா. 2. மிளகு; 
ppp. 3. சுக்கு; 0௦4 9௭. 4. திப்பிலி மூலம்‌; ௦௦! 
of piper longum - Piper cubeba. (சா.௮௧.). 


[உல்‌ ௮ உள்‌ ௯ உடு ௯ உடணம்‌.] 


உடந்தை பரா பெ. (1) 1. சேர்க்கை; பா. 
“மனைவியா மனந்தையோடுடந்தையாய்‌'” (மச்சபு. 
ஆதிசிருட்டி. 15). 2. துணை; விரகு, 5பறறார்‌, 
ம்ள்ாளா்‌. ''உடந்தையாயத்‌ திரிவாரும்‌'' (இராமநா. 
அயோத்‌. 4). 3. உறவு; ஈ0n8hiற. எனக்கும்‌ அவனுக்‌ 
கும்‌ உடந்தையில்லை. (௨.வ.) 4. கூட்டாள்‌; ௦௦ாழ5- 
nion. 


ம. உடந்த, ௧., து. ஓட, தெ. ஒட 
[உடன ௯ உடநதை (வேக 43]/ 
உடந்தைக்குற்றவாளி ப௦க௦2-k-kபரககh, பெ. (௩) 
சேர்க்கைக்‌ குற்றவாளி; ௮ better of an offence, 
co-offender, accomplce (செ.௮௧.) 
[உடன்‌ ௯ உடநதை * குற்றவாளி] 
உடந்தையாதல்‌ ப௦0௮-)-ச்ச/ பெ (ஈ.) 1 ஒருமித்‌ 
தல்‌; 008656. 2. ஒன்றுபட்டிருத்தல்‌; combine Into one. 
(ஆ அக.). 
[உடந்தை * ஆதல்‌] 
உடப்பிறந்தாள்‌ ப௦௮-ற-றர்தா௦8/ பெ. (ஈ.) உடன்பிறந்த 
வள்‌; 81915. (செ.அக.). 
[உடன்‌ * பிறந்தாள்‌ - உடன்பிறந்தாள்‌ ஃ உடப்பிறந்தாள்‌ 
(கொ வ.)./ 
உடப்பிறந்தான்‌ ப02-ற-ற/தாக்ற, பெ. (ஈ.) உடன்பிறந்த 
வன; brother 
ம. உடப்பிறன்னவன்‌, ௧. ஒடவுட்டி தவனு, தெ. தோடபுட்டின 
வாடு. 
[உடன்‌ * பிறந்தான்‌ ௯ உடன்‌ பிறந்தான்‌ - உடப்பிறந்தான்‌ 
(கொவ).] 
உடப்பிறப்பு ப௦-ற-றர2ழறப, பெ (.) 1. உடன்பிறந்த 
வன்‌-ள்‌; 006 bor of the same parents, brother or 
ster. 2. தம்மக்கள்‌; பிறவிகள்‌; brotherhood, fraternity. 
(செ.அக.]). ள்‌ 
ம. உடப்பிறப்பு, உடப்பிறவி, ௧. ஒடவுட்டித. 
[உடன்‌ - பிறப்பு - உடன்பிறப்பு ௯ உடப்பிறப்பு (கொ.வ.].] 
உடப்பு" பறைறப, பெ. (ஈ.) துறட்டு முள்பார்க்க (மூ.அ.); 
see பாசுப! (செ.அக.). 
[ஒடு ௯ ஓடம்‌ ௯ உடம்‌ ௯ உடப்பு.] 
உடப்பு” பரப, பெ. (॥.) உடைப்பு பார்க்க; 5௪ 
udaippu. 
[உடைப்பு - உடப்பு... 
உடம்‌ பரண, பெ. (॥.) வேலமரம்‌; ௦2௦௦! (796. (சா..அக.) 
[ஒடு - ஒடம்‌ ௯ உடம்‌ / 
உடம்படல்‌ மறக! பெ. (॥.) உடன்படு-தல்‌ பார்க்க; 
see udanpadu-. 
/உடன்‌ * படல்‌ - உடன்படல்‌ ௯ உடம்படல்‌..] 
உடம்படிக்கை பஏசாறகஏீ்&க;, பெ. (௩) உடன்படிக்கை 
பார்க்க; 866 uganpadikkai. 
ம. உடம்படி, ௧. ஒடம்படிகெ; 
ஒடம்படிகெ. 
(உடன்‌ * படிக்கை - 


(கொ.வ.).] 


உடம்படு-தல்‌ பசகொறகரப-, 20. செ.கு.வி. (ஸ்‌. ஒப்புதல்‌; 
to consent, agree (0 acquire. 


தெ. ஒடம்படிக; து: 


உடன்படிக்கை அ உடம்படிச்கை 


உடம்படுத்தநோய்‌ 


2 


உடம்புபிடி-த்தல்‌ 


ம. உடம்பெடுக, ௧. ஒடம்படு. 
[உடன்‌ ஃ- படு - உடன்படு - உடம்படு உடன்படு பார்க்க, 
see udanpadu.] 

உடம்படுத்தநோய்‌ பஎறசபர2-0, பெ. (1) முகக்குற்‌ 
றக்‌ கோளாறுகளினாலும்‌ மனவருத்தங்களினாலும்‌ 
இயல்பாகவே உடம்பிலேற்படும்‌ நோய்‌; 056856 of 
an idiopathic type due to the morbid diathesia of the 
body arising from the action of any of the three 
fundemental bodily humours or from the dynamical 
energies of the mnd (சா அக.). 
[உடம்பு ௬ அடுத்த * நோய்‌] 

உடம்படுமெய்‌ ப22௱0௪20/-றஐ; பெ (௩) நிலை மொழி 
யீற்றிலும்‌ வருமொழி முதலிலும்‌ உள்ள இரண்டு 
உயிர்களைச்‌ சேர்க்கும்‌ மெய்யெழுத்து [அவை ய்‌, வ்‌' 
என்பன (நன்‌ 162 ).], (gram) consonantal glde நு 
or ‘vw which comes in combination of two vowels to 
prevent a hiatus. 
[உடம்பு + அடு + மெய்‌ ] 

உடம்படுவிலக்கு பொசு பெ. (13) அணி 
வகையுளொன்று; அஃது உடம்பட்டார்‌ போலக்‌ கூறி 
விலக்குவது; 110ப6 of Speech (ஆ.அக.). 
[உடன்‌ * படு * விலக்கு ] 

உடம்பறியாமற்போதல்‌ பசாறசறுகாகற04/, பெ (1. 
1. மயக்கமுறல்‌; 5W௦0nng 2 உணர்ச்சியற்றுப்போதல்‌; 
becoming senseless, to be void of perception. 3 
மெய்மறத்தல்‌; becomng unconscious (சா ௮௧.). 
[உடம்பு * அறியாமல்‌ * போதல்‌] 

உடம்பறியாமை பருக, பெ () 1 தன்னை 


மறத்தல்‌; ப௦n5௦ப5ாச55 2 சுமுத்தி நிலை; (1௩ 4008 
philusophy) state of nsensibilty to one’s own surround - 
1105 3 மருள்‌; (1n rehணgious philosophy) degree of dehght 
that arrests the whole mind or m which the mind is 
carned away, as it were, from the body, ecstasy. 


(சா அக ) 
[உடம்பு * அறியாமை ] 
உடம்பாடு' பரசாம்ச்்ப, பெ (ஈ.) 1 இசைவு; ௮ஏreement, 
ள்‌ அது எனக்கும்‌ உடம்பாடு (உவ) 2. ஒற்‌ 
துமை; பா, 000௦00 ''உடம்பாடிலாதவர்‌ வாழ்க்கை' 
(குறள்‌. 890) 3. உடன்படிக்கை; ௨066௦1 
ம உடம்படு, தெ. ஒடம்பாடு 
[உடன்‌ * (படு) ௯ பாடு - உடன்பாடு ௯ உடம்பாடு 7 
உடம்பிடி பதம்‌, பெ. (ஈ) வேல்‌; $0ஊ. ''உடம்பிடித்‌ 
தடக்கை'' (பெரும்பாண்‌. 76) 
[உடன * பிடி - உடனபிடி - உடம்பிடி - கையில எப்பொழு 
தும்‌ உடனபிடிததிருக்கும வேல ] 
உடம்பிலை பச்சக்‌, பெ. (ஈ.) நெடுநாரை பார்க்க; 
see nedunara! 


[ஒருகா உடம்பில -- உடம்பிலை / 


உடம்பின்கூறு பலம்‌; பெ. (॥) உடற்கூறு 


பார்க்க; 592 Kai (சா.௮௧.) 
[உடம்பு * இன்‌ * கூறு... 

உடம்பு பம்பு பெ (ஈ.) 1. உடல்‌ (குறள்‌ 338): 
body 2. மெய்யெழுத்து; 000800. ''உயிரு முடம்புமா 
முப்பதும்‌'' (நன்‌ 59) 3. உயிருக்‌ கிருப்பிடம்‌ 
(ஆ அக ); receptacle for fe 
ம. உடமபு, ௧. ஒடம்பெ, ஒடம்பி, து. உடலு, ஒடாலு; தெ. 
ஓடலு. ஒளளு 
[உழல ௯ உடல ௯ உடம்பு] 

உடம்புக்கீடு மாம்ப்‌-&-/ப, பெ (॥.) மெய்ம்மறை 
(கவசம்‌). காஸ௦பா, ௦௦84 ௦1 ஈக. சீலமே யுடம்புக்கீடு 
(சீவக 3074 உரை) 
[உடம்பு உ கு * ஈடு - உடம்புக்கீடு - உடம்புக்கு இட்டுக்‌ 
(அணிந்து) கொள்வது. / 

உடம்புகட்டுவிடல்‌ மஏசாம்ப-எீப-ுஎ பெ (॥) 
உடம்பு தளர்தல்‌; infirmity through old age, to lose 
strength 
[உடம்பு * கட்டுவிடல்‌ / 

உடம்புகருத்தல்‌ பஏசாம்ப-Kசயரச/, பெ. (ஈ.) காய்ச்சலால்‌ 
கருத்தல்‌; osha (defect) arsing from fever, 8507௦02160 
condition 
[உடமபு * கருத்தல்‌ / ட்‌. 

உடம்புகாந்தல்‌ பசரம்ப-/கா221 பெ. (ஈ.) உடம்பு 
வெப்பங்கொள்ளல்‌; body becoming hot. (சா.அக ). 
/உடமபு * காநதல்‌ ] 

உடம்புதேற்று-தல்‌ பர்ரம்ப-/8ப-, 5 செகுவி. (41) 
உடம்பை வலிமையாக்குதல்‌; (0 make one grow strong 
in body. 
[உடமபு * தேறறு-தல்‌ தேறு ௯ தேறற (பி.வி). 

உடம்புதேறு-தல்‌ பஏகாம்ப-[ச்ப-, 5. செ.குவி. (91) 
உடல்‌ நலம்‌ அடைதல்‌; (௦ 600467 one's health and 
strength as a convalescent. 
[உடம்பு * தேறு] 

உடம்புநடுக்கம்‌ பசொம்ப-ாசஏப்்கா, பெ (.) 1 நோய்‌, 
அச்சம்‌, சினம்‌ முதலியவற்றால்‌ உடம்பில்‌ ஏற்படுமோர்‌ 
வகை அசைவு; trembling arising from disease, fear, 
anger or ஓம்‌ 2. குளிரினால்‌ உடம்பு உதறல்‌; 
shivering out of cold. 
[உடமபு * நடுக்கம்‌ நடுங்கு - நடுக்கம்‌.] 

உடம்புபிடி-த்தல்‌ பகாம்ப-ற(ப!, 4 செ.கு.வி. (.) 1 
உடம்பிற்‌ சதை உண்டாதல்‌; ௦ 04 up flesh. 2. 
உடம்பைக்‌ கையாற்‌ பிடித்து அமுக்குதல்‌; the process 
of pressing the parts of a person's body, shampooing, 
to massage, (சா.அக ) 


[உடம்பு * பிடி-த்தல்‌ / 


உடம்பெடு-த்தல்‌ 


உடம்பெடு-த்தல்‌ பதாம்‌, செகுவி. () 1. 
பிறத்தல்‌; 1௦ be born with a maternal body. “படிக்க 
வுடம்பெடுத்தேன்‌'' (இராமநா ஆரன்‌ 25). 2 செய 
லுடையனாதல்‌; £௦ 14 oneself up, to have the strength 
1௦ ஈச அடித்த அடியால்‌ அவன்‌ உடம்பெடுக்க முடிய 
வில்லை. 3 உடம்பு தேறல்‌; cover from ailment. 
ஆ.அக ). 


[உடம்பு * எடு-த்தல்‌ எடுத்தல்‌ - பிறத்தல்‌, தோன்றுதல்‌, 
செயற்படல்‌, நலமுறல்‌ ] 

உடம்பை பரச, பெ. (௩.) கலங்கற்புனல்‌ (பிங்‌. ); 
turbid water. 


[உழமபு ஃ உழம்பை உடம்பை உழமபுதல்‌ - கலஙகுதல்‌ ] 
உடம்பைத்தேற்றல்‌ ப22௱ம்‌௮-/-/ச7௪/ பெ (௩) 1 நோயா 
விளைத்த உடம்பை மருந்து கொடுத்துத்‌ தேற்றுதல்‌; 
toning up the body with medicine 2 இளைத்த உடம்பிற்‌ 
குத்‌ தகுந்தபடி ஊட்டங்கொடுத்தல்‌; strengthening the 
body by nourishment during convalescence 3 உடம்பை 
வலுவடையச்செய்தல்‌; vigoratng the system 
(சா அக.). 
[உடம்பு * ஐ * தேற்றல்‌ தேறு ௯ தேற்று ௯ தேற்றல்‌ ] 
உடம்பொடுபுணர்த்தல்‌ ப௦2//50எப-punarf£a/ பெ. (n.) 
கூறும்‌ இலக்கியத்திலேயே சொல்ல வேண்டிய 
தொன்றை உய்த்துணர வைக்கை (குறள்‌, 27 உரை); 
device In literary art In which an author seeks skilfully 
to suggest by Implication certain (0685 which, being quite 
germane to the subject he is dealing with, would in 
his opinion, help to make his presentaton quite clear 
1௦ the reader, but which he (the author} could not, except 


as digression, proceed to elaborate in the regular course 
In his work 


[உடம்பு * ஒடு * புணர்த்தல.] 

உடமுள்‌ பகா பெ (॥) வேல மரத்தின்‌ முள்‌; ௦ 
of the Acacia tree (சா.அக.). 
[ஒடு - உடு முள்‌ - உடமுள்‌] 


உடமை பது, பெ (॥.) 1 ஒருவனுக்கு உரியதான 
தன்மை; கொச, proprietorship 2. உடனிருக்கும்‌ 
பொருள்‌; 000105. 3. செல்வம்‌, பொருள்‌; wealth, 
property. 
ம. உடம, ௧. ஒடமெ, தெ. ஒடமி, ஒடமை; து. ஒடவெ; 
பட. ஒடமெ, கோத. ஒடய்ன்‌ (பொருளுக்குரியவர்‌) 


[உடு உடை ௯ உடைமை - உடமை (வேக ].] 


உடர்‌ பத, பெ. (॥.) உடம்பு; body. 
முயிரிலா'' (கம்பரா குக.70). (ஆ ௮௧.) 


“உடரெலா 


(உடல்‌. உடர்‌ ஐ தோ. சாம்பல்‌ ௯ சாம்பர்‌, பந்தல்‌ - பந்தர்‌ ] 


உடர்கரி-த்தல்‌ பக்கா”, 4. செ.குவி (v.) உடற்கரி 
பார்க்க; see பர்கா 


[உடல்‌ * கரி - உடற்கரி ௯ உடர்கரி.] 


26 


உடல்வளர்ச்சி 


உடல்‌' பஜ பெ (௩) 1. உடம்பு (பிங்‌.); எலி. 2. 
மெய்யெழுத்து; லற50கா!. ''உடன்‌ மேலுயிர்‌ வந்து'' 
(நன்‌ 204) 3 பிறவி; ஸர்‌ ““தோலினுடையாலும்‌ தீரா 
துடல்‌'' (சைவச பொது 403). 4 கருவி: றாக, 
ப்ரா! “பகவதனுசந்தானத்துக்குடலாமே'' (ஈடு. 
1,2,8)-5. பொன்‌ (திவா ), ஏ௦॥. 6. பொருள்‌; money, 
the wherewithal. “விளக்கேற்றற்‌ குடலில னாப'' 
(பதினொ திருத்தொண்‌ 54) 7 ஆடையின்‌ கரை 
மொழிந்த பகுதி; man body of a cloth, excluding 
the border spaces உடல்‌ அரக்கு (உ.வ.). 8 ஆடையி 
fl; texture of a cloth as judged by the warp 
தாப 4௦௦1 9 உயிருடனிருப்பது; 80/6 10 உடலிருக்‌ 
கும்‌ கூடு; skeletal frame. 


ம. உடல்‌ ௧. ஓடல்‌, தெ. ஒடலு, ஒன்று; கோத. ஒட்ள்வ, 
துட. விடன்‌, து. உடலு, உடாலு, கூ. ஒல்லு 


[உழல்‌ ௯ உடல்‌] 


உடல்‌” ப பெ (ஈ.) பெரிய rs; big drum (Loc) 
[உதள்‌ ௯ உதல்‌ ௯ உடல்‌ உதள்‌ பார்கக; 566 ப02/ ஓ.நோ 
Hind dhol J 

உடல்‌(லு)-தல்‌ ம௦2/-, 13., செகு.வி (4) 1. சீற்றங்‌ 
கொள்ளுதல்‌; (௦ be enraged ''உடன்று மேல்‌ வந்த 
வம்ப மளளரை' (புறநா 77,9). 2. மாறுபடுதல்‌; to 
quabble; to bicker, wrangle ''உடலினேனல்லேன்‌'' (ஐங்‌ 
குறு 66). 3 போர்‌ புரிதல்‌ (திவா ), 1௦ 19/1, wage 
ஸா. 4. ஆசையால்‌ வருந்துதல்‌; 1௦ 916 for, yearn after. 
“உள்ளமுடன்‌ றெழுகின்றதே'' (சீவக 2005) 5 ஐஸிர்‌ 
தல்‌ (ஆ.அக ), 1௦ shine, glitter. 
[உள்‌ ஃ உடு ௯ உடல்‌ (வெப்பமடைதல்‌) ௯ உடலு-தல்‌ ] 


உடல்கனத்தல்‌ பகர! பெ (॥.) உடம்பு பருத்தல்‌; 
growing stout and heavy. (சா.ஆக.). 
[உடல்‌ * (கனம்‌) சனத்தல்‌ ] 

உடல்கனப்பு பஏ2/-kசறறப, பெ (॥.) உடம்பு காந்தல்‌; 
growing hot (சா அக.) 
[உடல - கனப்பு கனல்‌ ௯ கனப்பு ] 

உடல்காய்தல்‌ ப௦2/-Kக௦௮/. பெ. (௩) காய்ச்சல்‌; 5பரீ£9 
from fever (ா.அக ) 
[உடம்பு * காய்தல (காய்‌ - காய்தல்‌, வெப்பமடைதல்‌) / 

உடல்தளிர்காணல்‌ ப௭2/-ர2/ா-காக! பெ. (.) மெலிந்த 
உடம்பு மறுபடியும்‌ சதைபற்றல்‌; றபயார ௦ flesh. 
(சா அக.). 
[உடல்‌ * தளிர்‌ : காணல்‌ ] 

உடல்வளர்ச்சி ப௦2/-ஏஎ/எ! பெ. (0) 1 உயிர்‌ வாழ்வ 
தற்கு வேண்டும்‌ பொருள்கள்‌; 16065581௦5 of life. 
''திண்ணெனவென்‌ னுடல்‌ விருத்தி தாரீரேயாகில்‌' 
(தேவா. 678, 9). 2 உடல்‌ வளருகை; 00410 
physically. 


[௨டல்‌ * வளர்ச்சி] 


உடல்வாசகம்‌ 


27 


உடலிலான்‌ 


உடல்வாசகம்‌ பர2/-/ச22ரக௱, பெ. (ஈ.) 1. முதலும்‌ முடிவு 
மொழிந்த மடல்‌ (எழுத்தாவணம்‌) பாகம்‌ (வின்‌.); ஈ 
body of any writing exclusive of the greeting and the 
signature, as in a letter (W.). 
[உடல்‌ * வாசகம்‌. வாசி ௯ வாசகம்‌. 


உடல்விடாவீடு பஸ-ஏீச்‌-ர்ப பெ (॥.) உடலிருந்த 
வீடு பார்க்க; 866 udalrunda-vidu. 


[உடல்‌ * விடா * வீடு. 


உடல்விடுவீடு ம௦/-ர்ரப-யீப பெ. (ஈ.) உடலிறந்த 
வீடு பார்க்க; see udalranda-vigu. 

உடல்வினை பஏ2/-ரறறு, பெ. (॥) முன்வினை; ரம 
of one’s previous karma that are experienced In the 
present life. உடல்வினையோடும்‌ ஆண்டுப்‌ பிறந்தது'' 
(சிபோ பா. 8,1,1). (செ அக.) 


[உடல்‌ ்‌ வினை உடலோடு வந்த வினைப்பயன்‌ ] 


உடல்வெதுப்பு ப௦2/-ர6பறறப, பெ. (1) உடம்பை 
யடுத்த சூடு; bodily heat, animal heat. (சா.அக.). 
[உடல்‌ - வெதுப்பு, வெதும்பு - வெதுப்பு ] 

உடல்வெள்ளை ௦2-௪ பெ (௩) பக்கங்கள்‌ மட்டும்‌ 
சாயமூட்டிய வெள்ளையுடை (யாழ்ப்‌.); ௦th tht 6 
dyed only at the borders leaving the main body of the 
cloth white. (செ.அக ) 
[உடல * வெள்ளை. உடம்பு - புறத்தே வெளிப்படக்‌ காணும்‌ 
பகுதி ] 

உடல்வேதிச்சி ப௦எ/-லப பெ (௩) கொடி வேலி 
பார்க்க, see 620187 

உடல்வேலை ௦2-ஸé/ஏ பெ. (ஈ) ஓவியம்‌ வரைதல்‌, 
வண்ணம்‌ பூசுதல்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படை 
வேலை body of a work, chiefly apphed to painting 
or any other art work. (செ.அக.) 
[உடல்‌ * வேலை.] 

உடலக்கண்ணன்‌ ப௦௮/-௪-/-/சரசா , பெ. (॥.) உடல்‌ 
முழுமையும்‌ கண்கள்‌ கொண்ட இந்திரன்‌ (கல்லா.1); 
Indra who has eyes all over his body (செ.அக.) 
[உடல்‌ - ௮ * கண்ணன அகரம்‌ ஆறனுராபு உடலக்கண்ணன்‌ 
ஈ உடம்பெல்லாம்‌ கணணுடையவன்‌. கண்‌ - துளை, துளை 
யடையாளம்‌ ] 

உடலதிர்ச்சி பர5/-௪௦4௦௦, பெ. (ஈ.) காயம்‌ அல்லது மன 
வருத்தத்தினால்‌ நரம்புக்‌ குண்டாகு மதிர்ச்சி; 
sudden vital depression due to ar injury or emotion, 
acting on the nervous system-shock. (ா.அக.) 


[உடல்‌ * அதிர்ச்சி] 


உடலந்தம்‌ ப42/-10௮, பெ. (ஈ.) உடம்பழிவு பார்க்க; 
see udambalvu (செ.அக.). 


(உடல்‌ * அந்தம்‌ ] 


உடலம்‌ மஜ, பெ. (॥) உடம்பு; 0௦ல்‌. ''சலந்தர 
னுடலந்தடிந்த''. (தேவா. 584,7). (செ.அக.). 


ம. உடலம்‌. 

[உடல்‌ ௯ உடலம்‌.] 
உடலல்‌ ம தொ.பெ. (ஸா) உடல்ட்லு)-தல்‌ 
பார்க்க; 806 ப48/-. (செ.அக.). 


[உடல்‌ - அல்‌.] 

உடலவருத்தனை பஏ2/2-ரக0௮], பெ. (ஈ.) மெய்யாற்‌ 
செய்யும்‌ நடனக்குறி (சிலப்‌. 3,16, உரை); ஓesticulation 
by means of movements of the body. (செ அக.). 
[உடல்‌ * ௮ * வருத்தனை த. வருத்தல்‌, 5 varlana. 
வருத்தனை அகரம்‌ சாரியை. 


உடலற்பனை ப௦8/றகா பெ (ஈ) திப்பிலிப்பனை; 
elephant's palm. (சா.அக. ). 
/உடலல்‌ * பனை.] 

உடலற்றநாள்‌ ப௦எ/ூத பெ. (ஈ.) மாழ்கு (மிருகசீரி 
டம்‌), நெய்மீன்‌ (சித்திரை), பறவை (அவிட்டம்‌) 
ஆகிய நாள்கள்‌ (சோதிட சிந்‌.40); ஈaksatras, Mrukacin- 
dam, chittrai, and avittam, their கோரா halves belonging 
to certain signs of the Zodiac and the latter halves to 


the next signs. (செ அக ). 
[உடல்‌ * அற்ற * நாள்‌ இந்நாளில்‌ மனை கோலக்கூடாது / 
உடலனல்‌ பஏ2/-௮௮/, பெ. (ஈ.) உடம்பில்‌ நிற்கும்‌ சூடு; 
bodily temperature, animal heat. (சா.௮௧.). 
[உடல்‌ * அனல்‌] 
உடலாட்டம்‌ பஏஎ/-ச்ரீதா, பெ. (ஈ.) மாட்டுக்‌ குற்றவகை 
(பெரியமாட்‌.20); 991601 (nN cattle. (செ.அக.). 
[உடல்‌ * ஆட்டம்‌ 
உடலிம்பனை பறமக பெ. (॥.) கூந்தற்பனை; 
elephant's palm. (சா.அக.). 
உடலும்பனை அ உடலிம்பனை, 


[உடலும்‌ * பனை - 


(கொவ.)] 

உடலிரண்டுயிரொன்று பலக, பெ. (1) 
1. கிளிஞ்சல்‌; 5061 2. நட்பு; fendship. 
[உடல்‌ * இரண்டு * உயிர்‌ * ஒன்று] 

உடலிருந்தவீடு பஸ்ர்பா-820, பெ. (॥.) உடலொடு 
பேறு, உயிர்ப்பேறு (சீவன்‌ முத்தி), (ஞானவா ஞான. 
விண்‌ 36), emancipation of the soul while It is still 
in the bondage of the flesh, opp (௦. உடலிறந்தவீடு. 
(செ.அக.). 


[உடல்‌ * இருந்த * வீடு] 

உடலிலான்‌ பரு பெ. (॥) சிவனின்‌ கனலால்‌ 
எரிக்கப்பட்டுச்‌ சாம்பலாக்கியதால்‌ உடலற்று இருக்‌ 
கும்‌ காமன்‌; 006 who has NO body, referring to mythical 


உடலிறந்தவீடு 


28 


உடற்பொருள்‌ 


Manmadan, the Indian Cupid, whose body was burnt 
to ashes by the fiery stare of Swa. (W) (செ அக ). 


[உடல & (இலான்‌) இலான ] 

உடலிறந்தவீடு ப௦/ாபச-்பெ பெ (॥) உடல்‌ 
விட்டபேறு (விதேகமுத்தி), (ஞானவா. ஞானவிண்‌ 
36), emancipaton of the soul after death, opp to 
உடலிருந்த வீடு (செ அக.). 
[உடல்‌ - இறந்த - வீடு] 

உடலுநர்‌ பரச/பாசா பெ. (ஈ.) பகைவர்‌ £௦௪5. "உடலுந 
ருட்க'' (புறநா. 17,36; 
[உடல அ உடலு ௯ உ௨டலுநா ] 

உடலுருக்கி பஏ-பங்K, பெ (॥) கணைச்சூடு 
(பைஷஜ), wasting disease of childhood. (செ.அக ). 
[உடல்‌ : உருக்கி] 

உடலூதல்‌ ப-ப08/ பெ. (ஈ.) உடம்பு பருத்தல்‌ அல்லது 
வீங்கல்‌; 5welling of the body-edima. (சா ௮௧.). 
[உடல * ஊதல்‌ ஊதல்‌ - பறாத்தல்‌ ] 

உடலெடு-த்தல்‌ பஏச-௪ஏப-, 4. செ.கு.வி. (4) 1. 
உடம்பெடு பார்க்க; 8689 ugfambedu 
[உடல்‌ ஃ எடு-] 


உடலெழுத்து பள்/-ச[பீங்‌, பெ. (ஈ.) மெய்யெழுத்து; 
consonant. (செ.அக.). 


[உடல்‌ . எழுத்து] 

உடவாரம்‌ பசனக்கா, பெ. (£.) உடன்வாரம்‌ பார்க்க; 
see ugan-varam. 
[உடன * வாரம்‌ - உடன்வாரம்‌ ௯ உடவாரம்‌ (கொ.வ ).] 


உடற்கடுப்பு பசா-&எர்பறறய, பெ (॥) 1. உடம்பினி 
லேற்பட்ட யெரிவு; bung sensation in the body. 
2. உடல்வெதுப்பு; ரா. 3. உடம்பின்‌ குத்தல்‌; 
darting pain in the body as in rheumatism. (சா.அக.). 
[உடல்‌ * கடுப்பு] 


உடற்கரி-த்தல்‌ பஏஜுகார்‌, 4. செ.கு.வி. (க) தோள்‌ 
தட்டுதல்‌ (சிலப்‌. 6,49, உரை); pat one's own shoulder, 
as in challenging (செ.அக.). 
[உடல்‌“கரி-த்தல்‌, கருத்தல்‌ - செய்தல்‌. கருத்தல்‌ ௯ கரித்தல்‌.] 

உடற்கருவி பஏச-&சயர! பெ. (॥.) மெய்ம்மறை (வின்‌.): 
oat of mail, amour. (செ.அக.). 
[உடல்‌ * கருவி.] 

உடற்கழிவு பரும, பெ. (ஈ.) உடம்பினின்று கழியும்‌ 
கழிவுகள்‌ (மலம்‌, சிறுநீர்‌ முதலியன); waste matter 
discharged from the body such as, urine, faeces, etc. 
(சா.அக.). 


[உடல்‌ * கழிவு.] 


உடற்காப்பு பஎசொ-க்க்றறப, பெ. (॥.) உடற்கருவி பார்க்க; 
586 பதக. ''இருப்புடற்‌ காப்பினர்‌'' (திருவிளை. 
நரிபரி. 29) (செ.அக.). 


[உடல - காப்பு] 

உடற்காயம்‌ பருகு, பெ. (॥) உடம்பி லேற்பட்ட 
காயம்‌; physical mஇjury. (சா.அக.). 
[௨டல்‌ * காயம்‌.] 

உடற்காவல்‌ பசக்‌], பெ. (॥) உடற்கருவி பார்க்க: 
866 பரக! ''ஒன்றானு மறாவுரு வாவுடற்‌ காவலோ 
டும்‌'' (கம்பரா. நாகபா 15). (செ அக.). 
/௨டல்‌ * காவல்‌.] 

உடற்குற்றம்‌ ப்பாக, பெ. (.) மாந்தனின்‌ உடம்‌ 
புக்கு உளதாகும்‌ பதினெண்‌ குற்றங்கள்‌; eighteen moral 
and physical Imperfections or defects attnbuted to the 
human body viz, 1 சி; hunger 2 நீர்‌ வேட்டல்‌; ஙா: 
3 அச்சம்‌; (62 4. வெகுளி; காசா 5 உவகை; 0107. 
6 வேண்டல்‌ ஆசை; 0656. 7 நினைப்பு; thought 
8. உறக்கம்‌, தூக்கம்‌; 5660 9. நரை; ராவு har. 10. 
நோய்‌; ease 11 சாவு; death 12 பிறப்பு; birth. 
13. மதம்‌; 5னீீ-ணoாceம்‌. 14 இன்பம்‌; pleasure. 15. 
வியப்பு; 5பாறா$&. 16. வியர்த்தல்‌; ஓசா5றராகtion 17. 
துன்பம்‌; ஏலீ. 18. கையறவு; 12). (சா அக.). 
[உடல்‌ - குற்றம்‌] 

உடற்குறை பஸ்ர்பக/ பெ. (௩) தலையற்ற உடல்‌; 
தலையரிந்த மரம்‌; headless body, trunk. 
[உடல்‌ * குறை] 

உடற்கூற்றிலக்கணம்‌ பச்ப்ி௮ககாகற, பெ. () 
உடம்பி னுறுப்புகளின்‌ தொழில்களையும்‌ அவை 
களின்‌ தன்மைகளையும்‌ பற்றிக்‌ கூறுமோர்‌ நூல்‌; 
science of parts of the human body, its structure, frame, 
quality and also the functions of the several organs. 
(சா.அக.). 
[உடல்‌ * கூற்று * இலக்கணம்‌ / 

உடற்கூற்றுவண்ணம்‌ பஏகீப்ரயாகறகு, பெ. (௩) 
பட்டினத்தடிகள்‌ செய்த ஒரு நூல்‌; 1815௦ by Patfinatt- 
adigal 
{உடல்‌ * கூற்று * வண்ணம்‌] 

உடற்கூறு பசர்ப்ய, பெ. (ஈ.) உடல்‌ அமைப்பு; உடலின்‌ 
கூறு; anatomy of the body. (செ.௮க.). 
[உடல்‌ * கூறு] 

உடற்சி பர! பெ. (ஈ.) சினம்‌; ராரtகtion, resentment, 
89௭. ''உடற்சி செய்ய'' (சீவக. 1078). (செ.அக.). 
[உடல்‌ ௯ ௨உடற்கி] 

உடற்பொருள்‌ பஹ] பெ. (॥.) உடலுக்குள்‌ உண்டா 
கும்‌ மான்மணத்தி (கஸ்தூரி). ஆன்மணத்தி (கோரோ 
சனை), புனுகு, அம்பர்‌ முதலிய பொருள்கள்‌; 5061194 
substances such as musk, bezoar, amber etc. found 
inside, the body of anmals. (சா.அக.). 
[உடல்‌ - பொருள்‌.] 


உடற்றத்துவம்‌ 


29 உடன்பங்காளி 


உடற்றத்துவம்‌ ப்ரபா, பெ (6) உடல்மெய்‌ 


யியல்‌ பார்க்க; see udalmeyylyal 
[உடல்‌  தததுவம்‌ 7 

உடற்றல்‌ பஸ்ரச/ பெ (॥) 1. பெருஞ்சினம்‌ (திவா ); 
wrath, exasperation 2 அழித்தல்‌ (ஆ அக ). destroying 
3. அலைத்தல்‌; (00 4 சிதறவடித்தல்‌; வொஃ- 
ஏ 5. துரத்தல்‌; 2 6 போர்‌ செய்தல்‌; 10/10 
(ஆ ௮௧) 
[உடல்‌ - உடற்று ௮ உடற்றல்‌ ] 

உடற்றியோர்‌ பொர, பெ. (ஈ) சினப்பித்தவர்‌; 00ப/0- 
cator, enemy ‘ஓவாது கூஉநின்‌ நுடற்றியோர்‌ நாடே 
(புறநா. 419) 
/உடறறு ௯ உடற்றியோர்‌ ] 

உடற்று'-தல்‌ பச, 5. செ.குன்றாவி (4) 1. 
பொருதல்‌; 1௦ 10/1 2. சிதறடித்தல்‌; 1௦ make the enemies 
flee. 
[உடல்‌ - உடற்று.] 

உடற்று” -தல்‌ பர, 5. செ.குன்றாவி. (61) 1 
வருத்துதல்‌; 1௦ அfflct, torment. “'உண்ணின்றுடற்றும்‌ 
பசி'' (குறள்‌, 13). 2. கினமூட்டுதல்‌; (௦ 010016, 
infuriate, enrage. ''நின்னுடற்றியோர்‌ நாடே" (புறநா. 4) 
3. மூண்டு நடத்துதல்‌; 0050 ௦ vigorously as a 
கழவ | கா. ''அமருடற்றினான்‌'' (பாரத. இராச. 
50). 4 விடுத்தல்‌; ௦ பI5charge briskly, as a shower 
0f லா. "பலகோடிபாண முடற்றினான்‌' (பாரத. 
பதின்மூ 24). 5. கெடுத்தல்‌; ௦ 081, spoil, damage, 
ணகர! “ஒல்லுங்கரும முடற்றுபவர்‌'' (குறள்‌, 818). 
[உடறு ௮ உடற்று ௯ உடற்று-தல்‌ 1 

உடறு-தல்‌ பச, செகுவி. (4) சினத்தல்‌; 1௦ 06 
2060 8. “காலனைத்‌ துண்டமதா வுடறிய சேவடி 
யான்‌'' (தேவா. 524.7) (செ.௮௧.). 
[உடல ௮ உடறு - உடறு-தல்‌. உடலுதல்‌ - சினத்தல்‌ ] 

உடன்‌ பற வி.எ (0) 1. ஓக்க; together with. 
''உடன்கலந்தார்க்கு'' (பு வெ.10; சிறப்பிற்‌.9). 2. ஒரு 
சேர; க௦ஏether '“உள்ளியவெல்லாம்‌ உடனெய்தும்‌'' 
(குறள்‌ 309). 3 அப்பொழுதே; instantly, immediately 
எரா, 21 ௦௦௫. ““அட்டுடனுயிரு நல்கி'” (கந்தபு. பாயி. 
67). - இடை (ரகா) மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லு 
ரூபு; 8 ஈகா. ஊரோட ௮5 1 சாத்தனுடன்‌. - கு.பெ.எ. 
(80/.) 4. ஓரே வகுப்பைச்‌ சேர்ந்த; belonging to the same 
0855. உடன்மாணாக்கன்‌. (உவ ). (செ.அக.) 

உடன்கட்டி பர20-/௪/்‌, பெ. (ஈ.) சூட்டடிக்‌ கதிர்களைக்‌ 
கடாவிட்டுழக்குகை; reading out gran sheaves, a 
second time by buffaloes or bulls. (Loc.). (செ.அக.). 


[டன்‌ * கட்டு - அடி./ 

உடன்கட்டை பஜ்ர-சற பெ. (௩) கணவன்‌ பிணத்‌ 
துடன்‌ தானும்‌ இணைந்து வெந்து கொள்வது; 410048 
பாண்டி herself in the funeral pyre of her husband. 


ம. உடன்கட்ட. 
[உடன்‌ * கட்டை கட்டை - விறகு.] 
உடன்கட்டையேறு-தல்‌ udan-kattar-y-6ru- 5, 
செ.கு வி (vi) 1 இறந்த கணவனுடன்‌ ஒன்று கூடித்‌ 
தீயில்‌ உயிரவிடுதல்‌; ௦ 880600, as 8 woman, the 
funeral pyre of her husband, to perform suttee. 2. 
பிரியேனென்று நிற்றல்‌; (௦ 06 inseparable 
மறுவ. தலையொடு முடிதல்‌, ஆஞ்சிக்‌ காஞ்சி. 
[உடன்‌ * கட்டை * ஏறு-தல்‌./ 
பேோக்களத்தில்‌ கணவா இறநத பின்‌ தாம்‌ பகைவரால்‌ 
சிறைப்பிடிககப்‌ படலாகாது என நினைத்த மகளி பாதுகாப்பு 
நோக்கில்‌ உடன்கட்டை யேறியும்‌ தீபபாய்நதும்‌ உயிர்‌ மாய்த 
துக்‌ கொண்ட தொன்முது வழக்கம்‌ தமிழகத்தில்‌ தானாகவே 
மறைந்தது வடபுலத்தில்‌ மூடநம்பிக்கையாக வளர்ந்‌ 
திருந்தது 
உடன்குற்றவாளி ப௦ஜகபாகக/, பெ. (ஈ.) உடனிருந்து 
குற்றஞ்செய்தவன்‌; ௦-லfferder, accomplice, abettor. 
(செ ௮௧ ). 
[உடன்‌ * குறறவாளி. குற்றம்‌ * ஆளி - குற்றவாளி ] 
உடன்கூட்டத்ததிகாரி ப௭-ப்ரீசீ-எ௦ிஏக்ர பெ. (1) 
சோழர்‌ காலத்துச்‌ சிற்றூர்‌ அவைத்தலைவன்‌ 
(8.11 4.35); head of the village assembly in the days 
of Chola administration. (செ.அக.). 


[உடன்‌ * கூட்டத்து * அதிகாரி.] 


உடன்கூட்டாளி ப௦-ரப்ரீகி, பெ. (ஈ.) 1. கூட்டுப்‌ 
பங்காளி: partner, participator, 8889001216. 2. உடனொத்த 
வன்‌; play fellow, companion, frend; equal ஈ status, 
806 or rank. (செ.அக.). 
[உடன்‌ ஃ கூட்டு * ஆளி - ௨டன்‌ கூட்டாளி] 

உடன்கேடு பஏசா-&&ப, பெ. (ஈ.) உடனிருந்து துன்பத்‌ 
தைப்‌ பகிர்ந்து கொள்ளுதல்‌; 06 8 ௦00௨0 ஈ 08. 
“தம்மொடுடன்‌ கேடான நெஞ்சுமேயா யிருந்தது” 
(ஈடு, 10, 8, ப்ர). (செ.அக.). 
[உடன்‌ * கேடு.] 

உடன்கேடன்‌ ம௦-சீழ பெ. (ஈ.) உடனிருந்து 
துன்புறுபவன்‌; ரகா with another of his gnef and 
80௦. “உடன்கேடனாய்‌ நின்றுநோக்கும்‌'' (ஈடு. 
11,3). (செ.அக.). 
[உடன்‌ * கேடன்‌.] 

உடன்கையில்‌ பரக-/ஷ்ர்‌; கு.வி.எ. (83.) உடனே 
immediately, as soon as. (Loc.) ‘உடன்‌ கையிலே கூலி 
கிடைக்குமா?' (இ.வ.) (செ.அக.). 
[உடன்‌ * கை - இல்‌.] 

உடன்பங்காளி பரற-றனர்ரதீர்‌ பெ. (ஈ.) கூட்டுக்காரன்‌ 
(ஆ.அக.); C௦-partner. 


[உடன்‌ - பங்காளி.] 


உடன்பங்கு 


உடன்பங்கு ப29-றசாஏப, பெ (ஈ.) கூட்டுப்‌ பங்கு; ]01£ 
share, joint hership (4/4) (செ அக ) 
(உடன - பங்கு ] 

உடன்படல்‌ ப௦20-022௪1 தொ பெ (ஈ) 1 இசைதல்‌; 
aஏreeng. 2. உடன்படிக்கை செய்தல்‌; enterng Into an 
ராசா! 3. இசைதல்‌, எழுவகை மதத்தினொன்று; 
one of the seven mathams 4. சேரல்‌; Jong 5 
பொருந்தல்‌; 810119 6. ஓட்டல்‌; கdherng 7. நேர்தல்‌; 
happening. 
[உடன்படு * அல்‌] 

உடன்படி பற, பெ (॥) ஒப்பந்தம்‌; ௮greement 
(செ அக), 
(உடன்‌ * படி படு - படி] 

உடன்படிக்கை பழத, பெ. (௩) 1. ஒப்பந்தம்‌; 
contract, agreement, covenant, treaty 2 உறுதிப்பாடு; 
promise, assurance அவனுக்கு அவன்‌ உடன்படிக்கை 
சொல்லுகிறான்‌. (R.). 
ம. உடமபடி, ௧. ஒடம்படிகெ, தெ. ஒடம்படிக. 
[உடன்படு -, உடன்படிக்கை ] 

உடன்படிக்கைக்‌ கணக்கு பanpadikkai-k-kanakku, 
பெ (ஈ) பேரேடு; 1600௭. (00). (செ அக ) 
[உடன்‌ * படிக்கை “ கணக்கு ] 

உடன்படு'-தல்‌ பர-றகஷப-, 20. செகுவி. (9) 
இசைதல்‌ (பிங்‌.); (௦ 80766, assent, consent, acquiesce, 
eld. (செ.அக.). 
௧. ஒடம்படு, தெ. ஒடம்படு. 
[உடன்‌ - படு.] 

உடன்படு”-த்தல்‌ பகறறகபெ, 17. செ.குன்றாவி (44) 
உடன்படுத்து-தல்‌ பார்க்க; 866 udanpadufiu 

உடன்படுத்து-தல்‌ ப4210௪2ப/ப-, 5 செ குன்றாவி. (41) 
இணைத்தல்‌, persuade into giving consent, make one 
yield or agree. ''இசைந்துடன்‌ படுத்தினான்‌'' (பாரத. 
குருகுல. 44), 
க. ஒடம்படிசு, தெ. உடம்பருன்சு, 
[உடன்‌ - படுத்து ] 

உடன்பறிமுதல்‌ பர20-௦௨௱௱ப௭9 பெ. (௩) 1 முறைமன்‌ 
றக கட்டளைப்படி பொருட்‌ பறிமுதல்‌ செய்கை; 
immediate seizure of property according to legal decree. 
2. தீர்ப்பளிக்கும்‌ முன்னே சொத்தைக்‌ கைப்பற்றுகை; 
attachment before judgement. 
[உடன்‌ * பறிமுதல்‌. 

உடன்பாட்டுவினை பகறறச்ர்ப-ஸரறக! பெ. (॥.) உடன்‌ 
பாட்டைத்‌ தெரிவிக்கும்‌ வினை affirmative verb, opp.to 
எதிர்மறைவினை. (செ.அக.). 
[உடன்படு ௯ உடன்பாடு ௯ உடன்பாட்டு - வினை] 

உடன்பாடு பரச, பெ. (ஈ.) 1. இசைகை (பிங்‌.); 
consent, accord, acquiescence. 2. மனப்பொருத்தம்‌; 
concord, harmony, unanimity. ‘‘உ~டன்பாடிலாத மனைவி 
தொழிலின்னா'' (இன்னா. 12). 


30 


உடன்போக்கிடையீடு 


ம. உடம்பாடு, தெ. ஒடபாட்டு 
/உடம்பாடு ஃ உடன்பாடு (வேக 43) 7 

உடன்பாடுவான்‌ பர2ர-240ப04, (௩) பக்கப்‌ 
பாட்டுக்காரன்‌ (511. 4, 65), supporting chorus, 
80௦௦௨! "வீணை வாசிப்பானுக்கும்‌ உடன்‌ பாடுவா 
னுக்கும்‌' (உ.வ.). (செ.அக ). 


[உடன * பாடுவான பாடு ௮ பாடுவான்‌. 


பெ 


உடன்பிறந்தார்‌ ப௦29-றாதா[ச்‌; பெ. (ஈ.) கூடப்பிறந்தவர்‌: 
children of the same parents, brothers or sisters or both. 
உடன்‌ பிறந்தார்‌ சுற்றத்தார்‌'' (வாக்குண்‌ 20). 
மறுவ. பிறவர்‌. 
[உடன்‌ - பிறந்தார்‌] 

உடன்பிறந்தாள்‌ ப(ற-தர்சாத! பெ. (ஈ.) கூடப்‌ பிறந்த 
வண்‌ 5506 (செ.அக.). 
மறுவ. பிறவி. 
(உடன்‌ * பிறந்தாள்‌ ] 

உடன்பிறந்தான்‌ பஏ௫ர-றர்கா௦8ர, பெ. (.) கூடப்‌ பிறந்த 
வன brother. 
மறுவ. பிறவன்‌. 
[உடன்‌ * பிறந்தான்‌ ] 


உடன்பிறப்பு பஏ2-றர்தறறப, பெ. (॥.) 1. உடன்பிறந்த 
தன்மை; state of being born of the same parents. 
*'இன்றொடுந்‌ தவிர்ந்த தன்றே யுடன்பிறப்பு'' (கம்பரா. 
கும்பக. 166) 2. கூடப்பிறந்தவர்‌ (நல்வ. 24); ஓers0n 
or persons born of the same parents. (செ.அக.). 
ம. உடப்பிறப்பு, உடப்பிறவி, ௧. ஒடகுட்டிக. 
(உடன்‌ - பிறப்பு. 


உடன்புணர்ப்பு பஏ-றபாகறறப, பெ. (ஈ.) சமகூட்டு 
(மணிமே. 227,243) (அரும்‌.); separable concomitta- 
nce (Log). 
[உடன்‌ - புணர்ப்பு ] 


உடன்போக்கிடையீடு பஏaறற6kk-iர-)-ரப பெ. (ஈ.) 
இது நம்மனையில்‌ வரைந்து கொள்ளாது தன்னூரில்‌ 
வரைந்தானென்று, தலைவி சுற்றத்தார்‌ வெறுப்படைத 
லால்‌ தலைவியை உட்கொண்டு போகும்‌ போது 
தலைவி சுற்றத்தாரிடை ஈடுபட்டு மீண்டு வருதல்‌: 
intimate movement of the heroine with her own relations 
before going away with her lover since after eloperment 
the heroine will have to marry the hero in his place 
against the wishes of her people. 

[உடன்போக்கு ௫௬ இடையீடு ] 

இது. போக்கறிவுறுத்தல்‌, வரவறிவுறுத்தல்‌, நீக்கமிரக்கம்‌, மீட்சி 
யென நால்‌ வகையினையும்‌, நீங்கும்‌ கிழத்தி பாங்கியர்‌ 
தமக்குத்‌ தன்‌ செலவுணர்த்தி விடுத்தல்‌, தலைமகன்‌ தன்‌ 
செலவின்னாட்‌ குணர்த்தி விடுத்தல்‌ நற்றாய்க்‌ கந்தணர்‌ மொழி 
தல்‌, தலைவற்குணர்த்தல்‌, தலைமகளைத்‌ தலைமகன்‌ விடுத்‌ 
தல்‌, தமருடன்‌ செல்பவள்‌ அவன்‌ புறநோக்கிக்‌ குவன்றரற்றல்‌ 
எனும்‌ விரிவினையு முடைத்து. (அபி.சிந்‌). 


உடன்போக்கு 31 


உடனிலைச்சொல்‌ 


உடன்போக்கு பர2ர-20/4ப, பெ. (ஈ.) 1. பெற்றோரறியா 
மல்‌ தலைவி தலைவனுடன்‌ செல்கை (நம்பியகப்‌. 
181); an unmamed young woman going away with 
her lover to his own place without the knowledge of 
her parents. 2. கூடப்போதல்‌; accompanying. போக்கறி 
வுறுத்தல்‌ முதலாகத்‌ தேற்றலீறாகிய வெட்டும்‌ உடன்‌ 
போக்கினுள்‌ அடங்கும்‌. 
க. ஒடவோகு. 
[உடன்‌ * போக்கு.] 

உடன்போக்குவிரி ப௦௮ற-றப்&்க்ப-ரரர பெ. (ஈ.) பாங்கி 
தலைவாக்‌ குடன்போக்‌ குணர்த்தல்‌ முதலாகத்‌ தலை 
வன்றன்‌ பதியடைந்தமை தலைவிக்‌ குணர்த்த ஸீரா 
கிய பதினெட்டு; process of revelation by the heroine's 
friend the news of elopement. (ஆ.அக ). 
[உடன்‌ * போககு - விரி.] 

உடன்மாணாக்கன்‌ ப௦&-௱க்கk&ஹ, பெ. (॥.) உடன்பயி 
லும்‌ மாணாக்கன்‌; 085586. (செ.௮௧.). 
[உடன்‌ * மாணாக்கன்‌. 

உடன்வந்தி பஜ்ராசாளி பெ. (௩) கூடவே வருவது; 
inseparable companion, as one's shadow. “உடன்‌ வந்தி 
யான வல்வினை” (ஈடு, 5,8,5). (செ.அக.). 
[உடன்‌ - வந்தி.] 

உடன்வயிற்றோர்‌ பசார்‌, பெ. (௩) உடன்‌ 
பிறந்தவர்‌ (சிலப்‌. 10,227); those bom of the same 
mother lke brothers and sisters. (செ.அக.). 
க. ஒடகுட்டு. 
[உடன்‌ * வயிற்றோர்‌. வயிறு  வயிற்றோர்‌.] 

உடன்வயிறு பஏ2-ஜூர்ப, பெ. (ஈ.) உடன்‌ வயிற்றோர்‌ 
பார்க்க; 566 பகர்‌.“ பிறப்போரன்ன உடன்வயிற்‌ 
றுள்ளும்‌'' (புறநா. 183). (செ.அக.). 
[உடன்‌ * வயிறு] 

உடன்வாரம்‌ பக்கா, பெ. (॥.) மேல்‌ வாரம்‌ 
குடிவாரமாகப்‌ பிரிக்கப்‌ படாத நெல்‌ (1.A51.7.); 07055 
produce before it is divided between landlord and tenant. 
(செ.அக.,). 
ம. உடன்பாரம்‌, ௧. ஒடவார. 
[உடன்‌ - வாரம்‌.] 

உடன்றல்‌ பரக! பெ. (ஈ.) போர்‌ க. (செ.அக.). 
[உடல்‌ -- உடலு ௯ உடன்றல்‌.] 

உடனடி பர௪0-ச01 வி.எ. (20.) உடனே; immediately. 
(£ற.). (செ.அக.). 
ம. உடனடி 
[உடன்‌ * அடி] 

உடனா-தல்‌ பர£ர-ச்‌-, 6. செ.கு.வி. (41) கூடிநிற்றல்‌ 
(சி.சி. 2,80); 10 be in company with associate 


[உடன்‌ - (ஆகு) ஆ.] 


உடனாளி' பரக! பெ. (௩) உடன்‌ கூட்டாளி பார்க்க; 
see udan-kபக (செ. அக. ). 
[உடன்‌ * ஆளி] 

உடனாளி” பகீர்‌ பெ. (௩) சொத்துள்ளவன்‌; wealthy 
person. 
க. ஓடெய; தெ. ஒடயடு, ஒடயுடு; து. ஒடயெ, ஒடெயெ: 
குட. ஒடைவே. 
[உடைமை * ஆளி - உடைமையாளி ௮ உடனாளி.] 

உடனிகழ்தல்‌ பர2௫92/24 பெ. (ஈ.) ஒருங்கு திகழ்தல்‌ 
(நன்‌. 297, விருத்‌.); happen $imultaneously. (செ.அக.,). 
[உடன்‌ - நிகழ்தல்‌.] 

உடனிகழ்ச்சியணி பஎஏலீ௦-ர-க, பெ. (௩) 1. 
அஃதாவது கற்றோரை மகிழ்விக்கும்‌ உடனிகழ்தலைச்‌ 
சொல்லும்‌ அணி; (0ப6 0( 506604. இதனை வடநூலார்‌ 
சகோத்தியலலங்கார மென்பர்‌ தண்டியாசிரியர்‌ புணர்‌ 
நிலை என்பர்‌. 2. புணாநிலையணி பார்க்க 
(அணியி.21); 566 2பாரசார்கற்சார்‌ (அபி.சிந்‌.). 
[உடன்‌ * நிகழ்ச்சி - அணி.] 

உடனிகழ்வான்‌ பண்கள்‌, பெ. (6) துணைவன்‌ 
(திவா.); றக, 008௨06. (செ.அக.). 
[உடன்‌ * நிகழ்வான்‌.] 

உடனிகழ்வு பப, பெ. (ஈ.) உடணிகழ்ச்சி பார்க்க; 
see uganigalcc! (நன்‌. 297) 
[உடன்‌ - நிகழ்வு] 

உடனிலை பரக பெ. (.) 1. கூடி நிற்கை: th 
state of being together. உரோணியோ டுடனிலை புரிந்த 
மறுவுடை மண்டிலக்‌ கடவுளை (பெருங்‌ இலாவாண. 
9,67) 2. உடனிருந்த இருவரைப்‌ பாடும்‌ ஒரு புறத்‌ 
துறை (புறநா. 58); (ஓபுமற.) singing the praise of two 
companions. 
(உடன்‌ * நிலை] 

உடனிலைக்குதிரைச்சேவகர்‌ பஏகறர/-K-kudiral-c- 
௦8௪92: பெ. (.) பரியேறும்‌ மெய்க்காவலர்‌ (5 |.ர்‌, 274); 
mounted body guards. (செ அக. ). 
[உடனிலை - குதிரை * சேவகர்‌] 

உடனிலை இரட்டுறமொழிதல்‌ பஏ2//25-/ratura-moli- 
ச பெ (ஈ.) ஒரு பாட்டு நேரேவரும்‌ பொருளையன்றி 
வேறொரு பொருள்‌ கொண்டு நிற்கும்‌ அணி 
(திருக்கோ. 1, உரை), figure of speech, paronomasia 
as a literary embellishment In a stanza conveying both 
the natural as well as a hidden meaning. (செ அக ) 
[உடனிலை * இரட்டுற * மொழிதல ] 

உடனிலைச்சிலேடை ம்றரல--எ/6, பெ (௩) 
உடனிலை இரட்டுறமொழிதல பார்க்க; 866 பகறர[த- 
iratturamolidal 
[உடனிலை ஃ சிலேடை ] 

உடனிலைச்சொல்‌ ப௦0/௮1-C-௦/ பெ. (ஈ.) ஒப்புமைக்‌ 
கூட்டம்‌ பார்க்க; 566 0றறபாகபர[க, (செ.௮௧.). 


/உடனிலை * சொல்‌] 


உடனிலைமயக்கம்‌ 32 


உடு்‌ 


உடனிலைமயக்கம்‌ பண்களை பெ. (௩) உட 
சிலை மெய்ம்மயக்கம்‌ பார்க்க; 866 udaniai-mey- 
m-mayakkam. 


[உடன்‌ - நிலை - மயக்கம்‌.] 

உடனிலைமெய்ம்மயக்கம்‌ பரரல-௱/ey-m-mayakkam, 
பெ. (௩ ர்‌ ழ்‌: என்னும்‌ இரண்டு மொழிந்த 16 
மெய்களுள்‌ ஒவ்வொன்றும்‌ தன்னுடன்‌ தான்‌ நின்று 
மயங்குகை (நன்‌.110, உரை); (ர) வ௦ubling of any 
ponsonant other than ‘i’ 'r' or “ழ்‌: ‘I’ whether in single 
or in compound words as அப்பம்‌, அப்படி. ௦000-6௦ 
வேற்றுநிலை மெய்ம்மயக்கம்‌. (செ..அக.). 
[உடன்‌ * நிலை - மெய்ம்மயக்கம்‌ 7 

உடனுக்குடனே பச8ஈப-/-4ப2சச்‌ வி.எ. (80.) அப்போ 
தைக்கப்போது; ஐ ஊம்‌ சூ. வந்த கடிதத்துக்கு 
உடனுக்குடனே மறுமொழி எழுது. (உ.வ.). 
ம. உடனுடன்‌; ௧. ஒடனோடனே, ஒடனொடனெ: தெ. 
தோடதோடனெ. 
[உடனுக்கு * உடனே] 

உடனுற்றவன்‌ பர20-பரஜசர, பெ. (௩) ஒரே வகுப்பு 
வேலையாள்‌ (ஆ.அக.): ௮rvant of the same grade. 


[உடன்‌ * உற்றவன்‌.] 

உடனுறவு பேயாக, பெ. (1) உடல்‌ தொடா 
புணர்ச்சி; sexual combination: the habitual coition or 
sexual Intercourse of man and woman. (சா.அக.). 
[உடல்‌ * உறவு - உடலுறவு ௯ உடனறவு (கொ வ ]./ 

உடனுறை பஏ20-பஇ; பெ. (॥.) ஒரு நிலத்தில்‌ உடனு 
றைகின்ற கருப்பொருளாற்‌ பிறிதொரு பொருள்‌ பயப்ப 
மறைத்துத்‌ கூறும்‌ இறைச்சி (தொல்‌ பொருள்‌ 242); 
suggestive meaning conveyed indirectly by means of 
a specific reference to a distinctive feature of any tract 
of |and. (செ.அக.). 
[உடன்‌ * உறை.] 

உடனுறைவு பர-பர்பு பெ. ௫. 1. புணர்ச்சி 
(பெரியபு. திருநீலகண்‌.5); ௦௦4801840ஈ. 2. கூடி வாழ்‌ 
தல; ving together. (செ.அக ). 
[உடன * உறைவு.] 

உடனே பதக்‌ வி.எ. (20) 1. கூடிய அதே நேரத்தில்‌; 
immediately. 2 ஒருசேர; simultaneously. ‘‘உருவமுமா 
ருயிரு முடனே யுண்டான்‌'' (திவ்‌ திருவாய்‌. 9,6,5.), 
3. முழுக்க; ஊர. ''உடனேகூட'' (சீவக. 1966). 
(செ அக ). 
ம. உடனே, ௧. ஒடனே: தெ. தொடனே; குட. ஒடனெ; து. 
ஒட்டு. 
[உடன்‌ - ஏ..] 


உடனொத்தபங்காளி பரசா-௦/2-றகர்ரகர பெ. (ஈ.) சரிபங்‌ 


குடையவன்‌ (ஆ.௮௧.); ௦-partner. 


[உடன்‌ * இத்த - பங்காளி.] 


உடனொத்தவன்‌ பர0-௦42௧௫ பெ. (ஈ.) சமமானவன்‌; 


equal fellow, compeer. (செ.அக.). 


[உடன்‌ * ஓத்தவன்‌. ] 


உடா பரக பெ. (॥.) உடும்பு; [பகா 


க. உடா. 


[௨டு  உடுவு ௯ ௨டா.] 


உடு" -த்தல்‌ பபப, 18. செ.குன்றாவி. (v.) 1. சேர்தல்‌, 


பொருந்துதல்‌; 1௦ ௦, 540. 2. ஆடை முதலியன 
அணிதல்‌; 10 ஓப! ௦ ௮8 lothes. ““பட்டுந்துகிலு முடுத்து'' 
(நாலடி. 264), 3. சூழ்தல்‌; (௦ பாப, encircle 
'“அருங்குறும்‌ புடுத்த கானப்‌ பேரெயில்‌'' (புறநா.21). 
3. சேர்தல்‌; பொருந்தல்‌; 10 join, Stick. 

ம. உடுக்குக, ௧. ஒடு, உடி. உடிகெ, உடுகெ: தெ. உடுபு; 
துட. உட்ப்‌; குட. உடி, உடிபி; து. உடுங்ரே; கோண்‌., கட. 
ஊட. 


[உள்‌ ௯ உடு ௮ உடு-த்தல்‌ ] 


உடு? பப்ப, பெ. (ஈ.) 1. உடும்பு; |0பகா௨ 2. உடைபோற்‌ 


கோட்டை மதிலைச்‌ சுற்றியுள்ள அகழி; ௦! 
௧. உடு. உட, தெ. உடு, து. உடு, ஒடு, ஒட்டு, ம. உடும்பி; 
கொலா. உடுகை. 
[உள்‌ ௯ உடு. உள்‌ - பொருந்துதல்‌, பற்றுதல்‌. உடு - பற்றிக்‌ 
கொள்ளும்‌ இயல்புடைய உடும்பு ] 
உடு” பஸ்‌, பெ. (௩) 1. விண்மீன்‌; கா. 2. வெள்ளி; 
Venus. 
க., தெ. உடு. 
[உடு - விளங்குதல்‌ (எரிதல்‌) கருத்துவேர்‌ ஒளியுள்ள நாண்‌ 
மீன்‌, வெள்ளி, உள்‌ ௮ உடு, (ஓநோ.) தொள்‌ ௯ தொடு; 
உடு” பஸ்‌, பெ. (ஈ.) 1. இடுப்பு; wit. 2. ஆடு (பிங்‌.); 
goat, sheep. 
[உள்‌ ௮ உடு - ஒடுங்கிய மருங்குடையது / 
உடு” பஸ்‌, பெ. (.) 1. நாணைக்‌ கொள்ளுமிடம்‌ 
(குறிஞ்சிப்‌. 170); point where the arrow is pressed 
against the bow-string. 2. அம்பு; வா. ''உடுவென்று 
நஞ்சந்‌ துய்த்து'' (இரகு. மீட்சி. 50). 3. அம்பினிறகு: 
feather of an arrow. ''உடுவமை பகழிவாங்க'' (சீவக. 
2191). 4 அம்புத்தலை (பிங்‌.); அரrow-head. 5. ஓடம்‌ 
இயக்குங்‌ கோல்‌ (பிங்‌.); ௦௧, boalman's pole. 
(செ.அக.]). 
[உள்‌ ௯ உடு உள்‌ - பொருந்தல்‌ உடு - பொருந்துவது 7 


உடனொடியில்‌ பஜ வி.எ. (804) உடனடி உடு£ பபப, பெ. (.) 1. பள்ளன்‌ 002 pit. 2 அகழி; 


பார்க்க; ee Ufanadi (Loc). (செ.அக.). 


[உடன்‌ * நொடியில்‌ ] 


௦ல்‌. 3. நீர்நிலை; 0௦0), tank. 


[உள்‌ ௯ உடு (பள்ளம்‌]./ 


உடு” 


33 


உடுப்பாத்தி 


உடு” பப, பெ. (॥.) உகிலைமரம்‌; black sirissa. 
க. உடு. (உசிலைப்பூ) 
மறுவ. சீக்கிரி மரம்‌, உசிலை, ஊஞ்சமரம்‌, துரிஞ்சில்மரம்‌, 
அரஞ்சி, அரைப்புமரம்‌, உறிஞ்சுமரம்‌, உடுப்பை. 
[உள்‌ உடு. உள்‌ - வெப்பம்‌. உடு - வெப்பத்தால்‌ கோடையில்‌ 
இலையுதிர்க்கும்‌ மரம்‌.] 

உடு” பஸ்‌, பெ. (௩) உடுத்துக்கொள்ளும்‌ உடுப்பு; 0085, 
robe. 
(உடு (வி.) - உடு (பெ... 
உடு என்னும்‌ முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌ உடுத்துக்கொள்ளும்‌ 
ஆடைக்கு ஆயிற்று. 

உடுக்கு! பரப்ப பெ. (ஈ.) இடையொடுங்கிய சிறு 
பறை; mall drum tapering in the middle. 
தெ. உடுக; ம. உடுக்க; ௧., து. உடுகு; குவி. டூறு; ௪4 நமப்பரப்ப; 
Skt. hudukka. 
[(௨டு - உடுக்கு. உடு-ஜடு ஒடு - ஓடுகு - ஒடுங்கு - ஒடுக்கு 
௮ ஒடுக்கம்‌, (வ.மொ.வ.22).] 

உடுக்கு” பப்ப, பெ. (௩) 1. வெப்பம்‌; ஷ்‌. 2. 
கொதித்தல்‌; ௦௦1/9. 
தெ. உடுக்கு. 
[உள்‌ ௯ உடு - உடுக்கு. 

உடுக்குச்சுருக்கம்‌ பப&%ப--பாய&ககா, பெ. (ஈ.) உடம்‌ 
பின்‌ நடுவிலிருக்கும்‌ உறுப்பினுடைய (அதாவது 
வயிறு அல்லது கருப்பையின்‌) சுருக்கம்‌; contraction 
of an organ (as the stomach or the uterus) at or near 
the middle of the body, hour-glass contraction. ( சா.அக.) 
[உடிக்கு * சுருக்கம்‌. 

உடுக்கை' பரப, பெ. (ஈ.) உடை; ஆடை; ஈவா, 
thing. “உடுக்கை யிழந்தவன்‌ கைபோல'' (குறள்‌. 
788). (செ.அக.). 


க. உடுகெ, உடிகெ. 
[உடு ௯ உடுக்கை. உள்‌ ௯ உடு - பொருந்துதல்‌, இடுப்பிற்செரு 
கிச்‌ கட்டுதல்‌, உடுத்தல்‌ / 

உடுக்கை” பர்‌//௮ பெ. (ஈ.) இடைசுருங்கு பறை; வி 
drum tapering mn the middle. நிலையாய்‌ உடுக்கை 
வாசிப்பான்‌. (811.254). 


உடுக்கை 


ம. உடுக்க; ௧. உடுகு, தெ. உடுக; த. உடுகு > 5% hudukka. 


[௨டு ௮ உடுக்கு ௯ உடுக்கை. உடுக்கை - ஒடுங்கிய நடுப்பகு 
தியை உடையது.] 


உடுக்கைக்கொடி ப2ப//2//-/௦0 பெ. (॥.) வள்ளிக்‌ 
கொடி); creeper of the sweet potato plant. (சா.௮௧.) . 
[உடுக்கை * கொடி. உள்‌ ௯ உடு - பொருந்தல்‌, நடுவிருத்தல்‌, 
நடுவு. 

உடுக்கைச்சுருக்கம்‌ பர்‌்//2/-௦-மபய/்சர, பெ. (௩) 
நடுவிற்‌ சுருங்கல்‌; அpering in the middle as in the 
small drum. 
[உடுக்கை - சுருக்கம்‌. உள்‌ ௯ உடு - பொருந்தல்‌, நடுவிருத்தல்‌, 
தடுவு.] 

உடுக்கைமரம்‌ பபக&எ- காக, பெ. (॥.) கருங்காலி 
மரம்‌; black wood. (சா.அக.). 
[உடுக்கை * மரம்‌.] 


உடுக்கைரேகை ப்பக!-சஏச பெ. (॥.) உடுக்கை 
வரிகை பார்க்க; 866 udukkai-varigal. 


உடுக்கைவரிகை பஏபத!-காழக; பெ. (॥.) கை வரி 
(ரேகை) வகை (சிவக்‌. பிரபந்‌. சரபே.குற. பக்‌. 344); 
(palmistry) line in the palm. (செ.அக.). ' 


[உடு ௮ உடுக்கை - வரிகை.] 


உடுக்கோன்‌ பப்ப, பெ. (॥.) திங்கள்‌; ௦௦, 100 
of the stars. '“உடுக்கோனாலும்‌.. அகன்றிடாத்‌ திமிரவீட்‌ 
டம்‌” (பிரமோத்‌. 2,40). (செ.அக.). 


Skt uduganadhipA. 
[உடு * கோன்‌.] 


உடுகாட்டி பரப-42 பெ. (1.) பொன்னாங்காணி பார்க்க; 
$69 pong! (செ.௮௧.). 


[௨டு - காட்டி.] 


உடுசி பய பெ. (ஈ.) உசிலை மரம்‌; black 811698. 
(சா.அக.). 


[உடு ௯ உடுசி.] 


உடுத்து-தல்‌ பரப, 5. செ.குன்றாவி. (84) ஆடையணி 
வித்தல்‌; (௦ 0685 0. (செ.அக.). 


[உடு ௯ உடுத்து. 

உடுநீர்‌ பப-ார்‌; பெ. (௩) அகழிநீர்‌ பள்‌ சா. (சா.அக.). 
[உடு * நீர்‌. உடு - பள்ளம்‌, அகழி] 

உடுப்பம்‌ பஏபறறகா, பெ. (॥.) தெப்பம்‌, ஈர, 102. 
[உடு ௯ உடுப்பம்‌, உடு - பள்ளம்‌. 

உடுப்பாத்தி பஏப-ற-றசீ£ீ; பெ. (1.) சிறு கடல்‌ மீன்‌ வகை; 
light-green, fresh water fish. (செ.அக.). 


[உடு * பாத்தி.] 


உடுப்பு 


34 


உடுமானம்‌ 


உடுப்பாத்தி 
உடுப்பு பஸ்ம, பெ. (ஈ.) 1 ஆடை; 0௦4, பாவா 


ளா! “மணிக்கோவை யுடுப்பொடு துயல்வர” ' 
(மணிமே. 3, 140). 2. அங்கி முதலியன: clothes, 
clothing, vesture, dress. (செ.௮௧.) 
ம. உடுப்பு, ௧. உடபு, உடுபு, துட. உட்ப்வ; குட. உடிபி; 
து. உடுச்ர, தெ. உடுபு. 
[உடு - உடுப்பு] 

உடுப்பை பர்பற௪ பெ. (ஈ.) திலப்பாலை; r௦und-leaved 
discous featherfoil. (செ.அக.). 
[௨டு ௯ உடுப்பை ] 


உடுபதம்‌ பஏப-றசஎசா, பெ. (ஈ.) விண்‌; ரீரக௱ளர்‌, ரா 
its being the path of the stars. ““உடுபதத்தினு முடி 
வில்லை'' (பாரத. கிருட்‌. 60). 
[உடு - பதம்‌. உடு - விண்மீன்‌. உடுபதம்‌ - விண்மீன்கள்‌ 
இருக்குமிடம்‌.] 

உடுபதி பர்‌-றசர்‌; பெ. (ஈ.) உடுக்கோன்‌ பார்க்க (திவ்‌.); 
see udukkO?. (செ.௮௧.), 
(உடு - பதி.] 

உடுபம்‌ பமக, பெ. (ஈ.) தெப்பம்‌; ஈஈரி, 10௦. (செ.அக.). 
[உடு உடுப்பம்‌ உடுபம்‌ (கொ.வ.) - உட்குழிவான தோணி 
அல்லது தெப்பம்‌.] 

உடுபுடைவை மஏபொறழபகர்கு பெ. (௩) 1. உடை: 
garments (W.). 2. எளிய உடை, 0655 for dally wearing. 
ம. உடுபுடவ. 
[உடு * புடவை] 


உடும்பு பம்பு பெ. (ஈ.) மூன்று அடி நீளம்‌ வரை 
வளரும்‌, இந்தியா முழுமையும்‌ காணப்படும்‌, பெரிய 
பிளவுபட்ட நாக்குள்ள பல்லிவகை; 06ப5 ௦4 large 
thick-tongued aboreal lizards found all over India, and 
growing to 3 ff. in length, varamus bengalenis. ‘அரவு 
முடும்பும்‌ போல்‌ ஏறினார்‌ ஏணிபலர்‌'' (பு. வெ. 619). 
ம. உடும்பு; ௧. உட, உடு; குட. உடும்பி; து. உடு, ஒடு, 
ஒட்ட; தெ. உடுமு; கொலா. உடுக்‌, உருக்‌; நா கீடுக்‌; பர்‌. உடு. 


[உள்‌ ௮ உடு - சேர்த்தல்‌, நெருக்கல்‌, இறுகப்பிடித்தல்‌, பற்றுதல்‌. 
உடு ௯ உடும்பு] 


உடும்பு 


உடும்புக்கல்‌ பஏப௱ம்ப-k-k பெ. (॥.) உடும்பினுடம்‌ 
பிலிருக்குங்கல்‌. இது மருந்திற்குப்‌ பயன்படும்‌; 51006 
or calculus found inside the body of a guana useful 
in medicines. (சா.அக. ). 


[உடும்பு * கல்‌.] 


உடும்புக்காலிவரகு பஸ்௱ம்ப--கி/-ாப, பெ. (ஈ) 
வரகுவகை; variety of millet which is sown in September 
and matures in three months. (செ.அக.). 


[உடும்பு * காலி - வரகு... 


உடும்புநாக்கன்‌ ப்பம்ப-ாசீ£&ற, பெ. (॥.) பொய்யன்‌, 
ஏமாற்றுக்காரன்‌; 06 who has a double tongue 88 
the big lizard, deceitful man. (செ.அக.). 


[உடும்பு * நாக்கன்‌.] 
உடும்பின்‌ நா பிளவுபட்டிருத்தலின்‌ முன்னொன்றும்‌ பின்‌ 
னொன்றுமாகப்‌ பேசும்‌ இரட்டை நாக்கு படைத்தவன்‌ என்னும்‌ 
பொருளில்‌ இச்சொல்‌ வழக்கூன்றியது. 

உடுமடி பபச பெ. (ஈ.) ஆடை (அமரா. கதை. 
84); apparel. (செ.அக.). 
[உடு * மடி. மடி - ஆடை./ 

உடுமாற்று மீப-௱க்ப, பெ. (௩) 1. உடை மாற்றுகை 
change of dress. உடுமாற்றுக்குச்‌ சேலையுண்டா? 
(உ.வ.) 2. தடைபாவாடை, 0௦0 used for spreading 
on the floor on certain special occasions. 
[உடு * மாற்று. உடு - உடுத்துக்‌ கொள்ளும்‌ உடை... 

உடுமானம்‌ பப-ஈக்கா, பெ. (ஈ.) உடை (யாழ்‌.அக); 
dress, clothing. 2. தகுதிக்குத்‌ தகுந்த உடை, 01௦85 style 
according to etiquette. (செ.அக..). 


[உடு * மானம்‌. உடு - உறுத்தல்‌; மானம்‌ - பெயசீறு. ஓ.நோ. 
வருமானம்‌..] 


உடுவம்‌ 


35 உடை” 


உடுவம்‌ பாக, பெ (ஈ.) அம்பின்‌ சாக்கு; shaft of 
வாவா ''உடுவந்தோன்ற .. எய்திடுதலோடும்‌'' (சீவக. 
2275). (செ.அக ). 
[௨டு * அம்‌.] 

உடுவலை ப2ப-/௪/௮; பெ. (.) ஆழமில்லா ஆற்றுப்பகு 
தியின்‌ குறுக்கே அல்லது படகின்‌ அடிப்பகுதியில்‌ 
கட்டப்படும்‌ சற்றொப்ப நாற்பது இரட்டை முழ நீள 
முள்ள மீன்‌ வலை வகை; fisherman's net, about 40 
yards In length, tied across a stream in its shallow part. 


[உடு * வலை] 


உடுவிலான்‌ பர்/தர, பெ. (ஈ.) உடுக்கோன்‌ பார்க்க 
(பிங்‌.); 566 பரப. (செ.௮௧.). 


உடுவேந்தன்‌ பர்‌/-பக22, பெ. (ஈ.) உடுக்கோன்‌ பார்க்க 
(பிங்‌.) 866 பபற. (செ.௮௧.). 
[உடு - வேந்தன்‌ ] 

உடுவை' பபச; பெ. (ஈ.) 1. அகதி; 0404 5பார௦unding 
a fort. (W.) 2. நீர்நிலை; 000), reservoir of water. 
[உள்‌ உடு ௯ உடுவை. உடு - பள்ளம்‌ ] 

உடை'-தல்‌ பீர்‌, 3. செ கு.வி. (4/4) 1 தகர்தல்‌; break 
as a pot; to burst into fragments. “என்னாகும்‌ மண்ணின்‌ 
குடமுடைந்தக்‌ கால்‌”' (வாக்குண்‌. 18.). 2. பிளத்தல்‌; 
to crack, split, to be cloven. '“உடைகவட்டோமை'' 
(கல்லா. 7.). 3. ஏரி ஆறு முதலியன கரையுடைதல்‌; 
to be breached, as a tank. வீராணத்தேரி உடைந்தது. 
(உ.வ.). 4. புண்கட்டியுடைதல்‌; (0 ஸபா! ௦pen, 85 
& பர. 5. முறுக்கு அவிழ்தல்‌; (௦ become untwisted, 
a5 ௨ 1008. கயிற்றின்‌ முறுக்குடைந்தது. (உ.வ.). 6. 
மலர்தல்‌; (௦ blossom a5 8௨ ரி௦ணூ ''கோடுடையும்‌.. 
சேர்ப்பன்‌'' (பு.வெ. 12, பெண்‌. 3.). 7. தோற்றோடுதல்‌; 
to be discomfited, routed, broken, as the ranks of an 
வாற. ''வழுதி சேனையுடைந்ததே'' (திருவிளை சுந்த 
ரப்‌. 18.). 8. மணங்குலைதல்‌,; (௦ be dispirited, dejected, 
as one’s heart with gnef; to be in despair. ''உடைபு 
நெஞ்சுக'' (கலித்‌. 10.). 9. எளிமைப்படுதல்‌ (பிங்‌.): 
to become poor, reduced in circumstances. 10. வெளிப்‌ 
படுதல்‌; £௦ be divulged, to become publicly known 
11. சாதல்‌; 1௦ 01௦. ''உடைந்துழிக்‌ காகம்போல்‌'' (நாலடி. 
284.). 12. கெடுதல்‌; (௦ be ruined (W.). 13. ௨ Vi 
to break down, as a witness in cross-examination. (MOd.). 
சாட்சியுடைந்து போயிற்று (உ.வ.). (செ.அக.). 
ம. உடயுக; ௧. ஒடி, ஒடெ, உடி; கோத. ஒட்வ்‌; துட. வட்‌; 
குட. ஒடெ, ஒட: து. உடெபுனி. உடெவினி: தெ. ஒடபி; 
கொலா. நாட்‌; நா. ஒட்வ; பர்‌. ஓட்‌; கோண்‌. வோடானா; 
கட. ஒர்‌. 
[உள்‌ ௮ உளை, உடை ௯ உடை-தல்‌.] 

உடை-த்தல்‌ பகர்‌, 4. செ.குன்றாவி. (94) 1. தகர்த்தல்‌; 
to break into pieces, as a vessel a lamp, a clod, any 


solld or massive substance, teeth. மகுட கோடிக 
ளுடைத்தலின்‌'' (பாரத காண்டவ. 27 ). 2 குட்டுதல்‌ 
(திவா ); 10 பேரி on another's head with the knuckles. 
3 பிளத்தல்‌; ₹௦ 5010, as wood, to fracture, as the 
skப॥. “கட்டையையுடைத்துக்கொடு'' (உ.வ ). 4 கரை 
உடைத்தல்‌; 1௦ burst, as the bank of a river. ‘செறுத்தோ 
றுடைப்பினுஞ்‌ செம்புனலோ டடோர்‌'' (நாலடி. 222.). 
5. புண்கட்டியுடைத்தல்‌; £௦ 00, ௮5 ௮a bol. 6. 
முறுக்கவிழ்த்தல்‌; பா்‌, பாரஙா௫. 7. தோற்கச்‌ செய்‌ 
தல்‌; 1௦ defeat, rout, put to disorderly flght. “படைக்குட்‌ 
டம்‌ பாய்மா வுடையா னுடைக்கிற்கும்‌'' (நான்மணி. 
18) 8. வெளிப்படுத்துதல்‌; 1௦ break, as News; to 
18291 அவன்‌ அந்த இரகசியத்தை உடைத்து விட்டான்‌ 
(உவ.). 9. அழித்தல்‌; (0 02806, ruin, IMpoverish. 
'“பெண்மையுடைக்கும்‌ படை'' (குறள்‌. 1258.). 10. 
வருத்துதல்‌; (௦ £ர௦யle, 018888. “பொறாமை யுள்ளு 
டைக்கு மென்க'' (இரகு.யாக. 12.). (செ.அக.). 


[உளஃ உளை, உடை உடை-தல்‌ஃ உடை-த்தல்‌ (பி.வி,).] 


உடை” ஏஎ! பெ. (1) 1. இடுப்பு; ஸக8. 2. இடுப்பில்‌ 
உடுத்தும்‌ ஆடை (திவா.); clothes, garment, dress. 
(செ.அக.). 


ம. உட, ௧. உடெ; தெ. உடுபு; துட. உட்ப்‌; குட. உடிபம்‌; 
து. உடுதல்ரெ; கோண்‌. உகாதானா. 


[௨டு' ௯ உடை] 
உடை” பர்‌ பெ. (ஈ.) செல்வம்‌ (பிங்‌.); wealth. 


ம ஒட, ௧. ஒடெ, ஒடமெ; கோத. ஒட்பயன்‌ (முதலாளி), 
ஒட்ரம்‌ (வீட்டுப்‌ பொருள்‌), குட, ஒடவெ (முதலாளி); தெ. 
ஒடமி, ஒடமெ; து. ஒடவெ. (செ.அக.). 
[உள்‌ ௯ உடு ௯ உடை. உடைத்தாதல்‌, உள்‌ - இருத்தல்‌. உடு 
- தன்பாலிறாத்திக்கொள்ளுதல்‌. ] 

உடை” ப்ரத பெ. (௩) 1. குடைவேல்மரம்‌ (திவா.); 
umbrella-thom babul. 2. தீருடைமரம்‌; வurfalo-thorn 
cutch. 3. வேலமரவகை; pea-podded black babul. 
(செ.அக.). 


[௨டு ௯ உடை வட்டமாய்‌ (சுற்றாய்‌)க்‌ கிளை பரப்பிய மரம்‌.] 


உடை” பஏ2/ பெ. (௩) 1 விடியற்காலம்‌; பகா. (regarded 
as the spouse of the sun). ''உடைதன்‌ காந்த'' (இரகு. 
திக்கு. 85.). 2. எருதின்‌ விதை; testicles of 0x. எருதுக்கு 
உடை அடித்து விட்டார்கள்‌ (உ.வ.). (செ.அக.). 


[உள்‌ ௯ உடு ௮ உடை. உள்‌ - வெப்பம்‌ உடு - வெப்பமுடை 
யது, ஒளியுடையது, வெளிப்படுவது. உடை - வெளிப்படுத்து 
வது. உடை - வெளிப்படுத்துவது. ஒளியை வெளிப்படுத்தும்‌ 
பாங்குடைய விடியற்காலமும்‌, விள்ளு (விந்து) வெளிப்படும்‌ 
பாங்குடைய எருதின்‌ விதையும்‌ உடை எனப்பட்டன. இச்‌ 
சொல்‌ தொடக்கத்தில்‌ உள்‌ ஃ உளை ௮ உழை என வழங்கிப்‌ 
பின்‌ வடமொழியில்‌ உஷை - உஷா எனத்‌ திரிந்தது. ] 


உடை பரம்‌ பெ. (௩) 1. முள்‌; thom. 2. சாணம்‌; 
C௦ப்பொழ. (செ.அக.). 


உடை 


36 உடைப்புக்கட்டு 


[உள்‌ -, உடு ௯ உடை. உள்‌ - இருத்தல்‌. உடு - இருக்கச்‌ 
செய்தல்‌, கீழே கிடத்தல்‌. 

உடை” பூ பெ. (௩) சேணம்‌ (அக.நி.); horse - 
580016. (செ.௮௧.). 


[உள்‌ ௯ உடு ஃ உடை. உள்‌ - இருத்தல்‌; உடு - இருத்துதல்‌ ] 
உடை” ச்‌ பெ. (1.) அணிகலன்‌ (அக.நி.); ரன. 
(செ.அக.). 


[உள்‌ ௯ உடு , உடை - உடைமை. உள்‌ - இருத்தல்‌ உடு 
* தன்பாலிருத்திக்கொள்ளுதல்‌. ] 

உடைக்கல்‌ பரக-/-/ பெ. (ஈ.) காவிக்கல்‌ (தைலவ. 
தைல. 33.); redochre, used in dyeing. (செ.அக.). 
[உள்‌ ௯ உடு ஃ உடை £ கல்‌, உடு - வெப்பமுடையது, 
ஒளியுடையது, செந்நிறமுடையது..] 

உடைகுலைப்படு-தல்‌ udaikulai-p-padu-, 20. 
செ.கு.வி. (41) 1. கரையழிதல்‌ (ஈடு. 6,4,4.); be 
breached, as a bank of river or the shore of a tank. 
2. நிலையழிதல்‌; 0௦ deranged, discomfited. 'உடை 
குலைப்படுகிற மனஸ்‌' (ஈடு. 5,1,4.). (செ.அக.). 
[உடை * குலை - படு-தல்‌. உடை - சுற்று, சுற்றியிறாப்பது..] 

உடைகுளம்‌ பசர-kப/வா, பெ. (௩) முற்குளம்‌ (பூராடம்‌.) 
(திவா.); 20th naksatra whose configuration looks as 
if it were a breached tank. (செ.௮௧.). 
[உடை ஃ குளம்‌. கரையுடைந்த குளம்‌ போன்ற தோற்றமுடை 
யது.] 

உடைகொல்‌ 2-0 பெ. (௩) குடைவேல மரம்‌; 
umbrella - thorn, babul. (செ.அக.). 
[உடை * கொல்‌. கொல்‌ - கொலு, சீராய்‌ அமைதல்‌, சுற்றிலும்‌ 
ஒரு சீராய்ச்‌ குடைபோல்‌ கவிந்தமரம்‌.] 

உடைசல்‌ பர௪(6௪ பெ. (ஈ.) உடைந்த பொருள்‌; 020160, 
worthless articles; broken pieces. (செ.௮௧.). 


[உடை ௮௯ உடைசல்‌.] 


உடைஞாண்‌ ஏ2-ரீக, பெ. (௩) உடைநாண்‌ பார்க்க; 
566 பகற்‌, “உடுத்த பஞ்சிமேற்கிடந்‌ துடைஞாண்‌ 
பதைத்திலங்க'' (சீவக. 2240.). 
ம்‌. உடஞாண்‌; ௧, ஒட்யாணை; தெ. ஒட்யாணமு; து. 
ஒட்யாண. 
[உடை * ஞாண்‌. நாண்‌ -, ஞாண்‌. ஊடு ௯ உடு , உடை 
* இடுப்பு. இச்சொல்‌ நாளடைவில்‌ உடைஞாண்‌ ஒடிஞாண்‌ 
- இடிஞாணம்‌ ௯ ஒட்டியாணம்‌ எனத்‌ திரிந்துவிட்டது..] 
உடைத்தானவன்‌ பரரீ£கறசற, பெ. (॥.) உடையவன்‌: 
proprietor, possessor, owner. (செ. அக. ). 


[உடைமைத்து ௮ உடைத்து * ஆனவன்‌.] 


உடைதாரம்‌ பர்கா, பெ. (௩) அரையிலணியும்‌ 
அணிவகை; cord or girdle used as an omamenta! 
belt over the waist-cloth. '‘~டைதாரமு மொட்டியாண 
மும்‌'' (மீனாட்‌. பிள்ளைத்‌. ஊசற்‌. 10.). (செ.அக.). 


௧. உடுதார, உடிதார, உடெதார. 

[ஊடு ௯ உடு ௯ உடை - தாரம்‌ (கயிறு). உடை - இடுப்பு] 
உடைதோல்‌ பஏது-10/ பெ. (ஈ.) தோற்பரிசை; 0ப01. 

“முதற்சுரிகை யுடைதோலும்‌ வாங்கிக்‌ கொண்டு'' 

(பெரியபு.கண்‌. 54.). (செ.அக.). 

க. உடெதோல்‌, உடெதொவல்‌. 


[உடை * தோல்‌. உடை - சுற்று, சுற்றான.] 


உடைந்தவாய்ச்சிலந்தி பஏ2/102-த/--எ//கஎ பெ. (ஈ.) 
ஆழ்ந்த நீண்ட பிளப்புள்ள சிலந்தி; 0660 and more 
or less linear from the ulcer - Dissured ulcer. (சா.அக.). 


[உடை - உடைந்த * வாய்‌ - சிலந்தி. 


உடைநாண்‌ ப-ாகர, பெ. (ஈ.) இடுப்பில்‌ அணியும்‌ 
நாண்‌ அல்லது அணிகலன்‌; ௦010 0 ornament worn 
round the waist - cloth to serve as a waist band and 
confine the cloth at the waist. ''உடைநாணொடு கடிவட்டி 
னொடு'' (சீவக. 2263). (செ.அக.). 


௧. உடெநேண்‌, உடெநூல்‌. 
[உடை * நாண்‌ (கயிறு].] 


உடைப்பட்டை பர-ற-றகரீத்‌ பெ. (ஈ.) உடைக்கு மேற்‌ 
கட்டுங்‌ கச்சை; (பி ௦4 8884. ““அரைப்பட்டையுடைப்‌ 
பட்டை பூடு கட்டி'' (கூளப்ப. 43.). (செ.அக.). 


[உடை * பட்டை.] 


உடைப்படை -றஃறஎத;, பெ. (ஈ.) நிலைப்படை (5... 
iv, 492); standing amy. (செ.அக.). 


[உடை - படை] 


உடைப்பிற்போடு-தல்‌ பர்கற்றர்‌-றமரப-, 10. செ.குன்‌ 
நாவி. (44) அகலத்‌ தள்ளுதல்‌; 0851 away as worthless 
as a thing thrown into a breach. அதை உடைப்பிற்‌ போடு. 
(உ.வ.). 


[உடைப்பு - இல்‌ - போடு. உடைப்பு - நீண்ட பள்ளம்‌, 
நெடுங்குழி, கரையுடைத்தோடும்‌ நீர்ப்பெருக்கு, மீட்டெடுக்க 
வேண்டாத கழி பொருள்களை வீசி எறிதற்குரிய இடம்‌: 
இக்கால்‌ சாய்க்கடையையும்‌ குறிக்கும்‌..] 

உடைப்பு பரப, பெ. (॥.) 1. உடைத்தல்‌; வப9 
to break. 2. உடைதை; breach, bursting of a tank. 3. 
கடைந்த அறுவாய்‌ (5... ॥, 393); portion preached, 
channel cut through a ridge in a field. 


ம. உடப்பு; ௧. ஒடபு; து. உடி. 
[உடை ௮ உடைப்பு. தொ.பெ./ 

உடைப்புக்கட்டு பகறப-&-&சரீப, பெ. (1) அணை, 
குளம்‌ முதலியவற்றிலுள்ள உடைப்புகளைச்‌ செப்ப 
ணிடுகை; repair of a breach in an embankment. 
(செ.அக.). 


[உடைப்பு * கட்டு.] 


உடைப்பெடு-த்தல்‌ 


37 


உடையாளி 


உடைப்பெடு-த்தல்‌ பஜ்ற்தசரப-, செ.கு.வி. (41.) வெள்‌ 


எத்தாற்‌ கரையழிதல்‌; 10 be breached, 88 a tank. ஏரி 
உடைப்பெடுத்துவிட்டது (உ.வ.). (செ.அக.). 
[உடைப்பு * எடு.] 

உடைப்பொருள்‌ 92/-ற-ற௦ப! பெ. (॥.) உடைமைப்‌ 
பொருள்‌ (சி.போ. அவையடக்கம்‌, சிற்‌.); property in 
one's possession meaning a slave when referring to 
human beings, and other items of worldly goods when 
referring to animals and things. (செ.அக.). 


[உடை - பொருள்‌. 

உடைமணி மஹர்‌ பெ. (௩) 1. குழந்தைகளின்‌ 
அரையணரி; waist ornament with bells worn by a child. 
“'உடைமணி கட்டிச்‌ சிறுதே ருருட்டி'' (திருக்கோ. 385). 
2. மேகலை (சீவக. 2407); jewelled gridle wom by 
women. (செ.அக.). 


[உடை - மணி, உடை - இடுப்பு.] 


உடைமுள்‌ மஏன-௱/ய/ பெ. (ஈ.) குடை வேலின்‌ முள்‌; 
thorn of the babul. (செ.அக.). 
[உடை (குடைவேலமரம்‌) * முள்‌.] 

உடைமேற்புல்லுருவி மல௱ள்‌-றபிபாயா பெ. (௩) 
உடைவேலின்‌ மேல்‌ வளரும்‌ புல்லுருவி; parasitic 
plant found grown on arrow-thorn tree. (சா.௮௧.). 
[உடை - மேல்‌ - புல்‌ * உருவி. உடை - குடைவேலமரம்‌..] 

உடைமை! பற; பெ. (௩) 1. உடையனாந்தன்மை; 
state of possessing, having, owning. “அன்பீனு மார்வ 
முடைமை" (குறள்‌, 74). 2. உடைமைப்‌ பொருள்‌; 
possession, property. ‘உடைமை யெல்லாமும்‌'' (திரு 
வாச 33.7). 3. செல்வம்‌; wealth, riches. ‘உடைமை 
யாற்‌ போத்தந்த நுமர்‌'' (கலித்‌. 58). 4. அணிகலன்கள்‌ 
(ஆ.அக.).; கலா! (செ.அக.). 
ம. உடம; ௧. ஒடமெ; தெ. ஒடமி, ஒடமெ; கோத. ஒட்யன்‌; 
துட. விடம்‌ (இடுகாட்டில்‌ இடும்‌ பொருள்கள்‌); குட. 
ஒடெவெ. து. ஒடெவெ. 
[உடு ௮ உடை உடைமை (வே.க. 43).] 

உடைமை” பணக பெ. (ஈ.) மேல்வாரம்‌; வருவாய்‌; 
perduisite. “பணஉடைமை நெல்லுடைமை'' (8114. 
331). (செ.அக ). ஆ 
[உடை - உடைமை. 

உடைய புக இடை. (ஓவ) ஆறாம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுருபு (நன்‌. 300 சங்கர.) ; particle of the genitive 
0856. (செ.௮௧.). 


ம. உடய; ௧. ஒடெய. 
[உடை ௮ உடைய (சு வி. 69).] 


உடையநம்பி பரிநேசகாம்‌; பெ. (ஈ) சுந்தரமூர்த்தி 
நாயனார்‌; $பாகொகபா்‌ ரகாதா. ''உடையநம்பி தனி 


வரும்‌ மகிழ்ச்சி பொங்க'' (பெரியபு. ஏயர்‌. 107). 
(செ.அக.). 


[உடை ௯ உடைய - தம்பி. 


உடையல்‌ பந பெ. ) 1. உடைதல்‌; breaking. 
2. உடைந்தது; that which is broken. 3. கெடல்‌; losing. 


[உடை ௯ உடையல்‌.] 


உடையல்‌ விடு-தல்‌ பரகர்ல'-டர்ஸப-, 18. செ.குன்றாவி. 
(v4) ஏளனஞ்‌ செல்தல்‌; (௦ mock, ridicule, banter, Make 
ரபா ௦1. (செ.௮௧.). 


[உடை ௮ உடையல்‌ : விடு.] 


உடையவர்‌ பர்வ; பெ. (ஈ.) 1. கருவறைச்‌ தெய்வம்‌; 
Master, Lord. '‘~டையவர்‌ கோயில்‌'' (பெரியபு. திரு 
ஞான. 664). 2. ஆன்மார்த்த இலிங்கம்‌; 5148-1108 used 
in private worship. 3. இராமானுசர்‌ (ஈடு. 10,7,1); 
Ramanuja, the Guru of Sri Vaishnavas. 4. செல்வர்‌ 
prosperous man, rich fellow. (செ.௮௧.). 


ம. உடயர்‌. 


[உடை * அவர்‌] 


உடையவன்‌ பகற்கறை, பெ. (ஈ.) 1. உரியவன்‌; ணாள, 


one who possesses. 2. செல்வமுள்ளவன்‌; possessor 
of wealth. “உடையவர்களெனநாடி'' (திருப்பு. 249). 3. 
கடவுள்‌; 000, ௮5 possessing the universe. 


ம. உடயவன்‌, உடயக்காரன்‌; தெ. ஒடயடு. 


[உடை * அவன்‌... 


உடையார்‌ பற்ன்‌; பெ. (ஈ.) 1. கருவறைத்‌ தெய்வம்‌; 


டார்‌, Master. ‘உடையார்‌... .திருவிழாவில்‌'' (5.1..நi, 306), 
2. சில குலப்பிரிவினரின்‌ பட்டப்‌ பெயர்‌ tie of certain 
castes of cultivators 3. இலங்கையில்‌ ஒரு சிற்றூர்ப்‌ 
பணியாளன்‌; village official in North and East Ceylon, 
4. செல்வர்‌ the rich, as those who have world's goods. 
“உடையார்மு னில்லார்போல்‌'' (குறள்‌, 395). 


[உடை ௮ உடையார்‌. 


உடையார்‌ சாலை பரந்ன்‌-5திஎ;, பெ. (॥) கோயிலில்‌ 


உணவளிக்கும்‌ இடம்‌; place where food is served 
in ௮ temple. 'சிவயோகிகள்‌ பதின்மரும்‌ உடையார்‌ 
சாலையிலே உண்ணக்கடவர்‌' (8.1... 133). (செ.அக.). 


[உடை ௮ உடையார்‌ - சாலை.) 


உடையாள்‌ பந்‌; பெ. (ஈ.) உமாதேவி: 000௦55 


Parvathi. 


[உடை * ஆள்‌.] 


உடையாளி ஏக்‌; பெ. (ஈ.) கடவுள்‌; Lord of the 


universe, God. (செ.அக.). 


[உடை * ஆளி] 


உடையான்‌" 38 


உடையான்‌' பஜ்ர்‌, பெ. (௩) 1. இறைவன்‌; Master, 


டாப. “உடையா னல்லாதானை உடையானென'' 
(சி.போ. அவையடக்கம்‌, சிற்‌.). 2 சிறப்புப்பெயர்‌ 
(பி.வி. 31, உரை); (ரேக௱). ubstantive noun as qualified 
by an attributive. 3. உடையவன்‌: ௨ possessor Or an 
பள. (செ.அக. ). 


ம. உடயோன்‌; ௧. ஒடெய. 
[உடை * அவன்‌ - உடையவன்‌ ௯ உடையான்‌. 


உடையான்‌” பரக பெ. (1) உடுத்தவன்‌; 0௦ who 
is wearing dress. (ஆ.அக.). 


[உடை * ஆன்‌.] 


உடைவாரம்‌ பர்க்க, பெ. (॥) மேல்வாரங்‌ குடி 
வாரமாகப்‌ பிரிப்பதற்கு முன்னுள்ள மொத்த விளைவுத்‌ 
தவசம்‌; 07085 produce from the land before ம்‌ Is divided 
between the landlord and the cultivators. (செ.அக.). 


[உடை - வாரம்‌.] 


உடைவாலக்கீரை பரச/-(ி//78) பெ. (௩) தண்டங்‌ 
கீரை; 080௦-0660. (சா.௮௧.) 


[உடைவால்‌ - ௮ - கீரை] 


உடைவாள்‌ பரசி! பெ. (॥.) உடையிற்‌ செருகும்‌ 
சுரிகை (திவா.); hor siniar. 


ம. உடவாள்‌. 
[உடை * வாள்‌ உடை - இடுப்பு. இடுப்பிற்‌ செருகும்‌ வாள்‌ 
உடையிற்‌ செருகும்‌ வாள்‌ எனின்‌ உடையின்‌ எப்பகுதி எனத்‌ 
தெளிவுபடாமை காண்க.] 

உடைவு பய, பெ. (ஈ.) 1. தகர்கை; 080100, fracturing. 
2. உடைப்பு; 0௦800. 3 தோற்றோடுகை; defeat, 
discomiiture. “களிற்றை .பொருதுடைவு கண்டானும்‌'' 
(திவ்‌ இயற்‌. 1,18) 4. தளர்வு; bility, weakness. 
(44). 5. களவு (பழ. 194); theft, stealng. 6. கேடு 
(த.சொ.அக.); reduction of circumstances from wealth 
to poverty. (செ.அக,). 
ம. உடவு, ௧, ஒடி, உடி; தெ. ஒடபி; துட. விட்ய்‌; குட. 
ஓடவெ; து. ஒட்கு. 
[உடை ௯ உடைவு] 

உடைவேல்‌ ௦&-ரசி] பெ. (ஈ.) வேலமரவகை; குடை 
வேல்‌; pea-podded black babul. (செ.அக.). 
[உடை * வேல்‌ வேல்‌ - வேலமரம்‌ ] 

உடோ பரக்‌ இடை. (ஈ(.) அடர; exclamation, addressed 
familiarly to an inferor. “நேரே நின்றன்றோ உடோ 
பரிமாறுவது'' (ஈடு, 4,8,2). 
[ஏல ஏழ ஏட அட. அடா உடோ (கொவ.]] 

உடோளக்கை பரம௦௪) பெ. (॥) விரல்களை நெருக்‌ 
கிக்‌ கொண்டு தோளுக்கு நேராக இரு கைகளையும்‌ 
நீட்டும்‌ இணைக்கை வகை (பரத பாவ 52 ); (Natya. 
hand-pose :n which both hands are stretched in front 


of the shouldets, with fingers kept close to one another. 
(செ.அக.). 
[௨ + தோள்‌ * ௮ - கை  உதோளக்கை ௮ உடோளச்கை. 
௨ - முன்மை சுட்டிய குறிப்பு. ஐ.நோ. உக்கடை - வீட்டின்‌ 
அல்லது ஊரின்‌ முன்வாசல்‌ (0௪5/7 

உடோளாயம்‌ பஏ-த்கா, பெ. (ஈ.) கட்டித்‌ தூக்குஞ்‌ 
சிறு மூட்டை (நாம தீப.); small package or bundle. 
(செ.அக.). 


[௨ - தோள்‌ * ஆயம்‌ ௪ உதோளாயம்‌ - உடோளாயம்‌ / 


உண்‌'(ணு)-தல்‌ பாப, 13. செ.குன்றாவி. (94) 1. 
உண்ணுதல்‌; ௦ eat or drink; to suck as a chid; 
take food. 2. உணவைக்‌ கடியாது உட்கொள்ளுதல்‌ 
(திவ்‌. திருவாய்‌. 6,7,1); 10 swallow without biting. 
3. துய்த்தல்‌; 1௦ enjoy, experience. ''மங்கைய ரிளநல 
மைந்த ருண்ண'' (கம்பரா. உண்டா. 63). 4. உட்கொள்‌ 
ளூதல்‌; (௦ ரல 1, receive. ''நதியுண்ட கடல்‌'' (தாயு. 
மலைவளர்‌. 1.). 5 பொருந்துதல்‌; 10௦ be fitted to. 
“உறியுண்ட கரகத்தோடு'' (திருவிளை யானையெய்‌. 
38). 6. ஓத்தல்‌; 1௦ 88ம்‌. ““சேலுண்‌ கண்ணியர்‌” 
(சீவக. 2383). 7. கவர்தல்‌; (௦ 86/26, 91850. '' அவுணனா 
ருயிரை யுண்ட கூற்றினை” (திவ்‌. திருக்குறுந்‌. 2.). 8. 
இசைவாதல்‌; (0 harmonise with, to be agreeable’ 10. 
“ஒசை யூட்டினு முண்ணாத வாறும்‌'' (யாப்‌. வி.பக்‌.97) 
- து.வி. (கம) செய்ப்பாட்டு வினைப்பொருள்‌ 
உணர்த்தும்‌ ஒரு ஈறு; ப560 with vbl bases and ஸி. 
nouns to form the passive, as in. கட்டுண்டான்‌, கேடுண்‌ 
டான்‌. (செ.அக.) 

ம. உண்ணுக, ௧. உண்ணு, தெ. ஊடு (குடித்தல்‌); கோத. 
உண்‌, துட. உண்‌ (குடித்தல்‌), குட. உண்ண, து. உண்பினி, 
உணுபினி, கொலா. உண்‌ (குடித்தல்‌); நா. உண்‌, பர்‌. உண்‌; 
கூ. உண்‌ கோண்‌. உண்டினா; குரு. ஒணா; மால்‌ ஒனெ; 
பிரா. குனிங்‌. 

[உல்‌ உள்‌ உண்‌] 

உண்‌” பற, பெ. (௩) உணவு; 1000. ''உண்விழைவார்க்‌ 
கில்லை யுயிரோம்பல்‌'” (அறநெறிச்‌. 115.). 

[உள்‌ ௯ உண்‌. 

உண்‌” பர, பெ. (ஈ.) 1. மென்மை; ௪s. 2. சிறியது: 
ங்ரூ. 

உண்கண்‌ பா-/௭, பெ. (ஈ.) மையெமுதிய கண்‌; 6/6 
painted black on the lower lid. ‘‘இருநோக்கு இவளுண்‌ 
கண்‌ உள்ளது'' (குறள்‌, 1091). (செ.அக.). 

[உண்‌ * கண்‌.] 

உண்கல்‌ பாக பெ. (ஈ.) ச்க்காங்கல்‌ (சுக்கான்கல்‌) 
(R); lime stone. (செ.அக.). 

[வெண்‌ 4 கல்‌ - வெண்கல்‌ ௯ உண்கல்‌.] 

உண்கலம்‌ ப-&/தா, பெ. (॥.) உண்ணும்‌ ஏனம்‌; 01819 
or dish to eat from, whether of metal, China glass of 
leat. 


உண்கலன்‌ 


39 


[உண்‌ - கலம்‌. 
பொன்‌. வெள்ளி, வெண்கலம்‌ இவற்றால்‌ செய்த கலங்கள்‌; 
வாழையிலை, பலா, முந்திரி, தாமரை, மந்தாரை, காட்டு 
முருக்கு போன்ற இலைகளால்‌ தைத்த தொன்னைகள்‌ முதலி 
யன உண்கல வகைகளாகும்‌. 

உண்கலன்‌ பா-/௪௮, பெ. (ஈ.) உண்கலம்‌ பார்க்க; 866 
un-kalam. 
[உண்‌ * கலம்‌ - உண்கலம்‌ ௯ உண்கலன்‌ ஈற்றுத்‌ திரிபு..] 

உண்டல்‌ பாசி! பெ. (ஈ.) 1. உண்டாகுகை; ௦௦0 
into existence. ''காட்டாத்திலங்கி வேறுண்டல்‌ போல்‌ 
(சி.போ.பர. 12,3,2). 2. உட்கொள்ளல்‌; ௦810, 
swallowing. (செ.அக.). 
[உள்‌ ௯ உண்‌ ௯ உண்தல்‌ - உண்டல்‌.] 

உண்டழிவு பாஜ்ந்ம, பெ. (௩) உணவிடுதற்குரிய 
செலவு; feeding expenses. ''திருவிழா உண்டழிவுக்கு 
மாக'' (8.1... ॥/ 298). (செ.அக.). 
[உண்டு * அழிவு அழிவு - செலவு... 

உண்டறு'-த்தல்‌ பச, 4. செ.குன்றாவி. (4) 1. 
புசித்துச்‌ செரிப்பித்துக்‌ கொள்ளுதல்‌ (ஈடு. 10,5,11); 
eat and digest. 2. துய்த்து முடித்தல்‌; experience to the 
fullest extent, enjoy the maximum benefit of. ‘உண்டறுக்க 
வொண்ணாத போக்யதாதி சயத்தை'' (ஈடு, 10,3,2). 
3. நன்றி மறத்தல்‌; (௦ 08 பாஏா£சரப. “அல்லாத 
உபகாரங்களை உண்டறுக்கிலும்‌'' (திவ்‌.திருநெடுந்‌. 2. 
வ்யா ). (செ.அக.). 
[உண்டு * அறு] 

உண்டறு“-த்தல்‌ பாக, 4. செகுன்றாவி. (94) 
ஈடுசெய்து தீர்த்தல்‌; 10 ஒகப5. ''இவ்வுக்தி மாத்ரமும்‌ 
உண்டறுக்க மாட்டாது சரண்யன்‌ கிருபை'' (ரஹஸ்ய. 
340). (செ.அக ). 

உண்டா-தல்‌ பாரச-, 6. செ.கு.வி. (\ஃ.) 1. உளதாதல்‌; 
to come into existence, nse into being, to be formed. 
“நன்றுண்டாகவென'' (சீவக. 1159). 2. விளைதல்‌ 
(பிங்‌ ); 1௦ row as vegetables; to thrive, flourish. 3. 
செல்வச்‌ செழிப்பாதல்‌; 1௦ become rich, wealthy, 
opulent, to prosper. ‘உண்டாய போழ்தில்‌.. தொண்டாயி 
ரவர்‌ தொகுபவே'' (நாலடி, 284) 4. நிலையாதல்‌; 
to be permanent, lasting, durable ‘‘செல்வமொன்‌ றுண்‌ 
டாக வைக்கற்பாற்‌ றன்று'' (நாலடி. 1). 5. கருவுண்டா 
தல்‌; £௦ 000846. அந்த அம்மையார்‌ உண்டாகியிருக்‌ 
கிறார்‌ (உ.வ.). 
[உண்டு * ஆ (கு). 

உண்டாக்கல்‌ பாரசிச்ச! பெ. (ஈ.) 1. உண்டாக்குதல்‌; 
making. producing. 2 உருவாக்கல்‌; creating, bringing 
info being 3. விளைவித்தல்‌; cபltivating, rearing. 4. 


உயர்த்துதல்‌; உரிய இடத்துக்குக்‌ கொண்டு வருதல்‌; 


enriching, raising, bringing up. 


[உண்டு * ஆக்கல்‌. 


உண்டாக்கு-தல்‌ மாஏக்‌்ப”, 5. செ.குன்றாவி. (44) 1 
ஒன்றை உண்டாக்குதல்‌; (௦ make, produce. “மண்‌ 
ணால்‌ பிரதிமை யுண்டாக்கினான்‌'' (உ.வ.). 2. படைத்‌ 
தல்‌; to bring into being, create. “'தீர்த்தமிங்குண்டாக்கெ 
னச்‌ செப்பலோடும்‌'' (திருவிளை. தீர்த்தவி. 8). 3. 
விளைவித்தல்‌; (௦ raise, as crops or trees; to Cultivate. 
“நந்தனம்‌... உண்டாக்கி'' (திருவிளை. தருமிக்‌. 4). 4. 
வளர்ச்சிக்குக்‌ கொண்டு வருதல்‌; 10 enrich, raise to 
8ரி1/ப6ா06. அந்தப்‌ பிரபு அவனை உண்டாக்கி வைத்தார்‌. 
(உ.வ.). 5. சம்பாதித்தல்‌; 1௦ ர. (சேரநா.). 
(செ.அக ). 

ம. உணடாக்கு. 
[உண்டு 4 ஆக்கு. 

உண்டாக பா8ஏக, வி.எ. (804) 1. உரிய காலத்துக்கு 
முன்‌; முன்பே; arly, betimes; before it is too late. 
“வேண்டி னுண்டாகத்‌ துறக்க'' (குறள்‌, 342). 2. 
மிகுதியாக; எம்பா்கிர. என்னிடம்‌ அந்தப்‌ பண்டம்‌ 
உண்டாக விருக்கிறது. (உ.வ.). (செ.அக.). 

[உண்டு - ஆக.] 

உண்டாட்டம்‌ பாஏச்ர்கா, பெ. (॥.) விளையாட்டு; 
festivity, joviality. “கொண்டலுண்டாட்டங்‌ கொண்டான்‌'' 
(கம்பரா. சூர்ப்ப. 51). (செ.அக.). 

[உண்டு * ஆட்டு - உண்டாட்டு ௯ உண்டாட்டம்‌.] 
உண்டாட்டு' பாசப்‌, பெ. (௩. 1. கள்ளுண்டு மகிழ்கை 
(பிரமோத்‌. 22.13); festivity, jovalty, as of warriors 
celebrating the seizure of cows by indulging in drink. 
2. கள்ளுண்டு மகிழ்தலைத்‌ தெரிவிக்கும்‌ புறத்துறை 
(தொல்‌ பொருள்‌. 58); (purap.) poems describing the 
merry-making of victors. (செ.அக.). 
[உண்டு * ஆட்டு] 

உண்டாட்டு” பாஏிகிப பெ. (ஈ.) 1. விளையாட்டு; play, 
ஏகா. 2. மகளிர்‌ விளையாட்டு வகை; ladies” game. 
(செ.அக.). 

[உண்டு * ஆட்டு. கள்ளுண்டு வேல்‌ திரித்து விளையாடும்‌ 
ஆடவர்க்கே உரிய உண்டாட்டு பொதுவாக விளையாட்டைக்‌ 
குறித்தது ] 

உண்டாயிரு-த்தல்‌ பாஏத-ர்ப-, 4. செ.கு.வி. (44) 1. 
கருக்கொண்டிருத்தல்‌; (௦ 06 றார்‌. அவள்‌ உண்டா 
யிருக்கிறாள்‌ (கொ.வ.). 2. உளதாயிருத்தல்‌; 1௦ ௦௦6 
into existence, rise into being, be formed. 

[உண்டு - (ஆகி) ஆய்‌ - இரு. 

உண்டி' பாளி பெ. (n.) 1. உணவு ௦00. “அறுசுவை 
யுண்டி” (நாலடி.1). 2. சோறு (சூடா.); boiled rice. 
“உண்டி முதற்றே உணவின்‌ பிண்டம்‌'' (புறநா.) 3. 
பறவை முதலியவற்றின்‌ இரை (சூடா.); 1000 ௦1 birds 
and beasts in general. 4. நுகர்ச்சி; experience. ''உண்டி 
வினையின்றி'” (சி.போ. 3,5. அதிகரணம்‌, அவ.). 


உண்டி 


40 உண்டுருட்டி 


௧. உண்ணி. 


[உண்‌ , உண்டி] 
உண்டி” பாள்‌, பெ. (ஈ.) உண்டிகை பார்க்க; 566 ung/gai 


உண்டிகை பா9௫, பெ. (ஈ.) 1. கூட்டம்‌; huge gathering, 
large concourse of people. ‘‘sசாரிகை மறுத்துத்‌ தண்டா 
வுண்டிகை'' (பரிபா. 6,36). 2. பணம்‌ இட்டுவைக்கும்‌ 
பெட்டி அல்லது குடுவை; 00, pot with a line-shaped 
opening for saving money. 


[உள்‌ ௯ உண்டு ௯ உண்டிகை, உள்‌ - இருத்தல்‌, இருத்துதல்‌, 
வைத்தல்‌, இடுதல்‌. 

உண்டிசுருங்கல்‌ பாஏ-கபஙர்ஏத பெ. (௩) உணவு 
குறைவாகவுண்ணல்‌; ealing less than the required 
பெர). "உண்டி சுருங்குதல்‌ பெண்டிர்க்‌ கழகு!” 
(கொன்றை வேந்தன்‌-5). (சா.அக.). 


[உண்‌ ௮ உண்டி * சருங்கல்‌] 


உண்டிப்பொருத்தம்‌ பாஏ-ற-ற௦ஙர£&, பெ. (௩) செய்‌ 
யுண்‌ முதன்‌ மொழிப்‌ பொருத்த வகை. (பிங்‌.); £ப15 
of propriety which enjoins that the initial letter of a poem 
should be one of amuta-v-eluttu, and not one of 
nacceluttu one of ten ceyyun-mutan-mofi- p-poruttam. 
(செ.அக.), 


[உண்‌ ௯ உண்டி * பொருத்தம்‌. 


உண்டியச்சு பறளீ-ர-2௦ப, பெ. (௩) கிபி 13ஆம்‌ 

நூற்றாண்டில்‌ மலை நாட்டில்‌ வழங்கிய நாணய 

வகை; coin current in the West Coast about the 13th 
AD. (M.ER. 20 of 1916). (செ.அக.). 


[உண்‌ ௮ உண்டி : அச்சு] 


உண்டு" பாஸ்‌-, 15. செ.கு.வி. (\..) உள்ள தன்மையை 
உணர்த்தும்‌ ஐம்பால்‌ மூவிடத்துக்கு முரிய ஒரு குறிப்பு 
வினைமுற்றுச்‌ சொல்‌ (நன்‌.339); finite verb denoting 
existence, used in common to all genders and persons 
and both numbers - கு.வி.மு. (804.) அற்பத்தைக்‌ 
குறிக்குஞ்‌ சொல்‌; லழா, ப960 to denote a diminutive 
sense in respect of quantity or measure such as இத்தனை, 
அத்தனை. இத்தனையுண்டு கொடுத்தான்டா. (உ.வ.). 
ம. உண்டு, தெ. உண்டு; ௧. உண்டு; கோத, ஒள்‌; துட. விள்ட்‌; 
குட. உன்று; து. உண்டு; கொலா; அன்‌, அன்டீ; பிரா. 
அன்னிங்‌. 
[உள்‌ * து - உண்டு. 
ஒன்றன்பாற்‌ படர்க்கைக்‌ குறிப்பு வினைமுற்றும்‌ வினையா 
லணையும்‌ பெயருமாகிய 'உண்டு' என்னும்‌ சொல்‌ இன்று 
பால்வழு வமைதியாக இருதிணையைம்பால்‌ மூவிட ஈரெண்‌ 
கட்கும்‌ பொதுவாக வழங்கி வருகின்றது இன்றும்‌, அதுவுண்டு 
மரமுண்டு என்பவற்றில்‌ ஒன்றன்பாற்‌ குறிப்புவினைமுற்றாக 
வும்‌ உண்டு பண்ணு (உள்ளது பண்ணு), உண்டாக்கு (உள்ள 
தாக்கு) என்பவற்றில்‌ ஒன்றன்பாற்‌ படர்க்கை வினையாலணை 
யும்‌ பெயராகவும்‌, ஆளப்பெறுதல்‌ காண்க (வே.க. 42). 'உள்‌: 
குறிப்பு வினையை இற்றை மொழியியலார்‌ குறைவினை 


(defectwe verb) என்பர்‌ இதனைப்‌ பிழைபடப்‌ பேசியது மக்கள்‌ 
குறையேயன்றி மொழியின்‌ குறைபாடு அன்று என்பது பாவா 
ணர்‌ கருத்து இருத்தல்‌ அல்லது உளதாகும்‌ பொருளில்‌ 'உள்‌' 
வினைச்சொல்‌ உண்டிந்தி ௯ உண்ட்டுந்தி  உண்டுனு என 
முக்காலத்திலும்‌ புடைபெயர்தலால்‌ குறைவினை எனக்‌ குறை 
கூறல்‌ நன்றன்று 

உண்டு” பாஸ்‌, இடை. (றவர்‌) 1. ஓர்‌ உவமவுருபு; 601 
used as a sign of comparison. “'குன்றுண்‌ டோங்கு 
திரடோளவன்‌'' (சீவக 1159). 2. ஒரு துணைச்‌ சொல்‌; 
ete. தேவரைத்‌ திருவடி தொழ நெடுந்தூர முண்டு 
வந்திருக்கிறது. (ஈடு. 6,9,3, வ்யா. பக்‌. 403). 
(செ.அக.). 
[உள்‌ - உண்‌ ௯ உண்டு] 

உண்டு” பாஸ்‌, பெ. (1. ஊன்றுகால்‌ (யாழ்‌. அக.); 
8பறpலா்‌. (செ.அக.). 
[ஊன்று - உண்டு (கொ.வ)] 

உண்டுபடர்ககொடி பாஏப-றகக-k-k௦ஏ பெ. (ஈ.) வெள்‌ 
எிண்டங்கொடி; shining leaved Soap pod. (சா.அக.). 
[உண்டு - படர்‌ * கொடி. உண்டு - வெண்மை உட்கொண்டு. 

உண்டுபடு-தல்‌ பாற, 20. செ.கு.வி. (44) 1. 
உண்டாதல்‌; (0 appear, come into existence. ‘உண்டு 
படு விடங்கண்டத்‌ தொடுக்கினான்‌காண்‌'' (தேவா. 
1047, 8). 2. தோன்றுதல்‌; (0 be formed or produced 
by natural processes observable by the sense, to happen, 
௦ccur (W.). 3. மேன்மேலும்‌ உண்டாதல்‌; ௦ 01௦4, thrive, 
ரி௦யா$h. 4. முளைத்தல்‌ (ஆ.அக.); ௦ be sprouted. 5. 
தோன்றுதல்‌; (0 be seen, appear. (செ.அக.). 
[உண்டு - படு.] 

உண்டுபடுத்து-தல்‌ பார்ப-றசரபாப-, 5. செ.குன்றாவி. 
(44) 1. படைத்தல்‌; உண்டாக்குதல்‌; (௦ make, create. 
2. கட்டிவிடுதல்‌; (௦ fabricate, concoct. (செ.௮௧.). 
[உண்டு - படுத்து... 

உண்டுபண்ணிவை-த்தல்‌ பார்க்கு, 4. 
செ.குன்றாவி. (4) தல்ல நிலையில்‌ வைத்தல்‌; 1௦ றபர்‌ 
into the state or condition of being, to set up or establish 
the fortune or standing of, to elevate, as a person. 
(செ.அக.). 
[உண்டு - பண்ணி ஃ- வை.] 

உண்டுபண்ணு-தல்‌ பாஏப-ழதறறப-, 12. செ.குன்றாவி. 
(1) உண்டாக்குதல்‌; ௦ make, create, give rise to. 
“'துவிதமே அத்துவித ஞானத்தை யுண்டு பணு ஞானம்‌'' 
(தாயு. எங்கு. 3). (செ.அக.). 
[உண்டு * பண்ணு.] 

உண்டுருட்டி பறபற, பெ. (ஈ.) முன்னோர்‌ ஈட்டிய 
பொருள்களை யெல்லாம்‌ தின்று அழிப்பவன்‌ (ஸ்‌); 
one who squanders and eatgaway all his ancestral 
property. (செ.௮௧.). 


[உண்டு * உருட்ட] 


உண்டுறையணங்கு 


41 


உண்ணாக்கு 


உண்டுறையணங்கு ப7௦ப78-ர௫காழப, பெ. (ஈ.) தீருண்‌ 
ந்‌ துறையிலுள்ள தேவதை; malignant 
goddess presiding over springs or sireams from which 
fountain or ghat people take ther drinking water; naiad 
of Indian myth. "உண்டுறை யணங்கிவ ளுறை நோயா 
யின்‌'' (ஐங்குறு.28). 
[உண்‌ * துறை * அணங்கு.] 

உண்டென பாச, கு.வி.எ. (௮0\.) நிரம்ப; profusely, 
avs). உண்டெனத்‌ தரவேணும்‌ (௨.வ.) (செ.அக.). 
[உண்டு * என] 

உண்டை! பார்‌, பெ. (ஈ.) 1 திரண்ட வடிவுள்ளது; 
ball, globe, sphere, anything round or globular, commonly 
rather small. பொரியுண்டை 2. வில்லுண்டை, 08॥ ௦f 
stone or earth shot from a bow. ''உடுத்திரள்‌ பலகோ 
ளின்ன வுண்டையாக்‌ கொண்டு'' (கந்தபு. திருவிளை. 
29). 3. கவளம்‌; 1000 in the shape of a ball, Mouthful. 
!'உண்டைகொண் மதவேழம்‌'' (கம்பரா. கடிமண.28). 
4. ஒருவகைச்‌ சருக்கரை (பிங்‌.); 8 kind of sugar. 
5. ஆயமாடுகருவி; 0106. உண்டையுருட்டல்‌ (குறள்‌. 
401, உரை). 6. குறுக்கிழை; ௦01, 1. 'மடிப்‌ 
புடைவை வெந்தால்‌ உண்டையும்‌ பாவும்‌ ஒத்துக்கிடக்‌ 
கும்‌' (ஸ்ரீவசன. 2,191). 7. படைவகுப்பு; ௨ £௦ ௦ 
array of an amy; 'உண்டையுமழிதலுற்ற'' (கந்தபு. தரும 
கோபன்‌. 79.). 8. கூட்டம்‌; ஏஈபp, collection. 
கோவுண்டை கோட்டாற்‌ றழிவித்த கோன்‌ (பரிபா. 
6,36, உரை). 9. கஞ்சாவுண்டை, bal! of ganja Mixed 
wh jaggery. ''அவன்‌ உண்டை போடுகிறவன்‌'' 
(செல்வி, 77 நவம்‌. 122). 
ம. உண்ட; ௧. உண்டெ; தெ. உண்ட; கோத. உண்ட்‌; துட. 
உட்ய்‌; து. உண்டெ; கோண்‌. உன்தா. 
[உருண்டை - உண்டை.] 

உண்டை” பாஜ பெ. (௩) சிற்றுண்டி (யாழ்‌.அக.); 
light refreshment. (செ.அக.). 
[உருண்டை ௮ உண்டை. சோற்றருண்டையை முதவில்‌ குறித்‌ 
துக்‌ கவள அளவிலான சிற்றுண்டிக்கு ஆகிவந்தது..] 

உண்டைக்கட்டி பாஸ்கி பெ. (௩) கோயிலில்‌ 
பட்டையாகத்‌ தரும்‌ படையல்‌ செய்த உணவு; 6௨8 
of offering distributed in temples. (செ.அக.). 
[உருண்டை ௮ உண்டை - கட்டி.] 


உண்டைக்கார்‌ பார-ச-்க்‌; பெ. (ஈ.) நான்கு மாதங்‌ 
களிற்‌ பயிராகும்‌ நெல்‌ வகை; ௮ 008756 paddy sown 
in August and maturing in four months. (செ.அக.). 
[உருண்டை ௮ உண்டை * கார்‌] 

உண்டைக்கெளுத்தி பாஎக-ங-்ங்ரீ, பெ. (௩) சீறு 
கடல்‌ மீன்‌ வகை; bluish- leaden salt-water Cat fish. 
(செ.அக.). 


[உருண்டை அ உண்டை - கெளுத்தி... 


(n.) 


ஐந்து 
திங்களிற்‌ பயிராகும்‌ நெல்வகை; ௮ paddy maturing 
in five months. (செ.அக.). 


உண்டைச்சம்பா பாஏஎ/--காம்க்‌ பெ. 


[உருண்டை ௯ உண்டை - சம்பா] 

உண்டைச்சாதம்‌ ப௦1-0-ச்ரகா, பெ. (ஈ.) உண்டைக்‌ 
கட்டி பார்க்க (வின்‌.); see பாஏக--kக£. (செ.௮௧.). 
[உருண்டை - உண்டை சாதம்‌ / 

உண்டைச்சுரை பாஏ21--பாக; பெ. (॥.) சுரைவகை 
(நாமதீப.); ௮ 180 07 Calabash. (செ.அக.). 
[உருண்டை ௮ உண்டை - சரை.] 

உண்டைநிலைமை பாருக்‌... பெ. (ஈ.) 
உருண்டை வடிவமாயிருக்கும்‌ நிலைமை; the state 
of being a globule, spheroidal state. (சா.அக.). 


[உருண்டை - உண்டை * நிலைமை.] 


உண்டைநூல்‌ பார்ம்‌; பெ. () 1. நூலுண்டை; 


ball of thread. 2. தெசவின்‌ குறுக்கிழை; Woof, weft. 
(செ.அக.). 


[உருண்டை ௮௯ உண்டை - நூல்‌. 

உண்டையம்‌ பாத்தா, பெ. (௩) கடுக்காய்‌; வி-ம்‌ 
(சா.அக.). 
[உருண்டை ௮ உண்டை ௮ உண்டையம்‌../ 

உண்டைவிடு-தல்‌ பாஏ8ரரப-, 18. செ.குன்றாவி. (46) 
குத்துதல்‌; (0 strike with the first; to cur. (செ.அக.). 
[உருண்டை ௮ உண்டை - விடு. 

உண்டைவில்‌ பாரி பெ. (ஈ.) காய்ந்த களி மண்‌ 
னுருண்டையை வைத்துத்‌ தெறிக்கும்‌ சுண்டுவில்‌; 
bow from which dried balls of clay are shot. ‘‘கூனே 
சிதைய வுண்டைவில்‌ நிறத்தில்‌ தெறித்தாய்‌'' (திவ்‌. 
திருவாய்‌. 1,5,5.). (செ.அக.). 
[உருண்டை ௮ உண்டை - வில்‌.] 

உண்ணம்‌' பாகா, பெ. (ஈ.) உடை பார்க்க (மலை); 
566 பரு! (செ.அக.). 

உண்ணம்‌” பாரச௱, பெ. (ஈ) 1. வெப்பம்‌; க்‌. 2. 
நெருப்பு; 16. ''உண்ணவண்ணத்‌ தொளி நஞ்ச 
முண்டு'' (தேவா. 510.6.). (செ.அக.). 

[உல்‌ ௯ உள்‌. உண்‌ ௯ உண்ணம்‌ > 5ம்‌ ப$] 
உண்ணல்‌ பரா, பெ. (॥) 1. துய்த்தல்‌; மார்ரா, 
experiencing. 2. விழுங்கல்‌; wallowing. (ஆ.அக.). 

[உள்‌ ௯ உண்‌ - உண்ணல்‌... 

உண்ணா பராக்‌ பெ. (ஈ.) அண்ணத்துள்ள சிறு நாக்கு 
(திவா.); மய (செ.அக.). 
[உள்‌ * நா - உண்ணா.] 

உண்ணாக்கு பரக, பெ. (௩) உண்ணா பார்க்க; 
566 பாரக்‌ (செ.௮௧.). 


உண்ணாச்சி 


42 


உண்ணியப்பம்‌ 


ம. உண்ணாக்கு. 


[உள்‌ * நாக்கு - உண்ணாக்கு./ 
உண்ணாச்சி பரச கு.பெ.எ. (20) மிகவும்‌ சிறிய; 
very small. உண்ணாச்சி மாங்காய்‌. (சேரநா.). 
ம. உண்ணாச்சி, 
[உள்‌ ௯ உண்‌ ௮ உண்ணி ௯ உண்ணாச்சி.] 


உண்ணாட்டம்‌ பராசர, பெ. (௩) 1 ஆராய்ச்சி; 
searching, enquiry. “உண்ணாட்டங்‌ கொள்ளப்‌ படுத 
லால்‌'' (நாலடி. 18.). 2. உட்கருத்து (வின்‌.); 7௦3] 
purpose; motive. (செ.அக..). 
[உள்‌ * நாட்டம்‌ - உண்ணாட்டம்‌.] 

உண்ணாநோன்பி பரகால! பெ. (௩) குறித்த காலங்‌ 
களிற்‌ பட்டினி விட்டுண்ணுஞ்‌ சமண முனிவன்‌; பக 
ascetic who fasts on specified occasions. “உண்ணா 
நோன்பி தன்னொடுஞ்‌ குளுற்று'” (மணிமே. 3, 102.). 
(செ.அக.). 
[உண்ணு * ஆ * நோன்டி. நோன்பு ௯ நோன்டி. ஆ: 
எதிர்மறை இடைச்சொல்‌.] 

உண்ணாநோன்பு பறரகீரசீறற்பு பெ. (௩) விரும்பிய 
செய்கையை முடிக்கப்‌ பட்டினி கிடக்கை; ஸபாஓூ- 
strike. (mod.). 
[உண்ணா - நோன்பு.] 


உண்ணாமறிப்பு பாாச-/தறற்றப, பெ. (ஈ.) கடன்‌ கொடுத்‌ 
தோர்‌ கடன்‌ வாங்கினவர்களை உணவு கொள்ள 
வொட்டாமல்‌ தகையும்‌ மறியல்‌; te creditor's act of 
preventing his debtor from taking food till he is paid. 
““கடன்காரர்‌ வந்திழுக்க வுண்ணா மறிப்பி லுடை 
வாரும்‌'' (தெய்வச்‌. விறலிவிடு. 366.). (செ.அக.). 
[உண்ணு * ஆ - உண்ணா ு மறிப்பு, ஆ (௭.ம.இ,நி.).] 

உண்ணாமுலை ராகம்‌, பெ. (௩) திருவண்ணா 
மலையில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ அம்பிகை; Ph, 
worshipped in the shrine at Tiruvannamalai. “உண்ணா 


முலை உமையாளொடு முடனாகிய வொருவன்‌" 
(தேவா. 1025.). 


[உண்ணு - ஆ * முலை, ஆ (எ.ம.இநி.].] 
உண்ணாமுலை எல்லப்பநயினார்‌ பராக்றப/2-ச//லற2- 


நற்‌, பெ. (॥.) திருவண்ணாமலையில்‌ வாழ்ந்த ஒரு 
புலவர்‌ ame of a poet who lived at Tiruvannamalai. 


உண்ணாவரகு பாரச்காஏப, பெ. (௩) வெள்வரகு; 
coarse millet, unsuited for fodder. ''உண்ணா வரகொடு 
கொள்வித்தின்று'' (பு.வெ. 6,26, கொளு.). (செ.அக.). 
[உண்ணு * ஆ * வரகு, ஆ எதிர்மறை இடைச்சொல்‌..] 


உண்ணாவிரதம்‌ ஸராசிர்சச்ஈ, பெ. (.) உண்ணா 
நோன்பு பார்க்க; 886 பறரக்ப்ரம்ப. 


[உண்ணு - ஆ - உண்ணா - விரதம்‌.] 


உண்ணாழிகை பராகிஒத, பெ (ஈ.) கோயில்‌ கருவறை 
(கருப்பக்‌ கிருகம்‌); ermost sanctuary of a temple. 
*““உண்ணாழிகையா ருமையாளோடு'' (தேவா. 592.3.). 
(செ.அக.). 
ம. உண்ணாழிக. 
[உள்‌ * நாழிகை - உண்ணாழிகை. நாழிகை - இடைவெளி, 
இடம்‌.] 
உண்ணாழிகையார்‌ பராகிஏுக்‌; பெ (ஈ) கோயில்‌ 
கருவறையில்‌ (கருப்பக்‌ கிருகத்தில்‌) வாமுங்கடவுள்‌; 
God abiding in the sanctum sanctorum. ''அந்தணர்கள்‌ 
மாடக்‌ கோயி லுண்ணாழிகையார்‌'' (தேவா. 592,3.). 
(செ.அக.). 
[உள்‌ * நாழிகை * ஆர்‌, - உண்ணாழிகையார்‌.] 
உண்ணாழிகையுடையார்‌ பாாசிரசற்யஎக்ன்‌; பெ. (ஈ) 
கோயில்‌ கருவறையில்‌ திருப்பணி செய்வோர்‌ (5... 
115); servants grafted for duty in the inner most 
sanctuary of a temple. (செ.அக.). 
[உள்‌ * நாழிகை - உண்ணாழிகை * உடையார்‌] 
உண்ணாழிகை வாரியம்‌ பாரசிஏக-ரகிற்கா, பெ. (௩) 
கோயில்‌ ஆளுவக்‌ குழு (1.M.P.cg. 205.); managing 
committee of a temple. (செ.அக.). 
[உள்‌ * நாழிகை - உண்ணாழிகை - வாரியம்‌./] 
உண்ணி: பஸ்ரா; பெ. (௩) 1. உண்பவன்‌; 06 ௦ 
6815. “அப்ப னிரந்துண்ணி'' (தனிப்பா. 1, 35,66.). 2. 
உயிர்‌ வகை; 8031ப5, tick on dogs, Sheep and cattle. 
“புலிமுகத்‌ துண்ணி பறித்துவிடல்‌'' (பழ. 109.). 3. 
பாலுண்ணி (வின்‌.); கர்‌. (செ.அக.). 
ம., க. உண்ணி. 
[உண்‌ ௯ உண்ணி.] 
உண்ணி” பர பெ. ௩) 1. குழந்தை; ரீஸ்‌, ஸ்‌, 
child. 2. மாட்டின்‌ கன்று; ca 01 ௨ 004. 3. பிஞ்சு; tender 
ர்ஙர்‌. 4. சிறியது; that which is small. 
ம. உண்ணி. 
[உண்‌” (சிறுமை) - உண்ணி.] 
உண்ணிக்கொக்கு பறற-k-k௦&்&ப, பெ. (.) ஒருவகைப்‌ 
பறவை; species of stork. (செ.௮௧.). 
[உண்‌ - உண்ணி - கொக்கு.] 
உண்ணிமாங்காய்‌ பறார்றகரக பெ. பிஞ்சு 
மாங்காய்‌; £சூபச ஈகாஓ௦. (சேரநா.). 


(n.) 


ம. உண்ணிமாங்ங. 
[உண்ணி . மாங்காய்‌. /] 

உண்ணியப்பம்‌ பரநாத, பெ. ராப சீறிய 
உருண்டை வடிவான . இனிப்புப்‌ பணிகார வதை; 
small, round, sweet cake. (செ.அக.). 


ம. உண்ணியப்பம்‌. 


உண்ணீடம்‌ 


43 உண்மைத்தாழ்ச்சி 


[உண்ணி “ அப்பம்‌... உண்ணியப்பம்‌ உள்‌ - உள்ளே, கீழே, 
தாழ இருத்தல்‌, சிறிதாய இருத்தல்‌ உள்‌ - உள்ளி ஃ உண்ணி 


- சிறுவன்‌. சிறியது ஓ.நோ, ம. உண்ணி - சிறுவன ] 
உண்ணீடம்‌ மார்க, பெ. (॥) 1. தலைப்பாகை; (பங்கா 
2. மணிமுடி; டாணா. (செ.அக.) 
[உள்‌ * நீடு * அம்‌ - உண்ணீடம்‌ - உட்கூம்பு வடிவாக அமைந்த 
தபைபபாகை அல்லது மணிமுடி / 
உண்ணீர்‌ பாச்‌ பெ (ஈ) குடிக்கும்‌ தீர்‌; ரோபா water. 
“சிற்றுற லுண்ணீரு மாகி விடும்‌'' (வாக்குண்‌. 12.). 
(செ,அக ). 
[உண்ணு * நீர்‌ - உண்ணீர்‌.] 
உள்ளீரம்‌; சாக 


உண்ணீர்‌ பர்கா, பெ. (௩) 


moisture 
[உள்‌  ஈரம - உள்ளீரம ௯ உண்ணீரம ] 


உண்ணுகை யரா, தொபெ (ஸ்‌) 1 துய்த்தல்‌; 
enjoyng 2. உண்டல்‌; 6800, swallowng (ஆ அக ) 


[உண _ உணணு ௯ உணணுகை / 
உண்ணோக்கல்‌ பாசிச! பெ. (ஈ.) எண்ணத்தை 
ஒருமுகப்படுத்தல்‌; ௱editaton (செ ௮௧) 
[உள்‌ * நோககுதல - உணணோககுதல - உண்ணோககல / 
உண்பலி பாச்ச, பெ (ஈ) பிச்சை; lm of food 
“உடைதலையி லுண்பலிதே ரம்பலவன்‌'' (திருவாச 
10,2) (செ.அக ). 
[உண்‌ * பலி] 
புலால்‌ தவிர்த்துத்‌ தவமேற்கொண்ட துறவியர்க்குப்‌ பழம்‌ 
தருதல, வடபுல மொழிகளில்‌ பலம்‌ தருதல பலி தருதலாயிற்று 
கடவுளுக்கு இடும்‌ படையலும பலியாயிற்று 
உண்மட்டைநார்‌ பா-/ச(இு-ாச்‌, பெ (ஈ.) பனை மட்டை 
யின்‌ உட்பக்கத்து நார்‌ (யாழ்ப்‌); fibre of the nner 
side of the palmyra leaf stem (செ அக ) 
[உள்‌ * மட்டை * தார்‌ - உணமட்டைதார்‌ ] 
உண்மடை பா௱ச2௪, பெ. (॥) 1. அடிமதகுத்‌ திறப்பு; 
lower opening of a sluice In a water course. 2 
கோயிற்குள்ளிடும்‌ படைப்பு; 011605 of fruits, betel, 
cooked rice and pastries presented to village deities 
3 உள்வாய்க்கால்‌ (ஆ அக.). side the temples, Opp 
1௦ புறமடை. (செ அக.). 
[உள்‌ * மடை - உண்மடை / 


உண்மலம்‌ பா-௱௮௪௱, பெ. (ஈ) மனமாசு (பிங்‌.), ஈஸ! 
(றழயாம ஆணவம்‌, கன்மம்‌, மாயை. (செ.அக ). 


[உள * மலம : உண்மலம ] 

உண்மாசு பா-௱ச்‌2ப, பெ (ஈ.) உண்மலம்‌ பார்க்க; 566 
பாச 'உண்மாசு கழுவுவது நீறு'' (திருவிளை. விருத்‌ 
தகு 16) (செ.அக.). 


[உள + மாச - உண்மாசு] 


உண்மிடறு பா-ுு, பெ. (॥) உட்கண்டம்‌ (பிங்‌.); 
inner throat, lary (செ அக.). 


[உள்‌ * மிடறு - உணமிடறு / 

உண்முகம்‌ ப-ஈபஏகா, பெ (॥) மனத்தால்‌ உட்புறம்‌ 
நோக்கும்‌ நோக்கம்‌; 0010 கா்‌. ''கான நீரிற்கண்‌ 
டுண்முக மடைவார்‌'' (மகராஜாதுறவு, 102.). 
(செ௮௧) 
[உள - முகம்‌ - உண்முகம்‌.] 

உண்முடிச்சு பா-௱பள்‌மப, பெ (॥.) உள்ளாகச்‌ செய்யும்‌ 
வஞ்சம்‌; & deep - seated knot sald Of a treacherous 
design to Inveigie another (W) 


[உன : முடிசசு - உணமுடிச்சு ] 


உண்மூக்கு பா-௱ய்4ப, பெ (॥) மூக்கின்‌ உட்புறத்தின்‌ 
மேற்பாகம்‌ (யாழ்‌ அக ), top of the host! (செ ௮௧) 
[உள & மூககு - உணருக்கு ] 

உண்மூலம்‌ பா-௱ப்‌/. பெ (॥) உட்பக்கமாக உண்டா 
கும்‌ மூலநோய்‌; (சாக 2/6 (செ அக) 
[உள : மூலம : உணமூலம்‌ / 

உண்மை! பரா௮, பெ (௩) 1. உள்ளது; சx5tence, reality, 
opp £௦ இன்மை ''உண்மையுமாய்‌ இன்மையுமாய்‌'' 
(திருவாச 388) 2 உளதாகை; state of being. 
“'கூற்றுண்மையான்‌'' (நாலடி 20 ) 3 உள்ள தன்மை; 
nature, intrinsic quality, essence 4 மெய்ம்மை (திவா ), 
sincerity, honesty, probity, veracity, truth 5 ஊழ்‌. (குறள்‌ 
38 அதி அவ), stny, Imevitabilty of the issue 
of one's actions. 6. பொருள்களின்‌ இயற்கைக்‌ குணத்‌ 
தைச்‌ சுட்டிச்‌ சொல்லுதல்‌; (சி சி அளவை, 1 ) (௦9). 
statement regarding natural objects, that such an object 
has such an attnbute as ‘fire burns’ (செ.அக ). 
ம. உண்ம. ௧. ஒள்பு. தெ. உணிக, கோத. ஒட்‌ 
[௨௭ ௯ உணமை] 
"உள்ளதாயிருக்கும்‌ தன்மை, உள்ளததொடு பொருந்தியது 
என்னும்‌ பொருள்‌ மொழிநூற்கு ஒவவாது வாய்மை 
வாயபபது, நிறைவேறுவது மெய்மமை உடமபுபோல்‌ 
உண்மையானது (5பbstance, substantaity) உண்மை, வாய்மை, 
மெய்ம்மை எனனும சொற்களின்‌ முககரணத்‌ தொடாபு, 
தனனேர்ச்சியான (௮0ச£க॥) போலியே (வேக 42) 

உண்மை” பாச, பெ (ஈ.) ஆதன்‌ (ஆன்மா) (சி சி பர. 
ஆசீவக 8), பக! 80ப! (செ.அக.). 
/உள * மை - உணமை/ 

உண்மைசய்ப்பு பா௱£-ஞுற2ம, பெ (॥.) நம்பிக்கை 
ஏமாற்றம்‌; இரண்டகம்‌ (துரோகம்‌); flagrant breach of 
trust. 
[உண்மை ஏய்ப்பு ] 

உண்மைத்தாழ்ச்சி பறா௮-1-1கீ௦௦, பெ. (॥.) உண்மைக்‌ 
குறைவு (சங்‌ அக), lack Of truthfulness. (செ.அக.). 


[உணமை * தாழ்ச்சி] 


உண்மைநெறிவிளக்கம்‌ 


44 உணங்கல்‌ 


உண்மைநெறிவிளக்கம்‌ பாாஅ-ாசா- ka, பெ (௩) 
உமாபதி சிவாச்சாரியாரியற்றிய சிவ நூல்‌; 168156 0 
the வல Siddhanta Philosophy by Umapat-Sivaccanyar 
one of 14 Meykanda - Cattram (செ அக) 


[உண்மை - நெறி - விளக்கம்‌ ] 


உண்மைப்படு-தல்‌ பற௱த-ற-றகப-, 20. செ.கு.வி. (4) 
உறுதிப்படுதல்‌; (௦ become evident to the mind to 
appear as certainty as the deity to His worshippers, to 
prove true, as religion. (செ அக.). 


[உணமை ு படு] 


உண்மைப்படுத்து-தல்‌ பா௫-ற-றசபர[ப-, 5. செ குன்‌ 
றாவி. (\£) மெய்ப்பித்தல்‌; 1௦ prove or demonstrate 
to be true. (செ.அக ). 


[உண்மை . படுதது ] 


உண்மைப்பிடி பர௱௮-ழ-றுஎ, பெ (॥) உறுதியான 
சமயப்பற்று (வின்‌.) , பnfaltering adherence to relgious 
truth, consistent and steady perseverance in religion (W). 
(செ அக) 
[உண்மை * பிடி] 


உண்மைப்பொருள்‌ பர/௫-ழ-ழ௦/ பெ. (ஈ.) 1. கடவுள்‌; 
God, as the only Realty 2 சரியான பொருள்‌; true 
ஈக 3 மறுக்கலாகாத உண்மைச்‌ செய்தி; பாபெ௦- 
stonable or axiomatic truth ‘Sானத திரளாய்‌ நின்ற 
பெருமான்‌ நல்லடியார்‌ மேல்‌, ஊனத்‌ திரளை நீக்குமது 
வும்‌ உண்மைப்‌ பொருள்‌'' (தேவா 102௪ ;).4 உள்ள 
பொருள்‌; ஏ ஈசா! 5. உவமப்‌ பொருள்‌; that 
which ட compared, subject of comparison (செ.அக ) 


[உணமை - பொருள ] 


உண்மையதிகாரம்‌ பரா௮-)-சஎழகாளா, பெ. (ஈ) சிவஞா 
னபோத முதலிய நூல்களில்‌ இறைவனுடைய வடி 
விலக்கணமெனப்படும்‌ சிறப்பியல்பைக்‌ கூறும்‌ பகுதி: 
portion ஈ Saivatte sacred works describing the characterl- 
8105 of the Lord's personalty (ஆ அக.) 


[உண்மை * அதிகாரம ] 


உண்மையளவை பர/௮--ி௮, பெ (௩) மெய்ம்மை 
யினால்‌ அளவைப்படுத்தல்‌; measure of truth 


[உண்மை + அளவை ] 


உண்மையறிவு பற/௫-ர-ரய, பெ (ஈ) 1 மெய்யறிவு; 
knowledge of the truth 2 மெய்யான அறிவு; பe 
knowledge 3 ஊழாலுளதாகிய அறிவு; knowledge 
acquired as a result of the inevitable consequence of 
past karma, as dist from that acquired by learning. 
''உண்மையறிவே மிகும்‌'' (குறள்‌ 373.) (செ.அக.). 


(உண்மை ு அறிவு ] 


உண்மையுத்தரம்‌ ப௱௮--பரீசாaா, பெ (௩) வழக்காளி 
கூறும்‌ உண்மை மொழிகளை எதிர்வழக்காளி யொப்‌ 
புக்‌ கொண்டு கூறும்‌ விடை (சுக்கிரநீதி 270 ); answer 


of the defendant admitting the truth of the plaint. 
(செ அக.). 


[உண்மை * உத்தரம்‌ ] 


உண்மைவழக்கு பா௱௫-(௮/2// பெ. (॥) உள்வழக்கு 
பார்க்க (மணிமே 30.194.); see பந்‌ (செ அக.). 


[உண்மை - வழக்கு 7 
உண்மைவிளக்கம்‌ பா௱கட்ரு/ச//௭, பெ. (॥.) மனவாச 
கங்‌ கடந்தாரியற்றிய சைவநூல்‌; text-book of the Sava 


Siddhanta Philosophy by Mana-Vacakan-Kagandar, one 
of 14 Meykaida கோவா (செ.அக.) 


[உண்மை - விளக்கம்‌ ] 


உண பாக பெ (.) உணவு (சிலப்‌. 2,28, உரை.); 


10௦0. (செ.அக.). 
[உள்‌ ௯ உண்‌ உணா உண (கொவ].] 


உணக்கம்‌ பாக்க, பெ (॥) 1. உலர்ந்த தன்மை; 
withering, drooping, dejecton (W} 2 வாட்டம்‌ 
slackness, languidness, மகர்‌ (செ.அக.) 
ம. உணக்கம்‌, து. ஒணகெலு, ௧. ஒணகிலு 
[உணங்கு ௯ உணககு - உணக்கம்‌ ] 

உணக்கு'-தல்‌ பாச்பஃ, 5 செ.குன்றாவி (1) 1. 
உலர்த்துதல்‌; (0 cause to dry, to dry in the sun 
''தொடிப்‌ புழுதி கஃசா வுணக்கின்‌'' (குறள்‌. 1037.). 
2 கெடுத்தல்‌; 1௦ பாச, ஈயா. ''உணக்கினான்‌.. என்‌ 
வாழ்க்கை'' (விநாயகபு. 80,120 ). 3. வருத்து; (பானா! 
give trouble (செ.அக.). 
ம. உணக்குக, ௧. ஒணத்த, கோத. ஒண்க்‌, துட. விணக்‌, குட. 
ஒணக்‌, து. உணங்கு, பட. ஒணக்கு 
/உணங்கு ௯ உணககு (பிவி) -, உணககுதல்‌ ] 


உணக்கு” பாசிரப, பெ (॥) உணக்கம்‌ பார்க்க; 596 
பாச ''உணக்கலாததோர்‌ வித்து'' (திருவாச. 30,1.). 
(செ ௮௧.) 


[உணங்கு ௯ உணககு/ 


உணக்குப்பொருள்‌ பாச//ப/-0-2௦௩/ பெ. (ஈ.) காய்கறி 
களின்‌ வற்றல்‌ (நாமதீப.); 0160 vegetables. (செ.௮௧.) 
[உணக்கு * பொருள்‌./ 

உணங்கல்‌ பாசா! பெ. (॥.) 1 உலர்த்திய கூலம்‌; 
060 ௮. '*உணங்கல்‌ கெடக்கழுதை யுதடாட்டங்கண்‌ 
டென்‌ பயன்‌'' (திவ்‌. திருவாய்‌. 4,6,7.) 2 வற்றல்‌; 
dred food material “வெள்ளென்‌ புணங்கலும்‌'' 
(மணிமே. 16,67). 3. உணவு; 00010 1000 ''ஓடு 
கையேந்தி உணங்கல்‌ கவர்வார்‌'' (தேவா 1030, 3). 
4. உலர்ந்த பூ (பிங்‌); withered flower. 5. வற்ற 
லிறைச்சி; 011௦0 ஈ6!. 6 ஓசிதல்‌; 5பரள 7. துயருறல்‌; 
feel sorry (ஆ அக.). 


ம. உணங்கல்‌, ௧., பட. ஒணகலு; து. ஒணகெலு. 


/உணங்கு - உணங்கல்‌. 


உணங்கு-தல்‌ 


45 


உணர்ந்ததையுணர்‌-தல்‌ 


உணங்கு-தல்‌ பாசாரப-, செ.கு.வி. (/.) 1. உலர்தல்‌; 
to dry, as grain, vegetables or fish. ''தினைவிளைத்தார்‌ 
முற்றந்‌ தினையுணங்கும்‌'' (தமிழ்நா. 154.). 2. மெலி 
தல்‌; 10 become gaunt, as the body by fasting. 
''ஊடலுணங்க விடுவாரோடு'' (குறள்‌. 1310.) 3. 
வாடுதல்‌; (0 be dejected in mind, to languish. 
“வணங்கிய சிந்தையீர்‌'” (கந்தபு. மோன. 21.). 4. 
சுருங்குதல்‌; (௦ 88%) Sh. “உணங்கரும்‌ புகழ்‌'' 
(காஞ்சிப்பு. நாட்டுப்‌. 1.). 5. செயலறுதல்‌; (௦ pine away, 
droop, become listless. '“உணங்கிடுங்‌ கரண மென்னில்‌'' 
(சிசி. 4.7.). 
ம. உணங்ஙக, ௧. ஒணகு, கோத. ஒண்க்‌, துட. விங்க்‌, விண்க்‌, 
குட. ஒணங்க்‌, து. ஒணகட்டு (உலர்ந்தது). 
[உண்‌ ௯ உணங்கு - உணஙகு-தல்‌./ 

உணத்தல்‌ பாசக; பெ (ஈ.) உணத்து-தல்‌ பார்க்க, 566 
பாசர்‌ப- (ஆ அக.) 

உணத்து-தல்‌ பாசர்பு, 5. செகுன்றாவி. (1) 1 
காயவிடுதல்‌; 1௦ 08056 1௦ வர. நெல்லை யுணத்தினான்‌ 
2. வற்றுவித்தல்‌; (௦ 880816 as the body, to attenuate 
“மெய்யுணத்தலும்‌'' (தைலவ தைல. 110). (செ.அக ) 
[உண - உணத்து - உணத்து-தல ] 

உணப்பாடு பாசறறச்பப பெ (ஈ.) உண்ணப்படுகை 
(நன்‌ 274 மயிலை); edibility, state of being eaten or 
consumed. (செ அக.). 
[உண்ண ஃ படு - உண்ணப்படு ௮ உணப்பாடு படு ௯ பாடு 
(மதிதொபெ)] 

உணர்‌!-தல்‌ பாசா, 2. செ குன்றாவி (44) 1 அறிதல்‌; 
to be conscious of; to know, make out, understand. 
“முன்ன முகத்தினுணர்ந்து'' (புறநா 3,25) 2 கருது 
தல்‌ (திவா ); 40 thnk, reflect, consider, contemplate 
3 ஆராய்தல்‌; ௦ examne, test, oberve, scrutinize "உற்று 
நாறியுங்‌ கண்டு முணர்ந்து'' (சீவக 885) 4 நுகர்தல்‌; 
to experience, as a sensation. ''ஐந்தினையு மொன்றொன்‌ 
றாப்‌ பார்த்துணர்வது'' (சிபோ 11,1,1.) 5 நினைத்‌ 
தல; to realize, conceive, Imagine ‘'அண்டனை யான்‌ 
மாவி லாயந்துணர ' (சிபோ 9,2,3) 6 உள்ளம்‌ 
நெகிழ்தல்‌; 1௦ 1601 7 பகுத்தறிதல்‌ (ஆ ௮௧); 6 
rationalize. 8 உணர்ந்தறிதல்‌ (ஆ.அக.); 1௦ known by 
sense or perception (செ.அக.). 
ம. உணருக, ௧. ஒணர்‌ 
[உள்‌ - உள்ளார்‌ ஃ உளர்‌ ௯ உணர்‌ (உள்ளத்தால்‌ அறிதல்‌) / 

உணர்‌£-தல்‌ பாசா, 2 செ குன்றாவி. (44) 1 துயிலெமு 
தல்‌; (௦ wake from sleep ''மன்னநீ யுணர்தி யென்னா'' 
(கம்பரா. கும்ப 44) 2 அயர்வு நீங்குதல்‌; ௦ 061 back 
to consciousness, recover from languor. 3. பிரிதல்‌ 
(பிங்‌ ); 1௦ separai€ 4. ஊடல்‌ நீங்குதல்‌; (0 become 
reconciled as a husband to his wife, to be reunited 
after a love quarrel ''ஊடலுணர்தல்‌'' (குறள்‌, 1109.) 
(செ அக.). 


[உள்‌ உளர்‌ உணர்‌ உளர்‌ : முன்னுறல்‌, அசைதல்‌, எழுதல்‌, 
விலகல்‌.] 

உணர்ச்சி பாக] பெ (ஈ.) 1 உணரர்கை; 0006010080858, 
perception, understanding, knowledge, feeling 2. மனம்‌: 
ப்‌. “'சிறியாருணர்ச்சி யுளில்லை'' (குறள்‌. 976.). 
(செ.அக.). 
ம. உணர்ச்சி 
[உணர்‌ - உணர்ச்சி உணர்த்தி பார்க்க, 896 பாகர்‌] 


உணர்த்தி" பாசி; பெ (ஈ.) 1. உணர்தல்‌; 16610. 2. 
அறிதல்‌; knowing. 
[உணர்‌ ௯ உணர்த்தி] 

உணர்த்தி” பாசி; பெ (ஈ) நிணைவு; recollection, 
remembrance. ‘‘wறந்தமையை ஸ்மரிப்பியுங்கோள்‌; 
உணர்த்தியற்றாரை யுணர்த்த வேணுமே'' (ஈடு. 6,1,4.). 
[உணர்த்து - உணாததி ] 

உணர்த்தி” பாச; பெ (௩. சுவை; £8. தேங்கூழ்‌ 
உணர்த்தியாய்‌ இருந்தது (இ வ.) ஒணத்தியா தின்கி 
றியே (கொவ ) 
[உணர்‌ ௮ உணாததி உணர்த்தி என்னும்‌ தென்சொல்‌ வடபுல 
மொழிகளில்‌ உணாத்தி - ருத்தி ௮ றாச்சி - ருசி எனத்‌ 
திரிந்தது ] 

உணர்த்தியறு-தல்‌ பாகீறுனம, 4. செ.கு.வி (ர்‌) 
மெய்ம்மறத்தல்‌; ௦ 8400; to lose consciousness 
“ஸ்வதஸ்ஸர்‌ வஜ்ஞமான வஸ்துவும்‌ உணர்த்தியறும்‌ 
படி யாய்த்துப்‌ படுக்கை வாய்ப்பு'' (ஈடு 10,2,8 வ்யா. 
பக்‌ 60.). (செ.அக.) 
[உணா ௮ உணர்த்தி * அறு-தல்‌ ] 

உணர்த்து-தல்‌ பாசாரீப-, 15 செ.கு வி (9.1) 1 அறிவித்‌ 
தல்‌; to teach, instruct, Cause to feel or understand, 
enlighten, convince ‘உடல நைந்தொருத்தி யுருகுமென்‌ 
றுணர்த்துமினே'' (திவ்‌ திருவாய்‌. 6,1,4) 2. துயிலெ 
முப்புதல்‌; (0 wake from sleep ''ஏனல்‌ காப்போ 
ருணர்ததிய கூஉம்‌'' (புறநா. 28 ). 3 ஊடல்‌ தீர்த்தல்‌; 
to pacify, as the husband his wife ' உணர்த்தல்‌ வேண்டிய 
கிழவோன்‌" (தொல்‌. பொருள்‌ 150) 4 நினைப்பூட்டு 
தல்‌; (0 ஓபீ ॥ ரப்‌, ஈர்‌, recall to md ‘உணர்த்த 
லூட லுணர்ந்து'' (திவ்‌. திருவாய்‌. 6,1,5) 5. பெரியோர்‌ 
அறியுமாறு செய்தல்‌; (௦ form a superior, to submit. 
ம. உணர்தது, ௧. உன்னிகு. 
[உணர்‌ - உணர்த்து ] 

உணர்ந்ததையுணர்‌-தல்‌  பாகா080௮!-ட-பாக, 2 
செ குன்றாவி (21) ஓரளவை, அது முன்‌ குறித்துவந்‌ 
துற்ற காலத்து நெருப்பு மருந்தென்றறிந்தான்‌ பின்பும்‌ 
அது மருந்தெனவுள்ளங்‌ கோடல்‌; 10 remember the 
previous remedy for something in a new tangle. 
(ஆ அக ). 


[உணர்‌ - உணர்ந்தது * த * உணர்‌.] 


உணர்ந்தோர்‌ 


உணர்ந்தோர்‌ பாச௱சம்‌; பெ (ஈ.) அறிவுடையோர்‌ we, 
learned men 


[உணர்‌ ஃ உணாநதோ / 


உணர்ப்பு பாசடை, பெ (௩) 1 தெளிவிக்கப்படுகை; 
regaining கொர்‌ of றாம்‌ ''உணர்ப்புவயின்‌ வாரா ஊட 
லுற்றோள்‌'' (தொல்‌ பொருள்‌ 150) 2. கல்வி: 
education (செ ௮௧) 
தெ. நோபபு, ம. உணர்ப்பு 


(உணர்‌, உணாபபு - மனத்தெளிவு எப்பொருளைப்‌ பறறியும 
தெளிவான விளககம்‌ தரும எழுத்தறிவான கல்வியம தெலுங 
கில்‌ நேர்பபு எனபபடுகிறது உணர்ப்பு - தெ நேர்ப்பு / 
உணர்வு பாச; பெ (॥) 1 அறிவு (திவா), 
consciousness, sense-percepton 2 தெளிவு (திவா ), 
clear discernment 3 துயில்‌ நீங்குகை; wakng from 
8660 4 ஊடல்‌ தீர்கை (சூடா ), reconciliation after a 
love quarrel 5 ஒழிவு (பிங்‌ ), separation, cessation 
6. ஆதன்‌; 50. 'ஒருவனையே நோக்குமுணர்வு'' (திவ்‌ 
இயற்‌. 1,67). (செ.அக.) 
ம. உணர்வு 
[உணர்‌ ௯ உணர்வு / 
உணர்வுக்கேடு பாசாய--்கப, பெ (॥) 1 அறிவுக்‌ 
கேடு; 1098 of wisdom. 2 கேட; loss of perception 
[உணர்வு * கேடு கெடு - கேடு (முதிதொடெ)] 
உணர்வெழுத்து பாசுவரம பெ (௩) குறியினா 
லுணரப்படும்‌ ஒருவகையெழுத்து (யாப்‌ வி. 535); 
symbolic letter (செ அக.) 
[உணர்வு * எழுத்து ] 
உணர்வோர்‌ பாகம்‌; பெ. (॥) உணர்ந்தோர்‌ பார்க்க; 
see பாலா (ஆ.௮௧.) 
[உணாவு * (ஆர்‌) ஓர்‌ ௬ உணர்வோர்‌.] 


உணராமை பாகண்ச[ பெ. (ஈ. 1. அறியாமை; 
ignorance, lack of knowledge 2. உள்ளம்‌ நெகிழாமை; 
lack of feeling, unmindfulness 3. மயக்கம்‌; INtoxicatlon, 
infatuation, bewilderment (செ அக.) 


(உணா *§ ஆ (எம.இ). மை] 


உணரார்‌ பாகன்‌; பெ (॥.) அறிவை இயைத்துப்‌ பாராதார்‌ 
the ignorant, the foolish, the uninformed folk. “உணரார்‌ 
புரமூன்றெரிய'" (தேவா. 508,2). (செ.அக.). 
[உணர்‌ * ஆ * ஆர்‌ ஆ (௭.ம.இ.) தொக்கது. 

உணவின்பிண்டம்‌ பாகர்‌, பெ. (௩) உடம்பு; 
body 
[உணவு * இன்‌ - பிண்டம்‌] . 

உணவு பாச, பெ. (॥.) 1. உண்ணப்படுவன; உட 
கொள்ளப்படுவன; 1000, sustenance, eatables. “உண 


வெனப்‌ படுவது நிலத்தொடு நீரே'' (புறநா. 18). 2. 
சோறு (பிங்‌.); 6௦160 108. 3. உணவுப்பொருள்‌; 


46 உத்தண்டமாலை 


f௦௦d-5பரரீ6 “எண்வகை யுணவு'' (தொல்‌ பொருள 
633) 4 மழை (அகநி ), ஈவா (செ அக ) 

[உள உணஃஉணஃ உணவு உண * அ ௬௧௨ - உணவு 
அகரம வினைததொலகையைட பெயரெசசமாகக வநதது உண 


ணம தொழிலுறுதறகுகநத உணபொருளைக குறிகக வநத 
முனமைச சுடடாகிய உகரம ஈறாயிறறு உணணககூடியது 


எனப பொருள படுதலான, இதனை முதனிலை வினையா 
லணையும பெயா எனலாம்‌ ] 

உணா மாக்‌ பெ (॥) 1 உணவு; (000, sustenance 
“இந்நான கல்லது உணாவு மில்லை'' (புறநா 335) 
2 சோறு (சூடா ), 00160 rice 
ம. உணா (படையல்‌) 


[உண ௮ உணவு ௯ உணா] 


உணாப்பொருத்தம்‌ பாசீ-௦-௦௦:ய/௭௱, பெ (ஈ) உண்டிப்‌ 
பொருத்தம்‌ பார்க்க (வெண்பாப்‌ முதன்‌ 7), see பாரள்‌-0- 
poruttlam 
[உண்‌ - உணவு. உணா £ பொருததம 7 

உணி பா; பெ (॥) 1 நுகர்வது, நுகாவர்‌ ருள்‌ 
2 நுகர்விப்பது என்னும்‌ பொருள்பட நிற்கும்‌ ஒருமைப்‌ 
படர்க்கை இறுதி; tra person singular or plural 
termmation to denote getting someone enjoyed or 
expenenced. 3 ஓருயிரி; anmate being 


[உண - உணணி , உணி] 


உணை'-தல்‌ பாகு 2 செ.குவி ட) 1 உரைமெலி 
தல்‌; (௦ emaclate, slacken. 2. உள்றைதல்‌; to be frayed, 
to be wornout, as cloth 


[உள்‌ 4 நை - உணை இககால்‌ இச்சொல்‌ உணைதல்‌ - 
நொணைதல்‌ ௯ நொணத்தல்‌ எனத திரிந்தது / 

உணை” பாக, பெ. (ஈ.) மெலிவு (யாழ்‌.அக.); ஊகஎரக- 
tion, weakening. 
[உள்‌ * நை - உணை] 

உணைவு பாய, பெ. (ஈ.) உணைதல்‌; ராரா. 
[௨௭ - நைவு - உணைவு.] 


உத்தண்டம்‌ பீசா, பெ (௩) 1. கொடுமை; 1606- 
ness, relentlessness, barbanty. 2. இறுமாப்பு; ௱றசா- 
ousness, haughtness அவன்‌ உத்தண்டமாகப்‌ பேசுகி 
றான்‌. (உ.வ.). (செ.அக.). 

[உத்து ௯ உத்தண்டம்‌.] 

உத்தண்டமணி ஸர£ஹூ-/கற, பெ. (௩) பொன்‌ மணி 
களாலான மாதர்‌ கழுத்தணி வகை (வின்‌.); ஈ௦றக'5 
necklace make of gold beads (W.}. (செ.௮௧.) 
தெ. உத்தண்டமு, ௧. உத்தண்ட. 

[உத்து ௯ உத்தண்டம்‌ - மணி.] 
உத்தண்டமாலை பர்காரச-௱கிகு, பெ. (॥) பொன்‌ 


மணிகளாலான மாதர்‌ கழுத்தணி வகை; woman's 
necklace made of gold beads. ‘உத்தண்ட மாலையைக்‌ 


உத்தண்டன்‌ 


காதோலையைப்‌ பொன்‌ மோதிரததை வைத்தென்‌ 
றாலுங்‌ கடுகு வாங்கித்தா'' (விறலிவிடு 258) 
(செ அக ) 


௧. உததணட., உததண்டாலெ. தெ. உத்தண்டமு 
[உத்து ௯ உத்தணடம * மாலை ] 

உத்தண்டன்‌ பரீதா, பெ (॥) 1 கொடியவன்‌; fierce, 
cruel person ‘தண்டனை செய்யும்‌ உத்தண்டனை'' 
(தனிப்பா 1,224,14) 2 இறுமாப்புள்ளவன்‌; haughty, 
conceited person (செ அக ) 
[உதது ௮ உததண்டன ] 

உத்தண்டால்‌ பரீசா௦ச/ பெ () உத்தண்டமணி டார்க்க, 
see utiandamamn (செ ௮௧) 
[உதது  உத்தணடம ௮ உததணடால்‌ ] 

உத்தம்‌! பாக, பெ (॥) உத்தமபலம்‌ பார்க்க (மூ ௮), 
see பர்சாசம்ச (செ ௮௧) 

உத்தம்‌” பரக, பெ (॥) கொட்டை முந்திரி; cashew 
ஈபர (ஆ அக ) 
[உதது - உததம] 

உத்தம்‌” பகா பெ (॥) பித்தேறுகை 
becoming mad or maddened (செ அக ). 


(அகநி ), 


[உதது ௯ உததம] 

உத்தம்‌ பாலா, பெ. (£.) போர்க்களம்‌; batle-field. 
[உதது - உத்தம்‌ ] 

உத்தம்பகம்‌ பர்சறாரசரக௱, பெ (ஈ) வளர்ச்சி; கபா, 
[௮59 ''அது பழைய அபிநிவேசத்திற்கு உத்தம்பகமாய்‌ 
" (திவ்‌ இயற்‌ திருநெடுந்‌ 1. வ்யா) (செ.அக,) 
[உத்து - உத்தம ௮ உததம்பகம்‌ ] 

உத்தம்பரி பர்சாம்சா, பெ (॥) கொத்துமலி பார்க்க 
(மூ. அ ): காச (செ அக ). 
/உதது ௯ உததம ௮ உத்தம்பரி ] 

உத்தம்பி-த்தல்‌ பரீசாம்‌-, 4 செகுவி. (/(.) வளர்தல்‌ 
(ரஹஸ்ய 94), 10 augment, develope (செ.அக ). 
[௨ ௮ உதது - உததமம்‌ ௯ உத்தமபி / 

உத்தமம்‌ பரீகாசா, பெ (ஈ.) 1. எவற்றுள்ளும்‌ சிறந்தது; 
that which is pre-eminent “உத்தம குணத்தார்க்கு'' 
(தணிகைப்பு அகத்‌ 159). 2. நன்மை (பிங்‌); 
excellence; nobility; goodness. (செ.அக.) 3 அரத்தை 
(சங்‌ அக.) ஏகlangal 
ம. உததமம்‌, ௧. உத்தம, 587 பர்கச 
[உ உத்து ௯ உத்தம்‌ - உத்தமம்‌ உத்து - உயர்வு. உத்தமம்‌ 
௪ உயாவானது / 

உத்தமன்‌ பர்கசற, பெ. (ஈ.) சான்றோன்‌ பார்க்க; 586 
சக்ரம்‌ “உத்தம னித்த அடியார்‌ மனமே நினைந்துருகி'' 
(திருவாச. 5,3). (செ அக). 
ம. உத்தமன்‌ 


[உத்து : உயர்வு. உத்து ௯ உத்தம்‌ ௮ உத்தமன்‌ / 


47 உத்தரம்‌ 


உத்தமாகாணி பர்ணசிரச்று, பெ. (॥.) வேலிப்பருத்தி! 
hedge-twiner. (W) (செ.அக.) 


ம. உததமாரணி, ௮47 பர்வதா 
[உத்தமன்‌ * காணி] 


உத்தமி பர்கா! பெ (ஈ.) 1. மிக உயர்ந்த பெண்‌; 606101 
பாக “போதுமென்‌ றுத்தமி யெழலும்‌'' (தணிகைப்பு 
வள்ளி 63) 2. கற்புடையவன்‌; chaste woman 
[உத்து - உயர்வு உதது ௯ உத்தம்‌ - உத்தமி] 

உத்தர பரக பெ (80)) மேலான; பற. (சா.அக.). 
ம., ௧. உத்தர, 34 பாரிச 
[உதது - உயர்வு உதது ௯ உத்தர... 

உத்தரக்கணம்‌ பரசச-/-(சாச௱, பெ. 
திமயம்‌; ஸ்‌ ங௦ாசா!. (செ.அக.). 


(ஈ.) அடுத்த 


/உததரம * கணம்‌] 

உத்தரக்கற்கவி பர்சா--kன-kலர, பெ (௩) கதவு நிலைக்கு 
மேற்‌ சித்திரம்‌ வகுக்கப்பட்ட உத்திரம்‌ (நெடுநல்‌. 82. 
உரை ), 0rmamented entablature of stone forming part 
of the lintel In a building. (செ.அக.) 
/உததரம * கல - கவி] 

உத்தரகாண்டம்‌ பர்சாசக்‌தா, பெ (॥) இராமாயணத 
தின்‌ இறுதிக்காண்டம்‌; Seventh book of the Ramayana, 
so called because it relates events after the coronation 
of Rama, prob, 81/50 because It is a later work that has 
been appended to Valmiki's Ramayana. (செ.௮௧.). 
Skt பரவச kana 
[உத்தரம * காண்டம்‌ ] 

உத்தரகாலம்‌ பரசச-கிகா, பெ. (ஈ) 1. எதிர்காலம்‌; 1ப(பா6 
யறe 2 ஒரு வெள்ளுவா (பெளர்ணமி) வுக்கும்‌ அடுத்த 
வெள்ளுவாவுக்கும்‌ இடைப்பட்ட காலம்‌; te time 
reckoned from full-moon to full-moon (சேரநா ). 
(செ.அக ). 
ம. உத்தரகாலம்‌. 


[உத்தரம்‌ * காலம்‌ ] 


உத்தரம்‌ பரீரா, பெ. (॥.) 1. மறுமொழி; 809/௭, reply, 


ரச ''வத்தவர்‌ பெருமகனுத்தர நாடி'' (பெருங்‌. 
மகத 10, 55). 2 எதிராடல்‌; wாiten statement filed 
by the defendant In a case. 3. பின்‌ நிகழ்வது; that 
which follows; that which comes later. 4. மேற்பட்டது; 
that which Is superior. ‘‘அதுக்குத்‌ தரமில்லதை'' (உத்த 
ரரா திருவோலக்‌. 4). 5 தலைக்கு மேலுள்ள முகட்டு 
விட்டம்‌ (நெடுநல்‌; 82. உரை); beam, or cross-beam 
in ௮ building. 6. வடகதிர்‌ வழி (விதான குணா. 74); 
period of the sun's progress towards the north. 7. 
குமரிமலை முமுகியபின்‌ உயர்ந்த வடக்குத்திசை 
(திவா ), ஈ௦ா. 8 வடவனல்‌ (பிங்‌.), 5பமb/arne fire. 
9 12ஆவது விண்மீன்‌, மானேறு; 12th naksatra, part 
of Cinka-raci and Kann-raci containing Denebola or 
Leonis. (செ.அக.) 


உத்தரமடங்கல்‌ 


48 


உத்தாமணி 


ம. உத்தரம்‌, 54! பitara 

/௨ * தரம்‌ - உததரம்‌ தட ௯ தடம்‌ - தரம்‌] 

உ - உயாவுக்‌ கருத்து முன்மைச்‌ கட்டு தடம்‌, தடவை என்பன 
முறை எனப பொருள படுதலான தடம -ஃ தரம்‌ எனத்‌ திரிந்த 
திரிபுச்‌ சொல்லும்‌ அதே பொருள்‌ சுடடியது தட 4, தடம்‌ 
அ தரம்‌ - வளைவு சுற்றிச்‌ சற்றி வரும்‌ முறைமை, ஒரு சீரான 
இயங்கு நிலைமை அல்லது இருப்பு நிலைமை தன்மை, 
இயல்ப, ஒழுங்கு, பெருமை, அருமை, தரம்‌ - அகலம்‌, அகன்ற 
பக்கம, பகுதி என்னும்‌ பொருளிலும்‌ இருவேறு பொருட்பாடு 
களில புடைவிரிந்து வழங்கும்‌ இங்கு, உ 4 தரம்‌ - உத்தரம்‌ 
₹ உயாந்த பககம, உயரததிலுள்ள நிலம்‌, எனப பொருளபட்‌ 
டது “பரக”, northern because the northern part of India 
15 higher என்று Moner Willams அகரமுதலியும்‌ கூறுதல்‌ காண்க 
[உ - உயர்ந்த தரம்‌ - நிலைமை உ . தரம்‌ - உத்தரம்‌ 7 
வடமொழியாளர்‌ உத்‌ ஃ தர என்று பகுத்து, தர என்பதை 
உறழ்தர (றற 0808) ஈறாகக்‌ காட்டுவா அங்ஙனங்‌ 
காட்டினும்‌, உத என்பது உயர்வு குறிதத தமிழுகரச்‌ சுட்டி 
னின்று தோன்றியதே மேலும்‌ உத்தர தேசம்‌. உத்தரமடஙகல, 
உத்தர மதுரை முதலிய சொற்களில்‌, உறழ்தரக கருத்தின்மை 
யையும்‌ நோககுக ''உபபாலுயாந்த உலகம்‌ புகும '' (நான்‌ 
மணி 27) ''உபபககம்‌ நோககி யுபகேசி தோணமணநதான்‌ ' 
(திருவளளுவ மாலை, 21) இதில உப்பக்கம என்பதறகு 
(உயர்நத) வட திசை என்று பொருளுரைப்பதே சாலச்‌ 
சிறநததாம்‌ (வமொவ 92, வே.க 32,37 ) 


உத்தரமடங்கல்‌ பர்சாகாசஎசாஏச! பெ (॥) வடவைத்தீ 
(வடமுகாக்கினி) பார்க்க, 866 Vadaval-t-H submarine 
ரர. (செ ௮௧) 


[உத்தரம * மடங்கல்‌ ] 


உத்தரமத்திமபூமி பரஎ-௱சற்றச-ம்ப்று, பெ. (௩) 1, 
வடகுளிர்‌ வெப்பச்‌ சமநிலம்‌ (வின்‌ ), north temperate 
2016 2. வட வெப்பநிலம்‌ பார்க்க, 866 a(2-veppanilam, 
(செ.அக ). 


[உத்தரம்‌ * மத்திமம்‌ - பூமி (வட நடுநிலம்‌) ] 


உத்தரமதுரை பர்தா, பெ. (ஈ) கண்ணன்‌ 
தோன்றிய வடமதுரை (திருவள்ளுவமாலை 21); 
Matura, the birth place of Krishna. (செ அக ) 


[உததரம * மதுரை..] 


உத்தரமந்திரி பரீசா-௱சாளர பெ. (௩) முதன்மை 
அமைச்சர்‌: ஓரக ஈரர£ச. "உத்தர மந்திரி பதமெய்‌ 
தின'' (MPM 366). (செ.அக.,). 
[உத்தரம்‌ - மந்திரி] 


உத்தரமீன்‌ பர்க2-௱/ற பெ (ஈ.) வடமீன்‌ பார்க்க: 5% 
ai ''உத்தரமீனின்‌ கொண்கன்‌'' (சேதுபு. துத்தம. 
6). (செ அக.). 

[உத்தரம்‌  மீன்‌.] 


உத்தரமீனோரை ஸரீசசாா பெ. (௩) கோள்‌ 
மண்டல விண்மீன்களுக்கு வடபாலுள்ள விண்மீன்‌ 


தொகுதி: (MNav. 109); constellations to the north 
of the Zodiac 


[உத்தரம - மீன்‌ * ஓரை] 

உத்தரமும்மை பர்க்‌. பெ (॥) மானேறு 
(உத்தரம்‌), கடைக்குளம்‌ (உத்தராடம்‌), பிற்கொழமுங்‌ 
கால்‌ (உத்தரட்டாதி) ஆகிய மூன்று விண்மீன்கள்‌; he 
three naksatras. Viz. Uttaram, Uttaridam, Uttarattadt 


[உத்தரம்‌ * மும்மை ] 


உத்தரமுனை பர22-௱ப0௫, பெ. (॥) வடமுனை, 
(வடதுருவம்‌), orth pole. 
[உத்தரம்‌ * முனை] 

உத்தரவாணி பர்22- பெ (0) கண்டங்கத்தரி 


(வைமூ), a highly thorny plant with diffuse branches. 
(செ.அக ) 


[ஒருகா உத்தரம்‌ + ஆணி மேற்பகுதியில்‌ ஆணிபோன்ற முள்‌ 
உளளது / 

உத்தரவு பரக, பெ (॥) 1 கட்டளை; 0108, 
ண௱கா 2 அனுமதி; ரகா, leave, permission 3 
தெய்வ ஒப்புதல்‌; ne permission such as that 
suggested in dreams or revealed by inspiration 4 விடை; 
மறுமொழி; ௮ற5w£ர, ரி 5 வேண்டுகோட்குப்‌ பின்‌ 
தரும்‌ விடையோலை; reply. 
ம., தெ. உத்தரவு 
[௨ * தரம்‌ - உத்தரம்‌ ௯ உத்தரவு ] 
உகரம்‌ முன்மையும்‌ உயர்ச்சியும்‌ குறித்த சுட்டு உத்தரம்‌ 
என்பது மேலோர்‌ உயர்ந்தோர்‌ பதவிநிலை சுட்டியது மேலி 
டத்திலிருந்து விடப்படும்‌ கட்டளை, உத்தரவு கீழ்த்தரத்திலுள்‌ 
ளவர்களின்‌ வேண்டுகோளை ஏற்று ஆணையிடப்படும்‌ விடை 
யோலையும்‌ உததரவு. மறுமொழி எனும்‌ பொருளில்‌ வழக்‌ 
கூன்றியது 

உத்தரவுகொடு-த்தல்‌ ப4௮2ய-/23-, 4. செ.கு.வி. (44) 
1 இசைவளித்தல்‌; 1௦ ஏ றளா5801. 2. கட்டளை 
கொடுத்தல்‌; 1௦ 188ப6 81 0702 3 போகச்‌ சொல்லுதல்‌; 
to send away, dismiss. (செ.அக.). 


[உத்தரவு - கொடு. / 


உத்தரவுச்சீட்டு பர்சப-எ-ரீப, பெ. (ஈ.) 1. கடவுச்சீட்டு; 
passport, perm. 2. அதிகாரச்‌ சான்றிதழ்‌; certificate of 
right, of authortty. (செ அக. ). 


உத்தராசங்கம்‌ ப£சக&சாரகா, , பெ. (॥.) மேலாடை 
upper garment, cloth worm loosely over the shoulders. 
'"உத்தராசங்கம்‌ வைத்தார்‌''. (சீவக. 2457.). (செ.அக.). 


[உத்தரம்‌ - ஆசங்கம்‌. ௩ 5/4 5-5] 


உத்தாமணி பர்ச௱சா! பெ. (ஈ.) வேலிப்‌ பருத்தி; hedge 
- twiner. 


[ஒருகா உத்து + ஆமணி,] 


உத்தாமணி 


உத்தி பரி பெ. (௩) 1. அணிகலத்தொங்கல்‌ (பிங்‌.); 
pendant of an omament. 2. திருமகள்‌ உருவம்‌ பொறித்த 
தலையணரி; head-omament of women, with figure of 
Lakshm, embossed upon ர்‌. “தெய்வவுத்தியோடு'' (திரு 
முரு. 23.). (செ.அக ). 


உத்தி” பர்‌ பெ. (.) 1. பாம்பின்‌ படப்பொறி; 8008 
on the hood of the cobra. ‘‘கேழ்கிளருத்தி யரவு'' (நற்‌. 
129). 2. தேமல்‌ (திவா.); yellow or tawny spots on 
the skin, chiefly of women, considered as marks of beauty. 
(செ.௮௧.). 

/2. ௮ உத்து அ உத்தி (மேல்‌ தோன்றும்‌ நிற அழகு... 
உத்தி” பரி, பெ. (௩) 1. பேச்சு (பிங்‌.); words; Speech. 

(செ.அக.). 

[௨ ௮ உத்து. மேலெழுப்புதல்‌, வெளியிடுதல்‌, பேசுதல்‌. உத்து 

- உததி] 

உத்தி பற்‌, பெ. (௩) 1. சேர்க்கை; பங, பாக, 
௦௦௦. “கந்த உத்தியினால்‌'' (மணிமே 28,15 ). 
2 நூலுக்குச்‌ சொல்லப்படும்‌ 32 வகை உத்தி; (ரேகோ.) 
hterary devices employed by an author of a standard 
work who keeps In mind the rules of exegesis, 32 In 
பாமா, vz, நுதலிபபுகுதல்‌, ஓத்துமுறை வைப்பு, 
தொகுத்துசசுட்டல, வகுத்துக காட்டல்‌, முடித்துக்‌ காட்‌ 
டல்‌, முடிவிடங்கூறல, தானெடுத்து மொழிதல்‌, பிறன்‌ 
கோட்கூறல்‌, சொற்பொருள்‌ விரித்தல்‌, தொடாசொற் 
புணர்த்தல்‌, இரட்டுற மொழிதல்‌, ஏதுவின்‌ முடித்தல. 
ஒப்பின்‌ முடித்தல்‌, மாடடெறிந்தொழுகல்‌, இறந்தது 
விலக்கல்‌, எதிரது போற்றல்‌, முன மொழிந்து கோடல்‌, 
பின்னது நிறுத்தல, விகற்பத்தின்‌ முடித்தல, முடிந்தது 
முடித்தல்‌, உரைததுமென்றல்‌, உரைத்தாமென்றல்‌, ஒரு 
தலை துணிதல்‌, எடுத்துக காட்டல்‌, எடுத்த மொழியின்‌ 
எய்த வைத்தல்‌, இனனதல்ல திதுவென மொழிதல்‌, 
எஞ்சிய சொல்லினெய்தக கூறல்‌, பிறநூன்‌ முடிந்தது 
தானுடன்‌ படுதல்‌, தன குறிவழக்கம்‌ மிக வெடுததுரைத்‌ 
தல்‌, சொல்லின்‌ முடிவினப்பொருள்‌ முடித்தல்‌, ஒனறின 
முடித்தல்‌ தன்னின முடித்தல்‌. உய்த்துணரவைப்பு (நன்‌ 
14) (செஅக ) 


ம. உத்து. 

[௨- உத்து சேர்த்துக்‌ கட்டு, பொருத்து. மாடுகளைச்‌ சோத்துக்‌ 
கட்டும்‌ கயிறு உத்தாணி எனப்படுதல்‌ நோக்குக புணர்ப்பு, 
பொருத்தம்‌, பொருத்தமானதை அறியும்‌ அகக்கரணம்‌, நூற்கும்‌ 
உரைக்கும்‌ பொருந்தும்‌ நெறிமுறை. 'உத்தி'' இதில்‌ 'உத்‌' 
என்னும்‌ செயற்கையடியை வடமொழியார்‌ யுத்‌ (இ.வே.) 
என்று திரிப்பர்‌. விளையாட்டில்‌ இவ்விருவராய்ச்‌ சேர்ந்து 
வரும்‌ சேர்க்கையைக்‌ குறிக்கும்‌ உத்தி என்னும்‌ சொல்லும்‌ 
இதுவே. தெ.௨ த்தி கழித்தலை அல்லது தன்ளுதலைக்‌ குறிக்‌ 
கும்‌ உ.த. என்னும சொல்லும்‌ உகர அடியானதே. ௨ - 
உந்து உறதுதல்‌ - முன்தளளுதல, தள்ளுதல்‌, உந்து - உத்து 
௯ உத்தி. ''பொன்னெல்லா முத்தியெறிந்து '' (கலித்‌.64). ௨ ௮ 
யு (இ.வெ.). (வ.மொ.வ.92.93).] 


உத்தி” பரி; பெ. (ஈ.) 1. விளையாட்டில்‌ எதிர்ப்பக்கத்தில்‌ 
ஒருவனுக்கு நிகரான துணைவன்‌; player on the 
opposite side, corresponding to one on one's own side 
in a game In which the players are divided into two 
வங்‌. 2. விளையாட்டிற்‌ கன்னை (கட்சி) பிரித்தற்கு 
ஈரிருவராய்ச்‌ சேர்தல்‌ (வே.க.44); 1௦ divide a team 
in doubles for play. என்‌ உத்தி யார்‌? (உ.வ.). (செ.அக.). 
தெ. உத்தி. 
[உ - உத்து - உத்தி.] 

உத்தி” பரி; பெ. (ஈ.) 1. கடல்‌ (அகநி,); 5. 2. 
திகழ்நிலையாக அமைக்கப்பட்ட கண்ணிக்‌ கால்‌; 
temporary irrigation channel. (Madr.) (செ.அக.). 
[உ ௮ உத்து - உத்தி. உத்து - மேலெமும்புதல்‌. உத்தி - 
மேலெழும்பும்‌ அலைகளைக்‌ கொண்ட கடல்‌] 

உத்திக்கட்டு-தல்‌ பரர-&-ஸஎீீப-, 5 செ குன்றாவி (41) 
விளையாட்டிற்‌ கன்னை (கட்சி) பிரித்தற்கு ஈரிரு 
வராய்ச்‌ சேர்தல்‌; (௦ vide a team in doubles for play. 
(வே.க 44), 
[உத்தி * கட்டு. 

உத்திகை பரத, பெ. (ஈ.) உத்தி பார்க்க see பர்‌. 
(செ அக ) 

உத்திரம்‌” பராச, பெ (0) 1 உத்தரம்‌” பார்க்க, 566 
பர்வ! ''உத்திர நூல்களெல்லாம்‌'' (விநாயக 75 6) 2 
உத்தரம்‌” பார்கக, 996 பர்சாண* ''செழுந்து கிருத்திரம்‌ 
பரபபி'' (பாரத இராச 6) (செ.௮க.). 
ம. உத்திரம்‌ 
[உள - திரம - உத்திரம்‌ உத்தரம்‌ ௯ உத்திரம்‌ ] 

உத்திரம்‌” பர்கா, பெ. (௩) 1 மஞ்சன்‌ யாள. 2. 
மரமஞ்சள்‌; 1186 of tuாmeாc (செ அக ) 
[உருததரம்‌ - உததரம்‌ ௯ உததிரம்‌ / 


உத்து'-தல்‌ ஸ்ரீ£ப-, 5 செ குன்றாவி (41) 1 கழித்தல்‌; 
to discard, throw away ‘'பொன்னெல்லா முத்தியெறிந்து'' 
(கலித்‌ 64) 2 முன்தள்ளுதல்‌; ௦ ஓப5h (செ அக.). 


[உந்து - உத்து - உதது-தல ] 


ட ல்‌ ணா 

உத்து” பரப; பெ. (ஈ) 1. உயரம்‌ வண்டிக்‌ ion. 2. 

உயர்வு, பெருமை; elegance, excellen த, 
செம்பு; 0௦00௭. 
/௨ உத்து.] 

உத்துங்கம்‌ பர்பார, பெ. (௩) 1. உயாச்சி: height, 
eminence, grandeur, loftiness. “'உத்துங்க மிக்க வொரு 
வன்‌ றவிசேறி'' (கந்தபு. சிங்க. 475). 2. உயர்ந்தது; 
that which is supenor, excellent. '~உத்துங்க துங்க னுலா'' 
(விக்கிரம. உலா.). (செ.அக.). 
[உ - துங்கம்‌, ௨ * உயர்வு, துங்கம்‌ - 
சிறப்பு. 

உத்தும்பரம்‌ ஸ்ரீபாம்ககா, பெ. (௩) செம்பு; 0000௭. 
(சா.௮௧.). 
[உது - உத்து -, உத்தும்பரம்‌.] 

உதக்கு" ப௦ஜீ்%ப, பெ. (௩) வடக்கு (திவா.); ஈ௦ாரர்‌. 
(௨ ௮ உத்து - உயரம்‌, மேடு உத்து ௯ உது ௮ உதக்கு - 
மேடான வடக்குத்‌ திசை, உதக்கு - இடப்பக்கம்‌. உதட்‌ 
டாங்கை, ஒரட்டாங்கை என்னும்‌ கொங்கு தாட்டு வழக்குகள்‌ 
உதட்டு, உதக்கு என்னும்‌ சொற்களுக்கு இடப்பக்கம்‌ எனப்‌ 
பொருளைத்‌ தெளிவுபடுத்துகினறன மேற்கு மேடான திசையா 
கத்‌ தமிழக மக்களுககுத தென்படடமையின அதனின்றும்‌ 
வேறுபடுதக, காலையில கதிரவனைக்‌ கணடு வழிபடு 
வோர்கரு உதக்குத்‌ திசை இடப்பககம்‌ இருத்தலின்‌ இடப்பக்கப்‌ 
பொருளும்‌ பெறலாயிற்று ] 
உதககு ௯ வதக்கு ௯ வடக்கு எனத்‌ தமிழிலும்‌, உதக்கு - 
உடக்கு ௯ உணககு - நாக்கு ௯ நாத்து ௯ நார்த்து - (North) 
என மேலையாரிய மொழிகளிலும்‌, திரிபுற்றிருத்தலைக காண 
லாம்‌ ஆங்கிலச்‌ சொறபிறப்பு அகரமுதலி தொ ருதத கிளெயின 
பெருமகனாரும்‌, இதே கருததை 1404 எனனும்‌ சொல்‌ 
விளககததில்‌ வலியுறுத்தி இருககிறரா 1404 இடப்பக்கம்‌ 
எனப்‌ பொருளாட்சி பெற்றிருத்தலை அவா காடடினார்‌ 
ஆயின்‌ அதறகு மூலமான உதககு தமிழில உளளது எனபதை 
அவர்‌ அறியாராயினார்‌ வட மொழியில்‌ இடது பககம்‌, 
வாம்பாகம, உத்தரம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றிருநதாலும்‌, அவை 
உதககு என்னு.௦ சொல்லின்‌ வேர்‌ மூலததிரிபுகளேயாகும்‌ 

உதகக்கொட்டு ப02ஏ2-&-k0ர, பெ (௩) நீரிழிவு நோய்‌; 
2௦௦5 ஊணுகு தொழுனையி னுதகக்‌ கொட்டின்‌ 
வெப்பிற்‌ சூலையின்‌'” (ஞானா 19) (செ அக ). 
[உதகம * கொடடு ] 


வெண்மை, அழகு, 


உதகஞ்செய்‌-தல்‌ பஎஎர்லு-, 1 செ.குவி (4) 
பொருளை நீர்‌ வார்த்துக்‌ கொடையளித்தல்‌; to pour 
water into the hand of the recipient of a gift by the 
donor when it Is handed 10 hm (செ அக.). 


[உதகம * செய] 


உதகநெறி பகா, பெ (॥) கொடையளிக்க வேண்‌ 
டியமுறை; prescribed form iN which a gift டி to be 
/ade. ''உதக நெறி தபபாவாறு முந்தவளித்து'' (திருவா 
லவா 31,5) (செ அக) 


[உதகம * நெறி] 


உதகமுய்‌-த்தல்‌ 


* aa, பெ. (n) நீர்‌ க£ச. ''வாசநல்‌ லுதகம்‌"' 

(கந்தபு. திருக்கல்‌. 70). 
[ஊறு ௯ ஊற்று - ஊத்து - ஊத்தம்‌ ௮ உத்தம்‌ ௯ உத்தகம்‌ 
௮ உதகம்‌. ஓடும்‌ இயல்பினால்‌ நீல்‌ - (நீள்‌) நீர்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றது போல, தோண்டிய இடங்களில்‌ ஊறும்‌ இயல்பினால்‌ 
ஊற்று எனப்‌ பெயர்‌ பெற்றது. கொச்சைத்‌ திரிபுறுறு ஊத்து 
௯ உத்து ௯ உதகம்‌ என மருவியது. வழிப்போக்கர்‌ மணலில்‌ 
ஊற்றெடுத்து நீர்‌ பருகுவதும்‌, கால்நடைகளை நீர்‌ பருகச்‌ 
செய்வதும்‌, தொன்று தொட்டு வரும்‌ தலைமுறை வழக்கம்‌. 
உலக மொழிகள்‌ பலவற்றிலும்‌ இச்சொல்‌ வேருன்றிவிட்டது. 
LE ued Skt ud, Av. 18021 Lit udra, GK udar, Alb பூத ட பாம்ப, 
Gothic wal. & wale மிகுமழையால்‌ தரையில்‌ ஊற்றுகள்‌ 
காணப்படின்‌, தரை முழுவதும்‌ ஓதம்‌ பரவிவிட்டது என்று 
தமிழக நாட்டுப்புற மக்கள்‌ பேசுவதைக்‌ காணலாம்‌. ஊற்று 
அ ஊத்து - ஓதம்‌ எனத்‌ தமிழிலும்‌ உதசம்‌ என வடபுல 
மொழிகளிலும்‌ இந்தைரோப்பிய மொழிகளிலும்‌ வழக்கூன்றி 
யது. தமிழில்‌ பிறந்து உலக மொழிகளில்‌ வேறான்றிய தமிழ்ச்‌ 
சொற்களுள்‌ இதுவும ஒன்றாகும்‌ ] 

உதகம்‌” பா, பெ (ஈ.) நிலவுலகம்‌ (உரி.நி.); கார்‌. 
(செ ௮௧.). 


[உதகம்‌ - நீர்‌, கடல்‌, கடலுடுத்த நிலம்‌ ] 

உதகம்‌” பர, பெ (௩) காய்கறிகளிட்டுச்‌ சமைத்த 
குழம்பில்‌ காய்கறி தவிர்த்த நீராளப்‌ பகுதி; தெளிசாறு; 
thin porndge after separating Vegetable pieces. 
க. உதக 
[உதகம்‌ - நீர, நீராளமான குழம்பு ] 

உதகம்பண்ணு-தல்‌ ப௦2ஏத"-றதறாப-, 12 செ குன்றாவி 
(££) உதகஞ்செய்‌ பார்க்க (511 ॥ 35.), see udagaricey 


உதகமண்டலம்‌ ப௦29ச-௱எ08/அ௱, பெ (௩) 1. நீலமலை 
மாவட்டத்‌ தலைநகரின்‌ பெயர்‌; ame of the Niiglrl 
District head quarters 2 மேகமண்டலம்‌; cloudy region 
referring to the 14/06 (சா அக ) 
பட. ஒத்தெகெ 
[ஒற்றை * கல்‌ - மன்று - ஒற்றைக்கல்‌ மன்று ௯ ஒத்தக்கல்‌ 
மந்து  உதகமண்டலம / 
உதகம்‌ : நீர்‌ எனப்‌ பொருள்‌ கொண்டு, நீர்‌ சூழ்ந்த பகுதி 
என்று மூலம்‌ காடடுவது பொருந்தாது நீலமலைப்‌ பழங்குடி 
மக்கள இதனை ஒத்தக்கல்‌ மந்து என்றே அழைப்பர்‌ ஒறறைக்கு 
நின்றான்‌ மன்று எனக்‌ காட்டி தனியொருத்தனாய்‌ நின்று 
பொருது வெனறவனின்‌ ஊர்‌ எனவும்‌ கூறுகின்றனா 

உதகமந்தம்‌ ப௦2ஏ2-௱கா&, பெ (ஈ.) தண்ணரீரச்‌ சோறு: 
mixture of water and meal stirred together (சா அக.). 
[உதகம்‌ * மததம - உதகமத்தம்‌ - உதகமநதம்‌ மத்துதல்‌ - 
கடைதல மத்து ௯ மததம்‌ - மந்தம்‌ ] 

உதகமுய்‌-த்தல்‌ ப௦2ஏஎ-௱ய-, 4. செகுன்றாவி. (v1. 
உதகசூசெய்‌ பார்க்க, see பa2gaரcey. (செ.அக ) 


[உதகம : உய.] 


உதகமூலம்‌ 51 


உதகமூலம்‌ ப௦ச-௱பகா,, பெ. (௩) 1. தண்ணீர்‌ 
விட்டான்‌ கிழங்கு பார்க்க. (தைலவ. தைல. 77.); 896 
ாண்ற்ற்‌ kilargu. 2. பக்சைவேற்‌ 009௦0 root. “சால 
விருட்‌ சோதகமூலம்‌'' (தைலவ. தைல. 85.). 
(செ.அக.). 


/உதகம்‌ * முலம்‌.] 

உதகமேல்‌-தல்‌ ப௦ஏச-ஈச்‌-, 7. செ.குன்றாவி. (94) 
தக து b கு 
கொடை பெறுதல்‌; 1௦ receive 0116. “நான்‌ உதகமேற்றது 
அளந்து கொள்ள வேண்டாவோ”! (திவ்‌. பெரியாழ்‌. 
1.8.8. வ்யா.பக்‌. 173.). (செ.௮௧.). 
[உதகம்‌ - ஏல்‌. ஏலுதல்‌ - ஏற்றல்‌, பெறுதல்‌, வாங்கிக்‌ கொள்ளு 
தல்‌.] 

உதகரணம்‌ ப௦எ-ஏசாகாகா, பெ. (1.) உதைத்து அமுத்‌ 
துகை; pressing by leg (after kicking). ‘‘இலங்கைக்‌ 
கோமானை. . திருவிரலால்‌ உதகரணம்‌ செய்து'' 
(தேவா 286.10.). 
[உதை * கரணம்‌ - உதகரணம்‌.] 

உதகு பப, பெ. (ஈ.) புன்கு. (மூ.அ.); Indian beech. 
[உதவு உதக. கோடை நீழலும புன்கின்‌ எண்ணெயும்‌ தரும்‌ 
உதவி நோக்கி உதவி ௯ உதகு (மரம்‌) எனப்‌ பெயர்‌ 
பெற்றதாகலாம்‌ மிகவும்‌ பரவலாக எள்ளின்‌ நெய்‌, ஆமணக்கு 
நெய்‌ போன்றவை விளக்கெரிககப்‌ பயன்படுத்தப்படுவதற்கு 
முன்பு புன்கின்‌ விதையிலிருந்து எடுதத எண்ணெய்‌ விளக 
கெரிக்கப்‌ பயன்பட்டமையின்‌ ஆக்கம்‌ கருதி உதகு எனப்பட்ட 
தாகலாம்‌/ 

உதச்சீரகம்‌ பஎ-௦-ன்ஷகா, பெ. (॥) பெருஞ்சீரகம்‌; 
anse-seed (சா அக.). 
[௨ - உது - உயரம, பெரியது உது * சீரகம்‌ - உதச்‌ சீரகம்‌ ] 

உதட்டடி ப்ச்‌, பெ. () 1 அதிரடி; ரebukng 2 
வாய்வெருட்டு; threatenng 
[உதடு * அடி - உதட்டடி./ 

உதட்டாங்கை ப02ரீக்ர்ரத, பெ (1. இடக்கை; [eft hand 
(செ அக ) 
[உதடு ஆம - கை - உதடடாங்கை/ 

உதட்டுநோய்‌ பசசரப-ஈ0% பெ (ஈ) உதடடி லேற்படும்‌ 
பதினாறுவகை நோயினுள்‌ ஒன்று; 0168 01 the 80068 
ailments which affects the Ips (சா அக.]). 
[உதடு * நோய] 

உதட்டுரோகம்‌ பஎரீப-ரமஏசா, பெ. (ஈ.) உதட்டு நோய்‌ 
பார்க்க, ee Lபdaflu-noy 

உதட்டைப்பிதுக்கல்‌ ப௦சரீ-ற-ழ!எபக்&2] பெ (௩) தித்‌ 
தனை அல்லது இல்லை என்பதைக்‌ காட்டு மோர்‌ 
குறி gesture to show remorse or negation 
[உதடு - ஐ * பிதுக்கல்‌ ] 

உதடன்‌ ப020ச7, பெ (6) தடித்த உதடடையுடையவன்‌. 
(வின்‌.), thick 12060 person or the blubber - lipped 


[உதடு - உதடன/ 


உதப்பு2-தல்‌ 


உதடி பப, பெ. (ஈ.) 1. தடித்த உதட்டையுடையவள்‌; 
blubber - lipped woman. 2. தடித்த உதடுகளை உடைய 
கடல்‌ மீன்வலகை; purplish mullet, Upenius Macronema, 
having thick lips. 


[உதடு ௯ உதடி... 

உதடு" பர்ஸ்‌, பெ. (ஈ.) 1. வாயிதழ்‌ (கலிங்‌. 128. 
புது); ற. 2. பரனை முதலியவற்றின்‌ விளிம்பு; மாற, 
வரா (W.). 3. வெட்டுவாம்‌. (வின்‌. ), 6006 01 a wound. 
4. அல்குலின்‌ இருபக்கத்து உதடு; hairy fold of skin 
on either side of the slit of the vulva - labium majus. 
(சா.அக.). 
54 08௯; ம. உதடு; ௧. ஒதடு, ஒதுடு, ஒதரு; தெ. பெதவி; 
கொலா. பெதவே, பெத்தேல்‌, பட. துடி. 
[உதழ்தல்‌ - மேலெடுத்தல்‌, திறத்தல்‌, வாய்திறத்தல்‌. உதழ்‌ ௮ 
உதடு - திறக்கும்‌ தன்மையது ] 

உதடு” பப, பெ. (.) 1 இடதுகை; (64 நகா்‌. 2. 
இடதுபக்கம்‌; [eft side. 
[உதழ்தல்‌ - மேலெடுத்தல்‌, விலக்குதல்‌, ஒதுக்குதல்‌. உதழ்‌ ௯ 
உதடு - நற்பணிக்கு ஆகாது என விலக்கப்பட்ட இடது கை, 
இடது பக்கம்‌ ] 

உதண்‌ பக, பெ. (॥.) மொட்டம்பு; ௮0 - head 
of the sharp of a bud. “யானை யுதணாற்‌ கடிந்தான்‌'' 
(திணைமாலை 2). 


[உதள்‌ ௯ உதண்‌,] 
உததி ௦20 பெ. (ஈ.) 1. கடல்‌; 588. 


காட்டுமால்‌'' (இரகு. நாட்டுப்‌ 41.). 2. 
(ஆ.அக ); 00ப0 3 தீர்க்குடம்‌; wer jar. 


'"ஒருததி 
முகில்‌ 


[உதகம - உததி] 

உதப்பி ப௦2றற, பெ (ஈ.) 1. செரியாத இரை; பஓested 
food In the stomach of a beast. ''இலத்தி வாயாலோடிய 
துதப்பியோட'' (திருவாலவா 26 17) 2 ஈரல்‌; ச!- 
0௨ of aamals 3 தெறிக்கும்‌ எச்சில்‌; salva drivelling 
from the mouth, slaver (J) (செ அக.) 
ம. உதப்பி 
[உதப்பு ௯ உதப்பி] 

உதப்பிவாயன்‌ ப௦20௮-08௪, பெ (ஈ) எச்சில்‌ தெறிக்கப்‌ 
பேசுவோன்‌; 06 who emits salva while speaking, a 
drooler (J.) (செ அக.). 
[உதகம்‌ ௯ உதப்பி வாயன்‌] 

உதப்பு' பறம பெ (ஈ.) 1 எதிர்ப்பு; இடறுதல்‌; லffence, 
opposition 2 அடித்தல்‌; உதைத்தல்‌; kicking, striking, 
00%. (சேரநா.) 
ம. உதப்பு, க. ஒதெ. கோத. ஒத்‌ (உதை - துன்புறுத்தல) 
[உதை ௯ உதைபபு - உதபபு / 

உதப்பு'-தல்‌ பர2ற௦ப-, 5 செ குன்றாவி (41) 1 கடிந்து 
கூறுதல்‌ (வின்‌ ), 10 50010, reprove 2 அச்ச கூட்டுதல்‌; 


உதம்‌' 


52 


உதயவோரை 


இகழ்ந்து நீக்குதல்‌ (வின்‌ ); 1௦ reject with an exclamation 
of disdain, 1௦ rebuff 3 குதப்புதல்‌; (0 Move about In 
the mouth, mumble 4 வாயினின்று உண்ணும்‌ பொருள்‌ 
வெளிவரும்படி மிகுதியாய்ச்‌ சுவைத்தல்‌ (சொ ஆக), 
munching awkwardly (செ ௮௧) 


/குதபபு - உதபபு ] 

உதம்‌' பதா, பெ. (௩) உதகம்‌ (சூடா), கச (செ அக ) 
[உதகம ௮ உதம இனி, ஓதம்‌ ஃ உதம்‌ எனறமாம்‌ ] 

2 

உதம்‌ பக, பெ (ஈ.) 1 அழைத்தல்‌; ௦8/0 2. 
கேட்டல்‌; hearing 
[உது ௮ உதம்‌ ] 

உதம்பல்‌ பகம்‌] பெ. (ஈ.) அதட்டுதல்‌; (19010. 
[உது ௯ உதம்பல்‌ - உரத்த குரலுடன பேசும்‌ பேச்சு உது - 
குரலின்‌ உயர்ச்சி, ] 

உதம்பு-தல்‌ பஜாம்ப-, 5 செ.குன்றாவி, (1) மறுத்தல்‌; 
to deny. refuse. 
[உது - உதமபு : உரத்த குரலில்‌ பேசு, எதிர்த்துப்பேசு ] 

உதயகாலம்‌ பல்கி, பெ (௩) 1 ஞாயிறு, திங்கள்‌, 
விண்மீன்கள்‌ தோன்றுங்‌ காலம்‌; வற tme of any 
heavenly body 2. ஞாயிறு தோன்றுங்காலம்‌; 16 of 
sunnse, early morning (செ.அக ) 
[உது அ உதய - காலம்‌. உது - மேலெழும்புதல்‌, தோன்றுதல்‌. 

உதயகாலை ப09)8-ர௪௪/ பெ. (ஈ.) உதயகாலம்‌ பார்க்க 
(வின்‌.); 56௪ பககக. (செ.௮௧.). 
[உதயம்‌ * காலை.] 

உதயகிரி" பலுூர்ர்‌ பெ. (௩) உதயப்பொருப்பு பார்க்க; 
see udaya-p-poruppu. (செ.அக.) 
[உதயம்‌  கிரி.] 

உதயகிரி” பகரா; பெ. (ஈ.) குறிஞ்சி யாழ்த்திற வகை 
(பிங்‌.); ancient secondary melody type of the Kuniichi 
tacts. (செ.௮௧.). 


[உதயம்‌ - கிரி] 


உதயகுமரன்‌ udaya-kumaran, பெ. (ஈ.) காவிரிப்பூம்‌ 
படடினத தரசனாகிய நெடுமுடிக்‌ கிள்ளியின்‌ புதல்‌ 
வன; son of the king Nedumudi-k-kili of Kavirippumpatti- 
றக. (அபி.சிந்‌.). 
[உதயம்‌ * குமரன்‌ ] 


உதயணகுமாரகாவியம்‌ பலுகாக-&பாக்க&க்ர்கா, பெ. 
(ஈ.) வத்தவநாட்டு அரசனாகிய உதயண குமார 
னுடைய வரலாற்றைக்‌ கூறும்‌ ஒரு தமிழ்‌ நூல்‌; ரவ 
epic which describes the history of Udayana kumaran 
of Vatsava country. 


[உதயணன்‌ - குமாரன்‌ * காவியம்‌. 5k kavya > த காவியம்‌.7 


உதயணன்‌ லு, பெ. (.) பெருங்கதையின்‌ 
காப்பியத்தலைவன்‌; பayana, a celebrated King of 
Vatsa and hero of the Perun-kadai. 


[உது ௯ உதயம்‌ ௯ உதயணன்‌. 


உதயணன்கதை ப௦சாக 6௪௦9, பெ. (ஈ) கொங்கு 
வேளிரால்‌ இயற்றப்பட்ட பெருங்கதை; Perun-kadal, 
an epic written by Kongu-vélr, Cir 10th C recounting 
the life and exploits of Udayanan 
[உதயணன ஃ கதை] 

உதயப்பருப்பதம்‌ ப௦ல/எ-ற-றகயறறசகா, பெ (௩) உத 
யப்பொருப்பு பார்க்க (திவ்‌ நாய்ச்‌ 14,6 ); see பணுச- 
-p-poruppu 
[உதயம்‌ * பருப்பதம்‌ பொற்றை ஃ பொறை - பொருப்பு 
- பருப்பதம்‌ ] 

உதயப்பொருப்பு ப௦2௮-ற-ழ௦ாபறழப பெ. (௩) ஞாயிறு 
உதிக்கும்‌ மலை. (சீவக. 2153, உரை); eastem 
mountain from behind which the sun டி supposed to 
rise. 
[உதயம * பொருப்பு] 

உதயபர்வதம்‌ பதyக-parvadam, பெ. (॥.) உதயப்‌ 
பொருப்பு பார்க்க; 866 Udaya-p-poruppu. (செ அக.) 
[உதயம்‌ * பர்வதம்‌ பருப்பதம்‌ - பர்வதம்‌ / 

உதயம்‌ பரந, பெ. (ஈ.) 1. தோற்றம்‌; appearance, 
becoming visible ''உதயாத்தமன மறிவுக்குள வாகாவே'' 
(பிரபோத. 32,18 ) 2. நாண்மீன்‌. கோளமீன்‌ முதலி 
யன கீழ்த்திசை யடிவானத்துத்‌ தோன்றுகை; 180 01 
the sun, planets and stars, appearance of heavenly body 
above the horizon. 3. உதிக்குங்காலம்‌; 16 of rising 
of a heavenly body. 4 பிறப்பு; birth, origin, appearance 
5. உதயப்பொருப்பு பார்க்க; 566 ப02ya-p-porUpDu. 
“'உதயத்தி னெற்றி சேர்ந்த வொண்சுடர்‌'' (சீவக. 2153). 
6. உதய ஓரை; constellation in which a planet 8 
seen when on the horizon, ascendant. 7. ஊதியம்‌. 
(ஆ.அக.): 084, கோர்ற. (செ.அக.). 
[உது ௯ உதயம்‌ ] 

உதயராகம்‌ பரச, பெ. (॥.) 1. காலைப்பண்‌ 
(பரத. இராக. 69, உரை); melody-type appropriate to 
the time of sun nse. 2. உதயப்பண்‌ பார்க்க; 696 
udaya-p-pan. 

உதயராசி பலுசாக்ச;, பெ. (ஈ.) உதயவோரை பார்க்க; 
see udaya-v-oral 

உதயலக்கினம்‌ ப௦எ-/எ்கரறா, பெ, (॥.) உதயவெழு 
வோரை பார்க்க; 966 udaya-v-elu-v-Orai 
[உதயம்‌ * இலக்கினம்‌. 

உதயவெழுவோரை ப02)எ-ட-௪[ப--மக/, பெ. (.) பிறச்‌ 
கும்‌ போது உதயமாயுள்ள எமுவோரை (இலக்கினம்‌); 
sign rising at the moment of one's birth. 
[உதயம்‌ * எழும்‌ * ஒரை.] 

உதயவோரை ப02எ-ஏ-ர்! பெ. (ஈ.) 1. பிறக்கும்போது! 
உதயமாயுள்ள ஓரை (இராசி); (Aஊ்௦l.) sign rising at 
the moment of one's மாம்‌. “ஓடை மாகளிறனானுதயராசி " 
(கம்பரா. திருவவ. 110). 2. தற்காலத்து - 
மோரை (வின்‌.); 801 ரர 24 ஓலா! (செ.அக.). 
[உதயம்‌ - ஒரை.] 


உதயன்‌ 


உதயன்‌ பஷ, பெ (ஈ) ஞாயிறு (பாரத இந்திர 
5), பா (செ அக ) 
[உது ௯ உதி ஃ உதியன்‌ ௮ உதயன்‌] 

உதயாத்தமனம்‌ பலசகாகா, பெ (0) 1 ஞாயிறு 
எழுவது மறைவதுமாகிய காலை, மாலைகள்‌; 5பா5e 
கா $பா$சீ 2 ஞாயிறு, திங்கள்‌, விண்மீன்களின்‌ 
தோற்றமறைவுகள்‌; (800 and setting of the sun, Moon, 
or other heavenly bodies (செ அக ) 
[உதயம * அததமனம / 

உதயாதிபன்‌ ப௦துச்பமக, பெ (॥) 1 ஞாயிறு; பா 
'உதயாதிப னென நின்றார்தம்‌ வெங்கையில்‌'' (வெங்‌ 
கைக்கோ 15) 2. உதய ஓரையை ஆளும்‌ கோள்‌; 
planet which is the lord of the rising sign. (செ.அக.). 
[உதயம * அதிபன்‌ அதியன - அதிபன்‌ ] 

உதயாலை புசி, பெ. (ஈ.) உதயகாலம்‌ பார்க்க; 566 
udayakalam. 
[உதயம்‌ * காலை - உதயகாலை ௯ உதயாலை (கொவ)] 

உதரக்கட்டு ப0ச2-k-kீப, பெ. (॥) அரைப்பட்டிகை; 
girdle or belt made of gold or silver and worn over 
the dress. 
[உதரம்‌ - கட்டு.] 

உதரக்கனல்‌ ப022-4-/௪௪( பெ. (ஈ.) 1 செரிமானத்துக்கு 
உதவும்‌ வெப்பம்‌; body heat promoting proper digestion. 
2. பசித்த; fire of hunger. 
[உதரம்‌ * கனல்‌.] 

உதரக்கொதி ப௦எ-k-k௦; பெ. (ஈ.) மிகுபசி (வின்‌.); 
great hunger. (செ.அக.,). 
[உதரம்‌ * கொதி. கொதி - கொதித்தல்‌, பசிமிகுதல்‌... 

உதரத்தீ ப௦879-/-0, பெ. (ஈ.) உயிர்த்‌ தீயுள்‌ ஒன்றான 
சாடரா அழல்‌ (சாடராக்கினி) (சூடா.); 19 ௦f hunger 
it, stomach-fire, one of Uyir-t-. 
[உதரம்‌ * தீ.] 

உதரத்துடிப்பு ப௦௪-ீ-ந்றறப, பெ. (ஈ.) மிகுபசி; 0௦8 
hunger (W.). (செ.அக.). 
[உதரம்‌ - துடிப்பு... 

உதரபந்தனம்‌ ப௦௨3-0௨00௭0௭, பெ. (ா.) உதரக்கட்டு 
பார்க்க; 969 ப௦கா-&-ககர்ப. ““திருவயிற்றுதர பந்தனம்‌”' 
(திவ்‌. அமலனாதி. 4). 
[உதரம்‌ * பந்தனம்‌... 

உதரம்‌ பரக, பெ. (0) 1. வயிறு; stomach, belly. 
ஹ்ப்பசா. ''உதரங்‌ குளிர்ந்து" (பாரத. துருவாச. 12). 
2. கருப்பை (ஆ.அக.); womb, uterus. 
ம. உதரம்‌; 51 பகொக Mr udara: AL uerus, Lif. vedaras. 


[உது - உதரம உது - நடுப்பகுதி. இடைப்பகுதி உடம்பின்‌ 
நடுப்பகுதியில்‌ உள்ள வயிறு உதரம்‌ எனப்பட்டது. அது, இது, 


53 


உதவாக்கழிகுறடு 


உது என்னும முச சட்டுகளில்‌ 'உது' இடைப்படடதைக்‌ 
குறித்த காண்க ஓ நோ அது - அதை - அதைததல்‌ 
- வீங்குதல, பருததல அது -ஃ அதரம பருதத உதடு / 
உதவடு-த்தல்‌ பபப, 4 செருவி (\।॥) உதவி 
செய்தல்‌; (௦ 0௦ a favour, bestow a beneft “ஏவல்‌ 
வினை செய்‌ திருந்தாாக்‌ குதவடுத்தல'' (பழ 274) 
(செ அக ) 
[உதவு * அடு - உதவடு / 
உதவரங்கெட்டது ப22௦220421800, பெ (௩) உதவறக்‌ 
கெட்டது பார்க்க (யாழ்ப) 886 பdavamA-k-kettadu. 
(செ அக.) 
[உதவு * அற * கெட்டது  உதவறககெடடது - உதவரக்கெட்‌ 
டது ௯ உதவரங்கெடடது (கொ வ.)/ 


உதவரங்கெட்டவன்‌ ப௦2Varankeffvan, பெ. (n) முழு 
துங்‌ கெட்டவன்‌; person who (8 spoiled beyond hope 
of redemption (J). (செ.அக ). 
[உதவு * அற * கெட்டவன்‌ - உதவறக்‌ கெட்டவன்‌ _ 
உதவரங்கெட்டவன்‌ (கொ.வ )./ 

உதவல்‌ ௦22, பெ. (ஈ.) 1 கொடுக்கை (சூடா.); 940. 
2. துணை செய்தல்‌ (ஆ.அக.); 669. (செ.அக.) 
ம. உதவல்‌. 
[உதவு ௯ உதவல்‌.] 

உதவறக்கெட்டது ப௦ல௪௪--ஸீ2௦ப, பெ. (ஈ.) முற்றுங்‌ 
கெட்டது; that which is spoiled beyond redemption 
(9.). (செ.அக.). 
[உதவு * அற * கெட்டது - உதவறக்கெட்டது.] 


உதவாக்கட்டை ப22௪-/-/2/21 பெ. (ஈ.) பயனற்றவன்‌; 
worthless fellow, person who is good - for - nothing 
as a rotten piece of wood. (செ ௮௧.). 


[உதவாத * கட்டை... உதவாக்கட்டை..] 


உதவாக்கடை ப௦௪௦8-/-/8751 பெ. (॥.) பயனற்றவன்‌; 
worthless fellow, low-down creature. (செ.அக.). 


[உதவாக்கட்டை - உதவாக்கடை (கொ.வ.].] 


உதவாக்கரை பபகரசீ-ங-லாக பெ. (௩) பயனற்றவன்‌; 
unhelpful person as useless as a crumbling bank. 
(செ.அக.). 
[உதவாத * கட்டை - உதவாக்கட்டை - உதவாக்கடை _ 
உதவாக்கரை (கொ.வ.].] 


உதவாக்கழிகுறடு பரச வியர்‌ பெ. (௩) பய 
ணில்லாதவன்‌; ர்க 0௭50௩. '"கானடுக்க முற்ற 
னையோ போடா வுதவாக்‌ கழி குறடே'' (பஞ்ச.திருமுக. 
1142). (செ.அக.). 


[உதவாத * கழி - குறடு - உதவாக்கழிகுறடு. கழி - மிகுதி: 
குறடு - சம்மட்டி அடிவாங்கும்‌ கிடை, இரும்புக்கட்டை, இழிவு 
சுமக்கும்‌ இயல்பினன்‌..] 


உதவாத்தேன்‌ 


உதவாத்தேன்‌ ப0௪௪-/8, பெ. (॥) கள்ளிச்‌ 
னருகிற்கட்டிய தேன்‌, இது மருந்துக்கும்‌ கண்‌ 
நோய்க்கு முதவாது; honey from the honey comb found 
near Kalli, a plant of the Euphorbia genus This kind 
of honey Is prohibited In medicine 


[உசவாத . தேன] 


உதவாரக்கெட்டது ப௦2ஏச2--kஸீீ0ப பெ (॥) உதவ 
றக்கெட்டது பாக்க (யாழ்‌: ), 866 udavara-k-ketfadu 
(செ அக ) 


[உதவு : அற * கெட்டது - 2. தவறக கெட்டது ௯ உதவரக்கெட்‌ 
டது ௯ உதவாரககெடடது (கொவ)] 
உதவாரங்கெட்டவன்‌ ப௦2சகாஓeரகச, பெ (1) உதவ 
ரக்கெட்டவன்‌ பார்க்க. (0), 566 udavara-k-kettavan 
(செ ௮௧) 
[உதவு * அற * கெடடவன்‌ - உதவறக்கெட்டவன்‌ ௯ உதவரக்‌ 
கெட்டவன்‌ ௯ உதவாரங்கெட்டவன (கொவ.)] 
உதவி ப; பெ (ஈ) 1 துணை; hep, assistance, 
பறற ““செய்யாமற்‌ செய்த உதலிக்கு'' (குறள்‌, 101). 
2 கொடை; ரி, வdonation, contrbution 'உயர்ந்தவர்க்‌ 
குதவிய வுதவி'' (கம்பரா வேள்வி 35) 3. துணை 
(ஆ அக ), ௦08. (செ அக ) 
ம. உதவி, ௧. ஒதவு, கோத. ஒத்க்‌, ஒத்கி; துட. விதொவ்ய; 
து. ஒதகுனி, பட. ஒதவு. 
[உய ௮ உய்ந்து - உத்து ௯ உது ௯ உதவு ௯ உதவி. 
உதவிசெய்யானை ௦-ல-ரக்ற; பெ. (॥.) யானைக்‌ 
கூட்டத்துக்குத்‌ தலைமையான யானை (பிங்‌.); chef 
in a herd of wild elephants. (செ. அக.). 


[உதவி - செய்‌ * யானை, 


உதவிந்து பரப, பெ. (1.) நீர்த்துளி; 000 of water. 
(சா.அக.). 
[உதகம்‌ “ விந்து - உதகவிந்து - உதவிந்து.] 

உதவு'-தல்‌ பச, 5. செ குன்றாவி. (44) 1. கொடுத்‌ 
இல்‌; 10 give, contribute, bestow. “'ஈக்காற்றுணையுமுத 
வாதார்‌'' (நாலடி.218). 2. துணை செய்தல்‌; ₹௦ help, 
௮0, 88950. “நம்மாட்டுதவிய நன்னர்க்கு' (பெருங்‌. 
வத்தவ. 311). 3. தடுத்து நிற்றல்‌; (௦ withstand, as 
an invading army. ''இடத்துதவும்‌ நல்லாளுடைய தரண்‌''. 
(குறள்‌,746). 4. சொல்லுதல்‌; ௦ ரeport, tell, inform. 
““அன்னையர்க்குதவல்‌ வேண்டும்‌" (கல்லா.40). 
[உய ௮ உய்த்து ௯ உத்து ௯ உது ௯ உதவு.] 

உதவு -தல்‌ பிப”, 5. செ.கு.வி. (41) 1. கூடியதாதல்‌; 
£௦ 08 possible. ''உதவியதேதும்‌ பெரியோர்க்‌ கூட்டி" 
(சைவச.பாயி.19). 2. பயன்படுதல்‌; (௦ be of use. 
இது மருந்துக்குதவும்‌. (செ.அக.). 
ம. உதவுக; ௧., தெ. ஒதவு. 
[உத்து - உது ௯ உதவு..] 


54 


உதறுஇசிவு 


செடியி உதவு” பபப, பெ (॥) கூரை வேயுங கழி; bamboo pole 


| used In the frame work for thatched binldings (செ அக } 


fi சாத று தவ / 


உதள்‌ ப பெ (ஈ) 1 ஆட்டுக்கடா; ற, he-goat 
'உதளு மபபரும்‌'' (தொல்‌ பொருள்‌ 602). 2 ஆடு 
(திவா ), 908(, sheep 3 மேழ ஓரை (திவா ), 8168 
of the zodiac 4 மரவகை (தொல்‌ எழுத்‌.400, உரை), 
tree (செ அக | 


ம. உதள, ௧, பட. தோது 


[உது ௯ உதள ஆடடினஙகளில ஆணினம்‌, உயர்ந்து பருத்துக்‌ 


காணபபடுதலின ௨தள்‌ எனப்பட்டது உது - உயர்வு, 
பருமை ] 
உதளிப்பனை ப/ஹறகறஎ; பெ. (ஈ.) கூத்தற்பனை 


பார்க்க; see kindaறpana. (செ.௮௧.). 

[உது ௯ உதள்‌ ௯ உதளி * பனை. உதள்‌ - பருத்திருத்தல்‌... 
உதளை ௦8/21, பெ. (1.) காட்டலரி வகை; 1பா06 mango. 

(செ அக.). 


ம. உதளம்‌.. 


[உதள்‌ ஃ உதளை. பருத்த அல்லது அகன்ற இதழ்களைச்‌ 
கொண்ட அலரி வகை] 

உதறிநட-த்தல்‌ ப௦ஜர02-, 3. செ.கு.வி. (9..) வெடுக்கு 
வெடுக்கென்று நடத்தல்‌; (0 walk with short, Quick, 
jerky steps. (செ.அக. 
[உதறு ௯ உதறி * நட.] 

உதறிமுறிப்பான்‌ பரறபர-ற-றசர, பெ. (ஈ.) மருந்துச்‌ 


செடி; medicinal plant that grows only in hot and 
dry places. (செ.அக.). 


உதறு'-தல்‌ பிச[ப-, 5. செ.குன்றாவி. (44.) 1. அசைத்து 
எற்றுதல்‌; (௦ shake off, throw off, Shake out as a 
loth. "பாய லுதறிப்‌ படுப்பது'' (கம்பரா. கடல்தா. 4). 
2. விலக்குதல்‌; £௦ renounce, as the world, friends, 
etc. “பேறனைத்து மணுவெனவே யதறித்தள்ள'' (தாயு. 
ஆகார.3). 
[உதல்‌ ௯ உதறு.] 

உதறு”-தல்‌ ப௦2ம-, 5. செ.குன்றாவி. (44) 1. விரைந்து 
அசைதல்‌; (0 Move to and fro, to shake. 2. குளிர்‌ 
அச்சம்‌ முதலியவற்றாற்‌ கை கால்‌ நடுங்குதல்‌; (0 
shake, as one's hands, feet or body, through cold, fear 
or anger. (செ.அக.). 
ம. உதறுக; ௧. ஒதறு, ஒதரு; தெ. உதரு, உதுரு, உதிலு: 
து. உதேவுனி; கட. உதர்ப்‌; பட. ஒதரு. 
[உதல்‌ ௯ உதறு.] 

உதறுஇசிவு ப-ர8ர்பு, பெ. (௩) இசிவுக்‌ காய்ச்சல்‌; 
fever attended with trembling. 


[உதறு * இசிவு.] 


உதறுகாலி பங்க; பெ. (௩) 1. உதைகாற்பெற்றம்‌ 
(வின்‌.); 004 that kicks or twitches away its leg and 
does not allow to be milked. 2. காலை இழுத்து 
தடப்பவள்‌; பாகா who shakes her feet in walking, 
such gait. being supposed to bring evil upon her 
household. உள்ளதையுங்‌ கெடுத்தா ளுதறுகாலி வந்து. 
(உ.வ.). (செ.அக.). 
[உதறு * காலி] 

உதறுசன்னி ப$ பெ. (ஈ) 1. கைகால்களில்‌ 
நடுக்கங்‌ காணுமோர்‌ வகை திசிவுக்காய்ச்சல்‌; ௨ (போப்‌ 
of fever attended with shaking or trembling of the limbs 
like typhoid. 2. உடம்பில்‌ நடுக்க முண்டாக்கும்‌ இசிவு; 
ஜபா. 3. உதறு இசிவு பார்க்க; 866 பப - ம்ப. 
(சா.அக.). 
[உதறு * சன்னி.] 

உதறுசுரம்‌ ப௦ஜப-பாகா, பெ. (ஈ.) 1. குளிர்‌ காய்ச்சல்‌; 
intermittent fever accompanied by cold and shivering. 
2. நச்சுக்காய்ச்சல்‌; ஈவவக! ரசா. (சா.அக.). 
[உதறு - சுரம்‌.] 

உதறுவலி பு-ுஷ்‌, பெ. (ஈ.) தடுக்கு ஊதை; 5ஙவிபறஓ 
palsy. (செ.அக.). 
[உதறு * வலி.] 

உதறுவாதம்‌ ப௦2- கீதா, பெ. (ஈ.) உதறு வலி பார்க்க; 
806 ப081/-/2/. (செ.அக.). 

, உதன்‌ பலர பெ. (1. சிவன்‌; 9/௨ (ஆ.அக.). 

[உது - உதன்‌ - மேலானவன்‌, உயர்ந்தவன்‌... 

உதாத்தம்‌ பபகீர£ஜா, பெ. (॥.) 1. செல்வத்தினுயாச்சியை 
யேனும்‌, மனத்தின்‌ பெருமையையேனும்‌, மேம்படுத்‌ 
திக்‌ கூறுவதாகிய ஓர்‌ அணிவகை (தண்டி.72); 110ப18 
of speech which expresses either abundance of wealth, 
or the greatness of thought. 2. மறைகளைச்‌ சொல்லும்‌ 
ஓசை நான்கனுள்‌ ஒன்றாகிய எடுத்தலோசை (திரு 
விளை. தடாதகை.8); rising accent of one of the four 
Vadasvaram. 
[உது ௯ உதாத்தம்‌ - உயர்வு, முன்னேற்றம்‌, செழிப்பு. 

உதாத்தன்‌ பசீர£ம, பெ. (ஈ.) 1. பெரியோன்‌; ஏவ! ஈக. 
2. கொடையாளி; ॥iஙசra| donor. (செ.அக.). 
[உது ௯ உதாத்தம்‌ ௮ உதாத்தன்‌.] 

உதாம்பரம்‌ பபக்றம்லகா, பெ. (.) செம்பு; 000௭. 
(செ.அக.). 
[உது ௯ உதும்பரம்‌ அ உதாம்பரம்‌. (கொ.வ.).] 

உதி! பளி, பெ. (௩) 1. ஒதிய மரம்‌: 90௦ ஓவ்‌ 196. 
“'உதிமரக்‌ கிளவி'' (தொல்‌. எழுத்‌. 243). 2. மரவகை; 


falcate trumpet flower. 3. ட்‌ (மிங்‌): 
bellows of the furnace of the iron smith. 4. விச்சை 


science, leaming knowledge. “'உதியொரேழிரண்டுந்‌ 
தந்த முனிவ'' (இரகு. அயனு.19). 5. உளுந்து; 080 


வாட 6. இழைக்கட்டு; கறy layer of the body with an 
aggregation of celis-tissue. 7. கடலசத்தி: falcate trumpet 
ரி. (சா.அக.). 


[உது - உதி (பருத்தது). உது - மேலெமும்புதல்‌, கிளர்தல்‌, 
விளங்குதல்‌... 

உதி த்தல்‌ பஸ்‌, 4. செ.கு.வி. (4.) பருத்தல்‌; 1௦ ஊளி, 
increase in size. ஆள்‌ உதித்து விட்டான்‌. (உ.வ.). 
[உது ௯ உதி. உது - மேலெமும்பு, பெரியதாகு.] 

உதி”-த்தல்‌ பள்‌, 4. செ.கு.வி. (/) 1. எழுதல்‌; 
உதயமாதல (0 1196 or appear as a heavenly body. 
“மீளவு முதித்தனன்‌'' (பாரத. இரண்டாம்‌. 32), 2. 
தோன்றுதல்‌; 10 8றring up, come into existence, arise, 
as primitive elements one out of another. ‘உதிப்பது 
மீறு முண்டு'' (சி. சி.1,2). 3. பிறத்தல்‌; 1௦ ௦m, 
as a new year, an ags; to be bom, as a great personage 
(4) 
[உது ௮ உதி. உது - மேலெமும்பு... 

உதிச்சியம்‌ பப/--ற்கர, பெ. (ஈ.) வெட்டிவேர்‌ ரூவா! 
ர. (சா.அக.). 
[உதித்தியம்‌ ௯ உதிச்சியம்‌..] 

உதிதன்‌' பக, பெ. (.) தோன்றினவன்‌; ௦௩௪ wh 
8 bom. ''உதிதற்குரியாள்‌ பணியால்‌” (சீவக. 23). 
[உது ௮ உதி ௯ உதிதன்‌.] 

உதிதன்‌” பபப, பெ. (௩) பாண்டிய மன்னன்‌ 
(இறை.2,31); கஞ்ச 67. (செ.௮க.). 
[உது ௮ உதி ௯ உதியன்‌ ௮ உதிதன்‌.] 

உதிப்பு பஎ-ற-றப, பெ. (ஈ.) 1. தோற்றம்‌; bith, appearance. 
“'மரிப்பொடுதிப்பு'' (பிரபுலிங்‌. முத்தாயி. 23). 2. 
மெய்யறிவு; knowledge, wisdom. ''ஊற்றுச்‌ செறித்துட 
னுதிப்பை யாக்கும்‌'' (யசோதர. 1,65). 3. வீக்கம்‌; 
swelling. (சா.அக.). 
[உது - உதி ௯ உதிப்பு.] 

உதியஞ்சேரல்‌ பஞ்சர்‌-/ச௮! பெ. (ஈ.) மாபாரதப்‌ போரில்‌ 
பாண்டவப்‌ படைகளுக்குப்‌ பெருஞ்சோறு அளித்தவ 
னாகக்‌ கருதப்படும்‌ பழைய சேரருள்‌ ஒருவன்‌ (பதிற்‌ 
றுப்‌. 20, பதிகம்‌); king who is said to have fed the 
armies of the Pandavas in the Mahabharata War. 
[உது - உதி, உதியன்‌ ௫“ சேரல்‌... 

உதியம்பால்‌ பர்சாமக, பெ. (ஈ.) ஒதிய மரத்தின்‌ பால்‌; 
essence of the odina tree. (சா.௮௧.). 
[உது - உதி * அம்‌ - பால்‌.] 

உதியம்பூர்‌ பர்காழம்‌; பெ. (௩) ஓரூற்‌ ஈக of ௨ 
(ரி1806. (செ.அக.). 
[உதியன்‌ * புரம்‌ - உதியன்புரம்‌ ஃ உதியம்பூர்‌.] 

உதியமரம்‌ பந்தாவா, பெ. (॥.) ஓதியமரம்‌: 0௦௦௱ 
pain tree. (சா.௮க.). 


[உதி * மரம்‌.] 


56 


உதிரக்கட்டு 


உதியன்‌ பரக, பெ. (௩) 1. இயற்பெயர்‌ ரள ஈவா. 


2. சேரன்‌ (திவா.); te of Cara dynasty. 3. அறிவாளி: 
teamed man. 


[உது ௮ உதி ௮ உதியன்‌. உதி - உயரம்‌, மேன்மை.] 


உதிர்‌" பளி; பெ. (0) தறுமணச்செடி; the fragrant root 
of ௮ றில்‌ (சா.அக,). 
[உது ௯ உதுர்‌ ௯ உதிர்‌, உதுர்‌ - மேலெமும்பல்‌, தறுமணம்‌.] 

உதிர்‌”-தல்‌ பபர்‌. 2. செ.கு.வி. (1) கீற்விமுதல்‌; ம 
drop off, as leaves, frults; to fall out, as hair: to be 
blasted, nipped, shaken with the wind; to drop down, 
88 1205, “தீவளியா னற்கா யுதிர்தலு முண்டு! 
(நாலடி.19). 2. பிதிந்தல்‌; ம ரப௱மe, fall to pieces, 
85 08/98. ''உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு”' (கந்தபு. 
ஆற்றுப்‌.27). 3. சாதல்‌; (௦ 016, used in imprecations 
(W.). நீ சீக்கிர முதிர்ந்து போவாய்‌. (வின்‌.). 4. குலைதல்‌; 


to be demolished. “~திராமதிலு முளகொல்‌'' 
(பு.வெ.6,4.). 


ம. உதிருக; ௧. உதிர்‌, உதிரு, உதுர்‌; துட. வித்‌ (இடை ஆடை 
நெகிழல்‌); து. உதுருனி, உதருனி. 


[உது ௮ உதுர்‌ ௮ உதிர்‌.] 

உதிர்‌'-த்தல்‌ ப, 2. செ.குன்றாவி. (94) 1. வீழ்த்துதல்‌; 
to cast leaves or fruits, as trees, to cause to drop or 
fall in numbers or succession to shake off, beat off, 
peel off, strip: to knock out, as teeth; to ghed, as tears. 
“குயில்‌ குடைந்‌ துதிர்த்த புதுப்பூஞ்‌ செம்மல்‌'" (சிறு 
பாண்‌.4). 2. பிதிர்த்தல்‌; (௦ break in pieces. பிட்டையு 
திர்த்தான்‌. 3. உதறுதல்‌; 10 shake out, as a cloth. 
“பலரிடை யாடை யுதிரார்‌'' (ஆசாரக்‌.37). (செ.அக.). 
ம. உதிர்‌; ௧. உதிரிக. 
[/ ஆன உது ௯ உதுர்‌ த உதிர்‌.] 


உதிர்‌” பெ. (௩) 1. துகள்‌; பாம்‌. “உடைந்தன வுதிராகி'' 
(கந்தபு. சதமக.13). 2. முத்தக்‌ காக; straight-sedge 
tuber. (W). 
[உதுர்‌ ௯ உதிர்‌] 

உதிர்க்கிடாரி பன-&-௦ஏதர்‌ பெ. (௩) கருடன்‌ கிழங்கு; 
indian birth-wort. (சா.அக.), 


[உதிர்‌ * கிடாரி. கடாரி ௮ கிடாரி, கடாரி - கன்னித்தன்மை, 
இளமை.] 


உதிர்க்குக்கிடாரி பரங்கி பெ. (௩) உதிரக்‌ 
கிடாரி பார்க்க ப-k-kidari] 

உதிர்காய்‌ பஸ்‌-/8 பெ. (ஈ.) 1. சொரி காய்‌; காற்றடித்து 
உதிர்ந்த காய்‌; (விர ரபர்‌. 2. குலையினின்று பிரிந்த 
தாய்‌; fruit shaken from a bunch. 


[உதிர்‌ * காய்‌.] 


உதிர்காலம்‌ பணக, பெ. (௩) இலையுதிர்‌ காலம்‌; 
season of the year during which leaves fall off from 
trees - சீபர்பறா. (சா.அக.). 
[உதுர்‌ ௯ உதிர்‌ * காலம்‌.] 

உதிர்கோலகம்‌ பபரங்பிழகவா, பெ. (௩) கம்மாறு வெற்‌ 
திலை; ௮ வேரு: and thick species of betel - Piper 
betel. (சா.அக.). 
[உதுர்‌ ௯ உதிர்‌ * கோலகம்‌. (கறாப்பு.)] 


உதிர்சம்பம்‌ பர-ஜாம்கர, பெ. (௩) பமுத்து உதிர்ந்த 
எலுமிச்சை; 06 lime fallen or dropped off the tree. 
(சா.அக.). 


[உதுர்‌ ௯ உதிர்‌ * சம்பம்‌.] 


உதிர்சருகு பபர-$லபழப, பெ. (1.) மரத்தினின்று காய்ந்து 
விழுந்த இலை; the dried leaves dropped off the tree. 
(சா.அக.). 
[உதிர்‌ * சருகு.] 


உதிர்ப்பகம்‌ பறற, பெ. (॥.) சவுக்கு மரம்‌; 
casuarina equisetifolia. (சா.அக.). 


[உதிர்ப்பு - உதிர்ப்பகம்‌. கோயில்‌ அல்லது வறட்சியில்‌ 
இலையுதிர்த்து நிற்கும்‌ இயல்புடைய மரம்‌.] 


உதிர்ப்பு பண்றத, பெ. (ஈ.) 1. உகுக்கை; ஈரமா. 2. 
உதிர்வு; [விர0. (ஆ.அக.). 


[உதிர்‌ ௮ உதிர்ப்பு.] 


உதிர்பன்னீர்‌ பற்‌; பெ. 
dew-flower. 


1. பன்னீ மரம்‌ 


[உதிர்‌ * பன்னீர்‌] 

உதிர்மணல்‌ பரிசாக! பெ. (௩) 1. சிற்றீரமுள்ள 
மணல்‌; (0098 பறற 5a (W.). 2. புதைமணல்‌; ik 
sand, 
[உதிர்‌  மணல்‌.] 

உதிர்வு பப, பெ. (.) உதிங்கை; (விர. 
[உதிர்‌ ௯ உதிர்வு. 

உதிர்வேங்கை பர்‌ பெ. (ஈ) உதிரவேங்கை 


பார்க்க; 966 undiavéரgai (சா.௮௧.). 
[உதிரம்‌ - வேங்கை - உதிர்வேங்கை.] 


உதிரக்கட்டு ப௮-ி-&ரீப, பெ. (௩) 1. அரத்தத்தை 
நிறுத்துகை; stoppage of hemorrhage. 2. சூப்பும்‌ 
படாமை; on occurrence Or Suppression of the menses. 


[உதிரம்‌ * கட்டு. 


உதிரக்கல்‌ 


57 


உதிரக்கல்‌ பரஎ-k-kக/, பெ. (ஈ.) மாணிக்க வகை; 0௦௦0 
stone, heliotrope. 
[உதிரம்‌ * கல்‌. 

உதிரக்கலப்பு பஎ/௫-h-றழய, பெ. (॥.) அரத்தத்‌ 
தொடர்புள்ள உறவா blood relationship, consanguinity. 
[உதிரம்‌ * கலப்பு.] 

உதிரக்குடோரி பள்‌ச-/ வஸ்‌ பெ. (௩) கருடன்‌ 

கிழங்கு. (மூ.அ.) பார்க்க; 896 karugap kilargu. 


உது ௮' உதுரம்‌ - உதிரம்‌ * குடோரி. (கிடாரி - கடாரி 
அ குடோரி) 
உதிரம்‌ - செந்நீர்‌, செந்நிறம்‌ 
[கிடாரி (குடோரி) இளமை, கன்னித்தன்மை.] 
உதிரங்களை-தல்‌ பர்ர்சர்‌-4௪௪/, 2. செ.கு.வி. (V.) 
அரத்தம்‌ வடித்தல்‌. (குறள்‌, 948, உரை); (௦ bleed, 
draw out blood. 
[உதிரம்‌ * களைதல்‌] 
உதிரச்சிக்கல்‌ ப0/ச-௦-எரன] பெ. (௩) மாதவிலக்கு 
பற்றிய நோய்‌; றவார்ப! menstruation. 
[உதிரம்‌ - சிக்கல்‌. உதிரம்‌ பார்க்க; 56௪ பர்கா] 
உதிரசூலை ப சபஎ பெ. (௩) கருப்ப நோய்‌ வகை; 
clots of blood formed in the uterus (W.) 
[உதிரம்‌ * குலை. உதிரம்‌ பார்க்க; 966 பபர்கா.] 
உதிரத்துடிப்பு ப242-/-ளிறறப, பெ. (॥.) நெருங்கிய 
உறவினர்‌ படுந்துன்பங்‌ கண்டு உண்டாகும்‌ மன 
வருத்தம்‌; றவinரப! sensation felt on seeing a Near relation 
in suffering (W.) 
[உதிரம்‌ - துடிப்பு. உதிரம்‌ பார்க்க; 5௪௪ பர்கா] 
உதிரத்தெறிப்பு பர-1-/ற்றப, பெ. (ஈ.) அரத்தந்‌ 
தொடர்பான உறவு; blood relationship. 'நாராயணத்வ 
பரயுக்தமான உதிரத்‌ தெறிப்பாலே' (ஈடு.) 
உதிரம்‌ * தெறிப்பு. தெறிப்பு - பரவல்‌, தொடர்ந்து வருதல்‌. 
உதிரம்‌ பார்க்க; 8௪௪ பர்கா] 
உதிர நரம்பு பள/எ-ாகவாம்ப, பெ. (॥.) அரத்த தாடி; 
blood-vessel. 
[உதிரம்‌ * நரம்பு. உதிரம்‌ பார்க்க; 8௦6 பர்கா! 
உதிரப்பாடு ப0/-ற-றசஏப, பெ. (1) மகளிர்க்கு நேரும்‌ 
பெரும்பாடு என்னும்‌ நோய்‌, பெருங்குருதிப்போக்கு; 
excessive menstruation. 
[உதிரம்‌ * பாடு. படு - பாடு (படுவது பாடு) படுதல்‌ - விழுதல்‌, 
ஒழுகுதல்‌, கசிதல்‌... 


உதிரப்போக்கு பணிச-ற-றமிர்பூ பெ. (ஈ.) அரத்தம்‌ 
வெளிப்போகை; bleeding. 


[உதிரம்‌ * போக்கு. உதிரம்‌ பார்க்க; 56௪ பமா] 


உதிரம்‌ பப்லு பெ. () 
உறவறியும்‌' (சீவக. 1910, 


அரத்தம்‌; 01௦௦0. “உதிரம்‌ 

உரை.). 
உல்‌ - எரிதல்‌ கருத்து வேர்‌. உல்‌ ஃ உல ௮ உலு ௮ உது 
(உரு) - எரிநிறம்‌, சிவப்பு. உது ௮ உதுர்‌ - உதுரம்‌ 
உதிரம்‌ - செந்நீர்‌, குருதி, அரத்தம்‌. 
அரத்தத்தைக்‌ குறிப்பிடும்‌ குருதி (குருநிறம்‌ - செந்நிறம்‌) 
என்னும்‌ சொல்லும்‌ 'குரு' (சிவப்பு) வேரடியாகப்‌ பிறந்தது 
என்பதை ஒப்பிடுக. 

உதிரமாகாளி காகத்‌ பெ. (ஈ.) பெரிய வெளவால்‌ 


வகை; Vampire. 


[உதிரம்‌ * மாகாளி. உதிரம்‌ - செந்நிறம்‌. 

மாகாளி என்பது வடிவில்‌ பெரியது. கொடுத்தன்மையது 

என்னும்‌ பொருள்களைக்‌ குறிப்பால்‌ சுட்டியதாகலாம்‌, 
உதிர முறிப்பான்‌ ப ஈபர[றறக்ற, பெ. (ஈ.) விட்டுணுக்கி 

ராந்தி என்றழைக்கப்படும்‌ மூலிகைச்‌ செடி. (மூ.௮. 

a plant that grows only in hot and dry places. 

[உதிரம்‌ * முறிப்பான்‌] 


உதிரல்‌ பக பெ. (ஈ.) உதிர்ந்த பூ; flowers that have 
நவி 008. “வேங்கை விரிந்த விணருதிரலோடு"' 
(பரிபா.7,12.). (செ.அக.). 


[உதிர்‌ ௯ உதிரல்‌.] 
உதிரவேங்கை பரச-ஸசுர9எ; பெ. '(ஈ.) வேங்கை மர 


வகை (மூ.௮.); East-Indian Kino, as having reddish 
8. (செ.௮௧.). 


உது பப, ச.பெ. (808. றா௦ற.). 1. சேய்மைக்கும்‌ 
அண்மைக்கும்‌ நடுவணதைக்‌ குறிக்கும்‌ ஒரு சுட்டுப்‌ 
பெய that which is between the near and the more 
1௭௦௫. ''உதுக்காண்‌''(யாப்‌.வி.94, பக்‌. 356.). 2. முன்‌ 
னிலையாளனிடம்‌ உள்ள பொருள்‌; that which is Near 
the person(s) spoken to. உது என்ன? (யாழ்ப்‌.). 3. 
முன்னால்‌; ப ரா! ௦4. (எனக்கு முன்‌). (செ.அக.). 
ம. உது; ௧. உது; தெ. உ; து. உன்த்‌; பர்‌. ஊத்‌; கூ. ஓவி; 
குவி. ஊதி, ஊஅதி; குரு. கீத்‌; பிரா. ஓத்‌. 


[உ உத்து ௯ உது. J 

உதுக்கம்‌ பப்ப&்கா, பெ. (1.) 1. தீர்‌ கள. 2. சம்பாரம்‌ 
கூட்டிய குழம்பு; போ பர. 
க. உதுக. 


[ஓதம்‌ - நீர்‌. ஓதம்‌ ௯ உதம்‌ ௯ உதுகம்‌ - உதுக்கம்‌./ 


58 


உதைகால்பெற்றம்‌ 


உதுக்கலம்‌ பஸ்‌, பெ. (௩) நடுவில்‌ குழிந்த 
மரவுரல்‌ அல்லது கல்லுரல்‌; mortar either of wood 
or stone. 


5 உலூகல (உரல்‌). 


[உது - நடுப்பகுதி. கலம்‌ - குழிவான ஏனம்‌. நடுப்பகுதியில்‌ 
குழியுள்ள உரல்‌, உதுக்கலம்‌ எனப்பட்டது. இது உதுகலம்‌ 
ு உலூகல எனச்‌ சமற்கிறாதத்திலும்‌, உலூகல - ரோஈல எனத்‌ 
தெலுங்கிலும்‌ திரிந்தது. வடமொழி அகரமுதலியில்‌, பப 
= 4 wooden mortar, name of a particular kind of cup for holding 
the soma shaped like a mortar, எனக்‌ கூறப்பட்டிருத்தலால்‌ 
மரவுரலையே முதலிற்‌ குறித்த சொல்லாக இது வழங்கியது 
என அறியலாம்‌. 


உதுகதி பபச பெ. (1.) 
(சா.அக.). 


[உது * கதி, உது * மேலெழும்பல்‌. கதி - திலைமை..] 


உதும்பரக்குட்டம்‌ udumbarakkuftan, பெ. (n.) உடம்பு 
முழுவதும்‌ செம்புள்ளிகளையுடைய ஒருவகைக்‌ குட்‌ 
டம்‌, இது அரத்தத்தில்‌ உதிக்கும்‌ பூச்சிகளால்‌ ஏற்படுவ 
தாகச்‌ ம்‌; a species of leprosy with red 
spots all over the body. It is said to be caused by 
a kind of germ supposed to be generated in the blood. 
(சா.அக.). 


வாயாலெடுத்தல்‌; ஸமாங்பர. 


/உதும்பரம்‌ - குட்டம்‌.] 


உதும்பரப்பரணி udumbara-p-paran, பெ. (௩) 1. 
காட்டாமணக்கு; wid 00. 2. சிவப்புக்‌ காட்டாம 
ஈக்கு; ed physic Nut. (சா.அக.). 


[உதும்பரம்‌ * பரணி.] 


உதும்பரம்‌' பஃபாம்லுா, பெ. (௩) 1. செம்பு (பிங்‌); 
௦௦00௭. 2. அத்தி மரம்‌ (பிங்‌.); reப-wooded fig tree. 
3. வாயிற்படி; threshold of a house (W.). ஒன்றிய 
கபாடஞ்‌ சாரு முதும்பரங்‌ கடந்து சென்றான்‌. 4. 
(மூ. ௮.); red-flowered West-indian pea- 
“௭66. 5. எருக்கு (மூ.அ.); ஈகபகா. 6. தெற்களம்‌ 
(ஆ.அக.); ரோஸ்‌ 100. 7. சிவப்பு; redness. 8. 
பேயத்தி: wild fig-ficus 022060101௨ 9. அத்திப்பழம்‌; 
the fruit of ficus glomeraia. 10. சீமையத்தி அல்லது 


தேரத்தி; hebrew tenah or European fig tree. (சா.அக.). 


உதும்பரம்‌” பபாறல பெ. (௩) செங்குட்ட நோய்‌ 
(நாநார்த்த.); 190 leprosy. 


உதூகலம்‌ பழலக பெ. (.) உரல்‌; ஈத, (ஆ.அக.). 


[உது - தடுப்பகுதி. உது - உதூ * கலம்‌ (நடுவில்‌ சலம்போல்‌ 
குழித்தது.).] 


இச்சொல்‌ வடமொழியில்‌ உலூகல எனத்‌ திரிந்தது. உதுக்கலம்‌ 
பார்க்கு 200 udu-k-kaiam./ யூ 


உதை -தல்‌ ப0க/, 4. செ.குன்றாவி. (94). 1. காலால்‌ 
எற்றுகுல்‌; 1௦ (00. அவன்‌ என்னை உதைத்தான்‌. 2. 
நன்றாக ஊன்றுதல்‌; (௦ plant the foot firmly against 
a post or a wal. ‘முட்டுக்கட்டை சுவரை உதைத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. (இ.வ.). (செ.அக.). 3. தாக்கி 
மீளுதல்‌; (0 ash and retreat. (ஆ.அக.). 
[உது ௯ உதை (முன்‌ தள்ளுதல்‌....] 

உதை” -த்தல்‌ ப, 4. செ.குன்றாவி. (91.) 1. காலாலெற்‌ 
அதல்‌; (௦ (0/0 ''கூற்றொன்றை யுதைத்தாய்‌ போற்றி” 
(தேவா. 966, 1). 2. அவமதித்தல்‌; 10 82ய௱, reject, 
8 ௨0406. (W.). அவன்‌ என்‌ பேச்சை யுதைத்துத்‌ தள்ளி 
விட்டான்‌ (இ.வ.). 3. செலுத்துதல்‌; (௦ 01604௧06, 8 
8 கா. ''இச்சிலையுதைத்த கோற்‌ கிலக்கம்‌'' (கம்பரா. 
கார்முக.9.). 4. அடித்தல்‌; 1௦ beat, ன்ர6. அவனை 
நன்றாய்‌ உதைத்தான்‌. (உ.வ.). 
[உது ௯ உதை (முன்‌ தள்ளுதல்‌)... 

உதை” -த்தல்‌ ப௦9/-, 4. செ.கு.வி. (4.1) 1. நடுங்குதல்‌; 
to tremble with fear, shiver with cold used impers. அதைக்‌ 
கேட்டதும்‌ அவனுக்கு உதைக்கிறது. 2... மாறுபடுதல்‌; 
to be inconsistent. அவன்‌ சொன்னது முன்னுக்குப்‌ பின்‌ 
உதைக்கிறது. 
க., து... பட. ஒதெ; ம. உத. 
[உது ௯ உதை - முன்தள்ளுதல்‌, உதைத்தல்‌.] 

உதை” மவ பெ. (௩) 1. காவினெற்று: 100௨ ஓர்‌ உதை 
உதைத்தான்‌. 2. ; pressure of fool, 

as in pushing (W.). 3. உதைகால்‌ பார்க்க; 966 பலர! 


4. அடி: beating, 1௦9070. 5. குதிப்பு; leap to recoll 
or rebound of a sun. 6. தூங்குதல்‌; பறற (சேரநா.). 


ம. உத; ௧., து, பட. ஒதெ; தெ. ஊத. 


உதைகால்‌ ப௦/-/4 பெ. (॥.) 1. தாங்கு முட்டுக்கால்‌; 

prop, set against a slanting wall or a falling tree. 2. 
முட்டுக்கால்‌; physical deformity whereby the hind- 
legs of an animal-touch each other; knock-knes, 88 
in the case of overloaded donkeys. 3. 


kicking leg. '“உதைகாற்‌ பசு" (சூடா. 3, 13). 4. உத்திரத்‌ 


தின்‌ மீதுள்ள ஆரல்‌ கால்கள்‌; 8பறஜ0115 
to king post (CEM). (செ.அக.). 
[உதை - கால்‌.] 


உதைகால்பெற்றம்‌ பரக. பெ. (௩) பால்‌ 
கறக்கும்‌ போது உதைக்கும்‌ இயல்புள்ள கறவை மாடு; 
cow with kicking leg. 


[உதை * கால்‌ * பெற்றம்‌... 


உதைகாலி பபஎ்க்‌/, பெ. (॥.) உதைக்குங்‌ குணமுள்ள | உதைப்பு பண்றறம பெ. (ஈ.) 1. தாக்குகை; 04/0 


மாடு (அபி.சிந்‌.பக்‌.788); cow with kicking leg. (செ. 
அக.). 
[உதை - காலி, கால்‌ ௯ காலி.] 

உதைகாற்பசு ப௦2%க்றக$ப, பெ. (௩) உதைகால்பெற்றம்‌ 
பார்க்க; see uda/-kal-perram. 
[உதை - கால்‌ - பசு. பெற்றம்‌ ௯ பெத்த - பெச்ச ௮ பெசு 
₹ பசு] 

உதைகொடு"-த்தல்‌ ப-400:, 4. செ.குன்றாவி. (41) 
கதைத்தல்‌; ௦ 0/6 kicks. 
[உதை * கொடு. 


உதைகொடு£-த்தல்‌ பபஹ்ம்ஃ, 4. செ.கு.வி. (04) 1. 

டுக்‌ ந்தல்‌; !௦ 98 a prop, put a buttress 
as against a wall or a tree. 2. கஞ்சலை 

கருதல்‌; 10 push and give impulse to a swing. (J). 


(செ.அக.). 
[உதை * கொடு.] 


உதைசுவர்‌ பப-பல, , பெ. (.) 1. முட்டுச்சவல்‌ ஈவி 
rest, buttress. 2. அணை சுவர்‌; பபற்ற wal. 


(ஆ.அக.). 


[உதை சுவர்‌] 


உதைத்துக்கொள்ளல்‌ பக்கப்‌] பெ. (௩) 1. 
குளிரால்‌ தடுக்கவ்கொள்ளவ்‌; கhvering with 000. 2. 
அச்சத்தால்‌ தடுக்கங்‌ கொள்ளல்‌; !சாம்ரறஏ ர ரன. 
துக்‌ கொள்ளல்‌; ஸம்‌ வப்‌ ॥ாசஷயக motion of the 
நல trough fஃ. (சா.அக.). 

[உதை - உதைத்து * கொள்ளல்‌... 

உதைப்பளவு பன்ற பெ. (௩) கைத்தொடிப்‌ 
பொழுது; ஈன்‌ “கண்ணன்‌ உதைப்பளவு போது 

போக்கின்றி”” (திவ்‌. இயற்‌. நான்முக. 32). (செ.௮௧.). 


[உத - உதைப்பு * அளவு... 


கழவ. 2. அச்சம்‌; ராஜ, கி. (செ.அக.). 
[உதை ௯ உதைப்பு./ 

உதைபு பரப, பெ. (1.) கதவு (பிங்‌.); 0௦0. (செ.அக.). 
[உதைப்பு  உதைபு. (முன்‌ தள்ளுவது. ]] 


உதைமானம்‌ பஎ/றக்றகா, பெ. (ஈ.) 1. முட்டு; backing 
of an abutment, buttress of an arch; prop, support. 2. 
கருநாடகத்‌ துப்பாக்கிக்‌ கைப்பிடி; pistol grip of a 
Kamatic gun. 
[உதை ௮ உதைமானம்‌. மானம்‌ - சொல்லாக்க ஈறு. 


உதையக்காப்பு ப௦ண்எ-ர-&கறப பெ. (ஈ.) நன்றாக 
அடிக்கை; 50 thrashiஓ. (செ.அக.,). 


[உதை * ௮ - காப்பு. (கசாய்ப்பு.)] 


உதையப்பெருமாள்‌ மஎ்ச-ற-றசபாத்‌! பெ. (ஈ.) பட்‌ 
கி; வள்‌. (செ.அக.). 


[உதை ௮ உதைய - பெருமாள்‌. பெருமாளுக்குரிய நோன்பு. 


உதையம்‌ பம்ந்கா௩, பெ. (௩) செருப்படை; ௨ 00 
spreading plant grown in the fields. 


[உதை - உதையம்‌.] 


உதையரலிக்கஞ்சி ப௦-ஏ-னனர்‌-&-்ஹீர பெ. (௩) பச்‌ 
சைக்‌ கருப்பூரம்‌; டாபஎ வோர்‌. (சா.அக.). 


[உதை * அரலி * கஞ்சி.] 


உதையவன்பால்‌ ப்ஷ்ருக்‌| பெ. (॥.) எருக்கன்‌ பால்‌; 
the milky juice of madar or போ plant. (சா.௮௧.). 


[உதையவன்‌ - பால்‌.] 


உதையுண்ணி மஃ--பற/, பெ. (1.) காலால்‌ உதைபடு 
பவஜ்‌ one who is repeatedly kicked. (sா.அக.). 


[உதை * உண்ணி] 


உதோள்‌ 44 கு.வி.எ. (கர்‌.) உதோளி பார்க்க; 996 
பர, (தொல்‌. எழுத்‌. 398, உரை.). (செ.அக.). 


[௩ ௮ உது உதா ௮ உதா ௮ உதோள்‌.] 


உதோளி பர, பெ. (௩) உவ்விடம்‌ (தொல்‌. எழுத்‌. 
159); the place where the person addressed is or 
the intermediate place. 
[உ ௮ உது ௮ உதா ௮ உதோ ௮ உதோள்‌ - உதோளி.] 


உந்த பார்‌, கு.பெ.எ. (201) உங்கேயுள்ள ஸ்ப 8 
near the person addressed or which is intermediate. 
““உந்தவேல்‌'' (பாரத. பதினான்‌. 213.). (செ.அக.). 


[உ கத்து குத்த. 


உந்தரம்‌ பாதா, பெ. (ஈ) 1. வழி: ஈவு (40. 2. 
எலி]; ர்‌. (செ.அக.). 


[உத்து ௯ உத்தரம்‌. 


உந்தல்‌! பாச பெ, (௩) 1. தள்ளு, உந்து; றபர்‌. 2. 
தள்ளியிருக்கின்ற பாகம்‌; the projecting part. 3. 
முளைத்து நிற்கின்ற நிலை; jutting out, projection. 
(சேரநா.). 

ம. உந்தல்‌; கோத, உந்து (தள்ளு); துட. உந்து. 
[உந்து - உந்தல்‌.] 


உந்தல்‌” பாச] பெ. (௩) 1. உயர்ச்சி: height. 2. யாழ்‌ 
நரம்பு தடவுகை; ting (௦ test the strings of the 
94. "நரம்பு முழுதினையுந்‌ தடவித்‌ தள்ள லுந்தல்‌' 
(கூர்மபு. கண்ணன்‌ மணம்‌. 146). (செ.அக.). 3. 
ஏறுகை (ஆ.அக.); மாட. 


[௨ ௯ உந்து - உந்தல்‌, 


உந்தி! பாள்‌ பெ. (௩) 1. பேசும்போது வாய்‌ வழிக்‌ 
காற்றைத்‌ தள்ளுவுதாகக்‌ கருதப்படும்‌ கொப்பூழின்‌ 
உட்பக்கம்‌; கொப்பூழ்‌; லவ. உந்தி மேல்‌ நான்முக 
னைப்‌ படைத்தான்‌'' (திவ்‌. பெரியதி. 5,4,1.). 2. வயிறு; 
belly, stomach. ''உந்தியுறுபசிக்கு'" (திருவாலவா. பதி. 
1.). 3. தீர்ச்சுழி (திவா.); ர்ர்ரற௦. 4. ஆறு; river. 
'"அரும்புறவுந்தி மடந்தையர்‌'' (இரகு. திக்குவி. 267.). 
5. யாற்றிடைக்குறை; 5! 18/௨0 ர ௨ ர). “குணகடற் 
கிவர்தருங்‌ குரூஉப்புன லுந்தி”” (மதுரைக்‌. 245.). 6. 
தீர்‌ (பிங்‌.); கச. 7. கடல்‌; 5௨ '“உந்தியுலகத்தில்‌'' 
(சி.சி. பர. உலோகா. 1). 8. தேரின்‌ உருளை: கா 
46௮௨... "உந்தி கணாலுடை யுந்திரதம்‌'' (பாரத. பதின்‌ 
மூன்‌. 12). 9. தோத்தட்டு (பிங்‌.); middle loft of a 
வோ. 10. மகளிர்‌ விளையாட்டுவகை (பிங்‌.); ௮ ஏவு 
of Indian women somewhat akin to the English game 
of battle dore and shuttecock. 11. யாழ்ப்பத்தல்‌ (தொல்‌. 
சொல்‌. 399, உரை); body ௦4 ௮ y&. 12. தடு (அக.நி.); 
middle space. 13. உயர்ச்சி (அக:நி.); height, eminence. 


ம. உந்தி. 
[௨ ௮ உந்து ௯ உத்தி,] 
உந்தி” பாரி பெ. (௩) 1. துணை; வஹா. 2. 
பறப்பவை; 008. (செ.அக.). 
[உ உத்து ௮ உத்தி.] 
உந்திச்சுழி பாரி-0-௦0 பெ. (௩) 1. கொப்பூழ்ச்சழி: வா 


or involution of the naval. 2. நீர்ச்சுழி; ய்ர்றool. 
(செ.அக.). 


(உத்தி * சுழி. 

உந்திடம்‌ பாபி பெ. (௩) உவ்விடம்‌; yonder place, 
where the person addressed is. ““பொய்குன்ற வேதிய 
ரோதிடு முந்திடம்‌'' (திருக்கோ. 223.). (செ.அக.). 


[உ - உந்து இடம்‌.] 


உந்திநாளம்‌ பாகி, பெ. (ஈ.) கொப்பூழ்க்‌ கொடி; 


உந்து£-தல்‌ 


யாமி! cord. “உந்தி நாளத்தை மெல்லவரிந்து'' (திரு 
வானைக்‌. கோச்செங்‌. 73.). (செ.அக.). 


[உந்து ௯ உந்தி * நாளம்‌ ] 


உந்திபற-த்தல்‌ பார்றகு-, 3. செ.கு.வி. (41) குழாங்‌ 


கூடிய மகளிர்‌ உந்தி விளையாட்டாடுதல்‌; (௦ play the 
game of unt, an ancient game, consisting prob. in jumping 
accompanied by singing. “உந்திபறந்த வொளியிழையார்‌ 
கள்‌”' (திவ்‌. பெரியாழ்‌. 3,9,11.). (செ.அக.). 


[உ ௮ உந்து ௯ உந்தி “ பறத்தல்‌.] 


உந்திபூத்தோன்‌ பா௦/-ப்‌ர£0ற, பெ. (ஈ.) திருமால்‌ (திவா. ); 


Visnu, with a lotus flower sprouting from His navel. 
(செ.அக.) 


[உந்தி * பூத்தோன்‌.] 


உந்தியில்வந்தோன்‌ பார்ர்‌-ஸசாஎ௦ற, பெ. (॥.) தான்‌ 


முகன்‌ (பிங்‌.); Brahma who has sprung from Visnu’s 
navel lotus. (செ.அக.). 


[உந்தி + இல்‌ + வந்தோன்‌.] 


உந்தியிலுதித்தோன்‌ பாந்ர்பபர£௦ற, பெ. (ஈ.) உத்தியில்‌ 


வந்தோன்‌ பார்க்க; 898 (திவா.) பாஷ்ரி-சாம்ரே. 
(செ.அக.). 
[உந்தி * இல்‌ - உதித்தோன்‌.] 


உந்து'-தல்‌ ப௦ப-, 5. செ.குன்றாவி. (44) 1. தள்ளுதல்‌; 


to push out, thrust forward. ''உந்திடவெழுந்து மூழ்கி'' 
(ஞானா. 16,17.). 2. வீசியெறிதல்‌; (௦ cast away. 
“கரிகடேர்த்தொகை.... யள்ளியே யுந்தினன்‌'' (கந்தபு. 
நகரழி. 23.). 3. அம்பு முதலியன விடுதல்‌; (௦ shoot, 
&5 க வாம, 85 ௨ றா. ''சரங்கள்‌. வீமனுந்த'' (பாரத. 
புட்ப. 104.). 4. செலுத்துதல்‌; 1௦ dre as a chariot. 
*தேரினைத்‌ துரோண னுந்தினான்‌'' (பாரத. நிரைமீ. 
86.). 5. அனுப்புதல்‌; (௦ despatch, send. ‘வயிரவி 
தன்னை யாங்கே யுந்தினன்‌'' (பிரபோத. 24,45.). 6. 
வெளிப்படுத்தல்‌; (௦ றா00ப06, cause to appear. ''கடல்‌ 
வண னுந்தியுந்திய நூற்றிதழ்த்‌ தாமரை” (கம்பரா. 
கிளை. 121.). 7. யாழ்நரம்பு தெறித்தல்‌; (௦ மாப௱, 
88 உள்௱ாற ௦0 the தீ. “வாரியும்‌ வடித்து முந்தியு 
முறழ்ந்தும்‌'” (பொருந. 23.). 8. மரமுதலியன கடை 
தல்‌; ௦ tum in a lathe, to rub, as two sticks together 
til they ignite. ''உந்தவே காட்டாக்‌ கிற்றோன்றி'' (சி. போ. 
9.3.2.). 9. ஆயக்காய்‌ முதலியன உருட்டுதல்‌; 1௦ 088, 
88 0106. கவறுந்தினார்‌. (வின்‌. ) 


[௨ உத்து.] 


உந்து” -தல்‌ பாஸ்‌-, 15. செ.கு.வி. (9) 1. எழும்புதல்‌ 


to rise, flow, as water; to swell, as the sea. ‘உந்து 
நீர்க்கங்கை'' (கூர்மபு. இராமனவ. 39). 2. பெருகுதல்‌ 
10 grow, enlarge, a5 ஸப. ''உந்துசுடர்‌ ஞானத்தை” 
(சேதுபு. நாட்டு. 3). 3. செல்லுதல்‌; $௦ ௦, move slong. 
“வானுந்து மாமதி (திருக்கோ. 147.). .4. தகத்தல்‌; 0 


உந்து 


மாவ, மப. 'அன்பர்‌............ உந்தினர்‌ மார்பினால்‌'' 
(பெரியபு. திருநா. 358.). 5. தீங்குதல்‌; 1௦ 0௦896. 
““உந்தாத வன்போடு'' (பதினொ. திருத்தொண்‌. 19). 
6. பொருந்துதல்‌; 1௦ be பார்‌. ''தானந்தோறு முந்திடுங்‌ 
கரணம்‌'' (சி.சி. 4,34 சிவஞா.). 
ம. உந்துக, கோத. உத; துட. உத்‌, பட. உந்து, ட. பாக, 
GK hunder, Goth lato; Lith. wandu; E water; 0472 warar. உந்து 
அவ. உந்த்‌ (இ.வே) (வமொ 93.). 
[௨ உந்து] 

உந்து” பாஸ்‌, பெ. () ஏலக்காய்த்தோல்‌; 08108௱௦௱ 
husk. ()). (செ.அக.). 
ம. உந்து. 
[௨ ௮ உம்‌ (மேலிறாப்பது) - உந்து... 

உந்து" பாஸ்‌, இடை (கா்‌). பெயரச்சத்திறுதியாகிய 
'உம்‌'மின்‌ திரிபு; variant of the ending ‘உம்‌’ in rel.pple. 
“கூப்பெயர்க்குந்து'' (தொல்‌.சொல்‌. 294.). (செ.அக.]. 
[உம்‌ ௯ உந்து] 

உந்து” மாஸ்‌, பெ. (ஈ.. ஆவை யழைக்கும்‌ ஒலிக்‌ 
குறிப்பு; ௦0௦0. term used in calling cows (J). (செ.அக.). 
[உம்‌ - ஒலிக்குறிப்பு. ௨ம்‌ ௯ உந்து ] 

உந்துரம்‌ ப்பாக, பெ. (ஈ.) எலி; ஈ௦ப5. (ஆ.அக.). 
[உந்து ௯ உந்துரம்‌. உந்துரல்‌ - குடைதல்‌ / 

உந்துரு பாங்ற, பெ. (॥.) 1. பெருச்சாளி (பிங்‌.); 
bandicoot. 2. ea (ஆ.அக.); 0056. (செ.அக.). 
ம. உந்துரு. 
[உந்து ௯ உந்துறா. உந்துரல்‌ - குடைதல்‌. ] 

உந்துவண்டி மாப; பெ. (£.) உந்திக்‌ கொண்டு 
போவதுபோல்‌ அமைந்த வண்டி (சேரநா.); 90-Cக. 
ம. உந்துவண்டி. 
[உத்து + வண்டி..7 

உந்தூழ்‌ பாரம்‌; பெ. (.) பெருமூங்கில்‌; (806 0காம்‌௦௦. 
“'உரிதுநா றவிழ்தொத்‌ துந்தூழ்‌ கூவிளம்‌'' (குறிஞ்சிப்‌. 
65.). (செ.அக.). 
[உ - உந்து - உந்துல்‌ -, உந்தூழ்‌. உந்துதல்‌ - பருத்தல்‌] 

உந்தெழுச்சி பா&/ப௦ல/, பெ. (௩) கண்ணில்‌ பருத்திக்‌ 
காயைப்போல்‌ கெட்ட தசை வளரும்‌ கண்ணோய்‌ 
வகையுளொன்று; eye ease. (ஆ.அக.). 
[உந்து * எழுச்சி.] 

உந்தை பாச! பெ. (ஈ.) உன்‌ அப்பன்‌; பா fhe. 
“தூதர்‌ வந்தன ருந்தை சொல்லோடு'' (கம்பரா. பள்ளி. 
2). 
[உன்‌ * தந்‌ைத - உந்தை... 

உப்பக்கம்‌ பழக்க, பெ. (॥.) 1. உந்தப்பக்கம்‌ 00௪, 
where the person addressed is, or that (intermediate) 


5106. ““உப்பக்க நோக்கி'' (வள்ளுவமா. 21.). 2. முதுகு; 
back. ''ஊழையு முப்பக்கங்காண்பர்‌'' (குறள்‌, 620). 3 
பின்பக்கம்‌; back or hind side. (செ.அக.). 
மறுவ. உப்பால்‌, வெரிந்‌. 
[உ - பக்கம்‌.] 

உப்பங்கழி மறற பெ (.) 1. காயல்‌; backwater. 
2. உப்பளம்‌ (வின்‌.); 884-08௨. (W.). (செ.அக.). 
[உப்பு * அம்‌ * கழி.] 

உப்பங்காற்று பறறகா்க்ரப, பெ. (ஈ.) கடற்‌ காற்று; 568 
breeze. (செ.அக.). 
[உப்பு * அம்‌ * காற்று] 

உப்பங்கோரை பறறகர்ரப், பெ. (॥.) உவர்‌ நிலத்தில்‌ 
முளைப்பதான கைப்புக்‌ கோரை. (M.N.AD. i,170); a 
bitter sedge that grows only by the side of salt marshes. 


[உப்பு * அம்‌ * கோரை] 


உப்பங்கோரை 


உப்பசம்‌ பறறக$சா, பெ. (ஈ.) 1. ஈாளைநோய்‌; 880௧. 
2 வீக்கம்‌; swelling. as of the abdomen. வயிறு 
உப்பசமாயிருக்கிறது (உ வ.). (செ.அக.). 
தெ. உப்பசமு. 

[உப்பு -- உப்பம்‌ (தொ.பெ.). ௨ - உப்பு (வீங்குதல்‌) - 
உப்பசம்‌./ 

உப்பட்டம்‌ புறறசை, பெ. (ஈ) 1. அப்புக்குட்டி மரம்‌; 
white mangrove. 2. சிறுவர்‌ விளையாட்டு வகை; 
children's game. 

ம. உர்ப்பம்‌. 
[உப்பு * ஆட்டம்‌ - உப்பாட்டம்‌ ௮ உப்பட்டம்‌. உப்புப்‌ 
பொதியைச்‌ சுமப்பது போன்ற ஆட்டம்‌.] 

உப்பட்டி புறறசரீ, பெ. (ஈ.) அரிக்கட்டு (யாழ்ப்‌.); 8hசவீ. 
[௨ ௮ உப்பு ௯ உப்பட்டி. ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றாக வைத்து 
உயர்த்திக்‌ கட்டும்‌ கட்டு.] 

உப்பட்டு பறறசர்ப, பெ. (ஈ.) 1. போளிப்பணிகாரம்‌; 06௦ 
made of wheat flour enclosing it boiled with dha/ and 
sugar or jaggery. (ஆ.அக.). 


உப்பந்தரவை 


62 


உப்பாரக்காரன்‌ 


[உள்‌ -, உப்பட்டு (உட்பகுதியில்‌ அதாவது நடுவில்‌ இனிப்பு 
வைத்துச்‌ சுடப்பட்ட பணிகாரம்‌. )/ 

உப்பந்தரவை புறறசச௮; பெ. (௩) உவர்‌ நிலம்‌; 
saline soil. (செ. அக. ). 


[உப்பு * அம்‌ * தரவை. தரவை - தரிசுநிலம்‌..] 


உப்பம்பருத்தி பறறகா-றதயர்‌ பெ. (௩) பருத்தி வகை; 
Indian cotton plant, M.sh. Gossypium herbaceum 
(.5௱.D..i. 226). (செ.அக.). 
[உ ஃ உப்பம்‌ - பறாத்தி.] 

உப்பமை-த்தல்‌ பறறகாசர-, 4. செ.குன்றாவி. (94) உப்பு 
விளைத்தல்‌; 1௦ றா௦0ப௦6 884. (ஆ.௮௧.). 
[உப்பு * அமை.] 


உப்பமைப்போர்‌ பறக்க பெ. (௩) உமணர்‌ 
(திவா.); alt manufacturers; dwellers in maritime tracts. 
(செ.அக.). 


மறுவ. உப்பளவர்‌, கழியர்‌; உப்புச்‌ செய்வோர்‌, உப்பாரவர்‌, 
அளவர்‌. / 


உப்பர்‌ புறஹன; பெ. (௩) உப்பமைப்போர்‌ பார்க்க: 595 
00-௭5: (செ.அக..). 
[உப்பு ௯ உப்பர்‌.] 

உப்பரம்‌ புறறதூ, பெ. (௩) வயிற்றுப்‌ பொருமல்‌; 
flatulent distension of the abdomen, tympanites. 
(செ.அக.). 
தெ. உப்பரமு. 
[உப்பு ௮ உப்பரம்‌.] 

உப்பரவர்‌ புறறசசன;, பெ. (ஈ.) 1. குள முதலிய அகமுந்‌ 
தெலுங்கர்‌; a Telugu caste who are usually tank and 
well diggers, and road-workers, and who ordinarily bear 
the ttle méstr 2. குறவருள்‌ ஒரு வகுப்பார்‌; ௨ branch 


of Kuravas who deal in karu-véppilarand style themselves 
Chetiies. (செ.அக.). 


தெ. உப்பர. 
[௨ ௯ உப்பரம்‌ ௯ உப்பரவர்‌.] 
உப்பரி பறறச பெ. (ஈ) 1. மிகை; மிகுதி: 60055. 
2. மேற்படல்‌; உயர்தல்‌; heightening. 
[உப்பு ௯ உப்பரி.] 
உப்பரிகாண்(ணு)-தல்‌ புறறனா--க்ற., 12. செ.கு.வி. 


(4..) அளவு மிகுந்து காணுதல்‌; 1௦ swell, increase In 
quantity, as old raw rice In boiling. (செ.௮௧.). 


க., பட. உப்பரிசு; தெ. உப்பரின்சு 
[௨௮ உப்பு உப்பரி * காண்ட்ணு)-தல்‌. உப்பரி - மேற்படுதல்‌, 
மிகுதல்‌. உப்பரி - உபரி எனத்‌ திரிந்தது ] 

உப்பரிகை” புழல்‌ பெ. (॥.) மேல்மாடம்‌; பறற 
ஏ£௦rey. ''ஆடகப்புரிசை யுப்பரிகை'' (மச்சபு. நைமிசா. 
2). 


ம. உப்பரிக்க; ௧, உப்பரிகெ; தெ. உப்பரிக. 
[௨-௮ உப்பரிஃ உப்பரிகை. உப்பரி - மேற்படுதல்‌, மேற்கட்ட 
டம்‌.] 

உப்பல்‌ பறறக; பெ. (॥.) ஊதிப்‌ பருத்தல்‌; 019460, 
flatulence. 
க., தெ., து., பட. உப்பு. 
[௨ ௮ உப்பு (உப்புதல்‌) ௯ உப்பல்‌.] 

உப்பளநீலம்‌ பறற28/க௱, பெ. (ஈ.) ஒருவகை நீலமணி; 
variety of sapphire (8.1.1. 204,63). (செ.அக.]). 
[உப்பு உப்பளம்‌ - நீலம்‌.] 

உப்பளம்‌ பறறச[கா, பெ. (॥) 1. உப்புவிளை நிலம்‌ 
(பிங்‌); 5௮-5. 2. கழிநிலம்‌ (பிங்‌.); 881௬6 504. 
(செ.அக.). 
ம. உப்பளம்‌; ௧. உப்பள: குட. உப்பாலெ; தெ. உப்பளமு. 
[உப்பு * அளம்‌. அளம்‌ - செறிவு. உப்புச்‌ செறிந்த நிலம்‌.] 
உப்பளவர்‌ பறற பெ. (ஈ.) நெய்தல்‌ நில மக்கள்‌; 
dwellers in maritime tracts. (ஆ.அக.). 
[உப்பு * அளம்‌ * அர்‌.] 

உப்பளவன்‌ பறற, பெ. (॥.) உப்பு விளைப்போன்‌; 
salt-maker. 
ம. உப்பளவன்‌; ௧, உப்பார. 
[உப்பு * அள(ம்‌) * அன்‌.] 

உப்பளறு பறறி, பெ. (.) களிமண்ணும்‌ உப்புமண 
லுங்‌ கலந்த களர்நிலம்‌ (௩); 501 containing clay 
and sand impregnated with alkaline matters, generally 
found along the coasts (செ.அக. ). 
[உப்பு * அளறு - உப்பளறு. அளை (சேறு) - அளறு] 

உப்பறுகு பறறகயம பெ. (ஈ.) உவர்‌ நிலத்துள்ள 
ஒருவகை யறுகு (சங்‌.அக. ): species of Bermuda-grass 
growing in maritime tracts. (செ.அக.). 
[உப்பு :- அறகு] 

உப்பனாறு பறறகரச்ய, பெ. (௩) கடலிலிருந்து எதிர்த்துப்‌ 
பெருகிய உவர்நீருள்ள ஆறு (அசுவசா. 147.); 080 
water, regarded as a river of salt water. (ச.அக., |). 


[உப்பு அ உப்பன்‌ - ஆறு.] 

உப்பாயம்‌ பழதஞ்சா, பெ. (॥.) உப்புவரி!: 5211 tax. (8114, 
115.). (செ.அக.). 
[உப்பு * ஆயம்‌.] 

உப்பாரக்காரன்‌ பறறக்‌எ-&-kக்எர, பெ. (ஈ.) சுண்ணாம்பு 
பூசம்‌ வேலைக்காரன்‌ (சங்‌.அக.); 006 who plasters 
a wall, who rubs mortar. (செ.அக.). 
[உப்பு ௯ உப்பாரம்‌ * காரன்‌ உப்பு * அளம்‌ எ உப்பளம்‌ ௮ 
உப்பாளம்‌ ௯ உப்பாரம்‌. உப்புவிளைப்போர்‌ கடற்கிளிஞ்சில்‌ 
சுண்ணாம்பும்‌ விற்றதால்‌, காலப்போக்கில்‌ சொல்‌ இப்பொருள்‌ 
பெற்றது. ] 


உப்பால்‌ 


63 


உப்பிலியப்பன்‌ 


உப்பால்‌ பறறச்‌ பெ. (ஈ.) 1. உந்தப்‌ பக்கம்‌; te side 
near person addressed, intermediate side. 2. மேலிடம்‌; 
upper of further region. ''உப்பாலுயர்ந்த உலகம்‌ புகும்‌" 
(நான்மணி. 27.). 3. முதுகு: back. 
[உ * பால்‌.] 


உப்பாறு பறறச்ய, பெ. (0) காட்டாறு; ௦௦பாறு stream, 
usu. dry except in the rainy season. (Tinn.). (செ.அக.). 


[உப்பு * ஆறு. உறுப்புதல்‌- உப்புதல்‌ - உலர்தல்‌, விரைந்தோடி 
வறண்டு போதல்‌./ 

உப்பானி யுறக்ர பெ. (1. உப்புச்‌ சுமத்தல்‌ பார்க்க; 
see uppu-c-cumaltal அவன்‌ உப்பானி தூக்குகிறான்‌. 
(செ.அக.). 
ம. உப்புத்தூக்குதல்‌, உப்புமூட்டை. 
[உப்பு ௯ உப்பானி..] 

உப்பி பறற! பெ. (௩) செவ்வகத்தி; 80816, flowered 
cessabame. 
[உருப்பு ௯ உப்பு ௯ உப்பி. உருப்பு - எரிதல்‌, சிவப்பு] 

உப்பிசம்‌ பதர, பெ. (ஈ.) உப்பசம்‌ பார்க்க; 986 
uppaSam. 
[உப்பு அ உப்பசம்‌ ௯ உப்பிசம்‌ (கொ.வ.].] 

உப்பிஞ்சி புறறரரர்‌ பெ. (.) இஞ்சிவகை; ௨ ஸ்‌ 0 
ஓinger (8114 299). (செ.௮௧.). 
/உப்பு + இஞ்சி.] 

உப்பிட்டது மறறர்‌20ப, பெ. (ஈ.) 1. ஊறுகாய்‌; 00165. 
2. உப்பிட்டுப்‌ பாதுகாத்த பண்டம்‌; that which is salted 
and preserved (செ அக.). 
[உப்பு * இட்டது-உப்பிட்டது.] 

உப்பிட்டவர்‌ பறற பெ. (ஈ.) உணவளித்தவர்‌ 06 
who offered food, help. 
[உப்பு * இட்டவர்‌] 

உப்பிடு-தல்‌ பறறர்்பஃ, 20. செ.கு.வி. (44) உப்பிட்ட 
உணவளித்தல்‌; 10 fh food seasoned with salt. 
உப்பிட்டவரை உள்ளளவும்‌ நினை. (செ.அக.). 
[உப்பு * இடு.] 

உப்பிதம்‌ பறற/கா, பெ. (1. கூத்தின்‌ வகை (பிங்‌.); 
a kind of dance. 
[உப்பு அ உப்பிதம்‌.] 

உப்பில்லாப்பேச்சு பறறர்‌/ச-ற-றசீ௦ப, பெ. (௩) பயனற்ற 
உரையாடல்‌; கற்‌ 01500ப88. (செ.அக.). 
[உப்பு * இல்லா * பேச்சு.] 

உப்பிலாங்கொடி பறறர்க்ரர0ஏ!, பெ. (ஈ.) இண்டங்கொடி; 


a species of stinking swallow-wort. (செ.அக.). 


[உப்பிலாம்‌ * கொடி... 


உப்பிலாங்கொடி 


உப்பிலி! மர பெ. (ஈ) உப்பில்லாதது; tat which 
5 ரஸ! 92. “'உப்பிலிப்புழுக்கல்‌'' (சீவக. 2984.). 
(செ.அக.). 
ம. உப்பில, உப்பிலி. 
[உப்பு * இலி.] 

உப்பிலி” பற்‌; பெ. (௩) 1. புலிதொடக்கி (மலை.); 
tiger-stopper. 2. இண்டு; species of sensitive tree (W.). 
3. ஈர்கொல்லிக்‌ கொடி (மலை.); ௮ species of stinking 
swallow-wort. 
[உப்பு * இலி.] 

உப்பிலி” புழறர பெ. (௩) ஓருர்‌ ame of a village. 
[ஒப்பிலி ௯ உப்பிலி. ஓப்பிலி பார்க்க, 568 002147 

உப்பிலிகம்‌ பறறரிாகொ, பெ. (ஈ.) கருப்புச்‌ சோளம்‌; black 
millet. 
[உருப்பு (வேதல்‌) - உப்பு ௯ உப்புலிகம்‌. எறிந்து கருத்துப்‌ 
'போனாற்‌ போல்‌ கருநிறம்‌ பெற்றதால்‌ கறுப்புச்‌ சோளம்‌ 
உப்பிலிகம்‌ எனப்பட்டது. ] 

உப்பிலிடு பறற, பெ. (ஈ.) உப்பிட்ட பொருள்‌; pickles, 
that are saned. (செ.அக. ). 
[உப்பு * இல்‌ * இடு] 

உப்பிலிப்பானை பறறர்‌-ற-றகஎ பெ. (ஈ.) உப்பின்றி 
உண்ணும்‌ கைம்மை நோன்பு; ௦bservance in which 
widows in mourning abstain from salted food. (Tinn.). 
(செ.அக.). 
[உப்பு * இலி * பானை. பாரனை ௮ பானை.] 

உப்பிலியப்பன்‌ பறறர்ந்தறறகற, பெ. (ஈ.) ஓப்பிலியப்பன்‌ 
பார்க்க; 866 Oppiliyappan (ஆ.அக.). 
[நூற்றெட்டுத்‌ திறாப்பதிகளுளொன்றாகிய திருவிண்ணகரிற்‌ 
கோயில்‌ கொண்ட திருமால்‌. ஒப்பிலியப்பன்‌ என்பது, ஒப்பில்‌ 
லாதவனாகிய திருமாலைக்‌ குறித்தது. ஒப்பு * இலி - ஒப்பிலி 
ப உப்பிலி (கொ.வ ). உப்பிலி * அப்பன்‌ கன்னடநாட்டில்‌ 
இச்சொல்‌ ஓபிலி, ஒபிலியப்பன்‌ எனத்‌ திரிந்துள்ளது. தெலுங்‌ 
கில்‌ ஓபிளிகான்‌, ஐபிளிகாடு எனத்‌ திரிந்துள்ளது..] 


உப்பிலியன்‌ 


உப்பிலியன்‌ புவ, பெ. (௩) உப்பமைக்கும்‌ பணியா 
சாண்‌ member of a caste of salt-workers, (செ.அக.). 
க. உப்பலிக. 


/உப்பளன்‌ ௯ உப்பிலியன்‌ (கொ.வ. 7 


உப்பிற்குஉறுதி பறறர்‌&ப-பா], பெ. (௩) கட்டுக்கொடி; 
a creeper, smilax pseudochina. 
[உப்பிற்கு * உறுதி. மருத்துவப்பயன்‌ கருதியது..] 
உப்பீண்டுவரி பறஹ்எபசரர்‌ பெ. (௩) உப்பு நிறைந்த 
கடல்‌; 606, as full of salt. (ஆ.அக.). 
[உப்பு * ஈண்டு * உவரி.] 


உப்பு” பறம பெ. (௩) 1. கடல்‌ நீரை ஆவியாக்கி 
உணக்கிய படிக வடிவ உவர்ப்புடைய வெண்‌ கிறுகல்‌ 
(குறள்‌, 1302.); salt, alkall. 2. கறியுப்பு, வெடியுப்பு, 
இந்துப்பு, ஓட்டுப்பு, அமரியுப்‌பு; ach of five kinds 
of salt said to be used by alchemists. 3. உவர்ப்பு (பிங்‌. ): 
saltness. 4. உவர்க்கடல்‌; 56% of salt wae. ''உப்பினிற்‌ 
கயல்‌ பொறித்துள பதாகையார்‌"' (இரகு. திக்குவி. 125). 
5. இனிமை; sweetness, deliciousness. “கூடலிற்‌ றோன்‌ 
நிய வுப்பு'' (குறள்‌ 1328.). 6. மகளிர்‌ விளையாட்டு 
வகை (திவா.); ௮ ஏame of women. 
ம, ௧., தெ., து., பட, கொர., இரு., குரும்‌., குட. உப்பு; 
கை. உபு: கோ., து. உப்‌, கொலா. சுப, நா. சுப்‌; கோண்‌, 
ஓவர்‌; பர்‌. சுப; கட. சுப, சுப்பு; குரு. பெக்‌: மா. பெக்‌: பிரா. 
பே. 
[உ உப்பு உப்புதல்‌ - உயர்தல்‌, மேலெழும்பித்தோன்றுதல்‌, 
படுதல்‌.] 
உப்பு வயலில்‌ கடல்‌ நீர்‌ ஆவியான பின்‌ மேல்‌ திரண்ட படிகத்‌ 
துகளின்‌ திரட்சி நோக்கி உப்பு எனப்‌ பெயர்‌ பெற்றது. 

உப்பு” மற பெ () 1. அன்பு; (006. 2. எல்லை 
(ஆ.௮௧.); பeMmarcation; border. 
[௨-உப்பு. உணவில்‌ உப்பு சேர்த்தபின்‌ சுவை யிகுதலின்‌ இனி 
மைப்‌ பொருள்‌ பெறுவதாயிற்று. இனிமைப்‌ பொருள்‌ அன்புப்‌ 
பொருளிலும்‌, குறிப்பிட்ட அளவுக்கேற்ப உப்பின்‌ சுவை 
வரையறை பெறுதலின்‌ எல்லைப்‌ பொருளிலும்‌ விரிந்தது. 

உப்பு”-தல்‌ பறறம-, 15. செ.கு.வி. (\ஃ.) 1. பருத்தல்‌ 
(வேதா.சூ. 67, உரை); £௦ become big, 88 a seed; 
to bloat, puff up, as the abdomen by wind, from indigestion. 
2. பெொரங்குதல்‌; ₹௦ raise, as leaven. (செ.அக.). 
ம. உப்புக; ௧. உப்பு; தெ. உப்பரின்சு, உப்பு; கோத., துட. 
உப்‌; து. உப்புவி. 
[உ ௮ உப்பு ௯ உப்புதல்‌, உப்புதல்‌ - 
வீங்குதல்‌. 

உப்புக்ககனை பு2ப-/-(288ாச[ பெ. (௩) உப்பூறணி 
பார்க்க. (வின்‌.); 966 பppdrani (செ.அக.). 
[உப்பு * கசனை, கசி ௯ சசனை...] 

உப்புக்கட்டி பற௦ப-/-/௪ பெ. (ஈ.) 1. உப்புக்கல்‌; ராவா 
04 வி. 2. சிறுகட்டுக்‌ கொடி (மலை); (ப்‌ ௦1 milky 
medicinal creeper, useful as a remedy for dysentery. 
(செ.அக.). 
[உப்பு - கட்டி... 


உயர்தல்‌, பருத்தல்‌, 


64 


உப்புச்‌ 


உப்புக்கட்டு'-தல்‌ பறறப-k-kகரீப-, 12. செ.குன்றாவி. 
(41) குழந்தையை முதுகில்‌ தூக்கி விளையாடுதல்‌; ௦ 
carry a child on one's back and cry out merrily, ‘salt 
for sale’ in a game. 


[உப்பு * கட்டுதல்‌. உப்பு மூட்டையை முதுகிற்‌ சுமந்தவாறு 
பண்டமாற்று வாணிகம்‌ செய்த பழங்காலச்‌ குழலில்‌ தோன்றிய 
சொல்லாட்சி யாதலின்‌ குழ. தையை முதுகில்‌ சுமந்து விளையா 
டும்‌ விளையாட்டைக்‌ குறிததது..] 

உப்புக்கட்டு”-தல்‌ uppu-k-katfu-, 5, செ.கு.வி. (vi.) 
சடுகுடு விளையாட்டிற்கு மணல்‌ குவித்தல்‌; 1௦ make 
a sand goal in the game of “Palinjadgudu”. 
[உப்பு * கட்டு-தல்‌. உப்புதல்‌ - 
மணலை உயரக்‌ கட்டுதல்‌. / 

உப்புக்கடல்‌ பற௦ப-/-/225] பெ. (ஈ) 1. உப்பு மிகுதியான 
கடல்‌ (பிங்‌.); ring-shaped Sea of salt water, 2. 
சாக்கடல்‌; the Salt Sea, the old Name for the Dead 
568 (விவிலி. ஆதி. 14,3). (செ.அக.). 


ம. உப்புகடல்‌. 


உயர்தல்‌, உப்புச்‌ கட்டுதல்‌, 


[உப்பு * கடல்‌.] 


உப்புக்கடலை பறறப-ங-kக/2/, பெ. (ஈ.) உப்பும்‌ மஞ்சட்‌ 
பொடியும்‌ தூவி வறுத்த கடலை (இ.வ.); parched 
bengal-gram seasoned with salt and turmeric powder. 
(செ.அக.). 
[உப்பு * கடலை. 

உப்புக்கண்டம்‌ பறறய-ட-kசாஎதா, பெ. (ஈ.) உப்பூட்டிக்‌ 
காயவைத்த இறைச்சித்துண்டு அல்லது மீன்‌; 0௦௦௦ 
of salted meat, or salt fish. .(செ.அக.). 
[உப்பு * கண்டம்‌ ] 

உப்புக்கந்தம்‌ பறறப-&-kஜாஎஜா, பெ. (௩) உப்புக்‌ கோடு 
பார்க்க; see Uppu-k-kOdU. (செ.அக.). 
[உப்பு * கந்தம்‌.] 

உப்புக்கரி-த்தல்‌ புறறப-k-kதர்‌, 4. செ.கு.வி. (94) 1. 
உவர்ப்பு மிகுதல்‌; (0 have an intensely saline taste. 
2. உப்புலர்த்தல்‌; 10 நெ 521. (செ.அக.). 
[உப்பு * கரி-த்தல்‌.] 


உப்புக்கரிநீர்முள்ளி பறறப--kலர-/றாயர பெ. (௩3 
கமுதை முள்ளி (1); holly-leaved bears= breech. 
(செ.அக.). 


[உப்பு “ கரி  நீர்முள்ளி.] 


உப்புக்கல்‌ பறறப-௩-&ச/ பெ. (ஈ.) 1. உப்புத்துண்டு; பாம 
௦ pinch of 984. கறிக்கு ஓர்‌ உப்புக்கல்‌ வேண்டும்‌. 2. 
ஒருவகைக்‌ கடற்கல்‌; fine-grained grit stone formed 
by the induration of the upper surface of the sea bed. 
(0௦௦). (செ.அக.). 


[உப்பு * கல்‌] 


உப்புக்கழி 


65 


உப்புச்சோளம்‌ 


உப்புக்கழி பறறம-க்‌-க/; பெ. (ஈ.) உப்பங்கழி பார்க்க; 
see பற௦சாரச/. (செ.அக.). 
[உப்ப ச்‌ கழி J 

உப்புக்கறி புறறப-&-&ர்‌ பெ. (ஈ.) உப்பிட்டு உணக்கிய 
கிழங்கு அல்லது பழத்துண்டுகளின்‌ வறுவல்‌; போர 
of fruits or tubers salted and fried. (சேரநா.). 
[உப்பு * கறி கறி - மிளகு. மிளகிட்டுச்‌ செய்தது. 

உப்புக்காகிதம்‌ புறறப-4-சச்ஏ/ா, பெ. (6) மரங்களை 
மெருகிடுவதற்கு உதவும்‌ ஒருவகைத தாள; sand 
pape. உப்புத்தாள்‌ பார்க்க; 566 பழற்பரக்‌ (செ.அக.). 
[உப்பு * காகிதம்‌.] 

உப்புக்காசு பறறப-&-428ப, பெ. (௩) பழைய வரிவகை 
(8/1. vii, 41); ancient tax. (செ.அக.). 
[உப்பு * காச.] 

உப்புக்கீரை ப௦0ப-/-/972/ பெ. (ஈ.) கீரை வதை; ௦௦ 
Indian saltwort. (செ.அக.). 
[உப்பு * கீரை, உவாப்புள்ள கீரை.] 

உப்புக்குஞ்சம்‌ பறறம-k-பர்கா, பெ. (1. கருஞ்சீரகம்‌; 
black cumin. 
[உப்பு * குஞ்சம்‌. 

உப்புக்குட்டி' பஜார்‌ பெ. (6) 1. கடற்கரையி 
லுள்ள ஒருவகை மரம்‌; whe mangrove. (ஸ.ஸ.). 2. 
உப்பு மரவை; w௦0பen vessel with a 16, for keeping 


581. (செ.அக.). 
ம. உப்புகுத்தி. 
[உப்பு * குட்டி. குற்றி - குட்டி (சிறியது). 

உப்புக்குட்டி” பறற பெ. ற) 1. சிறுவர்‌ 
விளையாட்டுகளுள்‌ ஒன்று; 0806 of children. 2. 
உப்புக்கட்த்‌ பார்க்க; 566 uppu-k-kalftu. 
[உப்புக்கட்டி - உப்புக்குட்டி...] 

உப்புக்குத்தி" uppu-k-kutt, பெ. (n) தரு வகைமீன; 
a kind of fish. 


உப்புக்குத்தி” uppu-k-kuti பெ. (n.) பறவை வதை 


a kind of bird. (W.). (செ.அக.). 


உப்புக்குறவன்‌ பழறம--பரகற, பெ. (ஈ.) உப்புவிற்குங்‌ 
குறச்சாதியான்‌; ember of a division of the Kurava 
caste, trafficking in salt. (செ. அக. ). 
[உப்பு * குறவன்‌. ] 

உப்புக்குறுதி ப௦2ப-/-/யஙள்‌ பெ. (.) கொடுக்காய்ப்‌ 
பூஸி; sweet babool. 
[உப்புக்கு * உறுதி.] 

உப்புக்கூர்‌-த்தல்‌ பறறம-K-&ப-, 2. செ.கு.வி. (V.) உப்புக்‌ 
கரித்தல்‌ (வின்‌.), ௦ have a saline taste. (செ.அக.). 
[உப்பு * கூர்‌-த்தல்‌. கூர்த்தல்‌ - மிகுதல்‌ ] 

உப்புக்கொள்(ளு)-தல்‌ ப௦0ப-4-(0/, 13. செ.குன்றாவி. 
(91) உப்புக்கட்டு பார்க்க; 566 பறறப-k-/யப. (செ.௮௧.). 
[உப்பு * கொள்(ளு)-தல்‌.] 

உப்புக்கோடு புறறப--&0பப பெ. (ஈ.) சதுரக்‌ கோடு 
கிழித்து ஆடும்‌ கிளித்தட்டு விளையாட்டு; ௨ 086 
consisting of running through a diagram of squares 
marked on the ground (Loc). (செ.அக.). 
[உப்பு * கோடு.] 

உப்புகை பறறயஏ்‌ பெ. (॥) பருத்தல்‌; வீங்குதல்‌; 
enlarging, swelling. 
[உப்பு - உப்புகை,] 

உப்புச்சரக்கு பறறம--சாஎ்ப, பெ, (ஈ.) உப்பிட்ட 
பணிகாரம்‌; salted, fried, savoury cakes. (செ.அக.). 
[உப்பு * சரக்கு. ] 

உப்புச்சாறு பறறப-௦-ச்ய, பெ. (ஈ.) 1. கடல்‌ நீர்‌ 868 
water. (vaisn.). 2. அமுதம்‌; Nectar produced at the 
chuming of the ocean. உப்புச்சாறு கிளறுவது எப்‌ 
போதோ என்று கிடக்கிற தேவசாதி'' (ஈடு. 1,3,11.). 
(செ.அக.). 
lady + சாறு. 

உப்புச்சீடை பறறப-௦-௦/0/, பெ. (ஈ.) உப்புச்‌ சுவையுள்ள 
சீடைப்பணிகாரம்‌; mall balls of pastry fried and salted. 
(செ.அக.). 
[உப்பு * சீடை] 

உப்புச்சுமத்தல்‌ பறறப--போகரீச, பெ. (॥.) ஒருவகை 
விளையாட்டில்‌ வென்றவனைத்‌ தோற்றவன்‌ முதுகிற்‌ 
சுமக்கை; carrying the winner on one’s back, as a 
penalty of discomfiture in a game. (செ.அக.). 
[உப்பு * சுமத்தல்‌. 

உப்புச்சுன்னம்‌ பறறப--பறமகா, பெ. (ஈ.) மருந்து வகை 
(தமிழரசு.); ௮ kin of medicinal drug. (செ.அக.). 
[உப்பு * சுன்னம்‌.] 

உப்புச்சோளம்‌ பறறப--0/, பெ. (॥.) சோள வகை 
(விவசா. 3.); 8 (0 ௦1 ஈகizச. (செ.அக.). 


[உப்பு * சோளம்‌.] 


உப்புசம்‌ 


உப்புசம்‌ பறறபச்தா, பெ. (0) 1. வீக்கம்‌; swelling. 2. 
உப்பசம்‌ பார்க்க; 565 uppasam. 
[உப்பு ௯ உப்புதல்‌ ௯ உப்புசம்‌.] 

உப்புடாலி (000221, பெ. (ஈ.) கடல்‌ கொழிஞ்சிச்‌ செடி; 


a medicinal plant, species of citrus - ruella ringins. 
(செ.அக.). (கொ.வ.). 


[உப்பு * உடலி - உப்புடலி ௯ உப்புடாலி.] 

உப்புத்தண்ணீர மறறம--பார்‌; பெ. (0) 1 உப்புநீர்‌ 
கடல்‌ நீர்‌ போல்‌ உப்புள்ள நீர; கே, brackish water, 
opp. £௦-நல்ல தண்ணீர்‌. 2. உப்பு இட்டுக்‌ கலக்கிய நீர்‌ 
water In which salt is dissolved. (செ.அக. ). 
ம, உப்புநீர்‌. 
[உப்பு * நீர்‌] 

உப்புத்தரவை பறறப-ீ-(சஜூர்‌ பெ. (௩) உவர்‌ நிலம்‌; 
saline soil. (W.). (செ.அக.). 
க. உப்புநெல 
[உப்பு + தரவை.] 

உப்புத்தரை பழறப-ர்‌(ஏஎ, பெ. (௩) உப்புத்‌ தரவை 
பார்க்க; 866 பறறபர£தாavai (செ.௮௧.). 
[உப்பு * தரை. தரவை ௮ தரை.] 

உப்புத்தள்ளல்‌ பறறய--12/2/ பெ. (௩) பத்தியத்தில்‌ உப்பு 
நீக்கல்‌; the removal of the salt from diet. de cleridin. 
[உப்பு * தள்ளல்‌ ] 

உப்புத்தாள்‌ பறறப-1-[8] பெ. (௩) சொர சொரப்பாக 


ஆக்கிய தாள்‌ (உப்புக்‌ காகிதம்‌); 5a றற, (1௦௦). 
(செ.அக.). 


[உப்பு * தாள்‌.] 

உப்புத்திரி புறறப-ீ-ரீர, பெ. (.) மலங்கழிக்க ஏற்றுந்திரி. 
(வின்‌,); 16151 dipped in a preparation of salt, to serve 
as a rectal injection for a child. (W.). (செ.அக.). 


[உப்பு * திரி] 

உப்புத்தூக்கு-தல்‌ புற௦ப-/-/0/4ப-, 5. செ.குன்றாவி. (44) 
உப்புக்கட்டு' பார்க்க; 866 பறறu-k-kafu (செ.அக.). 
[உப்பு * தூக்கு-தல்‌.] 

உப்புநீக்கி பறறபா/் பெ. (1) காட்டு மருக்கொழுந்து; 
a species of mad's love. 
[உப்பு * நீக்கி.] 

உப்புநீர்‌ பறறபார்‌; பெ. (ஈ.) உப்புத்தண்ணீர்‌ பார்க்க: 
see பபர்‌ 
[உப்பு * தீர்‌] 

உப்புப்படு-தல்‌ புறறப-0-0௪0ப-, 20. செ.கு.வி. பய) 1. 
உப்புவிளைதல்‌; ௦ form as salt by Natural process 
(W.). 2. உப்புத்தன்மையடைதல்‌; 10 become saline. 
(செ.அக.). 


[உப்பு * படு-தல்‌.] 


66 


உப்புமணி 


உப்புப்பண்டம்‌ பறறப-ற-றதரரக, பெ. (௩) உப்புச்‌ 
சுவையுள்ள உணவுப்‌ பண்டம்‌; 5860 1000. (செ.௮௧.) 
[உப்பு * பண்டம்‌ ] 

உப்புப்பயிர்‌ பறறப-றாறஷ்ர; பெ. (ஈ.) உப்பளங்களின்‌ 
பாத்திகளிலே கடல்‌ நீரைப்‌ பாய்ச்சுவதால்‌ விளைந்த 
உப்பு; 0௦0 ௦4 5௧/4. (செ.அக.). 
/உப்பு + பிர்‌] 

உப்புப்பற்று-தல்‌ பறறப-ற-றதுமா, 15. செ.கு.வி. (vi. 
உவர்பிடித்தல்‌; 1௦ become saline, as land. (செ.அக.]. 
[உப்பு * பற்று-தல்‌ ] 

உப்புப்பாத்தி ப22ப-௦-2241 பெ. (ஈ.) உப்பு விளைதற்கிட 
மான பாத்தி; 0605 ற 5கt-றan5. உப்புப்‌ பாத்தியிலே 
வெள்ளிய உப்பு விற்கும்‌ அளவர்‌ (மதுரைக்‌. 117, 
உரை.). (செ.அக.). 
ம. உப்புப்பாத்தி; ௧, உப்புகட்டே. 
[உப்பு * பாத்தி] 

உப்புப்பார்‌-த்தல்‌ பறறப-ற-றத[-, 11. செ.குன்றாவி. (54) 
சுவைபார்த்தல்‌; 1௦ try seasoning, as Of பொறு by the 
19516. (செ.அக.). 
[உப்பு * பார்‌-த்தல்‌.] 

உப்புப்பால்‌ பறறம-ற-றச்‌ பெ. (ஈ) ஈன்றணிமையுள்ள 

தாயின்பால்‌; colostrum, the first Milk secreted in the 

breasts after childbirth. (செ.அக. ). 


[உப்பு * பால்‌.] 

உப்புப்புல்‌ பறறப-ற-றப/, பெ. (ஈ.) உவர்‌ நிலத்துண்டாகும்‌ 
புல்‌; 0895 growing on saline soils. (W.). (செ.அக.). 
[உப்பு * புல்‌] 

உப்புப்பூ-த்தல்‌ பறறயாற-றப்‌-, 4. செ.கு.வி. (vi) 1. 
உப்புண்டாதல்‌; ௦ form, as salt or a lamina. 2. 
உப்புப்படிதல்‌; 1௦ form,a coating Salt on any surface. 
3. உடலிலுப்புப்‌ படர்தல்‌; ௦ frm, as concretion on 
the skin, from perspiration (W.). 4. உப்பங்காற்றா 
ஸிற்றுப்போதல்‌; 1௦ cumble, as Masonry because of 
weathering by a salt atmosphere. 
/உப்பு + பூ-த்தல்‌.] 

உப்புப்பொரி-தல்‌ புறறம-ற-றமர்‌, 4. செ.கு.வி. (v.) 
உப்புப்பூ-த்தல்‌ பார்க்க; 56௪ ப02ப-0-2பீ. (செ.௮௧.). 
[உப்பு * பொரி-தல்‌.] 

உப்புமண்‌ ப2ப-ஈசஈ, பெ. (ஈ.) 1. உவர்நிலம்‌; 881௦ 
804, 884 கோர. 2. உடம்பில்‌ உப்புப்‌ பூத்தல்‌; 8020 
of concretion on the skin, from perspiration. (செ.௮௧.). 
௧. உப்புமண்ணு. 
[உப்பு * மண்‌] 

உப்புமணி பறறப-௱சா! பெ. (௩) 1. உப்புமண்‌ பார்க்க; 
8686 பறறப-ஈ27. (ஆ.௮௧.). 2. சித்தர்கள்‌ பயன்படுத்திய 


உப்புமா 


67 உப்பேறி 


தாகக்‌ கருதப்படும்‌ கல்லுப்பு மணரி; ௨ string of beads 
as hard of ivory made of salt consolidated by a peculiar 
process known to siddhar's. 
[உப்பு * மணி.] 

உப்புமா புறறய௱க்‌ பெ. (ஈ.) 1. ஒருவகைச்‌ சிற்றுண்டி; 
salted confection of flour or meal. 2. உடம்பிற்‌ பூக்கும்‌ 
உப்பு (பதார்த்த. 634, உரை.); ஒeriberi, producing a 
sallow colour all over the body. (செ.அக.). 
ம. உப்புமா, 
[உப்பு * மா. மாவு  மா./] 

உப்புமாந்தம்‌ பறறப-௱கதா, பெ. (1.) குழந்தைகளுக்கு 
வயிறு உப்புசத்தாலுண்டாகும்‌ நோய்‌; றபர்ரஈ0 ௦f the 
abdomen, a disease of children. (செ.௮௧.). 
[உப்பு * மாந்தம்‌. மந்தம்‌ ௯ மாற்தம்‌.] 

உப்புமாறு-தல்‌ பறறப-௱ச்யா, 5. செ.குன்றாவி. (94) 
ஏமாற்றுதல்‌; 1௦ 01௦2. (செ.அக.). 
[உப்பு * மாறு. பண்டமாற்று வணிகரும்‌ உப்புவிற்கும்‌ உமண 
ரும்‌ உப்பின்‌ கொள்ளளவுக்குச்‌ சமமாக நெல்‌, பயறு போன்ற 
தவசங்களைப்‌ பெறுவது நாளடைவில்‌ ஏமாற்றுவதாகக்‌ கருதப்‌ 
பட்டதால்‌ இச்சொல்‌ இப்பொருளுக்குரியதாயிற்று./ 

உப்புமாறு--தல்‌ பறறப-௱கிய-, 5. செ.கு.வி. (44) உப்பு 
விற்றல்‌; 1௦ 561 salt. ''உயிருண்டாகில்‌ உப்பு மாறியுண்‌ 
ணலாம்‌'' (அஷ்டாதச. பிரபந்த. பக்‌. 71.). 
[உப்பு * மாறு-தல்‌.] 

உப்புமிளகி பறறம-௱ர்ஜஷ/ பெ. (ஈ.) ஐந்து மாதத்தில்‌ 
விளையும்‌ நெல்வகை (விவசா. 1.); 8 kind of paddy; 
maturing in five months. (செ.அக.). 
[உப்பு * மிளகி, மிளகு ௯ மிளகி.] 

உப்புமூலிகை ப0ப-௱ப்‌/921 பெ. (௩.) உப்புச்‌ சத்துள்ள 
மூலிகைகள்‌; the herbaseous plants containing the 
essence 01 $l. எருக்கு, துத்தி, குப்பைமேனி, வாழை, 
முருங்கை, ஊமத்தை, நாயுருவி, தென்னோலை, அறுகு, 
பிரண்டை, எள்‌, பூவரசு. 
[உப்பு * மூலிகை.] 

உப்புமெழுகு பறறப-ீபழப, பெ. (ஈ.) உப்பினால்‌ செய்த 
மெழுகு; medicinal wax-like preparation of Salve 
obtained by special process from the common salt. 
[உப்பு * மெழுகு.] 

உப்புரிசை பறழயார£ஜ்‌ பெ. (௩) உப்பரிகை (ஆ.அக.); 
upper storey. 
[உப்பு அ உப்புரிகை அ உப்புரிசை./ 

உப்புல்‌ பறற பெ. (ஈ.) செங்கள்ளி; (60 species of 
rate - spurge. 
[உருப்பு (சிவப்பு) - உப்பு ௯ உப்புல்‌.] 


உப்புவாடி பறறப-மீர பெ. (ஈ.) உப்புக்‌ கொட்டும்‌ 
மேடை; platform on which salt is heaped up {m.m.). 
(செ.அக.). 
ம. உப்புசாப்ப (உப்பு வைக்கும்‌ அறை.). 
/உப்பு * வாடி. வழங்குதல்‌ - புழங்குதல்‌. வழங்கு -, தெ.வாடு 
(பயன்கொள்‌, புழங்கு.). தெ. வாடு ௯ த. வாடு ௯ வாடி. 
ஓ.நோ. மரவாடி.] 

உப்புவாணிகன்‌ uppu-vénigan, பெ. (n.} 1. உப்பு 
விற்கும்‌ குடியினன்‌ (சூடா.); member of a caste of 
salt vendors. 2. உப்பளவர்‌ பார்க்க; 966 uppalavar. 


[உப்பு * வாணிகன்‌.] 


உப்புவாயு பறற, பெ. (.) உப்பங்காற்று பார்க்க; 
see uppankaru, 
[உப்பு * வாயு... 

உப்புறை-த்தல்‌ பறறபார்‌-, 4. செ.கு.வி. (V.) 1. உப்புச்‌ 
சுவை காணுதல்‌; (௦ be well flavoured with salt. 2. 
உப்புக்‌ கரித்தல்‌; (௦ be over-flavoured with salt. 
(செ.அக.). 
[உப்பு * உறை-த்தல்‌.] 

உப்பூரிகுடிகிழார்‌ uppdrikudkiér, பெ. (ஈ.) உருத்திரசன்‌ 
மர்‌ தந்தை; fகther of Uruttirasanmar. (ஆ.அக.). 


[உப்பூர்‌ * குடி - உப்பூரிகுடி ௪ கிழார்‌] 

உப்பூறணி புரறப்கர! பெ. (ஈ.) 1. உப்புச்‌ செறிவு; 080 
impregnated with salt, as saline soil. 2. உவர்நிலம்‌ 
(ஆ.அக.); 98116 501. (செ.அக.). 
[உப்பு * ஊறு * அணி.] 

உப்பெடுத்தல்‌ பு௦௦௦8//5/ பெ. (ஈ.) நாட்டுக்‌ கோட்டைச்‌ 
செட்டியார்களில்‌ மாப்பிள்ளை வீட்டார்‌ பெண்‌ வீட்‌ 
டிற்கு உப்பும்‌, ஒன்பான்‌ வகைத்‌ தவசமும்‌, திருமண 
உடன்படிக்கை யெமுத ஓலையும்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ 
சடங்கு; ceremony among Naftukkdttai chettis in which 
the bridegroom's party carries to the bride's house a 
basket containing salt and nine kinds of grain together 
with a palmyra scroll for writing the marriage contract 
௦. (செ.அக.). 
[உப்பு * எடுத்தல்‌... 

உப்பேறி புறக்‌ பெ. (ஈ.) 1. உப்புடன்‌ உசிலை இட்டுப்‌ 
பொரித்த கிழங்கு அல்லது பழ உணங்கல்‌ கறி: பா 
of chopped fruit or tubers well seasoned with salt, pepper 
and other condiments and then fried in ghee or oll. 
2. உப்புக்கறி பார்க்க; 56௪ பறறப-k-kகர்‌. (செ.அக.). 
ம. உப்பேறி, 
[உப்பு * கறி - உப்புக்கறி ஃ உப்பேறி - உப்புச்சவையூட்டுவ 
தால்‌ பெற்ற பெயர்‌. இது சேர நாட்டுப்‌ பண்டம்‌. வறுத்துப்‌ 
பேரி, வெள்ளுப்‌ பேரி, சேன உப்பேரி, சீனியுப்பேரி, சக்கயுப்‌ 
பேரி, சருக்கரையுப்பேரி எனப்‌ பல வகைப்படும்‌. 


உப்பை 68 


உம்பர்‌ 


உப்பை பக பெ. (௩) 1. ஓரியற்பெயர்‌ ௮ proper 
ஈட. 2. திருவள்ளுவர்‌ உடன்‌ பிறவிகளுள்‌ ஒருத்தி: 
name of one of the reputed sisters of Tiruvalluvar, the 
பேறா of the Kura ''வயலூற்றுக்‌ காட்டிலுப்பை'' 
(தனிப்பா.). (செ.அக.). 


[உப்பு ஃ உப்பை (உயர்ந்தவள்‌, சிறந்தவள்‌ )] 


உம்‌! பர, இடை. (௦8௩) (அ) 1. எண்ணும்மை; Connective 
particle implying simple connection as in சேரனும்‌ 
பாண்டியனும்‌. 2. எதிர்மறையும்மை; 620, a5 in 
மறப்பினு மோத்துக்‌ கொளலாகும்‌. 3 சிறப்பும்மை; 
speciality whether of superiority or infernority as in 
“குறவருமருளுங்குன்றம்‌'' அல்லது புலையனும்‌ விரும்‌ 
பாத யாக்கை. 4. ஐயவும்மை; பா௦ர்வாடு ௮5 11 அவன்‌ 
வெல்லினும்‌, வெல்வான்‌. 5. எச்சவும்மை; 5௦௱ething 
பnders!௦௦0, 85 ஈ சாத்தனும்‌ வந்தான்‌. 6. முற்றும்மை; 
unversality as in தமிழ்நாட்டு மூவேந்தரும்‌ வந்தார்‌. 7. 
தெரிநிலையும்மை; பeclaration of a conviction as in 
ஆணுமன்று, பெண்ணுமன்று when speaking of a 
hermaphrodite. 8. ஆக்கவும்மை (நன்‌. 425. ); ஈ addin 
1௦ 88 | பாலுமாயிற்று, which signifies that Milk is not 
only food, but also medicine. (ஆ) 1. பலர்பாலொழிந்த 
படர்க்கை நிகழ்கால எதிர்‌ கால முற்று ஈறு; ஊற 
of 3rd pers. sing of all genders and of the impers. pl. 
of verbs of the present as well as the future tense. 

உம்‌” பா இடை. (நவர) 1. ஏவற்பன்மை ஈறு; (றி. 
2. ஒரு வியங்கோள்‌ துணை ஈறு; 00. மிகா. 
“பழுதுறா வகையிய ந்றவும்‌'' (பிரபோத. 10,16). 3. 
எதிர்காலப்‌ பெயரெச்ச ஈறு; ரப£ர௪.றறிஎ. 4. விரைவுப்‌ 
பொருளைக்‌ காட்டும்‌ வினையெச்ச ஈறு; 50. ஓகார. 
indicating immediate occurrence. ''நடக்கலு மாங்கே” 
(கலித்‌. 39.34.). 5. ஓர்‌ அசைநிலை; poetic expletive. 
“காமக்கடல்‌ மன்னுமுண்டே'' (குறள்‌ 1164), 6. 
மேலெமுதற்‌ கருத்து ஒலிக்குறிப்புச்சொல்‌; ''உம்‌' 
எழுந்திரு. (உ வ.). 0௬௦. expr. signifying ascending. 
ம., ௧. உம்‌. 
[உ ௮ உம்‌. உம்முதல்‌ - பொருந்துதல்‌, மூடுதல்‌, கவித்தல்‌, 
முழுமையாக உள்ளடக்கிக்‌ கொள்ளுதல்‌..] 

உம்‌” மா, இடை. (றக) 1. உடன்பாட்டைக்‌ குறித்த 
இடைச்‌ சொல்‌; 8௩ expletive denoting ‘yes’. 2. மேலும்‌ 
கேட்பதோர்‌ அவாவினை வெளிப்படுத்துமோர்‌ 
இடைச்சொல்‌; 21 expletive expressing the desire to 
know further. 
/உ_ உம்‌] 

உம்கூட்டு-தல்‌ பார-ப்ரீபஃ, 15. செ.கு.வி. (vi) உம்‌ 
கொட்டு-தல்‌ பார்க்க; 566 u-kofu 

உம்கொட்டு-தல்‌ பாாமஸ்‌- 5. செ.கு.வி (ப) 1. 
உம்மொலியிட்டுப்‌ பிறர்‌ கூறுவதைக்‌ கேட்டல்‌: ௦ 
respond by ejaculating ‘um’ as in listening to a story 
that 15 told. 2. இசைவு தெரிவித்தல்‌; 1௦ ay ‘yes’, agree 
without questioning. 


தெ. ஊகொட்டு; பட. ஊங்கட்டு; ஆத்‌. உங்கூ. 
[உம்‌ - இசைவு குறித்த ஓலிக்குறிப்பு. உம்‌ * கொட்டு. 


உம்பங்காய்‌ பாம்கர்ரத்‌ு; பெ. (॥) கொட்டையில்லாப்‌ 


பனங்காய்‌; palmyra fruit without seed. (T.அக.). 


/உரும்பு ௯ உம்பு * அம்‌ * காய்‌.] 


உம்பர்‌ பாம்‌ பெ. (॥.) 1. மேலிடம்‌; வலக்‌ spot, 


higher place. '“மாடத்தும்பர்‌'' (ஞானா. 9,6). 2. உயர்ச்சி 
(திவா.); height, elevation. 3. வாணம்‌; 5k. “'உம்பருச்சி 
யிற்‌.... கதிர்பரப்பு கடவுள்‌'' (திருவிளை. தண்ணீர்‌. 
22.). 4. தேவலோகம்‌; celestial world, paradise. 
“உம்பர்க்கிடந்துண்ண'' (நாலடி. 37). 5. தேவர்‌; 066- 
stials, immortals, gods. ''ஒலி கடல்‌ சூழுலகாளு மும்பர்தா 
மே'' (திவ்‌. பெரியதி. 7,8,10). 6. பார்ப்பார்‌ Brahmans 
(W.). - கு.வி.எ. (80.) 1. அப்புறம்‌; yonder, on the farther 
8106 ௦4. “'ஆறைங்காத நம்‌ மகனாட்‌ டும்பர்‌'' (சிலப்‌. 
10.42). 2. மேலே; 0/8 head, aloft. “யான்‌ வருந்தி 
யும்பரிழைத்த நூல்வலயம்‌'' (பெரியபு. கோச்செங்‌. 5.). 


[௨ உம்‌ - உம்பு உம்பர்‌] . 


ம. உம்பர்‌ (தேவர்‌); வ. உபரி (இ.வே.); 2 பறவர்‌ மே, 
ufar: OG. obar, MG. uber; E over: L. super: GK. huper. உம்பர்‌ 
என்னுஞ்சொல்லைத்‌ தேவரைக்‌ குறிக்கும்‌ போது உம்பு * அர்‌ 
என்று பிரிக்கலாம்‌. உப்பர்‌ - மேலே. உப்பரி ௫ மேல்‌, மேலே, 
மேற்பக்கம்‌, மேனோக்கி, மேற்கொண்டு, அப்பால்‌, அப்புறம்‌. 
இச்சொல்‌ வடமொழியில்‌, வேரில்லாததும்‌, வேற்றுமைப்‌ படுத்‌ 
தப்‌ படாததும்‌, குறிப்பு வினை யெச்சமாகவும்‌ (804) முன்‌ 
னொட்டாகவும்‌ (ஒரீ) ஆளப்‌ படுவதும்‌ ஆன தனிச்சொல்‌. 
ஆதலால்‌, தென்‌ சொற்றிரிபு என்பது தெளிவு. இந்தியிலுள்ள 
ஊப்பர்‌ என்னுஞ்சொல்‌, அம்மொழிக்கு நேர்‌ மூலமான சூரசே 
னிப்‌ பிராகிருதத்திலும்‌, பெரும்பாலும்‌ உப்பர்‌ என்று வழங்கி 
யிருத்தல்‌ வேண்டும்‌. அதிலிருந்து இலத்தீனத்திற்குச்‌ சென்று 
சூப்பெர்‌ (8பறச) என்று திரிந்தது. சொற்களின்‌ உயிர்முதல்‌ 
இங்ஙனம்‌ சகர மெய்யேறுவது இயல்பே. ஒ.நோ: உதை - 
சுதை (உதைக்கும்‌ ஆ) உருள்‌ - சுருள்‌. உலவு  சுலவு. 
உவணம்‌ ௯ சுவணம்‌ உழல்‌ - சுழல்‌. பற என்னும்‌ இலத்தீன்‌ 
சொல்‌, மேலுள்ள, மேற்பட்ட, மேலை, மேனோக்கிய, மேற்‌ 
செல்லும்‌, மேற்கொள்ளக்கூடிய, மேனோக்கான, மேலான 
என்னும்‌ குறிப்புப்‌ பெயரெச்சப்‌ பொருள்களிலும்‌; மீது, மேல்‌, 
மேலே, மேலாக, மேனோக்காக, மேனோக்கி, மேலும்‌, மேற்‌ 
பட்டு, மேற்கொண்டு, அதிகமாக, அப்பால்‌, அப்பாற்பட்டு, 
அப்புறம்‌ என்னும்‌ குறிப்பு வினையெச்சப்‌ பொருள்களிலும்‌ 
முன்னொட்டாகவும்‌ அடை சொல்லாகவும்‌ வழங்கும்‌. 5ப0௮2- 
Supra, above. superabills, /t superabile; OF, 2 superable, 
Superaddo; E superadd, superbus, £' superb, Supercillous, & 
supercillous, with ralsed eyebrows, Superficies, E superfice, 
Superfluus, E Superfiuous, Super-humanus; 2 Superhuman, 
Superior; # superiore, Sp Pg, OF, E. supenor, Supernus, #, Sp. 
Pa. superno; OF superne; E supern, Superscribo, 2 superscnbe, 
Supremus, £ supreme, Super என்னும்‌ இலத்தீனச்‌ சொல்லின்‌ 
பகரம்‌ சில கிளைமொழிகளில்‌ வகரமாக மாறுகின்றது. ட 
superanus, /t soprano, 80478௦, Sp Pg soberano, MDU soferein, 
sov(e)ren, OF severain, souverem, mod, F souveran, E 
sovereign; £: soprano - the highest kind of female voice, 52 
sobrecargo, 8' supercargo, person m merchantship managing 
sales etc, of cargo Super என்னும்‌ இலத்தீன முன்னொட்டு 


69 உம்பராகம்‌ 


பிரெஞ்சிலும்‌ அதன்‌ வழியாக ஆங்கிலத்திலும்‌ $பா என்று 
தொக்கும்‌ - வழங்கும்‌. (எ.டு.) $பார!ப8, surround, surcharge, 
surveillance. Sur என்பது $ என்றும்‌ திரியும்‌. (எ.டு.) வாபா 
- sirloin supperlom. Sur என்பது 5ப என்றும்‌ குறுகும்‌. (எ.டு.) 


8ப(ர), வ௱, பறகளம்‌ பற என்னும்‌ இலத்தீனச்‌ சொல்‌ கிரேக்கத்‌. 


தில்‌ ஈபறள என்று திரிந்துள்ளது சகர முதற்சொற்கள்‌ கிரேக்கத்‌ 
தில்‌ ககர முதலாகத்‌ திரிதல்‌ இயல்பே. 


இலத்தீனம்‌ கிரேக்கம்‌ ஆங்கிலம்‌ 
sex hex six 
septem hepta seven 
semi hemi same (Goth) 
similis homos sama (ON) 
Somnus hupnos (slup) 


ஆங்கிலத்தில்‌ ஸபற என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ என என்று 
திரியும்‌ (எ டு ). hyper bole, hypereltie, hypergamy, hypermetnc, 
hupermetropia, hyperphysical, hypertension, hypertrophy. 
உம்பர்‌ என்னும்‌ சொல்‌ இலத்தீனத்திற்கும்‌ அப்பாற்பட்ட 
செருமானியக்‌ குடும்ப மொழிகளில்‌ கிரேக்கத்திலும்‌ மிகத்திரிந்‌ 
திருப்பினும்‌, சகர மெய்ம்‌ முதல்‌ கொள்ளாது தமிழ்ச்‌ சொல்லை 
ஒருபுடை யொத்து யச, பற என்று இருவேறு வடிவிலும்‌ 
அவற்றின்‌ மேலுந்திரிந்தும்‌ வழங்குவது, வரலாற்றுத்‌ தொடர்‌ 
பில்‌ மிகக்‌ கவனிக்கத்தக்கது 00௪: 8. uber (adv) ubin. 
(நார; AMG. uber, G. uber, ober, Goth. ufar (prep. & adv.), OS 
obar: OMG obar: MG. ober; OFrs. over, MDU, MLG, DULG. 
over: 0. over; OE ofer, SW. ofver, ON. yfer. உகரத்திற்கு ஒகர 
ஓகாரமும்‌ பகரத்திற்கு வகரமும்‌ வகரத்திற்கு ர உம்‌ இன 
வெழுத்துகளாதலால்‌ மேற்குறித்த சொல்லெல்லாம்‌ ஒன்றோ 
டொன்று தொடர்புடையன. 8606 - என்னும்‌ ஆங்கிலச்‌ சொல்‌ 
௮௩0௨3 பீலா - என்னும்‌ முச்சொல்‌ கூட்டு, அன்‌ (மேல்‌) ௦ 
- ஸு பூ 5 இரிமாப-2:0௨ பூத்தல்‌, தோன்றுதல்‌, உண்டாதல்‌, 
உண்டாயிருத்தல்‌ ''பூத்தலிற்‌ பூவாமை நன்று" (நீதிநெறி. 6.). 
புகு - பொகு - பொகில்‌ - அரும்பு புகு - பூ உம்பு 
பரக - பரக பர்‌ (ரகா). இங்ஙனம்‌ ''பல செருமானியக்‌ கூட்டுச்‌ 
சொற்களின்‌ உறுப்பாகத்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ உருத்தெரியாது 
திரிந்து பின்னிப்‌ பிணைந்து கிடக்கின்றன. செருமானியம்‌ 
என்பது தியூத்‌ தானியம்‌ (7601074௦). வட செருமானியம்‌, கீழைச்‌ 
செருமானியம்‌, மேலைச்‌ செருமானியம்‌ எனச்‌ செருமானியப்‌ 
பெருங்குடும்பம்‌ முச்சிறு குடும்பங்களாகப்‌ பிரிக்கப்படும்‌. 
ஆங்கிலம்‌ மேலைச்‌ செருமானியத்தைச்‌ சேர்ந்தது. கோதியம்‌ 
(Gothic) கீழைச்‌ செருமானியம்‌. காண்டினேவியம்‌ ($080108- 
ரகா), வட செருமானியம்‌. பல செருமானியச்‌ சொற்கள்‌ ஐரோப்‌ 
பாவின்‌ தெற்கில்‌ வழங்கும்‌ இத்தாலியச்‌ சொற்களிலும்‌ கிரேக்‌ 
கச்‌ சொற்களிலும்‌ தமிழுக்கு மிக நெருக்கமாயிருக்கின்றன. 
UP: OF upp, up, 08% up, op, OL, Fr பற; Mau up, op; Os 
up; MLG, LG up, on, upp: Norw upp; MSW up, op; SW upp; 
Du. op; Da. Op, N, Frishap; WFRISH op; Goth ற; OHG. uf; 
MHG. uf, ouf; G auf. 

உம்பு ௯ உப்பு - உப்‌ ௯ உவ்‌. தென்கிழக்கைரோப்பாவை 
யடுத்த மேலையாசியாவினின்று வந்ததாகத்‌ தெரிகின்ற கீழை 
யாரியம்‌, ஈரானியம்‌, இந்தியம்‌ என இரு கிளைகளுள்ளது 
ஈராளியத்தின்‌ முதுநிலை செந்து (8800. புதுநிலை பாரசீகம்‌ 
(Persian). இந்தியத்தின்‌ முதுநிலை வேதமொழி, புதுநிலை சமற்‌ 
கிருதம்‌. உம்பர்‌ - உப்பைரி (செந்து) - உப்பரி (வேத 
மொழி). 

இத்தாலியச்‌ சொற்போல்‌ சகரமெய்ம்முதல்‌ பெறாமலும்‌, கிரேக்‌ 
கச்‌ சொற்போல்‌ முதலாகத்‌ திரியாதும்‌, உகர முதலதாகவே 


தமிழ்ச்‌ சொற்போலும்‌ ஒருசார்‌ செருமானியத்தை யொத்தும்‌, 
கீழையாரியச்‌ சொற்கள்‌ வழங்குவது கவனிக்கத்தக்கது. ஆரிய 
வல்லினம்‌ தமிழ்‌ வல்லினத்தை நோக்கக்‌ கடியனவாதலால்‌ 
றகர்‌ யகர என ஒற்றைப்‌ பகரத்தொடு குறிக்கப்படும்‌ ஆரியச்‌ 
சொற்கள்‌ தமிழ்‌ ஒலிக்கேற்ப இரட்டைப்‌ பகரத்தோடு குறிப்பிட்‌ 
டன என அறிக. 


குமரி நிலத்‌ தமிழினின்று திரவிடமும்‌, திரவிடத்தினின்று 
பிராகிருதமும்‌, பிராகிருதத்தினின்று ஆரியமும்‌ திரிந்திருத்த 
லால்‌ வேதமொழி திரிமொழியேயன்றி தமிழ்போல்‌ இயன்‌ 
மொழியன்று. ஆதலால்‌, உப்பரி என்னும்‌ வேதமொழிச்‌ சொல்‌ 
உப்பர்‌ என்னும்‌ தென்‌ சொற்றிரிபே யென்பது தெரிதரு 
தேற்றம்‌. 

Upariya, 10 go upwards. Upari salam gam, to go over the 
mountain.Sahasram satani upan castaw 1000 and 800 in addition. 
Upari payah pibet, he must ரோடு milk after wards. Upary upari 
sarvesam at டி that, he stood at the very head of all at, manam 
tasya upari ksiptva, having thrown himself upon him, mamopari 
vikaritath, changed in feeling’ with regard to me Putrasyopari 
kruddhah, enraged towards his son Muhdrtad upari, after a minute, 
Uparikut;, an upper room, upary upari, higher and higher, replatedly, 
continuously (R.V) இவ்வெடுத்துக்‌ காட்டுகளினின்று, வட 
மொழி உப்பரிச்‌ சொல்லாட்சி தென்மொழி உம்பர்ச்‌ சொல்‌ 
லாட்சியை யொத்திருப்பதைக்‌ காணலாம்‌. அம்பர்‌, இம்பர்‌, 
உம்பர்‌, எம்பர்‌ எனச்‌ சுட்டு வினாச்‌ சொற்கள்‌ மட்டுமின்றி, 
இடக்கர்‌, இடங்கர்‌ எனப்‌ பிறசொற்களும்‌ 'அர்‌'' ஈறு பெற்றி 
ருப்பதால்‌, 8பறள, hyper, uber, பீலா, 0௭... .. என்பன பற, 
பறற. என்னும்‌ பிற்காலச்‌ சொற்போல்‌ உயர்தரச்‌ சொல்‌ 
(Comparatve term) அல்ல. உப்பரி, உப்பைரி என்னும்‌ வடிவுக 
ளையும்‌ நோக்குக. (செல்வி 77, செப்‌. 21,22.).] 


உம்பர்காட்டிளங்கண்ணனார்‌ ப௱லசr-kகftlan-kannapdr, 


பெ. (ஈ.) கடைச்‌ சங்கமருவிய காலப்‌ புலவர்‌; க 
of a poet of later ‘Sangam age’. 

[உம்பல்‌ ௯ உம்பர்‌ * காடு * இளங்கண்ணன்‌ * ஆர்‌. உம்பல்‌ 
- யானை.] 


உம்பர்கோன்‌ பாரம்ச-&ப பெ. (ஈ.) கடவுள்‌ தலைவர்‌, 


இந்திரன்‌; Indira, the lord of the celestials. “உம்பர்‌ 
கோனு முலகேழும்‌ வந்தீண்டி வணங்கும்‌!" (திவ்‌. 
பெரியதி. 5,4,5). 


ம. உம்பர்கோன்‌. 


[உம்பர்‌ * கோன்‌.] 


உம்பர்நாடு பாறம்சா-ாக்ஷ்பு, பெ. (ஈ.) தேவ உலகம்‌; 1௦110 


of the gods, heaven. 
[உம்பர்‌ * நாடு.] 


உம்பர்நாயகன்‌ பாம்சா-ாதுூசா, பெ. (௩) இந்திரன்‌; 


Indiran. 
[உம்பர்‌ * நாயகன்‌.] 

உம்பரம்‌ மாகா, பெ. (॥.) 1. மேலுலகம்‌; heaven. 
2. வானம்‌; 5k. 


உம்பராகம்‌ பாற்லச்ஓலா, பெ. (ஈ.) ஆத்திமேற்‌ புல்லுருவி; 
parasitic plant found grown on mountain ebony tree. 


உம்பரார்‌ 70 


உம்மணாமூஞ்சி 


உம்பரார்‌ பாம்சன்‌ பெ. (ஈ) தேவர்‌ elestials. “உம்ப 
ரார்க்கு முறைப்பருந்‌ தகைய ரானார்‌''. (சீவக. 1678.). 
[உம்பர்‌ * ஆர்‌] 

உம்பரான்‌' பாம்‌, பெ. (8) தேவருலகத்துப்‌ பெற்றம்‌; 
காமதேனு (வின்‌.); ow of the celestial world. 
(செ.௮௧.). 
[உம்பர்‌ - ஆன்‌. ஆ ௮ ஆன்‌. (பெற்றம்‌. )] 

உம்பரான்‌” பாரற்சாச்ற பெ. (௩) உயர்நிலையிலிருப்ப 
வன்‌; person in high state, One in exalted position. 
““உவப்பி னும்பரான்‌” (கந்தபு. மாயைப்‌. 33). 
(செ.அக.). 
[உம்பர்‌ + ஆன்‌. (ஆ.பா. ஈறு... 


உம்பருலகு பாம்சயசரப பெ. (£.) தேவருலகம்‌; பராம்‌ 
of the Gods. ''கற்போர்‌.. உம்பருலகாள்வர்‌'' (திருவா 
லவா. பயன்மு. 5). (செ.அக.). 


[உம்பர்‌ - உலகு.] 

உம்பரூர்‌ பாம்சாம்‌; பெ. (1.) பொன்னாங்காணி: வ 60101௦ 
plant bearing white flowers. (சா.அக.). 
[உம்பர்‌ 4 ஊர்‌.] 

உம்பல்‌" பாம்‌, பெ. (௩.) குமிழ்‌ (மலை.); ௦௦௦௱ம்‌ 1984. 
[உம்‌ ௯ உம்பு - உம்பல்‌. ] 

உம்பல்‌” பார்த பெ. (௩) 1. எழுச்சி (பிங்‌.); 789. 
2. யானை (உயரமான விலங்கு); ஊசphan!. '“யானைக்க 


மரரும்பல்‌'”' (திருவள்ளுவ. மா. 36). 3. வலிமை 
(திவா.); strength. 


[உம்‌ - உம்பு ௯ உம்பல்‌. (வே.க. 32).] 


உம்பல்‌” பாச்ச! பெ. (ஈ.) வழிப்பிறந்தோன்‌; பின்னோன்‌; 


86500ஈ02ொர்‌. ''நல்லிசைச்‌ சென்றோரும்பல்‌'' (மலைபடு. ' 


540). 


[உம்பு அ உம்பல்‌. கொடிவழியில்‌ மேற்றொடரும்‌ பிறங்கடை 
மின்னோனாதலின்‌ உம்பல்‌ எனப்பட்டது. (வே.க. 37).] 
உம்பளச்செய்‌ மாம்2/-எ-ல, பெ. (௩) செய்த ஊழியத்‌ 
துக்காக விடப்பட்ட நிலம்‌; land granted for services 
ரஒபசரeப்‌. '“மடுத்தகுடி அம்பலத்தா ரும்பளச்செய்‌ யவ்வ 
ளவும்‌'' (சரவண. பணவிடு. 186). (செ.அக.). 


/உம்பளம்‌' ௫“ செய்‌.] 


உம்பளம்‌! பாம்சஈ, பெ. (ஈ.) 1. மானியதிலம்‌; 80 
granted rent-free for the performance of service. (Loc.). 
2. பரிசு; 04. (ஆ.அக.). (செ.அக.). 


ம. உம்பளம்‌; ௧. உம்பணி, உம்பழி, உம்பழிகை, உம்புழி, 
உம்மழி; து. உம்பொனி; தெ. உம்பொனமு, உம்பளமு, 
உம்பளிக, உம்பன்‌. 

[உண்பு * அளி - உம்பளி - உம்பளம்‌. உண்பதற்காக அல்லது 
உணவுப்‌ பொருளுக்காக அளிக்கப்பட்ட இறையிலி நிலம்‌ 
உம்பளி எனப்பட்டது. 


உம்பளம்‌” பாக பெ. (॥.) உப்பளம்‌; 88 றகா. 
“உம்பளந்‌ தழீஇய வுயர்மண ஸெடுங்கோட்டு'' 
(மணிமே. 24,27). (செ.அக.). 
[உம்பு * அளம்‌ - உம்பளம்‌. உம்புதல்‌ - மேலெழுதல்‌, பொங்கு 
தல்‌. அள்‌ ௯ அளம்‌ - ஏதேனும்‌ பொருள்‌ செறியும்‌ இடம்‌. 
பொரிந்து மேலெழும்‌ இயல்பினால்‌ உப்புக்கு உம்பு எனும்‌ 
பெயர்‌ தொடக்கத்தில்‌ அமைந்தது பின்னர்‌ உம்பு ௯ உப்பு 
என வலித்தது ] 

உம்பன்‌ பாமக, பெ. (॥.) 1. உயர்ந்தோன்‌; pre-eminent 
being. ''உம்பரீச ரும்பன்‌'' (ஞானா. பாயி. 7,4.). 2. 
கடவுள்‌; 000. ''நீலமேனி உம்பனை'' (காஞ்சிப்‌. அந்‌ 
தர்வே. 32). 
[உம்பு * அன்‌. உம்பு - உயர்வு. 

உம்பி பாமர பெ. (॥.) உன்‌ தம்பி: he who was bom 
after you, your younger brother. ''உம்பியெம்பியென்று' ' 
(திவ்‌. பெரியதி. 5,8,1). (செ.அக.). 
[உம்‌ 4 பின்‌ - உம்பின்‌ ௯ உம்பி. பின்‌ - பின்‌ பிறந்தவன்‌, 
தம்பி.] 

உம்பிடிக்கோல்‌ பார்ரஸ-ங-&0/, பெ. (॥.) நிலவளவு கோல்‌ 
வகை; a standard Measuring rod used for measuring 
lands. (Rd.). (செ.அக. ). 
[உம்பன்‌ ஃ உம்பனி - உம்பிளி ௯ உம்பிடி * கோல்‌.] 

உம்பிலாதி பாம்ரசர்‌; பெ. (.) உம்பிலிக்கொடி பார்க்க; 
see umbili-k-kodi. (சா.௮௧.). 

உம்பிளிக்கை பாம்ரீ-&-&2 பெ. (ஈ.) உம்பளம்‌ பார்க்க; 
see umbajam. 
௧. உம்பழிகெ; தெ. உம்பளிக; து. உம்பொளி. 
[உம்பு * அளம்‌ - உம்பளம்‌ ௯ உம்பளக்கை - உம்பிளிக்கை..] 

உம்பு பாம்ப, கு.வி.எ. (0) மேலே; பற 8 high(er) 
place, position, degree, amount, value. 


[௨ உம்‌ ௯ உம்பு. (மு.தா. 339).] 

உம்மங்காய்‌ பா௱கர்ஏத்‌; பெ. (॥.) கொட்டையில்லாப்‌ 
பனங்காய்‌, (யாழ்ப்‌.); 5ஒedless palmyra fruit. 
(செ.அக.). 
[உம்‌ ஃ உம்மி * காய்‌ - உம்மிக்காய்‌ ஃ உம்மக்காய்‌ 
உம்மங்காய்‌. உம்மி - மேற்பற்றுள்ளது, உமிபோல்வது, 
உள்ளீடில்லாதது..] 

உம்மச்சு' பாப, பெ. (॥.) உம்மிசம்‌ பார்க்க; 896 
பாறாமீகாட (செ.அக.). 
தெ. ஒம்மத்சு. 

உம்மச்சு” பாா௱ச௦௦ப, பெ. (ஈ.) -கம்பியிமுக்கும்‌ சட்டம்‌ 
wire - drawer's plate. 
தெ. கம்மத்சு. 
[உம்‌ - கூடுதல்‌, பொருத்துதல்‌, உம்‌ * அச்சு - உம்மச்சு,]] 

உம்மணாமூஞ்சி ப௱௱கரச்‌-௱ப்ரீர்‌, பெ. (ஈ.) 1. தாராளமா 
கப்‌ பேசத்‌ தெரியாதவன்‌; ௦௩6 who is unable to speak 


உம்மம்‌ 


ரச). 2. ஊக்கமில்லாத முகத்தினண்‌; 5பllen, sulky 
person. (Vul.). (செ.அக.). 


[உம்‌ - உதடுகள்‌ மூடிய நிலையில்‌ பேசாமலிருக்கும்‌ ஓலிக 
குறிப்பு. உம்‌ ௯ உம்மணம்‌ - முஞ்சி முகம்‌ - மூஞ்சி. 
உம்மம்‌ பாகா, பெ. (ஈ.) 1. முத்தம்‌; 55. 2. தொங்கல்‌; 

fringe, tassel. (சேரநா.). 
ம. உம்மம்‌, ௧. உம்மு, மால்‌. சுங்வெ. 
[உம்‌ உம்மம்‌] 
உம்மரப்படி பா௱௱வகறறகறு பெ. (ஈ.) வாசற்படி, threshold. 
(சேரநா.). 
ம. உம்மரப்படி. 
[உம்பரம்‌  உம்மரம்‌ - படி.] 
உம்மரப்பல்‌ பறாலா2றறத/, பெ. (॥.) முன்பல்‌; 1016-1001. 
ம. உம்மரப்பல்லு. 
[உம்பரம்‌ - உம்மரம்‌ - பல்‌./ 
உம்மரம்‌ பாக, பெ. (.) 1. வாசற்காலின்‌ மேற்ப 
வகை; பறறள timber of a door-frame. 2. வாசற்படி 
front of a house, door - way threshold. 3. வாசற்காலின்‌ 
கீழ்ப்பலகை; lower tmber of a door-frame. 
ம. உம்மரம்‌. 
[உ உம்‌ ௯ உம்மரம்‌. பறற > Skt umbara.] 
உம்மளம்‌ பாச, பெ. (॥.) உப்பளம்‌; 5௮! றக. 
[உப்பு ௯ உம்பு அ உம்பளம்‌ ௮ உம்மளம்‌ (கொ.வ.].] 
உம்மா மாறாக்‌ பெ. (ஈ.) அம்மா; other. Ar. umma. 


[அம்மா ௯ உம்மா (கொ.வ.].] 

உம்மாச்சி பரசமய, பெ. (॥.) பெண்தெய்வம்‌; 0000655. 
உம்மாச்சி கும்பிடு (பிரா.வ.). 
[அம்மை உம்மை * ஆச்சி - உம்மாச்சி. ஆத்தாள்‌ ௯ ஆத்தி 
அற ஆச்சி. J 

உம்மாண்டி பாணச்ரஜி, பெ. (ஈ.) 1. பூச்சாண்டி; 0ப0 
bear. (4). 2. வெருட்டுஞ்‌ சொல்‌; frightening word. 
(செ.அக.). 
ம. உம்மாக்கி. 
[உம்‌ - அச்சுறுத்தும்‌ ஒலிக்குறிப்புச்‌ சொல்‌. உம்‌ - ஆண்டி - 
உம்மாண்டி - ஆண்டிக்‌ கோலத்தில்‌ வருபவன்‌. பேசாமல்‌ 
பதுங்கிவரும்‌ பகைவிலங்கு போன்றவன்‌ என்பது குறிப்புப்‌ 
பொருள்‌. ] 

உம்மி மார்‌ பெ. (॥.) காய்ந்தது; உலர்ந்தது; 01160. 
[உல்‌ ௯ உம்‌ ௯ உம்மி.] 

உம்மிசம்‌ பற, பெ. (॥) வயிரக்கல்‌ பதிக்க 
அமைத்த நகைக்‌ கட்டடம்‌; 010009 in the framework, 
of a jewel in which stones are to be set. (Loc). (செ.௮௧.). 


தெ. ஒம்மத்சு. 
[உம்‌ - பொருத்துதல்‌. உம்‌ ௮ உம்மிதம்‌ - உம்மீசம்‌. 
(கொ.வ.].] 


உம்மியம்‌ பாரா௱ர்சா? பெ. (1.) 1. பிறவி தஞ்சு (சங்‌.அக.); 


eral poison. 2. தஞ்சு விளையும்‌ நிலம்‌. (ஆ.௮௧.); 
poisonous land. (செ.அக.). 


உம்மு'-தல்‌ பாராம 5 செ.கு.வி. (44) கூடுதல்‌; 
இணைதல்‌; உடனிருத்தல்‌; பொருந்துதல்‌; ஓட்டுதல்‌; 
ஓத்தல்‌; (௦ join, fix together, mix, mingle. 
[௨ உம்‌ ௮ உம்மு.] 


ம., ௧. உம்‌. 


''உம்‌'' என்னும்‌ சொற்குக்‌ கூடுதற்‌ பொருள்‌ இருத்தலாலேயே 
அது இன்றும்‌ எண்ணுப்‌ பொருளிடைச்‌ சொல்லாக வழங்குகின்‌ 
றது. (எ.டு ) அறமும்‌ பொருளும்‌, இன்பமும்‌ வீடும்‌, வந்தும்‌ 
போயும்‌. எண்ணும்மை இடைச்‌ சொல்‌ பல பொருள்களை 
அல்லது சொற்களை ஒன்று சேர்த்தல்‌ காண்க. உம்மிடைச்‌ 
சொற்குக்‌ கூடுதற்‌ பொருளிருப்பதை இருவகைச்‌ சிறப்பும்மைக்‌ 
கும்‌ பகரமாக (பதிலாக)க்‌ கூட என்னும்‌ சொல்‌ ஆளப்பெறின்‌, 
பொருள்களை அல்லது சொற்களை ஒன்று சேர்த்தல்‌ காண்க. 
உம்மிடைச்‌ சொற்குக்‌ கூடுதற்‌ பொருளிருப்பதை, இருவகைச்‌ 
சிறப்பும்மைக்கும்‌ பகரமாக (பதிலாக)க்‌ கூட என்னும்‌ சொல்‌ 
ஆளப்பெறின்‌ பொருள்‌ மாறாதிருப்பதாலும்‌ அறியலாம்‌. 
(எ.டு.) புலவர்க்கும்‌ தெரியாப்‌ பொருள்‌ - புலவர்க்கும்‌ கூடத்‌ 
தெரியாத பொருள்‌. புலையனும்‌ விரும்பாப்‌ புன்புலால்‌ 
யாக்கைஃபுலையன்‌ கூட விரும்பாப்‌ புன்புலால்‌ யாக்கை. யாம்‌, 
நாம்‌, நீம்‌, தாம்‌ முதலிய மூவிடப்‌ பெயர்களின்‌ பன்மையுணர்த்‌ 
தும்‌ மகரவொற்றும்‌, உம்மிடைச்‌ சொற்‌ குறிப்பே. (வே.க. 38, 
த.ம.4.) 

உம்மு”-த்தல்‌ பாம, 5. செ.கு.வி. (91.) காய்தல்‌; (௦ 
become dry. 

உம்மெனல்‌ பாச பெ. (ஈ.) 1. உடன்பாடு, சினம்‌ 
முதலியவற்றின்‌ ஒலிக்குறிப்பு; பtlerance of an inter. 
sound 'um' expressive of assent, anger or threat. 2. 
ஓர்‌ ஒத்தொலித்தலோசை; ௦m. expr. denoting the 
sound of bubbling streams, pattering of rain, murmuring 
of the wind. உம்மென்றெழு மருவித்திரள்‌'' (தேவா. 
244.3). (செ.அக.). 


[௨ம்‌ * எனல்‌..] 


உம்மை! பராசர பெ. (ஈ.) உம்மெனிடைச்‌ சொல்‌; கா்‌. 
உம்‌. “உம்மை எட்டே'' (நன்‌. 425.). (செ.அக.). 


[௨ம்‌ - உம்மை.] 


உம்மை” பாச! பெ. (௩. 1. முற்பிறப்பு; birth previous 
to the present one. ‘உம்மை வினை வந்துருத்த லொழி 
யாது'' (மணிமே. 26, 32). 2. மறுமை; fe beyond 
the grave, existence after the present life. ‘உம்மை 
யெரிவாய்‌ நிரயத்து வீழ்வர்கொல்‌'' (நாலடி. 58.). 
(செ.அக.). 
[௨௮ உம்‌ உம்மை. “உம்‌ '' எனும்‌ முன்மைச்சுட்டு காலமுன்‌, 
இடமுன்‌ என்னும்‌ இருவகையினும்‌ முன்னோக்கும்‌ பின்னோக்‌ 
கும்‌ கொண்டது. எனவே, முற்பிறப்பும்‌ மறுபிறப்பும்‌ குறித்தது..] 


உம்மைத்தொகை 


உம்மைத்தொகை ஸரா௱க'-/-/0921 பெ. (ஈ.) உம்‌” என்‌ 
தொக்க தொகை. (நன்‌. 368. உரை); (08௱.) 8 elliptical 
compound in which the conj. par. உம்‌' is understood, 
35 இராப்பகல்‌. (செ.அக,). 
[உம்‌ ஃ உம்மை - தொகை.] 
உம்மையெஞ்சணி பாக்ர பெ. (௩) அணி 
வகையுளொன்று; ௮ kind of rhetoric. 
[உம்மை * எஞ்சு - அணி.] 
உம்வரம்‌ பாகா, பெ. (ர) மேல்வாயிற்படி. (சங்‌. 
அ௧.); பpper timber of a door frame. (செ.அக.). 
[உம்‌ - உயர்வு, மேல்‌. உம்‌ ஃ (வாரம்‌) வரம்‌.] 
உமட்டியர்‌' பாசஞ்சா பெ. (௩) உமணக்‌ குலத்துப்‌ 
பெண்‌ மக்கள்‌; ஙmen of the Uman caste. "உமட்டிய 
ரீன்ற ...புதல்வரொடு”” (சிறுபாண்‌. 60). (செ.அக.) 
[உம்மளம்‌ ஃ உம்மளன்‌ ஃ உம்மணன்‌ ௯ உமணன்‌ உமணத்தி 


அ உமட்டி * அர்‌] 


உமட்டியர்‌” பாசற்்ன; பெ. (௩) துளைச்சியர்‌ (அக.நி.); 
fisher-women. (செ.அக.) 


[உமணத்தி ௯ உமட்டி - அர்‌. உப்பு விளைப்பவரே மீனவராக 
வும்‌ இருந்தமையை இச்சொல்‌ காட்டுகிறது. 

உமண்‌ பாக, பெ. (௩) 1. உப்பமைப்போர்‌ குலம்‌ (நன்‌. 
210. மயிலை.); the caste of salt-makers. 2. உப்பு 
மண்‌; saline soil. 3. உப்பு; Salt. (செ.அக.). 
[உமணன்‌ - உமண்‌. ஓ.நோ. பாணன்‌ ௬ பாண்‌..] 

உமண்பகடு பாகர-ற2ரீப, பெ. (௩) உப்பு வாணிகரது 
மூட்டை சுமந்து செல்லும்‌ எருது (தொல்‌.பொருள்‌. 
18. உரை); pack-ox carrying salt. (செ.அக.). 
[உமண்‌ - பகடு.] 

உமணத்தி ப௱சாசர பெ. (॥.) உமணப்‌ பெண்‌. (வின்‌.); 
woman of the caste of salt makers. (செ.௮௧.) 
[உம௰ண்‌ - அத்தி.] 

உமணத்தியர்‌ பாகாசர்ந்க; பெ. (௩) உப்பு விற்றிடும்‌ 
மகளிர்‌ (ஆ.அக.); women of the salt sellers caste. 
[உமண்‌ * அத்தி * அர்‌] 

உமணர்‌ பாகாக; பெ. (௩) உமணன்‌ பார்க்க. (ஆ.அக.); 
see umanan. 
[உம௰ண்‌ * அர்‌.] 

உமணன்‌ பாகாக, பெ. (௩) 1. உப்பமைக்கும்‌ குலத்தி 
னன்‌ (திவா.); ௱ember of the ancient Caste of salt 
2195. 2. உப்புவாணிகண்‌; 0௦8௭ 1 881. 'பல்லெருத்‌ 


துமணர்‌ பதிபோகு நெடுநெறி'' (பெரும்பாண்‌. 65). 
(செ.அக.). 


[உம்மளம்‌ ஃ உம்மணம்‌ - உம்மணன்‌ ஃ உமணன்‌] 


உமது மாகப்‌, பெ. (௩) 1. உம்முடைய; that which 
belongs to you, yours. 2, உம்மை; yourself. 


[உம்‌ - அது - உமது.] 


72 


உமர்‌' பாத பெ. (௩) உம்மவர்‌; yur friends and relations. 
“உமர்‌ கூறுநிதி கொணர்ந்து'” (திருக்கோ. 268). 
(செ.அக.). 
[௨ம்‌ - அவர்‌ * உம்மவர்‌ ௯ உமர்‌] 

உமர்‌” மாக பெ. (௩) 1. GS; clay receptacle for 
ஏ£கin. (00௦). 2. இகழ்ச்சிச்‌ சொல்‌; ௮ term of contempt. 
(ர.). (செ.அக.). 
[௩௮ உம்‌ ௮ உமர்‌ - உயரமாய்‌ இருப்பது, உயர்த்துவது 
போன்று பழித்தல்‌. ] 

உமரி பாச்‌ பெ. (ஈ.) 1. ஒரு பூண்டு (மலை.); 
marsh-samphire. 2. பவளப்பூண்டு); species of glassworl. 
3. தத்தை; 5ாவி. (வின்‌.). (செ.அக.). 
ம. உமரி. 
[௨ம்‌ — உமரி.] 

உமரிக்காசு பாகாக, பெ. (॥.) பலகறை; wry 
used as money. (செ.அக.). 
[உமரி ஃ& காசு.] 

உமரிக்கீரை பாகர-&-&ர்வ, பெ. (ஈ.) கோழிப்‌ பசளை; 
sea-blite. 
[உமரி “ கீரை] 

உமரிச்சாரக்கட்டி பாதரர--௦க2-k-kதநீ பெ. (.) உமரி 
யுப்பின்‌ கட்டி; ௨ 1பாற 04 8814 wort, 800௨. (சா.அக.). 
[உமரி * சாரம்‌ * கட்டி.] 

உமரிச்சாரம்‌ பாரசர-௦-க்கா, பெ. (ஈ.) உமரிப்‌ பூண்டி 
னின்று எடுக்கும்‌ சுத்து; 5கtwort soda obtained from 
the plant Umar. (சா.அக.). 
(உமரி - சாரம்‌. சாறு ௯ சாறம்‌ - சாரம்‌.] 

உமரிச்சாறு பாரசரர-௦-௦கீங, பெ. (௩. உமரியிலையின்‌ 
சாறு; juice of the leaves of the saltwort plant. (சா.அக.). 
[உமரி - சாறு.] 

உமரித்தாமிரம்‌ பாலா /-தார்கர, பெ. (௩) கருஞ்‌ சீற்‌ 
றிகத்தி; a black variety of sasbane. (சா.௮௧.). 
[உமரி + தாயிரம்‌.] 

உமரிப்பூடு பாசர-றப்்ப, பெ. (॥.) உமரி பார்க்க; 896 
பாக (சா.அக.). 
[உமரி - பூடு. பூண்டு - பூடு. 

உமரியுப்பு பாசா-)-பறப, பெ, (ஈ.) 1. உமரிச்‌ செடியைக்‌ 
கொளுத்திய சாம்பல்‌; ash obtained from buming the 
plant (marsh-samphire). ர is an alkali or salwort soda 
and is used as a mordant in medicine. 2. அமுரியுப்பு; 
பார ஊர்‌. (சா.அக.). 
[உமரி - உப்பு.] 

உமல்‌ பாச பெ. () 1. ஓலைப்பை; long bag of 
palmyra leaves or of rushes. (J.). 2. ஓலைக்‌ கூடை, 
மீன்‌ பிடிக்கப்‌ பயன்படுத்தும்‌ பனையோலைக்‌ கூடை: 
basket made of palmyra-leaf. (ச.அக.). 


ம. உமல்‌. 
[உம்‌ ஃ ௨மல்‌./ 

உமலகம்‌ பாசக, பெ. (॥.) அரிதாரம்‌; மனார்‌. (W.). 
(செ.அக.). 
[உமல்‌ ௮ உமலகம்‌./] 

உமலிச்சாரம்‌ மா/'--க்கா, பெ. (॥.) உமரிச்சாரம்‌ 
பார்க்க; 566 பாக7--க்கா. (சா.அக.) . 
[உமலி - சாரம்‌.] 

உமற்கடம்‌ பாச்ச, பெ. (॥.) தருப்பை (மலை.); 

்‌ darbha grass. (செ.௮௧.). 
/உமல்‌ * கடம்‌./ 

உமறுப்புலவர்‌ பாசறை; பெ. (॥.) சீறாப்புராணம்‌ 
பாடிய முகம்மதியப்‌ புலவர்‌; Muhammadan Tamil poet 
patronized by a mussalman patron of learning Crdakkadi, 
author of the Ciri-p-puranam, 17th 0. (செ.அக.). 
[உமறு * புவவர்‌.] 

உமா பாக்‌ பெ. (॥.) குன்றி (மூ.௮.); abs - eye. 
(செ.அக.). 
[உம்மி ௯ உமா. 

உமாகடம்‌ பாகா, பெ. (ஈ.) சணற்கொத்து; 8யா-hசற 
bundle. (ஆ.அக.). 
தெ. உமி 
[உமகடம்‌ அ உமாகடம்‌. உமி போன்று உட்சாறற்று 
வெளிறியது..] 

உமாதகியரிசி பாச்சல்‌; பெ. (ஈ.) கருங்குருவை 
wild: rice of a black variety of paddy. (சா.அக.). 
[ஒருகா. உமி - அதக்கு 4 அரிசி.] 

உமாதி பாச; பெ. (1.) அறிவில்லா-ன்‌-ள்‌; பா-i8& 
person. (ஆ.அக.). 
[உள்‌ * மத்தம்‌. உண்மத்தம்‌ ஃ உமத்தம்‌ - உமாதம்‌ ௯ உமாதி. 
உள்‌ ௯ உள்ளம்‌. மத்தம்‌ - சுழற்சி.] 

உமாதேவி பாச்ச; பெ. (.) அறிவும்‌ அருளுமாகிய 
சிவசத்தி; 0000858 Parvati. 
[உமை ௮ உமா - தேவி.] 

உமாபதிசிவாசாரியார்‌ பாச்றசப!-சங்க்கற்க்‌, பெ. (3 
வழிமுறை (சந்தான) குரவருள்‌ ஒருவர்‌ ௨ Siva 8008, 
author of the Siva-p-pirakisam and seven other treatises 
of the 15 Sidhanta-Saittiram besides several other works 
like Koyirpuranam, 13th c., one of four Santana-kuravar. 


[உமை ௮ உமா - பதி * சிவ * ஆசாரியர்‌.] 


உமாமகேச்சுரம்‌ பாக்றஷசéபாகா, பெ. (॥.) ஒரு நோன்பு; 


religious observance in honour of umAamakecuvaram. 
உமா மகேச்சுரமென்றொரு தவவிரதம்‌'' (பிரமோத்‌. 
உமாம.17). (செ.அக.). 


73 


உமி" பாட்‌ பெ. (ஈ.) நெல்லின்‌ மேல்தொலி; 08,0184. 

“நெல்லுக்‌ குமியுண்டு'' (நாலடி. 221). 

குட., ம. உமி ௧. உம்பி; து. உமி, உம்மி; தெ. உமக்க, 

உமுக, மக; குரு. உம்கு. 

[உம்‌ ௯ உமி, உம்‌ - மேலிடுதல்‌, மூடுதல்‌, கவித்தல்‌.] 
உமி”-த்தல்‌ பார்‌, 2. செ.கு.வி. (44) 1. பதராதல்‌; 1௦ 
become chaff. 2. சாரமறுதல்‌; (௦ become insipid, spoiled 
(W.). சோறு உமித்துப்‌ போயிற்று. (செ.அக.). 


[உம்‌ ௯ உமி உமி-த்தல்‌.] 

உமி”-த்தல்‌ பார்‌, 2. செ.கு.வி. (Vஃ.) 1. கொப்புளங்‌ 
கொள்ளுதல்‌; (௦ blister, become sore. ‘உள்ளடி யுமித்‌ 
துமித்‌ தழன்ற'' (சூளா. அரசி. 93). 2. புதன்‌ அழிதல்‌; 
to decay, deteriorate, to lose soundness, as timber. வீட்டு 
மரங்கள்‌ உக்கியுமித்துப்‌ போயின. (செ.அக.). 
[உம்‌ ௯ உம்மு ௯ உமி. உயித்தல்‌.] 

உமி'-தல்‌ பா்‌, 4. செ.குன்றாவி. (44) 1. கெப்புளித்‌ 
தல்‌; 10 080/6. “நீராடும்போது... நீந்தா ருமியார்‌' 
(ஆசாரக்‌. 15). 2. இதழ்‌ (உதடு) கூட்டித்‌ துப்புதல்‌ 
(தனிப்பா. 1, 25, 45); ௦ 8ர்‌. 
ம. உமிக்குக; ௧. உகி, உகழ்‌, உகுழ்‌; து. உபி (உமிழ்‌ நீர்‌), 
உகிபுனி; தெ. உமியு. 
[உம்‌ ௯ உமி ௯ உமிழ்‌ (இதழ்‌ மூடுதல்‌, இதழ்‌ மூடித்‌ துப்புதல்‌,] 

உமிூ-தல்‌ பார 4 செ.குன்றாவி. (V..) உறிஞ்சுதல்‌; 1௦ 
800, 80. முலையுமிந்து குடிக்க. (யாழ்ப்‌.). 
[உம்‌ ௯ உம்மி ௨மி.] 

உமிக்கரப்பான்‌ பார-ஸ-kகாறறகீற பெ. (॥.) குழந்தை 
கட்கு வரும்‌ கரப்பான்‌ வகை (வின்‌.); 8 470 ௦7 ஈக! 
eruption over the head and body, esp. in children. 
(செ.அக.). 
[௨மி * கரப்பான்‌. 

உமிக்கரி மார-&-கர்‌ பெ. (ஈ.) 1. உமி எரித்ததனாலாகிய 
குரி bumt rice-husk. (used as tooth powder.). 
(செ.அக.). 
ம. உமிக்கரி. 
[உமி * கரி.] 

உமிக்காடி பாரர்‌-ச-்ச்ர; பெ. (॥.) உயிக்கருக்கு; பள! 
made of barley, sour rice gruel or barley - gruel. 
ம. உமிக்காடி. 
[உமி - காடி.] 

உமிக்காந்தல்‌ பா-K-kக௦8] பெ. (£.) உமியிலுண்டாகும்‌ 
தழல்‌; fire of rice husks, fire smouldering in a heap 
of ice husk. “உண்ட வயிற்றி லுமிக்காந்த லிட்டதே'' 
(தமிழ்நா. 227). 
ம. உமித்தீ. 
[உமி * காந்தல்‌.] 


உமிக்கூர்‌ பாம்‌&-&ப்‌; பெ. (௩) உமிமூக்கு; p/n! ௦4 the 
rice-husk. (செ.அத.). 


1௨௰ி * கூர்‌] 


உமிச்சட்டி பார-௦-எணீ; பெ. (ஈ.) கணப்புச்சட்டி; esse! 
containing rice-husks in which fire is kept alive. 
(செ.அக.). 


[உமி * சட்டி.] 
உமிச்சாம்பல்‌ பார-௦-௦கம்‌க! பெ. (1. உமி எரிந்துண்டா 


கும்‌ சாம்பல்‌; 85005 obtained from the burning of 
rice-husks (1௦௦.). (செ. அக. ). 


[உ௰ி * சாம்பல்‌.] 

உமிச்சிரங்கு பா'-௦-ர்கரழப, பெ. (ஈ.) உமியைப்‌ போன்ற 
பருக்கள்‌ அல்லது சீறு சிரங்குகள்‌; நமைச்கிரங்கு 
(யாழ்ப்‌. ); ௮ superficial, troublesome kind of itch, Prurigo 
ப்‌). (செ.அக.). 
[உமி - சிரங்கு. 

உமிசம்‌ பரச, பெ. (£.) 1. உம்மிசம்‌; 070006 in the 


frame work of a jewel in which stones are to be set. 
2. கணு; ௦ல்‌. (செ.அக.. 


[உமி - உமிசம்‌.] 
உமித்தவிடு பா-ட- ஓப, பெ. (॥.) உமி கலந்த தவிடு; 


bran mixed with fine or broken husks for feed, coarse 
bran. (செ.அக.). 


[உமி - தவிடு] 


உமிநகம்‌ பார்கக), பெ. (௩) மெல்லிய தகம்‌; 110௦ 
and toe nails that are very thin like husk (W.). (ச.அக. ). 


[உமி * நகம்‌./ 
உமிநீர்‌ பாரார்‌; பெ. (௩) வாயூறு நீர்‌ 5016, saliva. 
ம. உமிநீரு, ௧. உகுள்‌ நீரு, து. உம்பி, தெ. உம்மி, 
[உமிழ்‌ - நீர்‌- உமிழ்நீர்‌ உமிநீர்‌.] 
உமிப்புடம்‌ பர-ழ-றயஜீ, பெ. (௩) குழி நிறைய 
உமியிட்டு எரிக்கும்‌ புடம்‌ (சங்‌. ௮௧.); c௮lcinaton by 


heating medicinal drugs over a pitful of burning pa- 
ddy-husk. (செ.அக.). 


[உ௰ி * புடம்‌.] 


உமிமூக்கு பா-௱ம்‌ப, பெ. (॥.) உமிக்கூர்‌ பார்க்க: 896 
பார-k-kப்‌. (செ.அக.). 
[உமி 4 முக்கு. J 

உமியம்‌ மார்க, பெ (0) 1. கணிமநஞ்சு விளையும்‌ 
நிலம்‌; ஓக 16/0. 2. செய்தஞ்சு (பாடாணம்‌) விளை 
யும்‌ நிலம்‌; 5௦! 0 Mine from which Mineral poison 
is dug out. 


/உமி 4 அம்‌.] 


உமியல்‌ பாந்த! பெ. (௩) வசம்பு (மலை.); 5466-1120. 
(செ.அக.). 


ம. உமியல்‌. 
[உம்‌ ௯ உமியல்‌.] 


உமியுண்ணி பா--யறா/ பெ. (ஈ.) தவிட்டுண்ணீி; || 
1௦ (செ.அக.). 


[௨மி + உண்ணி] 
உமிர்‌ பர்‌. பெ. (௩) உடல்‌ மயிர்‌ the hair of the body. 
[௨ம்‌ - உமி உமி] 


உமிரி பார்ர்‌ பெ. (ப உமரி பார்க்க; (மலை.); 896 
பாகா 


[உமரி ௯ உமிரி.] 


உமிலிசாரம்‌ பார்த, பெ. 
(பதார்த்த. 1113.); vegetable salt. 


(ஈ.) கறிக்கூட்டு 


[உயிலி ,- சாரம்‌] 


உமிவு ப௱ங்ப, பெ. (ஈ) துப்புதை; றற. ''உமிவும்‌... 
புணரார்‌ பெரியா ர்கத்து'' (ஆசாரக்‌. 71). (செ.அக.). 
[உமிழ்‌ - உமிழ்வு - உமிவு ] 

உமிழ்‌-தல்‌ பாரி 2. செ.குன்றாவி. (94) 1. துப்புதல்‌; 
௦ றர. 2. கொப்பளித்தல்‌ (திவா.); 1௦ ரகம. 3. 
வாயாலெடுத்தல்‌; 1௦ vomt, reject from an overcharged 
8104௦0. 4. வெளிப்படுத்துதல்‌; (௦ mit, as rays of light, 
to discharge, as arrows, to send forth, as sparks, to 
yield, as fragrance, to reveal as news ''உள்ளத்தாலுமிழ 
வேண்டா”' (சீவக. 2149). 5. தெவிட்டுதல்‌ (திவா.); 
to be satiated. 6. சொரிதல்‌; (௦ 0௦பா. 
ம. உமிழ்க, ௧. உகி, உகுழ்‌, உகழ்‌; து. உம்பியுனி, உகிபுயு; 
தெ. உமியு; கோண்‌. உகியன்‌, உச்சான்‌; கொலா., நூ. உச்‌; 
பர்‌. உச்‌, உச்ச; பட. உகி. 

உமிழ்‌” பாரி, பெ. (௩) உமிழ்நீர்‌ பார்க்க; 566 பாரி-ஈர்‌: 


உமிழ்நீர்‌ பாரி பெ. (॥.) வாயூறு நீர்‌ றர, saliva. 
(செ.அக.]). 
ம. உமிழ்நீர்‌. 

உமிழ்நீர்ப்பெருக்கி பாரீர-ற-ற௪%; பெ. (॥.) கொடு 
வேலி; Ceylon lead worl. 
[உமிழ்‌ நீர்‌ - பெருக்கி, 

உமிழ்வு மாரிய, பெ. (௩) 1. துப்புகை ஊர. 
“உமிழ்வோடிருபுலனுஞ்‌ சோரார்‌'' (ஆசாரக்‌. 33.). 2. 
உமிழப்படுவது; அnything ejected from the mouth as 
spittle, voml.(செ.அக.). 


[உமிழ்‌ ௯ உமிழ்வு.] 


75 


உய்த்தலில்பொருண்மை 


உமை! பாச; பெ. (ஈ.) 1. மஞ்சள்‌ (நாநார்த்த.); பாரா. 
2. புகழ்‌. (நாநார்த்த.); வாக. 3. ஓளி (நாநார்த்த.); 
ஸriian௦௨. 4. நெல்வகை (நாநார்த்த.); ௮ kind of paddy. 
5. சக்ணல்‌; 5பnhemp. (pond). 


[அம்‌ ௯ ௨ம்‌ ௯ உமை] 

உமை-த்தல்‌ பாச்‌, 2. செ.கு.வி. (41.) தினவு தின்னு 
தல்‌; 1௦ 110. ''உமைத்துழிச்‌ சொறியப்‌ பெற்றாம்‌'' (சீவக. 
2617.). 

உமை” பாக பெ. (ஈ.) மலைமகள்‌; Parvathi, consort 
of 808. “ஒளி நீறணிந்து வுமையோடும்‌ வெள்ளை 
விடைமேல்‌”. (தேவா. 1171,3). (௪௪.௮௯.). 
[அம்மை ௮ உம்மை ௯ உமை,/ 


உமைகரநதி பாசசாகாச௦; பெ. (௩) மலைமகளின்‌ 
கையிலிருந்து வருவதாகிய கங்கை (பிங்‌.); 0௦65 
supposed to flow from the hand of Parvati. (செ.அக.). 
[உமை ஃ கரம்‌ * நதி - உமைகர ததி./ 

உமைமகன்‌ ப௱ச/்ஈசசகந பெ. (ஈ.) 1. யானை முகன்‌; 
Vinayaké. 2. முருகண்‌;!4பாயரகா. 3. வீரபத்திரன்‌; Virabha- 
dra son of Parvathi. (செ.அக.). 
[உமை 4 மகன்‌./] 

உமையவட்பெற்றோன்‌ பு௱கந்சச[ஜம்ந பெ. (ஈ) 
இமவான்‌ (பிங்‌.); Himalaya, father of Parvathi. 
(செ.அக.). 


[உமையவள்‌ * பெற்றோன்‌..] 


உமையவள்‌ பாசற்க பெ. (॥.) பார்வதி: Parva. 
'“கொடியி னொல்கிய நுசுப்புடை யுமையவள்‌'' (கந்தபு. 
தவங்காண்‌.8). (செ.அக.). 
[உமை * அவள்‌.] 

உமையாள்‌" பார்தி! பெ. (1) உமையவள்‌ பார்க்க; 
see umalyaval ‘உமையாள்‌ கணவா" (திருவாச. 33.1). 
(செ.அக.). 


[உமை * (அவள்‌) ஆள்‌...] 


உமையாள்‌” புஈஷ்சி! பெ. (ஈ.) 1. சவுக்காரம்‌; 50. 
2. மயிலிறகு; feather of pea-cock. 


உய்‌'-தல்‌ மா 2. செ.கு.வி. (4) 1. பிழைத்தல்‌; 
வாழ்தல்‌; 1௦ live, to subsist, have being. “உண்ணா 
வறுங்கடும்‌ புய்தல்‌ வேண்டி" (புறநா. 181). 2. ஈடேறு 
இல்‌; (௦ be saved, redeemed. ''தினைத்தனைப்‌ பொழு 
தும்‌ மறந்துயவனோ'' (தேவா. 5,1) 3. நீங்குதல்‌; 
to be relieved, as from touble “தாவலுய்யுமோ”' 
(பதிற்றுப்‌. 41.17). 4. துன்பத்தினின்று தப்புதல்‌; (௦ 
eacape as from danger. ‘‘sார்புடைய ராயினு முய்யார்‌'” 
(குறள்‌, 900) 5. உண்டாக்குதல்‌; 10 make, prepare. 
6. வலிதல்‌; 10 061 5௭010. 7. ஆற்றுதல்‌; £௦ 600806. 
8. முற்செல்லுதல்‌; செலுத்தல்‌; (௦ 1680. 


ம. உய்யுக. 
[உ உய ௮ உய்‌-தல்‌.] 

உய்‌“-த்தல்‌ ரஈ, 4. செ.குன்றாவி. (94%) 1. உய்யச்‌ 
செய்தல்‌; (0 ensure salvation. ‘உய்த்த வியோமருூபர்‌'* 
(சதாசிவ. 29). 2. நீக்குதல்‌; 1௦ drive away, dispel 
as darkness. ''பல்விளக்‌ கிருளின்‌ றுன்னற வுய்க்கும்‌'' 
(திருக்கோ. 175). (செ.அக.). 
[௨௮ உய உய்‌-த்தல்‌.] 

உய்‌*-த்தல்‌ ப, 4. செ.குன்றாவி. (44) 1. செலுத்துதல்‌; 
1௦ ect, guide. ''நன்றின்‌ பாலுய்ப்ப தறிவு'' (குறள்‌, 
422). 2. படைக்கலம்‌ விடுதல்‌; (௦ 015048106, let fly, 
85 an aாow. '“அம்புய்க்கும்‌ போர்‌'' (கம்பரா. மாரீச. 
186). 3. அனுப்புதல்‌; 1௦ 8800, despatch. ''பட்டிமை 
யோலை யுய்ப்பான்‌'' (திருவிளை. மெய்க்கா. 13). 4. 
நடத்துதல்‌; (0 லாப, 1680, ect. ''உய்த்திடு மிச்சை 
செய்தி'' (சி.சி., 1, 62, நிரம்ப.) 5. கொண்டு போதல்‌; 
£௦ கொரு. ''வேட்டுவ ருய்த்தன ரோவென'' (சீவக. 425). 
6. நுகர்தல்‌; பட்டறிதல்‌; (௦ enjoy, experience. “காதல 
காத லறியாமை யுய்க்கிற்பின்‌'” (குறள்‌, 440). 7. 
கொடுத்தல்‌; (௦ 046. '*மீளியாளர்க்கு மிகவுய்த்‌ தன்று'" 
(பு.வெ. 3,9, கொளு.). 8 அறிவித்தல்‌; ௦ make known, 
191, ர. “அவ்வழி யரசற்‌ குய்த்தார்க்கு'' (சீவக. 
1407). 9. ஆணை செலுத்துதல்‌; £௦ ப16. ''ஞால முழுது 
முய்த்திடு மகவு'' (பாரத. சம்பவ. 10). 10. குறிப்பித்‌ 
தல்‌; 10 ஈவார்‌. 11. ஊர்தியில்‌ செல்லுதல்‌; ௦ fly 
as vehicle. 12. அமிழ்த்தல்‌; 1௦ 0955, 5%. 13. ஈடேறச்‌ 
செய்தல்‌; 10 168196. ''உய்யத்த வியோமரூபர்‌'' (சதா 
சிவ. 29). மதியைச்‌ செலுத்தி ஆராய்தல்‌, உய்த்தறிதல்‌, 
உய்த்துணர்தல்‌. உய்த்தலில்‌ பொருண்மை என்னும்‌ 
தொடர்களை நோக்குக. 
ம,, ௧. உய்‌. 
[உ உய்‌ ௮ உய்‌-த்தல்‌,] 

உய்‌ மு; இடை. (றி. ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌; 
onomatopoeic expression. 
/உ. உய. 

உய்கதியால்‌ ரரசர்சி; பெ. (ஈ.) உய்தடி பார்க்க; 966 
யப (செ.அக.) 

உய்கை ரச , பெ. (॥) 1. ஈடேறுகை; salvation, 
deliverance. 2. துன்பம்‌ நீங்குகை; escaping from 
hardship, relief from distress. “‘உய்கை பொருளா வொரு 
வர்க்கு மோருதவி செய்கை யிலனேல்‌'' (கந்தபு. காம. 
47). (செ.அக.). 
[௨௮ உய்‌ உய்கை - உய்தல்‌.] 

உய்த்தலில்பொருண்மை மூர்கர்ற௦ஙாச! பெ. (1) 
கருதிய பொருள்‌ தெளிவாகப்‌ புலப்படுமாறு எளிய 
சொல்லுடைமையாகிய குணம்‌ (தண்டி. 21.); (006). 
the merit of transparency of sense achieved by a careful 
choice of unambiguous simple words, a merit of poetic 
composition. (செ.அக.). 
[உய்த்தல்‌ * இல்‌ * பொருண்மை./ 


உய்த்தறி-தல்‌ 


76 


உய்வி-த்தல்‌ 


உய்த்தறி-தல்‌ ப்ரீ, 5. செ.குன்றாவி. (44) உய்த்து உய்மணல்‌ யுராக௮] பெ. (ஈ.) கருமணல்‌ (வின்‌.); black 


ணர்‌ பார்க்க; 866 uyffunar இப்பொருள்‌ உய்த்தறியத்‌ 
தக்கது. (செ.அக.). 
[உய்த்து - அறி.] 

உய்த்துக்கொண்டுஉணர்தல்‌ ப££ப-k-konப-unardal, 
பெ. (ஈ.) 32 உத்திகளுள்‌ ஒன்று. அஃது ஒரு பொருள்‌ 
சொல்லியக்கால்‌ அதன்‌ மற்றொரு பொருளினையும்‌ 
யுணர்ந்து கொண்டறியுமாறு தோன்றச்செய்தல்‌ 
(தொல்‌.பொருள்‌. 656.); ௮ literary method consisting 
in the use in exposition of such expressions of additional 
meaning is incorporated with the prime meaning, one 
of 32 மம்‌: 
[உய்த்து * கொண்டு * உணர்தல்‌.] 

உய்த்துணர்‌-தல்‌ பஸூரீபறகா, 8. செ.குன்றாவி. (94) 
மனத்தைச்‌ செலுத்தி ஆராய்ந்தறிதல்‌; (௦ know by 
careful investigation. ‘‘உய்த்துணர்ந்த வருரைத்த''. 
(சூளா. சீய.37) (செ.அக.). 
[உய்த்து * உணர்‌-தல்‌ ] 

உய்த்துணர்மொழி பூரீபரத-/[! பெ. (ஈ.) செய்யுட்குற்‌ 
றங்களுளொன்று (யாப்‌. வி. 525.); (pros). defect in 
versification. (செ.அக,). 
[உய்த்து - உணர்‌ மொழி.] 

உய்த்துணர்வணி மர்பாகா-ட-தர பெ. (௩) ஒரு செயல்‌ 
முற்றுப்‌ பெறுதற்‌ கிஃதிவ்வாறா மென ஊகித்தல்‌, 


(அபி. சிந்‌.); informing Means and ways to finish a. 


matter. 


[உய்த்து * உணர்வு * அணி, இது வடமொழியில்‌ சம்பாவ 
னலங்காரம்‌ எனப்படுகிறது. 

உய்த்துணர்வு ஸ்ரீபாசாய, , பெ. (1) 1. ஆராய்ந்துணரும்‌ 
அறிவு; knowledge obtained by study, keen research 
and observation. ‘‘உய்த்துணர்‌ வில்லெனி னில்லாகும்‌'' 
(நீதிநெறி. 5.). 2. ஞானம்‌; 615001. ''உய்த்துணர்‌ 
வென்னும்‌ ஒளி'' (திவ்‌. இயற்‌. 3,94). (செ.அக.). 
[உய்த்து : உணர்வு.] 

உய்த்துணரவைப்பு பரபரசாசகற்றய, பெ. (ஈ.) ஓர்‌ உத்தி 
(நன்‌. 14.); (நாவா. Literary method consisting in the 
use in exposition of such expressions as would stimulate 
thought or further enquiry, one of 32 utti. (செ.அக.). 
[உய்த்து * உணர - வைப்பு. 

உய்தடி எ, பெ. (௩) கிளைக்கும்‌ வேலிக்கொம்பு 
(யாழ்ப்‌. ); ive hedge stick. (செ.அக.). 
[உய்‌ * தடி.] 

உய்தி பர, பெ. (1.) 1. ஈடேற்றம்‌. lation, deliverance. 


*'சார்பறுத்‌ துய்தியும்‌'” (மணிமே. 25,5). 2. கழுவாய்‌; 


remedy, atonement, expiation. “செய்தி கொன்றோர்க்‌ 


குய்தி யில்லென'' (புறநா. 34). 3. தீங்குகை (புறநா. 
34, உரை.); ர. (செ.௮௧.). 


[உய ௮ உய்தி. 


$80. (செ.அக.). 
[உய்‌ * மணல்‌.] 


உய்யக்கொண்டார்‌ முறுச-ட-k௦ஏச்‌; பெ. (0) 1. நாத 
முனிகளுக்குப்‌ பின்வந்த மாலியக்‌ குரவர்‌ ௮ Vaisnava 
கஸ்ரு. 2. புண்டரீகாசர்‌ பார்க்க; 566 Pundarikasar. 


[உய்ய * கொண்டார்‌. 


உய்யக்கொண்டான்‌" முறச-k-k08ர, பெ. (ஈ.) வாழச்‌ 
செய்தவன்‌; 5ஹரபொ. (செ.அக.]. 


[உய்ய * கொண்டான்‌. 


உய்யக்கொண்டான்‌” மறச-&-k087, பெ. (ப எருமை 
முல்லை (மூ. ௮.); white bracted Jasmine. 


[உய்ய - கொண்டான்‌.] 


உய்யப்பிணக்கம்‌ புறுழற/ற்க௱, பெ. (॥.) வாழ்க்கைப்‌ 
போராட்டம்‌; லபரயாக ௦1 (16. (செல்வி. 77. புரட்டாசி. 
74). 


[உய்ய - பிணக்கம்‌. ] 


உய்யவந்ததேவநாயனார்‌ ப2-a102-06va = néyandl, 
பெ. (ஈ.) 1. சிவனியக்‌ கொண்முடிபுகளுள்‌ திருவுந்தி 
யார்‌ நூலை யியற்றியவர்‌ the author of the Tiru-v-unt- 
yar, native of Tiruviyaldr 12th C. 2. சிவணியக்‌ கொண்று 
டிபுகளூள்‌ திருக்களிற்றுப்படியார்‌ இயற்றியவர்‌; கபரர௦ா 
of Thiru-k-kalirru-p-patiyar, native of Tirukkatavar 12th 
௦. -(செ.அக.). 
[உய்ய * வந்த * தேவன்‌ + நாயனார்‌.] 


உய்யாக்கடிப்பான்‌ பரக&&ஏறறக்ற ,பெ. (ஈ.) பிழைக்காத 
படி கடிக்கும்‌ உயிரி; அதாவது கருநாகம்‌. ௮ black cobra 
the bite of which is sure to bring on death. (சா.௮௧.). 


[உய்யா * கடிப்பான்‌.] 

உய்யானம்‌ மச, பெ. (ஈ.) பூங்கா; park, pleasure 
ஏகா. ''உய்யானத்திடை யுணர்ந்தோர்‌ செல்லார்‌'' 
(மணிமே. 3,52). (செ.அக.). 
[உய்யும்வனம்‌ - உய்யுவனம்‌ ௯ உய்யானம்‌. ஓ. தோ.உய்தடி..] 

உய்வனவு ௫௩8௪, , பெ. (1) 1. செழிப்பு; ரி௦பர்்ரா, 
reviving, as a tree. 2. பிழைப்பு; வாழ்வு; [100 subsiste- 
nce, maintenance. 3. - ஈடேற்றம்‌: வீடுபேறு; வகற/ற9 
eternal 6185. (செ.அக.). 
[உய்‌ ௮ உய்வனவு. உய்யக்கொண்டான்‌, உய்யவந்த தேவ 
நாயனர்‌ முதலான பெயர்களில்‌ உய்தல்‌ ஈடேற்றத்தை உணர்த்‌ 
தும்‌.] 

உய்வி-த்தல்‌ ௫௧௬4. செ.குன்றாவி. (44) பிழைக்கச்‌ 
செய்தல்‌; 10 restore one to Ife. (சா.௮௧.). 


[உய்‌ ௮ உய்வி (பி.வி. ].] 


உய்விடம்‌ 


77 


உயர்த்து-தல்‌ 


உய்விடம்‌ மஸ, பெ. (ஈ.) பிழைக்குமிடம்‌; ௮5)ப௱, 
place of refuge, shelter. “உய்விட மறியே மாகி” 
(குறிஞ்சிப்‌. 166.). (செ.அக.). 
[உய்வு * இடம்‌.] 

உய்வு பரப, பெ. (ஈ.) 1. உயிர்‌ தப்புகை; 680809 
ரீ கொச. “"எரியாற்‌ சுடப்படினு முய்வுண்டாம்‌'" 
(குறள்‌, 896). 2. ஈடேற்றம்‌; 5௮01. '“உய்வுபாய 
மற்றின்மை தேறி” (திவ்‌. திருவாய்‌. 43,11). 3 
கழுவாய்‌; (024௦. ''உய்வில்லை செய்ந்நன்றி கொன்ற 
மகற்கு'' (குறள்‌, 110). (செ.அக.). 
[உய ௯ உய்வு... 


உயக்கம்‌ பூக, பெ. (॥.) வருத்தம்‌; sபffering, distress, 
1௦001௨ உண்ணா வுயக்கத்து'' (மணிமே. 7,66). 
[உயங்கு ௯ உயக்கம்‌.] 

உயங்கு-தல்‌ பரகரஏப-, 5. செ.கு.வி. (4) 1. வருந்துதல்‌; 
to suffer, to be in distress, to be pained in body or 
ஈர்‌ “உயங்குவன்‌ கிடந்த கிழத்தியை'' (தொல்‌. 
பொருள்‌. 146). 2. மெலிதல்‌; (௦ gow thin, become 
emaciated. '“உயங்குசாய்‌ சிறுபுறம்‌'' (அகநா. 19). 3. 
துவளுதல்‌; 1௦ be flexible, slender. “உயங்கு செங்கழு 
நீர்‌''(திருவாத.பு.மண்சுமந்த. 4.). 
[உய்‌ ௮ உய ௮ உயகங்கு.] 

உயந்து-தல்‌ யக”, 3. செ.கு.வி. (4.4) ஏப்பம்‌ விடுதல்‌ 
to belch (சேரநா.). 
ம. உயந்துக. 
[௨ ௮ உய்‌ ௯ உயந்து (மேலெழும்புதல்‌)..] 

உயம்‌ பூதா, பெ. (ஈ.) செலுத்துதல்‌; தள்ளுதல்‌; ரர, 
pushing. 
[உய்‌ ௯ உயம்‌ (சு.வி, 41,].] . 

உயர்‌'-தல்‌ மச; 2. செ.கு.வி. (84) 1. மேலெமுதல்‌; 
to rise, as water; to ascend, as a body in the air, to 
move towards the meridian, as a heavenly body. ‘uLபுவி 
தாழ்ந்து தென்பா லுயர்தலும்‌'' (கந்தபு. பாயி. 63). 2. 
உயர்வுள்ளதாதல்‌; 10 be high, elevated, tall, lofty. 
உயர்ந்த மலை. 3. வளர்தல்‌; 10 004, increase, expand. 
“நெல்லுயரக்‌ குடியுயரும்‌'. 4. மேன்மை யுறுதல்‌; ₹௦ 
be excellent, exalted, eminent, dignified, superior. ‘உயர்ந்‌ 
தவர்க்‌ குதவிய வுதவி'' (கம்பரா. வேள்‌. 35) 5. 
நீங்குதல்‌; ௦ vanish, disappear, to be removed. 
''இனிவரி னுயருமற்‌ பழியென'' (கலித்‌. 129,17) 
(செ.அக.). 6. அலை முதலியன மேல்‌ எழும்புதல்‌; 
to rise as water or waves. 7. நீர்‌ பொங்கி மேலே வருதல்‌; 
to spring, bubble up, gush, flow forth. 8. குணிந்து 
கிடக்கும்‌ தலை, மேலே உயர்தல்‌; (௦ 06 raised (25 
head). 


ம. உயருக, 


[௨-௮ உய்‌ உயர்‌] 


உயர்‌” ரசா பெ. (ஈ.) உயர்ச்சி; ஏreatness, Nobility, fame. 
'“உயர்மிக்க'' (சீவக. 473). 


உயர்‌”-த்தல்‌ முனா: 2. செ.கு.வி. (/4.) உயர்த்து பார்க்க: 
ee ua! ''மேன்‌ மேலுயர்த்து நிறுப்பானும்‌'' (நாலடி; 
248.). (செ.அக.). 
[௨ ௮ உயர்‌ ௮ உயர்த்தல்‌. 

உயர்‌" முன; பெ. (ஈ.) குன்றி (மலை.); எர'5 - eye. 
(செ.அக.). 
[உய ௮ உயர்‌] 

உயர்குடி னா்பஎ, பெ. (ஈ.) மேலான குடி; high caste, 
noble family. “உயர்குடியுட்‌ பிறப்பி னென்னாம்‌'' 
(நாலடி. 199). 
[உயர்‌ - குடி. 

உயர்குலம்‌ முளர்ப/கா, பெ. (0.) உயர்குடி பார்க்க; 966 
யாப. “ஒழுக்க முயர்‌ குலத்தி னன்று'” (நல்வ. 31). 
(செ.அக.). 
[உயர்‌ - குலம்‌.] 

உயர்ச்சி ௮௦௦, பெ. (ஈ.) 1. உயரம்‌; height, elevation, 
வீரர்பப. '“மண்டபத்தி னளவு நீளம்‌... உயர்ச்சி'” (பாரத. 
இராச. 8). 2. மேன்மை; 60061609, Superiority, moral 
worth, valuable trait. (செ.அக.). 
ம. உயர்ச்ச. 
[உயர்‌ ௮ உயர்த்தி 2 உயர்ச்சி. 

உயர்சொல்‌ ௫௮-39 பெ. (ஈ.) உயர்த்திக்‌ கூறுஞ்‌ சொல்‌; 
honorific expression, term of respect. '“உயர்சொற்‌ 
கிளவி'' (தொல்‌. சொல்‌. 27). (செ.அக.). 
[உயர்‌ * சொல்‌. 


உயர்த்தி முள பெ. (.) மேன்மை; excellence, 
sபpe0ரரீ). ““உயர்த்திக டாழ்த்தியறைதி'' (நல்‌.பாரத. 
கிருட்டிணார்ச்‌. 83). (செ.அக.). 
[உயர்‌ ௯ உயர்த்தி,] 

உயர்த்திப்பேசு-தல்‌ மசாீர-ற-றசசப-, 5. செ.கு.வி. (41.) 
1. புகழ்ந்து கூறுதல்‌; 10 speak highly, of a parson 
or a thing. 2. குரலெடுத்துப்‌ பேசுதல்‌; (௦ raise the voice 
and speak. 
[உயர்த்தி * பேசு-தல்‌.] 

உயர்த்து-தல்‌ னப, 5. செ.குன்றாவி. (6) 1. 
உயரச்செய்தல்‌; (0 |ift up, elevate: to build up, as 
a wai ௩ bயரிபரறஓ. 2. அதிகப்‌ படுத்துதல்‌; 1௦ (8156, 88 
price; to increase, as expenditure. விலையை யுயர்த்தி 
னான்‌. 3. மேனிலைக்குக்‌ கொண்டு வருதல்‌; (௦ 
promote to higher office, exall, ennoble. 4. மேன்மைப்‌ 
படுத்துதல்‌; 10 honour, treat with respect, to praise, 
ஈர). “எப்புன்மையரை மிகவே யுயர்த்தி'' (திருவாச. 
5,10) 5. இசை யெடுத்தல்‌; ௦ aise the voice, 88 


உயர்திணை 78 


உயர்வுசிறப்பும்மை 


in 99 0 5றeakiறஏ. உயர்த்திப்‌ பாடினான்‌. 6. தரக்கு 
தல்‌; to lift hold up, as a sceptre; to hoist, as a 
ரிகஷ. 7. ஒரு பொருளைக்‌ கொள்ளச்‌ சில ஏமாற்று 
வேலைகளைக்‌ கையாளுதல்‌; (௦ ஏச something by 
playing a trick, deceive. 8. திருடுதல்‌; (௦ steal, | 


ம. உயர்த்துக, உய்த்துக; ௧., தெ. எத்து. 


[உயர்‌ ௯ உயர்த்து. ] 


உயர்திணை ௪-௪! பெ. (॥) 1. மேற்குலம்‌; [பரம்‌ 
caste, noble family. ‘உயர்திணை யூமன்‌ போல" (குறுந்‌ 
224.) 2. மக்கள்‌ தேவர்‌ நரகரென்னு முத்திறத்தாரைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌ (நன்‌. 261) (ரே). ௩௦5 denoting 
personal class of beings, including men, gods and demons 
opp. 10 அஃறிணை. 
[உயர்‌ + திணை (வி.தொ,)] 
ஏனைய உயிரிகள்‌ போலாது மேன்மேலும்‌ உயரும்‌ தன்மைய 
ராதல்‌ நோக்கி மக்கள்‌ உயர்திணை எனப்‌ பெயர்பெற்றனர்‌. 

உயர்ந்தவன்‌ யுகா, பெ. .(ஈ.) 1. சிறந்தோன்‌. ஈக 
of rank, man of high character. 2. நெடியவன்‌; ஈகா 
of (all stature. “உயர்ந்தவர்‌ குறளானோர்‌'' (கந்தபு. 
மார்க்‌. 64), 
[உயர்‌ ஃ உயர்ந்தவன்‌.] 

உயர்ந்தோர்‌ பகா, பெ. (ஈ.) 1. பெரியோர்‌ (திவா.); 
the great; the learned, the exalted, as in piety, in virtue, 
or in austerities. 2. தேவர்‌ elestials “வேள்வி வேட்‌ 
டனை யுயர்ந்தோ ருவப்ப'' (பதிற்றுப்‌. 74). 3. முனிவர்‌ 
(திவா.); sages. 
[உயர்‌ ௬௯ உயர்ந்தோர்‌. ] 

உயர்நில்‌(ற்‌)-த(ற)ல்‌ மகர்‌ 14. செ.கு.வி. (v.) 
உச்சமாதல்‌; (0 be in a zenith, as a constellation. 
““அங்கியுயர்‌ நிற்ப” (பரிபா. 11,7). (செ.அக.). 
[உயர்‌ 4 நில்‌.] 

உயர்நிலத்தவர்‌ மச-ற/எீ2, பெ. (.) தேவர்‌ (சூடா.); 
celestials, those whose abode is on high. (ச.அக.). 
[உயர்நிலம்‌ ஃ அத்து - அவா] 

உயர்நிலம்‌, முகா-ரர்ஸ, பெ. (ஈ) 1. தேவலோகம்‌; 0110 
of the gods, 1, the higher regions; ““உயர்நில மடைந்தான்‌ 
கொணர்ந்தனன்‌'' (உபதேசகா. உருத்திராக்க. 90.). 2. 
மேடு (பிங்‌.); ௱und, hillock, highland. 3. உப்பரிகை 
(வின்‌.); பறper storey in a building. (செ.அக.). 
ம. உயர்நிலம்‌. 
[உயர்‌ * நிலம்‌. 

உயர்நிலை யூசா-ரஜ்‌ பெ. (௩) 1. மேலான பதவி: 
high position. “உயர்நிலை வான்றோய்‌ மாடம்‌” (பெரும்‌ 
பாண்‌. 332). 2. தெய்வத்‌ தன்மை; 000690. divine 
ஈஊபா8. ''அணங்குசா லுயர்நிலை தழீஇ” (திருமுரு. 


289). 3. உப்பரிகை; பழட storey in a buikding. 
(செ.அக.). 


ம. உயர்நிலை. 
[உயர்‌ * நிலை] 

உயர்நிலையோர்‌ பசாார/ஜ்ள்‌, பெ. (ஈ.) உயர்நிலத்தவர்‌ 
பார்க்க (பிங்‌.); 886 ஸ்தா-ற//2-1-1௮vசா. (செ.அக.). 
[உயர்நிலை ஓர்‌ ஆர்‌ ஓர்‌. 

உயர்பு முசம்ப, பெ. (ஈ.) 1. உயரம்‌. (சூடா.); சராம்‌ 
loftness, elevation. 2. உயர்ந்தவிடம்‌; பாப, ரவா 
ground, hulock  ‘“‘கல்லுயர்பேறி'” (குறுந்‌. 275). 3. 
மேன்மை; 06810658, excellence. 4. உயர்வானது; that 
which டி excelent “உயர்பிழி விரண்டுங்கூடி யியங்கிய 
பிள்ளைப்‌ பேரே யனுலோமன்‌'' (சூடா. 2,60). 
(செ.அக.). 
[உயர்‌ * பு] 

உயர்மிசையவர்‌ பசாசா8ரதகா, பெ. (ஈ.) உயர்நிலத்த 
வர்பார்க்க; 826 பரணார்சன (சீவக, 966). (செ.அக.). 
[உயர்‌ * மிசை * அவர்‌.] 

உயர்மொழி ரக] பெ. (ஈ.) உயர்த்துக்கூறும்‌ கூற்று; 
compliment, high encomium. ‘“உயர்மொழிக்கிளவியு 
முரிய'' (தொல்‌ பொருள்‌. 240). (செ.அக.). 
[உயர்‌ * மொழி.] 

உயர்வண்ணத்தி ௪-௪ பெ. (॥.) மருதாணி; 
fragrant nail dye 
மறுவ. அழவணம்‌. மருதோன்றி. (40. ஈகம்‌. 
[உயர்‌ - வண்ணத்தி.] 

உயர்வு" மூகாய, பெ. (ஈ.) 1. உயரம்‌; lofty height, elevation. 
“*உயர்வகலந்திண்மை”' (குறள்‌, 743). 2. மேன்மை; 
eminence, dignity, greatness. ‘‘wமாந்தர்த முள்ளத்‌ தனைய 
துயர்வு'' (குறள்‌, 595). 3. ஏற்றம்‌; increase, as of 
price of commodiies. விலை உயர்வாயிருக்கிறது. 4. 
உயர்வு நவிற்சியணி (திவா.); hyperbole. 
ம. உயர்வு. 
[உயர்‌ ௮ உயர்வு] 

உயர்வு? பூசா, பெ. (ஈ.) வருத்தம்‌ (மாறன. 262. மேற்‌. 
738); trouble, woe, suffering, affliction. (செ.அக.). 
[உயல்‌ ௯ உயல்வு ௯ உயர்வு] 

உயர்வுக்கல்‌ மூகாய--kக/ பெ. (॥.) வைடுரியம்‌; 060106 
stone. it is a variety of chalcedony which in light, gives 
an effect resembling the pupil of a cat's eye. (சா.௮௧.). 
[உயர்வு * கல்‌.] 

உயர்வுக்கொடி முகா, பெ. (௩) குன்றிமணி 
crab's eye. (சா.அக.). 
[உயர்வு * கொடி.] 

உயர்வுசிறப்பும்மை மூகாய-82-ற-றபா௱ாக, பெ. (௩) 
உயர்வு மிகுதியைக்‌ காட்டும்‌ உம்மென்னுஞ்‌ சொல்‌; 


உயர்வுநவிற்சியணி 


(Gram.) the particle உம்‌ expressing unquestionable 


superiority, as in குறவரு மருளுங்‌ குன்றம்‌. (செ.அக.). 
[உயர்வு * சிறப்பு * உம்மை.] 
உயர்வுநவிற்சியணி மூசாய-ாகர்ார-ு பெ. (௩) 
உயர்த்திச்‌ சொல்லப்படும்‌ அணிவகை (அணியி. 13.); 
hyperbole (செ அக.). 
[உயாவு * நவிற்சி * அணி] 
உயர்வுவமை யுகா பெ. (ஈ.) இயைபின்மை 
யணரி (வீரசோ அலங்‌.14); ௮ ரிரபா6 of speech in which 
a thing டி compared to itself. (செ.அக.). 
[உயர்வு * உவமை./] 
உயர்வேகி ஸுசா-மச்ஏ பெ (॥) கல்மதம்‌; ஈகி! wax 
bitumen. it Is a dark sticky unctuous substance supposed 
to Issue from rocks in hot weather 
[உயர்‌ * வேகி, வெப்பததால்‌ உருகிப்‌ பொங்கிக்‌ கசிவது 
பழங்கால நீராடுங்‌ குளங்களில நீக்‌ கசிவைத்‌ தடுக்கத்‌ 
தரைக்கற்களிடையே பயன்படுத்தப்படடது. J 
உயரங்காட்டு-தல்‌ ரகசி, 5. செ.கு.வி. (Vi. 
நடை பழகும்போது குழந்தை தடுமாறி நிற்றல்‌; ௦ 
stand up casually, as a little child does when attempting 
1௦ walk. (செ.அக.) 
[உயரம்‌ * காட்டு] 
உயரம்‌ டள, பெ (ஈ.) 1 ஆள்‌, மரம்‌ முதலியவற்றின்‌ 
உயரம்‌; height 2. உயர்நிலை; elevation, eminence, 
loftiness. 3 உச்சம்‌ (வின்‌ ), (4840ஈ.) 811006. (செ அக ). 
ம. உயரம்‌, ௧., பட. உத்த, தெ. உயர்‌, உசர்‌, கோத. உதமன்‌, 
குரு. உத்தலு, குட. ஒதர, து. உசர்‌, உயர்‌, Skt urdhan. 
[௨ ௮ உயர்‌ ௯ உயரம்‌ ] 
உயராடு ௮820, பெ. (ஈ.) வெள்ளாடு; 0081, supposed 
to be taller than a sheep. '“உயராட்டுப்‌ பால்‌'' (தைலவ. 
தைல. 12). (செ.அக ). 
[உயர்‌ - ஆடு.] 
உயரி மகர்‌ பெ (ஈ.) உயரமானது; that which is tall, 
as a palm tree; tall person (செ அக.). 
(உயா - இ] 
உயல்‌' ௮! பெ (ஈ) 1 வாழ்தல்‌; (பா. 2. தப்புதல்‌; 
esp. ““உயலாகா வூழ்த்‌ திறத்த வென்னார்‌'' (நீதி 
நெறி. 50). 3. உளதாதல்‌; being, existing. “செல்வ 
முயற்பால தன்றிக்‌ கெடும்‌'' (குறள்‌. 437.). (செ.அக.). 
[உய்‌ - தல்‌ - உய்தல்‌ ௯ உய்யல்‌ ஃ உயல்‌] 
உயல்‌(லு)-தல்‌ ர: 13. செ.கு வி. (44) 1. அசைதல்‌; 
to wave, shake. ''உயலுங்கோதை'' (பதிற்றுப்‌. 52,17). 
2. செல்லுதல்‌; நடத்தல்‌; 1௦ 0௦, (௦ walk. 
[உள்‌ உய்‌ ௯ உயல்‌ ௯ உயலுதல்‌ (வேக 48.].] 
உயவர்‌ மூசு பெ. (ஈ.) துன்புறுவோர்‌; persons in 
distress. 


[உயவு * அர்‌, உயவு : அசைவு, துன்பம்‌..] 


79 


உயவல்‌ மச பெ. (॥.) வருத்தம்‌; பitress, affliction, 
pain, suffering. ‘‘சிதாஅ ரோம்பி யுடுத்த வுயவற்‌ பாண”' 
(புறநா. 69). (சே.அக.). 


[உயவு * அல்‌] 

உயவற்பெண்டிர்‌ uyavar-pendi, பெ. (n.) கைம்மை 
நோன்பினால்‌ வருந்தும்‌ மகளீர்‌ women who suffer 
under very trying austerities enjoined upon widowhood. 
“பாயின்று வதியு முயவற்‌ பெண்டிரே மல்லேம்‌'' 
(புறநா. 246). (செ அக.). 
[உயவு ௯ உயவல்‌ * பெண்டிர்‌ ] 

உயவு'-தல்‌ முக்ய, 5. செகு.வி. (44) வருந்துதல்‌; 
1௦ பரச “உண்டென வுணரா வுயவு நடுவின்‌'' 
(பொருந. 38). (செ.அக.) 
[உய ௯ உய்வு - உயவு] 

உயவு2-தல்‌ பரக, 5. செ.கு.வி. (ஸப) வண்டிச்‌ 
சக்கரத்திற்கு மையிடுதல்‌; 10 அpply grease to a 
cart-wheel “‘'தஞ்சாகாடேனு முயவாமற்‌ சேறலோவில்‌'' 
(பழ 168) (செ அக.). 
[௨ ௮ உய்‌ உய்வு (செலுத்து, உட்புகட்டு) ௯ உயவு.] 

உயவு” மப பெ. (ஈ.) வருத்தம்‌; 054095, trouble, 
$பரீளார. ''உயவுநோய்‌ கைம்மிக'' (கலித்‌. 58). 
(செ அக.). 
[உய ௯ உயவு (வே.க 48) 

உயவு" மச, பெ. (1) உயிர்‌ பிழைக்கச்‌ செய்யும்‌ 
வழி; means of saving 149. “உய்யா வருநோய்க்‌ 
குயவாகும்‌'' (கலித்‌ 139). (செ.அக.). 
[உய ௯ உயவு] 

உயவு”-தல்‌ மூலம, 5. செ.குன்றாவி, செ.கு.வி. (44. 
& ப.) உசாவுதல்‌; 10 ake counsel, Consult. ‘‘வஞ்ச 
மைந்தரொ டுயவி'' (பாரத சஞ்சய. 2). (செ.அக.). 
[உயவு - அசைதல்‌, வாயசைதல்‌, பேசுதல்‌ உய்‌ ௯ உயவு... 

உயவுத்துணை ர௪/-//பரச[ பெ. (1) உசாத்துணை; 
inmate ரர்‌. ‘“'சுரஞ்சென்‌ மாக்கட்‌ குயவுத்துணை 
யாகுங்‌ கல்வரை'' (குறுந்‌ 207). (செ.அக.). 
[உயவு * துணை] 

உயவுநெய்‌ பசய-ாலு, பெ. (ஈ.) 1. சகடத்திற்கு இடும்‌ 
எண்ணெய்‌; lubricating oil for the wheels of carts, 
910. ''அஃதா லுயவுநெய்‌ யுட்குளிக்கு மாறு'' (பழ. 385.). 
(செ.அக.). 
/உயவு” - நெய்‌] 

உயவை” பரல்‌ பெ. (॥.) 1 காக்கணம்‌ கொடி; ஈரி 
- shell creeper ''ஊறுநீ ருயவை'' (மலைபடு 136). 
2. வெண்கருவிளை (பிங்‌.); white - flowered mussel 
- shell creeper. (செ.அக.). 


[உயவு ௯ உயவை] 


உயவை 


உயவை” முள, பெ. (௩) 1. காடு. (பிங்‌): பாடுக. 
2. காட்டாறு (பிங்‌.): பாடு 56. 3. செல்லும்‌ வதி; 
path. (செ.அக ). 


[உயவு ௯ உயவை.] 


உயா ௬ பெ. (௩.) வருத்தம்‌; 07255, suffer. ''உயரவே 
யுயங்கல்‌'' (தொல்‌ சொல்‌. 369) (செ.அக.). 


[உய்‌ ௯ உயா. (வே.க. 48.)] 


உயாவு-தல்‌ யூச்ய-, 5. செ.குன்றாவி. (44) கேட்டறிதல்‌; 
to inquire after. (செ.அக. ). 


[உய ௮ உயவு - அசைதல்‌, வாயசைத்தல்‌, பேசுதல்‌. உயவு 
* உயாவு. உயாவு ௯ உசாவு எனவும்‌ திரியும்‌.] 
உயாவுத்துணை முசிய-/-நரச[ பெ (1) உசாத்துணை 
பார்க்க; 866 பதச-1-நபறக!்‌. ““உயாவுத்‌ துணையாக வயா 
வொடும்‌ போகி'' (மணிமே. 20.93). (செ.அக.). 


/உயாவு * துணை..] 


உயிர்‌'-த்தல்‌ ஸூர்‌ 4. செ.கு.வி. (v.) 1. உயிர்‌ 
பெற்றெழுதல்‌; ௦ revive, to regain consciousness; to 
be re-animated. 2. தொழிற்படுதல்‌; 1௦ 06 in vigorous 
functioning activity. '“அவ்வுடலி னின்றுயிர்ப்ப வைம்‌ 
பொறிகள்‌'' (சி.போ, 3,4.) 3. மூச்செறிதல்‌; ம breathe 
hard. ''உரைதடுமாறாவுயிர்த்து'' (பாரத பதினெட்‌. 
173). 4. கமழ்தல்‌; 1௦ be wafted as fragrance. “உயிர்த்த 
தாமத்தன'' (கம்பரா. நிகும்‌. 114) 5 இறந்துபடுதல்‌; 
(0 breathe one's last. ''உயிர்ப்பது மோம்பி”” (சீவக. 
1989). 


[உய்‌ ௯ உயிர்‌-,] 


உயிர்‌”-த்தல்‌ மூர்‌ஃ, 4 செ.குன்றாவி. (44) 1. ஈனுதல்‌; 
to give birth to, bring forth. "குழந்தையை யுயிர்த்தமலடிக்‌ 
குவமை கொண்டாள்‌''. (கம்பரா உருக்காட்‌. 65). 2. 
மோத்தல்‌; (௦ me. ''கண்டுகேட்டுண்டுயிர்த்துற்றறி 
யும்‌" (குறள்‌ 1101). 3. கூறுதல்‌; 1௦ say, declare 
'"விட்டுயிர்த்‌ தழுங்கினும்‌'” (தொல்‌. பொருள்‌ 111) 
4. பெருக்குதல்‌; 1௦ ஈய[ரற! உ௱பஈட்‌௪. அம்மூ வாறுமுயி 
ரொடு முயிர்ப்ப (நேமிநா. 3, உரை) 5. வெளிப்படுத்து 
தல்‌; 1௦ emit, send forth. '"கொங்குயிர்த்த பூந்தடத்‌ 
துலாய்‌'' (நைடத. நாட்டுப்‌.5). (செ.அக.) 
ம. உயிர்‌, உயிர்க்குக, ௧, உயிர்‌, உசார்‌: குட. உசிரி (மூச்சு ); 
து. ௨௧௬, கோத. உசிர்‌, துட. உசிர்‌; குரு. உச்சனா; மால்‌. 
உசெ; பிரா. உச்ர்‌ 
(உய்‌ ௮ (உயில்‌) உயிர்‌ உயிர்த்தல்‌. உய்‌ இல்‌ - உயில்‌ 
இல்‌ - உடைமைப்‌ பொருளீறு. உய்தலை அல்லது இயங்குத 
லைத்‌ தன்பாற்‌ கொண்டது. 

உயிர்‌” டா பெ (௩) 1. தானாக இயங்காத உடம்பை 
இயக்கும்‌ அல்லது செலுத்தும்‌ ஆவி (திவா.); ॥ife of 
human being, animal or vegetable. 2. ஆதன்‌. (ஆன்மா.); 
$0ப. “தன்னுயிர்‌ தானறப்‌ பெற்றானை'' (குறள்‌. 268). 
3. உயிரி; ஓ 682. ““எல்லாவுயிருந்‌ தொழும்‌: 
(குறள்‌, 260). 4. பிறப்போரை (சன்மலக்கினம்‌); {Astro} 


80 உயிர்க்காப்பாற்றி 


ascendant, sign of nativity. "உயிர்க்கிரு பாலி 
னும்‌'' (விதான. சாதக.19 ). 5. தணித்தியங்கும்‌ உயி 
ரெழுத்து; 0௦. “உயிரு முடம்புமா முப்பதும்‌” (நன்‌. 
59) 6. உயிர்வளி (பிராணவாயு); 00006, one of 
the vial ars. “வைகரியில்‌... உயிரணைந்து வந்த 
மொழி" (சிவப்பிர. 2,20.). 7. காற்று (பிங்‌.); ஸ்‌. 
8. ஓகை: voice, spoken sound. “வள்ளுயிர்த்‌ தெள்‌ 
விளி'' (குறிஞ்சிப்‌. 100). 9. ஒரு நாழிகையில்‌ 
4320இல்‌ ஒரு கூறு (கணக்கதி. பக்‌.13.); ௱6asபாe 
of time, 1/4320 of nalikai. 


ம. உயிர்‌, ௧. உசிர்‌, தெ., பட., து. உசுரு; கோத. உச்ர்‌; 
துட. உசிர்‌, குட. உசிரி; குரு. உச்சனா; மால்‌. உசே; பிரா. 
உச்ர்‌; & கா; ME el, ayre; OFair; Laer. 


உயிர்ஊது-தல்‌ ஸ்ரர்‌-ப்பப-, 5. செ.குன்றாவி. (4) 
குழந்தையின்‌ நெற்றியில்‌ ஊதுதல்‌; 0 blow the 
forehead of infants. 

க. உசுர ஊது 
[உயிர்‌ 4 ஊது உயிர்ப்பது - உயிர்த்தல்‌, மூச்சு விடுதல்‌. உயிர்‌ 
- முதனிலைத்‌ தொழிலாகுபெயர்‌.] 

உயிர்க்கட்டை ஸரர்‌-&-ககரீக்‌ பெ. (ஈ.) உடல்‌; (வின்‌.); 
body. (செ.அக.). 
க. உசிர்நெலே, 
[உயிர்‌ * கட்டை.] 

உயிர்க்கணம்‌ பர்‌-&-kகரகற, பெ. (௩) உயிரெமுத்துக்‌ 
கூட்டம்‌; vowels. (செ.அக.). 
[உயிர்‌ - கணம்‌ ] 

உயிர்க்கப்பண்ணல்‌ ஸர்‌ர&எ-றஃறகறாத] பெ. (॥.) உயிர்‌ 
பிழைக்கச்‌ செய்தல்‌; 1௦ reanimate; to bring back to 
16. (சா.அக.). 

[உயிர்க்க - பண்ணல்‌... 

உயிர்க்கயிறு ஸ்ரர்‌-&-லுர்ப, பெ. (௩) 1. உறுதியுள்ள 
கயிறு; strong rope or cable. வடம்‌ போலேயிருக்கிற 
வாசுகியை வலிய உயிர்க்‌ கயிறாகச்‌ சுற்றி'' (திவ்‌. 
பெரியாழ்‌. 1,6,11, வியா, பக்‌.135): 2. பாம்ப; Snake. 
(செ.அக.). 

[உயிர்‌ - கயிறு.] 

உயிர்க்கழு பரா-்-&2/ப, பெ. (॥.) கமுவகை; 10 01 
stake for Impalement designed to prolong the agony. 
''உயிர்க்கழு வினவா முன்னர்‌'' (திருவாலவா. 38,27). 
(செ.அக.). 

[உயிர்‌ - கழு.] 

உயிர்க்காப்பாற்றி மூர்க்கர்‌ பெ. (௩) உயிர்‌ 
மருந்து; 6 of life. 
(உயிர்‌ * காப்பாற்றி] 


உயிர்க்கால்‌ 


உயிர்க்கால்‌ மூர்‌-/-தி; பெ. (ஈ.) முதன்மைக்காற்று; 006 
of the five vital airs (prana) supposedly controlling the 
functions of the body. (சா.அக.). 

[உயிர்‌ * கால்‌ கால்‌ - காற்று... 

உயிர்க்கிழவன்‌ பூர்‌-&-ர்வஹ, பெ. (0) கணவன்‌: 
husband, considered as the lord of his wife's life. 
தன்னுபிர்க்‌ கிழவனை யடைந்து'' (திருவிளை. மல 
யத்‌.9). (செ.அக.). 

[உயிர்‌ - கிழவன்‌.] 

உயிர்க்குயிர்‌ முர்‌--யரர்‌; பெ. (1) கடவுள்‌; 000, who 
is the soul of the soul. உயிர்க்குயிரா யங்கங்கே நின்றான்‌ 
கோயில்‌'' (தேவா. 575,4). (செ.அக.). 


[உயிர்‌ * G* உயிர்‌./ 

உயிர்க்குரங்கு பர்‌-4-6பாசர்ரம, பெ. (1) எலும்புக்கூடு; 
the skeleton. (சா.அக.). 
[உயிர்‌ - குரங்கு - வளைந்த எலும்புக்கூடு... 

உயிர்க்குறடு ரர-4-/பசம்‌ பெ. (1) எலும்பு; bone. 
(சா.அக.). 
[உயிர்‌ * குறடு.] 

உயிர்க்கொலை ர-6-/9/21 பெ. (ஈ) 1. உயிர்‌ வாங்கு 
தல்‌; (8/9 04 கக! 0 human 166 ''ஊனை விரும்பி 
யுயிர்க்கொலை யெண்ணுவான்‌'' (சிவதரு. பாவ. 75). 
2. துன்புறுத்திக்‌ கொல்லல்‌; aking of Ife by gradual 
dismemberment of 11௦5 and organs. ''நற்கொலையாகக்‌ 
கொல்ல வொண்ணாது, உயிர்க்‌ கொலையாகக்‌ கொல்ல 
வேணும்‌” (ஈடு, 9.9,1). (செ.அக.). 


[உயிர்‌ + கொலை.] 


உயிர்குடி-த்தல்‌ ஸரர்‌-hப்‌, 4. செ.குன்றாவி. (44) 
உயிரைப்போக்குதல்‌; 1௦ வevour life, Said of blood thirsty 
demons and malevolent deities. “வானவரை யெல்லாந்‌ 
தின்‌ றுயிர்குடித்து'' (கந்தபு. சூரபன்‌. வதை. 455 ). 
(செ.அக.). 

[உயிர்‌ - குடி. 

உயிர்கொடுக்குமூலி பரர்‌-k௦ஏபர&ப-/ய;, பெ. (௩) 1. 
பிழைக்கச்‌ செய்யும்‌ மூலிகைகள்‌; herbs giving 0 
prolonging Ife. 2. உயிர்தரு மருந்து; the philosopher's 
stone sought for by the alchemists for prolonging life 
(சா.அக.). 

[உயிர்‌ * கொடுக்கும்‌ * மூலி.] 

உயிர்ச்சரக்கு பரர்‌-௦- எப, பெ. (ஈ) 1. ஓவ்வொரு 
சரக்கினுள்‌ ளமைந்த வலிவுள்ள பொருள்‌; the compO- 
nent part in every drug. 2. முதன்மைச்‌ சரக்கு; ஈவா 
substance in medicine; man drug in a medicine. 


(சா.அக.). 
[உயிர்‌ - சரக்கு. 


உயிர்த்தோழி 


உயிர்ச்சூது ஸ்ரர்‌-௦-பீப, பெ. (ஈ.) ஆடு, கோழி முதலிய 
வற்றைப்‌ போர்‌ பொருத்தி யாடுகை (சங்‌. அக.) 
gambling with lwing animals as stakes, a term used ம 
denote that kind of gambling involved in cock-fight, 
ram-fight,etc. (செ.அக.). 
[உயிர்‌ * குது ] 

உயிர்த்தறுவாய்‌ ரூச்‌-/-கஙாஜ்‌; பெ. (ஈ.) சிக்கலான 
நேரம்‌; great emergency, critical moment, extreme 
danger. (செ அக.). 
[உயி * தறுவாய்‌.] 

உயிர்த்தன்மை ா-/-/20௱௮) பெ. (ஈ.) உயிரோடு கூடிய 
தன்மை; ॥யாஏ 0818. (சா.அக.). 
[உயிர்‌ * தன்மை ] 

உயிர்த்துணை யூர்‌-/-பாக/ பெ. (॥.) 1. இக்கட்டான 
நேரத்தில்‌ உதவுபவன(ள்‌); 1180 in need. 2. உயிர்த்‌ 
தோழன்‌, தோழி; inmate friend, dear as 116. “ஆருயிர்த்‌ 
துணையாய்‌ வந்த'' (பாரத. இராச. 28). 3. மனைவி: 
ரீச்‌. (செ அக.) 
[உயிர்‌ * துணை] 

உயிர்த்துணைவன்‌ ஸ்ரர்‌-ீ-பாகங்ை, பெ. (ஈ) 1 இக்கட்‌ 
டான நேரத்தில்‌ உதவுபவன்‌: he who is an intimate 
ரர்‌. “உங்கள்‌ குலத்தனி நாதற்குயிர்த்‌ துணைவன்‌'' 
(கம்பரா குகப்‌ 25). 2. கணவண்ர்ப50க0. (செ.௮௧.). 
[உயிர்‌ * துணைவன்‌ / 

உயிர்த்துணைவி ஸர்‌-ீ-பறசர்ர, பெ. (ஈ.) 1 கலைமகள்‌ 
(பிங்‌.), Sகrasvat. 2. மனைவி; ஸீரீூ. (செ.௮௧.). 
க. உசுருவெண்‌ 
[உயிர்‌ * துணைவி. 

உயிர்த்தூண்டிற்காரன்‌ மர-ம-(பாளீர்சர, பெ (॥) ஒரு 
தீத்தெய்வம்‌ (ஸ௱), ௨ வ்mon ஈ the temple of the 
goddess Angalammal, who brings to her the souls of 
$ப101065 (செ அக.). 
[உயிர்‌ * தூண்டில்‌ * காரன்‌] 

உயிர்த்தெழு-தல்‌ ம்ரா-(-(2ப 2. செ.கு.வி (4) 1. 
மயக்கமடைந்தவர்‌ தெளிவு பெற்றெழுதல்‌; (௦ 08 
revived, restored to 1/6. 2 செத்தவன்‌ மீட்டும்‌ உயிர்‌ 
பெற்றெமுதல்‌; (௦ £15௪ ரர the 0880. இயேசு மூன்றாம்‌ 
நாள்‌ உயிர்த்தெழுந்தார்‌. (செ.அக.) 
[உயிதது * எழு-தல்‌ ] 

உயிர்த்தோழன்‌ ஸ்ர்‌-ீ-[0/2, பெ. (ஈ.) உற்ற நண்பன்‌; 
bosom frend, inseparable companion (செ.அக.). 
[உயிர்‌ * தோழன்‌] 

உயிர்த்தோழி மரா--101 பெ. (௩) பாங்கி; ௦௱கா'5 
trusted female companion. ''தன்னுடைய வின்னுயிர்த்‌ 
தோழியால்‌'' (திவ்‌. இயற்‌.பெரியதிரும 62). 
(செ.அக.). 
[உயிர்‌ * தோழி] 


உயிர்த்தோற்றம்‌ 82 


உயிர்த்தோற்றம்‌ ஸ்ரர்‌-!-(0ரசா, பெ (௩) உயிர்களின்‌ 
பிறவி: genesis of life in four classes of living organisms. 
(செ.அக.). 
[உயிர்‌ + தோற்றம்‌. ] 


உயிர்தருமருந்து மரரகு-௱சஙாப்ப, பெ (௩) உயிர்‌ 
நீட்டிக்கும்‌ மருந்து (திவா.); சம்பா ௦4 146, (செ.அக.). 
[உயிர்‌ - தரு * மருந்து.] 

உயிர்நிலை பூரர்க! பெ. () 1 உடம்பு; body as 
the seat of Ife. “அன்பின்‌ வழிய துயிர்நிலை'' 
(குறள்‌ 80). 2. ஆதனின்‌ இயல்நிலை; ஈஃ(பாச 04 5௦, 
''மெய்யாமுயிர்‌ நிலையும்‌” (திவ்‌. திருவாய்‌. தனியன்‌. ). 
3. உயிர்‌ தங்கும்‌ இடம்‌; eat of life, any vital part 
of the body. “நீயுன துயிர்நிலை கூறாய்‌'' (பாரத. 
பதினெட்‌. 173). 4. உயிர்ப்பு ஒழுங்கு (பிராணாயா 
மம்‌); regulation of breath 5. உட்கருத்து; inner meaning. 
6. ஆண்குறி அல்லது பெண்குறி (உ.வ.): ர்வ! 
0085. (செ.அக.). 
க. உசிர்நெலே. 
[உயிர்‌ - நிலை.] 

உயிர்நிலைப்புண்‌ w-n/ai-ற-றபற, பெ. (॥.) உடம்பின்‌ 
உயிர்நிலைப்‌ பாகங்களிலேற்படும்‌ புண்‌; ௦பாப, injury 
or sore on a vital part of the body. (சா.௮௧.). 
[உயிர்‌ + நிலை - புண்‌.] 

உயிர்நூல்‌ ம்ரா-ரப்‌/ பெ. (௩) உயிரோம்பும்‌ முறையைத்‌ 
தழுவிய நூல்‌; ௮ treatise on protection of life; science 
of health. (சா.௮க.). 
[உயிர்‌ ஃ தூல்‌. J 


உயிர்ப்பயிர்கள்‌ ஸர்‌-ற-றதுர்ழ௮] பெ. (ஈ.) எல்லாவகை 
உயிர்கள்‌; all lives in the animal kingdom: all things 
wh 176. (சா.அக.). 


/உயிர்‌ - பயிர்கள்‌.] 


உயிர்ப்பலி ஸ7-ற-றசர்‌ பெ. (ஈ.) 1. உயிரையே கொடுக்‌ 
கும்‌ காணிக்கை; 880109 ௦f 16. . 2. வீரன்‌ தன்‌ 
தலையைக்‌ கொற்றவைக்குக்‌ கொடுக்கும்‌ பலி, 
(தொல்‌. பொருள்‌.59 உரை. ); லா beheading himself 
as an offering to the goddess of war, an ancient custom. 
3. உயிர்ப்பிச்சை; ving a person's 116. '*ஓருயிர்ப்பலி 
நீ வழங்‌ கென்றாள்‌'' (பிரமோத்‌.2,16) (செ.அக.). 
[உயர்‌ * பலி.] 

உயிர்ப்பலைவு ஸ்ர்‌-ற-றசஎர்ப, பெ. (௩) மூச்சினலைவு; 
the wave life motion of respiration. (சா.அக.). 
[உயிர்ப்பு * அலைவு. 

உயிர்ப்பழி ஸ்ரர்‌-0-ற[! பெ. (ஈ.) கொலை செய்தவனைத்‌ 
தொடரும்‌ பழி (வின்‌.); ஏப்‌! ௦4 ஈபான, vengeance, 
divine or human, of the foul deed of murder pursuing 
the murderer to death. (செ.அக.). 


{oud + பழி] 


உயிர்ப்பு” 


உயிர்ப்பற்று ரர-2-௦கரய; பெ. (ஈ.) உயிரின்‌ தொடர்பு; 
desire for Ife (சேரநா.). 
க. உசிர்பத்து 
[உயிர்‌ * பற்று] 

உயிர்ப்பன பூர்‌-ற-றகாச, பெ. (ஈ.) மூச்சுடைய விலங்கு 
கண்‌; breathing animals. (சா.அக.). 
[உயிர்ப்பு * அன்‌ * அ - உயிர்ப்பன. (வி.அ.பெ.).] 


உயிர்ப்பாங்கி ப-ற-ழக்ர்ர/ பெ. (ஈ.) தன்னை விட்டு 
நீங்காத தோழி; intimate female friend. (ஆ.அக.). 
[உயிர்‌ * பாங்கி] 

உயிர்ப்பி'-த்தல்‌ பற்றது, 1. பி.வி. (0208). 1. பிழைக்கச்‌ 
செய்தல்‌; reviving; restoring to life: reanmating. 2. 
உயிர்கொடுத்தல்‌; ஏரா 1/6. 3. இறந்தோரை எழுப்பு 
ல்‌; கnmaling persons apparently dead. (சா.அக.). 
ம. உயிர்ப்பிக்குக, ௧. உசிரிக்கு. 
[உயிர்‌ உமிர்ப்பி, (பி.வி.)] 

உயிர்ப்பிச்சை ஸ்ரர்‌-ற-ழத;, பெ. (॥.) உயிரையளிக்கை; 
gift of life, saving one’s Ife. உயிர்ப்பிச்சை தரவேணு 
மென்று தெய்வத்தினிடம்‌ வேண்டிக்கொண்டார்‌. 
(செ.அக.,). 
[உயிர்‌ - பிச்சை.] 


உயிர்ப்பிப்பு பர்‌-ற-றறறபு பெ. (ஈ.) பிழைப்பித்தல்‌; 
reviving life. (சா.அக.). 
[உயிர்‌ ௯ உயிர்ப்பி ௯ உயிர்ப்பிப்பு... 

உயிர்ப்பு மற்றம, , பெ. (௩) 1. உயிர்த்தெமுகை: 
reanimation, resurrection. 2. சோர்வு நீங்கிப்‌ புதுவலிவு 
அடைகை ஈevia. 3. மூச்சு; breath, respiration. 
*'ஊனிலுயிர்ப்பை யொடுக்கி: (தேவா.1173,3). 4. 
தெய்வப்படிமையிலுள்ள தெய்வ ஆற்றலை வரு 
விக்கை; invocation to a deity to come and abide 
ரா 8 10௦1. 5. காற்று; ஸர, வ்‌. ''ஒல்லென வீழ்வுறு 
முயிர்ப்பின்‌ காவலன்‌'' (கந்தபு. திருவவ.13). 6. பெரு 
மூச்சு, 800. ''நெட்டுயிர்ப்‌ போடுற்ற பிணம்‌” (நீதி 
நெறி.31). 7. நறுமணம்‌; weet 80806. 
“'உயிர்க்குமெல்‌ லுயிர்ப்பெதி ரோடி'' (பாரத.குரு 
குல.91) 8. இளைப்பாறுகை; (651, 180086. ''நின்னு 
யவுநோய்க்‌ குயிர்ப்பாகி' (கலித்‌. 35). 9. செயலறவு; 
state of being undone, helplessness when deprived of 
power or energy. கருத லாராய்ச்சி விரைவுயிர்ப்‌ பெனா 
அ” (தொல்‌. பொருள்‌.260.). 
ம. உயிர்ப்பு. 
[உயிர்‌ ௯ உயிர்ப்பு, 


உயிர்ப்பு” ஸர்றப, பெ. (ஈ.) ஒரு கால அளவு; ௨ ௱easபா6 
of 46. கணம்‌ வளியுயிர்ப்புத்‌ தோவம்‌'' (மேருமந்‌.94). 
(செ.அக,). 
[உயிர்‌ ௯ உயிர்ப்பு. 


உயிர்ப்புவீங்கு-தல்‌ 


63 


உயிரவை 


உயிர்ப்புவீங்கு-தல்‌ பரர்றறப-ரர்ரப:, 5. செ.கு வி. (94) 
பெருமூச்சு விடுதல்‌; (௦ heave a deep sigh, fetch a 
deep breath “உண்ணினைப்‌ போவிநின்‌ றுயிர்ப்பு வீங்கி 
னாள்‌'' (கம்பரா. மீட்சி.70). (செ அக ). 

[உயிர்ப்பு * வீங்குதல்‌.] 

உயிர்ப்புனல்‌ ஸர-ற-ழபாக/ பெ. (ஈ.) குருதி: 61௦௦0, |, 
[46-11 ப/0. “புண்ணிடைப்‌ பொழியுயிர்ப்புனல்‌ பொலிந்து 
வரவும்‌'' (கம்பரா விராதன்‌.44). (செ.அக.). 

[உயி * புனல்‌.] 

உயிர்ப்பொறை ம-ற-ற0, பெ. (௩) உடம்பு; body, 
the support of life. ‘உழந்து விழிபெற்ற தொருயிர்ப்‌ 
பொறையும்‌'' (கம்பரா.உருக்காட்‌,65). (செ.அக.). 
[உயிர்‌ ௬ பொறை] 

உயிர்பிழை-த்தல்‌ ஸ்ர்‌-றர/2!-, 4. செ கு.வி (41). 1. உயிர்‌ 
வாழ்தல்‌; 1௦ 1/6, $ப085(. 2 தப்பிப்பிழைத்தல்‌; ௦ 
survive, escape with life, lve through a time of peril. 
(செ.அக.). 

[உயிர்‌ * பிழை] 

உயிர்போ-தல்‌ யர்‌-ழ0்‌-,. 8. செ கு.வி. (41). 1. சாதல்‌; 
to expire, de. 2. அறிவு போதல்‌; 1௦ become insensible, 
lose consciousness, fant ‘‘~உயிர்‌ போயிருந்தான்‌ 
மாதோ'' (சீவக. 2196) (செ அக.) 

[உயர்‌ + போ] 

உயிர்மருந்து மர்-றசஙாம்‌, பெ. (.) 1 வாழ்நாள்‌ 
நீட்டிக்கும்‌ மருந்து; ௪றப ௦1 146. '“தெளிந்தவ ருயிர்மருந்‌ 
தாய்‌” (திருவாலவா.43,17). 2. சோறு; £௦௦0, the 
sustainer of hfe; boiled rice.’ அருந்துயிர்‌ மருந்து முன்னங்‌ 
கையிற்‌ கொண்டு'' (மணிமே.25,160). (செ.அக.). 
[உயிர்‌ - மருந்து.] 

உயிர்மாய்‌-த்தல்‌ முர்-௱த்‌-. 2. செ.குன்றாவி. (94) 
கொல்லல்‌ 10 deprive of life, to kil. (சா.௮௧.). 
[உயிர்‌ - மாய்‌-த்தல்‌.] 

உயிர்மாற்றல்‌ யர-ஈகர/ பெ. (ஈ.) 1. கொலை செய்தல்‌; 
ஈபாபஒரறஓ. 2. தற்கொலை; 8ப1006. 

[உயிர்‌ * மாற்றல்‌ ] 

உயிர்மூலி ஸ்ர்‌-௱௰்‌/ பெ. (.) உயிர்ச்சத்துள்ள மூலி; 
any drug with an active principle. (சா.௮க.). 

உயிர்மெய்‌ முர்‌-ஈலு, பெ. (௩) 1. ஒற்று முன்னும்‌ உயிர்‌ 
பின்னுமா யிணைந்து ஒலிக்கு மெழுத்து; 005008 
vowel, composed of a consonant and a vowel, in the 
written character of which the vowel animates the 
consonantal sound whose articulation always precedes 
in pronunciation, one of ten carpeluttu. '“ஒற்றுமுன்‌ னாய்‌ 
வரு முயிர்மெய்‌'' (நன்‌.89). 2. உயிருடம்பு; 8 living 
body. (செ.அக.). 

/உயிர்‌ - மெய்‌.] 


உயிர்வாங்கு-தல்‌ ஸரா-ரகஏப;,. 5. செ.குன்றாவி (V4) 
கொல்லல்‌; £௦ &. (சா.அக ). 


[உயிர * வாங்கு ] 

உயிர்வாழ்‌-தல்‌ மரஈகி-, 2 செ.கு.வி. (41) உமிருட 
ணிருத்தல்‌; (௦ ப. '“இரந்து முயிர்‌ வாழ்தல்‌ வேண்டின்‌ 
(குறள்‌, 1062). (செ.அக.). 
/உயிர்‌ - வாழ்‌] 

உயிர்வாழ்க்கை ரர்‌-ஈகி//௪[ பெ. (ஈ.) உயிர்‌ வாழ்தல்‌; 
ரா) (செ.அக ). 
[உயிர்‌ - வாழ்க்கை.] 

உயிர்விடு-தல்‌ பூரா-ப-, 20. செ.குவி. (4) 1. 
ஒருவருக்காக அல்லது நற்செயலுக்காக உயிரைத்‌ 
தானே விடுதல்‌; (௦ lay down one's life for a person 
0 58 ''உயிர்‌ விடுவான்‌ வனக்கனல்‌ வளர்த்து'' 
(ஞானவா சித்தன்‌.24). 2. மிகப்பாடுபடுதல்‌; (௦ work 
hard. (கொ.வ ). (செ.அக.). 
க. உசுருபிடு 
[உயிர்‌ * விடு] 

உயிர்விளக்கம்‌ ஸ்ர்‌-ரகா, பெ. (ஈ.) ஆதன்‌ (ஆன்ம) 
நிலையை அறிகை (திருவருள்‌ தலைப்பு. பக்‌.59); 
knowledge of the nature of Aman. (செ.அக.). 
(செ.அக.). 
[உயிர்‌ * விளக்கம்‌. ] 

உயிர்வை-த்தல்‌ ஸரர்‌-ஸaர்‌, 4. செ.கு.வி (V..) 1. இறத்தல்‌; 
1௦ 96 ''அழனிலை யத்தத்‌ தசைந்துயிர்‌ வைப்ப'' 
(பெருங்‌. இலாவாண. 9,129). 2 பற்றுவைத்திருத்தல்‌; 
to have more affection, regard. (செ ௮௧.). 
ம. உயிரெடுக்குக. 
[உயிர்‌ * வை] 

உயிரடங்கு-தல்‌ மரர்‌-எஏகாஏப-, 5. செகு.வி. (91). 1 
மூச்சொடுங்குதல்‌; (௦ be in a state of unconsciousness 
in a swoon, to have one’s animation suspended. 2. 
தஇிறந்துபடுதல்‌; (௦ 016. (செ.அக.). 
[உயிர்‌ - அடங்கு ] 

உயிரடை-தல்‌ டூர்‌-௪7௪/-, 2. செ.கு.வி. (44) மயக்கந்‌ 
தெளிதல்‌; (௦ revive, to be re-animated. (செ.அக.). 
[உயிர்‌ ௬ அடை-தல்‌.] 


உயிரவர்‌ மாலு, பெ. (௩) 


persons. (செ.அக ). 


வாழ்கின்றவற்‌ (பு 
ம. உயிரவர்‌, ௧. உசிரி. 
[உயிர்‌ + அவர்‌] 


உயிரவை மூல; பெ. (ஈ.) உயிர்த்தொகுதி; the world 
wih all 5 86. “உயிரவை யொடுங்கி'' (சி.சி.1,32). 
(செ.அக.). 


/உயிர்‌ * அவை.] 


உயிரளபு 84 


உயிரளபு ஸர்‌-வம்ப பெ. (௩) உயிரளபெடை பார்க்க: 
see uyir-alabedai, '“உயிரள பெழுமூன்று'' (நன்‌.61). 
(செ அக.]). 
[உயிர்‌ - அளவு.] 


உயிரளபெடை யூர்‌ பெ. (௩) தனக்குரிய 
மாத்திரையின்‌ மிக்கொலிக்கும்‌ உயிரெழுத்து. (நன்‌.91, 
உரை), vowel which sounds with more than its normal 
quantity, which fact is indicated in writing by placing 
a short vowe! of the class after the long vowel, as in 
ஓஒதல்‌ வேண்டும்‌, 006 ௦ Sarbeluttu. (செ.அக.) 
[உயிர - அளபெடை, ] 


உயிரிலங்கி பரரர-அர்ஏ; பெ. (௩) உயிர்த்தீ பார்க்க. 
(சூடா ); see பூரா (செ.அக.). 
[உயிர்‌ * இல்‌ * அங்கி, இல்‌' இடப்பொருளில்‌ வந்த ஏழன்‌ 
உருபு அங்கி - தீ.] 

உயிரினம்‌ ராக, பெ. (௩) 1. உயிர்‌ வகைகள்‌; பார 
begs. 2. உயிரெமுத்துகள்‌: ௦1/4. (ஆ.அக.). 
[உயிர்‌ - இனம்‌... 


உயிருண்‌(ணு)-தல்‌ ஸ்ரர்‌-பறறப”, 13. செ.குன்றாவி. (41). 
1. உயிரைப்‌ போக்குதல்‌; (௦ வevour life, kill “பெருங்‌ 
கூற்‌ றுயிருண்ணு மாறும்‌'' (திரிகடு.88) 2. தன்னுணர்‌ 
விழத்தல்‌; 1௦ 5பbjugate a person's wil “இன்பேயருளி 
யெனையுருக்கி யுயிருண்கின்ற வெம்மானே”” (திரு 
வாச.44,3). (செ.அக.). 
[உயிர்‌ - உண்ணு-தல்‌.] 

உயிருதவி மர-ப42ர, பெ. (1) 1. இக்கட்டில்‌ உதவுகை; 
aid when Ife is in danger. 2. உயிர்கொடுத்துதவுதை; 
aid by sacnficing one's life. (செ.அக.). 

[உயிர்‌ * உதவி] 


உயிரெடு-த்தல்‌ பரர்‌-ச9ப-, 18. செ.குன்றாவி. (44). 1. 
உயிரை வாங்கிவிடுதல்‌; 1௦ take away life. 2. அன்புறுத்‌ 
ல்‌ (வின்‌.); 1௦ ஏive great trouble. (செ.அக.) 
ம. உயிரு எடுக்குக. 

[உயிர்‌ 4 எடு.] 


உயிரெழுத்து பற்‌றிய பெ. (௩) உமிர்‌ போல்‌ 
துணித்தியங்கக்கூடிய எழுத்து; vowel, a sound having 
life in itself or its written character. மெய்‌ எழுத்துக்கு 
உயிர்‌ போல இருத்தலால்‌ இப்பெயர்‌ பெற்றன. அவை 


௮, ஆ, இ, ஈ, ௨,ஊ, ௭, ஏ, ஐ. ஓ. ஓ, ஒள ஆகப்‌. 
பன்னிரண்டு. 


[உயிர்‌ + எழுத்து.] 


உயிர்த்த அளவிலேயே தோன்றுவது. நா, உதடு போன்ற 
ஓலிப்புறுப்புகளின்‌ தொடுதல்‌, படுதல்‌, சுருங்கல்‌ போன்ற 
எவ்வகை முயற்சியினையும்‌ துணைக்கொள்ளாது வாய்திறந்த 
குரலோசையின்‌ வேறுபாட்டளவிலேயே உயிர்கள்‌ பிறக்கின்‌ 
றன என்பது புளும்பீல்டின்‌ வரையறை - உயிர்த்த அளவி 
லேயே தோன்றுவது உயிரெழுத்து என்பது தம்‌ அளவில்‌ 


உரக்க 


தம்மையே சுட்டி நிற்பதைக்‌ காண்க, 900498 are Modifications 
of voice sound that involve no closure, friction or contact of 
the tongue or lips’ - Bloomfield, ட, Language, P 102 


உயிரைவாங்கு-தல்‌ ஸரசர-ரகிர்ரமஃ, 5 செ. குன்றாவி. 
(94) 1 கொலை செய்தல்‌; (௦ take away life. 2. 
துன்பப்படுத்துதல்‌; 1௦ pூர5சப£6. (செ.அக.) 
[உயிர்‌ * ஐ * வாங்கு-தல்‌ ] 

உயிரொடுங்கு-தல்‌ பரர-௦எபஏம-, 7 செ.கு.வி. (vi) 
1. உயிர்‌ வலுக்‌ குறைதல்‌; (௦ 06 reduced considerably, 
as the animating powers before death 2. சாதல்‌; 1௦ 
06. (W). 3. ஓகத்தில்‌ மூச்சொடுங்கல்‌; 5பspension of 
breath in Yoga practice. (சா அக. ). 


[உயிர்‌ * ஒடுங்கு ] 


உயிரொழி-த்தல்‌ ஸ்ரா-௦॥-, 18. செ.குன்றாவி. (45) 
கொல்லல்‌; £௦ &॥, ஈபாவச. (ஆ.அக.). 
[உயிர்‌ ஃ ஒழி] 

உயிரொளி-த்தல்‌ ஸ்ர்‌-௦॥-, 7 செ.கு.வி. (41.) உயிர்க்கு 
இக்கட்டுவந்தது போற்‌ காட்டுதல்‌; (௦ feign great 
weariness or sickness, in order to gain an object. (J.). 
(செ அக.). 
[உயிர்‌ + ஒளி ] 


உயிரொளித்தகள்ளன்‌ ரீ-௦4/2-/2/2ஈ, பெ. (௩) தன்‌ 
செல்வதிலையை மறைத்துப்‌ பிறரை இரந்து ஏமாற்று 
வோன்‌; ௦10/0 deceiver who, when he is really rich 
and strong, pretends the contrary state. (செ.அக. ). 


[உயிர்‌ 4 ஒளித்த 4 கள்ளன்‌.] 


உயிரோடிரு-த்தல்‌ ஸரர்ம்ரரங-, 3. செ.குன்றாவி, (94) 
பிழைத்திருத்தல்‌; ௦ survive. 
[உயிர்‌ - ஓடு * இரு. ஓடு - மூன்றன்‌ உருபு... 

உர-த்தல்‌ பாச, 3. செ.கு.வி. (4). 1. கெட்டியாதல்‌; 
to become firm, hard, as the sol. 'உரத்துத்‌ தரிக்கு 
மிகுதரணி தானே” (சிவப்பிர.2.27). 2. முருடாதல்‌; 
to become thick, coarse, as paper உரத்த கடுதாசி. 3 
வலத்தல்‌; (௦ become strong, furious as the wind. 
உரத்த காற்று. 4. சடுப்பாதல்‌; (0 become loud, as 
the voice; to become harsh, as a noise. உரத்துப்‌ 
பேசினான்‌. 5. கொந்தளித்தல்‌; £௦ 1806, be bosterous 
85 the sea. உரத்த கடல்‌. 6 கடுமையாதல்‌; (௦ become 
sharp, as a contest;to become violent as a controversy. 
உரத்த தருக்கம்‌. 7. மிகுதல்‌; (௦ become powerful, 
intense, as the hot sun. உரத்த காய்ச்சல்‌. 


ம. உரக்குக, ௧. ஒரபு (கெட்டி), தெ. உக்கு (கெட்டி). 
செறிதல்‌, இறுகுதல்‌, மிகுதல்‌, 


[உல்‌ ௯ ௨௫ ௯ உர ௨ல்‌ - 
கடுமையாகுதல்‌. ] 


உரக்க! பாசக, கு.வி.எ (204). குரலோரங்கு; |௦பப, 
distinctly. உரக்கப்‌ பேசு. (செ.அக.). 


உரக்க 


ம. உரத்த (சொன்ன). 
[உல்‌ - செறிதல்‌, இறுசல்‌, மிகுதல்‌, கடுமையாதல்‌. உல்‌ ௯ ௨௫ 
அ உர உரக்க ] 

உரக்க” பாசக, கு.வி.எ (804). உறுதியாக; firmly, tightly. 
அவற்றை யுரக்கப்‌ பிடித்துக்கொண்டேன்‌'. (ஈடு. 
10,8,3, வ்யா. பக்‌. 263). (செ.அக ). 
ம. உரத்த 
[உல்‌ ௯ உர உர. உரக்க./ 

உரகடல்‌ பாத] பெ. (ஈ.) 1. கொந்தளிக்குங்கடல்‌. 
(வின்‌ ); 0015160005 Sea, Sea generally rough. 2 
பெருங்கடல்‌ (ஆ.அக ); 00820. (செ.அக.). 
[௨ரு - உர - கடல்‌. ] 

உரகசீரகம்‌ பாசரச-கி/2ரக௱, பெ. (ஈ.) காட்டுச்‌ சர்கம்‌: 
wild cumin-vernonia anthelmntica. (சா.௮௧.). 
[உரகம * சீரகம்‌ உரகம்‌ - கடுமை. 

உரகதம்‌ பாசரச02ற, பெ. ( பாம்பு; Serpent. ''உரகத 
வாரந்‌ தோற்றாது'' (திருவிளை. நரிபரி.85) (செ அக.) 
[உர * கதம்‌ உர - கடுமையான. கதம்‌ - சினம்‌] 

உரகபுரி ப௪9ச-றப, பெ (ஈ.) தஞ்சை மாவட்டத்திலுள்ள 
கடல்துறைப்‌ பட்டினம்‌, நாகப்பட்டினம்‌; |18080வ108௱, 
a seaport town. 
[உரகம - புரி.] 

உரகம்‌ பாஏகா, பெ. (௩) 1. பாம்பு; 8786. serpent. 
“உரக மெல்லணையான்‌'' (திவ்‌. பெரியாழ்‌. 4, 4, 4.). 
2. நாகமல்லிகை. (மலை.); ringworm-root. 
[உரம்‌  உரகம்‌ (சு.வி.48 ) ] 

உரகமல்லி பா2ஏச-௱எ பெ. (॥.) நாகமல்லிகை 
(மலை ); ஈறஏW௦ா௱ 100. (செ.அக.). 
[உரகம்‌ * மல்லி] 

உரகர்‌! பாசரசா பெ. (ஈ.) நாகர்‌ ௨ lass of demgods 
called NagAs, who are supernatural serpents, the upper 
half being human in form, one of patnen-kanam. 
“உரகர்பே ருயிர்ப்பினான்‌ மயங்கி'' (பாரத.குருகுல. 3. 
(செ அக.). 
[உரகதம்‌ ௯ உரகம்‌-அர்‌ ] 

உரகர்‌” பாஜ பெ (ஈ.) உரவர்‌ பார்க்க; 566 பாக 
(செ.அக.). 
[உல்‌ ௯ உர்‌ ௯ உர ௯ உரகர்‌] 

உரகவல்லி பச72-19/4, பெ. (௩. வெற்றிலைக்கொடி,; 
betal creeper. 
[உரகம்‌ * வலலி/ 

உரகவாதம்‌ பாசஏசச0, பெ. (1) உடம்பின்‌ ஒரு 
பாதியில்‌ வலியேற்பட்டுக்‌ கழுத்தும்‌ வாயும்‌ கோணிக்‌ 
கண்கள்‌ இமை கொட்டாது துனடுறுத்தும்‌ ஒருவகை 


85 


உரஞ்செய்‌-தல்‌ 


ஊசதைநோய்‌. (யூகிமு 800); paralysis of one side of 
the body marked by wryneck, wrymouth and inability 
to wink - a kind of Hemiplegia. (சா.அக.). 


[உரகம்‌ * வாதம்‌ ] 

உரகன்‌ பாஜக, பெ. (.) பாம்பு; Sake, serpent, 
“உரகன்வாய்‌ கீண்ட மாதவன்‌ போல"' (கல்லா.46). 
[உரகம்‌ ௯ உரகன்‌ ] 

உரங்கம்‌ பாசா, பெ. (॥) பாம்பு; Sake, serpent. 
உரங்கவெங்கொடி யுயர்த்த காவலன்‌'' (பாரத. பதி 
னான்காம்‌. 115). (செ.அக.). 
[உரகம்‌ ௯ உரங்கம்‌ ] 

உரங்காட்டு-தல்‌ மாக-நகரப-, 5 செ.கு வி. (4.) அன்பு 
பாராட்டுதல்‌; t௦ show kindness, love. (செ.அக.). 
[உரம்‌ * காடடுதல்‌ ] 

உரங்குத்து-தல்‌ பாதn-kபர£ப”, 5. செ கு.வி. (41) மரத்தைச்‌ 
சுற்றி மண்கொட்டிக்‌ கெட்டிப்‌ படுத்தல்‌; ௦ ஓ௦பாப்‌ 
and harden the earth around trees newly set. (J). 
(செ.அக.) 
[உரம்‌ - குத்து / 

உரங்கொள்ளு-தல்‌ பாகஈ௦//ப, 16 செ.கு.வி. (44) 1. 
உக்கிரமாதல்‌; ௦ 081 force, blow strong, as the wind, 
to become boisterous as the sea, to rage, as fever. 
காய்ச்சல்‌ உரங்கொண்டு காய்கிறது. 2. கடினமாதல்‌; 
to be hardened, obdurate. நெஞ்சுரங்கொண்டவன்‌. 
(செ அக ). 
[உரம்‌ * கொளளுதல்‌ ] 

உரசு-தல்‌ பாக$ப-, 10. செ.குவி (81). 1. உராய்தல்‌; 
10 ரபட்‌ against உரசியு முரன்றும்‌ (சிலப்‌ 3,14, உரை) 
2. உறிஞ்சுதல்‌; ௦ 85010. (ஆ அக ). 
ம. உரசுக, ௧. ஒரசு 
[உர்‌ ஃ உரை -, உரைசு , உரசு ௮ உரசு-தல (சு வி.44]./ 

உரஞ்சிவந்தான்‌ பாகற்காஎகர, பெ. (ஈ.) குதிரைவகை 
(அசுவசா 152), species of horse having red hairs on 
5 chest. (செ.அக.). 
[உரம்‌ * சிவந்தான்‌.] 

உரஞ்சு-தல்‌ பாசற்ம-,. 15. செ.குன்றாவி. (44). 1. 
துடைத்தல்‌; (௦ ஈயம்‌. 2. தேய்த்தல்‌; ௦ 507806. 
/உரசு - உரஞ்சு./ 

உரஞ்செய்‌-தல்‌ ப£ர்‌ஷு, 7 செ.கு.வி. (41). 1 உறுதி 
கொள்ளுதல்‌; (௦ take effect; to be forceful, as In an 
காரப்‌ அவரெடுத்த காரியங்களொன்றும்‌ உரஞ்செய்‌ 
யவில்லை 2. வலியுறுதல்‌; 10 0௦8 strong. (W). 
ம. உரசெய்யுக (சொலலுதல) 
[உரம்‌ * செய்‌-தல] 


உரஞ்சொல்‌(லு)-தல்‌ 


உரஞ்சொல்‌(லு)-தல்‌ பஈ-௦7, 13. செ குவி (1) 
1. உறுதி கூறுதல்‌. (வின்‌ ), (0 encourage 2 துணை 
யாக நிற்றல்‌; அருகில்‌ இருத்தல்‌; (௦ support, to back 
பற (சேரநா ) 


ம. உரசாகுக 
[உரம்‌ ஃ சொல்லு. J 
உரட்டுக்கை பாசரீப&kத;, பெ. (ஈ.) இடதுகை; |௦1 han. 
(சென்னை வழக்கு) 
/இரட்டு ௯ உரட்டு ஓரட்டு கை] 


உரண்டம்‌ மகா, பெ. (॥) காக்கை (அ.க.நி ); crow 
(செ.அக.). 


/உரள ௮ உரண்டு ௯ உரண்டம்‌ - 
சாய்த்துப பார்ப்பது ] 


ஒரு பக்கமாகத்‌ தலை 


உரண்டை புகா பெ 
urandam. 


(ஈ.) உரண்டம்‌ பார்க்க, 886 


[உரணடு ௯ உரண்டம்‌ உரண்டை.] 
உரண்டைவலி பகாஎது- பெ (॥.) காக்கை வலி; 
epileptic 16. (சா.௮க ). 


[௨ரண்டை * வலி] 


உரத்த பாகர்‌” குபெஎ (௨0) 1. ஆற்றல்‌ உள்ள; உரம்‌ 
உள்ள; 8000, 000005. 2. பெருகிய; தீவிரமான; 
Increased, severe, Intense. 3 பருத்த; மோட்டான; 1௦0, 
coarse, rough. (சேரநா.). 
[உரம்‌ - உரத்த ] 


உரதாரை பாஃ0ச்‌எ, பெ. (ஈ) நெஞ்சுக்குழல்‌; கோவ! | 
the region of the thorax - thoracic duct (சா.அக.). 
[உரம்‌ * தாரை] 

உரநோய்‌ பாகாடு; பெ. (॥) 1. மார்புநோய்‌; chest pain 
from any cause 2 சுளுக்கு; 80௮ (சா அக ) 


/உரம + நோய்‌ ] 


உரப்பம்‌ பாகா, பெ. (௩) பெருங்காயம்‌ (மலை ) 
8958106108 (செ அக.) 


[ர ௮ உரப்பு _ உரபபம்‌ ] 


உரப்பல்‌ பாதறறச/ பெ. (௩) 1 அடரொலி; whoop. 2 


திரடட்டோசை (பிங்‌ ); roaring sound 3 வலுவான 
பல்‌, strong tooth (சா ௮௧.) 


தெ ரொப்பு. 
/உர ௮ உரப்பு ௯ உரப்பல்‌ ] 
உரப்பன்‌ மாறக பெ (௩) 1 கரப்பான்‌; ஓetter, scall, 


$0ப்‌. 2 பாக்கு; ௮ஒக-ஸப!. 3. (பாக்கு முதலியவற்றை ) 
சீவும்‌ கருவி; 5raper (esp. for scraping areca-nuts). 
4 சீவு கருவி; போறு-௦௦ஈம்‌. (சேரநா.) 


ம. உரப்பன 


[உரப்பு - உரப்பன்‌ ] 


86 


உரப்புப்பிசின்‌ 


உரப்பியடி-த்தல்‌ 720௦-௪௦, 4 செ குன்றாவி. (4) 
பேச்சால்‌ வெல்லுதல்‌; ௦ overcome by boisterous talk, 
to brow beat (செ ௮௧) 

[உரப்பு ௯ உரபபி அடி-த்தல்‌ ] 

உரப்பு'-தல்‌ பாகறறப, 15. செ கு.வி. (ஸ.). 1 அதட்டி 
யொலித்தல்‌; (௦ whoop, vociferate inarticulately as In 
driving Cattle or In scaring away birds, beasts, or human 
beings, to shout so as to menace or intimidate நின்‌ 
றுரப்பி'' (திவ்‌ இயற்‌ சிறிய. ம 37). 2. திரண்‌ 
டொலித்தல்‌. (பிங்‌ ), (௦ bluster, roar, sound loudly. 
[உர ௯ உரப்பு] 

உரப்பு”-தல்‌ பாக்றப-, 5. செ.குன்றாவி (4). 1 அச்ச 
முறுத்துதல்‌; (௦ ராஸ. “காலனை... உரப்பிய சேவடி 
யான்‌'' (தேவா 524,3) 2 வடமொழி யெழுத்தின்‌ 
ஐவருக்கத்திலும்‌ இரண்டாம்‌ எழுத்தை உச்சரித்தல்‌; 
to sound kh, ch, th, th, ph, the aspirates of hard consonants 
ஈ 34 ஐந்தன்‌ வருக்கத்திலும்‌ உரப்பியும்‌ எடுத்துங்‌ 
கனைத்தும்‌ சொல்லப்படும்‌ மூன்றும்‌ (நன்‌.146, 
மயிலை), 3. உரத்து ஒலிக்கச்‌ செய்தல்‌; 10 02056 1௦ 
5௦பாப [௦பபy. '“ஒலி முரசுரப்பினானால்‌'' (தணிகைப்பு. 
வள்ளி 38) (செ.அக.). 

/உர - உரப்பு- ] 


உரப்பு” பாகறறப பெ. (௩) புகழ்‌; ரவ 
ம. உரப்பு 
[உரம ௯ உரம்பு ௯ உரப்பு ] 

உரப்பு” பரப, பெ. (ஈ) 1 பேரொலி: shout, vociferation, 
ரவா “நீங்கா வுரப்பினில்‌ வீழ்வதேபோல்‌'” (கந்தபு. 
காவிரி 44) 2. அதட்டு; ntmidation, bluster, threat. 
(செ.அக.). 
[௨ர ௯ உரப்பு] 

உரப்பு' பாம பெ (௩) 1 கடினம்‌; hardness, as of 
rice that is not well boiled சோறு உரப்பாயிருக்கிறது 2 
(WHO; coarseness or roughness, as of cloth or paper 
உரப்பானபுடைவை 3 மனத்திண்மை; ரesoluteness. 
strength, firmness of md 'உரப்பு எத்தைப்பற்ற வெனில்‌' 
(ஈடு, 1, 7, 8) 4 ஆற்றல்‌; காரர்‌ (சேரநா) (செ அக) 
[உர ௯ உரப்பு] 

உரப்பு” பாம, பெ (௩) 1. உரசல்‌; தேய்ப்பு; the 
act of rubbing. 2. எதிர்ப்பு; ரகர. (சேரநா.). 
ம. உரப்பு 
[உரை ௯ உர உரடபு] 

உரப்புத்தாள்‌ மாதறறப-1-[8 பெ. (ஈ.) உப்புத்தாள்‌; 52- 
nd-paper (சேரநா.) 
ம. உரபபு தாள்‌ 
/உரப்பு “ தாள்‌] 

உரப்புப்பிசின்‌ பாதறறப-ற-ற/தற, பெ. (௩) மியான்மரிலும்‌ 
(பருமாவிலும்‌) அந்தமான்‌ தீவுகளிலும்‌ 80 அடிக்கு 


உரபடி 


மேல்‌ வளரும்‌ மரவகை; 


to a height of 80 ft. or more, a native of Burma and 


the Andaman Islands (செ அக.). 
ம. உரிப்பு 
[உரப்பு * பிசின்‌.] 

உரபடி பச: பெ (॥) வலிமை; திடம்‌; 50 
physique, roughness, strength, firmness of body. உரபடி 
யான மனிதன்‌ (யாழ்ப்‌ ) (செ அக ) 
[உரம்‌ * படி] 

உரபிடி பாச£ற/ பெ (ஈ. உரபடி பார்க்க (யாழ்ப்‌.), 
886 ப/2-0௪௦1 (செ.அக ). 
[உர * பிடி] 

உரம்‌! பற , பெ (॥) 1 வலிமை (திவா ); strength 
2 திண்மை; hardness, compactness 3 திடம்‌; resolu- 
tion, fortitude, firmness of mind, strength of will “ஓட்டை 
மனவ னுரமிலி யென்மரும்‌'' (பரிபா 12,51) 4 வைரம்‌ 
(வின்‌.): 8019 part of timber, heart of a tree 5 ௪௬; 
manure, fertizer, as strengthening the sol. நிலத்துக்கு 
உரம்போட வேணும்‌. (செ.அக.). 
ம. உரம்‌, ௧. ஒப்பு, உர்கு, தெ. உக்கு. 
[உர உரம்‌] 

உரம்‌ பண, பெ (ஈ.) 1 மார்பு; Chest, breast, bosom. 
“வாளிவந்‌ துரங்குடைந்து'' (கம்பரா மாரீச 93) 2 
அறிவு (பிங்‌.), 50m, Spiritual, knowledge, Clearness 
of understanding 3 ஊக்கம்‌ (பிங்‌ ), energy, Zeal, Spirit 
4 படையமைப்பின்‌ முன்னணி (குறள, 767, உரை), 
van of an amy 5 குழந்தைகட்கு விழுஞ்‌ சுளுக்கு 
வகை; பாரவி spa உரம்‌ எடுக்க வேண்டும 
(செ அக ) 6 நஞ்சுக்கொடி; 18/2 000. 7 மாரடைப்பு; 
disease of the heart marked by thoracic pain suffocation 
(செ அக ). 
ம. உரம்‌ 
[உர்‌ ௯ உரம்‌ இனி, உரம - தழுவும்‌ உறுப்பு என்றுமாம உர்‌ 
௯ உறு உரம > வ. உரம்‌ (இவே ) : மார்பு (வேக 39) 7 

உரம்‌” பாகா, பெ (௩) மதில்‌ (பிங்‌.), ஈகறகா்‌. (செ ௮௧ ) 
(உர. உரம்‌] 


உரம்புகு-தல்‌ மாகறறபப-, 4. செ.குவி. (41) விசை 
யோடு புகுதல்‌; (௦ fierce with force. (ஆ ௮௧.) 
[உரம * புகு] 

உரம்விழு-தல்‌ மபாசா-ரரமஃ, 2 செகு.வி (4) விழிப்‌ 
பின்மையால்‌ குழந்தையைத்‌ தூக்கும்போது சுளுக்கு 
உண்டாதல்‌; (0 be spramed; to suffer sprain, from 
roling on the ground or from being carelessly lifted 
up, as an infant by one arm. குழந்தைக்கு உரம்‌ 
விழுந்திருககிறது (கொ.வ.). (செ.அக ). 


[உரம - விழு] 


an ever green tree growing 


87 உரலாணி 


உரமடி-த்தல்‌ பாசா7-என, 4 செகு.வி (41) எருக்கொணார்ந்‌ 
திெல்‌; 1௦ கா ஈகாபாe. (உ.வ.). (செ.அக ) 
[உரம்‌ * அடி] 

உரமண்‌ பாகா, பெ. (ஈ.) 1. சத்துள்ள நிலம்‌; ௦ 
501. 2. கெட்டியான மண்‌, (வின்‌ ); hard ungenlal soll 
(செ.அக ). 
[உரம்‌ * மண்‌] 

உரமாயிரு-த்தல்‌ பகா: 2 செகுவி (4) 1. 
வலுவாயிருத்தல்‌; (௦ be stron. 2 சுருக்குக்‌ கொண்‌ 
டிருத்தல்‌; 10 be In a sprained conditon (sா.அக.). 
[உரம்‌ * ஆய * இரு] 

உரமெடு-த்தல்‌ பலாசப்ப-, 18. செகுன்றாவி (84) 
குழந்தையின்‌ சுளுக்கை நீக்குதல்‌; £௦ releve an infant 
of the sprain caused by careless handling. («உ வ.). 
(செ அக ) 
[உரம்‌ - எடு] 

உரல்‌' பச! பெ (ஈ) 1. ஓலித்தல்‌; 5௦பா 2 இடிக்கும்‌ 
உரல்‌; mortar, Made of wood or stone for pounding 
or polshng grains 'முகைவளர்‌ சாந்துரல்‌ முத்தார்‌ 
மருப்பின்‌ உலக்கை'' (கலித்‌ 40) 3 இடியப்பந்‌ 
தேங்குழல்‌ முதலிய பணிகாரம்‌ பிழியும்‌ அச்சு; ஈ௦ப10 
for making pastry like vermicell (செ அக.) 
ம. உரல்‌, ௧, வொரலு, ஒரலு, ஒரள்‌, ஒரளு, ஒள்ளு, தெ. 
ரோலு, கோத. ஒள்கால்‌ குட. ஒர. து. ஒரளு, பட. ஒரலு. 
[உல்‌ ௯ உர்‌, உரல்‌ உல்‌ - குததுதல / 

உரல்‌” பான! பெ (ஈ) சிவப்பு; redness 
/உல. உர உரல்‌ - சிவப்பு / 

உரல்பலம்‌ ப72/-ற௮/aற, பெ (ஈ.) செங்கள்ளி: 160 variety 
of square spurge - Euphorbia antiquorum (ruba). 
(சா அக ) 
[உரல்‌ * பலம்‌ உரல - சிவப்பு / 

உரல்புரம்‌ பா௮-றபாஹா, பெ (॥) உரல்களம்‌; நெல்‌ 
குத்துகின்ற இடம்‌; mortar - shed, a shed IN which 
paddy Is pounded (சேரநா ) 
ம. உரல்புரம 
[உரல்‌ - புரம] 

வரிவகை; ஊச tax 


உரல்வரி பாசக, பெ (ஈ) 


(8111 106) 
/உரல & வரி] 

உரலடி பா, பெ (ஈ.) யாணை; elephant which has 
legs 1/6 mortars. ‘‘sக௫இக்கை யுரலடிமீ துற்றானும்‌'' 
(தனிப்பா 1,79,158) (செ அக ) 
[உரல்‌ - அடி] 


உரலாணி பாஎ[-க், பெ () 1 உலக்கை (வின்‌ ), pestle, 
rlce-pounder 2 உரலின்‌ அடிககிடும்‌ மரத்துண்டு; 


உரலாமணக்கு 88 


wooden plug inserted in a mortar when the bottom டி 
ர கWகy. உ லாணியிட்டாற்போல (தொல்‌ எழுத்து, 
99 உரை) (செ அக.). 


[உரல்‌ “ ஆணி] 

உரலாமணக்கு பா௮/-த்றதாச்்ப, பெ (௩) ஆமணக்கு 
ams; species of castor - plant ''உரலாமணக்குக்கு , 
குன்மமும்‌ போம்‌” (பதார்த்த.248) 
[உரல்‌ ஃ ஆமணக்கு ] 

உரலில்‌ துவைத்தல்‌ ப௮//-யபகரீ2 பெ (௩) உரலி 
லிட்டு இடித்தல்‌; ஸப ௦ pounding In a mortar 
(சா அக ) 
[உரலில்‌ * துவைததல ] 

உரலிலை 1-௮, பெ. (ஈ) உலகுய்யக்‌ கொட்டான்‌ 
பார்கக (பெரியமாட்‌ ); 569 ulaguyyak-kottan 
[உரல்‌ , இலை] 

உரவக்காடு பாசா2--kச0ப, பெ (௩) மலையில்‌ நிலையா 


கச்‌ செய்யும்‌ வேளாண்மை (050. 333); permanent 
hill cultivation, dist fr. புனக்காடு. (செ ௮௧.) 


[உரவம்‌ ஃ* காடு] 

உரவண்டு பலசாஸ்‌, பெ (௩) ஓரு கொடிய வண்டு; 
a poisonous beetle. (ச அக.) 
[உரம்‌ - வண்டு] 

உரவம்‌ பசக, பெ. (॥.) 1 வலிமை; strength, force, 
frmness. “உரவ முள்ள தொருழை யின்னுரி'' (தேவா. 
344,8) (செ அக ) 2 மலை; பாள. 


ம. உரவம்‌, ௧. ஒர்பு, தெ. உக்கு. 
[உர - உரவு ௮௯ உரவம்‌ ] 

உரவர்‌ பாசக; பெ. (ஈ) சமணர்‌ (யாழ்‌.அக.); 32/05. 
(செ.அக ). 
[உர ௯ உரவர்‌ - மனவலிமை மிக்கவர்‌] 

உரவல்‌ பசு! பெ. (॥) உலாவல்‌; wandering, roaming. 
(ஆ அக.) 
[உலவல ஃ உரவல்‌ 7 

உரவன்‌ பாசக, , பெ () 1. வலியோன; 81000 ஈக. 
2 அறிஞன்‌; earned man, Man of knowledge "'உரவரு 
மடவரு மறிவு தெரிந்தெண்ணி।்‌ (பதிற்றுப்‌. 71,25). 
(செ.அக.). 3 அருகன்‌ (ஆ.அக.); கற்க 
(உரவு ௯ உரவன்‌] 

உரவியன்‌ பாகை, பெ. (॥.) வலியோன்‌; 87009 ஈகா. 


“முன்கை உரவியரா யிருப்பார்‌'' (திவ்‌. திருப்பா.3, 
வ்யா.63) (செ ௮அக.). 


[உர உரவு ௯ உரவியன்‌ ] 


உரவிழுக்கு பாரர்பர&ப, பெ. (ஈ.) மார்புக்கேடு; சோறு 
of the chest. (சா.அத.). 


[உரவு * இழுக்கு. / 


உரற்குழி 


உரவு'-தல்‌ பாலய, 5 செகுவி (4) வலியுறுதல்‌; 
to become vigorous, get strong "வாசிகள்‌ புனலுண்‌ 
டுரவாவிடில்‌'' (பாரத பதினான்‌ 51). (செ அக.) 
[௨ரம ௯ உரவு ] 

உரவு_-தல்‌ பா- செகுவி (1) உலாவுதல்‌; (௦ 06 
in constant motion, as the sea, a rver ''உரவுநீ ரழுவத்‌ 
தோடுகலம்‌'' (பெரும்பாண்‌. 350) 
ம. உரவுக 
[உல்‌ ௯ உல ௯ உலவு ௯ உரவு ௯ உரவு-தல/ 

உரவு” மாப பெ. (1) 1 வலிமை; strength, firmness. 
''உரவுச்சினந்‌ திருகிய'' (புறநா 25,3) 2 நெஞ்சுரம்‌; 
strength of mnd or wil ‘'உரவுசான்‌ முனிவோர்களுக்கு'' 
(சேதுபு காசிப 43) 3 மிகுகை; creasing, heighte- 
ஏ ““உரவுக்‌ கதிர்தெறூஉ முருப்பவி ரமயத்து”' (குறிஞ்‌ 
சிப்‌.45) 4. நஞ்ச; 00180. ''உரவுநீர்ப்‌ பொய்கை நாகங்‌ 
காய்ந்ததும்‌'” (திவ்‌ திருவாய்‌. 6, 4, 1). 5, கடல்‌; 
569. (செ.அக.). 
[உரம்‌ ௯ உரவு ] 

உரவுநீர்‌ பாயா; பெ (௩) 1. கடல்‌; 968, beng water 
( ௦௦ ““உரவுநீர்ப்பரப்பினூர்‌'' (சிலப்‌. 4,79). 2. 
யாறு; er, (ளாம்‌ '“ஊரங்கணநீ ரூரவுநீர்‌ சேர்ந்தக்‌ 
கால்‌'' (நாலடி, 175). (செ.அக ). 
[உரவு * நீர்‌] 

உரவோன்‌ பாகர, பெ (௩) 1 வலியோன்‌; ஓக. 
“ஒருதா மாகிய வுரவோ ரும்பல்‌'' (புறநா 18,4) 2 
ஊக்கமுடையோன்‌; person of spit, of enthusiasm 
“சிதைவிடத்‌ தொல்கா ருரவோர்‌'' (குறள்‌, 597.). 3. 
மூத்தோன்‌. (திவா ), 5ச௦ா, 6108. (செ.அக 7 
[உரவு ௯ உரவோன்‌..] 

உரளி மாச பெ. 
(சா.அக ) 


(॥.) ஒருவகைப்பூண்டு; plant. 
[உரள்‌ ௯ உரளி] 

உரற்கட்டை மாசாசர்ச, பெ. (ஈ) 1. உரற்குரிய மரக்‌ 
கட்டை; wooden block for a mortar. 2. உரல்‌; mortar 
formed from a block or wood. (செ.அக.). 
[உரல்‌ - கட்டை ] 

உரற்களம்‌ பானர்ச, பெ. (॥.) அறிஞர்‌ கூடிப்‌ பேசுமி 
டம்‌; place where wise men hold their debates. 
“'உரற்களத்து மட்டிலும்‌... நோக்கார்‌'' (ஆசாரக்‌.100). 
(செ.அக.). 
[உரன்‌ * சளம்‌ ] 


உரற்குழி பாசா-ப/ பெ. (௩) 1. உரலிற்‌ குற்றுங்குழி; 
hollow of a mortar 2. குற்றுதற்குத்‌ தரையில்‌ அமைத்த 
குழி; mortar sunk in a floor, hole ஈ the floor for 


pounding 10. ''இடுப்பொடிந்த கோழிக்கு உரற்குழியே 
கைலாசம்‌''. (செ.அக.). த 

ம. உரல்குழி. 

[உரல்‌ * குழி.] 


உரற்குற்றி 


89 


உரி“-த்தல்‌ 


உரற்குற்றி பாச-பரர்‌ பெ. (௩) உரற்கட்டை பார்க்க; 
see urarkalla. (செ அக ). 
[உரல - குறறி] 

உரற்பணை பா-றசா௮, பெ (॥) தீட்டும்போது அரிசி 
சிந்தாதவாறு உரவின்‌ மேல்‌ வைக்குங்கூடு; cylindrical 
ring of wicker work placed over the mortar 50 that rice 
may not spill In pounding (செ ௮௧ ) 
[உரல்‌ * பணை] 

உரற்பெட்டி பாற்‌, பெ (॥) அரிசி சிந்தாதபடி 
வைக்கும்‌ உரலின்‌ வாய்க்கூடு; எபlar basket or 
earthen ring placed around the mouth of a mortar for 
keeping the grain within when pounding it. (செ.அக.) 
ம. உரல பெட்டி 


[உ௨ரல * பெட்டி] 


உரற்பெட்டி 
உரற்று-தல்‌ பகா, 5 செகுவி. (/.) முழங்குதல்‌; 
to resound, to roar, as an elephant, to roll, as thunder. 
யானை யுரற்றொலி யோசையும்‌'' (சீவக 865) (செ அக.). 


/உரறு ௯ உரறறு/ 

உரறு-தல்‌ மாக, 5. செ.குவி (4..) முழங்குதல்‌; ௦ 
resound, reverberate, roar; ''உருமுரறு கருவிய பெரு 
மலை பிற்பட.'' (மலைபடு. 357). 
[உரு ௮ உர உரலு ௯ உரறு] 

உரன்‌! பார, பெ. (॥) 1. திண்மை; strength of wil 
self-control. '“உரனென்னுந்‌ தோட்டியான்‌'' (குறள்‌, 24). 
2. பற்றுக்கோடு) 5ப000ர, 0௦0 ''ஊரன்மன்‌ னுரனல்லன்‌'' 
(கலித்‌ 68) 3. வெற்றி; v0 ''உரனசைஇ யுள்ளந்‌ 
துணையாகச்‌ சென்றார்‌'' (குறள்‌, 1263) 4. அறிவு; 
knowledge '“உரியதாகுந்‌ தோழிகண்‌ ணுரனே'' (தொல்‌. 
பொருள்‌ 239). 
[உரம்‌ - உரன்‌.] 

உரன்‌” பற பெ. (n} 1 மார்பு; breast. ''உரன்சிங்கநாதங்‌ 
கிடந்தசைய'' (திருவிளை.உலவாக்‌. 7). 2. உள்ளமிகுதி 
(திவா ); ॥/றப5e, 292. (செ.அக.) 


[உரம்‌ ௬ உரன்‌] 


உரனர்‌ பாசாசா பெ (॥) மனவலியுடையோர; persons 
of strong will ‘‘உரனர்‌.. புந்தியாற்றடுப்பர்‌'' (ஞானவா 
உபசாந்‌ 66) (செ அக.) 
[உரம்‌ ௯ உரன்‌ ௯ உரனர்‌ / 

உராய்‌-தல்‌ பாலு; 2 செகுவி (1) உரிஞ்சுதல்‌ (பிங்‌ ), 
to rub, as an animal against a tree, as two branches 
together (செ அக.) 


[உரை ௯ உராய] 

உராய்ஞ்சு-தல்‌ பாஜருப-, 8 செ.கு வி. (41) பொருத்தித்‌ 
தேய்த்தல்‌; 1௦ பம 

உராய்வு பாஜ்கம; பெ (ஈ.) 1 தேய்மானம்‌; உராய்ந்து 
போதல்‌; rபbbng, wearing away 2 உராய்ந்த பகுதி: 
a bruise 


ம. உரவு 
[உரை ௯ உராய்‌ ௯ உராய்வு ] 


உரால்‌ பாசி பெ (॥) ஓடுகை; எபா௱ாஈர 86 a horse, 
“குரூஉமயிர்ப்‌ புரவி யுராலிற்‌ பரிநிமிர்ந்து'' (மதுரைக்‌ 
387) (செ அக ) 


[உல்‌ ௯ உலவு ௯ உரவு - ௨ரால ] 


உராவு'-தல்‌ பாக்ய, 5 செகுலி (41) 1 பரவுதல்‌; 
to move away, spread 2 பரத்தல்‌; 1௦ Spread Over, extend 
“நிறை கடன்‌ முகந்துராய'' (பரிபா 6,1) 3 இடம்‌ 
விட்டுப்‌ பெயர்தல்‌; !௦ move from its place, to be 
loge ''பொன்னசும்பாடி யளைந்துராய'' (சீவக 
37) 4 செல்லுதல்‌; 1௦ 00, 08855 ''காலென்னக்‌ 
கடிதுராய்‌'' (மதுரைக 125) (செ.அக ) 


உராவு”-தல்‌ பாகப்‌, 5. செகுவி (1) வஸியடைதல்‌; 
to become strong, to grow powerful ''உராவி விழுங்கப்‌ 
_ பட்டது''. (ஞானவா புசுண்‌ 93) (செ அக ) 
[உரவு - உராவு ] 

உரி'-தல்‌ பா-, 4 செ.குன்றாவி (4) 1 ஆடை 
களைதல்‌; ௦ stp off, as clothes ''உரிநத கூறை 
யுருவத்தொடு'' (தேவா 1011,10) 2 தானே எடுத்துக்‌ 
கொள்ளல்‌ (அபகரித்தல்‌), 10 060௩6 of, rob அவன்‌ 
சொத்தையெலலாம்‌ உரிந்து விட்டான்‌ (உவ) 
(செ அக ) 3 இடம்‌ பெயர்தல்‌; பரவுதல்‌; 1௦ ரீ, 
spread, 


[உல்‌ ௯ உரு ௯ உரி.] 

உரி”-தல்‌ பா-, 4. செ.கு.வி. (ஸ।) தோல்‌ முதலியவை 
கழலுதல்‌; (௦ peel, as skin, bark. (செ.அக.) 
ம. உரி 
[உல்‌ ௯ ௨௫ ௯ உரி] 

உரி“-த்தல்‌ பா-, 4 செ குன்றாவி (41) 1 தோல்‌, பட்டை 
முதலியவற்றைக்‌ கழற்றுதல்‌; 1௦ slough off, as a serpent 
its skin, 10 flay, exconate; te strip off, as bark ‘‘உ—ரித்திடு 


உரி" 90 


உரித்தாளி 


முழுவைவன்றோல'' (கந்தபு ததீசியு 127) (செ௮க) 
2 பரவுதல்‌; 1௦ 50680 


[உல - உரு ௯ உரி] 


உரி பபெ () 1 மரம்‌ முதலியவற்றினின்று உரிந்து 
வரும்‌ தோல்‌; ॥ஈ0, peel, skin stripped off “'பேழ்வயிற்‌ | 
றரவுரி'' (கமபரா சித்திர 4) 2 பட்டை; 6௨௩ ''உடுப்‌ 
பன மரவுரி தழைகள'' (தணிகைப்பு நாட 47) 
(செ அக ) 


[உல்‌ ௮ உரு - உரி] 


உரி” ப பெ (௩) உரிச்சொல்‌ பார்கக, 896 ப-0-007/ 
“இடையுரி யடுத்து நான்குமாம்‌'' (நன 270) 
(செ அக ) 

[௨௫ - உரி] 


உரி” ஸ்ர பெ () அளரைநாழி; ௨ measure of capacity 


5 1/2 ஈஒasபா ''உரிவருகாலை'' (தொல்‌ எழுத்து 
240) (செ அக ) 


[௨௫ —> உரி] 


உரி' ஸா பெ (ற) 1 சிவப்பு நிறம்‌; 160 colour 2 


கொத்துமல்லி பார்க்க (மலை), 866 kottumalh 
(செ அக ) 
[உறா ௯ உரி] 

உரிக்குட்டி பார்பர்‌, பெ (6) 1 கடல்மீன்‌ வகை; 


brownish grey suckerfish 2 கடல்‌ மீன்‌ வதை; light 
brown, suckerfish (செ அக |). 


/உரம உரி * குட்டி] 


உரிககுடடி 


உரிச்சீர்‌ பா--॥; பெ (ஈ) மூவசைச்சீர்‌ (யாப 12 ) 1001 
of three 88௮ (செ அக |} 


[உரி சா] 


உரிச்சொல்‌ பா-௦-௦௦/ பெ (ற) 1 பெயரெசசம, | 


வினையெச்சம்‌ போனறவற்றிற்கு அடியாக விளங்கும்‌ 
தமிழின்‌ நால்வகைச்‌ சொற்களுள்‌ ஒன்று (நன 442), 
(Gram) one of a few indeclinables which always have 


the force of adjective or adverb, one of four parts of 
speech ஈ Tam 2 திரிசொல்‌ பார்கக, 866 H-$ol 


[உரி . சொல] 
பொருளால்‌ புடைபெயரும சொல உரிச சொலலாயிறறு 


உரிச்சொற்பனுவல்‌ பா-௦-௦௦ஈப பெ () 
நிகண்டு நரல்‌; 1600, ஈஒகாபெ “பிங்கல முதலான 
உரிசசொற பனுவல்களுள்‌'' (நன்‌ 459, மயிலை) 
[உரி சொல * பனுவல்‌ ] 

உரிச்சொன்னிகண்டு 7-௦-௦, பெ (ஈ) காங்‌ 
கேயர்‌ இயற்றிய வெண்பாவினா லமைநத ஒரு 
நிகண்டு நூல்‌; name of a lexicon compiled by Kangéyar 
in venba metre (செ அக } 
[உரி . சொல * நிகண்டு ] 

உரிசூறைகொள்(ளு)-தல்‌ ப7-8ப்ன%௦/, 13 செகுன்‌ 
நாவி (1) ஆடையைப்‌ பிடுங்கிக்கொள்ளல்‌; ௦ 810 
off a person's clothes by force. ''உரிசூறை கொண்டு 
போனவனை" (ஈடு, 7, 3, 4) (செ௮அக) 
[உரி . குறை * கொள] 


உரிசை பானு, பெ (ஈ) சுவை; (8616, ஈ£lish. '“கைப்புப்‌ 
புளிப்புரிசை'' (சினேந்‌.244) (செ ௮௧) 
[உரி ௯ உரிசை ] 


உரிஞ்சல்‌ பாற்‌ பெ (ஈ) உராய்கை; ப001, chafing 
“போரமதக்குன்‌ றுரிஞ்சலின்‌'' (இரகு. தேனு 88). 
(செ.அக ) 
/உரிஞசு - உரிஞசல ] 


உரிஞ்சு'-தல்‌ பார்ப்‌, 5 செ.கு.வி (ர்‌) உராய்தல்‌. 
(பிங்‌), 6 rub oneself, to rub, as beasts, (௦ rub against 
one another, as trees 
[உரை ௯ உரி ௯ உரிஞ்சு ] 

உரிஞ்சு“ -தல்‌ பர்மா, 5 செ குன்றாவி. (41) 1. தேய்த்‌ 
தல்‌; ௦ wear away by rubbing; to grind away, 85 
sandal, to scrape, trturate “நறுங்குறடுரிஞ்சிய 
தேய்வை'' (திருமுரு 33) 2 பூசுதல; (0 ரப்‌ 0, 5M, 
anoint, as with oil, soap, aromatics ''ஊடுமின்னனா 
ருரிஞசி யாடடினார்‌'' (சீவக 2418). (செ.அக ) 
[உரி உரிஞ்சு] 

உரிஞ்சு--தல்‌ பாற்ப, 5 செ குன்றாவி. (11) உள்ளிமுத 
துக்‌ கொளளுதல; 1௦ வற, $ப0% up 
[உரிஞ்சு ௯ உரிஞ்சு (கொவ !] 

உரிஞ -தல்‌ பாய, 5 செகுவி (4) உரிஞ்சுதல: 


ம படி 'உரிஜுன்‌ னடுவோர்‌' (தணிகைப்பு 
அகத 497) (செஅக) 


(உரி. உரு ] 


உரித்தாளி பார்‌, பெ (॥) உரித்தானவன்‌ பார்க்க: 596 
uriitanavan, (செ.௮௧) 


[உரித்து - ஆளி] 


உரித்தானவன்‌ 


91 


உரிமைக்காரன்‌ 


உரித்தானவன்‌ பாகாக பெ. (௩) 1 
குரியவன்‌; proprietor, owner, heir. (கொ வ.). 2. 
தக்கோன்‌;,5பரtable, worthy person. 3. நண்பன்‌; (120. 
(செ.அக.). 

உரித்திரம்‌ பாண, பெ. (௩) 1. மஞ்சள்‌ (மலை.); 
er. 2 மரமஞ்சள்‌ (மலை.); tree turmeric. 
(செ.அக.). 

உரித்து பார்‌, பெ. (ஈ.) 1. உரியது; மல்‌ 07 whch 
one has a clam. 2. உரிமை (திவா. ); 19/7, proprietorship 
3. உற்ற நட்பு: macy, affection, tender regard 
அவனுக்கு உரித்துள்ளவன்‌. (உ.வ.) (செ அக.). 


[உரி ௯ உரித்து] 


உரித்துவை-த்தல்‌ பார்ப்‌, செ.குன்றாவி. (44) 1. 
வெளிப்படுத்தி வைத்தல்‌; (0 01901056, reveal, make 
ஈஸ ''கீழே உரித்து வைத்தாரிறே அவர்கள்‌ ஸ்வரூ 
பத்தை'' (ஈடு, 3, 9. 2) 2. நேரொப்பாதல்‌; (௦ resemble 
Completely. இந்தப்‌ பிள்ளை தகப்பனை உரித்து வைத்‌ 
திருக்கிறது. (௨ வ.). (செ அக.). 

[உரிதது * வை. 

உரிது பாப, பெ. 0.) உரிமையானது; that whch ட 
192160. ''உரிதி னின்னோ டுடன்பிறப்‌ புண்மையின்‌'' 
(சிலப்‌.2,40) (செ அக). 

[உரித்து ௯ உரிது ] 

உரிப்பொருட்டலைவன்‌ 7-ற-றப££எ/்௮ற, பெ. (௩. 
கிளவித்‌ தலைவன்‌; (Akap.) male lover In an erotic 
appropriate to the special uri-p-porul. ''உரிப்பொருட்ட 
லைவன்‌ ஒருவனே யானவாறும்‌ (தொல்‌.பொருள்‌. 55, 
உரை). (செ அக ) 


[உரி * பொருள்‌ * தலைவன்‌ ] 


உரிப்பொருள்‌ பா-2-௦௦ய/ பெ. (௩) ஐந்திணைகடகு 
உரியனவான புணர்தல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, ஊடல்‌, 
இரங்கல்களும்‌ அவற்றின்‌ நிமித்தங்களும்‌. (நம்பிய 
கப்‌ 25), (Akap) that செப erotic mood In love 
appropriate to each of the five tracts ௦1180. (செ அக ). 


[உரி - பொருள்‌.] 
நிலத்திற்கு ஏற்பப்‌ புடை பெயரும்‌ பண்பு உரிப்பொருள்‌ 
எனப்பட்டது 

உரிமை மாரா பெ. (௩) 1. உரித்தார்‌ தன்மை; 
ownership, propnetorship. 2. உரித்தான சொத்து; that 
which Is owned. உரியா ருரிமை யடக்கம்‌'' 
(நாலடி,170) 3 உரிமைநாட்டுதல்‌; ிகி௱ 40 ஈறும்‌ 
of possession, ''உரிமை மைந்தரைப்‌ பெறுகின்றது'' 
(கம்பரா. அயோத்‌ மந்திரப்‌. 63.) 4 மனைவி; we 
“அரசனுரிமையோ டப்பொழில்‌ புகுந்து'' (மணிமே 
25,1) 5 அடிமை; slave, dependant, acquisition. 6. 
அடிமைத்‌ தொழில்‌; the services of a bondservant. 
* எந்தமக்‌ குரிமை செய்யென'' (திவ்‌. பெரியதி 2, 3, 


சொத்துக்‌ 


உரிமைக்கடன்‌ பார௮-k-kaaை, பெ 


உரிமைக்காரர்‌ பா௱ல-k-kக்க, பெ 


6). 7. கடமை; பப, obligation “உரிமைதன்னை.. 
ஆற்ற”! (கந்தபு.பட்டாபி.14) 8 குணம்‌ (திவா.); 
disposition, nature, quality. 9. அன்பு; love, affection, 
tender regard ''உரிமையோடொருவ னோக்கினான்‌'' 
(பாரத குருகுல. 58) 10. தட்பு பற்றிய உரிமை; 
pnvilege of intimacy, liberty on the ground of frrendship. 
நட்பிற்கு அவயவமாவன நட்டார்‌ உரிமையாற்‌ செய்‌ 
வன (குறள்‌, 802, உரை). 11. உரிமை; ॥ம்ள. 
“மீண்டுமுரிமையின்‌ றெய்த'' (பாரத. சூது 278). 

[உரி உரிமை (சுவி69)] 


உரிமைக்கஞ்சி பாஈன--kகர், பெ. (॥.) 1. இறக்குந்‌ 


தறுவாயி லுள்ளவனுக்குக்‌ கடைசியாக இனத்தார்‌ 
வார்க்கும்‌ கஞ்சி: onjee poured Into the mouth of 
a dying person as the last token of love and respect 
(3. 2 ஒருவர்‌ இறந்தவன்று அவருடைய சுற்றத்தார்க்‌ 
குப்‌ படைக்கும்‌ உணவு (வின்‌ ); 1000 Served to the 
relations of a person on the day of his death by the 
members of his family (செ.அக.). 


[உரிமை * கஞ்சி] 


உரிமைக்கட்டு பர௱௮-K-kகரப, பெ. (ஈ.) 1. திருமணத்திற்‌ 


குரிய இனமுறைத்‌ தொடர்பு (வின்‌.); onsangunity 
that allows marriage between the two. 2. இனக்கட்டுப்‌ 
பாடு; preservation of one's rights as a relative. 
(செ.அக.). 


[உசிமை , கட்டு] 


(ஸ.) 1 உரிமை 
பற்றிச்‌ செய்யுங்‌ கடமை; ௦b॥gaton, 95 that of a son 
to Support his parents. 2 பிணக்கடமை; பெய்95 and 
obligations of near relations to perform funeral rites and 
to show respect to a deceased person (செ ௮௧.). 


[உரிமை * கடன்‌] 


உரிமைக்கவியாணம்‌ பண ற்காக, பெ. (n.) 


உரிமைத்‌ திருமணம்‌ பார்க்க; 586 பாma-[-trumanam 


[உரிமை * கலியாணம்‌ ] 


உரிமைக்காணி பா பெ. (॥.) உரிமையாற்‌ 


கிடைத்த நிலம்‌; சார்‌ | (செ.அக.) 
[உரிமை * காணி] 


௩.) 1. உரிமைக்‌ 
காரன்‌ பார்க்க. 866 பா௱ாக-/ரச2 2 மதுரை முதலிய 
இடங்களில்‌ வாழும்‌ தப்பட்டை அடிக்கும்‌ இனத்தைச்‌ 
சார்ந்த பழந்தமிழர்‌ (ஆதி திராவிடர்‌), ௮ கவ்ப்லாகொ 
drum-beating professional caste living in places like 
Madura etc. 


[உரிமை * காரர்‌.] 


உரிமைக்காரன்‌ பாசக, பெ. (ப 1. சொத்துக்‌ 
குரிமை யானவன்‌; நவா, கெ௱கா! ௦ ௮ property. 2. 


உரிமை கொண்டாடு-தல்‌ 


பொறுப்பு ஏற்றற்குரிய அனைத்தான்‌; responsible relative, 
natural guardian (W). (செ.அக ). 


[உரிமை - காரன ] 


உரிமை கொண்டாடு-தல்‌ பாசி மாளிஸ்‌-, 5 
செகுவி (41) உறவுமுறை கொண்டாடுதல்‌; 1௦ வ 
kinship or friendship (செ அக ) 

[உரிமை * கொண்டாடு ] 


உரிமைச்சுற்றம்‌ பாரால--பாரஹா, பெ (௩) அடிமைத்‌ 
திரள்‌; retinue of slaves "' உரிமைச்சுற்றமொடு ஒரு தனி 
புணர்க்க'' (சிலப்‌. 2,88) (செ அக ) 
[உரிமை - சுற்றம்‌ ] 

உரிமைச்சோறு urmal-c-cOப, பெ (॥) உரிமைச்‌ கஞ்சி 
பார்க்க (வின்‌ ), 886 urmar-k-kaij (செ அக ). 
(உரிமை * சோறு ] 


உரிமைசெப்பு-தல்‌ ப/௮-சழறம-, 15, செ.குவி. (1) 
மணம்‌ பேசுதல்‌; to negotiate a marriage “துறைவற்‌ 
குரிமை செப்பினர்‌'' (குறுந்‌.351). (செ அக ) 

[உரிமை - செப்பு] 


உரிமைசெய்‌-தல்‌ பர்ரி, 1 செகுவி (ர) 1. 
கடமை செலுத்தல்‌ (வின்‌ ); ௦ discharge one's duties 
2. அடிமைத்‌ தொழில்‌ செய்தல்‌; (௦ 0௦ the duties 
of 8 servan[. '“எந்தமக்‌ குரிமை செய்யெனத்‌ தரியாது'" 
(திவ்‌ பெரியதி 2, 3, 6), 3 சாச்சடங்கு நடத்துதல்‌ 
(வின்‌ ); 10 perform Obsequies. (செ.அக ) 

[உரிமை “ செய்‌] 


உரிமைத்தத்துவம்‌ பர௱ல-1-ீய்கறு பெ (0) 1 
கிறந்தவருடைய சொத்தைக்‌ காக்க முறைமன்றத்‌ 
தலைவரிடம்‌ பெறும்‌ அதிகாரம்‌; ஈஓுt of letters of 
administration to the estate of a deceased person. 2 


வைத்துக்‌ காப்பாற்றும்‌ உரிமை; ஹ்‌ 01 ஏபகா்ொக்ற 
as of a minor or a person of unsound mind. (செ.அக.). 
[உரிமை : 5k! tata > கததுவம்‌ ] 

உரிமைத்திருமணம்‌ unmal-t-trumanan, பெ (Nn) இனத்‌ 


திற்செய்யும்‌ மணம்‌; marrage within the prescribed 
degrees of consanguinity 


[உரிமை “ திருமணம்‌ ] 

உரிமைப்பங்கு பா/௮-ற-றதழய பெ. (௩) உரிமை 
வழியாய்‌ வரும்‌ பங்கு, hereditary hershp (ஆ அக). 
[உரிமை * பங்கு] 

உரிமைப்படை பா௱த-ற-றக0ஜ்‌ பெ (1) கூலிப்‌ படை 
(சுக்கிரநீதி 303); pald soldiers, Mercenanes 
[உசிமை : படை] 

உரிமைப்பள்ளி பா௱ாச-0-௦௪4, பெ (॥) உரிமை மகளிர்‌ 
இருப்பிடம்‌; பபெசா'5 88 "உரிமைப்‌ பள்ளியும்‌ 
விரிபூஞ்‌ சோலையும்‌'' (சிலப்‌. 27,19) (செ அக ) 


[உரிமை - பளளி] 


92 


உரிமையில்‌ 


உரிமைப்பாடு மா௱ன-ற-ழச்ப்ப, பெ. (॥) உரிய கடமை 
(வின்‌ ); ௦6॥924௦ஈ, பிப). (செ.அக.). 


[உரிமை & பாடு] 


உரிமைப்பிள்ளை ார்ரன-ற-றர&்‌ பெ. (௩) வளர்ப்பு 
மகன்‌ (வின்‌.); adopted child, who Is entitled to the 
property of the adopter.(ச அக.) 
[உரிமை * பிளளை] 


உரிமைப்பெண்‌ பா௱ச-2-௦௭, பெ. (௩) 1. திருமணம்‌ 
செய்தற்குரிய முறைமையுடையவள்‌ (வின்‌ ); 91 ர 
the proper degree of consanguinity to be taken யூ 
௱வா806 2. உரிமை பற்றித்‌ திருமணம்‌ செய்யப்படும்‌ 
பெண்‌ (07௦0), 94); gir ஈனம்‌ because of her 
relationship to the bridegroom, opp.to பெருமைப்பெண்‌. 
(செ அக, ) 
[உரிமை * பெண்‌] 


உரிமைபாராட்டு-தல்‌ பாரக!-றக்ரக{ப-, 5. செ.கு.வி. (vi) 
உரிமை கொண்டாடு பார்க்க; 5965 ur/maikongAd. 
(செ அக.) 


[உரிமை 5 பாராட்டு ] 


உரிமைமண்‌ பா௱வ௱கா, பெ (௩) பிணத்தை இடும்‌ 
குழியில்‌ இனத்தார்‌ போடும்‌ மண்‌; earth thrown Into 
the grave by near relatives of the deceased, at a funeral. 
(செ.அக.). 
[உரிமை *$ மண்‌] 


உரிமைமாநகர்‌ பா௱க-௱சாசரசா பெ. (௩) உவளகம்‌. 
(அந்தப்புரம்‌); ஈள்ணா ௮ kng’s palace; zanana. 
'“ஒன்னலர்‌ நுழையா வுரிமை மாநகர்‌'' (பெருங்‌.உஞ்‌ 
சைக்‌ 35, 4) (செ.அக.) 


[உரிமை * மா +4 தகர்‌] 


உரிமையாட்சி பா௱௮-ர-ச£ப;, பெ. (ஈ.) சொத்தின்‌ உரிமை 
யைத்‌ துய்த்தல்‌ (வின்‌.); ற05565800 or right of 
possession of property devolving on an heir. (செ.அக.). 
[உரிமை - ஆடசி] 

உரிமையாளி பாராக--க, பெ. (ஈ.) சொந்தக்காரன்‌ 
owner. (ஆ.அக.) 
[உரிமை - ஆளி] 

உரிமையிடம்‌ பரால--/கா, பெ (॥) வீட்டில்‌ மனைவி 
வாழும்‌ பகுதி; wரீe'5 கறக! பளளியம்பலம உரிமை 
யிடம கூத்தப்‌ பளளி யென இவறறுள நீஙகி (இறை.21, 
உரை) (செ அக.). 
[உரிமை : இடம்‌.] 


உரிமையில்‌ பார௱ன-ஏ-/ பெ (௩) உரிமை மாதகர்‌ பார்க்க; 
see uImal-mnanagar. ''ஒழுகுவனண்‌ மாதோ உரிமையின்‌ 
மறைந்தென்‌'' (பெருங்க மகத 14, 296) (செ அக.) 


[உரிமை * இல்‌] 


உரிமையெடு-த்தல்‌ 


93 


உரிமையெடு-த்தல்‌ பா௱க-சஸ்‌-, 4 செ.கு வி. (4) 
உரிமை பெறுதல்‌ (வின்‌ ): (௦ take possession of one's 
share, as of an Inheritance or of produce. (செ.அக.). 
[உரிமை * எடு] 

உரிமைவழி பணக ௮1 பெ. (1) 1 தொடர்பு முறை; 
consanguinity, lineage 2. கொடிவழி உரிமை; அncestral 
mhentance. (செ அக.). 

[உரிமை + வழி/ 


உரிமைவிடு-தல்‌ பாராக-ஸபஃ, 20. செ.கு வி. (4) 1. 
உரிமை அளித்தல்‌ (வின்‌.): 10 56( free, Manum!, as 
a slave ? உரிமையை விட்டு விடுதல்‌; ௦ 00/6 up 


one's right (செ அக ) 
[உரிமை - விடு] 

உரியசை பாச பெ. (॥) நேர்பு நிரைபசைகள்‌ 
(தொல்‌ பொருள்‌ 318), pகரபகr kinds of metrical 
syllables. (செ.அக ). 
[உரி + அசை] 

உரியடி! ம7-ஏ-எள்‌, பெ (.) கரிச்சீரான்‌ வருமடி; etrcal 
syllabus of uri-c-cir. 
[உரி * அடி உரிச்சீரா லானது உரியடி ] 
மூவசைச்‌ சீர்உரிச்‌ சீர்‌இரு நான்கனுள நேரிறு நானகும்‌ 
வெள்ளை, அலலன பாவினுள வஞ்சியின்‌ பாற்பட்டனவே' 
மூன்று அசையான்‌ ஆசிய சீர்‌ உரிச்சீர்‌ அஃது எட்டு வகைப்ப 
டும்‌ அவற்றுள்‌ நேரசை இறுதியாகிய நான்கும்‌ வெண்பா 
உரிசசீா, அவை அல்லனவாகிய நிரையசை இறுதியாகிய 
நானகும பா வகையுள்‌ வஞ்சிபபாவின்‌ பகுதியாய்‌ வஞ்சி 
உரிச்சீா எனப்படும்‌ (யாப விருத்‌ 12) 

உரியப்பம்‌ பா்‌ ர-ஏறறகா, பெ. (ஈ.) ஒருவகை அப்பம்‌; 
a kind of cake 
ம. உறியப்பம்‌. 
[உரி * அப்பம்‌ ] 

உரியர்‌ பார்க பெ (॥.) 1 உடையவர்கள்‌; 0086568807. 
2. அறிஞர்‌ 82. (ஆ அக ) 
[உரி + அா] 

உரியவர்‌ மாரராலள்‌ பெ (॥.) உரிமையுள்ளவர்‌; 1056 
who have rights. 
[உரி - அவர்‌.] 

உரியவள்‌ பார-ர-2[ பெ (௩) உரித்தானவள்‌; மனைவி; 
wife. 
(உரி . அவள] 


உரியவன்‌ பாசக, பெ 
one who has rights, herr. 2. அதிகாரி; 006 who Is worthy, 


பெவிர்‌ 60 3 உறவினன்‌ (பிங்‌.), ரelatve 4 கணவன்‌; 


husband. (செ அக.). 
ம. உரியன 


[உரி ௬ அவன்‌] 


(n) 1 உரிமையுள்ளவன்‌; 


உரியன்‌ பந்த பெ (௩) உரியவள்‌ பார்க்க; 569 ur y-aval 
(ஆ அக.). 

உரியன்‌ புர்சந பெ. 
urt-y-avan. 

உரியார்‌ பரன்‌ பெ. (.) உரியவர்‌ பார்க்க; 566 ur7-y-avar. 


(௩) உசியவன்‌ பார்க்க; 869 


[உரியவர்‌ ௯ உரியாா.] 
உரியாழாக்கு பர-ஏ-அக்்ப, பெ. (ஈ.) அரையே அரைக்‌ 
காற்‌ படி; 5/8 ௦1 measure. 


[உரி - ஆழாக்கு உரியும ஆழாக்கும்‌ ] 


உரியாள்‌ மாந்சி! பெ. (ஈ.) உரியவள்‌ பார்க்க; 566 
urn-y-aval 
[உரியவள்‌ ௯ உரியாள்‌ ] 

உரியுழக்கு பார்ப்‌, பெ. (॥.) முக்காற்படி; 3/4 
of measure. (சா அக ). 
[உரி - உழககு உரியும்‌ உழக்கும்‌ / 

உரியோர்‌ பருப்‌; பெ. (॥.) உரியவர்‌ பார்க்க: 895 
Ufi-y-avar. 
[உரியவர்‌ ௮ உரியார்‌ அ உரியோர்‌] 

உரியோள்‌ பரம்‌! பெ. (ஈ.) உரியவள்‌ பார்க்க: 56 


urt-y-aval. 
[உரியவள்‌ ௯ உரியாள்‌ ௯ உரியோள்‌ ] 

உரியோன்‌ பார்‌, பெ. (ஈ.) உரியவன்‌ பார்க்க: 5௪ 
urt-y-avan (செ.அக.) 
[உரியவன - உரியான்‌ ௯ உரிமீயோன்‌ ] 

உரிவலை 7-1௮] பெ (ஈ.) சிறிய மீன்களைப்‌ பிடிக்கப்‌ 
பயன்படுத்தும்‌ ஒருவகை வலை; ௮ kind of fishing-net 
(சேரநா ). 
ம. உரிவல 
[உரி - வலை] 

உரிவை பாத, பெ (॥) 1 தோல்‌; 8/0, hide, peel, 
ரர “காரானை யீருரிவைப்‌ போர்வை யானை:! 
(தேவா 13, 8) 2 உரிக்கை; stறpping, peeling off, 
ரில “மதகரி யுரிவை செய்தவர்‌'' (தேவா 578, 3) 
(செ.அக ) 
ம. உரி 
[உரி ௯ உரிவை] - 

உரு' -த்தல்‌ பாம, 4 செகுவி (41) 1 பெருஞ்சினங்‌ 
கொள்ளுதல்‌; ௦ get angry, to be provoked, to exhibit 
8005 ௦f ரள ' ஒருபக லெல்லா முருததெழுந்து'' 
(கலித்‌ 39, 23) 2 அழலுதல்‌; (௦ ஸபா, ஸல! “ஆக 
முருப்ப நூறி'' (புறநா 25,10) 3 முதிர்தல; (௦ become 
106, atu ''பண்டையூழ்வினை யுருத்தென்‌'' (சிலப்‌ 
16,217). 
[2லஃஜஉாஃ உ௫ J 


உரு -த்தல்‌ பாப, 4 செ குன்றாவி. (44) 1 வெருளுதல்‌; 
1௦ be angry with ''ஒள்வாட்டானை யுருத்தெழுந்தன்று'”. 


உ௬”-த்தல்‌ 


94 


உருக்காங்கட்டி 


(புவெ 3,2) 2 ஓத்தல்‌; 1௦ 0௦87 likeness to, resemble 
“நின்புக ழுருவின கை'' (பரிபா 3,32) 


[உ௱ ௮ ௨௫ ௮ உரு-த்தல ] 

உரு'-த்தல்‌ மாப்‌, 4 செகுவி. (41) 1. தோன்றுதல்‌; 

to appear, come into existence “உம்மை வினைவந்‌ 

துருத்த லொழியாதெனும்‌'' (மணிமே. 26,32) 2 

முளைத்தல்‌ (திவா ); 40 5ழரout, shoot பற 3. உரு 

வெடுத்தல்‌; 1௦ take shape, assume a form '"அறமுருத்‌ 

தனையான்‌'' (அரிசமய பரகால 91) 4 சுரத்தல்‌; ௦ 

Issue forth, flow up, well, as a spring “உருத்துருத்‌ 

தமுதூற்றிருந்து'' (உபதேசகா. அயமுகி. 16) 

[உல ௯ உர்‌ உரு.] 

உரு'-த்தல்‌ பாய, 4. செ.கு.வி. (4.) மிகுதல்‌ (சூடா.), 

to Increase. (செ.அக ). 

[உல - தோன்றுதல, மிகுதல்‌. உல்‌ ௯ உர்‌ ௯ ௨௫ ] 

உரு” பய, பெ (॥.) மான்‌; 068. "கானிடை யுருவைச்‌ 

சுடுசரந்‌ துரந்து” (திவ்‌ பெரியதி. 1, 4, 2). 

(உர - அழகு, அழகுடைய மான] 

உ௫” பாம, பெ. (ஈ) 1. அச்சம்‌; 122 '“உருவுட்காகும்‌'" 

(தொல்‌. சொல்‌. 302). 2 அட்டை (பிங்‌.); leech. 

(செ.அக.) 

[உல்‌ ௮ உர்‌, உரு வெப்பம்‌, அச்சம்‌.] 

உரு” பாம பெ. (6) 1. வடிவு; form, shape, figure. 

“அறறே தவத்திற்‌ குரு" (குறள்‌, 261). 2. வடி 

வழகு; beauty of form, loveliness, attractiveness. 

“உருவுடைக்‌ கன்னியரைப்‌ போல'' (நாலடி, 274). 3. 

உடல்‌; 0௦0 “'உருவினி னிறைந்து நின்று'' (சி.சி. 

4,17). 4 சிலை; (00! ''தேவதார்ச்சனை தாம்‌ பண்‌ 

ணல்போ லுருப்பல பரப்பி'' (பிரபோத 11,12) 5. 

உருவமுள்ளது; tat which appears IN outline. ‘உருவுயி 

ரென்னின்‌'' (சிசி 4.9). 6 உளியாற்‌ செய்த ஓவிய 

வேலை; 0600721046 work IN wood Carved with the 

059 சிற்றுளிகள்‌ சென்று செத்தின உருக்க எழுந்தின . 

குறடு (சிறுபாண்‌ 252, உரை) 7 தோணி; schooner, 

sloop, small vessel ஐந்து உரு வருகிறது (உ வ.). 8 

தாலி முதஸியவற்றிற்‌ கோக்கும்‌ உரு; 0010 bead or 

other ornament strung on ether side of the marriage 

badge தாலியுரு (உ.வ.) 9 ௧௫ (வின்‌); embryo. 

ம. உரு, 5k சா. 

[உல்‌ (தோன்றுதல்‌) ௯ உர்‌ ௨௫. 

உரு பாம பெ. (ஈ.) 1. பலமுறை செய்யும்‌ வழிபாடு; 
repetiton of a prayer, an incantaton or a lesson. 2. 

இசைப்பாட்டு; பைவ, 509, musical composttion. 

“தாளத்தின்‌ வழியுருவெடுத்து'' (உத்தரரா. சீதை 25). 

[உல்‌ ௯ உர்‌, ௨௫] 

உரு? பம, பெ. (ஈ) திறம்‌; லிபா, ““பல்வேறுருவின்‌ 

வனப்பமை கோதை'' (குறிஞ்சிப்‌. 103), 


[உல்‌ உர்‌ உரு] 


உருக்கங்காட்டு-தல்‌ பங/சசா/சம்‌-, 5. செகுவி (40) 
அன்பு காட்டுதல்‌; 1௦ show kindness, love (செ அக.). 
[உருத்தல்‌ - வெப்பமுறல்‌, வெய்துறல்‌, மனம உருகுதல உரு 
௯ உருககம்‌ + காடடு ] 

உருக்கம்‌ பாய&்éகaா பெ (॥) 1 மனநெகிழ்ச்சி: eng 
of heart, tenderness, sympathy 2 இரக்கம்‌; compassion, 
ஈercy, pt “உருக்கமிலவ்‌ வசுரக்‌ குலம்‌'' (இரகு 
மாலையீ.113) 3 அன்பு; 1006, as to a deity, a frend, 
0 ௮ hd. “'உருக்கத்திற்‌ கரத்தேந்தி'' (விநாயகப்‌. 
75,121) (செ.அக.) 

ம. உருக்கம்‌. 
[உல்‌ ஃ உர்‌ ௯ உரு ௯ உருக்கம்‌ ] 

உருக்கரக்கடை பாப--தாக்&ச பெ (௩) உருக்கரக்கு 
பார்க்க; 866 urukkarakku. 
[உருக்கு * அரக்கு * அடை ] 

உருக்கரக்கு பயம, பெ (௩) நெருப்பிலுருக்கிச்‌ 
செய்த அரக்கு; 5060-180 Melted and formed Into thin 
cakes,shellac. (சா.அக.) 


[உருக்கு * அரக்கு ] 

உருக்கரம்‌ பாய&&காகா, பெ. (॥.) வெண்காரம்‌; ஸா. 
(சா.அக.) 
[உறா * காரம்‌ - உருக்காரம்‌ ௯ உருக்கரம்‌..] 

உருக்கல்‌' பாயச! பெ. (௩) 1. கோயில்‌ கட்டியவ 
ருடைய உரு; (Aரrch.) small statue in stone of a 
benefactor who built a temple. 2. போரில்‌ இறந்த வீரனது 


உருச்செதுக்கிய கல்‌, வீரக்கல்‌; stone effigy of a hero 
who died in a battle. (செ.அக.). 


[௨௫ * கல்‌] 
உருக்கல்‌” பாயச! பெ. (॥.) 1. செங்கல்‌; 60௨ 2. 


உருகின கல்‌, அதாவது சிட்டம்‌; 04/6 heated brick 
or over burnt brick in kilns. (சா அக.). 


[௨௫ - கல்‌.] 

உருக்கன்‌ பாகர, பெ. (ஈ.) உடலை வாட்டும்‌ நோய்‌ 
(யாழ்ப்‌.); wasting disease, of men or of plantains. 
(செ.அக.). 
[உருக்கு - உருக்கன்‌. J 

உருக்கனடி-த்தல்‌ பங/சசாசறி, 4. செ குன்றாவி (94) 
1. கருகச்செய்தல்‌ (யாழ்ப்‌ ); 1௦ blight, as disease, esp. 
n plantans. 2. உடம்பை இளைக்கச்‌ செய்தல்‌; 10 reduce 
to leanness; to cause to emaciate (சா.அக.). 
[உரறுக்கல்‌ ௯ உருக்கன்‌ * அடி.] 

உருக்காங்கட்டி பாக்க்ர பெ. (॥.) உருக்காங்கல்‌ 
பார்க்க; see பாயக்கிர்கக/ (செ.அக.). 


[உருக்கு * ஆம்‌ * கட்டி - உருக்காங்கட்டி...] 


உருக்காங்கல்‌ 


உருக்குச்சட்டம்‌ 


உருக்காங்கல்‌ பாயாக! பெ (॥) உருகிப்போன 


செங்கல்‌; ௦verburnt 0௦ (செ அக.). 
[உருக்கு ஆம * கல்‌] 

உருக்காட்டி பாப--சீமீ-, பெ. (॥.) கண்ணாடி; ஈரா. 
(செ.அக.). 
[௨ரு * காட்டி] 

உருக்காட்டு-தல்‌ பாம்ப, 5. செகுவி (1) ௪௫ 
வெளியாகத்‌ தோன்றுதல்‌; 10 800681 as a hallucination, 
a visionary object. ''மாயவன்வந் துருக்காட்டுகின்றான்‌'' 
(திவ்‌.நாச்‌. 12, 3) 
[உறா - காட்டு./ 

உருக்கி பாய்‌ பெ (6) 1 உருகச்‌ செய்வது; ta! 
which induces meltng 2 இளைக்கச்‌ செய்வது; ha 
which causes one to be reduced, sald of a disease 
or a medicine bringing about such a condition 3 மாழை 


வகைகளை உருக்குபவன்‌; 006 who melts metals 4. 
உருகிப்போன செங்கல்‌ ௦rbபnt brick 


[உருக்கு - உருக்கி] 

உருக்கிச்சாய்‌-த்தல்‌ பா/00-2-02ஈ, 4. செ குன்றாவி 
(41) 1 மாழைகளை (உலோகங்களை) நீண்ட கட்டி 
யாக உருக்குதல்‌ (வின்‌.); 10 085( 0 run metals In 
bars, or in mass, further use 2 வேதியியல்‌ முறையில்‌ 
மாழைகளை யுருக்கி மருந்தினங்களி ஓற்றல்‌; (18 
Alchemy) pouring a melted metal பாம்‌ a quid medicine 
as a method of its purification (சா அக.). 


[உருக்கி * சாய்‌.] 

உருக்கியூற்றல்‌ மாய&4-%-ப72/, பெ. (௩. உருகிய மாழை 
களைப்‌ பொதுவாகச்‌ சாய்த்தல்‌; a௩ லரdinary process 
of casing (சா.அக ). 
(உருக்கி * ஊற்றல்‌.] 

உருக்கிவார்‌-த்தல்‌ பயக 4. செ.குன்றாவி. (44) 
உருக்கின மாழைகளைக்‌ கருவில்‌ வார்த்தல்‌; £௦ 0851 
found, run, as a metal (செ.அக.). 
[உருக்கி - வார்‌] 

உருக்கினம்‌ பாகா, பெ. (£.) 1 உருக்குச்‌ சரக்கு; 
that which facilitates the fusion of metals, as borax. 2. 
மைநசூசு;,௱பசாக! 01801. 3. தேன்‌; ॥௦ாஷ. 4. மெழுகு 
4/2 (சா.அக ). 
[உருக்கு ௯ உருக்கினம்‌..] 

உருக்கு! -தல்‌ பாங்க்கப-, 5. செ.குன்றாவி. (4) 1. 
'இனகிவிழச்‌ செய்தல்‌; 10 melt with heat, as metals 
or congealed substances; 10 dissolve, liquefy, fuse 
“தீயிடை யுருக்குதன்‌ முயன்றான்‌'' (கந்தபு மார்க்க 
131) 2. மனம்‌ நெகிழ்த்துதல்‌; 1௦ 50160, a5 feelings, 
to melt, as one's heart எம்பிரானாமஞ்சொல்லி யருக்‌ 
கினன்‌'' (கம்பரா. உருக்காட்‌. 27). 3. மெலியச்‌ செய்‌ 


தல்‌; to reduce, 6௧0516, as the body. அந்த நோய்‌ 
உடம்பை உருக்கிவிட்டது 4 அழித்தல்‌ (திவா.); ₹௦ 
destroy. 5 வருத்துதல்‌; (௦ afflict, distress 


க. உக்கு (உருக்கப்படட பொருள), ம. உருக்குக, குரு. உர்‌. 
[உருகு ௮ உருக்கு உருக்கு -தல்‌ (செலவி, 80, துலை 53) ] 


உருக்கு” ப்ப பெ (॥.) 1 சகு (சூடா), steel. 


2 உருக்கின பொருள்‌; அnythng melted, product of 
॥quefacton '“செப்புருக்கனைய”' (கம்பரா கார்கா.91). 
(செ அக ) 

ம. உருக்கு, தெ. உக்கு, ௧. உர்கு, உக்கு, கோத. உக்‌, குட. 
உககீ, து எரக 

[உருகு ௯ உருக்கு 

பழங்காலத்தில்‌ இந்தியாவில்‌ செய்யப்பட்ட எஃகு, உக்கு 
எனப்பட்டதால அது மேலை நாடடு மொழிகளில ௦௦k 
எனவும்‌, ௦௦2 எனவும்‌ திரிந்தது, Wootz-steel made 
In India, from ancient time, by fusing Iron with carbona- 
ceous matter (for wook Ka ukku) (chamber). A kind 
of steel made in India - misprint for ‘wook' on exact 
rendering of Kannada 'ukku’ - steel./ 


உருக்கு” urukku, பெ. (௩) 1. வெள்ளி, silver. 2 


வெள்ளிப்பணம்‌; silver 00 3. வெண்மை, whiteness. 
தெ. ருக்கு, ரூக்க - ரொக்கம்‌ 
[உருகு - உருககு ] 


உருக்குக்குகை பாப//ப-/-(ப9௮) பெ. () 1 மாழைக 


ளையும்‌ மற்றச்‌ சரக்குகளையும்‌ அதிகமாக உருக்க 
வேண்டிப்‌ பயன்படுத்துமொரு பெரிய மூசை; 8 00 
and strong crucible used for melting metals and other 
substances requiring higher temperature 2 மிகு நெருப்‌ 
பைத்‌ தாங்குவதற்‌ கேற்ற சரக்குகளைப்‌ பயன்படுத்திச்‌ 
செய்த வச்சிர மூசை; 8 01ப01016 specially made of 


‘heat resisting substances and fire-proof materials, 50 


as to withstand great heat or higher temperature. 
(சா.அக.). 
[உருக்கு * குகை] 


உருக்குக்குநண்பன்‌ பாய&ஈப-K-ku-nanban, பெ. (௩) 


வெள்ளை யாமணக்கு; 8 white of castor plant. 
(சா அக.). 
[உருக்கு * கு * நண்பன்‌] 


உருக்குகாரம்‌ பாரமாக, பெ. (ஈ.) 1 வெண்காரம்‌ 


(வின்‌.); 608: 2 உருக்குச்‌ சரக்கு; கnythng which 
promotes melting or fusion. 


[உருக்கு * காரம்‌.] 


உருக்குகை பாயர்&பஏஎ, பெ. () உருக்குதல்‌; the act 


of melting. (சா.அக.). 
[உருக்கு ௯ உருக்குகை.] 


உருக்குச்சட்டம்‌ பாயகப--சீ/, பெ. (1 வார்த்த 


இரும்பு; ஈon which has been cast into moulds - 
ast iron. (சா அக.). 


[உருக்கு * சட்டம்‌ ] 


உருக்குச்சரக்கு 96 


உருக்கொடு-த்தல்‌ 


உருக்குச்சரக்கு பாப்பம்‌ பெ.) வெண்‌ 
கார:ம்‌; bra (சா அக ) 
[உருககு * சரக்கு ] 

உருக்குச்சுண்ணம்‌ பாப&ஸ்ப-6-பாரஹ, பெ (௩) ௯5 


கைக்‌ கொண்டு புடமிட்‌ டெடுத்த சுண்ணம்‌; ௨/2 
preparation containing iron and insoluble பர carbo- 


nate as chief ingredients - A kind of ferrous carbonate 
(சா அக ) 


[௨ருககு * கணணம ] 


உருக்குச்செங்கல்‌ பாயகப-௦-லஏச! பெ (1) உருக்கரங்‌ 
கல்‌ பார்க்க; 566 urukkingal 


[உருக்கு + செங்கல்‌ ] 


உருக்குத்தட்டார்‌ பாயை சர்ச பெ (௩) பொற்கொல்‌ 
லர்‌ (சிலப்‌ 5, 31, உரை), ஏldsmiths (செ ௮௧) 


[உருக்கு தட்டார்‌] 


உருக்குத்து-தல்‌ பாப-&-பரீப-, 5 செகுன்றாவி (£) 
1 உருவம்‌ அமைய வார்ப்படம்‌ வார்த்தல்‌ (நெடுநல்‌ 
57, உரை), 1௦ 085( (॥ ௮ ௦ப।ப்‌. 2 அம்மை குத்துதல்‌; 
to vaccinate (செ ௮௧) 


(௨௫ - குத்து] 


உருக்குநெய்யம்‌ பாய/மப-ஜ க, பெ (6) 1 வெண்‌ 
ணெய்‌, கோழிமுட்டைக்கரு முதலிய பொருள்களி 
னின்றும்‌ இறக்கும்‌ எண்ணெய்‌; ௦1 extracted from 
butter, the yolk of fowl's eggs, etc 2. ௬ஃகை யுருக்கும்‌ 
எண்ணெய; ப௱ersal solvent for melting steel 
(சா அக ) 


[உருககு * நெய்யம்‌.] 


உருக்குப்பாறை பய//ய/-0-04௮) பெ. (ஈ.) உட்சூட்டினா 
கிளகி மொத்தையாகத்‌ திரண்ட கற்பாறை; (1௩ 060- 
logy) massive rocks called also piutonic or IgNeOUS 100165 
which are believed to have undergone fusion They he 
beneath all the other rocks or have some times been 
forced up through them from beneath They were once 
in a melted state and on cooling at the surface, formed 
the original crust of the globe (சா.அக ). 


[உருக்கு * பாறை] 

உருக்குமண்‌ பாய/8ப-றக, பெ. (௩) உருக்கு மணல்‌ 
பார்க்க, 586 பாப&ப-ாகாக! (செ அக.). 
[உருக்கு * மண்‌.] 

உருக்குமணல்‌ பாய்ப-ஈகா], பெ. (ஈ.) இரும்புக்கணிமம்‌ 
அடங்கிய மணல்‌ (வின்‌.); 0௩ ore, iron-sand. 
(சா.அக ). 
[உருக்கு * மணல்‌./ 

உருக்குமணி பாயக்ப-ரகா பெ. (॥) காதணிவகை 


(வின்‌ ), 8010 globules or gold soldered together around 
a ring and worn by women as ear-drops. (செ.அக.). 


ம. உருககுமணி 
[உருக்கு * மணி] 
உருக்குமம்‌ பாப//பக, பெ (॥) 1 பொன்‌ (சங்‌ ௮௧), 
000 2 உருக்கு (நாநார்த்த ), steel 
/உருககு ௯ உருககுமம்‌ / 


உருக்குமுகம்‌ பாயக்&ப-பகாு, பெ (॥) உருகிவரும்‌ 
சமயம்‌; the stage at which fusion or melting takes 
place - melting pont (சா அக.). 


[உருககு * முகம] 


உருக்குமுறை பாப்பாப்‌, பெ (6) முறியாதபடி 
சரியான பதமாய்‌ உருக்கியெடுத்தல்‌; melting 1 ௦௦8- 
stence with the principle of melting process (சா.அக.) 


[உருககு * முறை] 


உருக்குருக்கு பாம்பா, பெ () கருப்பூரவகை 
(சிலப்‌ 14, 109 உரை), varety of camphor. (செ அக) 


[உருககு * உருககு / 


உருக்குலை-தல்‌ பாம--ஸ்ய/ஜ-, 2. செ.குவி (4) 1. 
முன்னுருவம்‌ அழிதல்‌; (௦ become dismembered, to 
be disunited, as parts of a lock, a house, to become 
loose deranged, disorganized 2 உடல்‌ மெலிதல்‌; (0 
be emaciated, as the body by illness. (செ.அக ) 


[உரு * குலை-தல்‌/ 


உருக்குவளை மஙர்்ம-ரச/, பெ. (௩) மெருகாணி 
(சங்‌ அக ), strument for potishing the precious metals. 
(செ.அக.). 


[உருக்கு * வளை ] 
உருக்கூட்டு-தல்‌ பாம-&-பரப-, 7. செ.குன்றாவி (44) 


ஒன்றாக்குதல்‌; ஒன்று கூட்டுதல்‌; (௦ collect, amass, 
accumulate (சேரநா.) 


ம. உருக்கூட்டுக. 
/௨௬ * கூட்டு.] 

உருக்கெண்ணெய்‌ ப--kறலு, பெ. (॥) உருக்கி 
வடித்த எண்ணெய; 01 prepared by boing COCOnUt- 
&% (சேரநா ) 
ம. உருக்கெண்ண 
[உருக்கு * எண்ணெய்‌ 

உருக்கொடு-த்தல்‌ பாம-்‌-&௦ஏப-, 4. செ.கு.வி. (94) 1. 
ஏவி விடுதல்‌; 10௦ instigate, set on. 2. கொடுமை 


செய்யத்‌ தாண்டுதல்‌; (௦ incite to evil deeds. 3. 
அறிவுரைத்தல்‌; 1௦ 01/6 advice. (செ.௮௧.). 


[௨ரு * கொடு] 


உருக்கொள்(ளு)-தல்‌ 


97 


உருட்டிப்பார்‌-த்தல்‌ 


உருக்கொள்(ளு)-தல்‌ மாய--k0](/ப)-, 16. செ.கு.வி. (41) 
1 வடிவெடுத்தல்‌; 1௦ (86 81806. 2 கருவிலுருவாதல்‌ 
(வின்‌ ); 1௦ be conceived In the womb 3 ஐமுங்கான 
வளர்ச்சிடையதல்‌; 1௦ ௮ Normal development. 4. 


ஆத்திரங்‌ கொள்ளுநதல்‌ (யாழ்ப்‌.); 1௦ be possessed 
as by a spint for uttering oracles. (செ.அக.). 
[உறு * கொள்‌./] 

உருகு-தல்‌ பரப, 9 செ.கு.வி (41) 1. வெப்பத்தால்‌ 
இளகுதல்‌; £௦ வissolve with heat, to melt, liquefy, to 


be fused 2 மனநெகிழ்தல்‌; £௦ become tender, to melt, 
as the heart, to be kind, to commisserate, to sympathize, 
(ட glow with love '‘பூண்முலையார்‌ மனமுருக'' (பு.வெ. 
9.41, கொளு.). 3 மெலிதல்‌; 1௦ 06 emaciated. “அந்த 
நோயால்‌ உடம்பு உருகிவிட்டது'' (செ.அக.). 


ம. உருகு 


[உரு - உறாகு.] 


உருகுநிலையம்‌ பாயஏபாரரஜ்கா, பெ. (௩) உருகும்‌ 
நிலை the state at which a substance changes from 


solid to quid, melting point. (சா.அக.) 


[உருகு * திலையம்‌.] 

உருகுபதம்‌ பாயரப-ற&கா, பெ. (1) இளகுதற்குரிய 
பக்குவம்‌; க௦ftness of condition, melting state. ‘உருகு 
பதத்திலே வளைந்தவை'' (ஈடு 1, 4, 3). (செ.அக.) 


[உருகு * பதம.] 

உருகுமயம்‌ பாஏபாஜுகா, பெ. (௩) உருகும்‌ பதம்‌; 
meting pont. (சா.௮௧.). 
[உருகு * மயம்‌.] 


உருகுமுப்பு பாஒபா-பறறப, பெ. (ஈ.) கட்டுப்ப; fபவble 
salt prepared out of common salt by a special process; 
a consolidated salt usually melting when exposed ௦ 
“heat. it 1s opposed to உருகாவுப்பு. (சா.அக.). 


[உருகும்‌ - உப்பு] 


உருகை பாக, பெ. (ஈ) 1. புல்லூரரி; ௮ parasitic plant. 
2. அறுகம்புல்‌; ஈகாகிஓாகs5. (சா.அக ). 
[உரு - உருகை..] 

உருங்கு-தல்‌ பஙரரபு, 5. செ குன்றாவி. (4) 1 
உண்ணுதல்‌; £௦ 2. ''அரவினுட லுயிருருங்‌ குவணம்‌'' 
(பரிபா. 4,42). 2 தேய்தல்‌;10 wear away 3 உராய்தல்‌; 
£௦ 00 (சேரநா.). 
ம. உருங்ஙுக 
[உல்‌ ௮ உ௱ உரு உருங்கு தேய்த்தல்‌ சிறிது சிறிதாகப்‌ 
பறித்து அல்லது குறைத்துண்ணுதல்‌ / 

உருசி மாய, பெ. (॥) 1 சுவை (856. 2. இனிமை 
pleasantness 3 விருப்பம்‌; 0816. 


[உருசு ௯ உருசி.] 


உருசிதட்டு-தல்‌ பயக$ர்தீீப-, 5. செ.கு.வி. (41.) சுவை 
தோன்றுதல்‌; (௦ 06 Sweet, pleasant to the taste. 
(செ.அக.). 
[உருசி * தட்டு.] 

உருசிபார்‌-த்தல்‌ பாய$றக்‌-, 4 செ.குன்றாவி. (v4) 
சுவைத்தறிதல்‌; ௦ taste, examine, ascertain as the 
nature of a thing by tasting it. (செ.௮௧.) 
/உருசி * பார்‌] 

உருசு-தல்‌ பாப$ப-, 5 செ குன்றாவி. (ஸ்‌) உறிஞ்சுதல்‌; 
சிறிது சிறிதாகக்‌ காற்றை உள்ளிமுப்பதன்‌ வாயிலாக 
நீர்ம உண்பொருளை நாவில்‌ சுவைத்தவாறே மென்‌ 
மெல விழுங்குதல்‌; (௦ 5பCk 
/௨ ௮ ௨ல்‌ ௯ உரு - தோன்றுதல, மேலெழுப்புதல்‌ உருச - 
மேலெழச்‌ செய்‌ உருபபுதல்‌, உருசுதல்‌ ஆகிய இரு வினைக 
ளாம்‌ காற்றை உறிஞ்சுவதன்‌ வாயிலாக உணவுப்‌ பொருளை 
மேலெழுப்பி வாயக்குள்‌ விழச்‌ செயயும உருப்பு, உருசு 
என்பன பிறவினைகள உரு, உரும்பு இரண்டும்‌ தன்வினை 
கள. உரு 2 உருந்து ௯ உருத்து ௯ உருச்சு ஃ உரசு எனத்‌ 
திரிந்ததால்‌ இது திரிபுப்‌ பிறவினை, உறுப்பு இயல்புப்‌ பிற 
வினை] 

உருட்சி பாப; பெ. (ஈ) 1. உருளூகை; revolving, as 
a wheel 2. திரட்சி; rotundity, globularty உருட்சிக்கு 
நீட்சி. (செ அக.). 
[உறுள்‌ * சி - உருட்சி 
உரு - மேலெழுப்பு உருள்‌ - மேலெழும்பும்‌ செய்கை 
மீண்டும்‌ மேலெழும்பும்‌ செய்கையைக்‌ குறித்த போது சுழற்சிப்‌ 
பொருள்களும்‌ சுழலும்‌ வட்டமும்‌, உருண்டை, கோளம்‌, 
சக்கரம்‌ ஆகியவற்றையும்‌ குறிக்கும்‌ ] 

உருட்டிக்காய்‌ பாயர்‌-ி-க, பெ (ஈ.) பெருந்தும்மட்டி; 
callous leaved bryonia. (செ அக ) 
[உருள்‌ ௯ உருட்டு ௯ உருட்டி * காய்‌.] 

உருட்டித்தை-த்தல்‌ பாப-1-1/-, 4 செ.குன்றாவி (41) 
துணியைச்‌ சுருட்டித்‌ தைத்தல்‌; 1௦ 101, and sew a 
border, a kind of hemmng (செ அக.). 
[உருள்‌ ௯ உருட்டு ௯ உருட்டி * தைத்தல்‌ ] 

உருட்டிப்பார்‌-த்தல்‌ பாயங-ற-றக-, 4 செ குன்றாவி. (44) 
1 விழியை உருட்டிப்‌ பார்த்தல்‌; 880 after rolling 
the eyes 2 கண்சிமிட்டாது விழியை உருட்டி உற்றுப்‌ 
பார்த்தலாகிய ஒரு சாக்குறி; ௨ symptom of death in 
which the dying person rolls his eyes and stares at 
or looks intently 3. மண்டையோட்டுப்‌ பகுதியால்‌ 
விழியையுருட்டிக்‌ கீழாகச்‌ சொருகி, மேற்புருவம்‌ 
வளையமிட்டுக்‌ காணுதல்‌; ஓecullar expression of the 
eyes In meaning ம்‌ is due to downward rolling of the 
eye ball and retraction of the upper ld - post basic 
stare. (சா அக.) 


[உருட்டி * பார்‌] 


உருட்டிப்போடு-தல்‌ 


உருட்டிப்போடு-தல்‌ பஙரீ-ற-றமபப-, 19 செ குன்றாவி. 
(ஸீ) 1. பேச்சால்‌ மருட்டி வெல்லுதல்‌; (௦ 01௦21 by 
argument, by a display of skill or by sophistry, to overcome 
!॥ 9885 அவர்களைப்‌ பேச்சில்‌ உருட்டிப்‌ போட்டான்‌. 
(இ.வ.) 2. அழித்து விடுதல்‌; ௦ நார £௦ ஈயா, ௮5 
௨ம்‌. வஞ்சகமே அந்தக்‌ குடியை யுருட்டிப்‌ போட்டது. 
(உ.வ.) 3. சாகச்‌ செய்தல்‌; 10 0886 to die அந்தக்‌ 
குழந்தை பிறந்து தாயை யுருட்டிப்‌ போட்டது. 
(செ அக.). 
[உருட்டி * போடு ] 


உருட்டிவிடு-தல்‌ பபறீ-ஸப-, 18. செ.குன்றாவி (44) 
உருட்டிப்போடு பார்க்க; 566 urut-p-pogu (செ.அக.). 


[உருட்டு ௯ உருட்டி ௯ விழி.] 


உருட்டு'-தல்‌ பாப்ப, 5 செ.குன்றாவி (44) 1 உருளச்‌ 
செய்தல்‌; 10 101, as a ball or wheel, as a barrow; 
to bowl, turn about, revolve, as a thing on a plane, 
to throw, as dice, to whirl, as a discus ““அறக்கதிராழி 
திறப்பட வுருட்டி'' (மணிமே. 5,76). 2. உருண்டை 
யாகச்‌ செய்தல்‌; £௦ form, as clay or other substances 
nto balls or globules. முருடீர்ந்துருட்டற்கு (கம்பரா 
மாரீசன்‌. 139) 3. வருத்துதல்‌; 1௦ அfflct, 08056 pan, 
1௦ ஷூ. ''உய்ந்து போம்வழி யுருட்டுவா னொருவனை'' 
(சூளா. முத்‌. 9). 4 இசை நரம்பை வருடுதல்‌ (கூர்மபு. 
கண்ணன்‌ 147); ௦ play upon a stringed musical 
instrument with pressure of fingers, as lute springs 5 
விளையாட்டில்‌ வெல்லுதல்‌; 1௦ ௦vercome In athletic 
exercises of games. 6 ஓலியின்‌ வேறுபாட்டால்‌ மருட்‌ 
டுதல்‌; pose and confound as by hard sounding 
4810806. கடபடமென்‌ றுருட்டுதற்கோ' (தாயு. நின்ற 
3). (செ.அக ) 


ம. உருட்டுக, ௧., பட, உருடு, கோத. உர்ண, துட. ஊட்‌, 
குட. உரிட்‌, உரிக்‌, து. உருண்டு, தெ. உரலு, குவி. டூபலி. 


[உருள்‌ ௯ உருட்டு ௯ உருட்டு-தல்‌ ] 


உருட்டு” பூஸ்‌, பெ. (௩) 1. உருட்டுகை; 10110, 
revolving in a plane, turning of a wheel, whrlng உன்னை 
ஓர்‌ உருட்டு உருட்டிவிடவா? 2 சக்கரம்‌; wheel of 
8 ௨ உருட்டோட வோடிய தேர்‌ (குலோத்‌ கோ. 212) 
3. திரட்சி; roundness, globular உருட்டான வடிவம்‌. 
4. கட்டடவளைவு; (Aரch.) ஈ௦பிறஓ 5. வெருட்டு; 
terrifying, frightening, intmdation உன்னுடைய உருட்‌ 
டுக்கு அஞ்ச மாட்டேன்‌ (கொ.வ ) 6 புரளும்‌ குரலிசை 
(உ.வ ), (mus) Quavering note. 7 விரலணிவகை, 
(உவ); ng for the fingers or toes ie மெட்டி. 8 
சரிவு; slope. மலையுருட்டாயிருப்பதால்‌, விழிப்புடன்‌ 
இறங்க வேண்டும்‌ 9. ஏமாற்றுகை; ரஃப. பொய்யும்‌ 
புரட்டும்‌ உருட்டும்‌ திருட்டும்‌ 10. கைம்மரம்‌; ஈசரிஎ. 
11. ஒருவகை வெண்கல ஏனம்‌; ௮ Kind of brass vessel. 


ம., ௧. உருட்டு 


/உருள்‌ ௯ உருட்டு. 


98 உருடை 


உருட்டுக்காரன்‌ மர்ப-4-kக், பெ. (ஈ) புரட்டன்‌; 
deceiver, tricker. 


[உருடடு * காரன்‌] 


உருட்டுப்புரட்டு பய -ற-2பகர்ப, பெ. (0) வஞ்சகச்‌ 
செயல்‌; (1015 கா 48005. (செ.அக ) 


[உருட்டு * புரட்டு 7 


உருட்டுமோதிரம்‌ பாயர்ப-ஈசள்‌கா) பெ. (ஈ.) விரலணி 
வகை (இ.வ.); ஓவ 9019-0. (செ.அக.). 
ம. உருட்டுமோதிரம்‌ 
[உருட்டு * மோதிரம்‌ ] 

உருட்டுவண்ணம்‌ பர்ப-ஸகராகா, பெ (௩) அராகந்‌ 
தொடுத்துவருஞ்‌ சந்தம்‌; vanety of rhythm effected 
by using short syliables in quick succession, as free 
௦119 ௦ “உருட்டு வண்ண மராகந்தொடுக்கும்‌'' 
(தொல்‌. பொருள்‌ 544). (செ.அக.). 


உருடை பாப) பெ. (ஈ.) 1. வண்டி; கோர்‌ உருடை 
யூடுதிரியும்‌'' (சேதுபு முத்தீர்‌. 42). 2 சக்கரம்‌; wheel, 
(செ அக ) 


[உறாள்‌ ௯ உருடை (ரோடை ௯ ரோதை) ] 


L rota, a wheel, L roto, a cause to turn round like a wheel, 
to whirl round, swing round, 4 rotula, a little wheel, L. rotunde,’ 
roundly, L rotunditos, roundness, rotundity (pln), . rotundo, 
10 round, make round, L rotund us round, circular, spherical, 
இவற்றினின்று பின்வருமாறு ஆங்கிலச்‌ சொற்கள்‌ தோன்றித்‌ 
திரிந்துளளன £ rota, list of persons acting, or duties to 
be done, in rotation, ௪ rotary, acting by rotaton, & rotate, Vv 
move round axis or centre, revolve, 80) wheel-shaped, 2 rotation, 
rotating, recurrence, recurrent sens or period, regular succession 
In office, In by, rotaton, £ rotator, muscle that rotates a lmb 
etc, E rotfer, wheel anmalcule, member of class rotifer with’ 
rotatory organs used in swimming, # rotograph, print of Ms 
page etc got by sensitized roll, 2 rotor, rotary part of machine, 
8 rotund, a circular, round, rotundate, 2 rotunda, building of 
circular ground plan, esp one with dome, 


ol என்னும்‌ ஆங்கிலச்சொல்‌ 'உருள்‌' என்பதை ஒத்திருக்கின்‌ 
ஐது ஆயின்‌, அதை 013 அல்லது ரவ என்னும்‌ இலத்தீன்‌ 
குறுமைப்‌ பொருட்‌ சொல்லினின்று திரிக்கின்றனர்‌ மேலையறி 
ஞர்கள்‌ இது வட்ட வழித்‌ திரிபு ட 10106 தமிழில 'இல்‌' 
என்பது ஒரு குறுமைப்‌ பொருட்பின்னொட்டென்பது இங்குக்‌ 
கவனிக்கத்தக்கது 


(எ-டு ) குடி (வீடு) - குடில்‌ (குடிசை.) (ஒ.நோ) விட்டி 
௮ விட்டில்‌ தொட்டி - தொட்டில்‌ (சிறு ஆடுகட்டில்‌.) இன்று 
ஏணையென்று தவறாக வழங்குகின்றது 

E roll, ஈ cylmder formed by turning flexible fabric such as paper 
or cloth over and over upon itseif without folding, v move or 
send or go In same direction by turning over on axis often with 
ad of gravitation ME 8 OF rolle, role, 2 roller, cylinder of wood, 
stone, metal etc, 2 role, actor's part, one’s function, F role = 
roll, £ roly-poly, pudding made of sheet of paste covered with 


உருண்டுபோ-தல்‌ 


jam etc formed nto roll, and boled Round என்னும்‌ ஆங்கிலச்‌ 
சொல்லும்‌ உருண்டை என்பதை ஒத்திருககின்றது. £' ர௦பாப்‌, 
n round object, v invest with, assume, round shape. a spherical 
or circular or Ccyhndrcal or approaching these forms, adv wih 
more or less circular motion, ME round OF rund, 2 roundel, 
small disc, 2 roundelay, short simple song with refrain, 2 rounder, 
one complete run of player through all the bases arranged In 
a round, 2 roundly, adv In thorough going manner, 5 rondeau, 
F rondel, a poem with opening words used twice as refrain, 
8 rondel, special form of rondeau, ME rond OF round, E rondo, 
/ 8 Frondeau, 2 rondure, round outline or object, F rondeur, 
round 

தமிழில்‌ உகர முதல்‌ மூல வேர்ச்சொல்‌ கசதநபம என்னும்‌ 
ஆறு சொல்‌ முதல்‌ மெய்யெழுத்துகளொடுங்‌ கூடி, ஆறுவழி 
வேர்களை அல்லது வழியடிகளைப பிறப்பிக்கின்றது. இங்ங 
னமே 'உருள்‌' என்ற சொல்லும்‌ பிறப்பிக்கின்றது உருள்‌ 
ஒ நோ ச Whirl, swing round and round, revolve, ON hvifla, 
rotate, 2 whorl, rng of leaves, one turn of a spiral, disc on 
spindle, ME wharwy! whorall 

குருள்‌ - குருளுதல்‌ - சுருளுதல்‌, சுருளாதல்‌. '“குரண்டவார்‌ 
குழல்‌" (திருவிசை திருவா 13) ஒநோ ப kl, G 
Krollen, LGDu, ௪ Frs பிள to போ, சீ curl, சுருள்‌ - £ Sw, 
eddy Sec Norw svirla, Du Zwirrelen, to whirl, G Schwirrlen, 
ட ௦௭ (செல்வி 77 துலை, 123-125) 


உருண்டுபோ-தல்‌ பாபா௦றப்‌-, 8. செ கு.வி. (V..) சாதல்‌; 
to die, said in cursing or In mentioning in a disrespectful 
way (செ.அக ). 


[உருள்‌ ௯ உருண்டு * போ.] 


உருண்டை பயா, பெ. (ஈ) 1. உண்டை, ball, bowl, 
globe, anything round, as a pi. 2 கவளம்‌; oufhfபI 
of food in the shape of a ball. 3. திரட்சி; ர0undness, 
globularty 4 உலகம்‌; 4௦10 ''அண்டைப்பகுதியின்‌ 
உண்டைப்‌ பிறக்கம்‌'' (திருவாச திருவண்டப்‌.1), 5 
கூட்டம்‌; ௭௦௮/0. கோவுண்டை கோட்டாற்ற ழிவித்த 
கோன்‌ (பரிபா. 6.36 உரை). 

உருண்டையான பொருள்‌ உண்டை எனப்பட்டது பொரி 
யுண்டை, சோற்றுண்டை, வெல்லவுண்டை, மண்ணுண்டை, 
வில்லுண்டை, கஞ்சாவுண்டை முதலியன 

ம, உருண்ட, ௧., பட. து. உண்டெ. தெ. உண்ட; குரு. 
உருடெ, கோத. உண்டய; துட. உடய, கோண்‌. உன்தா. 


[உருள்‌ ௯ உருண்டை./ 

உருணி' பயா, பெ. (ஈ) உருளூந்‌ தன்மையுடையது; 
that which has capacity to roll. 

[உருளி - உருணி.] 

உருணி” பங, பெ. (6) 1. எலும்புத்‌ தட்டு; ஓக ௦1 
06. 2 மரங்காய்ப்பிஞ்சு; (ச ஈகஏ௦ (சேரநா.). 
ம. உருணி. 

[உருள்‌ ௯ உருளி - உருணி.] 


99 உருத்திரம்‌” 


உருத்தரி-த்தல்‌ பாபரீசார்‌, 4. செ.கு.வி (4..) வடிவங்‌ 
கொள்ளுதல்‌; (௦ take shape, as an embryo. உருக்கொ 
எல்‌ பார்க்க; 866 பயம! (செ.அக.). 


[உரு * தரி] 

உருத்திரங்கண்ணன்‌ uruttrankannan, பெ. (n) பத்துப்‌ 
பாட்டுள்‌ ஒன்றாகிய பெரும்பாணாற்றுப்படையை 
யாத்த கடைக்‌ கழகப்‌ புலவர்‌; ame of a sangam 
poet who authored the 'Perumbanarru-p-padai’. 


/உருததிரம்‌ * கண்‌ * அன்‌] 


உருத்திரசருமன்‌ பாரரஎ&சயாசர, பெ (ஈ.) இறையனார 
கப்பொருளுரை கேட்டவரும்‌ அகநானூறு தொகுத்த 
வருமாகிய ஒரு புலவர்‌; ae 01 8 போம்‌ poet in 
Madura who acted as arbitrator on the commentaries 
of the Iralyanaraga-p-porul, and who was himself the 
compiler of the Aga-nanபr (செ.அக.). 
[உருத்திரன்‌ * சறாமன்‌ ] 

உருத்திரசோலை பாபரச80/8, பெ. () காஞ்சியிலுள்ள 
தும்‌ தன்னை அடைந்தவர்களின்‌ பிறப்பினையழிக்க 
வல்லதாகக்‌ கருதப்படுவதுமான ஒரு சோலை; 8 07006 
m kaiiji, entry nto which Is supposed to free one from 
ரீபஙபா பற்‌. சுரர்கள்‌ உருத்திரசோலை'' (பெரியபு 


திருக்குறிப்பு. 84). (செ.அக ) 
[உருததிரம * சோலை] 


உருத்திரபசுபதி நாயனார்‌ பாமரக-றக8பறad-néyand்‌, 
பெ (ஈ) அறுபத்து மூன்று நாயன்மாருள்‌ ஒருவர்‌; ௮ 
canonized Salva Saint, one of 63 (பெரியபு ) 


[உருததிரம்‌ * பசு - பதி * நாயனார்‌ ] 


உருத்திரம்‌" பூய, பெ (ஈ.) 1. பெருஞ்சினம்‌; நபர, 
volent anger. 2. வெகுளிச்சுவை (தண்டி 69 ); (Poet) 
sentiment of wrath, fury. 


க., து. ருத்ர, தெ. ருத்ரமு, 5% roudra, OF wreth, OS with; 
OHG reid, ON reigher, 2 wrath, wroth 

[உல்‌ ௮ உரு (தீ) - உருத்தல்‌ - உருத்திரம 

உருத்திரம - பெருஞ்சினம்‌ உருத்திரம்‌. வ (ருதர) 'திரம்‌' 
ஒரு தொழிற்பண்பீறு ஒ நோ மாததல்‌ : அளததல்‌ மா * 
திரம்‌ - மாத்திரம்‌ (அளவு ) அவன்‌ எனக்கு எம்மாத்திரம்‌? 
என்னும்‌ வழககை நோக்குக மானம்‌ (மா * அனம) எனனும்‌ 
அளவுப்‌ பொதுப்‌ பெயரையும்‌, மா, மானம. ஒருமா. இருமா, 
மாகாணி முதலிய அளவுச்‌ சிறப்புப்‌ பெயர்களையும, மேலை 
வடார்க்காடு அம்பேதகர்‌ மாவட்டததில படி எனனும முகத்தல 
ளவைப்‌ பெயர்‌ மானம்‌ எனறு வழங்குதலையும்‌ நோக்குக 
மாத்தல்‌ எனனும்‌ வினைசசொல பண்டே வழககிறநதது திரம்‌ 
திரை மா : திரை - மாத்திரை - அளவு, எழுத்தொலிக்குங்‌ 
கால அளவு, உண்ணும்‌ மருந்தளவு சினம தீயொததலால 
தீ பற்றிய சொற்கள்‌ எலலாம சினத்தையும்‌ குறிககும்‌ 

உறு -, உருததிரம உருததிரம்‌ 2 வ ரெளதர (Roudra) = 
வெகுளி ஓ நோ £ woth, N anger, OE Wreth thu, As 
and On Wraedo, ME wrathu, E sroth, adj angry, OE wrath, 
OS wreth, OHG reid, ON reither 


உருத்திரம்‌” 


கீற்றும்‌ (523) கிளெய்னும்‌ (60) இச்சொற்களை ௪ (twisted) 
என்னும்‌ மூலத்தினின்று திரிக்கின்றனர்‌ அது அவர்கள்‌ தென்‌ 
சொல்லை அறியாததனாலும்‌ இருக்கலாம்‌ (வமொவ 94) ] 
உருத்திரம்‌”. பயற்ற, பெ. (௩) 1 மஞ்சள்‌ (வின்‌.); 


பாடி 2. மரமஞ்சள்‌ (சங்‌.அக.); 1186 turmenc. 
(செ.அக,) 


உருத்திரன்‌ பாயரீராகற, பெ. (௩) 1. சிவன்‌ (திவா ); Sa. 
2. பதினொரு உருத்திரருளொருவன்‌ (திவா ); Ruttran 
one of ékataca ruttrar 3 அழற்கடவுள்‌; Ag! "உருத்திர 
னென்னுநாமம்‌ செந்தீப்‌ பண்ணவன்‌ றனக்குமாமால்‌': 
(கந்தபு ததீசிப்‌, 45). 4 சிவகணத்தோன்‌; கtendant 
௦ 94௨ (கந்தபு ததீசிப்‌. 45), 5. கடுஞ்சினத்தான்‌; 
ferocious visage 


[உருத்திரம ௯ உருத்திரன்‌ > Skt dra 
சிவன்‌ நெருபபின்‌ தன்மையும, அழிப்புத்‌ தொழிலும்‌ உடைய 
வனாதலின உருத்திரன்‌ எனப்பட்டான்‌ (ஓஉமொ 25). தமிழ 
ரின்‌ முத்தொழிலோனான சிவன ஆரியரின்‌ முததிரு மேனிய 
ருள்‌ (திரிமாத்திகளுள்‌) ஒருவனான அழிப்புத்‌ தொழிலோ 
னாக்கப்பட்டபின, ஆரியச்‌ கடுங்காற்றுத்‌ தெய்வமாகிய ருத்ர 
(உருத்திரன்‌) அழிபபுத தொழிலொப்புமை பற்றிச்‌ சிவனோடு 
இணைக்கப்பட்டான்‌. ருத்ர ஆரியத்‌ தெய்வமாயினும்‌, தமிழ்த்‌ 
திரி சொல்லாலேயே குறிக்கப்பட்டான்‌ என அறிக.] 
உருத்திரி-தல்‌ பாரா, 4. செ.கு வி. (9) 1 உருமாறு 
தல்‌; ௦ be metamorphosed, changed in form. 2 
மாறுவேடங்கொள்ளுதல்‌; £௦ war a Mask, assume 
8 059ப186, “'உருத்திரிந்து தனித்து வந்து'' (திருவிளை. 
விடையிலச்‌ 7) (செ.அக.) 


ம. உருத்திரியுக 
[உறா * திரி-தல்‌.] 


உருநாட்டு மாச்‌, பெ. (ஈ.) 1. படிமம்‌; சிலை; 100. 
(.). 2. ஓவியம்‌; 900 (யாழ்‌.௮௧.). 


[உறா * நாட்டு.] 


உருப்படி பறற பெ. (௩) 1. கணக்கிடக்கூடிய 
பொருள்‌; item, piece, any article admitting of counting, 
பார்‌. “நித்யம்‌ ஏழுருப்படி பணியாரம்‌'' (கோயிலொ 
69.). 2. பயன்படும்‌ பொருள்‌; ௮ங்‌016 of value, useful 
நி உருப்படியாக என்னிடம்‌ ஒன்றுமில்லை (உ.வ.). 
3. இசைப்பாட்டு; piece of music. அவனுக்கு நூறு 
உருப்படி பாடம்‌ உண்டு (செ.அக.). 


[உரு - உருப்படி... 
உருப்படியா-தல்‌ பாயறறசரற்ச்‌, 6. செ.கு.வி. (91) 
உருவாதல்‌, 10 take a tangible shape, come to something. 


(0௦109.). அந்தக்‌ காரியம்‌ உருப்படியாகாமற்‌ போயிற்று. 
(செ.அக.). 


ம. உருப்பிடிக்குக. 
[உருப்படி - 


“ஸி 


100 


உருப்பெயர்‌-த்தல்‌ 


உருப்படியாய்‌ பஙறசஞ்ஜ்‌; கு வி.எ. (எ.) யாதொரு 
அங்கப்பமுதுமின்றி: 5௦undly, wholly, unhurt, without 
any injury to any part of the body. உருப்படியாய்‌ வந்து 
சேர்ந்தான்‌ (செ அக ) 
[உரு ௯ உருப்படி * ஆய்‌.] 

உருப்படு-தல்‌ பாபறறகரீப-, 20. செ.கு.வி. (vi) 1. 
உருவாதல்‌; 1௦ be formed, shaped. 2 சீர்ப்படுதல்‌; 
to Improve In body, mind or morals, to rise to a position. 
3. மருந்தைப்‌ புடமிட்டு நிறைவாக்கல்‌; completing 
the preparation of a medicine by calcining It. 
[௨௫ - படு] 

உருப்பம்‌' பறற, பெ. (ஈ.) 1. வெப்பம்‌; ha, as 
of the sun, temperature. கனலும்‌... வந்துகுடிகொண் 
டவணுறைந்தன வுருப்பமெழ'' (அரிச்‌.பு விவா.104) 
2. நெருப்பு; ரி. 3. வெப்பமிக்க நண்பகல்‌; க. 
ம. உருப்பம்‌ 
[உல ௯ உரு ௯ உருப்பம்‌.] 

உருப்பம்‌” பாபறறகா, பெ. (॥.) உருப்பு பார்க்க. (பிங்‌.); 
see upp. (செ.அக.). 
[உல்‌ ௯ உரு ௯ உருப்பம்‌ / 

உருப்பாத்தி பறற, பெ. (.) கடல்‌ மீன்‌ வகை 
flathead brownish. (செ.அக.) 
[உரு * பாத்தி - உருப்பாத்தி ] , 

உருப்பிடி-த்தல்‌ பாயறறர0/-, 4. செ.குன்றாவி. (14.) படம்‌ 
பிடித்தல்‌; (௦ take a photograph. (செ.அக ). 
[உரு - பிடி-த்தல்‌.] 

உருப்பிணி பங்‌; பெ. (ஈ.) கண்ணன்‌ மனைவி (திவ்‌. 
திருவாய்‌. 7,10,6), Krishna's Consort. 
[உரு ௯ உருப்பு ௯ உருப்பிணி (வெண்ணிறத்தவள்‌).] 

உருப்பு" பாயறறப, பெ. (॥.) 1. வெப்பம்‌; eat. “'கன்மிசை 
உருப்பிறக்‌ கனைதுளி சிதறென”' (கலித்‌. 16.7). 2. 
சினத்தீ; ager, heated emotion. '*உருப்பற நிரப்பினை 
யாதலின்‌'' (பதிற்றுப்‌, 50. 16). 3. கொடுமை; 0பவ]ு. 
“'உருப்பில்‌ சுற்றமோ டிருந்தோற்‌ குறுதி' (பெரும்பாண்‌. 
447). (செ.அக.). 
ம. உருப்பம்‌; ௧. உருபு. 
[உல்‌ ௯ உரு ௮ உருப்பு...] 

உருப்பு” மாற, பெ. (௩) மிகுதி (திவா.); abundance, 
increase. (செ.அக.). 
[உல்‌ ௯ உரு ௮ உறுப்பு. 

உருப்பு” பாழறப பெ. (௩) 1. துயரம்‌ ஏர. 2. 
அடுக்களை; (40௦. (செ.௮௧.). 
[உறா - உருப்பு] 

உருப்பெயர்‌-த்தல்‌ பாயற0௲ன-, 4. செ.குன்றாவி. (41) 
ஒரு சொல்லைப்‌ பிறமொழியெழுத்தில்‌ சமுதுதல்‌;₹௦ 
transliterate (mod.). (செ.அக.). 


[உறா * பெயர்‌-த்தல்‌.] 


உருப்போடு-தல்‌ 


101 


உருமாறுமூலி 


உருப்போடு-தல்‌ பாயஹமம0-, 19 செ குன்றாவி. (44) 
1. மந்திரத்தைப்‌ பலமுறை சொல்லுதல்‌; (௦ 16008 
mantras a number of tmes 2. மனப்பாடம்‌ பண்ணுதல்‌; 
to repeat so as to commit to memory. (செ அக ) 

ம. உருவிக்குக. 
[௨ழு * போடு-தல ] 

உருபு' பப்ப பெ (ஈ.) 1 வடிவம்‌; 10௱, 8806 (தொல்‌, 
சொல்‌ 24, சேனா) 2 நிறம்‌; 00௦பா ''உருபுகிளர்‌ 
வண்ணம்‌ கொண்ட'' (பதிற்றுப்‌ 52,30) 3 வேற்றுமை 
(முதலியவற்றைக்‌ காட்டும்‌ இடைச்சொல்‌ (தொல்‌ 
சொல்‌. 69.); (Gram.) particle such as case endings, 
etc. (செ.அக.) 

[உரு - உருவு ௯ உருபு] 

உருபு” பம்பு பெ (௩) நோய்‌ (அக. நி.); malady 
(செ அக ) 

[உல்‌ ௯ உரு (வெப்பம்‌, நோய்‌ ) ௯ உருபு] 
உருபுப்புணர்ச்சி பாயம்ப-ற-றயாகல! பெ (1. வேற்றுமை 
யுருபு புணர்ந்து வருவது; பாC0॥ with case ending 

[உருபு * புணர்ச்சி ] 

உருபுமயக்கம்‌ பாபம்ப-௱துகச்்கா, பெ. (॥) 1. ஒரு 
வேற்றுமையுராபு பிறிதொரு வேற்றுமை உருபின்‌ 
பொருள்‌ கொண்டு நிற்றல்‌; (08௱ ) ப5க of the ending 
of one case for that of another, as the dat ending கு 
for the loc இன்‌ In the sense of the latter. சிலையினாற்கு, 
உருபு மயக்கம்‌ (சீவக 1889, உரை) 2 ஒரு வேற்‌ 
றுமைக்குள்‌ ஓருருபு வேறோருருபோடு மயங்குகை; 
use of one ending of a case in the sense connoted 
by another ending of the same case, as அறத்தான்‌ 
வருவதேயின்பம்‌ (குறள்‌. 39) 10 அறத்தோடு வருவதே 
இன்பம்‌. 

[உருபு * மயக்கம்‌.] 

உரும்‌ பாயா, பெ. (॥.) 1. இடி; பாச. ''உருமுற்ற 
பாம்பின்‌'' (சீவக.27). 2. அச்சம்‌ (தொல்‌. சொல்‌ 365); 
fear; dread, alarm. 3. சினம்‌ 800௦. 4. நெருப்பு; 16. 
(செ.அக.). 
தெ. உருமு 
[உல்‌ ௯ உரு ௯ உரும்‌. உறா - வெப்பம்‌, அனல்‌, இடி... 

உரும்பு பாமார்ப, பெ. (ஈ.) கொதிப்பு; 19, exasperation. 
“'உரும்பில்‌ கூற்றத்‌ தன்னநின்‌'' (பதிற்றுப்‌. 26. 13). 
[உறு ௯ உரும்‌ ௯ உரும்பு / 

உருமகாலம்‌ பாயாசகிலு, பெ. (ஈ.) 1. கோடைக்காலம்‌ 
(வின்‌.); hot weather. 2. நடுப்பகல்‌; iy. ( சா.அக.). 
[உறும்‌ ௯ உறும ௯ காலம்‌. 

உருமணி பாசா! பெ. (௩) 1. கருவிழி (யாழ்‌. ௮௧.); 
pupil of the eye. 2. அடிவயிற்றிலுள்ள ஓர்‌ உயீர்ப்பகுதி!: 
mortal spot in the abdomen (சேரநா.). 


ம, உருமணி. 


உருமத்துக்குவிடு-தல்‌ urumattukkuvidU 20. 
செகுவி (1) நண்பகல்‌ வேலை நிறுத்தல்‌; 1௦ cease 
at noon, as from study from labour (செ அக.,). 
[உருமம்‌ - அத்துக்கு - விடு / 

உருமம்‌ பாயாக, பெ. (ஈ.) 1 வெப்பம்‌ (பிங்‌); heat 
as of the sun, of the atmosphere, sultrness, closeness. 
2 நடுப்பகல்‌; £௦௦1, £௦௦-கy “'உருமத்திற்‌ கதிரே! 
(சேதுபு இராமனருச்‌ 218). (செ அக.) 

[உல்‌ ௯ உரு ௯ உரும்‌ ௯ உருமம / 

உருமலைவாரி பயா௮/2-டசர, பெ (ஈ.) மாழை (உலோக) 

மணல்‌; 5800 containing metal (W). (செ.அக ) 


[உரு * மலை * வாரி] 


உருமவிடுதி பாயச பெ. (॥) நண்பகலில்‌ 
வேலை நிறுத்துகை: mday recess. (J.). (செ.அக ). 
[உறும ௯ உருமம்‌ ு விடுதி விடுதி - விடுபபு, ஓயவு ] 

உருமவேளை பய௱ச-6௪, பெ (ஈ.) உச்சிப்பொழுது; 
௦௦ (சா அக.). 
[உருமம * வேளை] 

உருமாற்றம்‌ பாமாசரகா, பெ (ஈ) 1 உருவம்‌ வேறுப 
டல்‌; change of shape or form 2 விலங்குகள்‌ அல்லது 
பூண்டுகளிலாவது அவற்றின்‌ பகுதிகளிலாவது ஏற்ப 
டும்‌ வேறுபாடு; change of form in anmals or plants 
or In ther parts during Ife 3 உடலமைப்புமாறி 
வேற்றுருக்‌ கொளல்‌; (1 Biology or Morphology) the 
modification of organs or structure In form and funciion. 
4. இக்கோளகத்தின்‌ (பிரபஞ்சத்தின்‌) காரணமாக 
மாயையின்‌ வல்லமையால்‌ ஒன்று மற்றொன்றாக 
மாறுதல்‌; (in Evolution) the secular change from a 
simple or rudimentary condition to one that Is more 
complex and of a higher order 5. வேதியியலின்படி 
ஒரு பொருளின்‌ உரு வேறுபடுதல்‌; iற chemistry, the 
change of a compound into a new form, chemical change 
6. மாந்தர்‌ உருவத்தை மாற்றி வேற்றுருவங்‌ கொள்ளு 
தல; (In psychology) the change of human body into 
a quite different one as desired, by enchantment or other 
supernatural means, metamorphosis. 7. திறம்‌, தோற்றம்‌ 
முதலியன மாறுதல்‌; change of colour, appearance 
640. என்ன இப்படி உருமாறி விட்டீர்களே (உ.வ.). 
[உறா * மாற்றம்‌... 

உருமாறு-தல்‌ பாய௱ள்ப-, 5. செ.கு.வி. (44.) 1. வேற்று 
ருக்‌ கொள்ளுதல்‌; (௦ change one’s shape, disguise 
௦85214 “வாசி வணிகர்‌ போலவே யேசிலா வுருமாறி 
னார்‌'' (திருவாத. பு. குதிரையிட்ட. 2) 2. தோற்றம்‌ 
வேறாதல்‌; (௦ become changed in appearance, as by 
0156256. (செ.அக.). 


ம. உருவழியுக (மறைத்தல்‌).'**-* - 
[உரு * மாறு.] 


உருமாறுமூலி பாக்யா, பெ. (௩) தொட்டாற்‌ 
ந்சிணுவ்கி: humble plant; touch me not - mimosapudica. 


உருமானம்‌ 


It Is so called from Its leaves mimicking sensibility by 
folding themselves at the slightest touch (சா அக ) 
[௨௫ * மாறு * ஜலி] 
உருமானம்‌ பாபாச்கா, பெ 
shape. 2 முற்றினது; anything 106 or full grown. 


॥) 1 உருவம்‌; fe, 


[உறா * மானம 7 


உருமி-த்தல்‌ பாபா”, 4. செகு வி (41), 1 வெப்பமாதல்‌; 
to be hot, sultry, close, as the weather (W) 2 
மனவெப்பமடைதல்‌; (௦ ஏர excited InN Mind 
(சா அக ) 


[உரும ௯ உருமி ௯ உருமி-ததல்‌ ] 
உருமு'-தல்‌ பப்ப, 5 செகுவி (1) 1 உரப்புதல்‌; 


to thunder, roar “உருமிநக்கு'' (கந்தபு அசுரேந்‌ 35) 
2 முறுமுறுத்தல்‌; ௦ 07061, 9பாம்‌15 (செ.அக ) 


தெ. உருமு 

[உரும்‌ - அச்சம உருமுதல * அச்சமூணடாக உரதது ஒலித்தல ] 
உருமு” பயம பெ (॥) உரும்‌ பார்க்க, (பிங்‌ ), 566 

பாயா (செ அக | 

[உரும - உருமு ] 


உருமுக்குரல்‌ பாபாப//பச[ பெ. (ஈ.) இடியோசை; 1016௦ 
of thunder (செ அக ) 
[உரும ௯ உருமு - குரல்‌] 

உருமேறு பாமாச்ங, பெ. (॥) பேரிடி; thunderbolt 
““அச்சொற்‌ றத்தஞ்‌ செவிக்குரு மேறாகக்‌ கலங்கு மரவன்‌ 
னார்‌'' (பாரத திரெள 32) (செ.அக.). 
[உரு ௬ உரும்‌ * ஏறு] 

உருமேனி மயன்‌! பெ (ஈ.) சிவன்‌, உயிர்கள்‌ தங்கண்‌ 
ணாற்‌ காணும்படியெடுக்கும்‌ வடிவம்‌; visible form 
0f 9௦0. ''உருமேனிதரித்துக்‌ கொண்ட தென்றலும்‌" 
(சிசி, 55) (செ.அக.). 
[உறு * மேனி] 


உருமை பயா, பெ. (.) உப்புவிளையும்‌ நிலம்‌; 5211௦ 
soll. 


[உரும்‌ ௯ உருமை. உருமை - வெப்பத்தால்‌ ஆவியாகி நிற்கும்‌ 
உப்பு வயல்‌.] 

உருவ பாயச, கு.வி.எ (804) 1. நன்றாக; thoroughly, 
fully, carefully. ‘‘புயவலிமை நீயுருவ நோக்கையா'' 
(கம்பரா, குலமுறை. 26). 2. திரும்பத்‌ திரும்ப; ஊவா 
and again “பின்னையும்‌ விட மாட்டாளே, இங்ஙனேயுரு 
வச்‌ சொல்லு மித்தனை'' (ஈடு, 10,3,4). (செ.அக.). 
(உல்‌. உரு உருவ (வேக. 9].] 


உருவகப்படுத்து-தல்‌ பாஙாகரசறகங்ரப-, 5. செ குன்‌ 
றாவி. (84) உவமேயத்தை உவமானத்தோடு பொருந்‌ 
தக்‌ கூறுதல்‌; (0 speak metaphorically, (செ.அக.). 


[உரு - உருவு - உருவகம்‌ - படுத்து.] 


102 


உருவம்‌ 


உருவகம்‌! பாஷா பெ (0) உவமத்தைப்‌ பொரு 
சூடன்‌ வேறுபாடின்றிப்‌ பொருந்தக்‌ கூறும்‌ அணி 
(தண்டி 34), figure of speech IN which the uvameyam 
or the thing compared Is represented as identical with 
the uvamanam or the object of comparison, metaphor 
(செ அக ) 
(உர ௯ உருவு ௯ உருவகம்‌ / 

உருவகம்‌” பாயகஏகற, பெ (௩) நாடகம்‌ (நாநார்த்த ) 
drama (செ அக ) 
(உர -, உருவு - உருவகம./ ன்‌ இ 

உருவகவணி பய௪9௪௭௱, பெ. (ஈ.) உருவகம்‌ பார்க்க; 
see uruvagam 
[உருவகம * அணி] 

உருவங்காட்டி பயக்‌, பெ. (ஈ.) கண்ணாடி (பிங்‌.); 
ணாரா (செ அக ) 
[உருவம * காடடி / 

உருவத்திருமேனி பாயணீரயாசற பெ. (1.) வடிவுடைய 
வராகக்‌ கருதப்படும்‌ கடவுள்‌ (சீகாழி கோ பக்‌. 88); 
god, as assuming form or shape (செ.அக.). 
[உருவம * திருமேனி ] 

உருவப்பரப்பு பாயச-ழ-றசாறறப, பெ (.) கடவுளின்‌ 
மேன்மையான எண்‌ குணங்கள்‌; the eight characteris- 
tics of the Supreme Beng ‘'தன்னுருவப்‌ பரப்பையெல்‌ 
லாம்‌ கொடுபுகுந்து பதிப்பன்‌'' (சி சி. 9,12). (செ.அக.). 
[உருவம்‌ * பரப்பு ] 

உருவப்பொம்மை பாயாஎ-ற-றலாராக; பெ. (.) வைக்‌ 
கோல்‌ போன்ற பொருள்களால்‌ செய்யப்படும்‌ உருத்‌ 
தோற்றம்‌; effigy 
[உருவம்‌ * பொம்மை] 
ஒருவரை மதிப்புக்குறைவு செய்ய நேரும்போது அவரது 
உருவப்‌ பொமமையைப்‌ பிணம்‌ போலக்‌ கருதித்‌ தெருத்தோ 
றும்‌ இழுத்துவநது ஒபபாரி வைத்து எரிப்பது வழக்கம்‌. 

உருவம்‌ பாயாக, பெ. (ஈ.) 1. வடிவம்‌, shape, visible 
form, ரிரபா6. ““சோதியாய்த்‌ தோன்றுமுருவமே'' (திரு 
வாச. 22,9). 2. உடல்‌; ௦௦0. ''உருவமு முயிருமாகி'' 
(தேவா 10283) 3 அழகு; 088படு. '“உருவப்பூணி 
னாய்‌'' (நைடத தேவியைக்‌. 3) 4. திறம்‌; ௦௦/பொ, hபe. 
"உருவப்‌ பல்பூத்‌ தூஉய்‌'' (திருமுருகு. 241). 5, 
புனைவு (வேடம்‌), 0159ப186, 888ப௱60 10. ''வலியினி 
லைமையான்‌ வல்லுருவம்‌'' (குறள்‌, 273) 6 கவறு; 
0 56. ஊர 'முன்னாயம்‌ பத்துருவம்‌ பெற்றவன்‌ 
மனம்போல்‌'' (கலித்‌. 136); 7 மந்திரவுமு; repetition 
௦4 ஈகார85. “'நின்றிரண்‌ டுருவ மோதி'' (சீவக 1289) 
8. படிமை; Mage Made of clay or fashioned of 0௦. 
90, 58106 9 ஐந்தளை (கந்தங்‌) களுளொன்று; bodily 
form, one of parcakantam. “ஓங்கியவுருவமோடும்‌'' 
(சி.சி பர. செளத்‌.30). 


ம. உருவம்‌. 


/௨௫ ௯ உருவு ௯ உருவம்‌ ௮ உருவம்‌ 2 5% ரங்றக.] 


103 


உருவமெடு-த்தல்‌ 


உருவமெடு-த்தல்‌ பாஙாணு்‌, 4. செ.கு.வி. (ப) வடிவங்‌ 
கொள்ளுதல்‌ 10 ௮556 8 fom. 88 8 சர்‌). (செ.௮௧க.). 
[உருவம்‌ * எடுத்தல்‌... 

ரை பாமக பெ. (1.) செழிப்புள்ள திலம்‌ (சூடா. ): 

fertile soil, productive land. (செ.அக.). 
[உரு * வரை. வரை ௮ வரைப்பு - பகுதி, திலம்‌.] 

உருவல்‌ பாயாக! பெ. (௩) காதணி வகை 00 ௦4 கோ 
- 0008. (செ.௮௧.). 
[உறு ௮ (உருக்கு) உருவல்‌.] 

உருவழி-தல்‌ பாய, 4. செ.கு.வி. (0./.) 1. உருவம்‌ 
வேறாதல்‌; (௦ become disfigured by disease, to be 
deformed. 2. முமுதுஞ்‌ சிதைதல்‌; (௦ be entirely ruined. 
3. கரு கலைதல்‌; (௦ 8௦1. 4. மறைதல்‌; (௦ 018800. 
(சேரநா.) (செ.அக.). 
ம. உருவழியுக. 
[உறா * அழி-தல்‌.] 

உருவறை பயா பெ. (1) உடலழகற்றவன்‌-வள்‌-து; 
one who has bodily defects. ''உருவறைக்‌ கோபாலர்‌'' 
(திவ்‌. பெரியாழ்‌. 3,8.2 வ்யா. பக்‌. 740) (செ.அக.). 
[உரு * அறை. அறை - அறுபட்டவன்‌, குறைபட்டவன்‌.] 


உருவா-தல்‌ பாச்‌, 6. செ.கு.வி. (44) 1. வடிவறுதல்‌; 
to assume a form, take shape. 2. சீர்ப்படுதல்‌; to become 
sound, to improve, to be reformed. (செ.அக.). 


ம. உருவிக்குக. 
[உரு * ஆ[கு].] 


உருவாக்கு-தல்‌ பாகீ&ர்ப-, 5. செ.குன்றாவி. (44) 1. 
டயதாகச்‌ செய்தல்‌; (௦ shape, fashion, Mould. 
2. சீர்ப்படுத்துதல்‌; (௦ repair, reform, improve. 
ம. உருவாக்குக. 
[உரு * ஆக்கு... 
உருவாணி பாம்‌! பெ. (ஈ.) 1. அச்சாணி; ல0௪ boll, 
ற pn. '“தேரகத்‌ தூடுரு வாணியின்‌" (உபதேசகா. 
சிவத்துரோ. 411). 2. மெலிந்த வுடல்‌; emaciated body, 
body which is all, skin and bone only. (4) (செ. அக.). 
[உருவு * ஆள்‌. ஆள்‌ - ஆண்‌ ௮ ஆணி] 
உருவாணிபற்று தல்‌ பக்க”, 5. செ.கு.வி. (41.) 
மசமபிவடைதல்‌; 10 0000 lean, to be emaciated. 
(செ.அக.). 
[உருவாணி - பற்று] 
ஈரம்‌! பாக்கா பெ. (॥.) 1. வெள்ளரி (பிங்‌.); 
mottled melon. (செ.அக.). 
ம. உருவாரம்‌. 
[௨௫ * வாரம்‌ - உருவாரம்‌..] 
உருவாரம்‌” புக்க, பெ. (௩) 1. திழலுருவம்‌; 
உருவப்படிவம்‌; 11806. கோவிலில்‌ உருவாரம்‌ செய்து 
வைத்திருக்கிறார்கள்‌ (இ-வ.). 2. கொடும்பாவி; எலு. 
(செ.அக.). 


ம. உருவாரம்‌. 


[உரு ௯ உருவாரம்‌.] 

உருவி பஙார்‌ பெ. (.) 1. தாயுருவி: றஹ்‌ ஏா௦ணறஓ 
in hedges and thicket. ‘‘e௭ள்ளிரதம்‌ படியுருவி'' (தைலவ. 
தைல. 103). 2. புல்லுருவி; honey suckle mistletoe. 
3. முள்ளி; Indian night shade. (செ.அக.). 
ம. உருவி. 
[உறா - உருவு - உருவி] 

2 பாண பெ. (ஈ.) உலகம்‌; ஈர்‌ ஊர்‌. ''பாருருவி 

நீரெரிகால்‌'' (திவ்‌. திருநெடுந்‌. 2). (செ.௮௧.). 
[உரு ௯ உருவு - உருவி. ௨௫ - தோற்றம்‌, படைப்பு... 

உருவி” பார்‌ பெ. (௩) பாட்டுடைத்‌ தலைவன்‌; 6௦ 
extolled by name in a poem, dist fr. aruvi. ‘‘உருவியாகிய 
வொருபெருங்‌ கிழவனை” (யாப்‌.வி.பக்‌.525). 
(செ.அக.). 
[உறா - உருவு - உருவி... 

உருவிடு-தல்‌ பயாஸ்‌, 18. செ.குன்றாவி. (4) மந்தி 
ரத்தை உருப்போடுதல்‌; (0 repeat (as a mantra), learn 
by note, repeat so as to commit to memory. (செ.அக.). 
ம. உருவிடுக. 
[௨௫ * இடு.] 

உருவிப்பாய்தல்‌ uruvippéiydal பெ. (1.) வேகமாகத்‌ 
துளைத்துக்‌ கொண்டு செல்லல்‌; piercing through 
api. (சா.அக.). 
[உருவி * பாய்தல்‌. 

உருவியழு-தல்‌ பஙாந்ு[ம-, 1. செ.கு.வி. (4.4) விம்மியமு 
தல்‌; (௦ 660 and 500. (செ.அக.). 
[உருவி * அமு. உருவி - முச்சு உருவி, மூச்சு வாங்கி.] 

உருவியுப்பு பாயாற்யறறப, பெ. (௩) தாயுருவி யுப்பு; 
medicinal salt made from achyranthes aspera. (செ.அக.). 
(உருவி - உப்பு.] 

உருவில்‌ பர்‌; பெ. (ஈ.) உருவிலாளன்‌ பார்க்க; 896 
uruilalan 
[உருவு * இல்‌.] 

உருவிலாளன்‌ பாரதீ, பெ. (ஈ.). காமன்‌; வாக, ௦ 
has no corporal body. “மீன விலோதனத்‌ துருவிலாளன்‌'' 
(மணிமே. 5.6). (செ.அக.). 
[உருவு * இல்‌ * ஆளன்‌..] 

உருவிலாளி பார்க பெ. (ஈ.) உருவிலாளன்‌ பார்க்க; 
866 பயா. ''உருவிலாளி உடல்‌ பொடித்த வொரு 
வர்‌'' (திருவிளை. வளையல்‌. 35). (செ.அக.). 
[உருவு * இல்‌ - ஆளி.] 

உருவிலி பர, பெ. (1.) உருவிலாளன்‌ பார்க்க. (பிங்‌.); 
see பார்க. (செ.அக.). 
[உருவு * இலி.] 

உருவிழ-த்தல்‌ பாயாரீஎ-, 2. செ.குன்றாவி. (41.) வடிவ 
மிழ-த்தல்‌ பார்க்க; 996 vagham/a-. 
[உருவு * இழ.] 


உருவு '-தல்‌ பா", 5. செ.குன்றாவி. (44) 1. உறைகழித்‌ 
தஸ்‌; 10 பாகர்கள்‌, as ௨ $word. '“வாளு£ீஇ யினானே'' 
(சீவக. 2247). 2. கையாற்‌ பொருள்‌ வரும்படி உருவு 
இல்‌; (0 stip, as beads from a string, as leaves from 
௨1440, *'அடகுரீஇ'' (சீவக. 2625). 3. சுளுக்கு முதலிய 
வற்றைப்‌ போக்கத்‌ தடவுதல்‌; £௦ m855a96, draw the 
hand down over a sprained part of the body. 4. கயிற்றுச்‌ 
சுருக்கை யுருவுதல்‌; (௦ loosen or tighten a Noose. 
5. ஊடுருவிச்செல்லுதல்‌; ₹௦ pierce through, penetrate, 
88 an வா௦w, ௧ needs, “உலக மூடுருவுஞ்‌ செம்பெருமா 
னே” (திருவாச. 28.2). 


ம. உருவுக; ௧. ஒரெ, தெ. ஒரி (பறித்தல்‌). 
[உல்‌ ௬௯ உர ௮ உருவு.] 

உருவு”-தல்‌ பாம, 7. செ.கு.வி. (ப) 1. தப்பித்துக்‌ 
கொள்ளுதல்‌; (0 690806, to give the sip. பையன்‌ 
உருவிவிட்டான்‌. 2. துளைத்தல்‌ (ஆ.அக.); 1௦ றerce. 
(செ.அக.). 

உருவு” பங, பெ. (0) உருவம்‌ பார்க்க; 969 uruwam. 
“உருவு நுகர்ச்சி... யைங்கந்த மாவன'' (மணிமே. 
30,189) (செ.அக.). 
ம. உருவு. 
[உறா ௮ உறாவு.] 

உருவுகயிறு பாமய-&ஜர்ங, பெ. (ஈ.) மாடு கட்டுங்‌ கயிறு: 
stall rope for fing an ox. (செ.அக.). 
[உரு ௯ உருவு * கயிறு] 

உருவுகை பாய பெ. (ஈ.) சுக்குப்‌ பாய்ந்த 
விடத்தை விரல்களினாலமுத்தி மெதுவாய்‌ உருவுதல்‌; 
a gentle movement of the affected part by someone 
else pressing with the fingers and drawing the hand 
down a number of times, passive movement. (சா.௮௧.). 


/உருவு ௯ உருவுகை (உறாவுதல்‌).] 


uruvu-Surukku, பெ. 
(அக.நி.); 910-10௦, n௦௦5e. (செ. அக.). 


(௩) முடிச்சு 
[உரு - உருவு - சுருக்கு.] 

உருவுடம்பு பாய-/-பரகாம்ப, பெ. (1) கண்ணுக்குப்‌ 
புலனாகும்‌ உடம்பு; physical (matter) body. 
[உரு * உடம்பு] 


உருவுதடம்‌ பாயஙய-ஜள்ா, பெ. () 
பார்க்க; 5968 பாயங-பாய&ப. (செ.௮௧.), 


உருவுசருக்கு 
[உரு ௮ உருவு * தடம்‌.] 

உருவுதிரை பாயாப-௪( பெ. (௩) திரைவகை (வக. 
2471, உரை); 81808 பார்க. (செ.அக,). 
[உரு - உருவு * திரை... 

உருவுபற்றல்‌ பாயஙய-ழசாச], பெ. (॥.) கருப்பையிலுள்ள 
பிண்டத்துக்கு உறுப்புகள்‌ உண்டாதல்‌; f௦ா௱கtion of 
organs in a foetus in the womb; development of the 
product of conception, gestation (sா.அக.). 


[உருவு * பற்றல்‌... 


104 


வெளித்தோற்றம்‌ 


உருவுவமம்‌ பப-ர-ஙகாகா, பெ. (1. வண்ணம்‌ பற்றி 
வரும்‌ ஒப்புமை (தொல்‌. பொருள்‌. 276, உரை); (றக) 
comparison based on colour, as in gold like body. 
பொன்மேனி. (செ.அக.). 


[உருவு * உவமம்‌.] 
உருவுள்ளு பங, பெ. (௩.) கொள்‌; horse. 


க. உருளி, உள்ளி: தெ. உறுவுறு, உறுவுளு. 
[உறா * உள்ளு. உருளி. உள்ளி ௮ உள்ளு. உருளி என்னும்‌ 
தமிழ்ச்சொல்லும்‌ உள்ளி என்னும்‌ திரிபும்‌ சேர்ந்து தெலுங்கில்‌ 
பெற்ற வடிவம்‌ உருவுள்ளி. இது விலக்கத்தக்கது.] 

உருவெடு-த்தல்‌ பயகஸ்‌-, 4. செ.கு.வி. (i) வடிவ 
மெடுத்தல்‌; 1௦ ake a body, as a Soul; assume 8 
form, as a deity, to represent a character, as in a drama. 
(செ.அக.). 
[உறா * எடு.] 

உருவெடுத்தல்‌ பாப] பெ. (ஈ.) திரு உருவத்தை 
ஊர்வலமாகக்‌ கொண்டு வருதல்‌; (2/0 001 8 10௦1 
or image in procession (சேரநா.). 
ம. உருவெடுப்பு, 
[௨௫ - எடுத்தல்‌.] 

உருவெடுப்பு பாயகர்றம பெ. (௩) 1. நேர்ச்சிக்கடன்‌ 
செலுத்தற்‌ பொருட்டுச்‌ சுடுமண்‌ உருவம்‌ செய்தல்‌; 
to fulfill a vow making clay images. 2. குறித்த உருவில்‌ 
அல்லது வடிவில்‌ பதுமை செய்தல்‌; aking image 
in particular shape. 3. குறித்த வடிவமுடைய உயிராய்ப்‌ 
பிறப்பெடுத்தல்‌; (ஈவா. 
[உருவு * எடுப்பு, 

உருவெழுத்து பாய-ர-ஐபரீபூ பெ. (௩) வரிவடிவுள்ள , 
எழுத்து (யாப்‌. வி.535); letters of an alphabet, as 
having forms. 


[உறா * எழுத்து... 

உருவெளி மா; பெ. (ஈ.) உருவெளித்தோற்றம்‌ 
பார்க்க; 568 பாயர்‌/2வா. ''உருவெளி யருகு தோன்ற 
வுற்றன னிறைவ னென்னா'' (தணிகைப்பு. வள்ளி. 
245). (செ.அக.). 
/௨௬ * வெளி.] 

உருவெளிக்காட்சி பபசர்‌-ஈ-kக£எ], பெ. (॥.) உருவெளித்‌ 
தோற்றம்‌ பார்க்க; 566 பாபச/-1-10க. (செ.அக.). 
[உரு * வெளி - காட்சி.] 

உருவெளித்தோற்றம்‌ பங-மசர்ரீபரகா, பெ. (௩) இடை 
விடா நினைப்பினால்‌ தான்‌ விரும்பியது எதிரிலுள்ளது 
போலத்‌ தோன்றும்‌ போலித்‌ தோற்றம்‌; /aுary 
appearance of a person or thing, visionary object, 


hallucination usu. applied, to the supposed sight of absent 
lovers. (செ.அக.). 


[உரு * வெளி - தோற்றம்‌.] 


உருவெளிப்பாடு 


105 


உருவெளிப்பாடு ப-ர்‌-ற-றகஸ்‌, பெ. (ஈ.) உருவெளித்‌ 
தோற்றம்‌ பார்க்க; 899 பாயனீீ௦ரகா, (செ.அக.). 
[உறு * வெளி - பாடு. 

உருவெளி மயக்கம்‌ பாய பெ. (௩) 
வகையான உருவங்கள்‌ புலனுக்குத்‌ தோன்றல்‌; 01968- 
se due to nervous weakness, in which a variety of strange 
images float before the mind. (சா.௮௧.). 


[உறா - வெளி - மயக்கம்‌.] 


உருவேற்று-தல்‌ பாஙாசரபு. 5. செ.குன்றாவி. (44) 1. 
மந்திரத்தைப்‌ பலமுறை உருவேற்றுதல்‌; (௦ ரepeat 
ஈகாரகக. ''எட்டெழுத்தாலுரு வேற்றலார்‌'' (சேதுபு. சேது 
பல. 114). 2. நெட்டுருப்‌ பண்ணுதல்‌; (௦ repeal or 
rehearse a lesson frequently in order to lear it by heart. 
3. ஆத்திரமேற்றுதல்‌; 1௦ 08056 ௮ spirit to possess 
some one for uttering oracles or for ascertaining future 
£5. (W.). 4. முறையற்ற தீயறிவூட்டுதல்‌; (௦ 01/௦ 
evil advice, usu. taking the form of a persuasive talk. 
(௦௦100). (செ.அக. ). 

[உறா * ஏற்ற... 

உருவேறு-தல்‌ பயம: 5. செ.கு.வி. (4) 1. 
மந்திரவுரு அதிகமாதல்‌; (௦ inஎCரa56 | ஈபாம்‌ள as 
repetiton of mantras. 'உருவேறத்‌ திருவேறும்‌'. 2. வெறி 
யுணங்வு மிகுதிப்படல்‌; (0 be possessed by a spirit 
for the utterance of oracles. (W.) 3. கடுஞ்தீற்றம்‌ 
கொள்ளுதல்‌ (மூர்க்கமிகுதல்‌); 10 become furious. (W.) 
4. நிலை தளர்தல்‌; 1௦ (வி (௦ ௨ ரர்‌. (செ.அக.). 

[உறு * ஏறு. 

உருவை பாவ; பெ. (ஈ.) 1. சூரை (மலை.); 06400௨ 
leaved jujube. 2. முள்ளி; Indian Night shade. (செ.அக.). 
[உரு ௯ உருவை. 

உருவொளி பா-ுர்‌ பெ. (ஈ.) கண்ணாடி முதலியவற்‌ 
றில்‌ காணும்‌ நிழல்‌; ஈரா images ete. 

[உறா * ஓளி. 

உருவோட்டம்‌ பா-ப்நற, பெ. () கப்பலோட்டம்‌; 
8வரறஓ. (சேரநா.). 
ம. உருவோட்டம்‌. 
[உறா * ஓட்டம்‌. 

உருள்‌'(ளூ)-தல்‌ பா்‌, 16. செ.கு.வி. (44) 1. 
தொடர்ந்து புரளுதல்‌; 1௦ பா கஸ௦ப!, 8 dice; to rol, 
tumble over and over, revolve on a plane, as a wheel; 
to spin, whirl round, as discus. ‘‘திண்வரை யுருள்‌ 
கிலேன்‌'' (திருவாச. 539). 2. உருண்டு திரளுதல்‌; 
to become round, to grow globular. அரத்தக்‌ கட்டியு 
ருண்டு வருகிறது. 3. அழிதல்‌; ௦ perish, die, as in 
battle or by an epidemic, to become extinct. “உலகெலா 
முருளுமின்றென'' (சீவக. 2452). 4. செல்லுதல்‌; (௦ 


9௦, 970060. ''நூல்வழி யுருள்விலா மனத்தவர்க்கு'' 
(சூளா. முத்தி 13). 5. (சக்கரம்‌) உருண்டு செல்லுதல்‌; 
௦ 701 ௦௩. “உருள்‌ பெருந்தேர்க்கு அச்சாணி யன்னா 
ருடைத்து'' (குறள்‌. 66). 
ம. உருள்‌; ௧. உருள்‌, உருளி, உருளு; கு. உரிட்‌; து. உருளு; 
தெ. உரலு; குவி., பட. உருணு; £ ஈo OF: role; 9: rotukus. 
[உல்‌ ௮ ௨ரு ௮௯ உருள்‌.] 

உருள்‌” பா பெ. (ஈ.) 1. தேர்ச்சக்கரம்‌; வே ஸர்சி. ''உருள்‌ 


பூந்தண்டார்‌'' (திருமுரு. 11). 2. வண்டி (திவா.); 
wheeled vehicle, cart. 3. தாண்மீன்‌ (உரோகிணி); 46 


fourth naksatra. 4. வட்டம்‌; ௦6 (ஆ.அக.) 5. கவறு 
(சூதாட்டம்‌); வாம்‌. (செ.அக.). 
[உறு ௮ உருள்‌.] 

உருள்வண்டு பாய/-ஸசாப, பெ. (ஈ.) பீவண்டு; பொர 
beetle, scarab. ‘உருள்‌ வண்டினந்‌ துர்மலத்தை நாடும்‌” 
(குமரேச.சத. 83). (செ.அக.). 
/உருள்‌ * வண்டு. / 

உருளரிசி மா/-க8; பெ. (ஈ.) உருண்டையான கொத்து 
மல்லி (திவா.); ௦௦18ஈ0ள 8660. (செ.௮௧.). 
[உருள்‌ * அரிசி, 

உருளாயம்‌ ப/-கசா, பெ. (.) கவறாட்டத்தால்‌ வரும்‌ 
ஆதாயம்‌; ஏகins from playing dice. ''உருளாய மோவாது 
கூறின்‌'' (குறள்‌, 933). (செ.அக.). 
[உருள்‌ * ஆயம்‌.] 

உருளி பர்‌ பெ. (ஈ.) 1. உருளை; wee! of a vehicle. 
“வல்வா யுருளி கதுமென மண்ட'' (பதிற்றுப்‌. 27,11). 
2. வட்டம்‌; 0016. ''உருளிமாமதி'' (சீவக. 532). 3. 
எலும்புப்‌ பொருத்து; ball and Socket joint, enarthrosis. 
4. தருவகை வெண்கல ஏனம்‌; mal vessel of 
bell-metal that is circular in shape 5. திரிகையின்‌ 
மேற்கல்‌; பழட Mill stone, as the one that turns on 
the lower stationary one. 6. கொள்‌, காணம்‌; horsegram. 
(செ.அக.). 
ம. உருளி; ௧., து. உருளி. 
/உருள்‌ ௯ உருளி.] 

உருளிபுரள்‌(ளூ)-தல்‌ பாயர்‌-ழபாக[-, 6. செ.கு.வி. (944) 
எலும்புப்‌ பொருத்து விலகுதல்‌; 10 be dislocated, as 
௮ int. (செ.அக.). 
[உருளி * புரள்‌-தல்‌.] 

உருளிபெயர்‌-தல்‌ பாயர-றலுஃ, 4. செ.கு.வி. (ப. 
உருளிபுரள்‌-தல்‌ பார்க்க; 966 பu/-pural 
[உருளி * பெயர்‌.] 

உருளை! பங்‌ பெ. (॥.) 1. சக்கரம்‌; wheel of a 
vehicle. “சகடிரு சக்கர வுருளைக ளுய்க்கவே'' (பாரத. 
வேத்திர. 50). 2. உருண்டை, அnything that rolls or 
tums, 85 a ball or a wheel. 3. உருளைக்கிழங்கு; 001210. 


உருளை” 106 உரைகல்‌ 


ம. உருள; ௧. உரளி; தெ. உர்ளி, கோத. உண்டாய்‌; கோண்‌. 
உள்தா; பட. உண்டெ; ட ௦, ஏற்க. 


[உருள்‌ அ உருளை.] 

உருளை” பாயத்‌ பெ. (n.) 1. வைரவதை; (5.14, 78); 
a kind of diamond. 2. பிட்டம்‌; நip-joint of a bul, 3. 
முட்டை (வை.மூ.); 800. 4. வெள்ளை நஞ்சு (பாடா 
ணம்‌) (வை.மூ.); white oxide of arsenic. (செ.அக.). 
[உருள்‌ ஃ உருளை... 

உருளைக்கல்‌ பங/-k-kது பெ. (.) பரற்கல்‌; pebble. 


[உருளை - கல்‌.] 


உருளைக்கிழங்கு பாயம்‌ 4-&்ரவர்ழப, பெ. (ஈ) 1. கிழங்கு 
வதை potato, tuber of solanum tuberosum. 2. 
செடிவகை; potato-plant. 


[உருளை ௬ கிழங்கு. 


உருளைப்பிரண்டை பதற பெ. 1) கோப்‌ 
பிரண்டை; ௨ long round and smooth creeper of vitis. 
(2சப5.). (சா.அக.). 


[உருளை - பிரண்டை.] 


உரை'-தல்‌ பார்‌, 3. செ.கு.வி. (ஸப) 1. தேய்தல்‌; ௦ 
be reduced in to a powder or paste; to wear away 
by attrition; to be indented or effaced by rubbing. (4) 
2. வீணாதல்‌; 10 prove abortive. (W.) காரிய மெல்லா 
முரைந்து போயிற்று. 


க. ஒரெ; ம. உர; தெ. ஒரயு. 


[ல்‌ ௨ல்‌, உர. உரை] 


உரை”-த்தல்‌ பாச்‌, 3. செ.குன்றாவி. (94) 1. தேய்த்தல்‌; 
to rub in to a paste, wear away by rubbing, grate. 
'“வெண்ணெ யுரைஇ விரித்த கதுப்போடே'' (கலித்‌. 
115). 2. மருந்திழைத்தல்‌; ௦ ௩ம்‌ In to a nice powder, 
or paste to levigate or titrate. 3. மாற்றதியத்‌ தேய்த்தல்‌ 
(திவ்‌. பெரியாழ்‌. 5,4,5); 1௦ test ஓ the touchstone, 
as valuable metals like gold. 4. க்கல்‌; 1௦ 8, பற்‌. 
"உரைக்கு நானமும்‌”' (சீவக. 831) 5. மெருகிடுதல்‌; 
£௦ polish. ''ஓடவைத்துரைத்த'' (ஈடு 3,1,2). (செ.அக.). 


தெ ஒரச்சு; க. ஒரே; ம. உர; து. உரெ, 
[உர - உரை-த்தல்‌.] 


உரை -த்தல்‌ பக: 3. செ.குன்றாவி. (4) 1. சொல்லு 
இல்‌; 10 tell, speak. 2. ஓஸித்தல்‌; (௦ 8௦பாபி. 


ம. உர; ௧. ஒரே. 


lay ~ ரை] 


உரை" பா பெ. (௩) 1. தேய்வு (சூடா.); rubbing, 
ஸ்ட aiiion. 2. துணிவு 000௩06. 3. உயர்ச்சி: 
மிள. (செ.௮௧. 


க. ஒரெ; ம. உர; தெ. ஒர. 


/உர-, உரை... 


உரை” பா்‌, பெ. (॥) 1. மாற்று; fineness of gold 
or silver as tested on the touchstone. ‘~—ைகுறைபடாது”' 
(அழகர்கல. 55). 2. பொன்‌ (திவா.); 9010. (செ.அக.). 


(உர ௮ உரை] 


உரை” பா! பெ. (ஈ.) 1. உரைக்கை; 8068/009, utterance. 
“உரைமேற்‌ கொண்டு'' (திவ்‌. இயற்‌. 1,2,5). 2. சொல்‌ 
(திவா.); word, expression, saying. 3. உரைவளம்‌; 
explanation, interpretation, commentary, exposition, gloss. 
“உரையாமோ நூலிற்கு நன்கு'' (நாலடி, 319). 4. 
எழுத்தொலி (பிங்‌.); 50பா0 ௦1 ௨80௭. 5. புகழ்‌; 1௧௧, 
ர்ப£தtion. ''உரைசால்‌ பத்தினிக்கு” (சிலப்‌.பதி. 56). 6. 
மறைமொழி அளவை (ஆகமப்‌ பிரமாணம்‌) (சி.சி. 
அளவை, 1); Sacred writings, holy சார்‌. 7. முழக்கம்‌; 
roar, loud noise. '*குன்றங்‌ குமுறியவுரை' (பரிபா. 8.35). 
8. பிறருக்குக்‌ கேட்கும்படி சொல்லும்‌ மந்திர முறை 
(சைவச. பொது. 151); mantra recited aloud. 
ம. உர: ௧. ஒரெ, குட, ஒரட்‌; தெ. ஒர. வெதெ, பர்‌. உர்‌ 
(முனகுதல்‌.); கோண்‌. ரொன்சானா (அழைத்தல்‌); ட நக, 
the mouth, oro, to speak; 8 oral, oration, oracle etc. 


[உல்‌ ௯ உர ௮ உரை] 


உரைக்கிழத்தி பாக-॥-॥ர்2 பெ. (॥.) கலைமகள்‌ 
(திருக்காளத்‌.பு.பதி.3); Sarasvati, the deity over speech, 
the goddess of learning. (செ.அக.). 


[உரை - கிழத்தி.] 


உரைக்கோள்‌ பர பெ. (௩) உரையாசிரியனின்‌ 
கருத்து; interpretation given to the text by a Commentator. 
(W.) (செ.௮௧.). 


[உரை - கோள்‌. 


உரைகட்டு-தல்‌ பாவகறப-, 5. செ.குன்றாவி. (41) உரை 
செய்தல்‌; $௦ லாலா 0 ௨ ல 04.) (செ.அக.). 


[உரை - கட்டு.] 


உரைகல்‌ ம்க்‌ பெ. () 1. பொன்‌, வெள்ளி 
யுரைக்குங்‌ கல்‌; ங0uchstone, used in testing the particular 
Quality of the fineness of precious metals. 'பொன்னைக்‌ 
கொண்டுரைகல்‌ மீதே" (திவ்‌. பெரியாழ்‌. 5,4,5) 2. 
மருத்துரைக்குஞ்‌ சிறுகல்‌; ஊவி 8400௦ for rubbing pile 
and other forms of medicine into powder. (செ.அக.,). 


ம. உரகல்லு; ௧., து. ஒரெகல்‌; தெ. ஒரெகல்லு; கொலா., 
நா. ரொகல்‌. 


(உரை” “கல்‌. 


உரைகல்‌ 

உரைகலங்கு-தல்‌ புகர்ககாறப-, 15. செ.கு.வி. (4) 
பேச்சுத்தடுமாறுதல்‌; (௦ be ௦0ார்‌ப860 in speech. “சிந்தை 
தூயோனுரை கலங்க'' (பாரத. புட்ப.20). 
[உரை * கலங்கு. 

உரைகாரன்‌ பா-&ன்‌29, பெ. (ஈ.) உரையாசிரியன்‌ (நன்‌. 
51); commentator. (செ.அக.). 
[உரை 4 காரன்‌... 

உரைகோள்‌ பாக்க பெ. (ஈ.) நூலுக்குச்‌ செய்யும்‌ 
உரையில்‌ சொல்லப்படுவன; the contents, description 
in a commentary. 
[உரை * கோள்‌... 

உரைகோளாளன்‌ பார்ரமுககரு பெ. (॥.) சொல்லும்‌ 
உரையை எளிதிலறிய வல்லவன்‌; (6 who can easily 
grasp what is taught “உரை கோளாளற்‌ குரைப்பது 
நூலே''. (நன்‌. 37). (செ.அக.). 
[உலர - கோள்‌ * ஆளன்‌.] 

உரைச்சூத்திரம்‌ பாக'-௦-பபமீரகா, பெ. (௩) உரைநூற்பா 
பார்க்க; 566 மமக 
[உ 4 குத்திரம்‌..] 
இர்‌ Sita > த. சூத்திரம்‌. 

உரைச்செய்யுள்‌ பா-௦-8றப! பெ. (ஈ.) கட்டுரை; றா௦௧6 
௦2094௦. '*வார்த்திகப்‌ பொழிப்பென்பது உரைச்‌ செய்‌ 
யுளானும்‌ பாச்செய்யுளானுஞ்‌ செய்யப்படும்‌'' (சி.போ. 
பா) (செ.அக.). 

உரைசல்‌ பாக பெ. (௩) உராய்கை; மற ஜலால்‌ 
ரர்‌. (செ.அக.). 
ம. உரசல்‌. 
[உரை ௮ உரைதல்‌ அ உரைசல்‌.] 

உரைசு'-தல்‌ பாக, 5. செ.கு.வி. (4) 1. உசிஞ்கதல்‌; 
to rub against, 28.8 [0st to chefe. 2. தேய்தல்‌; 0 we 
away by use, a3 & seat, 88 one's feet by walking. 


[உ ௮ உரைச.] 


107 


உரைநூல்‌ 


உரைசு”-தல்‌ பாக&ப-, 5. செ.குன்றாவி. (94) தேய்த்தல்‌; 
1௦ mb hard, scour, scrape, scratch as with the head 
of a nail, clean off or waste away by rubbing. (செ.அக.). 
ம. உரசுக; ௧. ஒரசு; தெ. ஒரசு. 
[உரை ௮ உரைத்து ௯ உரைச்ச ௯ உரைசு. ஓ. நோ. உரை] 

உரைசெய்‌ '-தல்‌ பாஜ 1. செ.குன்றாவி. (4) 
சொல்லுதல்‌; 10 502௨, 81: ““இருந்தவாற்றை யுரை 
செய்தான்‌'' (திருவாய்‌, நூற்‌.99). (செ.அக.). 
ம. உரசெய்யுக. 
[உரை - செய்‌... 

உரைசெய்‌”-தல்‌ மா/-8ஷ-, 1. செ.கு.வி. (44) உரை 
(விளக்கவுரை) செய்தல்‌; (௦ மார்‌ a commentary. 
[ஹை - செய்‌.] 

உரைசொல்லல்‌ பு/-20/61 பெ. (ஈ.) இறந்தார்‌ முன்பு 
மாரடித்துக்‌ கொண்டு பெண்கள்‌ புலம்பிக்‌ கற்பனையா 
கப்‌ பாட்டுச்‌ சொல்லுதல்‌; ௱௦ப௱ர்ப! வாடா by the 
females lamenting at the funeral with rhythmic breast 
beating for the departed soul;. (சா.௮௧.). 
[உறை * சொல்லல்‌.] 

உரைஞ்சு-தல்‌ பாகர, 5. செ.குன்றாவி. (54) உரைச 
தல்‌; (௦ பம்‌. ஆனையு மானையு முதுகுரைஞ்ச இடையி 
லிருந்து கொசுகு நசுங்குகிறது. (செ.அக.). 
[உரை ௮ உரைந்து - உரைஞ்சு ] 

உரைத்தாமென்றல்‌ பாக்ரீத-ச01௮ பெ. (£.) ஓர்‌ உத்தி 
(நன்‌. 14.); (கோட) பrawing attention to a Subject 
that has already been explained, one of 32 பற்‌. 
(செ.அக.). 
18-172 7 உரைத்தாம்‌ * என்றல்‌.] 

உரைத்துமென்றல்‌ பாக்ரீ£பா-௪ பெ. (ஈ) ஓர்‌ உத்தி 
(நன்‌. 14.); (ரேவ) hint thrown out to suggest thet 
the explanation of an item may be looked for in a 
subsequent place, one of 32 பார்‌. (செ.அக.). 
[உரைத்தும்‌ * என்றல்‌] 

உரைநடை பா௮-1எ(&] பெ. (.) யாப்பமைதிக்குட்படாது 
இயல்பாக அமையும்‌ எழுத்து தடை; றா086 style. 
(செ.அக.). 
உரை - தடை.] 

உரைநயம்‌ பாக-॥ஜுகா பெ. (॥.) உரையின்‌ இனிமை; 
excellence of the exposition on a wok. (செ.அக.). 
[உ - தயம்‌.] 

உரைநூல்‌ பாகப்‌ பெ. (1) 1. உரையாகிய நூல்‌; 
commentary, as a recognized work possessing literary 
merit and forming part of iterature. 2. உரைபெற்ற நூல்‌! 
a work on which a commentary has been written. (W.) 
(செ.அக.). 


[உலர - நூல்‌.] 


உரைநூற்பா 


108 


உரையாணி 


உரைநூற்பா பகட்க பெ. (.) 


[றை - தூற்பா.] 

உரைப்பாட்டு மாக/-ற-றகீநஙு, பெ. (॥) கட்டுரைடை 
(சிலப்‌. பதி.60, உரை); rhetorical prose. (செ.அக.). 
[உறை ஃ பாட்டு. 

உரைப்பு பாகற்றப, பெ. (௩) 1. தேய்ப்பு; பார. 2. 
மாற்றறிய உரைக்கை; க5ஷaying, testing the quality of 
fineness of precious metals. (செ.அக.). 
[உரை ௮ உரைப்பு.] 


உரைப்பொருள்‌ ௭௮2-2௦௩ பெ. (௩) 1. உரைக்கப்‌ 
படும்‌ பொருள்‌; 0008 subject 07 Content of the text. 
“'மணிமேகலைமேல்‌ உரைப்பொருள்‌ முற்றிய”: 
(சிலப்‌.27-55). 2, விரித்துரைக்கும்‌ மெய்யுரை 
(திவா.); commentary which Seeks to give the real 
meaning of the text. (செ.அக.). 
[உறை 4 பொருள்‌..] 

உரைபாடம்‌ பாறத்த, பெ. (॥) மூலமும்‌ உரையும்‌ 
(வின்‌.); text with commentary. (செ.அக.). 
[உறை 4 பாடம்‌. ] 


உரைபெறுகட்டுரை பாசப-kகீபா பெ. (௩) காப்பி 
யங்களில்‌ உரைநடையி லமைத்த தொடர்‌ (சிலப்‌.); 
rhetorical prose, in an epic poem. (செ.அக.). 
[உர - பெறு * கட்டுரை] 


உரைமானம்‌ பாண்க£ீரகா, பெ. (ஈ.) தேய்ப்பு; ௩60௦. 
(செ.௮௧.). 


ம. உரமானம்‌, 

[உனர 4 மானம்‌. 'மானம்‌' சொல்லாக்க ஈறு. 
உரைமுடிவு பாக்ய, பெ. (॥.) தயனீறி, முறை 

வழங்குதறகான தீர்வுரை; 0௪090 arrived at after 

hearing both parties to a suit; considered judgment. 

““உரைமுடிவு காணா னிளைமையோன்‌'' (பழ. 6). 

(செ.அக.). 

[உனை - முடிவு. 


உரைமெழுகு urai-melugu, பெ. (n.) உரைத்த பொன்‌ 

்‌ ஒற்றும்‌ மெழுகு; பகrkish kind of way, 

used by goldsmiths as well as by assayers in cash 

bazaars to take up the dust falling from precious metals 
that are tested on the touchstone. (செ.அக.). 


[உணர - மெழுகு.] 

உரையசை பார்கக பெ. (௩) தன்னாற்றலைப்‌ 
பெரும்பான்மையுமிழந்து சிறிது பொருளுணர்த்தி 
வரும்‌ இடைச்சொல்‌ (தொல்‌. சொல்‌. 279, உரை.); 


உரையிடையே 
உரைகாரரியற்றிய யாப்புப்‌ பாவகை (இலக்‌. கொத்‌. 
259: aphoristic rule composed by the commentator 
in the course of his commentary on a work in order 
to fumish additional information. 


word which has lost much of its original signification 
and is almost an expletive as ‘ஆங்க. (செ.அக.). 
[உரை - அசை] 

உரையசைக்கிளவி மாக-ர-த்த/-4-&ரீலஸ. பெ. (௩) ஒரு 
வனை எதிர்முகமாக்குஞ்‌ சொல்‌ (தொல்‌. எழுத்‌. 34); 
word used in inviting attention, as கேள்‌, (6, listen in 
கேண்மியா. (செ.அக.). 
[உரை * அசை * கிளவி] 

உரையல்‌ பந்த; பெ. (ஈ.) சொல்லுகை; ஈகா, 
relating. “கனவின்‌ றலையிட்‌ டுரையல்‌”' (கலித்‌. 92,57). 
(செ.௮௧.). 
ம. உரய்பு. 
[உரை * அல்‌.] 

உரையளவை பாகர] பெ. (௩) முறைமை 
அளவை (ஆகமப்‌ பிரமாணம்‌) (சி. சி. அளவை, 
2.சிவஞா.); proof from the sAstris. (செ.அக.). 
[உரை - அளவை.] 

உரையறிகருவி பால!-ர-தர-&கயரர பெ. (ஈ) 1. உரைகல்‌ 
(திவா.); 10ப௦ர்‌ 506. 2. மாற்றறிவிக்கும்‌ ஆணரி: 1௦ப௦ர்‌ 
18௦06. (44) (செ.அக.). 
[உரை - அறி ஃ கருவி] 

உரையன்‌ ஈந்த, பெ. (ஈ) 'செப்பினஞ்‌ செலினே” 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாவைப்‌ பாடிய சங்க மருவிய 
தமிழ்ப்‌ புலவருள்‌ ஒருவர்‌; ௨ poet of later Sangam 
age. 
[உரை - அன்‌.] 

உரையனுமானம்‌ பாவ-ர-அறயாக்ஹ, பெ. (௩) உரை 
யுய்த்துணர்வு பார்க்க; 9969 பral-y-uyttunarvu. 

உரையாசிரியர்‌ ம௪/-ஏ-கீள்ந்ன; பெ. (௩) 1. உரையாசிரி 
யன்‌ பார்க்க; 86 பாக்‌ ர-க்கற்ஹ. 2. இளம்பூரணர்‌ 
lampuranar the first commentator of Tolkappiyam. 
“உரையா சிரியரும்‌... விரிப்புழி'' (தொல்‌. சொல்‌. 2. 
சேனா.). 
[உறை + ஆசிரியர்‌] 

உரையாசிரியன்‌ மாக-ஏ-க்ரர்ந்தற பெ. (.) உரைகாரன்‌ 
(இலக்‌. கொத்‌.6); mentor. (செ.அக.). 
[உரை - ஆசிரியன்‌.] 


உரையாடு-தல்‌ பாசர்‌-)-ச்ரபஃ, 5. செ.குன்றாவி, (4௩) 1. 
சொல்லுதல்‌; 10 88), (81. “பணிந்த சொல்லுரை யாடி 
னன்‌'' (பிரபுலிங்‌. இட்டலிங்‌. 42). 2. கலத்து பேசுதல்‌; 
to converse. (செ.அக.). 

[உரை * ஆடு.] 

உரையாணி பாவ-ர-கீற/ பெ. (௩) மசற்றறிவிக்கும்‌ ஆனர்‌ 
1000-0860. சிவஞானசித்தி சிவாகமார்த்தங்களுக்‌ 
கெல்லாம்‌ உரையாணி:' (சிவசம. 33). (செ.௮௨.). 
[உரை * ஆணி.] 


உரையிடு-தல்‌ ப/-_-/0-, 20. செ.கு.வி. (81.) 1. நூற்கு 
உரை செய்தல்‌; 10 810(2(௦. 2. சொற்போர்‌ செய்தல்‌; 
to enter into controversy, to debate. ''ஒருவர்க்‌ கொருவ 
ருரையிடு மவ்வோலை'' (தெய்வச்‌. விறலிவிடு. 99). 
[உரை . இடு.] 

உரையிலக்கணம்‌ மாஎ-ஏ-ரக்ககாகா, பெ. (ஈ.) பாடம்‌, 
கருத்து, சொல்வகை, சொற்பொருள்‌ தொகுத்துரை, 
(உதாரணம்‌). வினா, விடை, சிறப்பு (விசேடம்‌). 
விரிவு, அதிகாரம்‌, துணிவு, பயன்‌ ஆகியவை ஆசிரிய 
உரை (வசனம்‌) க்கு வேண்டுமிலக்கணம்‌; the contents 
of commentary. 
[உறை * இலக்கணம்‌... 

உரையிற்கொள்(ளளு)-தல்‌ பாசர்ர்‌-k௦/(ப)-, 10. செ. 
குன்றாவி (41) மூலத்திற்‌ சொல்லப்படாததை உரை 
யிற்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ (மாறன 275, உரை.); 
to make additional statements In a commentary about 
a subject mentioned in the text. (செ.அக.). 
[உரை ஃ இல்‌ - கொள்‌] 

உரையிற்கோடல்‌ பஷ்ர்‌46ரச; பெ (௩) மூலத்திற்‌ 
சொல்லாதவற்றையும்‌ உரையிற்‌ கொள்ளும்‌ ஒரு 
நூலுத்தி (இறை 27, உரை ); 8 80080(60 canon of 
exegesis which perms of addtions being made to the 
subject-matter of a text by the commentator In the course 
of his exposition, one of 32 uti. (செ.அக.). 
[உரை 4 இல்‌ - கோடல்‌. 

உரையுய்த்துணர்வு ப!-ர-புரீபாகாய, பெ. (ஈ.) நூலிற்‌ 
சொல்லியது கொண்டு, சொல்லாததையும்‌ ஒப்புமை 
பற்றியறியும்‌ உய்த்துணர்வு (சிசி அளவை, 12. 
சிவஞா.); inference by analogy of things that are 
not specifically mentioned in the sastras from those that 


are mentioned there in. 
[உரை * உய்த்துணர்வு.] 

உரையுரைத்தல்‌ பா௮/-)-பாகீ&; தொ.பெ. (ஸ்‌) 1. 
பயனுரைத்தல்‌, மெய்யுரைத்தல்‌, பிரித்துரைத்தல்‌ ௮ன்‌ 
றியும்‌ பதவுரையுரைத்தவின்‌ பெயர்‌; name of the 
branches of the commentary 2. பொழிப்புத்திரட்டல்‌; 


compiling the commentary description. 
[உரை - உரைத்தல்‌. ] 


உரையேடு பச்சப்‌, பெ. (ஈ.) உரைபாடம்‌ பார்க்க, 
(W.), see urar-pégam. 


[உரை ஃ ஏடு] 

உரைவன்மை பாஸா] பெ. (ஈ.) பேச்சவன்மை; 
eloquence, oratorical power. 
[உரை * வன்மை.] 

உல்‌' ப! பெ. (ஈ.) முன்மை; ௦655. 


/ஊ., ௨. ௨ல்‌.] 


109 


உல்‌” ப/ 14. செ.கு.வி. (44) 1. முன்னுறுதல்‌; முற்படு 
தல்‌; ௦ Move forward, Jo forward. 2. மேற்‌ செல்லுதல்‌; 
உயர்தல்‌; (0 9௦ பற. 3. விரைதல்‌; ௦ 9௦ fast, hasten. 
4. மிகுதிப்படுதல்‌; (௦ become excess. 
[௨௨ல்‌] 

உல்‌” ப/ 14. செ.கு.வி. (9.4) 1. தோன்றுதல்‌; (௦ ௦ரஓinate, 
மூட. உல்லரி (தளிர்‌), உரு (உருவம்‌). 2. முளைத்தல்‌; 
1௦ 8றா௦பர்‌. 3. மென்மைப்படுதல்‌; 1௦ become thin. 4. 
பெரிதாதல்‌; 1௦ 00018 big. 
/ஊ. ௨. ௨ல்‌] 

உல்‌” ப! 14. செ.கு.வி. (44) 1. நெருங்குதல்‌; (0 9௦ 
near, approach. 2. தொடுதல்‌; (௦ touch. 3. உராய்தல்‌; 
£௦ ஈயம்‌. 4. வலிதாதல்‌; (௦ become strong. 
/ஊ-, ௨. ௨ல்‌.] 

உல்‌” ப! 14. செ.கு.வி (44) 1. எரிதல்‌; 1௦ ஸபா. 2. 
வருந்துதல்‌; துன்பப்படுதல்‌; (0 feel extreme pain or 
agony. 

உல்‌” ப! 14. செ.கு.வி. (84) 1. உள்ளொடுங்குதல்‌. 
to become jean, emaciate. 2. காய்தல்‌; ௦ dry. 3. 
சிறிதாதல்‌; 10 become small in size. 4 கீழிறங்குதல்‌; 
to get down 5. கீழே தங்குதல்‌; (௦ set beneath. 6. 
உள்ளடங்குதல்‌. 1௦ be inside. 
/ஊ.- ௨. உல்‌.] 

உல்‌” ப! 14. செ.கு.வி. (44) 1. வளைதல்‌; (௦ ௦84. 
2. சுற்றுதல்‌; உலாவுதல்‌; (௦ 0௦ (0பா(. 3. சுற்றி வருதல்‌; 
வட்டமாகச்‌ சுழலல்‌; (௦ rotate. 
[co — 2௨ - உல்‌.] 

உல்‌” ப! 9. செ.குன்றாவி. (4) 1. குத்துதல்‌; (0 pierce. 
2. துளைத்தல்‌; (0 ஈகk 1016. 3. அழித்தல்‌; கெடுத்தல்‌; 
to decay, ruin. 

உல்‌: ப! 14. செ.கு.வி. (4...) 1. ஊடுருவுதல்‌; ௦ penetrate. 
2. ஊடுருவிவெளிப்படுதல்‌; 1௦ penetrate and come 
out otherside. 
/ ஊஊ. ௨ ௨ல்‌.]/ 

உல்‌! ப/ பெ. (ஈ) 1. தேங்காயுரிக்கும்‌ கருவி; 8/8 
stick or iron to peel coconuts. 2. கழு; impaling stake. 
[உ ௮ உல்‌ (குத்தல்‌ கறுத்து ) உல்‌ - குத்தியுரிக்கும்‌ கருவி... 

உல்‌'' ப! பெ. (ஈ.) 1 குத்தியெடுப்பதற்குப்‌ பயன்பட்ட 
பழங்காலக்‌ கற்கோடரி; hand-axe of stone. 2 கல்‌; 
stone. 

உல்கு' பிப, பெ. (ஈ.) சுங்கவிறை; 401, 080, பேறு. 
“உறுபொருளு முல்குபொருளும்‌'' (குறள்‌, 756). 
[உல்‌ - பொருந்துதல்‌, செறிதல்‌, கொடுத்தல்‌ உல்‌, உல்கு] 


உல்குசெய்‌-தல்‌ 


உல்குசெய்‌-தல்‌ ப/ஏப-5ஜ)-, 4. செ.கு.வி. (41) சுங்கங்‌ 
கொள்ளுதல்‌ (பட்டினப்‌. 125): t௦ levy a று. 


[உல்கு * செய்‌] 
உல்கூட்டுஞ்சரக்கு ulkitfurcarakku, பெ. (n.) சுங்கந்‌ 


தரும்‌ பண்டம்‌ (1.A.8., 82.); merchandise from which 
customs are derved. (செ.அக.). 


[உல்கு * ஊட்டும்‌ - சரக்கு ] 
உல்லங்‌ கருவாடு /ச-&கயசரப, பெ. (௩) காயவைத்‌ 


துப்‌ பதப்படுத்திய உல்லமீன்‌; te salted sable fish. 
(சா.அக.). 


[உல்லம்‌ 4 கருவாடு] 
உல்லடைப்பு ப/2/எசற்றப, பெ. (ஈ.) மரத்தால்‌ ஆற்றுக்கு 


அணசையிடுகை; damming a river with stockade {pond.). 
(செ அக.) 


[உல்‌ * அடைப்பு. 
உல்லம்‌ பரண, பெ. (ஈ.) 1. மீன்வகை: ஸர, silvery-shot 
with gold and purple clupea ilisha. 2. கடல்‌ மீண்வகை; 


sea-fish, silvery shot with yellow and purple, clupea toli 
3. வாசற்தால்‌; fரa௱e of a door. (சேரநா.) (செ.அக.). 


ம. உல்லம்‌, தெ. உல்லாகு, 


[உல்‌ ௮௯ உல்லம்‌] 


உல்லம்‌ 
உல்லரி. ப/எர, பெ. (௩) தளிர்‌ (அக.நி.); shoot ப. 


ம. உல்லரி; 


[உல்‌' - உல்லரி உல்லரி 5 5 vallari] 


உல்லாகம்‌ ப/சசா, பெ. (ஈ.) நோய்நீங்கி உடல்நலம்‌ 
தேறுதல்‌, health and strength after disease or from 
sickness- convalescence. (சா.அக.). 


[உல்லாயம்‌ ௯ உல்லாகம்‌.] 


உல்லாசம்‌ ப/ச்&, பெ. (ஈ.) 1. உள்ளக்களிப்பு; ஈயார்‌, 
வஸ்‌ “உல்லாச நிராகுல'' (கந்தரனு 2.) 2. அத்த 
வாளம்‌; 824/1, பறற காலம. ''உயர்ந்த தலைப்பாகை 
உல்லாச வல்லவட்டு சபையடக்கிப்‌ பேசி வரும்‌ சமத்‌ 


110 


தரோ உன்‌ மாமன்‌'' (நாட்‌. பா.). 3. இறுமாப்பு; றா. 

(செ.அக.). 

ம., து. ஒல்லி; ௧. ஒல்லி, தெ. ஒல்லெ, ஒல்லிய (க மறற 

cloth) 

[உல்லாத்தம்‌ ௯ உல்லாசம்‌.] 

உல்லாடி பசீர்‌ பெ. (ஈ.) ஒல்லியான ஆள்‌ (யாழ்‌. 
அக.); thn, gaunt person. 
ம. ஒல்லாடி. 
[உல்‌ ௯ உல்லிஃ உல்லாடி.] 

உல்லாயம்‌ பத, பெ (॥.) நிரம்பா மென்மொழி 
(திவா.); babble, prattle, stammering; imperfect utterence, 
as of children, of birds. (செ.அக.). 
[உல்லாத்தம்‌ ஃ உல்லாசம்‌ - உல்லாயம்‌.] 

உல்லி' பரி; பெ. (ஈ.) 1. மெலிந்த ஆள்‌ (யாழ்‌.அக.); 
thin person. 
ம. ஒல்லி. 
[உல்‌ 2 உல்லி] 

உல்லி” ம பெ. (ஈ.) 1. வெங்காயப்பூ nin flower. 
2. தலை; 1680. (ஆ.அக.). 
[உல்‌ ௯ உல்லி, J 

உல்லி பரி; பெ. (ஈ.) மதில்‌, (அக.நி.); high wall, fort. 
(செ.அக.). 
[௨ உல்‌ ஃ உல்லி - உயரமானது] 

உல்லியக்கூலி பர்ச-/-4பீ0 பெ. (ஈ.) வரிவகை (81... 
252); ancient tax. 
[உல்லியம்‌ 4 கூலி./ 

உல்லியநூல்‌ ப/நஎ-ா0/, பெ. (ஈ.) நீர்நிலைகளை உண்‌ 
டாக்க நிலத்தை அகழ்வதற்குமுன்‌ நிலத்தடி ஊற்றுக்‌ 
கால்களைத்‌ தெரிந்து கொள்ள உதவும்‌ நூல்‌; the 
branch of science relating to the secrets of the nature 
of the soil to determine the springs or Sources for purposes 
of digging out wells and tanks of water supply. 
[உலலியம்‌ * நூல்‌.] 

உல்லியம்‌ பரந்ஹு, பெ. (ஈ.) 1. இறைகிணறு; we. 
(W). 2. நிலத்தடியிலுள்ள ஊற்றுக்கால்களைத்‌ 
தெரிந்து கொள்ளும்‌ கலை; he art of finding out 
the sources of springs under the earth. (சா.௮௧.). 
[உல்‌ -, உல்லியம்‌ - கிணறு. உல்‌ - குத்துதல்‌. ] 

உல்லியர்‌ பந்‌; பெ. (ஈ.) கூவநாலோர்‌ (திவா. ); person5 
reputed to ba skilled in determining suitable places for 
digging wells. (செ.அக.). 
[உல்‌ ௯ உல்லியா ] 

உல்லு மப பெ. (॥.) கோட்டான்‌; rock homed owl. 

Hindi ullu, & ow 


[உல்‌ ௯ உல்லு - மரத்தைப்பற்றிக்‌ கொண்டிருப்பது..] 


உல்லேற்று-தல்‌ 


உல்லேற்று-தல்‌ பர்கரய-, 5. செ.குன்றாவி. (64) கழு 
ற்றுதல்‌ (யாழ்ப்‌.); 1௦ 18௨. (செ.அக.). 

[உல்‌ ௮ உழு - கமுமுனை. உல்‌ - ஏற்று-தல்‌.] 

உல-த்தல்‌ ப2- 3. செ.கு.வி. (4) 1. குறைதல்‌; ₹௦ 
become dimmnished; to be spent, wasted. ''உலவாக்‌ 
கோட்டை" (திருவாலவா. 50, 13). 2. அழிதல்‌; ௦ 
be devoid of, to be ஙா. ''நட்புலந்தவரால்‌'' (பாரத. 
நச்சு. 33). 3. சாதல்‌; ௦ 019, pass away. ''உலந்தவன்‌ 
றாரொடு பொங்கி'' (பு.வெ. 10, சிறப்பிற்பொது. 4). 
4. கழிதல்‌; !௦ termnate, expire, ‘உலந்த பிறவியை... 
காட்‌_'" (மணிமே. 25, 13.5). 5. நிங்குதல்‌; (௦ leave, 
be away from. 6. முடிவு பெறுதல்‌; 1௦ be full, complete, 
perfect. “எங்குலக்க வோதுவனே'' (திவ்‌ திருவாய்‌ 3. 
1, 5). 7. எறிதல்‌; ௦ 0104. 8. காய்தல்‌; ௦ wither. 
ம. உலக்குக 
[௨௮ உல்‌ உல] 

உலக்கை! பள பெ. (ஈ.) அழிவு; 60, பற, disaster, 
02. “பொருப்‌ புலக்கையுற்‌ றலமர வரிந்தவன்‌'' 
(பாரத. பதினெட்‌. 5). (ஆ.அக.). 
[உல்‌ ௯ உல (குத்துதல்‌, அழித்தல்‌) ௯ உலக்கு - உலக்கை.] 

உலக்கை” பகன்‌ பெ (॥) 1. இடிமரம்‌ கூலம்‌ 
முதலியன குற்றும்‌ உருண்டு நீண்ட கருவி: pestle. 
“மிளகெறி யுலக்கையின்‌'” (பதிற்றுப்‌. 41). 2. ஒரு 
படைக்கலம்‌; iron bar shaped like a pestle and used 
as a weapon in ancient warfare. ''உலக்கை சூலம்‌ வேல்‌'' 
(கந்தபு சதமுகன்‌. 15). 3. முக்கோல்‌ (பிங்‌.); 22nd 
naksatra. 
ம. உலக்க, ௧. ஒலகெ, ஒனகெ, ஒனிகெ; கோத. எல்க்‌; துப. 
வல்க்‌, குட. ஒலகெ: தெ. ரோகலி, கொலா. ரொகால்‌, ரோக; 
நா. ரோகல்‌; கோண்‌. ராகால்‌, பட. ஒணகெ. 
[உல்‌” ட, உல - உலக்கு (குத்துதல்‌, இடித்தல்‌]. ௯ உலக்கை... 

உலக்கை” பச] பெ. (ஈ.) வெருகன்‌ கிழங்கு (தைலவ. 
தைல 84); bulbous root of the long - rooted arum. 
(செ.அக.). 
[உல்‌ ௬ உல ௯ உலக்கை] 

உலக்கை! பகு பெ. (ஈ.) கடல்‌ (அகநி.); 888. 
(செ.அக.). 
[உல்‌ ௯ உல ௯ (எழுதல்‌, பொங்குதல்‌.) - உலக்கை. J 

உலக்கைக்கணை பசக] பெ. (॥.) 1 உலக்‌ 
கைப்பூண்‌; £ரரபl6 on the peste 2. தேய்ந்துபோன 
உலக்கை நுணி: wom-out end of a peste. (J.). 
(செ.அக.). 
[உலக்கை * கணை] 

உலக்கைக்கழுந்து ப/ச்&சர-&-2/பாப பெ. (௩) உலக்‌ 
கைப்‌ பிடி; 60 of a pestle inserted into the mortise, 
180. (செ அக.) 


[உலக்கை கழுந்து 7 


உலக்கைக்கனி பங்கப்‌ பெ. (॥.) தேங்காய்‌; 


cocoanut - cocod nucifera. (சா.௮௧.). 


[உலக்கை - கனி.] 

உலக்கைக்கொழுந்து ம/a்k/-k-kolundப, பெ. (௩) 
அறிவுக்‌ குறையுள்ளவன்‌; stupid fellow, whose wit is 
as blunt as the tenon of a pestle, or who is such a 
simpleton as to believe that the pestle is a sprout from 
the morfar-root. உலக்கைக்‌ கொழுந்தும்‌ குந்தாணி 
வேரும்‌ 
[உலக்கை * கொழுந்து... 

உலக்கைசாத்து-தல்‌ ப//-தீதீரீப-, 5. செ குன்றாவி. 
(v4) அடிக்கடி சொல்லிச்‌ சொல்லி அறிவுறுத்துதல்‌; 1௦ 
din a thing several times into a person's ears 50 as 
to make him comparehend ர்‌ ‘இச்செய்தியை அவனிடம்‌ 
உலக்கை சாத்த வேண்டியதாயிற்று (கோ வ.). 
[உலக்கை - சாத்து ] 

உலக்கைசார்த்து-தல்‌ ப/2/4௮/-0474/-, 5. செ.குன்றாவி. 
(91) அழித்தல்‌; 1௦ ஈய, 028403. (W) (செ.அக.). 
[உலக்கை * சார்த்து.] 

உலக்கைப்பாட்டு ப/௮k௮/-ற-றக்‌ரப, பெ. (॥.) வள்ளைப்‌ 
பாட்டு (திவா.); 806088 of poetical composition in 
which the poet feigns women pounding grain and singing 
the praises of a hero. பறவைப்‌ பேடுகள்‌ உலக்கைப்‌ 
பாட்டால்‌ கண்ணுறங்குகின்ற (வள்ளுவமா. 5. உரை). 
(செ.அக.). 
[உலக்கை * பாட்டு.] 

உலக்கைப்பாலை ப/2k௮-ற-றகி பெ. (॥) பாலை 
மரவகை; wedge-leaved ape flower, m.tr., Mimusops 
hexandra. (ட). (செ.௮௧.). 


[உலக்கை - பாலை.] 

உலக்கைப்பிடங்கு ம/2%485-ற-றர்8ஏப, பெ. (॥.) உலக 
கைக்கணை பார்க்க; 569 ப/ச44௮/-/--௪0௪/ (செ.அக.). 
[உலக்கை - பிடங்கு.] 

உலக்கையாணி பச்க்ன-ஏ-க; பெ. (.) பூட்டினடு 
வாணி: pin of a lock which passes into the hole 
of the key. (W.} (செ.அக.). 
[உலக்கை * ஆணி.] 

உலக்கைவள்ளி பர்‌, பெ. (॥) உலக்கை போல்‌ 
நீண்ட வள்ளிக்‌ கிழங்கு; ௮ long and thick Sweet potato, 
resembling a pestle - Dioscoria sativa. (சா.௮௧.). 
[உலக்கை - வள்ளி] 

உலகஅறிவு ப/சரச-சர்ய, பெ. (.) 1. உலகத்தைப்‌ 
பற்றிய அறிவு; W800" 01 the world. 2. கருவி நூலறிவு: 
secular knowledge. 
[உலகம்‌ * அறிவு... 

உலகத்தார்‌ பரைசர்சீ; பெ. (ஈ.) 1 உலகிலுள்ளோர்‌; 060018 
of the world. 2. உயர்ந்தோர்‌ ஏreat Men, Men of eminence. 


உலகநடை 112 


உலகம்‌ 


''உலகத்தா ருண்டென்ப தில்லென்பான்‌'' (குறள்‌. 850). 
3 உலகப்‌ பற்றுடையாற்‌ worldly persons. 


உலகநடை 29-0௮, பெ. (ஈ.) 1. உலகத்தாரொழுக்‌ 
கம்‌; fashion, custom, usage. உலகநடை வேதநடை 
போல அறநூல்களுட்‌ கூறப்படுவதன்றி (குறள்‌. 22, 
அதி, அவ.). 2. உலக வழக்கு; colloquial language. 
(W.) பரிமேலழகர்‌, உலகநடையாவது ஒப்புரவு செய்தல்‌, 
புறந்தருதல்‌, பிழைத்தன பொறுத்தல்‌ என்றிவை முதலா 
யின என்பர்‌ (குறள்‌. 572. பரிமே. உரை) 


[உலகம்‌ ஃ தடை./ 


உலகநீதி பகரச-ா/0 பெ. (ஈ.) 1. உலகநடை, 009005 
and usages of the world. 2. அன்றாட வாழ்வில்‌ 
மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒமுக்கங்களைச்‌ சொல்‌ 
லும்‌ ஒரு அறநூல்‌; name of a well-known popular 
work on every day ethics mentioning categorically the 
“don'ts or things to be guarded against in one’s conduct 
in hfe. 

[உலகம்‌ - நீதி ர்‌ 5 த. நீதி. 

உலகநூல்‌ ப8ர8-ஈ0 பெ. (ஈ.) உலகநடை நூல்‌; 860ப12 
literature, book dealng with the subject matter of 
knowledge relating to the world dist. fr அறிவுநூல்‌. 
''உலகநு லோதுவ தெல்லாம்‌'' (நாலடி. 140). (செ. 
அக.). 

[உலகம்‌ - நூல்‌.] 


உலகநோன்பிகள்‌ ப/ாபறம்9க! பெ. (ஈ.) சமண புத்த 
மதங்களில்‌ இல்லறத்தார்‌; householders among Jains 
or Buddhists. “உலகநோன்பிக ளொருங்குட னிட்ட'” 
(சிலப்‌. 10,24). (செ.அக.). 
[உலகம்‌ * நோன்பிகள்‌ ] 

உலகநோன்பு ம/ஓச-றபறம்ப, பெ. (ஈ.) துறவாது நோன்பு 
காக்கை; observances of religious rites by householders 
among Buddhists and Jans. “உலக நோன்பி னுயர்ந்‌ 
தோய்‌" (மணிமே. 5,99). 
[உலகம்‌ * நோன்பு.] 


உலகப்பற்று ப/2ச-ற-றஹப; பெ. (॥.) உலகில்‌ வாழ 
வேண்டும்‌ என்னும்‌ ஆதை; attachment to the world. 
(செ.அக.). 
[உலகம்‌ - பற்று] 


உலகப்புரட்டன்‌ ட/எஏஎ-ற-றபாகநீர, பெ. (॥.) பெருமோசக்‌ 
காரன்‌; 01681 rogue, one who tums the world upside 
down, well-known cheat. 


[உலகம்‌ * புரட்டன்‌.] 


உலகபுராணம்‌ பச-றபாக்கா, பெ. (॥.) ஒரு பழைய 
தொன்மம்‌; கூ பஸ பாகாக. ''அலகை சான்ற 
வுலகபுராணமும்‌'' (பெருங்‌. உஞ்சைக்‌. 32,2). 
(செ.அக.). 


[உலகம்‌ - புராணம்‌.] 


உலகம்‌ பரக, பெ. (ஈ.) 1. ஞாலம்‌. (பிங்‌.); வோர்‌. 


2. உலகப்பொது (திவ்‌. திருவாய்‌ 6,10,1); கரு world. 
3 நிலப்பகுதி; ௦பா!ரy, temtory, region “மாயோன்‌ 
மேய காடுறை உலகமும்‌" (தொல்‌ பொருள்‌ 5). 4. 
வானம்‌ (பிங்‌.); 814, etherial regுons 5 திசை (திவா.): 
point of the compass. 6. மக்கட்டொகுதி. (தொல்‌ சொல்‌. 
57, சேனா ); inhabitants of the world, mankind பா 
general 7. தன்மக்கண்‌; the excellent, the Good ''உலகம்‌ 
புகழ்ந்த ஓங்குயர்‌ விழுச்சீர்‌'' (திருமுரு. 124) 8 
உயிரினங்கள்‌; 0௦8160 beings ‘உலக முவப்ப வல 
னேர்பு திரிதரு”. (திருமுரு 1). 9 உயர்குணம்‌ (பிங்‌. ), 
lofty character. “ஒழுக்ககடையே யுலகம்‌ 
தாகும்‌'' (மாற. 320) 10. வழக்கம்‌; ப5806, 0ப510௱. 


ம. உலகம்‌, க. லோக, தெ. லோகமு, பட. ஒலக. 
[உலகு ௯ உலகம்‌ / 


உலகம்‌ என்னுஞ்‌ சொல்லிலுள்ள 'அம்‌' ஈறு பெருமைப்‌ 
பொருட்‌ பின்னொட்டு (8ப0. 87) ஒ நோ. கம்பு (8000 -, 
கம்பம்‌ (றர), நிலை (88௭0) அ நிலையம்‌ (51800), மதி (ஈ௦௦) 
௮ மதியம்‌ (41௦00), விளக்கு (18௱ற) - விளக்கம்‌ (19/1- 6௦0௦௦), 
அரங்கு ௯ அரங்கம்‌, கடுகு - கடுகம்‌, குண்டு - குண்டம்‌, 
குன்று ௯ குன்றம்‌, சங்கு -, சங்கம்‌, துண்டு - துண்டம்‌, 
நகர்‌ ௯ நகரம்‌. முத்து - முத்தம்‌ முதலிய பல சொற்களில்‌ 
அம்மீறு தன்‌ பெருமைப்‌ பொருளையிழந்துள்ளது. இங்ஙனமே 
உலகம்‌ என்பதும்‌ குடும்பு -, குடும்பம்‌ என்பதிலோ, அம்மீறு 
தன்‌ சிறப்புப்‌ பொருளை யிழந்ததுமின்றி, அதற்கு நேர்மாறான 
சிறுமைப்‌ பொருளையுந்‌ தருகின்றது குடும்பம்‌ என்பது, 
சிறிதும்‌ பெரிதுமான ஒரு தனிக்குடும்பத்தையே குறிக்கும்‌ 
போது, குடும்பு என்பது பல குடும்பஞ்‌ சேர்ந்த சேரியை 
அல்லது ஊர்ப்‌ பகுதியைக்‌ குறிக்கின்றது. (உத்தர மேரூர்க்‌ 
கல்வெட்டைப்‌ பார்க்க.) பாண்டியராட்சியும்‌ பண்டைப்‌ பைந்‌ 
தமிழ்க்‌ கழகமும்‌ இன்மையே, இத்தகைய வழுவழக்கிற்குக்‌ 
கரணியம்‌. மொழி வரலாற்றையும்‌ சொல்லமைப்பையும்‌ அறி 
யாத அல்லது பிறழவுணர்ந்த தமிழ்ப்புலவர்‌ சிலர்‌, உலகம்‌ 
என்னுஞ்‌ சொல்லின்‌ கடைக்குறையே உலகு என்னும்‌ வடி 
வென்று கொள்வர்‌ '*பகவன்‌ முதற்றே யுலகு'' (குறள்‌ 1), 
“நீரின்‌ றமையா துலகெனின்‌'' (குறள்‌. 20), ''வகைதெரிவான்‌ 
கட்டே யுலகு'' (குறள்‌. 27), ''பெருமை பிறங்கிற்‌ றுலகு'” 
(குறள்‌. 23), ''உலகவாம்‌ பேரறிவாளன்‌ நிரு'' (குறள்‌ 215), 
“'என்னாற்றுங் கொல்லோ வுலகு'' (குறள்‌. 211) எனச்‌ 
செய்யுள்‌ வழக்கிலும்‌; உலகளவு, உலகியல்‌, உலகாளி, உல 
கழிவு என உலக வழக்கிலும்‌ உலகு என்னுஞ்‌ சொல்‌ உலகம்‌ 
என்னும்‌ வடிவு போன்றே பெரு வழக்காய்‌ வழங்குதலையும்‌ 
சொல்லமைதி யொன்றுங்‌ குறையாதிருத்தலையும்‌ நோக்குக. 
''உலகு'' என்பதன்‌ விரித்தலே ''உலகம்‌''. ''உலகம்‌'' என்னும்‌ 
சொல்வடிவு, வடமொழியில்‌ 'லோக' என்றும்‌, சூரசேனிப்‌ 
பிராகிருத வழிவந்த இந்தியில்‌ 'லோக்‌' என்றும்‌ திரியும்‌ உலக 
சவை ௮ லோக்ஸபா தமிழுக்கு அடுத்து வடபால்‌ வழங்குவ 
தால்‌ வடகு (வடுகு.) என்று பெயர்பெற்ற தெலுங்கில்‌, உலகம்‌ 
என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ லோகமு என்று திரிந்துள்ளது. இது 
தெலுங்கியல்பென்பது, உரல்‌ -, (தெ.) ரோலு என்னும்‌ 
திரிபால்‌ அறியப்படும்‌. பிற்காலச்‌ சேண்‌ வடமொழியாகிய 
சமற்கிருதத்தில்‌ லோகமு என்னுந்‌ தெலுங்க வடிவு ஈறு கெட்டு 
'லோக' என்றாயிற்று. இங்ஙனம்‌ ஈறு கெடுவது சமற்கிருத 
வியல்பே. 


உலகமலையாமை 


113 


உலகளந்தோன்‌ 


ஒ நோ அம்பலம்‌ ஃ அம்பல அரங்கம்‌ - ரங்க. கடுகம்‌ 
_ கடுக காலம்‌ ௯ கால குடும்பம்‌ - குடும்ப சகடம்‌ ௯ சகட 
சங்கம்‌ - சங்க தண்டம்‌ - தண்ட தானம்‌ - தான திடம்‌ 
_ த்ருட நகரம்‌ நகர நாகரிகம்‌ ௯ நாகரிக நாகம்‌ - நாக 
நாடகம்‌ ஃ நாடக நீலம்‌ ௯ நீல நீரம்‌ நீர பக்கம்‌ - 
பக்ஷ பாகம்‌ பாக பூதம்‌ ௯ பூத (பெரும்பேய்‌ ) மங்கலம்‌ 
_, மங்கல மண்டபம்‌ மண்டப மண்டலம்‌ ஃ மண்டல. மீனம்‌ 
— மீன முகம ௯ முக மாதம்‌ ஃ மாஸ வாலம்‌ -, வால 
இவையும்‌ இவை போன்ற பிறவும்‌ வடமொழி யென்னும்‌ 
சமற்கிருதத்திற்கு இன்றியமையாதனவாயிருப்பதால்‌, வட 
மொழியாளர்‌ தமிழரின்‌ பேதைமையைப்‌ பெரிதும்‌ பயன்ப 
டுத்தி, சமற்கிருதம தேவ மொழியாதலால்‌, அதிலுள்ள சொற்க 
ளெல்லாம்‌ அதற்குரியனவே யென்றும்‌, தமிழே சமற்கிருதத்தி 
னின்று தனக்கின்றிமையாத அடிப்படைச்‌ சொற்களை யெல்‌ 
லாம்‌ கடன்‌ கொண்டுள்ள தென்றும்‌, தொன்றுதொட்டுத்‌ துணிச்‌ 
சலுடன்‌ ஏமாற்றி வந்திருககின்றனர்‌ சமற்கிருதம்‌ தேவமொழி 
யென்பது, பிராமணன்‌ நிலத்தேவன்‌ (பூசுரன்‌) என்பதையே 
முற்றுந்‌ தழுவிய தென்றும்‌, சமற்கிருதச்‌ சொற்களில்‌ ஐந்திலிருப 
குதி தூய தமிழென்றும்‌ அறிதல்‌ வேண்டும்‌ 
கடன்கொண்ட தமிழ்ச்‌ சொற்களையெல்லாம்‌ சமற்கிருதச்‌ 
சொல்லென்று காட்டற்கு, பொருந்தப்‌ பொய்த்தலாகவும்‌ 
பொருந்தாப்‌ பொய்த்தலாகவும்‌ குறிக்கோட்‌ சொற்பிறப்பிய 
லையே (Tendentous Etymology) வடமொழியாளர்‌ கையாண்டு 
வந்திருக்கின்றனர்‌ லோக்‌ என்னும்‌ சொலலிற்கு அவர்‌ கூறும்‌ 
பொருட்கரணியம்‌, "பார்க்கப்‌ படுவது' என்பதே. 'லோக்‌' 
என்னும்‌ ஆரியச்‌ சொல்லிற்குப்‌ 'பார்‌' (1௦௦%) என்பது பொருள்‌. 
ஆதலால்‌, அதை மூலமாகக்‌ கொண்டு அங்ஙனங கூறினர்‌. 
அசசொல்‌ /௦00% என்னும ஆங்கிலச்‌ சொல்லொடு தொடர்புடை 
யது, OE 1௦08, OS locon, OHG luogen, WG lok. 
'லோக்‌' என்னும்‌ ஆரியச்‌ சொல்‌ 'நோககு' என்னும்‌ தென்‌ 
சொல்லின்‌ திரிபே நகர (னகர ) லகரங்கள்‌ ஒன்றோடொன்று 
மயங்கும்‌ நோக்கு என்பது இந்தியில்‌ 'தேக்‌' என்று திரிந்துள்‌ 
ளது உலகு (உலகம்‌) என்னுஞ்‌ சொல்லிற்கு, உருண்டையா 
னது அல்லது சுற்றிவருவது என்னும்‌ பொருள்‌ பொருந்துமா 
அல்லது பார்க்கப்படுவது என்னும்‌ பொருள்‌ பொருந்துமா 
என்று அறிஞர்‌ கண்டு கொள்க. உலகம்‌ என்னும்‌ சொல்‌ 
பொதுமக்களைக்‌ குறிப்பது பெருவழக்கு எ-டு. உலகம்‌ என்ன 
சொல்லும்‌? ஒ.நோ. ட 9/5 (40006), the people, Common 
people, the great multtude, the public ம்‌ vulgaris E vulgar, 
Charactenstc of the common people 

உலகமலையாமை பஏச-/கஜர்காா! பெ. (ஈ.) நூலழகி 
னுளொன்று (நன்‌. 13); conformity of one's opinions 
with those held by the good and great so that there 
is no variance, one of ten ndl-alagu. 
[உலகம்‌ * மலையாமை ] 

உலகமலைவு ப/எஏச-ாகிகங்ப, பெ. (ஈ.) நூற்குற்றங்களு 
ளொன்று (தண்டி. 119, உரை); (poet) non-conformity 
with the opinions of the good and great, one of ten 
ndr-kuram. 
[உலகம்‌ * மலைவு... 

உலகமளந்தான்‌ பசாக/௦ன்‌, பெ. (௩) திருமால்‌; 
Visnu, who measured the world with His feet in His 
incamation as a dwar. ‘‘உலகமளந்தானே தாலேலோ" 
(திவ்‌. பெரியாழ்‌. .1,3,2). 


[உலகம்‌ * அளந்தான்‌. J 


உலகமன்னவன்‌ ம/2ஏஎ-/றறகறை பெ. (ஈ.) மன்னர்‌ 
மன்னன்‌; world ruler, emperor ‘உலக மன்னவன்‌ 
வாழ்கென்‌ நேத்தி'' (சிலப்‌. 28.7). 
[உலகம * மன்னவன்‌ / 
7 (.) மலைமகள்‌; 
Goddess Parvathi. '“வந்திடுமுலக மீன்றாள்‌ வதுவையஞ்‌ 
சாலை நண்ணி'' (கந்தபு திருக்கல்‌. 67). 


உலகமீன்றாள்‌ ப/ரகா-/ற்‌! பெ. 


[உலகம்‌ * ஈன்றாள / 

உலகமுண்டோன்‌ ம/ஏசா-ப00॥, பெ. (॥) ஊழிக்கால 
இறுதியில்‌ உலகத்தை உண்டு வயிற்றுள்‌ அடக்கிக்‌ 
காத்த திருமால்‌ (பிங்‌.); Visnu who swallowed the 
world and preserved it In His stomach at the great deluge. 
“உம்மை அதனில்‌ உலகமுண்டோன்றன்‌ மகன்‌'' (கந்‌ 
தபு. வள்ளி. 119) (செ அக.). 


[உலகம்‌ * உண்டோன்‌.] 


உலகர்‌ ப/ஏச; பெ (ஈ.) 1. உலகத்தார்‌ 060016 of the 
wo “உலகர்‌ சேருறுதிப்பயன்‌'' (சிவதத்துவ.?; சங்‌. 
அக.) 2. பாண்டியர்‌ (அக நி.); the pandyas 
ம. லோகர்‌ 


[உலகம்‌ ௯ உலகர்‌.] 


உலகவழக்கம்‌ பரசு பெ. (௩) உல 
கொழுங்கு; stom or usage of the world. (செ.அக.). 
[உலகம்‌ * வழககம்‌ ] 

உலகவழக்கு ப/292-௮/2%%ப, பெ. (ஈ.) 1. உலக வழக்குச்‌ 
சொல்‌ (நன்‌. 267 விருத்‌ ); words in common speech 
or popular words, dist fr செய்யுள்‌ வழக்கு 16, words 
used in the language of poetry. 2. உலக வழக்கம்‌ பார்க்க; 
see u/laga-valakkam. (செ.அக.). 
[உலகம்‌ *வழக்கு.] 

உலகவறவி /292-ர-ஏ21 பெ. (ஈ.) எல்லாக்‌ குலத்தவ 
ரும்‌ வந்து தங்குதற்கு உரிய அறச்சாலை; கற) 00 
charitable institution or rest-house established for the 
benefit of all castes and classes. ''புலர்புகத்‌ திறந்த 
பகுவாய்‌ வாயிலுலக வறவி'' (மணிமே. 7,93). 
[உலகம்‌ * அறவி.] 

உலகவறிவு ப6ரச-0-கரய, பெ. (॥.) பொதறிவு; 
knowledge of the world. (செ.அக.). 
[உலகம்‌ - அறிவு.] 

உலகவிடைகழி ப/எஏச-ட-1ஏக-kவ/ பெ. (॥.) மக்கள்‌ 
கடந்து செல்லற்குரிய பெருவாயில்‌; றப01௦ 
passage, as the gateway of a city. “உலகவிடைகழி 
யொருங்‌ குடனீங்கி'' (சிலப்‌. 10, 27). (செ.அக.). 
[உலகம்‌ ௫௬ இடைகதழி.] 


உலகளந்தோன்‌ பாரே, பெ. (॥.) உலகமளந்தான்‌ 
பார்க்க (திவா.); 996 ப/ஹச-ஈச08. (செ.அக.). 


[உலகு * அளந்தோன்‌.] 


உலகளவு 


114 


2 
உலப்பு 


உலகளவு ப/த/2ப, பெ. (॥) நாட்டின்‌ நிலவளவு; | உலகுய்யக்கொட்டான்‌ ப27௪--/ம/2, பெ (௩) 


(142.0. 326); survey of the country (செ.அக.). 
[உலகு * அளவு / 

உலகாசாரம்‌ ப/கசீ்சிகாு பெ. (॥) உலக வழக்கம்‌ 
பார்க்க; 896 u/aga-valakkam. (செ.அக.). 
[உலகம்‌ * ஆசாரம்‌ 5% 4௦24௪ 5 த. ஆசாரம்‌ ] 

உலகாள்வோன்‌ பரசி, பெ. (ஈ.) 1. இறைவன்‌; 000, 
Lord. 2 அரசண்‌; 0 
[உலகு * ஆள் வோன்‌] 

உலகியல்‌ பஞ்ச; பெ (ஈ.) 1. உலக வழக்கம்‌; ப$ 
of the world. 2 உலகமுறைமை; 008 of the world. 
3 உலகநடை (சீவக. 245 உரை); பறersal code 
of morals. 
[உலகு * இயல்‌.] 

உலகியல்வழக்கு ப/எஏற்‌/௮/-ஏஅ/க்&ப, பெ (ஈ.) உலகவழக்‌ 
கம்‌ (தொல்‌. பொருள்‌. 53); ௮ctual usage of the world, 
dit ரா. நாடகவழக்கு |.6., 51806 ப5206. (செ.௮௧.) 
[உலகு * இயல்‌ * வழக்கு / 

உலகியற்கை பர்க்க பெ. (॥.) உலகியல்‌ பார்க்க: 
566 ulagya/ ''இவையென்ன வுலகியற்கை'' (திவ்‌. திரு 
வாய்‌. 4,9,1). 
[உலகு * இயற்கை ] 

உலகியற்சொல்‌ பகஞூன-20/ பெ. (ஈ.) உலகவழக்கிலே 
வழங்குஞ்சொல்‌. (கலித்‌.1, உரை) : ௭௦110 of daily usage. 
(செ.அக.). 
[உலகு * இயல்‌ ௯ உலகியல்‌ * சொல்‌.] 

உலகின்பொது ப/2ஏ/-ற௦பப, பெ. (ஈ.) 1. இடம்‌ (தலம்‌); 


place. 2. நாடு; ௦௦பாரு. 3. நானிலம்‌; ௦10. 4. பொழில்‌; 
grove. 


[உலகு * இன்‌ 4 பொது.] 


உலகு பப, பெ. (॥.) 1. உலகம்‌; 4010. 2. மக்கள்‌; 
people. 


ம. உலகு, க. லோக; தெ. லோகமு. ந 09 ட loka. ட 
vulgus the people 2 Vulgar. used by the common people. 


[உல்‌ ௬ உலவு ௬ உலகு] 


உலகுடையபெருமாள்‌ பரபரக்க! பெ. (௩) 
அரசன்‌ (MER. 211 of 1927-8); 19. (செ.அக.). 


[உலகு * உடைய - பெருமாள்‌.] 


உலகுண்டவன்‌ ப/ரபாரமுற, பெ. (௩) உலகமுண்‌ 
டோன்‌ பார்க்க: 6899 ulagamungon. 


[உலகு * உண்டவன்‌.] 


உலகுண்டோன்‌ பபா, பெ. (ஈ.) உலகமுண்டோன்‌ 


பார்க்க: 896 ப/Agam-undon. 
[உலகு * உண்டோன்‌.] 


ஒருவகை மருந்துப்‌ பச்சிலை (பெரிய மாட்‌. 15-4); 
a medicinal herb. (செ அக.). 


[உலகு * உய்ய * கொட்டான்‌ கொற்றான்‌ ஃ கொட்டான்‌ 
(கொ.வ)] 


உலகோர்‌ பம்‌; பெ. (ஈ.) உலகர்‌ பார்க்க; 566 பள 
[உலகு ௯ உலகர்‌ ஃ உலகோர்‌... 


உலங்கலம்‌ பரக, பெ. (॥.) கல்‌ ஏனம்‌; vessel 
of stone. 
[உல்‌ ௯ உல்லம்‌ * கலம்‌ - உல்லங்கலம்‌ ௯ உலங்கலம்‌.] 

உலங்கு" பாப, பெ. (௩) கொதுகு; ரல்‌, Mosquito, 
பே!0086. (செ.அக.). '“கலுழ னுலங்கின்மே லுருத்‌ 
தென்ன'' (கம்பரா பஞ்சசே. 2). 
(அலம்‌ ௯ உலம்‌. உலம்‌ ௯ உலங்கு./] 

உலங்கு” பர்ரப, பெ. (ஈ.) உலம்‌ பார்க்க: 806 பனா 
(செ.அக ). 

உலட்டை. மீர்‌ பெ. (ஈ.] உலுட்டை பார்க்க: 5௪௪ 
uluftai 


உலண்டங்கொல்லி பகரசா-4௦4 பெ. (௩) புமுக்‌ 
கொல்லி! plant whose Medicinal effects counteract the 
poision of worms, bees etc.- aristolochia indica. 
(சா.அக.). 


/உலண்டம்‌ * கொல்லி] 
உலண்டம்‌ ப; பெ. (ஈ.) வண்டு; beetle. (ஆ.அக.). 
[உல்‌ ௯ உலண்டம்‌.] 


உலப்படி பகர்‌ பெ. (௩) 
மேல்மூடி; lid of the cooking pot 


உலைப்பானையின்‌ 


[உலை ௬ படி - உலைப்படி ௮ உலப்படி.] 


உலப்பல்‌ ம/2றற2/ பெ. (॥.) கலப்புக்‌ கட்டோசை (பிங்‌.); 
combined noise of many sounds, hubbub, clamour. 
(செ.அக.). 
ம. உலப்பர்‌; ௧. உலிவு, உலிப, உலிபு, உலுபு; குட. ஒலி; 
தெ. உலிவு, உலியு. 
[உலப்பு ௯ உப்பல்‌. 

உலப்பு" ulappu, பெ. (ஈ.) 1. அழிவு wasting, perishing. 
““உலப்பிலின்பமோடு'' (மணிமே. 6.111). 2. குறைவு; 
defect, deficiency. '“உலப்புறா தெவையு மீவோர்‌' (கந்‌ 
தபு. திருவவ.9) 3. சாவு; 0284. '“உலப்பினைக்‌ கடக்கு 
மாறு'' (காஞ்சிப்பு. மணிக. 5). 4. காய்ச்சுதல்‌; boiling. 
[உல - உலப்பு. 

உலப்பு” பப பெ. (௩) 1. அளவு; ஈர்‌, யாச. 
“மிடைந்தவ ருலப்பிலர்‌'” (கம்பரா. உருக்கா. 23). 2. 
உதவுகை;: 888612009, 69. ''ஒல்கிடத்‌ துலப்பிலா 
வுணர்விலார்‌'' (கலித்‌. 25). 


[உல்‌ ௮ உலப்புபி 


உலப்பெண்ணெய்‌ 


115 


உலப்பெண்ணெய்‌ பா; பெ. (ஈ.) காய்ச்சிய | உலமரு-தல்‌ பகாகய-, 18. செ.கு.வி. (4...) உலம்வா 


குளியலெண்ணெய்‌; boiled oil used for oil bath. 
oil. 
ம. உலப்பெண்ண. 
[உலப்பு (காய்ச்சிய) * எண்ணெய்‌.] 

உலப்பேறி பழசா பெ. (ஈ.) திருத்தப்பட்ட நிலம்‌; 
permanently improved lands. (G.Tn.Di., 294). (செ.அக.). 
[உல ௯ உலப்பு ௪ ஏறி] 

உலம்‌' பர பெ. (॥.) 1. உருண்டு திரண்ட கல்‌; 
roundstone, large pebble. ''உலஞ்செய்த... தோளான்‌'' 
(சீவக. 2915). 2. திரட்சி; ர௦ப655. '“உலங்கொள்‌ 
சங்கத்‌ தார்கலி'' (தேவா. 112, 8). (செ.அக.). 
ம. உலம்‌, 5K! பறி 
[உல்‌!! ஃ உலம்‌.] 

உலம்‌ பற, பெ. (॥.) 1. வலிமை; ்ளரம்‌. 2. 
அச்சக்குறிப்பு; manifesting Symptom of fear. 3. துன்பம்‌; 
நால்‌. 4. பிணம்‌; 001056. 5. பட்டாடை, ik cloth. 6. 
வாசல்‌; ௦௦a). 7. அகலம்‌; breadth. 8. நீர water. 
(செ.அக.). 
[உல்‌ ௮ உலம்‌] 

உலம்‌” பண, பெ. (॥) 1. ஒலித்தல்‌, ஓசை; 5௦பா. 
2. உலவை, காற்று; ஸா. 
[உல்‌ ௮ உலம்‌.] 

உலம்பல்‌ ப/காம்‌எ/ பெ. (ஈ.) ஆரவாரம்‌ (பிங்‌.); 108 
of many sounds. (செ.அக.). 
ம. உலம்புக (ஒலியெழுப்புதல்‌.); மால்‌. ஒல்கெ (அழு.); குட. 
ஒலி (மணியோசை.). 
[௨ல்‌ ௮ உல ௯ உலம்பு ௯ உலம்பல்‌./ 

உலம்பு-தல்‌ ப/காம்ப-, 15. செ.கு.வி. (Vஃ.) 1. பேரொலி 
செய்தல்‌; 10 make a loud Noise, Cryout, roar, thunder. 
“யாளிநின்‌ றுலம்புமே'' (சீவக. 1900). 2. அலப்புதல்‌; 
prate, chatter. ‘‘ஒல்காதார்‌ வாய்விட்‌ டுலம்புப'' (நீதி 
நெறி. 72). 
ம. உலம்புக;'க. உலி; தெ. உலியு. 
[உல்‌ - உல ௮ உலமு ௯ உலம்பு உலம்பு-தல்‌./ 

உலம்வா(வரு)-தல்‌ ௦2௭-௦௪௮), 18. செ.கு.வி. (41) 
நெஞ்சு உழலுதல்‌; (௦ be perturbed in Mind, confused. 
“உயிர்க்கு முசாஅ முலம்வரும்‌'' (கலித்‌. 145,4.). 
ம. உலயுக. 
[உல்‌ ௯ உல ௨உலம்‌ - வா-தல்‌.] 

உலமரல்‌ பாசா பெ. (௩) 1. துன்பம்‌ (சூடா.); 
$பர££ரறஏ. 2 ௮ச்சக்குறி காட்டுகை (சூடா.); ஸகரீசீஓ 
symptoms of fear. 3. உழலுதல்‌; ஊர! 4. சுழலுதல; 
ஊரா. (செ.௮௧.). 


/உலம்வரல்‌ ௯ உலமரல்‌.] 


(வரு)-தல்‌ பார்க்க; 8906 பசீ (காய), “புலம்பியா 
முலமர”' (கலித்‌. 83,2.). (செ.அக.). 
ம. உலர்‌. 


[உலம்‌ * வரு-தல்‌ - உலம்வரு-தல்‌ ௮ உலமரு-தல்‌.] 


உலர்‌-தல்‌ ப, 2. செ.கு.வி. (94) 1. காய்தல்‌; 10 
become dry, to wither, to be parched up. 2. வாடுதல்‌; 
to pine away, as from grief, disease or hunger; to flag, 
000. “உலர்ந்து போனே னுடையானே'' (திருவாச. 
32.1.). (செ.அக.). 


ம. உலருக. 
[உல்‌ ஃ உல. உலல்‌ ௮ உலர்‌] 


உலர்ச்சி பகன்‌ பெ. (ஈ.) 1. காய்வு; நோ, withered 
state, aridity. 2. வாட்டம்‌; emaciated condition of the 
system occasioned by travel, hunger or disease; weari- 
ness of the mind. (செ.அக.). 


ம. உலர்ச்ச. 
[உலர்‌ - உலர்ச்சி.] 


உலர்த்தற்பாடு பளரீதைச்பப, பெ. (॥.) உலர்த்தப்பட்ட 
நிலைமை; cமndition of being fully dried, as groundnut 
kernels ready for crushing, opp. 6௦ ஈரப்பாடு. (செ.அக.). 


[உலர்‌ ௯ உலாத்தல்‌ * பாடு.] 

உலர்த்தி பணி; பெ. (ஈ.) உலர்ச்சி பார்க்க; 566 பகம்‌! 
(செ.அக.) 

உலர்த்து-தல்‌ பாரீப-, 5. செ.குன்றாவி. (4) ஈரம்‌ 
புலர்த்துதல்‌; 1௦ நே, வ॥, 065100216. ''நனைந்த வான்றுகி 
லுலர்த்திய'' (சேதுபு. கந்த. 41.) (செ.அக.). 
ம. உலர்த்துக. 
[உலர்‌ ௮ உலர்த்து.] 


உலர்ப்பெலி பகர்‌ பெ. (ஈ.) ஓர்‌ எலி; 806098 of 
௩ (44). (செ.அக.). 


[உலர்‌ ௯ உலர்ப்பு * எலி] 


உலாமரம்‌ பலக, பெ. (௩) 1. வானம்‌; வ. 
(ஆ.அக.). 2. பட்டுப்போன மரம்‌; |feless or decayed 
tee. (சா.அக.). ' 


[உலர்‌ * மரம்‌,] 


உலாவு பப, பெ. (ஈ.) உலர்ச்தி: 0௦0 state, withered 
condition. 


[உலர்‌ - உலாவு.] 


உலரி பகா பெ. (ஈ.) தன்னி மீன்‌; ஈresh-water fish. 
(செ.அக.). 


[உல்‌ - உலரி] 


உலவக்காரன்‌ 


116 


உலா 


உலவக்காரன்‌ ப/ச-&-்க்கற, பெ. (ஈ.) மற்றவரோடு 
பழக நாணுபவன்‌; he who is shy with strangers. (0... 
(செ.அக.). 


[உல ஃ உலவை - காரன்‌] 
உலவம்‌ பகா, பெ. (ஈ.) 1. பிறர்‌ முன்பு ஏற்படும்‌ 
மனக்கூச்சம்‌; bashfulness, shyness, diffidence before 
889675. கடன்‌ கேட்க உலவமாயிருக்கிறது (வின்‌.). 2. 
இவறன்மை; கருமித்தனம்‌ (சங்‌.அக.); ௱miserliness. 
3. இலவ மரம்‌; 616 ௦௦010ஈ. (செ.அக.). . 
[உல்‌ - உல ௯ உலபு  உலவம்‌.] 
உலவமரம்‌ பாகாக, பெ. (॥.) இலவமரம்‌; 91% Cotton 
tree. 
[உல்‌ ௯ உலவம்‌ - மரம்‌.] 
உலவல்‌ ப பெ. (ஈ.) 1. துறந்தோன்‌ (அக.நி.); 
ascetic. 2. குறைதல்‌ (ஆ.அக.); வiminishing, shrinking. 
(செ.அக.). 
[உல ௯ உலவல்‌.] 
உலவாக்கிழி ப/ச்‌-ந-& பெ. (ஈ.) எடுக்கவெடுக்கக்‌ 
குறைபடாப்‌ பொன்முடிப்பு; inexhaustible quantity of 
gold tied up in a cloth-bag ''கன்னி நாடன்‌ தனக்கு 
இசைந்தபடியால்‌ உலவாக்கிழி கொடுத்த படியை 
அறிந்தபடி பகர்வாம்‌'' (திருவிளை. உலவாக்‌.1), 
[உல ௮ உலவு உலவா - கிழி.] 
உலவாநில்‌(ற்‌)-த(ற)ல்‌ ம/சச்ரர()-, 16. செ.கு.வி. (i) 
பரத்தல்‌; (௦ 5௦80. ''இன்பவெள்ளம்‌ உலவா நிற்கும்‌." 
(தாயு. நின்ற. 2). 
[உலவா * நிற்றல்‌ உலவா என்பது செய்யா என்னும்‌ வாய்‌ 
பாட்டு வினையெச்சம்‌. உலவா - உனந்து நிற்றல்‌, பரவுதல்‌. ] 
உலவி-த்தல்‌ ப/2ரர்‌, 4. செ.கு.வி. (44) கூசியொழுகுதல்‌; 
to be bashful in eating, to evince diffidence in accepting 
favours or gifts, to be backward in coming into company. 
(.). உலவியாமற்‌ சாப்பிடும்‌. ' (செ.அக. ) 


[உல்‌ ௯ உலவு ௯ உலவி-த்தல்‌.] 


உலவிபொன்‌ ௦௪௦ பெ. (ஈ) தூய தங்கம்‌; பாக 
9010. '“உலவிபொன்‌ இருபதின்‌ கழஞ்சு பொன்னுக்கும்‌” 
(5.11/.281). (செ.அக.). 
[உல்‌ ௯ உலவி * பொன்‌. உலவி - காய்ச்சிய..] 


உலவு-தல்‌ ப/தரய-, 5. செகுவி. (4) திரிதல்‌; ௦ 9௦ 
வா௦பாப்‌. ''ஒருங்குதிரை யுலவுசடை'' (திருவாச. 38,1). 
(செ.அக.). 

ம. உலவுக. 
[உலம்‌ ஃ உலவு ௯ உலவு-தல்‌.] 

உலவை" பூர்‌ பெ (௩) 1. தழை; green twig with 
leaves upon it 'ஈயுலவையி னோப்பி”' (இரகு. தேனு. 
35) 2. மரக்கொம்பு; branch of tree, bough. ““'இலைதீந்த 
வுலவையால்‌'' (கலித்‌. 11). 3. மரச்செறிவு (பிங்‌.); 


9046. 4. விலங்கின்‌ கொம்பு; ஸா, 108. "யானைத்‌ 
தரள நீளுலவை'' (காஞ்சிப்பு. கழுவா. 397). 5. 
குடைவேல்‌ (சூடா.); பmbrella thorn babool, buffalo 
thom 0பர்‌. 6. ஓடை பார்க்க (மலை. ); 0val-leaved wheel 
0260௭. 7. வள்ளிக்கொடி, (அக.நி.); sweet potato 
creeper; panicled-bindweed. 8. கிலுகிலுப்பை (மலை.); 
ratlewort 9. இளந்தளிர்‌ tender leaves. ‘அலங்க 
லுலவையேறி பொய்யேன்‌'' (குறுந்‌.79). 


[உல்‌ - உலவை. (வேக. 10.55.] 


உலவை” ய பெ. (௩) 1. காற்று (திவா.); wn. 
2. ஊதைநோய்‌; 6பா218௱, 0000, paralysis. ''வழுத்துல 
வைக்‌ குலமுழுதும்‌'' (தைலவ, தைல.88). 3. வற்றிய 
கிளை; 00௦0 டவர்‌. (செ.அக.). 
[உலவு ௯ உலவை.] 


உலவை” மர்‌ பெ. (1) குலவையிடல்‌; ௨ type of 
sound made by women during functions. 


[உல ௯ உலவை] 


உலவை" பச்‌ பெ. (௩) அவா (அக.நி.); 09846. 
(செ.அவஃ.). 


[உல்‌ ௯ ௨ல (மிகுதல்‌, பெருகுதல்‌) - உலவை. ] 


உலவையான்‌ புஷ்கர பெ. (ஈ.) காற்றுத்‌ தேவன்‌; 
Vayu, the god of wind. '“அண்டரும்‌ உலவையானை 
அவுணர்மாத்‌ தலைவன்‌ பாரா.” (கந்தபு. அரசு.7). 
(செ.அக.). 
[உலவை ௮ உலவையான்‌.] 


உலறல்‌ பச] பெ. (ஈ.) கடுஞ்சீற்றம்‌ (பெருங்கோபம்‌. ) 
(திவா.); fierce anger, rage. 


[உல ௮ உலறு ௯ உலறல்‌,] 


உலறு'-தல்‌ ப, 5. செ.கு.வி. (4) 1. வற்றுதல்‌ 
(அகநா. 19.) 9 ந up, wither. 2. சிதைதல்‌; (௦ be 
injured, to be spoiled, worn out as clothes. “உலக்கை 
யுலறி யுடம்பழிந்தக்‌ கண்ணும்‌” (நாலடி. 141). 3. 
பொலிவழிதல்‌; (0 become rough, Shaggy, brush. 
“கண்ணு முகமு முலறி'' (சீவக. 2966). (செ.அக.). 
[உல்‌ ௯ ௨ல ௯ உலறு.] 

உலறு”-தல்‌ ப/-, 5. செ.கு.வி. (ப) உரை தடுமாறு 
தல்‌; 1௦ howl, scream; to babble, as in a rapture. 
''அலறிடே னுலறிடே னாவி சோரேன்‌'' (திருவாச. 
5,22). (செ.அக.). 
ம. உலறுக. 


[உல ௯ உறு] 


உலா ம, பெ. (॥) 1. அரசன்‌ தலைநகரைச்‌ சுற்றி 
வரும்‌ உலா: procession. ““போந்தானுலா”' (சங்கர. 
உலா). 2. பேதை முதலிய ஏழு பருவப்‌ பெண்களும்‌ 
கண்டு மயங்கும்படி தலைவன்‌ உலாவருதலைக்‌ 
கலிவெண்டாவால்‌ கூறுவது; 00௦ (ஈ kalivenpa metre 


உலாங்கு-தல்‌ 


117 


உலாவு '-தல்‌ 


which describes how women of the seven magafr 
paruvam are love-striken at the sight of a hero as they 
see him coming along in procession. "கலிவெண்பா 
வுலாவாம்‌'' (வெண்பாப்‌. செய்‌. 27). 3. மக்கள்‌ 
காற்றாடச்‌ சுற்றி வரல்‌; வn9. 
[உலவு ௯ உலா.] 

உலாங்கு-தல்‌ பகீரத, 5. செ.கு.வி. (44) 1. அசைதல்‌; 
to move. 2. தள்ளாடுதல்‌; (௦ stagger. 
[உலவு ௯ உலா ௯ உலாங்கு.] 

உலாஞ்சு-தல்‌ ப/ரப-, 5. செ.கு.வி. (9.4) 1. அசைந்தாடு 
தல்‌; 1௦ move, work about, as the head. கப்பல்‌ 
உலாஞ்சுகிறது. 2. தலைசுற்றுதல்‌; 1௦ 08 giddy, dizzy, 
to suffer swimming in the head. 3. தள்ளாடுதல்‌; to stagger 
as sway in walking. (செ.அக.). 


/உலாங்கு - உலாஞ்சு.] 

உலாத்து'-தல்‌ பசீ, 6. செ.கு.வி. (44) 1. உலாவச்‌ 
செய்தல்‌; (௦ take Out for a walk, as a child; to lead 
about, as a horse. 2. பரவச்‌ செய்தல்‌; 10 spread Out, 
extend on all sides. வேட்டியை யுலாத்திக்‌ கொண்டு 
போகிறான்‌ (௨.வ.). 3. அசைத்தாட்டுதல்‌; 10 ௮56 
£௦ $hak6 (செ.அக.) கொண்டையுலாத்தி - கொண்‌ 
டையை ஆட்டும்‌ பறவை. 4. கிறுநடை கொள்ளல்‌; 
to walk taken by a patient in convalescent state. 


ம. உலாத்துக. 
[உலா - உலாத்து ௯ உலாத்து-தல்‌.] 


உலாத்து” மரம பெ. (॥.) 1. உலாவுகை; walking up 
and down for amusement, display or exercise moving 
to and fro. 2. சுற்றுதல்‌; wandering, revolving. (செ.அக.). 


[உல ௮ உலா ௮ உலாத்து.] 
உலாத்துக்கட்டை பர்பாஸ-/சநீத்‌ பெ. (௩) கதவுக' 


குடுமி: கதவு நின்றாடுஞ்‌ சுழியாணரி; shutter tums. 
(44). (செ.அக.). 


[உலாத்து * கட்டை./ 


உலாத்துக்கட்டை 


உலாத்துக்கதவு ப/ச்நீ-ங-kககப, பெ. (॥.) பிணையற்‌ 
கதவு (யாழ்‌. அக.); 10100 0௦0. (செ.அக.). 


[உலாத்து * கதவு... 

உலாத்துகண்டன்‌ பக -ர்சான்க பெ. (ஈ.) ஓணான்‌ 
a kind of lizard. (சா.அக.). 
[உலாத்து * கண்டன்‌.] 

உலாப்புறுத்து-தல்‌ ப/றழபஙரய-, 6. செ.குன்றாவி. (44) 
அழித்தல்‌; 10 025103. ''நாளுலாப்புறுத்தும்‌ வாள்வலி'* 
(பெருங்‌. உஞ்சைக்‌. 56, 252). 
[உலாப்பு * உறுத்து. 

உலாப்போ-தல்‌ ப/ேறப்‌-, 8. செ.கு.வி. (ஸப) வலம்‌ 
வருதல்‌; ௦ 0௦ in procession. (செ.அக.). 
[ஓலா 4 போ.] 

உலாம்‌ பகர, இடை. (pகர.) ஓருவமச்சொல்‌; word used 
as a sign of comparison. '*வேயுலாந்‌ தோளினார்‌'” (சீவக. 
1581) (செ.அக.). 


[உல்‌ (பொருத்துதல்‌) ௯ உல ௮ உலாம்‌. 


உலாமடல்‌ பச! பெ. (॥.) ஒரு பெண்ணைக்‌ 
கனவிற்‌ புணர்ந்தோன்‌ விழித்தபின்‌ அவள்‌ பொருட்டு 
மடலூர்வேன்‌ எனக்‌ கலி வெண்பாவால்‌ பாடப்படும்‌ 
ஒரு சிற்றிலக்கியம்‌; 008 in kali-venpa metre, in which 
a man who has beheld an unknown woman in a dream 
vows to possess her in reality or die by riding a palmyra 
$(. கனவில்‌ ஒருத்தியைக்‌ கண்டு புணர்ந்தோன்‌ நன 
வில்‌ அவள்‌ பொருட்டாக நானே ஊர்வன்‌ மடல்‌ 
என்றுரைப்பது உலாமடல்‌ (இலக்‌. வி. 857). (செ.அக.). 
[உலா * மடல்‌.] 


உலாவல்‌ மச்ச! பெ. (ஈ.) பொழுது கழித்து விளையா 
உல்‌; playing after the stipulated period. 


[உலா ௯ உலாவல்‌.] 


உலாவரிசி பகலா பெ. (॥.) வெட்பாலையரிகி: ஸப 
dyeing rosebay. 


[உல்‌ ௯ உலாவல்‌ * அரிசி.] 


உலாவா(வரு)-தல்‌ ப/சீரசீ(சா)-, 18. செ.கு.வி. (44.) 
1. அங்குமிங்கும்‌ அலைதல்‌; 10 18706 about. ''கராமு 
லாவரு பைந்தடமும்‌'' (பாரத. நாடு 8). 2. வீதிவலம்‌ 
வருதல்‌; (௦ move In procession. ''வீதிதோறூர்ந்‌ துலாவ 
ருமால்‌'' (இரகு. நாட்டுப்‌. 13). 3. அசைதல்‌; ௦ wave 
8 aflag ''உலாவரு பதாகையி னீட்டம்‌'' (கந்தபு.யுத்த. 
முதனாட்‌. 53). (செ.அக.). 

[உலா - வரு] 

உலாவு'-தல்‌ பச, 6. செ.கு.வி. (44.) 1. அலைதல்‌; 
to move about, walk or ride for recreation take a jaunt, 
a strol! or a ramble ''நிலவுலாவிய நீர்மலி வேணியன்‌'' 
(பெரியபு. பாயி. 1). 2. வீதிவலம்‌ வருதல்‌; ௦ 00 
in procession, parade the streets, as festal processions. 


உலாவு“-தல்‌ 


3. இயங்குதல்‌; வீசுதல்‌; (௦ ற0௦6, 5ம்‌. ““வந்துலாய்த்‌ 

துயர்செய்யும்‌ வாடை'' (பு.வெ. 8,16, கொளு.). 4. 
பரவுதல்‌; £௦ Spread Over, as a flood. ''உயிரென வுலாய 
தன்றே'' (கம்பரா. ஆற்றுப்‌. 20) (செ.அக.). 
ம. உலாவுக; தெ. ஒலயு; பட. ஒலாத்து. 
[உலவு - உலாவு.] 

உலாவு”-தல்‌ பாச்ம-, 6. செ.குன்றாவி. (v1) சுற்றிக்கட்டு 
தல்‌; (0 8ப௦und, encircle as a garment. ““தூசுலாய்க்‌ 
கிடந்த”' (சீவக. 550). 


[உல்‌ - உலவு உலாவ] 


உலாவுகாட்சை புய-/௪ பெ. 
(8./.330.) ஐ: (செ.அக. ). 


ம. உலாவு காழ்ச்ச. 


(1. வரிவகை 


[உலாவு - காட்சை, காட்சி ௯ காட்சை. (கொ.வ.)] 


உலிமணி பக; பெ. (ஈ) தாயுருவி (மலை.); ௮ ற்‌ 
growing in hedges and thickets, (செ.அக.,). 


உலிமணி 


உலு யய பெ. (ஈ.) தினை முதலியவற்றின்‌ Lah chaff 


of infenor grains (J.). (செ.அக.). 


[உல்‌ உலு ௫ உலுக்குவதனால்‌ அல்லது குத்துவதனால்நீங்கும்‌ 
பதர்‌.] 


உலுக்கல்‌ பப//௪/ தொ.பெ. (ஸ்‌!) 1. குலுக்கல்‌; shaling. 
[உல்‌ ௮ உலுக்கு ஃ உலுககல்‌.] 


உலுக்கு'-தல்‌ பபர%ப-, 5. செ.குன்றாவி. (94) குலுக்கு 
தல்‌; 10 shake, as a tree. 
ம. உலுக்கு; ௧. உலுகு: குட ஓலிப்‌, ஒலிச்‌; தெ. உலுகு, 
உலுக்கு. 
[உல்‌ ௮ உலு ௮ உலுக்கு.] 


உலுக்குஃ-தல்‌ பரபரப்‌, 7. செ.கு.வி. (41.) தடுங்குதல்‌; 
to tremble, as in an earthquake. 


[உலு ௮ உலுக்கு.] 


118 


உலுப்பை 


உலுக்குமரம்‌ ப/ப்&பாகாா, பெ. (௩) நெம்பு கட்டை; 
lever (W.). (செ.அக.). 
/உலு — உலுக்கு . மரம்‌.] 


உலுட்டை பந பெ. (ஈ.) சொட்டைப்பேச்சு; பயனில்‌ 
சொல்‌ (யாழ்ப்‌.); slanderous talk. 


[உல்‌ ௯ உலு ௯ உலுட்டை - உலுத்துப்போனது, பயனற்றது... 

உலுத்தத்தனம்‌ ப/பரச- 120௭) பெ. (ஈ.) ஈயாக்‌ குணம்‌; 
niggardliness, stnginess. (செ.அக.). 
[உல்‌ ௯ உலு - வெப்பம்‌, கொடுமை. உல்‌ ௯ உலு ௯ உலுத்தன்‌ 
ச்‌ தனம்‌. 

உலுத்தம்‌ பப, பெ. (௩) உலுத்தத்தனம்‌ பார்க்க; 
see பச்சா. (செ.அக.). 
[உல்‌ ௯ உலு - உலுத்தம்‌.] 

உலுத்தன்‌ பாற பெ. (ஈ) 1. ஈயரதவண்‌: ஈiஓ9தாப, 
miser, close-fisted person. ‘இல்லையென்றே சொலு 
முலுத்தன்‌'' (அறப்‌. சத. 38). 2. வாங்கின கடனைக்‌ 
கொடாதவன்‌ (ஆ.அக.); 060(0, who disinclines to 
repay debt. 
ம. உலுத்தன்‌. 
[உல்‌ ௮ உலு ௮ உலுத்தன்‌. இச்சொல்‌ வடதிரவிட நடுவண்‌ 
மொழிகளில்‌ உலுத்தன்‌ -, லுத்தன்‌ - லுத்தா ௮ லுச்சா எனத்‌ 
திரிந்து வழங்குகிறது... 

உலுத்து-தல்‌ ப/பரீப-, 8. செ.குன்றாவி. (9.4) உலுப்பு-தல்‌ 
பார்க்க; 866 Uluppu-, 
[உலு ௮ உலுத்து ௯ உலுத்து-தல்‌ - உதிர்த்தல்‌, உலு ௯ உது! 
ு உதுர்‌ ௯ உதிர்‌ ௯ உதிர்த்தல்‌ எனவும்‌ திரிபுறும்‌... 

உலுப்பு-தல்‌ ப/பறறபஃ 8. செ.குன்றாவி. (94) 1. 
கூதிர்த்தல்‌ (யாழ்ப்‌.); t௦ shake off, cause to shed, 
8s fruits or leaves from a tree. 2. அசைத்தல்‌; 1௦ shake. 
(செ.அக.). 
[உல்‌ உலு ௯ உலப்பு ௯ உலுப்பு-தல்‌. இக்காலத்தில்‌ உலுப்பு 
ு கதுப்பு ௯ உசுப்பு எனத்‌ திரிபுற்றன. உலுப்பிவிடு, உதுப்பி 
விடு, உசுப்பிவிடு என்னும்‌ கூட்டு வினைகளும்‌ உருப்பெற்‌ 
இன. நகர முன்னெழுத்துப்பேறு பெற்று துதுப்பு என்னும்‌ 
வினையும்‌ அக்காலத்தில்‌ உருப்பெற்றது. 

உலுப்பை பறற; பெ. (ஈ.) 1. அதிகாரிகள்‌ பெரியோர்‌ 
முதலியோர்க்கு மதிப்புரவாக அனுப்பும்‌ உணவுப்‌ 
பண்டங்கள்‌; presents of fruits, articles of food etc. 
offered to great personages; supplies gratuitously given 
to officials on tour by people or subordinates. உம்பர்‌ 
கோன்‌ வைத்த வுலுப்பையெள (வருணகுலா. 219). 
2. பை; 080. 3. சிறுகாய்‌; பாற ராயர்‌! in mon 
(சா.அக.). 4. கோயில்‌ முதலியவற்றிற்கு அனுப்பும்‌ 
காணிக்கை, (த.சொ.அக.); presentation to temple etc. 
[உல்‌ உலு ௯ உலுப்பை, உலுப்புதல்‌ - உதிர்த்தல்‌, உதிர்த்துத்‌ 
திரட்டிய தவசம்‌. தவசம்‌ உதிர்க்காமல்‌ அரிதாள்‌ கட்டுகளையே 
வழங்கும்‌ வழக்கமும்‌ இருந்ததால்‌, உதிர்த்த தவசம்‌ மட்டும்‌ 
வழங்குவதை வேறுபடுத்திக்‌ கூறுவதும்‌ இன்றியமையாத 
தாயிற்று. 


உலுப்பைகட்டு-தல்‌ 


119 உலைநீர்‌ 


உலுப்பைகட்டு-தல்‌ ப/தறசர்ச/ப-, 15. செ.கு.வி. (4) 
பெரியோர்‌ அருள்‌ பெறுவதற்காகப்‌ பரிசுப்பொருள்‌ 
அனுப்புதல்‌ (ஆ.அக.); 1௦ 500 presentation to revered 
persons io get biessings. 

[உலுப்பை - கட்டு./ 

உலுப்பைகொடு-த்தல்‌ ப//௦02/-/000-, 4. செ.கு.வி. 
(vi) தம்‌ கீழ்ப்‌ பணியாற்றுபவர்களுக்குப்‌ படிகொடுத்‌ 
ல்‌; 10 give supplies to an Inferior or dependent (W.). 
[உலுப்பை * கொடு] 


உலூகம்‌' போகா, பெ. (ஈ.) கோட்டான்‌ (பிங்‌.); ok 
homed ow. (செ.அக.). 


Hindi பப்ப, 
[உல்‌ ௯ உல்லு ௯ உல்லுகம்‌ ௯ உலூகம்‌. உல்லு பார்க்க; 666 
ullu.J 

உலூகம்‌” பரக, பெ. (ஈ.) 1. உரல்‌ (அக.நி.); நதா. 
2. குங்கிலியம்‌; k¢௦ாஃவா ரக (செ.௮௧.). 
[உலங்கலம்‌ - உலூகம்‌..] 

உலூகலம்‌ பச, பெ. (1. 1. உரல்‌; wooden Mortar. 
“'உலூகலமுடன்றவழ்ந்தவன்‌'' (பாரத. உலூகன்‌.5). 2. 
குங்கிலியம்‌ (மலை.); 68. 
[உலங்கலம்‌ ௮ உலூகலம்‌. உல்‌ - குத்துதல்‌. 

உலை'-தல்‌ மர்‌, 2. செ.கு.வி. (ஃ) 1. நிலை 
குலைதல்‌; (௦ be disordered, as one's affairs; to become 
deranged, unsettled, loose; to degenerate in morais or 
character; to be overripe, as fit. ''உலையாமுயற்சி”' 
(நீதிநெறி. 51.). 2. அழிதல்‌. (திவா.); £௦ perish; t௦ 
be ruined, as houses, land or crops. 3. அஞ்சுதல்‌... 
(திவா.); ௦ be afraid, to be agitated in mind... 4. 
கலைந்து போதல்‌; (0 be dispersed, as an assembly; 
put to rout, as an amy. ''ஒன்னாத்‌ தெவ்வ ருலை 
விடத்து'' (பெரும்பாண்‌. 491.) 5. அலைதல்‌; ௦ 
wander about ''உலகஞ்சுற்றி... உலையவிட்டாயெனின்‌ 
1 (தாயு. சுகவாரி, 6.). 6. சோறு கெடுதல்‌; 10 8001, 
as of boiled rice etc. 
[உல்‌ - உலை ௮ உலை-தல்‌.] 

உலை”“-த்தல்‌ யந8-, 4. செ.குன்றாவி. (44) 1. கெடுத்தல்‌; 
௦ ஈயரn, சார்பாக. காரியத்தை உலைத்துவிடாதே. 2. கலைத்‌ 
தல்‌; 1௦ throw into disorder, derange, unhinge, unseitle. 
“சான்றாளியை உலைத்து விட்டான்‌'. 3. அலைத்தல்‌; 
to harass as உ demon. பேய்‌ அவனை உலைத்துப்‌ 
போட்டது. (செ.அக.). 
[உல்‌ - உலை ௮ உலை-த்தல்‌..] 

உலை” பல்‌ பெ. (ஈ) 1. நெருப்புள்ள அடுப்பு; 5 
place for cooking, oven. (W.) 2. கொல்லனுலை; 5ாண்'5 
forge or fumace. ‘கொல்ல னுலையூதுந்‌ தீயேபோல்‌'" 
(நாலடி. 298). 3. சோறு சுமைத்தற்காகக்‌ கொதிக்க 
வைக்கும்‌ நீர்‌ pot Of water set over the fire for boiling 
108. ''உலைப்பெய்து அடுவது போலுந்‌ துயர்‌"' (நாலடி. 
114). 4. மனநடுக்கம்‌; ரியா, excitement, agitation of 


he ind. “உலைதருமலின மொன்ற தொழித்திடுஞ்‌ 
சுத்தமொன்றே”' (ஞானவா. வைரா. 26). (செ அக.). 
ம. உல, ௧., பட, ஒலெ, கோத. எல்கால்‌, துட. வல்‌, குவி. 
கொல்லு 
/உல்‌ உலை] 

உலைக்களம்‌ பக//-6௪௪8 பெ. (ஈ.) கொல்லனுலைக்‌ 
கூடம்‌ (பிங்‌.); 8ஈர்ர்‌'6 10106. (செ.அக.). 
/உலை * களம்‌] 


உலைக்குழல்‌ ப/எ-ர-kய/2/ பெ. (ஈ.) துருத்தி; blow-pipe, 
the bellows of a forge. 


[உலை - குழல்‌.] 

உலைக்குறடு ம/எ்‌-க-kபா்ப, பெ. (॥.) உலை முகத்தி 
விரும்பு தூக்குங்‌ குறடு (வின்‌.); 5௱ith'5 tongs. 
(செ.அக.). 
[உலை - குறடு. 

உலைகட்டு-தல்‌ பக/்/சற்ப-, 15. செ.கு.வி. (V.) பொங்‌ 
கற்பானைக்கு மாவிலை செருகிய கயிறு கட்டுதல்‌; 
to decorate ths top of a pot with mango leaves and 
set it on the fire with water for boiling rice for a sacred 
றவ. (செ.அக.]). 
[உலை - கட்டு.] 

உலைகொதி-த்தல்‌ ப/கட்ர௦0-, 4. செ.கு.வி. (\ஃ.) சோறு 
சமைத்தற்குரிய நீர்‌ கொதிப்புறுதல்‌; ௦ boll, a5 water 
in a pot, when rice should be put in for cooking. 
(செ.அக.). 
[உலை - கொதி-த்தல்‌.] 

உலைச்சல்‌ ப/க௦8] பெ. (ஈ.) அலைகை; trouble, 
vexation, harassment. அதிலே மெத்த உலைச்சல்‌ 
(செ.அக.). 
[உலை ௮ உலைத்தல்‌ - உலைச்சல்‌. ] 

உலைத்தண்ணீர்‌ பலர்‌; பெ. (ஈ.) 1. சாய்ந்த 
இரும்பைத்‌ தோய்க்கும்‌ நீர; water used by the smith 
at his forge for dippmg hot iron. (W.) 2. சோறு 
சமைத்தற்குக்‌ கொதிக்க வைக்கும்‌ நீர்‌: லா ௩ ௮ pot. 
get over the fire for boiling rice. (செ.அக.). 
[உலை - தண்ணார்‌. 

உலைத்துருத்தி பக/்ட்ங்ஙம்‌! பெ. (0.) 1. கொல்லுலையி 
லுள்ள நெருப்பூதுந்‌ துருத்தி (திவா.); க௱'5 bellows. 
(செ.அக.). 
[உ௰ல - துருத்தி] 

உலைந்தபழம்‌ பர்‌08-றவீல, பெ. (॥.) அணிந்தபழம்‌ 
(வின்‌.); ரர ரங்‌ (செ.௮௧.). 
[உலைந்த * பழம்‌.] 

உலைநீர்‌ பகீ; பெ. (ஈ.) உலைத்தண்ணீீ்‌ பார்க்க; 
65 பகு (செ.அக.). 


[உல்‌ உலை ு நீர்‌... 


உலைப்பாடு 120 உவ்வு” 


உலைப்பாடு ப/௪/2-2௪20, பெ. (ஈ.) மிக்க நடுக்கம்‌; ஏுeat 
(லா. ''உலைப்பாடே படத்தழுவி'' (தேவா. 
1109,8). (செ அக.). 


[உல்‌ ௮ உலை - பாடு] 


(புறநா 150.4). 7. ஊக்கக்‌ குறைவு; langப0r, weariness. 
'“உலைவின்றித்‌ தாழா துஞற்றுபவர்‌'' (குறள்‌. 620). 
(செ.அக.). 

ம. உலவு, ௧. உலெக; தெ. உலுகு. 

உலைப்பு' ப/எற்றம, பெ. (௩) 1. வருந்துகை (திவா.); 


troubling, vexing, harassing. 2. முறியடிக்கை; பாரு 
£௦ ர௦பt (W.) (செ.௮௧.). 


[உல்‌ ௯ உலை ௯ உலைவு.] 
உலைவை-த்தல்‌ ப-ரசர்‌, 4. செ.கு.வி. (44) உலை 
யேற்று பார்க்க; 899 ம/2/--சரய. 


[உல்‌ ௬ உலை -, உலைப்பு.] னல்‌ ர்‌ 


உலைப்பு” மற்றய பெ. (n) அழிவு; destruction, 
eradication, extirpation. “உலைப்புறுவன வதினுவந்து 
தோய்நர்க்கே'' (தணிகைப்பு. அகத்‌.29). (செ.அக.). 
[உலை _ உலைப்பு.] 


உலொட்டை பர்‌ பெ. (௩) சொட்டைப்‌ பேச்சு ( யாழ்‌. 
௮௧.) ; 8810810058 (216. அந்த லொட்டைப்‌ பேச்செல்‌ 
லாம்‌ எனக்குப்‌ பிடிக்காது (கொங்‌. வ.). 
[உலுட்டை ஃ உலொட்டை - உருள்கின்ற, பிறழ்கின்ற பேச்சு, 
நிலையில்லாத பேச்சு, பொய்யுரை.] 

உலொடலொடெனல்‌ ௦2-௦0௮ பெ. (௩) ஒரு 
வகை யொலிக்குறிப்பு; ௦m. expr. signifies rattling 
$௦ப0. (ஆ. அக. ). 


உலைமுகம்‌ ப-௱பஏகா, பெ. (௩) 1. கொல்லனுலை 
யிடம்‌; central part of a smiths forge. (8) 2. 
கொல்லனுலை வாயில்‌; the fe in the furnace in 
the smith's workshop. (செ.அக,). 


[உல்‌ ௯ உலை - முகம்‌.] 
உலைமூக்கு ப/2்‌-௱ப்‌%%ப, பெ. (௩) கொல்லுலையில்‌ 


துருத்தி வைக்கும்‌ துளை (பிங்‌.); hole in a forge 
in which the bellows are inserted. (செ.அக.). 


[உலுடல்‌ * உலுடல்‌ * எனல்‌ - லொடலொட எனல்‌ எனத்‌ 
திரிந்தது. உலுடல்‌ ௯ உலுட்டை - பேச்சு. இது இக்காலத்தில்‌ 
லொடலொட்டைப்பேச்சு எனத்‌ திரிபுற்றது..] 

உலொடுக்கு ப/ப்பு, பெ. (௩.) 1. ஒலிக்குறிப்பு; 000௭. 
expr. signifies rattling sound. 2. வெறுப்பு; i5ஓப5!. 
(ஆ அக.). 
[உலொடு ௮ உலொடுக்கு. 'உலொடு' ஓர்‌ ஒலிக்குறிப்பு. 
நொடுக்கு பார்க்க; 896 Nodukku,] 

உவ்‌ படி சு. பெ. (றா) உவை; they, those things 


in between or above. “உவ்வு மெவ்வயி னோயு நீயே'' 
(பரிபா. 2. 58). 


[உல்‌ ௯ உலை * மூக்கு.] 


உலைமூட்டு-தல்‌ பக-௱ப்‌ப-, 5. செ.கு.வி. (4) 1. 
உலை வைத்து நெருப்புமூட்டுதல்‌; 1௦ set a pot of 
water over the fire for cooking. ‘உலை மூட்டினா 
லுண்டுலகு'. 2. மூன்று கற்களை வைத்து உலை 
கூட்டுதல்‌; ௦ put three stones together to form an 
ப. (செ.௮௧.). 


௧. ஒலெ கொத்திசு (நெருப்பு மூட்டுதல்‌). 
[உலை - முட்டு.] 
உலைழமூடி பாப்‌; பெ. (॥.) உலைப்பானையின்‌ 
மேல்மூடி,; lid placed over a pot of water set on 
the fire. ஊர்வாயை மூட வுலைமூடி யில்லை.(உ.வ.). 
[உல்‌ ௯ உலை - மூடி, மூடு ௯ மூடி... 
உலையேற்று-தல்‌ பச்‌-ர-சரப-, 6. செ.கு.வி. (41) 
சமையல்‌ செய்வதற்கு உலைப்பானையை அடுப்பில்‌ 
வைத்தல்‌; (௦ 961 a pot of water On the fire for boiling 


10௪. “'தமக்கென்‌ றுலையேற்றார்‌'! (ஆசாரக்‌. 40). 
(செ.அக.), 


௧. உவ. (இடைப்பட்ட நிலையில்‌ இருப்போன்‌.) 


உவ்வி பார பெ. (௩) 1. வரிவகை (454, 32); 8 
customary due. (செ.அக.). 2. தலை; head. (சா.அக.). 


உவ்விடம்‌ மார்க, பெ. (ஈ.) அவ்விடத்திற்கும்‌ இவ்‌ 
விடத்திற்கும்‌ இடைப்பட்டது; intermediate place, in 
between proximity and distance. 


[௨ உல்‌ * இடம்‌.] 


உவ்வு'-தல்‌ ப, 6. செ.கு.வி. (ம்‌) விரும்புதல்‌; 


to like, desire. 
[உலை - ஏற்று. ] 


உலைவு ம்ப, பெ. (ஈ.) 1. தடுக்கம்‌ (சூடா.); tremor, 
trembiing. 2. கலக்கம்‌; 11020௦, uneasiness. “உலை 
சைசவத்துடன்‌'' (ஞானவா. வைராக்‌. 88.). 3. அழிவு; 
ruin, destruction. 4. தோல்வி; ர௦ப!, 0௪௦84. “தெவ்வ 
ருலைவிடத்‌ தார்த்து'* (பெரும்பாண்‌. 419) 5. அலைவு; 
agitation, trouble, vexation. (W.) 6. வறுமை; poverty, 
01960௦. ''உயங்குபடர்‌ வருத்தமு முலைவு நோக்கி'* 


[௨ ௮ உவ்‌ ௯ உவ்வு. (பொருந்து... 

உவ்வு”-தல்‌ மம, 6 செ.கு.வி. (44) 1. முளைத்தல்‌; 
to sprout. 2. தழைத்தல்‌; 1௦ foliate. 
[உவ்‌ ஃ உவ்வு.] 

உவ்வு? பாய; பெ. (௩) 1. தவம்‌ (யாழ்‌.அக.); penance 


(செ.அக.). 2. வெள்ளுவா அல்லது காருவர; (ப ௦௦ 
or new moon. (சேரநா. ). 


பறைய 
உவ -ததல 


ம. உவ்வு. 
[உவவு  உவ்வு - நிறைவு, மகிழ்வு... 

உவ'-த்தல்‌ பாசு, 3. செ.கு.வி. (84) 1. மகிழ்தல்‌ 
(திருமுருகு.1); 1௦ be glad, to rejoice, to be delighted. 
2. பிரியமுடையதாதல்‌; (0 be pleased with, to approve 
of, ॥k6. அவருக்கு வந்த செய்கை. 3. உள்ளத்தாற்‌ 
பொருந்துதல்‌; ௦ be agreed. 4. பொருந்துதல்‌; (௦ be 
ined. 5. ஓத்தல்‌; 1௦ be resembled. 


ம. உவக்கு, ௧., கோத. ஒக்‌, ஒக்ய (புணர்தலின்‌ மிகுவிருப்‌ 
பம்‌.), தெ. உவ்வி. உவ்வாயி (மகிழ்ச்சி). 


[உவ்வு ௮ உவ - உவ-த்தல்‌.] 


உவ” -த்தல்‌ பச, 3. செ.குன்றாவி. (4) விரும்புதல்‌; 
to be pleased with, to approve of, like. 


[உவ்வு  உவ.] 

உவக்காண்‌ பாச--&கர இடை. ((ா£.) உங்கே பார்‌ 0ஸ்‌010, 
see wherg you are. ''உவக்காண்‌.. வரிக்கச்சினனே' ' 
(ஐங்குறு. 206). 


[உவ்‌ - உவ - காண்‌... 


உவகை மாசக்‌ பெ. (॥. 1. மகிழ்ச்சி; jy, gladness, 
ight. “'நகையு முவகையுங்‌ கொல்லுஞ்‌ சினத்தின்‌" 
(குறள்‌, 304). 2. அன்பு; 09, fondness. '“அச்சமு 
முவகையு மெச்ச மின்றி'' (தொல்‌. பொருள்‌. 91). 3. 
காமம்‌; Sexual desire; amorous passion. ‘உவகை 
யாசையா லுள்ளழிந்து'' (பாரத. வேத்‌. 11). 4. இன்பச்‌ 
சுவை (சிருங்கார ரசம்‌.) (திருக்கோ.1. உரை); senti- 
ment of love. 
ம. உவ்வி; தெ. உவ்வி, உவ்வாயி. 
[உவ்‌ ௯ உவ்வு ௯ ௨வ- உவகை] 

உவகைக்கண்ணீர்‌ பாகஷ--kகரரர்‌, பெ. (ஈ.) மகிழ்ச்சிக்‌ 
கண்ணா; ears of joy. அழுகைக்‌ கண்ணீர்‌ போல 
உவகைக்‌ கண்ணீர்‌ வீழ்வதுண்டு'' (தொல்‌. பொருள்‌. 
253. உரை). 
[உவ ௮ உவகை * கண்ணர்‌. 

உவகைக்கலுழ்ச்சி uvagal-k-kalulcci, பெ. (ஈ.) வாட்புண்‌ 
மிகுந்த கணவனைக்‌ கண்டு மனைவி மகிழ்ச்சிக்‌ 
கண்ணார்‌ சிந்தும்‌ புறத்துறை. (பு வெ 7,25): (purap.) 
theme of a wife's shedding tears of exultation on seeing 
her warrior husband lying sorely wounded by the sword 
in bate. (செ.அக.). 


[உவ - உவகை * கலுழ்ச்சி / 


உவகைச்சொல்‌ மல-6-௦0/, பெ. (.) முகமன்‌; (400 
and polite words, as to a visitor, congratulation, felicitation 


(W.) 


[உவ - உவகை  சொல்‌.] 


121 


உவட்டு'-தல்‌ 


உவகைப்பறை பூ2-ற-றக[8; பெ. (.) மகிழ்ச்சியைக்‌ 
குறிக்கும்‌ பறை (திவா.); பபா ப56 1௦ be beaten 
on occasions of joy. 


[உவ ௮ உவகை * பறை. 


உவச்சக்காணி ப௪௦௦௪-/-கீ பெ. (£.) உவச்சனுக்குக்‌ 
கோயிற்‌ கொட்டூழியத்திற்காக விடப்படும்‌ மானியம்‌ 
(கல்வெட்டு); lands granted rent-free to a person of 
the uvaccan caste for service as a temple drummer (Insc.). 
[உவச்சு * காணி, உவச்சுத்தொழில்‌ செய்வோர்க்காகத்‌ தரப்‌ 
பட்ட காணி.] 

உவச்சவரி மீகா பெ. (ஈ.) உவச்சரிடமிருந்து 

வாங்கும்‌ வரி (51, 81); tax collected from uvaccar. 

[உவச்சு * வரி] 

உவச்சன்‌ மற, பெ. (ஈ.) 1. பூசகக்‌ குடியினன்‌ (நன்‌. 

144. மயிலை. ); member of a caste of temple drummers 

80 றப்/லாட ௦4 Kj. 2. ஆசிரியன்‌; 16௧00௭. 3. மத்தளம்‌ 

கொட்டியவாறு பாடியாடும்‌ கூத்தன்‌; பancer who beats 

drum and sings simultaneously. 

ம. உவச்சன்‌ ௧. ஒவச, ஒச. 

[உவச்சு ௯ உவச்சன்‌. உவச்சு - மத்தளம்‌. மத்தளம்‌ கொட்டிய 

வாறு ஆடிக்கொண்டே பாடும்‌ பாணர்‌ இனத்தினன்‌. வயிரியர்‌ 

என்னும்‌ கூத்தர்‌ குலத்தினன்‌. ] 


உவச்சு பாசப்‌, பெ. (ஈ.) மத்தளம்‌; ப. ''உவச்சும்‌ 


பறையும்‌ கொட்டக்‌ கடவதல்லன்‌'' (ஸப. 450). 
(செ.அக.). 


[உவ ௮ உவச்சு - மகிழ்ச்சியை மிகுவிக்கும்‌ பறை. 


உவட்சி மாகம்‌; பெ. (ஈ.) 1. துவளுகை; flexibility. 2. 


அசைப்பு (ஆ.அ.க ), tenes. 
[உவள்‌ - சி - உவட்சி. உவள்‌ - துவளுதல்‌; தளாந்து அசைத 
லும்‌, ஆடுதலுமாம்‌ ] 


உவட்டி-த்தல்‌ பீ”, 4. செ.குன்றாவி. (84.) அருவருத்‌ 


தல்‌; !௦ mauseate, loathe. (J) 


[உவள்‌ ௯ உவட்டு ௮ உவட்டி ௯ உவட்டித்தல்‌.] 


உவட்டிப்பு பாசரீறறப, பெ. (॥.) உவட்டி பார்க்க; 596 


பகம்‌. (செ.அக ). 
[உவள்‌ -, உவட்டு ௯ உவட்டி ௯ உவட்டிப்பு./ 
உவட்டு'-தல்‌ பாசர்‌ப-, 5. செ.கு.வி. (44) 1. வெறுப்புறு 
தல்‌; 10 loathe abomnate, recoil from. “மாய வாழ்க்‌ 
கையி லூனமே யிருத்தலென்‌ நுவட்டினோர்களும்‌'' 
(அருட்பா, குடும்ப. 18). 2. தெவிட்டுதல்‌; 1௦ 581816, 
வாரீ£்‌. ''உவட்டாத பேரின்பமான சுகவாரியினை'' 
(தாயு. சின்மயா. 2). 3. மிகுதல்‌; (௦ 072856. மயலு 
வட்டி... கதமொடு பிளிறும்‌'' (கல்லா. 20.37). 4. 
புரளுதல்‌ (ஆ.அக.); 1௦ (04. 
ம. உவட்டுக, ௧. உகி (துப்பு). ஒகெ (மேலெழு); து. உச்சியுனி 
(துப்பு), தெ. உமியு (துப்பு), உகி (துப்பு). 


122 


உவமம்‌ 


[உவள்‌ அ உவட்டு. உவள்‌ - தவறுதல்‌, அசைதல்‌, தளர்த்தல்‌, 
வெறுப்புறல்‌.] 

உவட்டு” பாகர்‌, பெ. (.) 1. குமட்டுகை (வின்‌); 
120568. 2. பெருக்கு; increasing, overflowing as from 


& போன்‌. “'மதநதி யுவட்டின்‌'' (கல்லா. கணபதி.). 
(செ.அக.). 


[உவள்‌ -, உவட்டு.] 

உவட்டுமண்‌ பாசர்பாகா, பெ. (॥.) சவுட்டு மண்‌: யில'5 
earth. i.e. soll impregnated with soda. (ச.அக.). 
[உவள்‌ ௯ உவட்டு * மண்‌ உவள்‌ - உவர்ப்பு] 

உவட்டெடு-த்தல்‌ பசர்ீப-, 4. செ.கு.வி. (44) பெருக்‌ 
கெடுத்தல்‌. (௦ ஒலி, 8 உங்க. “உவட்டெடுத்‌ தொழு 
கருவி'' (தணிகைப்பு. வீராட்ட. 76). (செ.அக.). 
(வள்‌ ௯ உவட்டு - பொங்குதல்‌, மிகுதல்‌, பெருக்கெடுத்தல்‌. 
உவட்டு - எடு.] 

உவடு மாப பெ. (ஈ.) உவட்டுநிலம்‌ பார்க்க; 866 
uvaftunilam, 
[உவள்‌ ௯ உவடு. இச்சொல்‌ திரவிட மொழியில்‌ சவடு  சவுடு 
எனவும்‌ சவள்‌ ௯ சவுளு எனவும்‌ திரிந்துவிட்டது.] 

உவண்‌ பாச, கு.வி.எ. (80.) மேலிடம்‌. (சீவக. 2853): 
upper-place, place above. (செ.௮௧.). 
[உவள்‌ ௯ உவண்‌ ] 

உவணக்கொடியோன்‌ பகாக-க்‌-k௦ீர்ற, பெ. (௩) திரு 


மால்‌; Visnu, who has the white- 
headed kite on his banner. 


[உவண்‌ ௯ உவணம்‌ * கொடியோன்‌..] 
உவணம்‌ பாகாக, பெ. (௩) 1. கருடன்‌; ஸ்ம 
headed kite. ‘‘சிறையுவண மூர்ந்தாய்‌'' (திவ்‌. இயற்‌. 


1,22). 2. கமுகு (திவா.); பயா. 3. உயர்ச்சி; 
excellence. (செ.௮௧.). 


/உவண் ௯ உவணம்‌ - உயரத்தில்‌ பறப்பது. / 
உவணமுயர்த்தோன்‌ மீசாகாயனாீப்ற, பெ. (ஈ.) உவ 
ணக்கொடியோன்‌ பார்க்க; see uvana-k-kodiyon. 
[உவணம்‌ * உயர்த்தோன்‌.] 
உவணர்‌ மாசா; பெ. (ஈ.) கருடர்‌ ஏகாபக5, ௮ race 


of demgods. ''உவணரோ டியக்கர்‌'” (கந்தபு. அயனைச்‌ 
சிறைநீ. 2). (செ.அக.). 


[உவணம்‌ - உவணர்‌] 


உவணவூர்தி மாசாச-ஸாஎ] பெ. (1. உவணக்‌ கொடி 
யோன்‌ பார்க்க. (தணிகைப்பு. அகத்‌. 370); see uvana- 
-k-kodlyon. (செ.அக ). 
[உவணம்‌ * ஊர்தி] 


உவணன்‌ மகக, பெ. (॥.) கருடன்‌ (தி.வா.); white-hea- 
060 kite. (செ.அக.). 


[உவணம்‌ - உவணன்‌.] 


உவணி பஹ பெ. (ஈ.) வாள்‌ (தி.வா.); 8800. 
ம. உவணி. 
[உவள்‌ - உவளி - உவணி.] 

உவணை மாத பெ. (॥.) மேலுலகம்‌; வக, the 
celestial region. ''ஆகநீத்‌ துவணைமே லுறைந்தான்‌'' 
(சேதுபு. விதூம. 54). (செ.அக.). 
/உவண்‌ ௯ உவணை../ 

உவதி பாசம்‌ பெ. (ஈ.) இளம்பெண்‌; 4/0பாறு woman. 
(செ.அக.). 
[உவ்வு ௯ உவவு - நிறைவு. உவவி ௯ உவதி. நிறைபருவம்‌ 
எய்தியவள்‌. உவதி ௯ 5k yuwali] 

உவதை மீ, பெ. (॥) பேரருவி (சூடா.); 00 
water]. (செ.அக.). 
[உவ்வு ௯ உவவு - நிறைவு, உவவு ௯ உவதை - நிறைந்து 
பெருகும்‌ ஆறு... 

உவப்பு! பாசறறப, பெ. (௩) 1. மகிழ்ச்சி (தொல்‌. சொல்‌. 
306); joy, வெட்‌, rapture. 2. பொலிவு (திவா.); 
prospentty, luxuriance, fertility 3. விருப்பம்‌; desire, wish. 
“'உவப்பொடு தவப்பாதையி னிவர்ந்தன்றி'' (வைராக்‌. 
தீப. 18). 4, அன்பு love, affection. (சேரநா.) 
(செ.அக.). 
[உவ்வு ௮ உவ ௮ உவப்பு] 

உவப்பு” பாப; பெ. (௩) உயரம்‌ (பிங்‌.); 6. 
(செ.அக.). 
ம. உவப்பு 
[௨ - உயரம்‌. உ ஃ உவ ௮ உவப்பு] 

உவமச்சொல்‌ மாகாச-௦-௦0/ பெ. (ஈ.) உவமவுறாபு 
பார்க்க. (சீவக. 2490, உரை.); 566 uvama-v-urubu. 
(செ.அக.). 
[உவ்‌ ௯ உவ்வு ௯ உவ ௯ உவமம்‌ - சொல்‌ / 

உவமத்தொகை ௭௭௨-4-/0941 பெ. (ஈ.) உவமைத்‌ 
தொகை பார்க்க; 866 பசா௮/-/-0ர௮/ (செ.அக.). 
[உவ்வு ௯ உவ ௯ உவமம்‌ * தொகை] 

உவமப்பொரு பகா௪-௦-௦௦ய, பெ. (॥.) ஒன்றை ஒப்பா 
கக்‌ கூறும்‌ உவமை (தொல்‌. சொல்‌. 78, உரை.); 
comparison based on exact likeness, Opp. to உறழ்பொரு. 
(செ.அக.). 
[உவமம்‌ - பொரு. பொரு -: ஒப்பு.] 

உவமப்போலி ப2௱ச-0-20( பெ. (ஈ.) உள்ளுறையுவ 
மம்‌ (தொல்‌. பொருள்‌ 299); ௮ variety of simile. 
(செ.அக.). 
[உவமம்‌ - போலி] 

உவமம்‌ காகா, பெ. (ஈ.) உவமை (தொல்‌. பொருள்‌. 
276); comparison. (செ.௮௧.). 


[உவ ௯ உவமம்‌] 


உவமவளவை 


123 


உவமவளவை பாசாச--௮௮௮) பெ. ப) ஓப்பளவை 
(குறள்‌, 253, உரை.); (Log.) analogy recognition of 
likeness, one of six pana. (செ.அக.). 
[உவமம்‌ - அளவை. 

உவமவாசகம்‌ மாகாககீஎஏகா, பெ. (॥.) உவமவுருபு 
பார்க்க. (சீவக. 10, உரை.); 866 பuvama-v-urubu. 
(செ.அக.) 
[உவமம்‌ * வாசகம்‌.] 

உவமவுருபு பாகச-॥-பயம்பு பெ. (.) உவமையைக்‌ 
குறிக்கும்‌ உருபு. (தொல்‌. பொருள்‌. 286, உரை); 807 
of comparison. (செ.அக.). 
[உவமம்‌ * ௨ருபு...] 

உவமன்‌! பாணசந பெ. (॥.) ஊமன்‌; பொம்‌ pசா0ா. 
““உரைத்தக்கா லுவமனே யொக்கும்‌'' (தேவா. 351, 1). 
(செ.அக.). 
[உலவமன்‌ ௯ ஊமன்‌. பிறர்‌ பேசச்‌ கேட்டுத்‌ தான்‌ பேச இயலாமை 
யால்‌ நகைமுகம்‌ காட்டி உவந்து இறாப்பவன்‌../ 

உவமன்‌ மாரு பெ. (॥.) உவமை; மோறகா50ா. 
“உவமனி லிறந்தன'' (திருவாச. 5, 39). (செ.அக.). 
[உவமை ௮ உவமன்‌.] 

உவமானம்‌ பககக, பெ. (ஈ.) உவமம்‌ பார்க்க; 566 
பலக. ''மருவுநே ருவமானம்‌ வகுத்திட'' (சேதுபு. 
இராமத்‌. 36). 
[உவமை ௮ உவமானம்‌. ] 

உவமானி-த்தல்‌ மகாக்‌, 4. செ.குன்றாவி. 
உவமி-த்தல்‌ பார்க்க; 586 பாணா. (செ.௮௧.). 
[உவ உவமானம்‌ , உவமானி.. உவமானி-த்தல்‌. (வே.க. 
39) 

உவமி-த்தல்‌ பாக௱/, 4. செ.குன்றாவி. (44) ஒப்புக்கூறு 
தல்‌ (கந்தரல. 9); 1௦ liken, compare. (செ.அக.). 
[உவமை ௮ உவமி (வ.மொ.வ. 96.]. ஓ.நோ: ஒருமை ௯ 
ஒருமி..] 

உவமியம்‌ பக௱ற்க, பெ. (॥.) உவயிக்கப்படும்‌ 
பொருள்‌; hg that is compared with. 


(vi) 


[உவ ௮ உவயமி ௮ உவமியம்‌ ] 

உவமேயப்பொருள்‌ பகத ச௪-0-00௩/ பெ. (.) உவமி 
யம்‌ பார்க்க (சி.போ. பாயி. சிற்‌.); 566 uvamiyam. 
(செ.அக.). 
[உவமியம ௮ உவமேயம்‌ * பொருள்‌. 

உவமேயம்‌ பாணத்சா, பெ. (ஈ.) உவமியம்‌ பார்க்க; 
see uvamiyam. 
[உவமியம்‌ - உவமேயம்‌ ] 


உவமை மாசா! பெ. (ஈ) 1. ஒப்பு (தி வா.); 188ஊம்‌8- 
nce, smarty. 2. உவமையணி (தண்டி. 29.); 8/6. 
3. ஓட்டணியாகக்‌ கூறப்படும்‌ அறநெறிகள்‌; parable. 
(எhr.). (செ.அக.). 


[௨-௨உவ்‌௯ ௨வ ௮ உவமை] 
மகிழ்ச்சிக்கு விருப்பமும்‌ விருப்பத்திற்கு மனப்‌ பொருத்தமுங்‌ 
காரணமாம்‌. நாட, விழைய, வீழ என்னும்‌ உவம உருபுகள்‌ 
விருப்பக்‌ கருத்தையே அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளன. 
உவமை என்னும்‌ சொல்‌ விருப்பப்‌ பொருளை உணர்த்துவது 
மட்டுமின்றி ஒப்புமைப்‌ பொருளை இயல்பாகக்‌ கொண்டும்‌ 
உள்ளது. உவமித்தல்‌ - ஒப்பாக்குதல்‌, ஒப்பாகக்‌ கொள்ளுதல்‌, 
ஒப்பிடுதல்‌. ஆளப்‌ பெற்ற வடிவம்‌ உவமம்‌ என்பதே. உவமை 
என்னுஞ்‌ சொல்‌ வடமொழியில்‌ உபமா என்று திரியும்‌. அதை 
உப - மா என்று பிரித்து இருசொற்‌ கூட்டாக்கி, ஒத்த அளவு 
என்று பொருள்‌ கூறுவர்‌ உப - உடன்‌. மா - அளவு தமிழில்‌. 
உவமை என்பது 'உவ' என்னும்‌ முதனிலையும்‌ 'மை' என்னும்‌ 
ஈறுங்கொண்ட ஒரு சொல்லே. இருக்கு வேதத்தில்‌, உபமா 
என்பது கூட்டுச்சொல்லாயிருந்து முன்‌ சொல்லிற்‌ பொருள்‌ 
சிறந்து, அளத்தல்‌, பங்கிடுதல்‌, அளித்தல்‌ என்று பொருள்பட்ட 
தாகத்‌ தெரிகின்றது. சதபத பிரமாணம்‌, மகாபாரதம்‌ முதலிய 
பின்னூல்களில்‌ அது தமிழ்த்‌ தொடர்பினால்‌ ஒப்புமைப்‌ 
பொருள்‌ பெற்றுவிட்டது. ஒப்பு, ஒப்புப்‌ பொருள்‌ என இருகூறு 
கொண்டது உவமை என்னும்‌ அணி. ஒப்பு உவமம்‌ என்றும்‌ 
ஒப்புப்பொருள்‌ என்றும்‌ தமிழிற்‌ சொல்லப்‌ பெறும்‌ வடமொழி 
யாளர்‌ பிற்காலத்தில்‌ பிரமாண(ம்‌) பிரமேய(ம்‌) என்னும்‌ 
முறையில்‌ உவமத்துக்கும்‌ பொருளுக்கும்‌ உபமான உபமேய 
என்னும்‌ சொல்லிணையை ஆக்கிக்‌ கொண்டனர்‌ இதிலும்‌ 
மான என்பது, அளவு குறித்த மானம்‌ என்னும்‌ தென்‌ 
சொல்லே (வ.மொ.வ. 96). 

உவமைத்தொகை மாசாத--1092/ பெ. (ஈ) உவமை 
யுருபு தொக்க தொகை; (0௨௱.) elliptical compound 
in which the sign of comparison is understood, as in 
மதிமுகம்‌. (செ.அக.). 


[உவமை - தொகை.] 


உவமையணி மகாவ-)-கர/்‌ பெ. (ஈ.) இரண்டு பொருள்‌ 
களுக்கிடையே ஓப்புமையை விளங்கச்‌ சொல்லும்‌ 
அணிவகை, 816. 
[உவமை - அணி.] 


உவமையாகுபெயர்‌ பாசாசர்‌)-ச்பறதூன்‌, பெ. (௩) 
உவமையான பொருளின்‌ பெயர்‌ உரிய பொருளுக்கு 
ஆகிவருவது (நன்‌ 290. உரை); ௮ fிபா6 of speech 
in which the thing compared stands for the subject of 
comparison as In மயில்‌ வந்தாள்‌. (செ அக.). 


உவமையின்மை பசக! பெ. (ஈ.) இறைவன்‌ 
எண்குணத்தொன்று (பிங்‌); ௦280120689, 
transcendence, one of Iraivan - enkunam. (செ.அக.). 


[உவமை * இன்மை.] 


உவர்‌'-த்தல்‌ பச, 4. செ.கு.வி. (V.) 1. உப்புக்கரித்தல்‌; 
to taste saltsh, to brackish, as a mineral salt. 2. துவர்த்தல்‌ 
(சங்‌.அக.); 1௦ taste astringent. (செ.அக.). 


[உவள்‌ ௯ உவர்‌.] 


உவர்‌”-த்தல்‌ பஈகா-, 4. செ.குன்றாவி. (94) அருவருத்தல்‌; 
to dislike, abhor, feel aversion to, loathe. 


[உவள்‌ ௯ உவர்‌.] 


உவர்‌ 


உவர்‌” பர பெ, (॥) 1 உப்புச்சுவை; saltishness, 
brackishness, the taste of any kind of salt, acid or alkaline 
பலதா. ''உவரில்‌ கிணற்றின்கட்‌ சென்றுண்பர்‌'' 
(நாலடி, 263) 2. உப்பு; st. “கறிக்கு வேண்டுமுவர்‌ 
முதலமைந்த நல்கி'” (கந்தபு. வில்வல.வதை. 17). 3. 
களர்நிலம்‌; 0201066்‌ 501. 4. உழையமண்‌; 1ப16'9 கொர்‌, 
crude carbonate of soda. ''உவரு மாப்பியு முறுத்து'' 
(காஞ்சிப்பு. கழுவாய்ப்‌. 268) 5. கடல்‌; 56௨ “வரை 
நிரை கிடந்த திரையுவர்‌ புகுந்து'' (கல்லா. 15,22). 6. 
இனிமை; pleasantness. ““வீங்குவர்க்‌ கவவினீங்கல்‌ 
செல்லேம்‌'' (நற்‌. 52), (செ அக ). 
ம. உவர்‌; ௧. ஒகர்‌, து. உகர, தெ. ஒகரு, வகரு; கொண்‌. 
உவ்வோரிக; கோண்‌. செளவ்வர்‌, கூ. சாரு; குவி. காரு. 
[உவள்‌ ௮ உவர்‌] 

உவர்க்கடல்‌ மாசா--kaச/ பெ. (௩) உப்புக்‌ கடல்‌; 581 


569. ''உவர்க்கடலன்ன செல்வருமுளரே'' (நன்‌. 268, 
மயிலை.). (செ.அக.). 


ம. உவர்கடல்‌. 
[உவர்‌ * கடல்‌] 
உவர்க்கம்‌ ரகாச, பெ. (ஈ.) கடற்கரை; ashore. 


''உவர்க்கத்‌ தொரோவுதவிச்‌ சேர்ப்பன்‌'' (திணைமாலை. 
62). (செ.௮௧.). 


[உவர்‌ * அகம்‌-உவரகம்‌ -, உவர்க்கம்‌ (கொ.வ.)] 


உவர்க்கல்‌ மாளா--ிஎ/ பெ. (ஈ.) சவர்க்காரம்‌; ௨ நா | 


concretion found in the soil of fuller's earth. 
[உவர்‌ * கல்‌.] 


உவர்க்களம்‌ பாகா-ண-kச/தர, பெ. (௩) 1. களர்‌ நிலம்‌ 
பிங்‌.); 5கிஙh |. 2. உப்பளம்‌ (திவா.); 5வீ£-றஹ5, 
land where salt is formed. (செ.அக.). 


[உவர்‌ * களம்‌.] 


உவர்க்காரம்‌' ஸ்ஸ-ர-kக்கா, பெ. (॥.) உவர்நிலம்‌ பார்க்க; 
5ee பரா, (செ.அக.). 
உவர்க்காரம்‌” மத, பெ. (௩) சவர்க்காரம்‌ 


(வின்‌.); 8508, 
ம. உவர்காரம்‌. 
[உவர்‌ - காரம்‌.] 
உவர்காலி சாக; பெ. (௩) உப்புநீரில்‌ கிடக்கும்‌ 


விருப்பமுள்ள, எருமை அல்லது மாடு; buffalo, Cows 
that prefer to lie in salt water. 


ம. உவர்காலி. 
[உவர்‌ - காலி.] 
உவர்ச்சங்கம்‌ மாக--வரa, பெ. (॥) முட்சங்கு 
(மலை.); mistletoe berry thom. (செ.அக.). 
உவர்ச்சாரநீர்‌ பல-௦-த்லர்‌, பெ. (ஈ.) பூ தீறு; te essence 
or the salt derived from the sol of fuller’s earth. 


[உவர்ச்சாரம்‌ - நீர்‌, 


124 


உவராகம்‌ 


உவர்சசாரம்‌ பாச--ன்கா, பெ. 
கோர்‌. (செ.௮௧.). 


(॥.) உவருப்பு; fபller's 


[உவர்க்காரம்‌ - உவர்ச்சாரம்‌.] 

உவர்த்தரை பானா-1-[98), பெ. (ஈ.) களர்‌ நிலம்‌ (பிங்‌. ); 
saline soil. 
[உவர்‌ * தரை.] 

உவர்நிலம்‌ பாகர, பெ. (ஈ.) உவர்த்தரை பார்க்க; 
$66 பன-/-/ச௮/ (செ.அக.). 
ம. உவர்நிலம்‌. 
[உவர்‌  நிலம்‌.] 

உவர்நீர்‌ னார்‌; பெ. (£.) உப்புநீர்‌ (பிங்‌.)4 8814 water, 
brackish water. (செ.அக.). 
[உவர்‌ - நீர்‌. உவர்‌ ௯ உவர்ப்பு ௬ உப்பு... 

உவர்ப்பில்லாமை பனறறர/4றக பெ. (॥.) கைப்பில்‌ 
லாமை; freshness as Opposed to saltiness in water. 
(செ.அக.). 
[உவர்ப்பு * இல்லாமை.] 

உவர்ப்பு பாகறறப, பெ. (ஈ.) 1. உப்புச்சுவை; satishness. 
2. துவர்ப்பு; கரா. (W) 3. இகழ்ச்சி (சூடா.); 
insult, contempt. 4. வெறுப்பு; 018116, aversion. ''இவற்றி 
னுவர்ப்புத்‌ தோன்றி'' (சி.போ.பா. அவையடக்கம்‌, 
பாசுபதம்‌). 5. அவாவின்மை (திவா.); அbsence of 
desire, suppression of passion. (செ.அக.). 
ம, உவர்ப்பு; ௧., து. ஒகர்‌, தெ. ஒகரு. 
[உவர்‌ ௯ உவர்ப்பு] 

உவர்ப்பு? பானம்‌ பெ. (ஈ.) உயிரால்‌ அளவின்றி 
கட்டப்பட்ட வினைகளுள்‌ இனி நுகரக்‌ கிடந்த வினை 
களின்‌ பயன்கள்‌ (குறள்‌. 350. உரை); that portion 
of karma that still remains to be experienced. (செ.அக..). 
[உவர்‌ ௯ உவர்ப்பு.] 

உவர்மண்‌ மாக-௱கர, பெ. (௩) 1. களர்நிலம்‌; 8வ106-50॥. 
2. உழைமண்‌; [ப$ earth, crude Carbonate of 600௨. 
(செ.அக.). 
ம. உவர்மண்ணு. 
[உவள்‌ ௯ உவர்‌ - மண்‌.] 

உவர்மண்ணுப்பு பாகு-௱சறபழறம பெ. (ஈ.) உவர்மண்‌ 
நிலத்திலுள்ள (சோடா) உப்பு; வே0ல்‌6 of soda found 
ற ரீயிா'8 804. (செ.அக.). 
[உவர்மண்‌ - உப்பு.] 


உவரகம்‌ பாலகா, பெ. (ஈ.) உவர்மண்‌ (அக.நி:); கவி 
earth. 


[உவர்‌ ௯ உவரகம்‌.] 

உவராகம்‌ பாச-ஹ்க, பெ. (.) கோள்‌ மறைப்பு 
(கிரகணம்‌); 601056 of the போ or Moon. ''உவராக 
மாயிரத்துக்‌ கொப்பாம்‌'' (சேதுபு. சேதுபல. 78). 


[உவவு * அறுகம்‌ - உவவறுகம்‌ - உவறாகம்‌ ௮ உவராகம்‌. 
(கொ.வ.])] : 


உவரி! 


125 


உவளகம்‌ 


உவரி! முகர பெ. (॥.) 1. உப்புநீர்‌ ௮rackish water. 
““மலைசார்ந்து முப்பீண்டுவரி பிறத்தலால்‌'' (நாலடி, 
245). 2. கிறுநீர்‌ (பிங்‌.); பார. 3 கடல்‌; 568. ''உலகுசூ 
முவரி'” (கம்பரா. ஊர்தே. 15). 
ம. உவரி 
[உவர்‌ ௯ உவரி.] 

உவரி” பாளர்‌ பெ. (ஈ.) மகளிர்‌ விளையாட்டு; 14/05 
086 (செ.அக.). 
[உவர்‌ ௯ உவரி - கடற்கரை மணலில்‌ விளையாடும்‌ விளையாட 
டாகலாம்‌.] 

உவரிக்கெண்டை பசா--k£றஏத! பெ. (.) மீன்வகையு 
ளொன்று (ஆ ௮௧.); ௮ kind of fish. 


[உவரி - கெண்டை./ 


உவரிக்கெண்டை 


உவரிநீர்‌ மகார; பெ. (௩) கடல்‌ நீர்‌ 56, 
salt-water. 
ம. உவர்வெள்ளம்‌. 
[உவர்‌ ௯ உவரி - நீர்‌] 

உவருப்பு பயம, பெ. (ஈ.) பூ நீருப்பு: வழலையுப்பு; 
an efflorescent salt collected from the soil of fuller's 
earth much valued in the Tamil medical science. 
(செ.அக.). 
ம. உவருப்பு. 
[உவர்‌ * உப்பு... 

உவரை முர, பெ. (॥.) பயிர்‌ எழும்பிய விளைநிலம்‌ 
(ஆ. அ௧.); வபltivated land with crop. 
[உவர்‌ ௬ உவரை.] 

உவல்‌' ம! பெ. (ஈ.) பள்ளம்‌; 0௦0590. 
[உவ்‌ ௮ உவ ௮ உவல்‌./ 

உவல்‌” மவ பெ. () 1. தழை; wigs and sprays. 
“பாசுவ லிட்ட புன்காற்‌ பந்தர்‌.'' (புறநா. 262) 2. சருகு: 
dried leaves. ‘‘sகrானவ னுவல்சுடு கமழ்புகை'' (நற்‌. 282). 
(செ.அக.). 
[உவ்வு - உவ்வல்‌  உவல்‌.] 


உவலை! பகி, பெ. (ஈ.)! 1. தழை; twigs and sprays. 
“உவலை சூடி யுருத்துவரு மலிர்நிறை'' (பதிற்றுப்‌. 
28,12). 2. சருகு (அகநா. 21); ded leaves 3 இழிவு: 
meanness. “சிறு மனிச ருவலை யாக்கை.'' (திவ்‌. திரு 
வாய்‌. 1, 5, 8). 4. பொய்‌ (ஆ அக௧.); falsehood, lie. 
“உவலைச்‌ சமயங்கள்‌ ஒவ்வாத சாத்திரமாம்‌'' (திரு 
வாச. திருத்தாள்‌ 17). (செ.அக.). 
[உவல்‌ ௯ உவலை./ 

உவலை” ௮/1 பெ. (ஈ.) ஓட்டை; hole, hallow. 


[உல்‌ ௯ உவ்‌ ௯ உவலை] 


உவலைக்கூவல்‌ பக/ர--k&பக/ பெ. (ஈ.) தழைமூடிய 
கிணறு; well covered by plants. 
[உவலை - கூவல்‌./ 

உவவனம்‌ புச-8ரச௱, பெ. (ஈ.) பூங்கா; 00006, park. 
“'உவவன மருங்கினவ்‌ வுரைசா றெய்வதம்‌'' (மணிமே. 
பதி. 45). (செ.அக.). 
/உவ்வு  ௨வவு (மகிழ்வு) ௯ உவ * வனம்‌] 

உவவு' யப, பெ. (.) 1. உவகை, உவப்பு; ]0, 
love, desire, great pleasure, fondness. 2. கொடை, Charity, 
ஓeralty. 3. மிகுமகிழ்ச்சி; 0௮0௦88. (சேரநா.). 
ம. உவவி, உவ்வாயி 
[உவ்வு - ௨வ ௯ உவவு.] 

உவவு” பாசய, பெ. (1.) 1. மிகு உவப்பு; 0168! pleasure, 
100855. “'உவவுபொன்‌ றருகென.'' (விநாயகபு. 
54.12) 2. ௨a; full moon and new moon. ‘‘eவவுமதி 


யுருவி னோங்கல்‌ வெண்குடை'' (புறநா. 3.1). 3. தவம்‌ 
(பிங்‌.); religious austerity. (செ.அக.). 
ம. உவவு. 
[உவ்வு - உவ ௯ உவவு./ 

உவள்‌' பாச கூபெ. (௦5 ௦.) முன்‌ நிற்பவள்‌; she 
who is yonder. ''படையுவள்‌ கண்‌ காண்மின்‌'' (பரிபா. 
11,123). (செ.அக.). 
க. உவள்‌. 
[௨ ௨வள்‌..] 

உவள்‌(ளூ)--தல்‌ பாக*, 15. செ.கு.வி. (44) 1. துவளு 
தல்‌ (சூடா.): 10 qபiver; be unable to support a weight, 
as the poplar or the asp. 2. அதிர்தல்‌; 10 Jake, 88 
the earth. “கடல்‌ நில முவளுற'' (பிரமோத்‌. 4,46). 3. 
பரத்தல்‌; ௦ 807680, extend in all directions. ''உவள்தரு 
மறையினொடு'' (கம்பரா. திருவவ. 127). (செ.அக.). 
[உவ ௮ உவள்‌.] 

உவளகம்‌ பாஷா, பெ. (௩) 1. அரண்மனையின்‌ 
உட்புறம்‌; 200௨௨, interior part of a Mansion set apart 
1௭. ''உவளகந்‌ தனதாக வொடுங்கினான்‌'' (சீவக. 
243). 2. சிறைச்சாலை; 0801. ''பல்லமரரை யுவளகந்‌ 
தன்னி லிருத்தினாயென'' (கந்தபு. அவைபுகு. 98). 3. 


உவளம்‌ 


126 


உவி'-தல்‌ 


ஒருபக்கம்‌ (சீவக. 243 உரை); ௦௩௪ 806. 4. மதில்‌ 
(திவா.); ஈகா. 5 மனைவாயில்‌ (பிங்‌.); ஏகteway, 
ரகா 6 இடைச்சேரி (பிங்‌ ), hamlet of herds men 
7 பள்ளம்‌ (பிங்‌.); hollow depression in the ground 
8. நீர்நிலை (பிங்‌ ): (க, (46 9 அகழி: trench, fosse. 
'*உவளகங்‌ கண்ணுற்றுவர்க்‌ கடலி தென'' (குமர. பிர 
திருவாரூ. 32). 10. அகலம்‌ (பிங்‌. ); 6௨56, wideness. 
11. உப்பளம்‌ (பிங்‌ ); 5வt-றகா. 12. பிரிகை (பிங்‌. ), 
separating, paring. (செ அக ). 
[உவல்‌ ௯ உவள்‌ ௯ உவளகம்‌ (வேக 91)] 

உவளம்‌ மாசகா, பெ (ஈ) 1. சோறு: 60180 10௨. 2. 
யானைக்‌ கவளம்‌; elephant fodder. (செ.அக. ). 
[உவல்‌ ௮ உவள்‌ ௮ உவளம்‌. உவல்‌ - தழை, உணவு] 

உவளி-த்தல்‌ பான்‌, 4. செ.குன்றாவி (41) தூய்மை 
செய்தல்‌ (பிங்‌.); 10 016886, ஐபாட்‌. (செ அக.). 
[உவல்‌ ௯ உவள்‌ ௯ உவளி-த்தல்‌ - தழைகளால்‌ தரையைக்‌ 
கூட்டித்‌ துப்புரவு செய்தல்‌. ] 

உவற்று-தல்‌ பாகரா-, 6 செ.குன்றாவி. (44) சுரக்கச்‌ 
செய்தல்‌; 10 cause to swell up, to flow. ““ஒண்செங்‌ 
குருதி யுவற்றியுண்‌ டருந்துபு'” (அகநா. 3). 
[உவறு ௯ உவற்று ௯ உவற்று-தல்‌.] 

உவறு-தல்‌ பமசய-, 6. செ.கு.வி. (Vv...) சுரத்தல்‌; 1௦ 5றாாஏ 
பற, ஸர பற '“உவறுநீ ருழக்கி'' (சீவக. 966). 
[உவல்‌ ௯ உவறு.] 

உவன்‌ மா, சு.பெ. (8018.ரா0ஈ.). 1. முன்நிற்பவன்‌; 
he who is yonder. '“பார்த்தானுவன்‌'" (பரிபா. 12,55), 
2. நவர he who takes an intermediate position; 
ர்க. ''பிராப்தமென்று உவரருளிச்‌ செய்ததற்கு: 
(ரஹஸ்ய. 262). (செ.அக.). 
[௨ - உவன்‌.] 

உவன்றி பார்‌ பெ. (ஈ.) நீர்நிலை; f௦untain-head, head 
of water. ‘வாய்த்தலைக்கும்‌ உவன்றிக்குமாகப்‌ பங்கொன்‌ 
றும்‌' (814. 220). 
[உவல்‌ ௮ உவன்றி.] 

உவன்றிசெய்‌'-தல்‌ பஹர்‌-சே-, 1. செ.குன்றாவி. (¥.£.) 
நீர்நிலையுண்டாக்குதல்‌; 1௦ make ரா construct a head 
of water. (5114. 521). 
[உவன்றி - செய்‌.] 

உவனி-த்தல்‌ மாண, 4. செ.குன்றாவி. (44) 1. தூய்மை 
செய்தல்‌ (பிங்‌.; M5.); to clean, as the bow before 
shooting. 2. எய்யத்‌ தொடங்குதல்‌; 1௦ begin to shoot 
an arrow from the bow. “வில்லன்றே யுவனிப்பாரும்‌”' 
(சீவக. 2179). 3. ஈரமாதல்‌; 1௦ 0006 moist when 
exposed 10 dew; to become damp, as tha groynd, clothes, 
ர்யாார்பாட (4.) (செ. அக. ). 
[உவல்‌ ௮ உவலி ௯ ௨உவனி.] 


உவனிப்பு பாசரற்றப, பெ. (ஈ.) ஈரம்‌; moisture, dampness, 
பாரு. (.) (செ.௮௧.). 


[உவல்‌ - உவலிப்ப - உவனிப்பு..] 


உவா பக்‌ பெ (0) 1 இளமை; youthfulness, juvenilty. 
“வந்தன வெண்ணரை போயிற்‌ றுவா'' (திருநூற்‌. 95). 
2 இளையோன்‌ (பிங்‌ ); ர௦பாஏ ஈக, youth, ad. 3. 
முழுநிலவு; £யி௱௦௦. '“உவாமதி கிடக்குங்‌ குண்டு 


கடல்‌'' (கல்லா. 41,25). 4. காருவா; new moon. 
“பூரணை யுவாவென்‌ றளவு சேர்திதி'' (பிரமோத்‌. 
18.18) 


[உவவு ௯ உவா] 

உவா” பக்‌ பெ ()1 கடல்‌ (பிங்‌.); 888. 2. யாணை; 
elephant that க 60 years old. ''உவாவணி யூர்ந்தாயு 
நீ” (கலித்‌. 97). 3. உகாமரம்‌ (ட), sand 080௭-1766. 
[உவவு ௯ உவா.] 

உவாளர்‌ பாச்‌-௪; பெ. (ஈ.) 1. உழவுத்தொழில்‌ தொடங்கு 
வதற்கு அடையாளமாகிய பொன்னேர்‌ கட்டுதல்‌; ராவ! 
ploughing of the land. 2. பொன்னேர்‌ கட்டுவதற்குத்‌ 
தரும்‌ கொடை; 8 0141 for first ploughing. (மரக்காணம்‌ 
கல்வெட்டு). 
[உவா - முழுநிலா. உவா - ஏர்‌. முழுநிலா நாளில்‌ பூட்டும்‌ 
பொன்னேர்‌. ] 

உவாத்தேக்கு பாக்‌-1-18%%ப, பெ. (॥.) உகாமரம்‌; 8800 
paper - tree. 
[உகா ௯ உவா * தேக்கு./ 

உவாந்தம்‌ பாகா, பெ. (ஈ.) 1. காருவா; new Moon, 


conjuction of sun and moon. 2. வெள்ுநவர; [ப Moon, 
opposition of sun and moon. 


[உவா * அந்தம்‌. 'அந்தம்‌' சொல்லாக்க ஈறு.] 


உவாமதி பாச-/க, பெ. (ஈ.) வெள்ளுவர; ரப ௦0. 
“'உவாமதி யுடலுரிஞ்சுதலால்‌'' (நைடத. நகர. 8). 
(செ.அக.,). 

[உவவு ௯ உவா - மதி.] 


உவாவறுதி மஈகீ-ஏ-அய! பெ. (ஈ.) காருவா, வெள்ளுவாக்‌ 
களின்‌ முடிவு; 00 of the New or full Moon when, 
if there is an eclipse, religious duties are to be performed. 
(W.) (செ.அக.). 


[உவா * அறுதி.] 

உவாவு-தல்‌ பாக்ம-, 6. செ.குன்றாவி. (4) நிறைதல்‌; 
1௦ *॥ நற. “பெருமண்ணுவாவும்‌ பேராப்‌ பல்படை'' 
(பெருங்‌. உஞ்சைக்‌. 58, 106.). (செ.அக.). 
[உவவு ௯ உவாவு.] 

உவி'-தல்‌ ப்ர, 2. செ.கு.வி. (ப) 1. வற்றுதல்‌; ௦ 
boil away, as water in a pot of rice. 2. சாதல்‌; ம die 
in great numbers as in war or pestilence. அம்மையினால்‌ 
வெகுசனம்‌ உவிந்து போயிற்று. (செ.அக.). 
[உல்‌ அ உள்‌ ௯ உவ்‌ ஃ உவி - வெதுப்புதல்‌, குடேத்றுசல்‌, 
அவித்தல்‌.] 


உவி”-த்தல்‌ 


127 


உழப்பு'-தல்‌ 


உவி”-த்தல்‌ மர்‌, 18. செ குன்றாவி. (44) அவித்தல்‌; 
1௦ 6௦4. “சாந்த விறகி னுவித்த புன்கம்‌'' (புறநா. 168.11). 
(செ.அக.). 
[உல்‌ ௯ உள்‌ ௯ உவ்‌ ௮ உவி - வேகச்‌ செய்தல்‌. 
உவியல்‌ பர! பெ. (ஈ.) சமைத்த கறி; boiled dish 
“நெடுவாளைப்‌ பல்லுவியல்‌'' (புறநா. 395). (செ. 
அக.). 
[உல்‌ ஃ உள்‌, உவ்‌ - உவி (வேகச்‌ செய்தல்‌ ] - உவியல்‌./ 
உவை பச சு.பெ. (௦5. ஒா௦ா.) உங்குள்ளவை (திவ்‌. 
திருவாய்‌ 1,1,4); they or those things that are near 
you, or yonder, at a distance not far off. (செ.அக.). 


/உவ் உவ ௯ உவை. (மு.தா 32)] 
உழ!-த்தல்‌ ப/௪-, 3 செ.கு.வி. (9) 1. வருந்துதல்‌; 
to suffer: to experience sorrow. pain, trouble or fatigue. 
“அருந்துத லின்றி யடைகட லுழந்தோன்‌'' (மணிமே. 
16, 74). 2. பழகுதல்‌ (சீவக. 597); 1௦ be accomplished, 
as in an art. 3. முயற்சி செய்தல்‌; (௦ try, Make an effort. 
“செயற்றலை நின்‌ றுழப்பவர்கள்‌'' (தணிகைப்பு. நாட்டு. 
130). (சா.அக.). 
[உலை ௯ உழை உழை-த்தல்‌ ௯ உழ-த்தல்‌ ] 
உழஃ-த்தல்‌ ப/2- 3. செ.குன்றாவி. (1) வெல்லுதல்‌; 
£௦ றபப. '“பாடகச்‌ சீறடி பரற்பகை யுழவா'' (சிலப்‌. 
10,52) 
[உலை ௮ உழைஃ உழ./ 
உழக்கால்‌ பு௮//௪ி; பெ. (ஈ.) உழவுக்கோல்‌; 00080. 
[உழவுகோல்‌ உழவுக்கோல்‌ ௯ உழக்கால்‌. (கொவ)] 
உழக்காழாக்கு ப/2-ங-கிக்‌ஈ4ப, பெ. (௩) காலேயரைக்காற்‌ 
படி, 3/௪ of a measure. (ா.அக.). 


[உழக்கு * ஆழாக்கு./ 

உழக்கு'-தல்‌ பப, 5. செ.குன்றாவி. (4) 1. 
கலக்குதல்‌; (௦ ர5£பா்‌, 5 பற. ““பேரகழியி னுழக்கிய 
கரிகள்‌'” (நைடத. நகர. 2). 2. மிதித்தல்‌; 1௦ trample 
down, tread upon. “அவரைக்‌ கழலவுழக்கி'' (கலித்‌. 
106,18). 3. கொன்றுதிரிதல்‌; (௦ ravage, devastate. 
“சினஞ்‌ சிறந்து களனுழக்கவும்‌'' (மதுரைக்‌. 48). 4. 
உழுதல்‌ (பிங்‌.); 1௦ 01000. (செ.அக.). 
[உழ ௮ உழக்கு] 

உழக்கு”-தல்‌ ப/2/4ப-, 7. செ.கு.வி. (44) 1. விளையாடு 
தல்‌; 1௦ றி). '“உரவுத்திரை யுழக்கியும்‌' (பட்டினப்‌. 
101). 2. பழகுதல்‌ (நாநார்த்த.); 1௦ 68 used or 
accustomed to. 
[உழ ௮ உழக்கு... 

உழக்கு” யப, பெ. (॥.) 1. காற்படி; ௱eகsபாe of 
capacity, 2 olfocks = 1/4 of a measure. “'உழக்கேயுண்டு 
படைத்தீட்டி'' (தேவா. 1154,4). 2. கவறிட்‌ டுருட்டும்‌ 
உழக்கு; 0106 0௦) “பவள வுழக்கிற்‌ கோதை புரள! 
(சீவக. 927). (செ.அக.). 


ம. உழக்கு. 
[உழ - உழக்கு உழக்குதல்‌ - ஆழ்த்தி முகந்தெடுத்தல்‌.] 

உழக்குருட்டு-தல்‌ ப௫ம்மய/-, 15. செ.கு.வி. (ம. 
கவறாடுதல்‌ (சூதாடுதல்‌); 1௦ inபlge ஈ gambling at 
dice. (Loc.). (செ.அக.). 
[உழக்கு * உருட்டு-தல்‌.] 

உழக்கோல்‌ /2-K-k௦] பெ. (ஈ.) தாற்றுக்கோல்‌; 0080 
used to drive oxen when ploughing, oxgoad. இல்லை 
யாகில்‌ உழக்கோலாலே தகர்க்கிறோம்‌. (ஈடு 6,4,5). 
(செ.அக.). 
[உழவு * கோல்‌ - உழக்கோல்‌.] 

உழச்சாரம்‌ ப/பன்கா, பெ. (॥.) சவுட்டுப்பு; (றப 
carbonate of soda. (சா.அக.). 
[உழல்‌ * காரம்‌ - உழக்காரம்‌ ௯ உழச்சாரம்‌,/ 

உழச்சியர்‌ பசந்து பெ. (ஈ.) மருதநிலப்‌ பெண்கள்‌; 
women of agricultural tract. 
[உழத்தி - உழச்சி * அர்‌.] 

உழத்தி பீ; பெ (ஈ.) உழவர்குடிப்‌ பெண்‌ (தொல்‌. 
பொருள்‌. 20, உரை); woman of the ulavan, ie 
ploughman caste. (செ.அக.). 
[உழு ௯ உழவன ௮ உழத்கி] 

உழத்திப்பாட்டு ப/எ-ற-றகீ£ஙப, பெ. (ஈ.) உழவுச்‌ செய்தி 
களைக்‌ கூறும்‌ ஒரு சிற்றிலக்கியம்‌ (பன்னிருபா. 333); 
species of agricultural poem. (செ.அக.). 
[உழத்தி * பாட்டு] 

உழப்பம்‌' ப/aறறaறn, பெ. (ஈ.) வேலை; work. (8.14. 
47). (செ.அக.). 
[உழு ௯ உழப்பம்‌ - உழவு வேலை.] 

உழப்பம்‌” ப/2றறகா, பெ. (1.) குழப்பம்‌; ௦௦ஈர்ப8௦1. (௨௦௦). 
(செ.அக.). 
[உலப்பு ௮ உலப்பம்‌ ௯ உழப்பம்‌.] 

உழப்பறையர்‌ புறநா பெ (॥.) உழுது வாமும்‌ 
பையர; a sub-division of Paraiyas who earn their 
fivellhood by serving as ploughmen ''உழப்பறைய 
ரிருக்கும்‌ கீழைச்‌ சேரியும்‌'' (5.1..ப.). (செ.அக.) 
[உழு * பறையர்‌ - உழுபறையர்‌ உழப்பறையர்‌.] 

உழப்பன்‌ பேறாக, பெ. (॥.) போலியாக அறம்‌ பேசு 
வோன்‌; பெம்டஎ (.). (செ.அக.). 
[உலப்பு  உலப்பன்‌ - உழப்பன்‌.] 


உழப்பு'-தல்‌ பப, 6. செ.குன்றாவி. (4) 1. 
சொற்களால்‌ மமுப்புதல்‌; ௦ confuse, disconcert, 
embroil, mix altogether, nonplus. '“உழப்பிப்போட்டாய்‌ 
குறியைக்‌ குழப்பிப்‌ போட்டாய்‌'' (குற்றா. குற 73,2). 
2. போலியாக எதிராடல்‌; (௦ 8000510218. 3. காலங்கடத்‌ 
துதல்‌; 10 0819, றா௦1801. ''பரிசி லுழப்புங்‌ குரிசிலை'' 


உழப்பு” 


128 


உழலைப்படு-தல்‌ 


(பன்னிருபா. 353). 4 பழக்குதல்‌ (யாழ்‌. அக.); ௦ 
080186 (செ.அக.). 


[உலப்பு ௯ உழப்பு.] 


உழப்பு” பம பெ (௩) 1. வருத்தம்‌; 5பரீ£சாாஏ. “சென்ற 
தேஎத்‌ துழப்புநனி விளக்கி: (தொல்‌ பொருள்‌ 146). 
2 மனக்‌ கலக்கம்‌; ata! படியச்‌. *'உள்ளமறி வாயுழப்‌ 
பறிவாய்‌'' (தாயு பராபரக்‌ 33), 3 முயற்சி (திவா ), 
effort, close application, exertion. 4. பழக்கம்‌; practce, 
hab. “'உறுபடை யுழப்பினை யுணர்வுறாததோர்‌ சிறு 
வரை'' (கந்தபு சிங்க. 210) 5 வலிமை (சூடா ), 
518101. 6. கைத்தொழில்‌; காலா! (செ அக.) 


ம. உழப்பு 


[உலப்பு ௯ உழப்பு ] 


உழப்பெருது ப/கறறனபப்ப, பெ. (௩) உமுமெருது; (௦௨ 
௦8 “'உழப்பெருது பொன்றப்‌ புடைத்துழுது'” (சீவக 
2783). 

[உழு ௯ உழப்பு * எருது.] 

உழபுலவஞ்சி ப/aறப/2vர்ர்‌, பெ. (॥.) பதைவர்‌ நாட்டைச்‌ 
சுட்டெரித்தலைக்‌ கூறும்‌ புறத்துறை (பு.வெ. 3.14); 
theme of describing the setting fire to an enemy's country. 


[உல்‌ உல(- எரிதல்‌, எரித்தல) உழ புலம்‌ * வஞ்சி-உழபுல 
வஞ்சி] 


உழம்பல்‌ ய/க௱ம்‌த/ பெ. (௩) குமுறல்‌; ering distinct 
80பஈ0$. (சா.அக.). 
[உலம்பு ௯ உழம்பு ௯ உழம்பல்‌ ] 

உழம்பு-தல்‌ ப/சாம்ப-, 6. செ கு.வி. (84) 1 பலவோசை 
கலந்தொலித்தல்‌ (திவா ), ௦ make a confused 
hullabloo of many noises. 2 குழம்புதல்‌; (௦ be disturbed, 
disconcerted, thrown into disorder. (W.) (செ அக.) 


[உலப்பு ௯ உழப்பு ௯ உழம்பு.] 

உழமண்‌ (/௪-௱௧௱-, பெ. (ஈ.) உழைமண்‌ பார்க்க; 866 
பாசா. (செ அக ). 
[உழைமண்‌ ௯ உழமண்‌ ] 

உழமண்காரம்‌ ப/-௱காkச்ரா, பெ. (ஈ.) உவர்‌ மண்காரம்‌; 
a solution prepared from fullers earth - mortant. 
(சா அக.). 
(உழைமண்‌ ௮ உழமண்‌ * காரம்‌.] 

உழமண்ணுப்பு ப/2-/காபழறய, பெ. (ஈ.) உவர்‌ மண்ணி 
ஸிருந்‌ தெடுக்கு முப்பு; ௩ pure carbonate of 500௨. 
(சா.அக ). 
[உழை ௯ உழ - மண்‌ . உப்பு] 

உழல்‌(லு)-தல்‌ ப/2//0/- 13. செ.கு.வி. (ப) 1. 
அசைதல்‌; (0௦ oscillate, Swing, to be iN motion. 
"'சிறுகாற்றுழலும்‌'' (கல்லா கண.) 2 சுழலுதல்‌ (பிங்‌.) ; 
to whirl, revolve. 3. அலைதல்‌; 1௦ wander, roam about. 
““ஆட்பார்த்‌ துழலு மருளில்‌ கூற்றுண்மை யால்‌!" 


(நாலடி, 20) 4. நிலை கெடுதல்‌; ௦ lose condition 
or status, become poor (Loc) அந்தக்‌ குடி உழன்று 
போயிற்று 5 துன்புறுதல்‌; 1௦ 5பரீச] 
[உல உள உழ. உழ ௮ உழல ௯ உழல்‌(லு)-தல்‌ ] 
உழல்மான்‌ மச, பெ (௩) ஒருவகை மான்‌; ௨ (0 
of 68. (சேரநா.) 
ம. உழலமான, உழமான்‌ 
[உழை - உழல்‌ மான்‌] 
உழலல்‌ ௪௪; பெ (ஈ.) 1 மனஞ்சுழலல்‌; restlessness 
of ஙா 2 வருத்தம்‌; being N a state of suffering and 
distress, as the soul Is In connection with birth. 3 
பிறந்திளைத்தல்‌; the sufferings undergone in the 
evolution In the births. 
[உலல ௯ உழல்‌ ௯ உழலல்‌ / 


உழலாத்தி ப//8ீ, பெ. (1) ஊழலாத்தி பார்க்க; 5௪௪ 
ஏlalat (சா அக ) 
[ஊழல்‌ ௯ உழல்‌ - ஆத்தி] 

உழலை' ப பெ ௩) 1. செச்கு முதலியவற்றின்‌ 
உழலைமரம்‌; cylndrical beam of wood, in an oll or 
sugarcane press, by the revolution of which the oll or 
juice Is expressed (W). 2 குறுக்குமரம்‌; horizontal bar 
of wood in a docrway or across a road ''உழலை 
மரத்தைப்‌ போற்றொட்டன'' (கலித்‌ 106) 3. கணைய 
மரம்‌; 07085 08. ''வேழம்‌.. உழலையும்‌ பாய்ந்திறுத்து'' 
(பு.வெ. 12, வென்றிப்‌. 8). 4. உழலைமரம்‌ பார்க்க; 
see u/a/aimaram 5. மிகுந்த நீர்வேட்கை (தைலவ. தைல. 
58); great thst (செ.அக.) 
[உழல்‌ ௯ உழலை] 

உழலை” பீசு பெ (0) வெப்புறுத்தம்‌; ஸபா 
sensation, heat ''உழலை சேர்‌ காட்டு வேனிற்கு'' (விருத்‌ 
தாசலபு. சிவபூசாவிதி 6). 
[உழல்‌ ௯ உழலை 7 

உழலைக்கழிச்சல்‌ ப/2/௮-%-kதக] பெ. (ஈ.) வயிற்‌ 
இளைச்சல்‌ வகை; ௨ kind of dysentery, accompanied 
by thst. பித்தசுரம்‌ மற்றும்‌ உழலைக்‌ கழிச்சல்‌ விடும்‌ 
(தஞ்‌.சரசு. 111,81). (செ.அக.). 
[உழல்‌ ஃ உழலை - கழிச்சல்‌... 

உழலைத்தடி ப/௮/எ/-1-189/ பெ. (ஈ.) உழலை பார்க்க; 
506 ப/௮/ai உழலைத்‌ தடி கோத்தாற்‌ போலே யிருக்கிற 
எலும்புகள்‌ (ஈடு.). (செ.அக.). 
(உழல்‌ ஃ உழலை - தடி] 


உழலைப்படு-தல்‌ ப/௪5-0-0௪௦/-, 20. செ.குன்றாவி. 
(vt) 1. பகலவன்‌ வெப்பக்‌ கொடுமையினால்‌ தாக்கப்‌ 
படுதல்‌; ௦ be affected by sun-stroke, to be scorched 
with great heat. 2. நீர்‌ வேட்கையால்‌ வருந்துதல்‌; 10 
be tormented with thirst. 


(உழல்‌ - உழலை - படு.] 


உழலைப்பிணி 


129 


உழவாரம்‌ 


உழலைப்பிணி ப௪௪/2-ஊ பெ (௩) நா வறட்சி 
கடுநீர்வேட்கை முதலிய குணங்களோடு கூடிய 
நோய; any disease attended with parched tongue and 
intense thirst. (சா.அக.). 


[உழல்‌ ௯ உழலை - பிணி] 


உழலைமரம்‌ /ச/2-ரசாகா, பெ. (.) மாட்டின்‌ கழுத்துக்‌ 
கட்டை; 00% of wood suspended from the neck 


of a cow to prevent It from straying. 


[உழலை ௬ மரம்‌.] 


உழலைமாடு புறச்‌, பெ. (6) ஓடிப்போகாதபடி 
கழுத்தில்‌ உழலை மரங்கட்டியுள்ள மாடு; cow from 
whose neck a block of wood Is suspended 50 as to 
impede its running and thus prevent its straying away. 


(செ.௮௧.). 
[உழல்‌ - உழலை - மாடு... 

உழவட்டம்‌ பர்கா, பெ. (ஈ.) பெருக்கற்‌ கணக்கு 
வகை; ௨ process In multiplication (tc.m. 2, i, 473) 
(செ.அக.). 


[உழலை * வட்டம்‌ - உழலைவட்டம்‌ ௮ உழவட்டம்‌ ] 


உழவடை''-த்தல்‌ பச, 2 செ.கு.வி (44) உழுவ 
தற்காக நிலத்தை ஒப்படைத்தல்‌; ௦ make over to 
another a piece of land for purposes of cultivation (W.} 


(செ.அக ). 
[உழவு * அடை] 


உழவடை” பு/2/27௪/ பெ. (ஈ.) நிலத்தின்‌ உரிமை; (10 
of cultivating land. (செ.அக.). 


[உழவு * அடை... 

உழவணிகம்‌ ப/2-அ1ஏசா, பெ. (॥.) பொன்னாங்காணி 
edible plant bearing yellow flowers - lllecerbrum senssile. 
(சா.அக.). 

உழவன்‌ பு, பெ. (1. 1. உழுபவன்‌; 01௦பர௱கா, 
ராபபா5! “பயந்த விளைநிலமுள்ளு முழவன்‌'' 
(நாலடி, 356). 2. மருதநிலக்‌ களமன்‌ (தொல்‌. 
பொருள்‌. 20, உரை); member of the ploughing class 
in an agricultural tract. 3. ஏமா; ploughing 0x. 


(செ.அக.). 
ம. உழவன்‌. 
[உழவு * அன்‌.] 


உழவன்பாம்பு ப/29-றகம்ப, பெ. (.) ஒரு வகைப்‌ 
பாம்பு; a kind of snake. 


2220-2209 
WS 


உழவன்‌ பாம்பு 


உழவாரக்குருவி ப/லகாஎ-K-kபாயா; பெ. (॥.) ஒருவகைக்‌ 
குருவி; ௮ (பார்‌ of bird. 


உழவாரக்குருவி 


உழவாரப்படை ப/சரக்க-ற-றஎஏத; பெ (ஈ.) உழவாரம்‌ 
பார்க்க; 566 ப/அvக்‌்கaா. ''உழவாரப்‌ படை கையிலுடை 
யான்‌'' (பதினொ. திருநாவுக்‌. 2) (செ.அக.). 


[உழு - உழவு * ஆர்‌ * அ * படை, படை - கருவி. ஆர்‌ 
* ௮ ௫ ஆர - பொருந்த, சார்ந்த ] 


உழவாரம்‌ ப/சக்சா, பெ. (ஈ) புற்செதுக்குங்‌ கருவி; 
small hoe for weeding or cutting grass, weeding - spade. 
“'கையிற்றிகழு முழவாரமுடன்‌'' (பெரியபு. திருநாவு. 
77) (செ.அக.). 


ம. உழவாரம்‌ 


[உழு ௯ உழவு * ஆரம்‌. உழவுத்தொழிலுக்குத்‌ துணைபுரியும்‌, 
களையெடுக்கும்‌ கருவி.] 


உழவிடை 


130 


உழவை 


உழவாரம்‌ 


உழவிடை 08 பெ. (௩) உழவுநீக்கம்‌; cessation 
from ploughing. (W.) (சா.௮௧.). 


[உழவு + இடை. இடை - இடைவெளி, ஓய்வு, ஒழிவு. 

உழவீரம்‌ பசக, பெ. (௩) உழுதற்குத்‌ தக்க ஈரம்‌; 
condition of the ground when it has as much moisture 
as is needed for ploughing. (செ.அக.). 


[உழவு - ஈரம்‌. 


உழவு" மலய, பெ. (௩) 1. உமுகை; ஓிoughiாஓ. '“உழந்து 
முழவே தலை: (குறள்‌ 1031). 2 வேளாண்மை; 
agnculture, husbandry. ‘‘உழவின்‌ மிக்க வூதியமில்லை'' 
(பழ.). 
ம. உழவு; ௧. உழ்‌, உழமெ, உழல்‌, கோத. உக்‌, துட. உழ்வ்‌; 
குட. ஊள்‌, து. உர, ஊடுனி, தெ. துக்கி. 
[உழு ௯ உழ ௮ உழவு] 
பழநார்வீசி /0 Norse), ஆங்கிலோ சாக்சன்‌ என்ற மொழிக 
ளில்‌, முறையே, ௭1101, கோர்‌ என்ற சொற்கள்‌ முதலாவது 
உழவைக்‌ குறித்துப்‌ பின்பு உழைப்பைக்‌ குறித்தன வென்றும்‌, 
இலத்தீனில்‌ 87, 815 என்ற சொற்கள்‌ முதலாவது உழவைக்‌ 
குறித்துப்‌ பின்பு கலைப்பொதுப்‌ பெயராயிற்றென்றும்‌ அச்‌ 
சொற்கட்கு மூலம்‌ கர்‌ (0 plough) என்றும்‌ முதலாவது 
கற்பிக்கப்பட்ட கலை உழவேயென்றும்‌ மாக்க முல்லர்‌ கூறியி 
ருத்தல்‌ காண்க. (ஒ மொ 168, 170) 

உழவு” பை, பெ. (॥.) உடலுழைப்பு; bodily exertion. 
“'மெய்யதுழவி னெதிர்புனன்‌ மாறாடி'' (பரிபா. 10, 
103). (செ.அக.). 


[உழு ௯ உழவு] 


உழவுகட்டி பசக்‌ பெ. (௩) உழவிற்பெயரும்‌ 
மண்கட்டி; 01005 in a ploughed field. (செ.அக.). 
[உழவு - கட்டி. 

உழவுகட்டு-தல்‌ ப2ை-/௪்‌-, பெ. (ஈ.) 5. செ.கு.வி. 
(4...) முதற்சால்‌ போதல்‌; 1௦ take the lead in ploughing 
80 as to mark the course, as done by the head team. 
(9). (செ ௮௧.). 


[உழவு * கட்டு.] 


உழவுகாடு ப/ச-&கரப, பெ. (ஈ.) உழவுக்கேற்ற நிலம்‌ 
(G.Sm.D., i, 43.); lands that can be ploughed and brought 
under cultivation opp, to கொத்துக்காடு. (செ.அக.). 
[உழவு - காடு] 

உழவுகாணியாட்சி ப/-ரதர-)-சீ£/ பெ. (ஈ.) திலத்தை 
உழுது பயிர்செய்யும்‌ உரிமை (1.M.P.NA.154.); sole right 
to plough and cultivate a land. (செ.௮௧.). 
ம. உழவொற்றி 
[உழவு * காணியாட்சி.] 

உழவுகுடி ப/2ப-பஸ; பெ. (॥.) உமுகுடி பார்க்க; 568 
பிபி. 'உழவுகுடி கைவினைக்கும்‌ காசாயக்‌ குடியிற்‌ 
கொள்ளும்‌ ' (51... 95.). (செ.அக.). 
[உழவு - குடி.] 

உழவுகுண்டை ப/எ-&யாஏச! பெ. (॥.) உழவுமாடு; 0% 
trained to the plough. (செ.௮௧.) . 
[உழவு * குண்டை ] 

உழவுகோல்‌ ப/௮ய-/ம பெ. (ஈ.) 1. தாற்றுக்கோல்‌ (சங்‌. 
அக.); ௦0 - 0080. 2 குதிரை தூண்டுங்‌ கருவி; 
horse-whip, 8 goad used (for driving oxen) when 
ploughing. கையும்‌ உழவுகோலும்‌ சிறுவாய்க்கயிறும்‌ 
(ஈடு, 7,4,5). (செ.அக.). 
[உழவு * கோல்‌.] 

உழவுசால்‌ ப/ச-88/ பெ. (ஈ.) படைச்சால்‌; (பா. 
“'உழவு சாலணி வீதி தோறார்ந்து'” (இரகு. நாட்டுப்‌. 
13).(செ.அக.). 
ம. உழவுசால்‌ 
[உழவு - சால்‌.] 

உழவுபாட்டம்‌ பசக, பெ. (௩) ஒருவகை நில 
வுடைமை; name of a land-tenure. (சேரநா.). 
ம. உழவுபாட்டம்‌. 
[உழவு * பாட்டம்‌ ] 

உழவுமழை ப/௪/௦-௱௪/// பெ. (ஈ.) உமுதற்கு வேண்டிய 
பருவமழை; ரain in sufficient quantity, to moisten the 
ground, and at the proper season, for ploughing and 
50410. (செ.அக.). 
[உழவு * மழை] 

உழவெருது பப, 
ploughing ox. 


பெ. (॥) உழுங்காளை 
[உழவு * எறுது.] 


உழவை பசக; பெ. (॥.) ஒருவகை மீன்‌; ௨ 006 
sea-fish, a brown fresh water fish. 


ம. உழவ. 


[உளுவை ௮ உழுவை ௮ உழவை. உளுவை பார்க்க; 56௪ 
Uluvai] 


உழவோன்‌ 


131 


உழி” 


உழவோன்‌ பமா, பெ. (॥.) உழவன்‌; 0௦ய00்‌ாகா. 
(செ.அக.). 
[உழவு ௯ உழவோன்‌.] 

உழற்சி பக பெ. (.) 1. சுழற்சி; whirling, revolving. 
2, அலைகை; ஈக, wander. 3. வருத்தம்‌; 
suffering, distress. (செ.அக.). 
[உழல்‌ ௮ உழற்சி ] 

உழற்றல்‌ ப/ஏ7ச/ பெ. (ஈ.) நீர்வேட்கை; மரா. எனக்கு 
உழற்றலாயிருக்கிறது. (வின்‌.). 
[உழல்‌ ௯ உழற்றல்‌.7 

உழற்றி” பகர்‌ பெ. (௩) 1. சுழற்சி; ர௦॥றஏ, twisting, 
writhing with pain. 2. கடுநீர்வேட்கை; ஏுஈeat thirst. 
(செ.அக.). 
[உழல்‌ - உழற்று ௯ உழற்றி.] 

உழற்றி பசார்‌ பெ. (॥) வருத்தம்‌; சரிப்பா. “பிள்‌ 
ளையை இழந்தாளாக நினைத்துப்‌ பயப்பட்ட உழற்றி 
யாலே'' (திவ்‌. பெரியாழ்‌. 1,2,4 வ்யா, பக்‌. 27). 
(செ.அக.). 
[உழல்‌ ௯ உழறு ௯ உழற்று - உழற்றி.] 

உழற்று'-தல்‌ ப/21ப-, 6. செ.குன்றாவி. (44) 1. அலையச்‌ 
செய்தல்‌; 1௦ 01/6 to and fro, cause to wander. என்னை 


யவமே யுழற்றி (திருக்கோ. 100, உரை, அவ.). 2. 
சுழற்றுதல்‌; 1௦ twist, whirl about. 3. வருத்தத்தோடு 
கழித்தல்‌; 1௦ 0885 tediously, 85 time. (J). (செ.அக.). 


ம. உழற்றுக. 
[உழறு ௯ உழற்று..] 

உழற்று”-தல்‌ பரப, 6 செ.கு.வி. (ஸப) கைகால்‌ 
நொவாற்‌ புரசநதல்‌; 1௦ writhe, move the arms and 
legs about on account of pain. 


[உழறு ௯ உழற்று.] 

உழற்று” மம பெ. (ஈ.) சுழற்சி; whirling, revolving. 
“மாயை யுழற்றினிற்படு வம்பனேனை'' (திருப்பு. 
1052). (செ.அக.). 
ம. உழற்று. 
[உழறு - உழற்று... 

உழறு'-தல்‌ பக, 6. செ.கு.வி. (ப) கலங்குதல்‌; 1௦ 
0௦ distumed. “என்னக்‌ கண்டுழறா நெகிழ்ந்தாய்‌'' (திவ்‌. 
பெருமாள்‌. 6,8). (செ.அக.). 
ம. உழறுக்‌. 
[உழல்‌ ௯ உழறு-தல்‌... 

உழறு”-தல்‌ பு, 5. செகு.வி. (௫4) 1. அலைதல்‌; 
to move about. '“உழறலர்‌ ஞானச்சுடர்‌ விளக்காய்‌'' (திவ்‌. 
இயற்‌. திருவிருத்‌. 58). 2. அளைதல்‌; (௦ ஈம்‌ ஸர, 
ஷு ௨௦00. '“திருத்துழாயிலே புக்குழறி'' (திவ்‌ இயற்‌. 


திருவிருத்‌. 74, பெரியவாச்‌.). 3. உருக்காட்டுதல்‌; ௦. 


show oneself. '“உழறு மேலுலகிறும்‌'' (தக்கயாகப்‌. 32). 
(செ.அக.). 


[உழல்‌ ௯ உழறு ௯ உழறு-தல்‌.] 

உழன்றறு-த்தல்‌ பறை, 4. செ.கு.வி. (4) 1. கடிய 
வேலை செய்தல்‌; (0 1/200பா hard, strive with might 
கா ஈவா. 2. பழகித்தேர்தல்‌; 1௦ become skilful or 
dexterous by practice. (செ.அக.). 


[உழன்று * அறு.] 


உழன்றி பகர பெ. (॥.) மாட்டின்‌ கழுத்தில்‌ மாட்டுங்‌ 
கட்டை (சங்‌. ௮௧.); 5ick fastened under a cows 
neck with a hole for the tether to play in, neck piece 
to prevent an ox from turning its head. (செ.அக. |). 


[உழல்‌ ௯ உழன்றி.] 

உழன்றுவரு-தல்‌ ப/ுய-, 18. செ.கு.வி. (4) 
கனைப்புறல்‌; 10 0000 tired or fatigued. (சர்‌.௮௧.). 
[உழல்‌ ௯ உழன்று * வரு] 

உழாஅன்‌ புக்ற பெ. (.) உழவன்‌ (தொல்‌. சொல்‌. 
137, உரை); பேவ. (செ.அக.). 
[உழவு ௯ உழா * அன்‌.] 
[உழு * அன்‌ - உழுவன்‌ - உழவன்‌ என இடையில்‌ வகர 
உடம்படு மெய்‌ பெற்றுப்‌ புணர்வது போல, உடம்படுமெய்‌ 
பெறாமல்‌ உயிரளபெடை போல்‌ உழா * அன்‌ உழாஅன்‌ 
எனப்‌ புணர்வதும்‌ உண்டு. ஐ. நோ. கிழவன்‌ ௯ கிழாஅன்‌.] 

உழால்‌ ப/கி; பெ. (ஈ.) 1. உமுதை; ploபghாஏ. 2. 
கிண்டுதல்‌; ratching, probing, as bees the flowers. 
''உழாலிற்‌ பொலிவண்டு'' (தணிகைப்பு. வள்ளி. 59). 
(செ அக.). 


[உழ ௮ உழல்‌ ௯ உழால்‌.] 


உழி'-தல்‌ ப/*-, 2. செ.கு.வி. (41.) 1. அலைதல்‌; வாச 
80௦04. “'உழிதலை யொழிந்துள ருமையுந்‌ தாமுமே'” 
(தேவா. 553,10). 2. வளைதல்‌; (௦ ௦௦0. (செ.அக.). 


[உல்‌ உள்‌ ௯ உளி உழி ௮ உழி-தல்‌.] 


உழி”. பர்‌ பெ. (ஈ.) 1. இடம்‌; 0809, 916. ''செல்வுழிச்‌ 
செல்கயான்‌'' (நன்‌. 163, விருத்‌.). 2. பக்கம்‌ (திவா.); 
side. 3. அகலம்‌; பரப்பு; wih, 8௭௭௨. (செ.௮௧.). 


உழி” 4 இடை. (றக) ஓர்‌ ஏழனுருபு (நன்‌. 302.); 
a loc. ending. 


[உள்‌ ௯ உளி ௮ உழி] 

உழி” யர்‌ கு.வி.எ. (80்‌.) அளவில்‌; when, while. 
“'மகிழ்ந்துழி'' (சிலப்‌. 1,42). 
[உள்‌ ௯ உளி - உழி. இடப்பொருள்‌ குறித்த பெயாச்சொல்‌ 
இடைச்சொல்லாயிற்று.] 


உழிஞ்சில்‌ 


132 


உழிஞ்சில்‌ பர்ரி) பெ. (ஈ.) 1. வாதை; sirissa. “பொரி 
யரை யுழிஞ்சிலும்‌'' (சிலப்‌. 11,76). 2. உன்னம்‌ 
(திவா.); short tree with golden flowers and small 
leaves, the withering of which was considered a bad 
omen as it was believed to foreshadow trouble. 


(செ.அக.). 
[உழி - உழிஞ்சில்‌.... 
உழிஞ்சில்வாகை பரர்ர-ரச்ஏ; பெ. () உதிஞ்சில்‌ 


பார்க்க; 566 யற்‌ (சா.அக.). 


உழிஞை பரச, பெ. (௩) 1. கொற்றான்‌ (புறநா. 50, 
உரை); balloon vine, s.cl., Cardiospermum halicacabum. 
2. சிறுபூளை (திவா.); ௮ common wayside weed, Aerua 
anata. 3 பகையரண்‌ வளைப்போர்‌ சூடும்‌ மாலை; 
chaplet, balloon vine garland worn by soldiers when 
storming a fort ‘உழிஞை முடிபுனைந்து'' (பு வெ. 6.1) 
4. உழிஞைத்‌ திணை பார்க்க (தொல்‌. பொருள்‌. 64); 
see u/ila-t-la, (செ.அக |). 


ம. உழிஞ்ஞ 
[உழி ஃ உழிகை.] 


உழிஞைத்திணை பரர்-1-ரா/ பெ. (.) பகையரண்‌ 
வளைத்தலையுணர்த்துக்‌ திணை (தொல்‌. பொருள்‌. 
65), theme describing the laying siege to a fort. 


[உழி ஃ உழிஞை - திணை.] 


உழிஞைமாலை மரர்ச-௱சிஜ; பெ. (௩) ஒரு சிற்றிலக்கி 
யம்‌ (தொன்‌. 283, உரை); poem which describes the 
storming of a fort. (செ.அக.). 


[உழினஞ * மாலை. 


உழிஞையிலக்கணம்‌ மரங்க-ஏ-ரஜ்க்ரைகா, பெ. (n.) 
வேற்று வேந்தனுடைய அரணை வென்ற வேந்தன்‌ 
வளைத்தல்‌; terary theme of vesieging a fort. 


[உழிஞை + இலக்கணம்‌] 


உழிதா(தரு)-தல்‌ ப/(8((ய)-, 18. செ.கு.வி. (ஸம்‌) 1. 
அலைதல்‌; t௦ wander about, Move to and fro. “உன்மத்த 
மேற்கொண்டுழிதருமே'' (திருவாச. 5,7). 2. அங்கு 
மிங்கு மலைதல்‌; £௦ wander from place to place. 
“மண்மேல்‌. . உழிதரக்‌ கண்டோம்‌'' (திவ்‌. திருவாய்‌ 
5,2,1.). (செ.அக.). 


(உழிதரு ௯ உழிதா.] 


உழு'-தல்‌ மீபஃ 1 செ.குன்றாவி. (84) 1. நிலத்தைக்‌ 
கிளைத்தல்‌; 1௦ 00 பற, 100! பற, 83 2105. ''உழுது மாநிலத்‌ 
தேனமாகி'' (தேவா. 929.9.). 2. நிலத்தை ஏரால்‌ 
தன்னுதல்‌; 1௦ lh ''உழவருழுபடைக்கு” (நாலடி, 
178). 3. கிண்டுதல்‌; (௦ scratch, 10166, as bees In 
a ரி. 'அறுகா லுழுமலர்‌'' (இரகு தசரத. 95). 4. 


மயிரைக்‌ கோதுதல்‌; 10 arrange or adjust, as the hair 
with the fingers. ‘‘~கிரி னுழுதாங்‌ கணிந்தாரே'' (சீவக. 
2692). 

ம. உழுக; ௧. உழு; கோத. உக்‌; துட. உழ்வ்‌: குட. ஊழு, 
ஊலு, ஊள்‌, து. ஊடுனி; தெ. துன்னு, துனு: நா. உர்‌; கொலா. 
உர்‌, குவி. ருயிலி, லூனை, கூ. முவ, ௬வ, கோண்‌. உரான, 
உழன, பர்‌. உழ்‌. உர்‌: குரு. உயினா, உய்னா; மால்‌. உசெ. 


[உல்‌ உளு ௯ உமு./ 


உழு£-தல்‌ ப/ப- 1 செ.குன்றாவி. (44) உகளுதல்‌ 
(அக.நி.); 1௦ leap. 


[உல்‌ ஃ உளு ௯ ௨ழு..] 


உழு”-த்தல்‌ பும- 2. செகு.வி. (i) பதனழிதல்‌; (௦ 
decay, rot, putrefy. “உழுக்குமூன்‌ விதத்தை யுண்டு'' 
(சிவதரு. சிவதரும. 7). (செ.அக.). 


[உள்‌ ௯ உளு ௯ உளு-த்தல்‌ ௮ உழு-த்தல்‌.] 


உழு” பப, பெ. (ஈ.) 1. மென்மை; 501155. 2. வழவழப்பு; 
slippery soft surface 


உழு” ய, பெ. (.) பிள்ளைப்பூச்சி (வின்‌.); ரப்‌ ஏரரப5. 
(செ.அக,). 


உழுகு பபப பெ. (ஈ.) ஒழுகு பார்க்க; 866 /பரப, 
(செ.அக.). 


[ஒழுகு ௯ உழுகு.] 


உழுகுடி ப்பர்‌ பெ. (ஈ.) உமுது பயிர்‌ செய்வோன்‌. 
(SIV. 264.); ryot. (செ.அக.). 


ம. உழுகுடி. 
[உழு * குடி] 

உழுகை பய/பஓக!, பெ. (ஈ.) உழுதல்‌; ploughing. 
[உழு ௯ உமுகை..] 


உழுத்தம்பொடி பீபரீசாற௦ஏ; பெ. (॥.) உமுத்தமா 
பார்க்க. (சீவக. 2736, உரை); 866 பு/பர்சாக்‌ (செ.அக.). 


[உள்‌ ௯ உளு ௯ உளுந்து - உழுந்து ௯ உழுத்தம்‌ - பொடி 7 


உழுத்தமா பபர்காக்‌ பெ. (ஈ.) உழுந்தின்மா; ஸlackஓாக 
flour used for cakes. (செ.அக.). 


[உழுந்து * மா - உழுந்துமா ௯ உழுத்தமா..] 

உழுத்து பரம, பெ. (௩) ஓர்‌ அணிகலன்‌; 8௦ 
லாரா! “முத்தின்‌ உழுத்து ஒன்றிற்‌ கட்டின வயிரமூன்‌ 
றும்‌" (8111, 430). (செ.அக.). 


[உழுந்து ௯ உழுத்து நெருங்கக்கட்டிய மாலை.] 


உழுதான்குடி 133 உழுவலன்பு 


பெ. (௩) பழைய வரிவகை; | உழுபடை பபற, பெ. (ஈ. கலப்பை; plough. 
“உழுபடை யூன்றுசான்‌ மருங்கி னீன்றதன்‌ பயனே'' 
(புறநா. 35.25). 
[உழு * படை] 

உழுபடைச்சால்‌ ப//-0௪02/-0-௦க) பெ. (ஈ.) 1. கலப்பை; 
plough 2. உழவுச்சால்‌; fபார0w. 


உழுதான்குடி ப/பஎக்ற்பி, 
ரல “'இறைகுடிமை உழுதான்‌ குடி உட்பட மற்றெப்பேர்ப்‌ 
பட்டனவும்‌'' (81.4. 141). (செ.அக.). 
[உழு ௯ உழுதான்‌ - குடி / 

உழுதுண்பான்காணி ப/பபொம்கற&கற; பெ. (.) வரியில்‌ 
லாது பயன்கொள்ளூம்‌ நிலம்‌, (8.7); land held free 
of rent (செ அக.). [உழு * படை - சால்‌] 

உழுமகன்‌ ப்பாக, பெ. (ஈ.) உழவன்‌; 0௦பரர்‌-௱8ஈ. 
“உழுமகற்குக்‌ கேடினுரை'' (சிறுபஞ்‌. 50). (செ.அக.). 
[உழு * மகன்‌] 

உழுமுளை பபா, பெ. (.) உழுமுனை பார்க்க; 
see ulu-munal. 


[உழுது * உண்பான்‌ - காணி. 
உழுதுண்போர்‌ ப/பபாம்ப்‌, பெ. (ஈ.) வேளாளரில்‌ தாமே 
பயிரிட்டுண்ணும்‌ ஒருவகையாளர்‌ (தொல்‌ பொருள்‌ 
30, உரை); 8 division of the Velalis who themselves 
cultwate the land, dist. fr. உழுவித்துண்போர்‌. (செ.அக.). 
[உழு * முளை] 
னை ப/ப-௱பறஎ பெ. (ஈ.) கலப்பைக்‌ கூர்‌ றloபgh 
- share. (Loc.). (செ.அக.). 


[உழுது * உண்போர்‌ ] 
உழுதூண்‌ ப/பஎப, பெ. (1) பயிர்‌ செய்து வாழ்தல்‌; 
living by cultivating the land. ‘வேளாண்‌ மாந்தர்க்‌ குழுதூ 


ணல்லது'' (தொல்‌. பொருள்‌. 635). (செ.அக.). கர்ண டன்ன 
து த ௬ [உழு * முனை.] 


[உழுது * ஊண்‌] 

உழுந்து ப/பாப, பெ. (ஈ.) பயறுவகை; black-gram, 
Phaseolus mungo glaber. ““நெய்யொடு மயக்கிய வுழுந்‌ 
துநூற்‌ றன்ன'' (ஐங்குறு. 211). (செ அக.). 
மறுவ. மாடம்‌, உளுந்து. 
ம. உழுன்னு ௧. உத்து; தெ. உத்துலு. 
[இல்‌ ௮ உல்‌ ௮ உள்‌ உளு ௯ உழு - உழுந்து - மென்மை 
அல்லது வழவழப்பானது..] 

உழுந்துசோறு ப/பா௦ப-$6ங, பெ. (௩) உழுந்துணா 
பார்க்க; See u/undunA 
ம. உழுந்து சோறு. 
[உழுந்து * சோறு.] 

உழுந்துணா பிராங்க்‌ பெ. (.) உழுந்தம்‌ பயற்றொடு 
கலந்தட்ட சோறு (பதார்த்த. 1408); ஓரஷகாஃ0ா ௦f 
food made of rice mixed with bruised black-gram and 
boiled together. 


உழுமுனை 
உழுவம்‌ பபா, பெ. (ஈ.) எறும்பு; ஊர. (W). (செ.அக.). 
[ஒழுகு - முகம்‌ ௯ உழுகம்‌ - உழுவம்‌.] 
உழுவல்‌' பபச, பெ. (ஈ.) 1, குணம்‌ (திவா.); பவி), 
temper, disposition characteristic of a person or thing. 
2. அன்பு; (06. ''பழுத்த-வுழுவலமரர்‌'' (விநாயகபு. 
72,54). 


௧. உழ்கெ. 


ம. உழுந்து சோறு. 
[உழுந்து * உணா. உணவு ௯ உனா. J 
உழுநர்‌ பபான, பெ. (1.) உழவர்‌ ஒப. “கழனியுளு 
ழுநர்‌ வெள்ளமே'' (சீவக. 44). (செ.அக.). 
[உழு * நர்‌.] 
உழுநிலம்‌ யபார்கா, பெ. (௩) உமுதற்குரிய நிலம்‌; 


cultivable land, arable land. (செ.அக.). 


[உல்‌ ௯ உழு ௯ உழுவல்‌.] 

உழுவல்‌” பூபால! பெ. (ஈ.) 1. முறை (நாநார்த்த.); 00௭, 
regularity. 2. எமுமை (அக.நி.) ; even successive births. 
3. புணர்ச்சி (அ.க.நி.); பக! பார. (செ.அக.). 
ம. உழுநிலம்‌. 

உழுநூல்‌ பீபாப்‌ பெ. (௩) இழைநால்‌; பட்டுநூல்‌; 
silk-thread. (செ.அக.). 


[உழு * அல்‌.] 
உழுவலன்பு பபாச/சம்ப பெ. (0) எழுமையும்‌ 
தொடர்ந்த அன்பு (தொல்‌.பொருள்‌. 125, உரை); (0, 
esp. sexual love persevered in with constancy through 
முன்‌, seven successive births. (செ.அக.). 


[உழு' * நூல்‌... [உழுவல்‌ * அன்பு. 


உழுவளைப்பு 


உழுவளைப்பு ப/ப-கறப பெ. (௩) உழவின்‌-சால்‌ 
வளைவு; turnings in ploughing. (W.} (செ.அக.). 
[உழு * வளைப்பு] 

உழுவன்பு யயசாற்பு பெ. (1) உமுவலன்பு பார்க்க; 
see ullival-anbu. 
[உழுவல்‌ * அன்பு - உழுவலன்பு ௯ உமுவன்பு.] 

உழுவாங்கோல்‌ பபஈச-ஏ0/ பெ. (௩) உழவெருதைத்‌ 
தூண்டுங்கோல்‌; 0020 for driving cattle when ploughing. 
(Loc.) (செ.அக.). 
[உழு * ஆம்‌ * கோல்‌] 

உழுவித்துண்போர்‌ u/uviffunbdr, பெ. (ஈ.) வேளாளருள்‌ 
பிறரைக்‌ கொண்டு பயிர்‌ செய்வித்துண்ணும்‌ ஒரு 
வகையார்‌ (தொல்‌. பொருள்‌. 30, உரை): ௮ division 
of the Vélalis who are owners of the land but who 
cause If to be cultivated by others, dist.fr. உழுதுண்போர்‌. 
(செ.அக.). 
[உழு ௯ உழுவித்து - உண்போர்‌] 

உழுவை" பராச! பெ. (௩) 1. புலி: 0௪. “உழுவை... 
இருந்த தொத்தான்‌'' (சீவக. 2469). 2. ஒருவகை மீன்‌ 
(சூடா.); ஓரeen seafish, Gobius Ornatus 3. நல்லதண்‌ 
அுமுவை; brown fresh - water fish. 4. குண்டல 
வமுவlை; a yellowish fish, found in fresh and back 
waters. 5. தும்பிலி; 598. 186. (செ.அக. ). 
ம. உழுவ. 
[உல்‌ உலு - எரித்தல்‌, அழித்தல்‌, கொல்லுதல்‌, விழுங்குதல்‌, 
உலு ௯ உழு ௯ உமுவை.] 

உழுவை” யப, பெ. (.) பெருமை (அக.நி.) ஏஈகா௦்பா. 
(செ.அக.). 
[உல்‌ ௯ உழு ௯ உழுவை. ௨ல்‌ - உயர்வு.] 

உழை'-த்தல்‌ பச்‌, 4. செ.கு.வி. (ப) 1. முயற்சி 
செய்தல்‌; (௦ labour hard, toil, drudge. ““உழைத்தாலுறுதி 
யுண்டோதான்‌'' (திருவாச. 33,1). 2, வருந்துதல்‌; ௦ 
suffer hardship, to be afflicted. “வலையிற்‌ பட்டுழைக்‌ 
கின்றேற்கு'' (திவ்‌. திருமாலை, 36). (செ.அக.). 
ம. உழ. 
[உல்‌ உலை உழை ஃ உழை-த்தல்‌ ] 

உழைஃ-த்தல்‌ ப/2்‌, 4. செ.குன்றாவி. (44) ஈட்டுதல்‌; 
1௦ ஒam. (J). அவன்‌ மாதம்‌ பத்து உரூபா உழைக்கிறான்‌. 
[உல்‌ அ உலை ௮ உழை ௯ உழை-த்தல்‌.] 

உழை” யச பெ. () 1. பூவிதழ்‌; petal of a flower. 

''வாலுழை யெருக்கமும்‌'' (கல்லா. 19). 2. மாண்‌: ௨௭. 

“உழையாடு கரதலமொன்று டையான்‌'' (தேவா. 

234,7). 3. ஆன்‌ (நாநார்த்த.); 0௦8. 


[உழு' - உழை.] 


134 


உழைப்பறி"-த்தல்‌ 


உழை” புஜ; பெ. (0 1 இடம்‌; 0௨. “உழைதங்கட்‌ 
சென்றார்க்கு'' (நாலடி.167) 2. நடுவண்‌ (மத்திம) சுரம்‌ 
(திவா.), 1௦பாஸ்‌ note of the gamut. 3. யாழினொரு 
தரம்பு (பிங்‌.); ௧ எர of the yal. 
[உள்‌ ௯ உளி, உளை _ உழை] 


உழை” பக] இடை. (கா்‌) ஓர்‌ ஏழனுருபு (நன்‌. 302); 
a loc. ending. 


[உள்‌ உளி உளை ௮௯ உழை] 


உழை” பஜ; கு.வி.எ. (204) 1. பக்கத்தில்‌; by the 
5106 ௦7. “நங்‌ கேள்வ ர௬ுழைவந்தார்‌'' (பு.வெ. 10,3). 


[உள்‌ ௯ உளி உளை ௮௯ உழை] 


உழை ய்‌ பெ. (ம 1. கதிரவன்‌ மனைவியருள்‌ 
ஒருத்தி; 006 of the wives of Surya. ''உருக்கொள் 
சாயையு முழையும்‌'' (பாரத. சம்பவ. 34). 2. வைகறை 
(சங்‌. அக.); லா. 3. வாணாசுரன்‌ மகள்‌ (சிலப்‌, 6, 
54, உரை); name of the daughter of Bana. (செ.அக.). 
[உல்‌ ஃ உலை ௮ (வெப்பம்‌, வைகறை) ௮ உழை.] 

உழைக்கலம்‌ புக, பெ. (॥) பொன்‌ வெள்ளி 
முதலியவற்றாற்‌ செய்த ஆளும்‌ ஏனங்கள்‌; collective 
term for various vessels of gold and silver which royalty 
takes mo camp. ‘‘உயர்ந்தவுழைக்‌ கலத்து'' (பெருங்‌. 
உஞ்சைக்‌. 38, 129). (செ.அக.). 
[உல்‌ ஃ உலை (குடேற்றி உருக்குதல்‌ ) உழை ஃ கலம்‌.] 

உழைச்சுற்றாளன்‌ ப/௮'-௦-பரசிறை, பெ. (ஈ.) பக்கத்தில்‌ 
நின்று ஏவல்‌ கேட்போன்‌: personal attendant. 
'உழைச்சுற்றாளரைப்‌ புகுத்துமின்‌'' (பெருங்‌. உஞ்சைக்‌. 
33,14.). (செ.அக.). 
[உள்‌ ௯ உழு ௯ உழை - சுற்றாளன்‌. 

உழைச்செல்வான்‌ ப/௮-௦-௦௪/க்ற பெ. (௩) நோயாளிக்‌ 
குப்‌ பக்கத்திலிருந்து மருந்து முதலியன கொடுப்ப 
வன்‌ (குறள்‌, 950); ௦ who has the care of a sick 
person as an attendant. (செ.அக.). 
[உழை - செல்வான்‌. 


உழைஞர்‌ ப/எ/ரல, பெ. (ஈ.) பக்கத்தில்‌ நிற்கும்‌ ஏவலாளர்‌ 
attendants. 
[உழை - நர்‌ - உழைநர்‌ ௯ உழைஞர்‌.] 

உழைத்துக்கொடு-த்தல்‌ ப/சர்‌ப-K-k௦ப, 4. செ.கு.லி. 
(4) 1. ஊதியம்‌ பெற்றுக்‌ கடன்‌ முதலியன தீர்த்தல்‌; 
to earn and pay off, as one's 0-2. (0). 2. பெற்றோர்‌ 
முதலியவரைப்‌ பேணுதல்‌; £௦ 5பறport, 88 one's parents. 
(9). 3. வீணாக உழைத்தல்‌, (௦ labour in vain. (W.). 


[உழை ௯ உழைத்து - கொடு ] 

உழைப்பறி'-த்தல்‌ ப/ூர்‌ற-றஹர்‌, 4. செ.கு.வி. (91) 
வருந்தி முயலுதல்‌; (௦ struggle, labour under difficulties 
(W.) (செ.அக.,). 


[உழை - பரி] 


உழைப்பறி”-த்தல்‌ 


135 


உழைப்பறி--த்தல்‌ ம/எ/-ற-றஹர்‌:, 4. செ.கு.வி. (/4) 1. 
சேற்றிலுழலுதல்‌; 1௦ wallow, flounder, roll in mre or 
In anything filthy. (W.} (செ.அக.). 

[உழை - பறி.] 

உழைப்பாளி பாஎற்றக/, பெ. (ஈ.) முயற்சி செய்வோன்‌-ள்‌; 
industrious person, one who takes great pains. 
(செ.அக.). 
மறுவ. கருவாளி, பாட்டாளி 
[உழைப்பு * ஆளி.] 

உழைப்பு ப/௮றறப, பெ. (ஈ.) 1. உழைப்பு; (04, ராக, 
diligence. 2. முயற்சி; effort, active endeavour, exertion. 
3. ஊதியம்‌ பெறுதல்‌; 6208, 081, acquisition. (J.) 
4. சுறுசுறுப்பு; 01006. (செ.அக.). 

[உழை ௯ உழைப்பு... 

உழைப்பேறு-தல்‌ ப/எற்றச், 5. செ.கு.வி. (44) செய்த்‌ 
திருத்தமடைதல்‌; (௦ prove in productivity, as the 
501. (செ.அக.). 

[உழைப்பு * ஏறு.] 

உழைமண்‌ பச பெ. (1.) உழமண்‌ (மூ.௮.); fபler's 
ஊர்‌. (செ.அக.). 
[உழை - மண்‌.] 

உழையர்‌ ப/ச்; பெ. (௩) 1. பக்கத்தவர்‌ (ஐங்குறு. 
12, உரை.) ; neighbours. 2. அமைச்சர்‌ (சூடா.); King's 
counsellors. 3. ஏவலாளற்‌ 84908(5. '“உழையரோடி 
யரசுவா வருகவென்ன'' (சூளா. கலியா. 100). 
(செ.அக.). 

[உழை உழையர்‌. 

உழையவர்‌ ப/ஜ்சூன; பெ. (1.) உழையர்‌ பார்க்க; 886 
பு£ஷ்சா. “இளங்கோவென்‌ றுழையவர்‌ கூற'' (சீவக. 
2864). (செ.அக.). 

[உழை * அவர்‌.] 

உழையன்‌ புசு, பெ. (1.) பித்த நோயாளி; க 06500 
suffering from the effects of biliousness or other similar 
disease due to the aggravated condition of bile in the 
ஆளா. (சா.அக.). 

[உழை * அன்‌./ 

உழையாளன்‌ புரக்க, பெ. (௩) வேலைக்காரன்‌; 
கொர்‌. “உரைசெய்தா ரரசர்க்‌ குழையாளரே”' (யசோ 
தர. ॥/, 48). (செ.அக.). 

[உழை * ஆளன்‌...] 

உழையிருந்தான்‌ ulai-y-iu௦தற, பெ. (ஈ.) அமைச்சன்‌; 
minister of state, companion of the king. “உறுதி 
யுழையிருந்தான்‌ கூறல்‌ கடன்‌'' (குறள்‌, 638). 
(செ.அக.). 

[உழை * இருந்தான்‌.] 


உழையோர்‌ ப்ள; பெ. (ஈ.) 1. உழையர்‌ பார்க்க; 
see பநசா: ''உலகமன்னவ னுழையோ ராங்குளர்‌'' 
(மணிமே. 3,46). 2. அமைச்சர்களின்‌ நட்பாளர்‌ (பிங்‌.); 
frends of the counsellors. (செ.அக. ). 
[உழை ௯ உழையோர்‌ ] 


உழைவலி ப/2-// பெ. (॥.) பக்கவலி; றவா ௦ the 
sides. (சா.அக.). 


[உழை - வலி] 


உழைவு ப்ப, பெ. (ஈ.) யாழின்‌ உள்ளோசை (திவா.); 
secondary sound of a string of yal. (செ.அக.). 
[உழை ௯ உழைவு.] 

உள்‌', ய 1. இருத்தற்‌ பொருள்‌ குறிக்கும்‌ குறிப்பு 
வினைப்பகுதி; base of a tenseless verb Meaning. (1) 
“௦ be’, as n உள்ளேன்‌. “| கா. (2) உடைமைப்‌ பொருள்‌ 
குறிக்குங்‌ குறிப்பு வினைப்பகுதி; ௦ 8/6. யான்‌ 
பொருள்‌ உள்ளேன்‌ (செ.அக.). 2. வீடு; house. 
க., ம. உள்‌ ம. கேளியே உள்ளு (கேள்விப்பாடாகத்தான்‌ 
உள்ளது). கணடிட்டில்ல (கண்டதில்லை). 
/௨- ௨ல்‌ உள்‌, உல்‌ - பொருந்துதல்‌, இருத்தல்‌. பொருத்தி 
யுள்ளது, உள்ளது. இச்சொல்‌ சேரநாடாகிய மலையாள நாட்‌ 
டில்‌ மட்டும்‌ வழக்கிலுள்ளது சோழ, பாண்டிய நாடுகளில்‌ 
வழக்கில்‌ இல்லை ] 

உள்‌” பு பெ. (௩) 1. உள்ளிடம்‌; 10905, ௩௭௦ of 
a place. 2. மந்தணமானது; that which is private, secret, 
esoteric. உட்பூசை புறப்பூசைகள்‌ 3. மனம்‌; £0, ear. 
'“தலைகொடு வந்தானுண்‌ மலிய'' (பு.வெ. 4,12, 
கொளு.). 4. மனவெழுச்சி; heer, highsprrரts. ''உப்பிலி 
வெந்தைதின்‌ றுள்ளற்று வாழ்பவே'' (நாலடி, 289). 5. 
இடம்‌ (திவா.); place. 


[உ-உல்உள்‌.] 


உள்‌” ப! இடை. (றி. 1. ஏழனுருபு; ௮ 1௦௦. ரர. 
“செத்தாருள்‌ வைக்கப்படும்‌'' (குறள்‌, 214). 2. தொழிற்‌ 
பெயர்‌ ஈறு (நன்‌. 140, உரை); ௮ vb. noun ending, 
85 ॥ விக்குள்‌. 
ம. உள்‌: ௧. உள்‌, ஒள்‌: கோத., துட. உள்‌; குட. ஒளி; து. 
உள, ஒள; தெ. உல்லுமு, லோ(உள்‌), கொலா, லோபல்‌; 
நா. லோப்‌; பர்‌. ஒபெ; கட. உலெ; பிரா., கோண்‌. ரோன்‌: 
குர்‌. உலா, மால்‌, உலெ. 
/௨உ- ௨ல்‌ உள்‌] 


உள்‌” பு; பெ. (ஈ.) உள்ளான்‌” பார்க்க; 896 ப/4ர “உள்ளு 
மூரலும்‌'' (சிலப்‌. 10.117). 


[ல்அஉள்‌] 


உள்‌” ப பெ. (௩) 1. மேன்மை; $பறசர்பார்‌). உள்மனமும்‌ 
இடமும்‌ மேலும்‌ (ஈடு. 1,3,10). 2. மேல்‌; ௦, மற. 


[/உ௨. ௨ல்‌ உள்‌. 


உள்கடுப்பு 


136 


உள்வழக்கு 


உள்கடுப்பு ப&எபழறப, பெ. (ஈ.) 1. உள்வலி; பாசக 
08]. 2. உள்ளழற்சி; பா£ர௮॥ ரரரtation ௦ infிanmation. 
(சா.அக.). 
[உள்‌ - கடுப்பு. 

உள்கரு பரசு, பெ. (॥.) உட்கரு பார்க்க; ee பரி: 

உள்கு'-தல்‌ பப-, 6. செ.குன்றாவி. (4.1.) உள்ளு பார்க்க; 
566 பரப. ''நின்றனையுள்கி யுள்ள முருகும்‌ பெருங்காதல்‌ 
7. (திருவாச. 5,56). (செ.அக.). 
[உள்‌ * க. : 

உள்கு--தல்‌ புரப-, 2. செ.கு.வி. (4/.) உள்ளழிதல்‌; (௦ 
be disheartened, dispirited. ““சிந்தையுள்கி'' (இரகு. அய 
னுதய. 20). (செ.அக.). 
[உல்‌ ௯ உள்‌ - கு. (வே.க. 79.)] 

உள்குருந்து ப-&பாயாப, பெ. (௩) குருத்து போல்‌ 
மென்மையாக உள்ள மனம்‌; the 5041 ஈர (சேரநா.). 
ம. உள்குருந்து. 
[உள்‌ - குறுந்து.] 

உள்படு-தல்‌ ப/-றaஏப-, 20. செ.கு.வி. (44) 1. மன 
மொப்பி நடத்தல்‌; ௦ engage in or take to willingly. 
“கருமமு முள்படா'' (நாலடி, 250). 2. அறிதல்‌; 1௦ 
know understand. '“ஒன்றிய சுடர்நிலை யுள்படுவோரும்‌ 
' (பரிபா. 19,47). (செ.அக.). 
[உள்‌ - படு. 


உள்பற்று பகா, பெ. (௩) 1. 
விளைச்சல்‌ (உற்பத்தி.); harvest. 


வரவு; income. 2’ 
[உள்‌ * பற்று. ௯ பற்று - வரவு.] 

உள்பாடன்‌ ப/-றச்எ2, பெ. (௩) கோயிற்பணிகளுள்‌ 
ஒன்று; 8 office in the temple. (TAS. iii, 166.) 
(செ.அக.). 


[உள்படு ௯ உள்பாடு + அன்‌.] 


உள்பொருள்‌ ப/-ற௦/ப/ பெ. (ஈ.) உள்ள பொருள்‌; reality, 
that which is, opp. to இல்பொருள்‌. ''உள்‌ பொருளெனப்‌ 
பட்ட பிரபஞ்சம்‌'” (சி.போ. 1, 2, சிற்‌.). 
ம. உள்பொருள்‌. 
[உள்‌ * பொருள்‌, 'உள்‌' இருத்தல்‌ பொருள்படும்‌ வினைச்‌ 
சொல்லாதலின்‌ உட்பொருள்‌ எனத்‌ திரியாதாயிற்று. உள்‌ 
பொருள்‌-வினைத்‌ தொகை.] 

உள்மருந்து பசயல்‌, பெ. (1.) உள்ளுக்குக்‌ கொள்‌ 
ளும்‌ மருந்து; medicine taken internally, ௦001௦ வெளிம 
ருந்து. (செ.அக.). 
[உள்‌ - மருந்து. ] 

உள்மனை ப/- ௮! பெ. (௩) ஊர்க்குடியிருப்பு மனை; 
house site within a village, opp. to புறமனை. (0.6). 
(செ.அக.). 


[உள்‌ * மனை] 


உள்மானம்‌ பக்கா, பெ. (॥.) சிற்றெல்லை; ாீரi௦ா 
ரர. “இந்த அஸ்தைர்யத்திலும்‌ உள்மானம்‌ புறமான 
மொழிய நித்யராயிருப்பா ரொருவருமில்லை'' (திவ்‌. 
திருச்சந்‌. 66, வ்யா. பக்‌. 191). (செ.அக.). 


[உள்‌ * மானம்‌.] 

உள்வட்டம்‌ பசக, பெ. (ஈ.) நாணயமாற்றிற்‌ பெறும்‌ 
ஊதியம்‌; 8010, premium in exchange of coins Or other 
money for difference in value. (W.) (செ.அக.). 


[உள்‌ - வட்டம்‌.] 

உள்வணக்கம்‌ ப2ா௮௪௭, பெ. (॥.) உள்மன வழி 
பாடு; worship in spirit. (செ:அக.). 
[உள்‌ * வணக்கம்‌. ] 

உள்வந்தை பச பெ. (ஈ.) உள்ளுறுப்புகளிலுண்‌ 
டாகும்‌ தூக்குணரி; internal parasites. 
[உள்‌ * வந்தை.] 

உள்வயிரம்‌ ட/-ரஜர்கா, பெ. (ஈ.) 1. அகக்காழ்‌; ரிரness 
of wood in the centre of an exogenous tree, core of 
a tree. 2. செற்றம்‌; Malice, internal hatred. (செ.அக.). 
[உள்‌ * வயிரம்‌.] 

உள்வயிரிப்பு ப-லர்/றறபு, பெ. (ஈ.) 1. புண்ணின்‌ உரத்த 
உட்பாகம்‌; internal hardness of a boil (W.) 2. கை 
யிருப்பு; property possessed, Money in hand. (4) 
(செ.அக.). 
[உள்‌ - வயிரிப்பு..] 

உள்வரி" பர; பெ. (ஈ.) மாற்றுப்புணைவு; 0150ப196. 
“'உள்வரிக்‌ கொண்ட... மணிமேகலை'' (மணிமே. 19, 
29). (செ.அக.). 
[உள்‌ * வரி. வரி - வரைதல்‌. மேற்கொள்ளல்‌, புனைதல்‌. ௨ 
உள்‌ - மேல்‌] 

உள்வரி” பக்கு பெ. (௩) கிற்றாயம்‌; petty tax or cess. 
“உள்வரி உடையார்‌ திருவேகம்ப முடையாற்கு... இறுப்‌ 
பதாக: (8.1.9, 284). (செ.௮௧.). 
ம. உள்வரி. 
[உள்‌ * வரி. உள்‌ - குறைவு, சிறிது... 

உள்வலி ப/-ெ; பெ. (ஈ.) 1. புண்புரை முதலியவைகளி 
னுட்பக்கத்தில்‌ காணும்‌ வலி; பாவா றவு ௮5 ௩ 8 
abscess etc. 2. உள்ளுறுப்பின்‌ வலி; pain in the internal 
008. (சா. அக. ). 
[உள்‌ * வலி.] 

உள்வழக்கு பு) பெ. (௩) உள்ளதையுள்ள 
தென்கை; assertion of that which is or exists. 
'உள்வழக்குளதுண்டென்கை'' (சி.சி.பர. செளத்‌ 10.). 
(செ.அக.). 


[உள்‌ * வழக்கு. உள்ளதாகிய வழக்கு, உண்மையைச்‌. சொல்லு 
தல்‌.] 


உள்வளையல்‌ 


137 


உள்ளகம்‌ 


உள்வளையல்‌ ப/-௮8ந பெ. (.) உள்வளைவு பார்க்க; 
see ulvalaivu. 
[உள்‌ * வளையல்‌ வளையல்‌ - வளைவு 7 

உள்வளைவு பாசக்‌, பெ. (ஈ.) உட்கவிவு; nr 
curvature, concavity. (செ.அக..). 
[உள்‌ - வளைவு.] 

உள்வறட்சி ப/-ரல£்‌ பெ. (ஈ.) 1. உடம்பினுள்ளுறுப்பு 
கள்‌ தாக்கப்படுவதா லேற்படும்‌ ஒருவகை திசிவு; 
apoplexy arising from the affecton of internal organs. 
2. இருமலினாலும்‌, வெட்டைச்‌ குட்டினாலு முண்டா 
கும்‌ வறட்சி; 00658 due to cough as experienced 
In asthma, consumption, venereal heat etc. (சா.அக.). 
[உள்‌ * வறட்சி.] 

உள்வாங்கு-தல்‌ ப/-ஸக்ர்ரப-, 5. செ குன்றாவி (44) 1. 
உள்ளுக்கிமுத்தல்‌; (௦ draw In, as the head; to withdraw; 
to absorb, as moisture. 2. படைத்தல்‌; (௦ creae. 
“'ஒருநான்று நீயுயர்த்தி யுள்வாங்கி'' (திவ்‌. இயற்‌. 4, 
5) (செ அக.). 
[உள்‌ * வாங்கு. 

உள்வாய்‌ பஸ்‌ பெ. (ஈ.) 1. வாயினுட்புற்ம்‌; றாஎ-றவர்‌ 
of the mouth. “பிள்ளை யுள்வாய்ச்‌ செரீஇய'' (குறுந்‌. 
92.). 2 ஏரியினுட்பக்கம்‌; 1806 ௦f ௮ 186. (செ.௮௧.) 
[உள்‌ * வாய்‌.] g 

உள்வாயில்‌ படு]; பெ. (ஈ.) வீட்டின்‌ வெளிவாயிலை 
அடுத்து உள்ளே இருக்கும்‌ வாயில்‌; பாசா 0௦௦. 
[உள்‌ * வாயில்‌.] 

உள்வாரம்‌ ப/-ன்கா, பெ. (॥.) 1. உள்மனச்‌ சார்பு; secret 
leaning, inclination. 2. மேல்வாரம்‌; owner's share in the 
produce of a field. (செ.அக.). 
[உள்‌ * வாரம்‌./ 

உள்விழு'-தல்‌ ப/-ரீப-, 2. செ.கு.வி. (9..) உள்ளாதல்‌; 
to fall In with, join a party. 
[உள்‌ - விழு] 

உள்விழு-தல்‌ பரப 2. செ குன்றாவி. (44) பயன்‌ 
கருதி நண்பராதல்‌; to assume the appearance of 
friendship for a sinister object, to pretend kindness. 
[உள்‌ * விழு..] 

உள்வினை பரக்‌ பெ. (ஈ.) 1. உட்பகை; malice, 
evil in the heart long cherished. (W.} 2. ஊழ்வினை; 
inherited fate. (செ.அக.). 
[உள்‌ * வினை] 

உள்வீக்கம்‌ பகா, பெ. (॥.) உடம்பினுள்‌ உண்டா 
கும்‌ வீக்கம்‌; சவ! Sweறஏ. (சா.அக.). 
[உள்‌ - வீக்கம்‌. 

உள்வீடு ப-ஸீப்ப, பெ. (ஈ.) உள்ளின்‌ உள்ளறை; 100 
within a room, closet. (செ.அக.). 
[உள்‌ * வீடு.] 


உள்வீழ்‌-தல்‌ ப, 2. செ.கு.வி. (\.) குறைதல்‌; 1௦ 
decrease, diminish, retrench, reduce. ‘‘uழங்குவ துள்‌ 
வீழ்ந்தக்‌ கண்ணும்‌'' (குறள்‌, 955). 


[உள்‌ - வீழ்‌] 

உள்வெட்டு ப்ப, பெ. (॥.) 1. உரையாணியின்‌ 
உள்வெட்டுக்குறி; marks on a testing 0606 of gold, 
for trying the fineness of other preces, from eight degrees 
and upwards 2. உயர்ந்த மாற்றுப்‌ பொன்‌; 000 ௦f 8 
high degree of fineness. 3. மரத்தின்‌ உட்பகுதிப்‌ பலகை; 
Inner boards or planks from a log exclusive of the slabs. 
(செ அக ). 
ம. உள்வெட்டு. 
[உள்‌ * வெட்டு.] 

உள்வெண்டயம்‌ ப-ரசூஏஜசா, பெ. (ஈ.) 1. அரசரேறும்‌ 
குதிரைக்குக்‌ காவில்‌ அணிவிக்கும்‌ பித்தளைச்‌ கழல்‌; 
tinklng ring of brass put as an ornament on the feet 
of horses mounted by kings. 2. பொதிமாட்டின்‌ முதுகில்‌ 
வைக்கும்‌ அணை; pad placed between a load and 
the back of a pack-0x. (செ.அக.). 
[உள்‌ * வெண்டயம்‌.] 

உள்வெதுப்பு ப/-ரசீபறறப, பெ (ஈ) 1. உள்வெக்கை; 
internal heat. 2. மனவெறுப்பு; வispleasure, dissatisfa- 
ction, vexation of mind. ‘அவன்‌ பரமபதத்தில்‌ உள்‌ 
வெதுப்போடே போலே காணுமிருப்பது'' (ஈடு, 
4,10,2). (செ.அக.). 
[உள்‌ * வெதுப்பு.] 

உள்ள ப/&, பெ.எ. (80/.) 1. இருக்கிற; who is, which 
(8. அங்கே உள்ள மனிதன்‌. 2. உண்மையான; பூ, 
actual, உள்ள செய்தி இது. (செ அக.). 
ம. உள்ள, ௧. உள்ள, கோத. ஒன்‌; துட. ஒள்த்‌, ஒள்‌, குட, 
உள்ள, து. உள்ள, உள்‌, உண்டு, கொலா. அணு, நா. அணுட்‌; 
பிரா. அன்னிங்க்‌. 
[உள்‌ * ௮ - உள்ள] 

உள்ளக்கருத்து ப/௮-&-kசபரப, பெ. (ஈ.) உண்ணோக்கம்‌; 
secret thought or intention that is not clearly evident 
from one's words. “உள்ளக்‌ கருத்தை யொழித்தேகுதி 
யென்றான்‌'' (நள. சுயம்வர. 159). (செ.அக.). 
[உள்ளம்‌ - கருத்து] 

உள்ளக்களிப்பு ட/௮-k-k/றறப, பெ. (ஈ.) மனமகிழ்ச்சி 
(திவா.); heartfelt joy, delectation. (செ.அக.). 


[உள்ளம்‌ * களிப்பு ] 

உள்ளக்குறிப்பு ப/2-4-kபர/றறப, பெ. (1.) உள்ளக்கருத்து 
பார்க்க; see ula-k-karufப. (செ.௮௧.) 
[உள்ளம - குறிப்பு. 

உள்ளகம்‌ பகா, பெ. (௩) நெஞ்சு; ஈர்‌, ஈசர்‌. 
'உள்ளகங்‌ கனல” (அகநா. 19). (செ.அக.). 
ம. உள்ளகம்‌. 
[உள்‌ * அகம்‌ - உள்ளகம்‌.] 


உள்ளங்கால்‌ 


உள்ளங்கால்‌ பரகா-ரசி! பெ (௩) உள்ளடி; 506 of the 
foot, opp to புறங்கால்‌. ''உள்ளங்கால்‌ வெள்ளெலும்பு 
தோன்ற'' (தனிப்பா. 1,6,119). (செ.அக.). 
ம. உள்ளங்கால்‌. 
[உள்‌ - அம்‌. * கால்‌, அம்‌ - சாரியை ரீ 


உள்ளங்கை காஜ பெ. (௩) அகங்கை; palm of the 
hand opp, to புறங்கை. “உலகினை யுள்ளங்கைக்‌ 
கொண்டு” (சூளா அரசி. 18) 


ம. உள்ளங்கை, ௧. ஒளகை, ஒளகெய்‌, தெ. லோசெயி. 


[உள்‌ * அம்‌ - கை, அம்‌ - சாரியை ] 


உள்ளங்கைநெல்லிக்கனி ullan-gamel-k-kani பெ. (௩) 
உள்ளேயுள்ள நிறத்தையே புறத்திலும்‌ காட்டும்‌ நெல்‌ 
லிக்கனியைப்‌ போல்‌ தெளிவாகவும்‌ உறுதியாகவும்‌ 
அறிந்திருப்பது; anything that Is as clear and certain 


as the nell fruit which is transparent as a crystal for 
கொடு. 


[உள்ளகம்‌ - காண்‌ - நெல்லி -“ கனி உள்ளகங்காண என்பது 
உள்ளங்கை எனத்‌ திரிபுற்றது. புறத்தே உள்ள நிறத்‌ தோற்‌ 
இத்தை உள்ளேயும்‌ பெற்றிருப்பதால்‌ இக்கனி இப்பெயர்‌ 
பெற்றது ] 

உள்ளங்கைவரிகை ய/காஏa-vaQa பெ (௩) உள்ளங்‌ 
கையிலமைந்த வரிகள்‌; he lineaments on the palm 


of the hand from which டி predicted fortune etc 
(செ.அக.). 


[உள்‌ * அங்கை - வரிசை. வரிகை வடபுல மொழிகளில்‌ ரேகா 
எனத்‌ திரிந்தது. / 

உள்ளடக்கம்‌ ப/-/-சஏஎ்&ச௱, பெ. (ஈ.) 1 எண்ணங்களை 
வெளிவிடாமை; ரeservedness, reticence, uncommun- 


catveness. 2. அடக்கி வைத்த பொருள்‌; 10021 res௦ப- 
ces, content. (செ.அக. |. 


உள்ளடக்கு-தல்‌ ம/-/-எஎ்&மஃ, 5. செகு.வி. மப) 1. 
உட்படச்‌ செய்தல்‌; £௦ enclose, shut IN, shut up, In 
a place. 2 மறைத்தல்‌; (௦ conceal, keep secret. ''அறி 
வினை யுள்ளடக்கி'' (நாலடி 196) (செ.அக.) 
[உள்‌ - அடக்கு ] 

உள்ளடங்கு-தல்‌ ப/-/-20212ப-, 15. செ குவி. (4/4) 
உட்படுதல்‌; 1௦ be shut in, included. (செ.அக ). 


[உள்‌ - அடங்கு] 


உள்ளடி ப-/-க9/ பெ. (ஈ.) 1. உள்ளங்கால்‌: 5015 ௦4 
the foot, opp. to புறவடி. “உள்ளடி யூசிபாய, வீழ்ந்தார்‌ 
(சீவக. 2768) 2 அண்மை; ஈearness, vanity, 
neighbourhood. (J.) 3. நெருங்கிய சுற்றம்‌; own relations, 
own cle. {J.) 4. சுமுக்கம்‌ (இரகசியம்‌), tat which 
(8 secret (W.) (செ.அக.). 


ம. உள்ளடி 


[உள்‌ * அடி - உள்ளடி - உள்ளத்தின்‌ அடியில்‌ பதிந்த 
கமுக்கமான செய்தி உள்ளுக்குள்‌ நெருங்கிய உறவு.] 


138 


உள்ளந்தாள்‌ 


உள்ளடிக்குள்‌ ப/-/-௪2/4ப1/ கு.வி ௭ (804) வீட்டிலுள்ள 
வாக்குள்ளே (கமுக்கமாகப்‌ பேசிக்கொள்வது), 24 home, 
within doors, spoken in cases of theft or mischief. 
(செ.அக.). 
[உள்ளடி * கு * உள்‌.] 

உள்ளடிநிலம்‌ ப/-/-எஎா/௫ா, பெ. (௩) ஏரியை அடுத்துள்ள 
நிலம்‌; 8௭0 next to a tank or lake. (செ.வ.). (செ.அக ) 
[உள்‌ - அடி உ நிலம்‌] 

உள்ளடை /202, பெ. (௩) உள்ளீடாக இடப்படும்‌ 
பொருள்‌; that which Is placed 1906 as IN உ trinket 
or jewel. ''உடைமணியில்‌ உள்ளடை விழுந்துசப்திக்கை 
யாலும்‌'' (திவ்‌. பெரியாழ்‌ 2,10,5, வ்யாக்‌ 495.). 
(செ அக.) 
[உள * அடை] 

உள்ளத்தம்‌ பரச, பெ (ஈ.) கருத்துப்பொருள்‌; ஈவா. 
(ஆ.அக ). 
[உள - அததம்‌ ] 

உள்ளதன்‌இன்மை ம/2090-றா௮, பெ (॥.) உள்ளதை 
இல்லை எனல்‌; relative Negaton as in “we do Not 
find the elephant in the 90801௦” ‘‘ஆனையைப்‌ பந்தியிற்‌ 
கண்டிலமென்‌ நாற்போலும்‌ அபாவம்‌”' (சி.சி. 
அளவை 1 மறைஞா ). 
/உள்ளசன - இன்மை. 

உள்ளதனபாவம்‌ ப/௪௦20-2௦2௪௭, பெ. (ஈ.) உள்ளதன்‌ 

இன்மை பார்க்க; 566 u//adan-INmal, 


உள்ளது ய/2௦0ப, பெ (௩) 1. உள்பொருள்‌ (சி.போ. 
1,1,1 சிற்‌), that which exists, which is prevalent or 
present. 2. மெய்‌; truth, that which s true ஆவதுள்ளதே 
யைய”' (கம்பரா வனம்புகு. 33). 3 விதிக்கப்பட்டது; 
that which is destined ''உள்ளதொழிய வொருவர்க்‌ 
கொருவர்‌ சுகம்‌'” (நல்வ. 6) 4. ஆதன்‌: 501, றார்‌. 
“உள்ளது மில்லது மல்லதவனுரு'' (திவ்‌. திருவாய்‌. 
1,2,4) (செ அக.) 
ம. உள்ளது, ௧. உள்ளது, உள்ளிது, தெ. உன்னதி 
[உள ௮௯ உள்ள -“ து] 

உள்ளந்தண்டு ப/2-லஏப, பெ. (ஈ.) கழுத்தெலும்பு; 
bone of the neck (cervical vertebrae.) ''உள்ளந்தண்டற... 
ஊட்டியு மரியா நின்றார்‌'' (பெரியபு. அரிவா. 17). 
(செ.அக.) 


[உள்‌ * அம்‌ - தண்டு] 

உள்ளந்தம்‌ ப/சாஎகா, பெ. (॥.) உள்நம்பகம்‌; 01056 
confidence. 
[உள ௮ உள்ளநதம்‌.] 


உள்ளந்தாள்‌ ப/சா-28/ பெ. (௩) உள்ளங்கால்‌; 5016 of 
the foot, opp to. புறந்தாள்‌ ''உள்ளந்தாணின்‌ றுச்சியள 
வும்‌'” (திருவாச 5,21). (செ அக.). 


[உள்‌ * அம்‌ தாள.] 


உள்ளநிகழ்ச்சி 


139 


உள்ளல்‌” 


உள்ளநிகழ்ச்சி ப/௪-ஈ7௮/00, பெ 
intention, thought. “கேண்மனெனாவுள்ள நிகழ்ச்சி 
யுணர்த்தினனால்‌'' (பிரபோத. 4.16). (செ.அக.) 
[உள்ளம்‌ * நிகழ்ச்சி... 

உள்ளநெறி /எ-ாஊ, பெ. (॥) நிகழ்ச்சி அளவை; 11002 
௦f ரa80ஙறஓ. '“மீட்சியழிவறி, வெய்தியுண்டாநெறி 
யென்றிவைதம்மால்‌'' (மணிமே. 27,55). (செ.அக.). 
[உள்ள - நெறி.] 

உள்ளநோய்‌ ப/2-ா0), பெ. (ஈ.) மனநோய்‌; 0811858 of 
mind, mental pain, anguish. ‘‘உள்ளநோய்‌ வேண்டா 
வுயிர்க்கு'” (சிறுபஞ்‌.62). (செ.அக.) 
[உளளம்‌ * நோய்‌] 

உள்ளப்புணர்ச்சி ப/-ற-றபாகாஎப;, பெ. (ஈ.) தலைவனும்‌ 
தலைவியும்‌ உள்ளத்தாற்‌ கூடுங்கூட்டம்‌; பாலா ௦ 
lovers, m mind, dist. fr. மெய்யுறுபுணர்ச்சி “முன்ன 
ருள்ளப்‌ புணர்ச்சி யுரியதாகும்‌"' (இலக்‌. வி. 404) 
(செ அக.). 
[உள்ளம்‌ * புணர்ச்சி.] 

உள்ளபடி" பழ பெ. (ஈ.) உண்மை; பர்‌. உள்ளபடி 
சொல்லவா'' (தனிப்பா.). (செ.அக.). 
[உள்ள * படி படி - நிலைமை, இருப்பு, நடப்பு.] 

உள்ளபடி” பிதpagி; கு.வி.எ. (80) 1. உண்மையாக; 
ஈஸ்ட்‌, deed. “உள்ளபடி யாமூர்‌ முதலி... இங்கிருக்க'' 
(தனிப்பா. 1,60,119). 2. தக்கவளவு; | பப ௱easபாe 
அவனுக்கு உள்ளபடி கிடைக்கும்‌. (இ.வ.). 
[உள்ள * படி படி - தன்மை... 

உள்ளபிள்ளை ப/8ை/௪, பெ. (ஈ.) பணக்காரப்‌ பிள்ளை; 
child of rich parents, opp. to வறியபிள்ளை. (செ.௮௧.). 
[உள்ள - பிள்ளை] 

உள்ளம்‌! பாக, பெ. (ஈ.) 1. மனம்‌; ப்‌, ஸல. 
'“உள்ளத்தா லுள்ளலுந்‌ தீதே'' (குறள்‌, 282). 2. கருதது; 
thought, intention, purpose. ''என்னுங்கட்‌ குள்ளம்‌'' 
(சீவக 2347). 3. ஊக்கம்‌; energy, Zeal, fervour. 
“உள்ளற்க வுள்ளஞ்‌ சிறுகுவ'' (குறள்‌, 798) 4. 
அறிவியல்‌; லNsciousNESS, intellect or thought. ‘உள்ள 
முறுவிக்க வுறுமிடனாகும்‌'' (மணிமே. 30,87) 5. மனச 
சான்று; 518. ''உள்ளத்தாற்‌ பொய்யா தொழு 
கின்‌'' (குறள்‌, 294). 6. ஆதன்‌; 50ப. ''ஐம்பொறியை 
யாண்டங்‌ கரசாயுள நிற்ப'' (சி.போ. 5,1,1). 
ம. உள்ளம்‌; ௧. உள்‌, ஒள்‌; கோத. துட. உள்‌; குட. ஒளி, 
து. உள்‌, தெ. உல்லமு, கொலா. லோபல்‌: நா. லோபல்‌; பர்‌. 
ஒலெக்‌ (வீடு), கோண்‌. லொன்‌: கட. உலெ. உல்லென்‌ 
(வீடு ). குரு. உலா (உள்ளறை.); மால்‌. உலெ, பிரா. உரா 
(வீடு.) 
[உள -. உள்ளம்‌... 

உள்ளம்‌” பீசா, பெ. (ஈ.) உண்மை; ஈர்‌. 


[உள்‌ - உள்ளம்‌ ] 


(ஈ.) மனக்கருத்து; 


உள்ளம்‌” பரக, பெ. (॥) உல்லமீன்வகை; 8 888-187, 
silvery shot with yellow and purple. (செ.அக.). 


/உலலம்‌ ஃ உள்ளம (கொ.வ.)] 

உள்ளம்மி பண பெ (॥) மருந்தரைக்கப்‌ பயன்படும்‌ 
ஆழமாயுள்ள குழி அம்மி; ௮ vessel made of granite 
stone with an oval shaped cavity, in which ingredients 
are pounded. (சா.அக.). 
[உள்‌ ௯ அமமி] 

உள்ளமட்டும்‌ ப/எ-௱எர்பா. கு.வி.எ. (204) இருக்கிற 
வரையிலும்‌; 85 ong as (anything) fasts. (சா.அக.). 
[உளள - மடடும] 

உள்ளமிகுதி ப/ச-/ஏபஎ; பெ. (.) உள்ளக்கிளர்ச்சி 
(திவா ); 26, சாthusiasm. (செ.அக.). 
[உளளம்‌ - மிகுதி] 

உள்ளமுடையான்‌ ப/எ-௱பஎ்ர்ச்ற பெ (ஈ.) வானநூல்‌ 
பயிற்சியைக்‌ குறிக்கும்‌ பட்டப்பெயர்‌; மோ tte 
of certain astro| works, as சூடாமணியுள்ளமுடையான்‌, 
வீரமேசுவரவுள்ளமுடையான்‌. (செ.அக.) 
[உள்ளம * உடையான்‌ உள்ளம்‌ - உண்மை உள்ளமுடையான்‌ 
: வானநூல்‌ தொடர்பான பல உண்மைகளை உடைமையாச்‌ 
கிக்‌ கொண்ட நூல்‌] 

உள்ளமை ப/2-௱/எ/ பெ. (ஈ.) உண்மை; truth, sincerity. 
(J) உளுமை சொல்லு (இ.வ.) (செ.அக.). 
[உள்‌ ௯ உள்ளமை (உண்மை); இது யாழ்ப்பாண வழக்கு, 
தமிழகத்திலும்‌ கலலாத மக்கள்‌ உளுமை எனக்‌ குறிப்பிடுவா / 

உள்ளரங்கம்‌ ப/-/-லகாஏகா, பெ. (ஈ) 1, அகத்தில்‌ 
வைப்பது; கமுக்கமானது; that which Is secret, Opp. 
1௦ வெளியரங்கம்‌. 2. மறைவான செய்தி]; secret, private 
matter. 
[உள்‌ * அரங்கம்‌ ] 
வீட்டில்‌ உள்ளறையில்‌ உட்கார்ந்து யாருக்கும்‌ வெளிப்படாமல்‌ 
பேசப்படும கமுக்கமான உரையாடல்‌ அல்லது கூற்று. யாருச்‌ 
கும்‌ சொலலாமல்‌ உள்மனத்தில்‌ இருத்திக கொள்ள வேண்டிய 
அருஞ்செய்தி 
[உள்‌ - அரங்கம்‌ ] 

உள்ளரங்கு ம/-/-சகாஏப, பெ (॥) மனையின்‌ உள்ளறை; 
room in the mtenor of a house. ''உள்ளரங்கிலே 
நின்றுபசாரச்‌ சொல்லாலுருக்கத்‌ தொடங்கினான்‌.'' 
(தெய்வச்‌. விறலிவிடு. 204). (செ.அக.). 
[உள்‌ - அரங்கு.] 

உள்ளல்‌" ப/எ/ பெ. (ஈ.) கருத்து (திவா.); (ளர்‌, 
thought. (செ ௮௧.). 
[உள்‌ உள்ளல்‌ - நினைவு, கருத்து, எண்ணல்‌... 

உள்ளல்‌” ம/2/ பெ. (.) உள்ளான்‌; லாமா றக. 
“வாளைமீனுள்ள றலைப்படலும்‌'' (திரிகடு.7). 
(செ.அக.). 


[உள்‌ ௯ உள்ளல்‌. உள்ளான்‌ பார்க்க, 5௦2 ப்ரே... 


உள்ளலார்‌ 


உள்ளலார்‌ பச்‌ பெ (6) பகைவர்‌: மாள “உள்ள 
லார்‌ புரநீறெழ'” (பெரியபு சேக்‌ 33) (செ.அக.). 
[உள * அல்‌ * ஆர்‌ அல்‌ (எம)] 

உள்ளவன்‌ பரக பெ. (௩) 1. உடையவன்‌; he who 


has. 2 பொருளுடையவன்‌: moneyed man, rich person 
(செ.அக ). 


ம. உளளவன்‌ 


[உள்ள * அவன்‌ ] த! 
உள்ளவாறு' ப/கச்ங, பெ. (௩) உண்மை (ழக! which 


Is actual, true, right “உள்ளவாறெனக்‌ குரைசெய்ம்மின்‌'* 

(தேவா. 385, 2) (செ அக.) 

[உள்ள * ஆறு ஆறு - நெறி] 
உள்ளவாறு” பஸ, கு.வி எ. (804) 

rightly, actually 

[உளள * ஆறு ஆறு - வகை] 


உள்ளழலை ப-/-௮௮௪) பெ (௨) உடம்பினுட்‌ கொதிப்பு; 
internal heat in the system (சா அக.). 


உள்ளபடி; (பட, 


[உள்‌ அழலை / 


உள்ளழற்சி ப/-/-ஜச;, பெ (6) உடம்பினுள்‌ ளேற்படும்‌ 
வேக்காடு; ாflanmaton of the internal organ of the 
body as In tuberculosis. (சா.அக,). 
[உள்‌ ஃ அழறசி ] 

உள்ளழி-தல்‌ ப/-/-தர்‌, 2. செ.கு.வி (1) மனமழிதல்‌; 
1௦ ॥௦5€ hear. “‘அகவாயி லின்றிக்கே யிருக்கை யன்றிக்கே 
யுள்ளழியா நின்றாள்‌'' (ஈடு, 4,2,1). (செ.அக ). 
[உள்‌ (உள்ளம) 4 அழி-தல்‌ ] 

உள்ளவறிவு ப/௪-௦2ஈ, பெ. (ஈ) உள்ளுணர்வு, உள்ம 
னம்‌; (Budeh) consciousness, intellect, thought-faculty 


“உருவு. . உள்ளவ நிவிவை யைங்கந்த மாவன'' 
(மணிமே. 30, 190). 


[உள்ளம்‌ “ அறிவு ] 


உள்ளறிவு ப/ச்ப, பெ. (௩) உள்ளவறிவு பார்க்க; 886 
ulla-vafivu. 


[உள்‌ - அறிவு ] 

உள்ளளவும்‌ ப/2ப௱, கு.வி.எ. (20.) உள்ளமட்டும்‌; 
as long as (anything) lasts “வேதமுள்ளளவும்‌ வேதகீத 
முள்ளளவும்‌'' (இராமநா. யுத்த. 10). (செ.அக.). 
[உள்ள * அளவும்‌. / 

உள்ளறை பர/-/-தர்‌ பெ. (௩) 1. உள்வீடு; ரான ௦௦m, 
0௦56 2 பெட்டியின்‌ அறை; 041900 | 2 rawer or 
box, pigeonhole (செ.அக ) 3 மூலவறை (கருப்பக்கிரு 
கம்‌); sanctum sanctorum In a temple. 4. உடம்பினுட்‌ 
பகுதிகள்‌; ternal cavities of the body. (சா அக. ). 
ம. உள்ளற 


[உள : அறை] 


140 


உள்ளார்‌ 


உள்ளன்‌ பாகு, பெ (ஈ) 1. உள்ளிருக்கும்‌ ஆண்‌; ௦௩ 
of the party or family, domestic உள்ளனும்‌ கள்ளனுமாய்‌ 
இருக்கிறான்‌ 2 உற்றவன்‌; ஈear acquaintance. 3 
போரடிக்கும்‌ தலைமாடு; head or middle ox In the 
team for threshing gram (W) (செ.அக ). 


[உள ௯ உள்ளன்‌] ; 

உள்ளா-தல்‌ ப/-/-2-, 6. செகு வி. (1) 1 வயப்படுதல்‌; 
1௦ sபbற! 2 உட்படுதல்‌; (௦ be Involved as in suffering. 
துன்பத்திற்குள்ளானான்‌ 3 உடன்படுதல்‌; 1௦ become 
ரது 6 an effar. (W) (செ அக ) 
[உள்‌ * ஆகு - உள்ளாகு உளளா-தல்‌ ஆகுதல்‌ - ஆதல்‌ 1 

உள்ளாக்கு-தல்‌ ப//-௧4௨-, 5 செகுன்றாவி (44) 
உட்படச்செய்கல்‌; (௦ cause to 8ப0௱ர்‌, to bring Into 
one's party or association, to cause to be Involved, as 
in suffering. (செ.அக ) 
[உள்‌ - ஆககு.] 

உள்ளாடு-தல்‌ /-/-ச்ப-, 5 செகு வி. (1) உளவறிய 
உள்ளே பயிலுதல்‌; 1௦ have Intimate Intercourse with 
an enemy In order to effect ulterior object (W.). 


[உள்‌ * ஆடு.] 

உள்ளாடுபகைவன்‌ ப/-/-ச்ழப-றகரகா பெ (௩) உட்‌ 
பகைவன்‌; enemy In the camp, Snake in the grass, 
treacherous companion (W} 
[உள்‌ ; ஆடு - பகைவன்‌ ] 

உள்ளாடை பூ/-/224, பெ. (௩) மகளிருள்ளுடை; 
woman's undergarment, chemise. (W.) (செ.அக,). 
ம. உள்ளாடை. 
[உள்‌ - ஆடை] 

உள்ளாந்தம்‌ ப/-/-கரதஜா' பெ. (௩) உள்ளந்தம்‌ பார்க்க; 
see ullandam 
[உள்ளநதம்‌ ௯ உள்ளாந்தம்‌ ] 

உள்ளாந்தரம்‌ ப/-/-க௦ஜசா, பெ (ஈ.) 1 தடுவாயிருப்பது; 
dia. 2. உள்நம்பகம்‌; lose confidence. (செ.அக ). 
[உள்‌ ௯ உள்ளநதம்‌ -, உள்ளாந்தரம்‌ ] 

உள்ளாப்பு /-/-சறறப, பெ. (௩) உட்கருத்து; 1008. 2. 
கமுக்கம்‌, மறைவான செய்தி; secret. 
[உள்‌ ௯ உளளாப்பு.] 

உள்ளாய்தம்‌ ப/-/-தூதா, பெ. (௩) 1. தடிக்குளடங்கிய 
கத்தி: sword-cane. 2. உடம்பினுள்‌ எறுவைக்காகப்‌ 


பயன்படுத்தும்‌ கருவி: ஊரு instrument set up for internal 
use in surgery 


[உள்‌ ஃ ஆய்தம்‌ - உள்ளாய்தம்‌.] 

உள்ளார்‌ பாசு பெ ௫) 1. இருப்போத்‌ those who 
88 present இங்குள்ளார்க்குத்‌ தெரிந்த செய்தி (உ.வ.). 
2 உடையவர்‌ those who possess, as money. '“ஒண்புய 
முள்ளார்‌'” (கந்தபு சகத்திர 6) (செ அக.). 


உள்ளான்‌ குருவி வகை 


கட்டித்தலை உள்ளான்‌ தடிமூக்கு உள்ளான்‌ 


உள்ளார்‌” 


[உள்‌ - உளளார்‌ உள - இரு உள்ளார - இரு ்பவா உளளவர்‌ 
தானே 


செலவம உளளவர்‌ உளளவா ௮ உளளார்‌ 


இருத்தலும்‌ தனபால பிறிதொோனறை இருததிக கொளளலும 
(உள) அடிவினையின பொருளாகும அடிவினை செய்‌ 


வினையீலும செய்பபாடடு வினையிலும பொருளால்‌ புடை 
பெயராம்‌ / 

உள்ளார்‌” பள்‌ பெ (ஈ) பகைவர்‌ (சூடா ), 1065, enemies, 
as those who do not care or regard others 


[உளளாதவா ௯ உள்ளாதார்‌ ௮ 2 ள்ளார்‌] 


உள்ளால்‌ ப/-/-ச/ குவி எ (804) 1 உள்ளாலை பார்க்க, 
666 பதக ''சிந்தையுள்ளால்‌'' (தேவா 319) 


[உள்‌ - (ஆலை ) ஆல்‌] 
உள்ளாலயம்‌ ப/-/-சிதூகா, பெ (.) இதயம்‌; ஸர. 
(சா அக ) 
[உள்‌ * ஆலயம்‌ / 
உள்ளாலை மச] கு.வி எ. (804) 1. உட்பக்கம்‌; 11806 
“கடிசேர்‌ நாற்றத்துள்ளாலை இன்பதுன்பக்‌ கழிநேர்மை'' 
(திவ்‌. திருவாய்‌ 8,8,2). 
ம. உள்ளால 
[உள்‌ - ஆலை ஆலை - சற்று, சுற்றுப்பக்கம்‌, பக்கம்‌ ] 
உள்ளாள்‌ ப/--ச பெ. (௩) 1 வீட்டின்‌ உறுப்பினன்‌; 
member of a family or party, domestic. 2 உளவறிவோன்‌- 
ள்‌ trator in the guise of a frend, spy. அவனுக்கு 
உள்ளாள்‌ இருக்கிறான்‌ (வின்‌.). (செ.அக.). 
ம. உள்ளாள்‌ 
[உள்‌ * ஆள்‌.] 
உள்ளாளம்‌! பசி, பெ (௩) உடம்பசையாமல்‌ 
உள்ளடக்கமாகப்‌ பாடும்‌ பாட்டு; mode of Singing 
without any motion of the features Or lmbs, In imitation 
of the Gandharvas. கந்தருவ ருள்ளாளப்‌ பாடலுணர்‌ 
(சீவக 658, உரை). 
[உள்‌ * ஆளம்‌ பண்ணின்‌ திறத்தைப்‌ புறத்தசைவால்‌ புலப்படுத்‌ 
தாமல்‌ ஓசையளவாகவே உள்ளுக்குள்‌ ஆளுதல்‌. 
உள்ளாளம்‌” ப//ச௱, பெ. (௩) கூத்தின்‌ வேறுபாடு 
(பிங்‌.) kind of dance. (செ அக.). 
[உள்‌ * ஆளம்‌. கூத்தாடுபவன்‌ பாடாமல்‌, உறுப்பசைவுகளை 
மெய்ப்பாடு தோன்றக்‌ காட்ட, அதற்குரிய பண்ணசைவுகளை 
உள்ளாளமாகப்‌ பாடிக்காட்டுதல இது இக்காலப்‌ பரத நாட்டிய 
மாயிற்று..] 
உள்ளாளனம்‌ பிசாசா, பெ. (௩) உள்ளாளம்‌” பார்க்க; 
896 பசிக்‌. (செ.அக ). 
/உள்ளாளம்‌ _ உள்ளாளனம்‌ ] 
உள்ளாளுங்கள்ளாளும்‌ பசிப்‌ 42/8, பெ. (ஈ.) இரு 
புறத்துக்கு மிணங்கிக்‌ கள்ளமாய்‌ நிற்பவன்‌; 2 treache- 
rous person. 


[உள்‌ ஆள்‌ * உம்‌ * கள்‌ * ஆள்‌ ௪ ௨ம்‌. கள்‌ - கள்ளம்‌] 


உள்ளிக்கோலம்‌ 


141 


ot ப | oo 5 - ல்‌ 
உள்ளான்‌! பக, பெ (॥) உள்ளன்‌ பார்க்க; 566 v/a 
(செ அக ) 


[உளளன - உள்ளான 7 


உள்ளான்‌” கற பெ (ஈ) நீருள்‌ மூழ்கிச்‌ செல்லும்‌ 
பறவை; common snipe, gallnago media, of which 
there are many varieties ‘‘உள்ளானும்‌ வலியானு மெண்‌ 
ணிக்கொண்டு'' (குற்றா குற 85,1). 


உள்ளான 
இதன்‌ இனம்‌: கோரையுள்ளான்‌. கீறியுளளான, வாலாட்டியுள்‌ 
ளான்‌, தடிமூக்கு உளளான்‌. துடுப்பு உள்ளான்‌, மாறியுளளான்‌, 
பதுங்கையுளளான்‌, கோழியுள்ளான்‌. மயில்‌ உள்ளான, சிவப்பு 
மூக்கு உள்ளான்‌, காட்டு உள்ளான்‌, கடடித்தலை உள்ளான்‌, கொசு 
உளளான்‌ 
தெ. உள்லமு, ௧. உலலங்கி 
[உள்‌ ௯ உள்ளான்‌ நீருள்‌ மூழ்கும்‌ இயல்புபற்றி உள்ளான்‌ 
(உளளே செலவது ) எனப்பட்டது ] 
உள்ளான்‌” ப/8ஈ, பெ. (ஈ.) பூச்சிவகை; 119601. (நெல்லை.) 
(செ.அக.). 
[உள ௯ உள்ளான்‌ ] 
உள்ளி! பரி; பெ. (ஈ.) கருதுவது, கருத்து; tat whch 
is considered, thought. 
[உள்ளுதல்‌ - கருதுதல்‌, உள்‌ ௯ உள்ளி, இ' விமுத ஈறு] 
உள்ளி” பர்‌, பெ (॥) வெண்காயம்‌ (பிங்‌.), ௦௦, கபா 
௦80௨ 2 வெள்ளைப்பூண்டு (மூ.அ ); 981௦. உள்ளில்‌ 
பார்க்க; 896 ர! (செ அக.). 
ம. உள்ளி, ௧. உள்ளி, உரளி, உர்ளி, கோத. உள்ய்‌, துட, 
ஊண்ய்‌, து. உல்லி, உள்ளி, தெ. உல்லி, கோண்‌. உல்லீ, 
கொலா. உல்லி, பர்‌. உல்லி, குவி. ஊலலி, உல்லி 
[உள்‌ - இல்‌ - உள்ளில்‌ - உள்ளி (உள்ளே ஒன்றும்‌ 
இலலாதது )] 
உள்ளிக்கோளம்‌ பரி-/-/மிர, பெ (1) கழுத்தின்‌ கீழ்‌ 
மார்பறையுள்‌ திரண்டு காணும்‌ கோளம்‌; ௮ two-lobed 
body in the neck and the thorax of an infant - thymus 
gland 


[உள்‌ * கோளம்‌.] 


உள்ளிட்டம்‌ 


142 


உள்ளீடு 


உள்ளிட்டம்‌ பரிச பெ. (௩) இழப்பு: 1௦55, ஏற்ற 
உள்ளிட்டம்‌ வாராமல்‌ காத்து நோக்கக்‌ கடவராகவும்‌ 
(புது. கல்‌ 475).(செ.அக ). 
மறுவ. இழப்பு, போக்கு, போகு 
[உள்‌ ௯ உள்ளிடு - உள்ளேகுழிதல்‌, சரிதல்‌, இழந்துபோதல்‌, 
உள்ளிடு -, உள்ளிட்டம்‌ - உட்குழிந்து போனது, ஒன்று 
மில்லாமற்‌ போனது. குறைவு பட்டுப்‌ போனது பொருள்‌ 
இழப்பு ] 

உள்ளிட்டார்‌ பரீத்‌; பெ. (௩.) 1. கூட்டாளிகள்‌. partners 
concerned Im the same bargain, co-partners in land, 
00-68. சாத்தனையும்‌ அவனுள்ளிட்டாரையும்‌ சேர்ந்த 
காணி 2. முதலானவர; வி the rest, ‘and company’. 
“செத்தன ரெழுவர்‌ சிங்கசேனனை யுள்ளிட்‌ டாரே” 
(பாரத. பதினே 100). (செ.அக.). 
[உள்‌ ௯ உள்ளிடு ௯ உள்ளிட்டார்‌.] 

உள்ளிடு-தல்‌ பர/எப-, 18. செ.குன்றாவி. (44௩) உள்ளடக்‌ 
குதல்‌; 1௦ Include, comprise. ''உரையாசிரியரை உள்‌ 
ளிட்டோ ரெல்லாரும்‌'” (தொல்‌.விருத்‌. 45). (செ.அக.). 
[உள்‌ - இடு,] 

உள்ளிடை 04௪2! பெ. (௩) 1. உள்ளிடம்‌; 6 5றace. 
“'உள்ளிடை யடுத்த கோட்டத்து" (இரகு. தசரத. 51). 
2. மந்தணம்‌; றால்‌ ஊர்‌, 86081, உள்ளிடை பார்க்க 
வந்து நிற்கிறான்‌ (வின்‌.). 3 இடுப்பின்‌ உட்பக்கம்‌; 
pelvis, Inside the hip. (செ.அக.). 
ம. உள்ளிட. 
[உள்‌ * இடை] 

உள்ளிடையானவன்‌ பசந்த பெ. (௩) இனத்‌ 
தான்‌; 06 of our fold or party. (4) (செ.அக.). 
[உள்ளிடை - ஆனவன்‌. 

உள்ளித்திரி பார்ட்‌ பெ. (௩) உள்ளிப்பூண்டின்‌ உள்‌ 

ஸிருக்கும்‌ பகுதி; love of garlic. (செ.அக.). 

[உள்ளி - திரி.] 


உள்ளிப்பல்‌ ப-ற-றத] பெ. (ஈ) உள்ளித்திரி பார்க்க; 
see பரி (செ.அக,). 


[உள்ளி - பல்‌] 


உள்ளிப்பூடு ம//-ற-றபர்ப; பெ. (௩) உள்ளிப்பூண்டு 
பார்க்க; see u/i-p-pindu. 


[உளளி “ (புணடு.) பூடு... 


உள்ளிப்பூண்டு ம/--றப்றஏப, பெ. (௩) உள்ளி: 0௧1௦ 
or ௦௦. (செ.அக.) 


[உள்ளி - பூண்டு. பீள்‌ _ பூள்‌ ௯ பூண்‌ _ பூண்டு ] 
உள்ளியாமணக்கு ull-yamanakky, பெ. (n.) ஒருவகை 


யாமகணக்கு; ௮ variety of castor plant - ricinus communis. 
(சா.அக ). 


[உள்ளி * ஆமணக்கு. 


உள்ளியெண்ணெய்‌ பால, பெ (௩.) 1. உள்ளியாம 
ணக்கெண்ணெய்‌; 0 extracted from a variety of castor 
58605 2 வெள்ளைப்‌ பூண்டு எண்ணெய்‌; 01 ௦btaned 
fரm 981௦ (சா.அக. ) 


[உள்ளி * எண்ணெய்‌. ] 


உள்ளிருப்பு ப/ரபறறப, பெ. (ஈ.) 1. வைப்புநிதி; 85206 
ஸர்‌. 2. கருவூலக்காவல்‌; watching the treasury. 
(செ.அக.). 


ம. உள்ளிருப்பு. 
[உள்‌ - இருப்பு... 
உள்ளில்‌! பி பெ. (ஈ.) உள்ளிடம்‌; உட்பக்கம்‌; 506. 
[உள்‌ - இல்‌ - உள்ளில்‌ ] 
உள்ளில்‌” பர பெ. (௩) 1. 
வெள்ளைப்பூண்டு; 0810. 


வெங்காயம்‌; ௦௦. 2. 


[உள்‌ * இல்‌ உள்ளில்‌ - உள்ளே ஒன்றும்‌ இல்லாதது. உள்ளில்‌ 
௯ உள்ளி என மருவியது.] 

உள்ளில்நோய்‌ ப///-ரல்‌), பெ. (ஈ.) உடம்பினுள்ளிருக்கும்‌ 
நோய்‌; பார்சவ disease. (சா.அக.). 
[உள்ளில்‌ * நோய்‌] 

உள்ளிவிழவு பரிச, பெ. (௩. பண்டைக்காலத்துக்‌ 
கருவூரில்‌ நிகழ்ந்த திருவிழா; ame of a festival In 
Karuvdr, the ancient கோக capita! ‘‘கொங்கர்‌ மணியரை 
யாத்து மறுகினாடு முள்ளி விழவினன்ன'' (அகநா. 
368). 
[உள்ளி * வீழவு உள்ளியை (வெங்காயம்‌ ) ஒத்த வெண்கல 
மணிகளை இடுப்பில்‌ கட்டிக்கொண்டு ஆடும்‌ விழா ஆகலாம்‌. 

உள்ளிவிழா பரத பெ. (ஈ.) உள்ளிவிழவு பார்க்க; 896 
பாக்ய. அவை மதுரையாவணி யவிட்டமே உறையூர்ப்‌ 
பங்குனி யுத்தரமே கருவூர்‌ உள்ளி விழாவே யென்‌ 
நிவை போல்வன (இறை. 16, உரை). (செ.அக.). 
[உள்ளி , விழா] 


உள்ளிழிச்சு-தல்‌ ப///20-, 6. செ.குன்றாவி. (94) 
உட்கொள்ளுதல்‌; £௦ ஏபி, £௦ 8௩௮108. ஸாரஸ்யத்தாலே 
உள்ளிழிச்சவும்‌ மாட்டாதே உமிழவும்‌ மாட்டாதே 
நடுவே நாக்கடியிலே வைத்திருக்கிற படியைச்‌ சொல்லு 
தல்‌ (திவ்‌. திருநெடுந்‌. 11, வ்யா.). (செ.அக.). 

[உள்‌ - இழிச்சு.] 

உள்ளினர்‌ மரவ பெ. (௩) அணுக்கமானவர்‌ (திரு 

வருட்‌.2, பக்‌. 43); intimate friends. (செ.அக.). 


[உள்‌ - உள்ளினர்‌. உள்‌ - மனம்‌] 


உள்ளீடு பரப (௩) 1 உள்ளிருக்குஞ்சத்து; that which 
is within, as the kernel ஈ a nut. அறிவென்னுமுள்ளீ 
டின்மையின்‌, மக்கட்‌ பதடியென்றார்‌ (குறள்‌, 196. 
உரை). 2. உள்ளான கருத்து; ற meaning, inherent 
Substance. '“அவ்வெழுத்தினுள்ளீடு மறிவித்து'' (காஞ்‌ 
சிப்‌. கடவுள்‌.18). 3. உடன்படிக்கை; ஸா (W). 4. 


உள்ளு'-தல்‌ 


143 


உள்ளுறு-தல்‌ 


மந்தனாம்‌; secret. உள்ளீட்டுக்காரியம்‌ (வின்‌.). 5. 
உள்ளே இடப்பட்டது. (ஆ.அக.]; that which ட kept 
58 (செ அக ). 6 இனிப்பு போன்ற பணியாரங்க 
ஸில்‌ உள்ளிடும்‌ பொருள்‌, 16 essential closed in 
a cake. 
[உள்‌ * ஈடு. இடு - ஈடு] 

உள்ளு'-தல்‌ பரப, 6 செ குன்றாவி (14) 1. நினைதல்‌; 
to think of, remember. ''ஒருதிசை யொருவனை யுள்ளி'' 
(புறநா 121) 2 ஆராய்தல்‌; 1௦ revolve in the mind, 
estate “உள்ளப்படுவன வுள்ளி'' (திருக்கோ. 87). 
3 நன்கு மதித்தல்‌; (௦ honour, esteem. “வேந்தன்க 
ணூறெய்தி யுள்ளப்‌ படும்‌'' (குறள்‌, 665) 4. திரும்ப 
நினைத்தல்‌; (௦ (600160 “உள்ளினே னென்றேன்மற்‌ 
றென்‌ மறந்தீ ரென்றென்னைப்‌ புல்லாள்‌ புலத்தக்‌ கனள்‌'” 
(குறள்‌, 1316) 5 இடைவிடாது நினைத்தல்‌; (௦ tink 
without ceasing. (செ.அக.). 
[உள்‌ ௯ உள்ளு] 

உள்ளு” பரப, பெ. (ஈ.) நினைவு, கருத்து; though, idea. 
[உள்‌ ௯ உள்ளு] 

உள்ளு” ப, பெ. (1. உள்ளான்‌; ௦/௦௩ pe. ''உள்ளு 
மூரலும்‌ புள்ளும்‌ புதாவும்‌'' (சிலப்‌. 10, 117.). (செ. 
அக). 
ம. உள்ளி 
[உள்‌ ஃ உள்ளு உள்ளான்‌ பார்க்க; 506 ullan.] 

உள்ளுக்குக்கொடு-த்தல்‌ ப/பஈஈப--k06U-, 4. செ.குன்‌ 
றாவி. (44) உண்ணும்படி மருந்து கொடுத்தல்‌; ௦ 
administer internally, as medicine. 
[உள்‌ - உள்ளுக்கு * கொடு.] 

உள்ளுச்செல்‌(லு)-தல்‌ ம/-௦-௦௪/-, 13 செ குன்றாவி. 
(vt) 1 நினைவோடுதல்‌; to pursue in thought. ஸர்வஜ்‌ 
ஞனானவனை உணர்த்த வேண்டியிறே உள்ளுச்செல்லு 
கிறது (திவ்‌. திருப்பா. 21.வ்யா.). 
[உள்‌ ௯ உள்ளு * செல்‌.] 

உள்ளுடன்‌ ப/-/-ப, பெ. (1) 1. பணிகாரத்தினுள்ளீடு; 
ingredients inclosed in the interior of a cake or tart 
2. உட்திடக்கை mater withn, hidden Meaning. 
(செ.அக.). 
[உள்‌ + உடன்‌... 

உள்ளுடுப்பு ப/ப்ங்ற0ப, பெ. (1. உள்ளாடை; (ரான 
garment. 
ம. உள்ளுடுப்பு 
[உள்‌ ௫“ உடுப்பு... 

உள்ளுடை!-தல்‌ பரப்‌, 2. செகு.வி. (4) 1. 
மனமுறிதல்‌; (௦ be heart broken, sorely grieved. 
““பிணிக்குள்ளுடைந்தேன்‌'' (மறைசை. 63). 2. முழு 
துஞ்சிதைதல்‌; 1௦ be destroyed utterly. “ஊக்கித்‌ 


தாங்கொண்ட விரதங்களுள்ளுடைய'' (நாலடி. 57). 
(செ.அக.). 
[உள்‌ * உடைதல்‌.] 

உள்ளுடை” பரபர, பெ. (ஈ.) 1. கோவணம்‌. (சா.௮௧.); 
Inner garment worn by man; strip of cloth used as man's 
fore-lap to cover nudity. 2. உட்சட்டை; ஈர்‌ inner 
ஏகார. (செ.அக.). 
[உள்‌ * உடை] 

உள்ளுணர்ச்சி ப்பாக பெ. (ஈ.) உள்ளுணர்வு: 
அறிவு; inner consciousness, awakening of the Mind, 
knowledge 
ம. உள்ளுணர்ச்சி 
[உள்‌ - உணர்ச்சி..] 

உள்ளுப்புடை மர/ப-ற-றபஎ8்‌ பெ. (॥) உட்டுளை 
(பதிற்றுப்‌. 47.5. உரை) hole in a pipe, spout. (செ அக.). 
[உள்‌ - உள்ளு * புடை - உள்ளுப்புடை புழை புடை] 

உள்ளுயிர்‌ ப-/-மூர; பெ. (ஈ.) உள்‌ ஆதனாகிய கடவுள்‌ 
God, who is the inmost life of all creation. (செ.அக.). 
[உள்‌ * உயிர்‌] 

உள்ளுயிர்க்குன்று ப£-/-யரர்‌-&-ச்பறங, பெ. (௩) தத்தை; 
5$வ॥. (W.) (செ.அக.). 
[உள்‌ * உயிர்ககுந்து - உள்ளுயிர்க்குந்து உயிர்க்குந்து - 
உயிர்ப்பது, மூச்சுவிடுவது உயிர்க்குன்று (கொவ)] 

உள்ளுருக்கி பங்க) பெ. (௩) கணைநோய்‌ 
(இங்‌.வை ); wasting disease of childhood, tabes 
mesenterica. (செ.அக.). 
[உள்‌ - உருக்கி] 

உள்ளுருகு-தல்‌ ப/-/-பாயழப-, 5. செ.கு.வி. (44) மனங்‌ 
கரைதல்‌; ௦ melt, as the heart. ''உண்ணிறைந்த 


பேரன்பா லுள்ளுருகி'' (தாயு.பொருள்‌. 10). 
(செ.அக ). 
[உள்‌ * உருகு] 


உள்ளுலவு ப/-/-ப/2ப, பெ. (ஈ.) கிற்றொடுவை பார்க்க; 
see ciroduvai 
[உள * உலவு] 

உள்ளுளவு பபச, பெ. (ஈ.) உடந்தை; 00/ப80. 
“உள்ளுளவான கடைக்காரர்கள்‌'' (மதி.களஞ்‌. 1,9). 
(செ.அக.). 
[உள்‌ * உளவு.] 

உள்ளுறப்பு ப/பரதறறப, பெ. (௩) நெஞ்சுரம்‌; 4௦5 
of mind. 
மறுவ. துணிவு, உரம்‌; ம. உள்ளுறப்பு. 
[உள்‌ - உறப்பு] 

உள்ளுறு-தல்‌ பபா, 4. செ.கு.வி. (44) உள்ளிருத்தல்‌, 
உட்படுதல்‌; ௦ be in, concemed In, Involved. (செ.௮௧.). 


[உள்‌ * உறு] 


உள்ளுறு”-த்தல்‌ 


உள்ளுறு”-த்தல்‌ ப/-/-பங-, 4. செ குன்றாவி. (11) 1. 
உட்செலுத்துதல்‌; (௦ thrust In, Insert, instil, as principles 
“மட்பெருங்‌ குகையினின்‌ மருந்தையுள்‌ ளுறுத்தான்‌'" 
(கந்தபு மார்க்‌, 132). 2 உட்கருதுதல்‌; 1௦ onslder, 
பர்‌ கboப!. ''உள்ளுறுத்‌ திதனோ டொத்துப்‌ பொருண்‌ 
முடிகென'' (தொல்‌. பொருள்‌. 48) 3. உள்ளிடுதல்‌; 
to include, comprise. ‘தோழி யுள்ளுறுத்த வாயில்‌” 
(தொல்‌. பொருள்‌. 149). (செ.அக.) 


[உள . உறு] 


உள்ளுறுப்பு ப/பஙறறப, பெ. (ஈ.) உடம்பின்‌ உள்ளே 
இருக்கும்‌ உறுப்புகள்‌; he intemal organs of the body 


[உள ஃ உறுப்பு ] 


உள்ளுறை' பபர்‌ பெ. (௩) 1 உட்கருத்து; ஈகா 
thought, real opinion, the thing intended உன்‌ உள்ளுறை 
எது? (வின்‌.). 2. மறைபொருள்‌; 1008 meaning. 
இப்பாட்டிற்கு உள்ளுறை யாது? 3. ஆசுகவிக்குக்‌ 
கொடுக்குந்‌ தலைப்பு; 5Sபbject matter proposed tor 
composing a verse /mpromptu. ''ஒருவன்‌ நேர்‌ கொடுத்த 
வுள்ளுறைக்‌ கப்போது உரைப்பதனை யாசென்றார்‌'' 
(வெண்பாப்‌. செய்‌ 2), 4. பொருளடக்கம்‌; contents, 
85 of a book 5. உள்ளுறையுவமம்‌ பார்க்க; 966 
ulural-y-uvamam உள்ளுறை தெய்வமொழிந்ததை நில 
னெனக்‌ கொள்ளும்‌'' (தொல்‌. பொருள்‌. 47). 
(செ.அக.) 


குறிப்பால்‌ புலப்படுத்தும்‌ கருத்து உள்ளுறை எனப்படும்‌ 
அன்புணர்வை மட்டும்‌ புலப்படுத்திக்‌ காட்டும்‌ குறிப்பு 
இறைச்சி என வேறு பிரிததுக்‌ காட்டப்படும்‌ “'அன்புறுதகுந 
இறைச்சியுட்‌ சுட்டலும்‌' (தொல்‌ பொருள்‌. 231) என்றார்‌ 
தொல்காப்பியர்‌ உள்ளுறையின்‌ பாற்பட்ட குறிப்பு தெய்வ 
மல்லாத கருப்பொருள்களைப்‌ பற்றுக்கோடாகக்‌ கொண்டு 
வரும்‌ 

(உள - உறை] 


உள்ளுறை” ப/-/-ப௮ு) பெ. (௩) 1. உட்புகட்டும்‌ மருந்து; 
any medicine given to be taken internally. 2 புண்புரை 
களுக்கு உள்ளே புகட்டும்‌ மருந்து; any medicine which 
is inserted into cavities of 50௨௩. 


[உள்‌ * உறை] 


உள்ளுறையுவமம்‌ ப/ப௫--பமகாகா, பெ. (ஈ.) வெளிப்ப 
டையானன்றிக குறிப்பாற்‌ பொருளைப்‌ புலப்படுத்தும்‌ 
உவமம்‌; direct suggestion by which an author who 
does not propose to explicitly state his idea, endeavours, 
however, to present ர்‌ through the skilful employment 
of such tellng comparisons as would help people to 
infer there from that he actually intended to convey, 
opp. ௦ ஏனையுவமம்‌. 


(உள்‌ . உறை * உவமம்‌.] 


உள்ளூர்‌ பரிஸ்‌; பெ (ஈ.) 1. ஊர்நாடு; heart of a town, 
interior of a village. 2. சொந்தஷூர்‌; WN town, home 


144 


உள்ளோசை 


“உள்ளூ ரிருந்துமிர்‌ கொன்னே கழியாது'' (நாலடி 
286) (செ அக.). 


[உள்‌ * ஊர்‌] 


உள்ளூர்ச்சரக்கு ப/ப--காக்கப, பெ (॥) 1 உள்நாட்டு 
மருந்துச்சரக்கு; local product, INdigenous drugs. 2. 
சொந்த ஊரில்‌ விளையும்‌ பொருள்‌; local product. 
(செ அக.). 


[உள்‌ - ஊர்‌ - சரக்கு ] 


உள்ளெரிச்சல்‌ ப-/-27004 பெ. (ஈ.) பொறாமை; ச, 
jealousy. (செ.அக.). 


[உள்‌ - எரிச்சல்‌.] 


உள்ளெரிவு ட/-/-ர்ய, பெ. (ஈ.) உள்ளழற்கி; ரிகா 
of the internal organs. 


[உள்‌ * எரிவு] 

உள்ளே ப/8, கு.வி.எ. (80/.) உள்ளாக; அகத்த; inside. 
ம. உள்ளே. 
[உள்‌ * ஏ - உள்ளே] 

உள்ளேபோடு-தல்‌ /6-றப்பப-, 19. செ.குன்றாவி. (94) 


தன்வயப்படுத்துதல்‌; 1௦ 0௦ Into one’s power, bring 
over to one's interests. (W.) (செ.அக.). 


[உள்ளே * போடு] 
உள்ளேயிறக்கு-தல்‌ ப/£-)ஈர௪440-, 5. செ.குன்றாவி. 


(94) 1. விழுங்குதல்‌; (௦ 5௦. 2. உள்ளே புகும்படி 
செய்தல்‌; (௦ 16 ஈ. (சா அக.). 


[உள ௯ உள்ளே * இறக்கு..] 


உள்ளொடுக்கம்‌ ப/-௦ஏப&&கா, பெ. (॥.) தன்னடக்கம்‌; 
self control (செ.அக.). 
[உள்‌ - ஒடுக்கம்‌] 

உள்ளொலி /-/-௦/ பெ. (ஈ.) உள்ளோசை பார்க்க; 699 
ullo$al. 
[உள்‌ 4“ ஓலி] 

உள்ளொற்று-தல்‌ ப/௦ம-, 15. செ.கு.வி. (4) உண்‌ 
கணிகழ்ச்சியை உய்த்துணா்தல்‌; 1௦ iscern a thing that 
is hidden from publc vew. ''உள்ளொற்றி யுள்ளூர்‌ 
நகப்படுவர்‌'' (குறள்‌. 927) (செ.அக.) 
[உள்‌ * ஒற்று] 

உள்ளோக்காளம்‌ ப-/-56க௪௱, பெ. (ஈ.) குமட்டல்‌; 
mclination to vomit, 


[உள்‌ - ஓககாளம்‌ / 


உள்ளோசை ப/-1-0821, பெ. (ஈ) 1. உள்ளொலி (பிங்‌); 
internal sound unheard by others, as the beating of 
the heart 2 மெல்லோசை (திவா ), low Note, as of 
a பீ (செ அக ) 


(உள்‌ * ஒசை] 


உளகன்‌ 


கஞெளிர்‌, தெளி, நரலவு. நுழைவு, நுணுக்கம்‌, முரல்‌, முரலவு, 
விழைவு முதலியவற்றின்‌ உள்ளாளம்‌ உள்ளோசை 
எனப்படும்‌ 

உளகன்‌ பச, பெ. (॥) உள்ளானவன்‌; 06 who 15 
subjected to, enthralled “பல்வினைக்கே யுளகரெல்‌ 
லாம்‌'' (திருநூற்‌ 61) 
[உள்‌ - உள்கன - உளகன ] 

உளகு' ப/&ஏப, பெ (௩) உட்டுளையுள்ள யாழின்‌ தண்டு; 
stem of ௨ல்‌ 'உளகு புரையு முன்கை யவளோடும்‌'' 
(சேதுபு தருமகுத்‌. 22). (செ.௮௧.). 
[உள ௮ உளகு ] 

உளகு” பம, பெ (ஈ.) சிற்றூர்வொழுகு; விலைமதிப்புக்‌ 
குறிப்பேடு; standard rate, as for assessment, register 
or detailed account of the lands In a village. (C.G.) 
(செ அக.). 
[ஒழுங்கு ௮ ஒழுகு - ஓளகு - உளக (கொவ) ஒழுகு 
பார்க்க, 566 olugu/ 

உளதா-தல்‌ ப/எஎச்‌, 18. செகு வி. (91) 1. உண்டாதல்‌; 
to originate; come nto being. “'இலதுகாரிய முதலுளதாகு 
மென்னில்‌”” (சிசி. 1,7). 2. இருத்தல்‌; 6௦ exist 
(செ.அக ). 
[உளது * (ஆகுதல்‌). ஆதல்‌] 

உளது பஸ்‌, பெ (6) 1. இருப்பது; that which is. 
2. மெய்ம்மை; பம்‌. ''இலையெனினுளதே சொல்‌'' 
(வைராக்‌.சத 27). (செ.அக.). 
ம. உளது 
[உள்ளது - உளது ] 

உளப்படு'-தல்‌ ப/2-ற-றகஏப-, 20. செ.கு.வி. (44) இசை 
தல்‌; 10 agree (W.) (செ.அக.). 
[உள்ளம்‌ ௯ உளம்‌ 4 படு] 

உளப்படு”-தல்‌ ப/2-2-0சம்‌-, 20. செ.குவி. (94) 1. 
உள்ளடங்குதல்‌; 1௦ be Included. "அன்னென்‌ கிளவி 
யுளப்பட'' (தொல்‌ எழுத்‌ 119). 2. உரியதாதல்‌; (௦ 
be proper, fitting, appropriate. “மன்னவற்‌ குளப்படு கடன்‌ 
முறையுதவி'' (கந்தபு திருநாட்‌. 25). (செ.அக.). 
[உள்‌ - உள * படு] 

உளப்படுத்து'-தல்‌ ula-p-padutu+, 5. செ குன்றாவி 
(1) 1 மனத்துட்‌ கொள்ளுதல்‌; (௦ 062 1 0, keep 
in remembrance. 'ஈதுளப்படுத்திருத்திர்‌ நீர்‌” (உபதே 
சகா சூராதி. 90). 
[உள்‌ ௯ உளம்‌ - படுத்து / 

உளப்படுத்து”-தல்‌ ம/௪-ற-றகபரப, 5. செ.குன்றாவி 
(41) உட்படுத்துதல்‌ (வின்‌ ) ; 1௦ include, 09096 to agree 


[உள்‌ * படுதது ] 


உளப்பறி-தல்‌ ப/-ற-ற27-, 4. செகுவி (//) உளவறி 


பார்க்க: 906 பச (செ.அக ) 


[உள்ளாப்பு ௯ உளபபு * அறி. (கொ.வ.// 


145 


உளமை 


பெ 


(n) 
முன்னிலை, படர்க்கையிடத்தாரைத்‌ தனித்தனியே 
னும்‌ சோத்தேனும்‌ உடன்கூட்டுந்‌ தன்மையிடம்‌ (நன்‌. 
332 விருத்‌ ), (ரோக) Ist pers pl which of necessity 
must include the 2nd pers or 3rd pers. or both. 
(செ.அக.). 


உளப்பாட்டுத்தன்மை ப/றறகரப-1-tanma 


[உள ௯ உளப்படு ௯ உளப்பாடு ௯ உளப்பாட்டு * தன்மை.7 

உளப்பாட்டுமுன்னிலை புதைறசிய ஈய, பெ () 
படர்க்கையிடத்தாரை உடன்‌ கூட்டும்‌ முன்னிலை; 
(Gram) 2nd pers which includes also the 3rd pers. 
(செ.அக ). 
[உளப்பாட்டு * முன்னிலை ] 

உளப்பாடு! ப/2-ழ-றச்ப, பெ. (ஈ.) 1 எண்ணம்‌; 00/601, 
intention, purpose. “முயற்சியும்‌ உளப்பாடுமின்றி'' 
(திருககோ 14, உரை) 2 மனத்துயர்‌; ஈக! பரா, 
50௦௮, ரா 'உளப்பா டுணர்பவர்‌ யாவர்‌'' (தாயு. 
ஆரணம்‌, 6). (செ.அக.). 
[உளம்‌ * படு - உளப்படு - உளப்பாடு 7 

உளப்பாடு” பச௪-25ரசம்‌, பெ (ஈ) உட்படுத்துகை; 
including, enclosing உளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ பன்மை. 
(செ.அக ) 
[உள்‌ * படு - உளபபடு ௯ உளப்பாடு / 

உளப்பு பற, பெ. (॥) நடுக்கம்‌; ஈசாம்ரட, shasing. 
“தன்னுளப்பருந்‌ தகைமை தன்னால்‌'"' (கம்பரா. இராவ 
ணன்களங்‌ 15). (செ.அக.). 
/உள-பு ௯ உளப்பு./] 

உளம்‌ ப, பெ. (॥) 1 உள்ளிருக்கும்‌ மனம்‌; ராப்‌, 
heart. 2. மார்பு; breast. ''நரிமா வுளங்கிழித்த வம்பினில்‌'' 
(நாலடி. 152). 3. எண்ணம்‌; hough! (செ.அக.). 
ம. உளம்‌. 
[உள்‌ ஃ உள்ளம்‌ ௯ உளம்‌.] 

உளம்பு'-தல்‌ ப/சாம்பஃ, 6. செகுன்றாவி (4) 1 
அலைத்தல்‌; (௦ ர பற, beat up, 88 game ‘'‘aைம்மா 
வுளம்புநர்‌'' (கலித்‌. 23). 2. புதரைத்‌ தட்டி வேட்டை 
விலங்கைக்‌ கிளப்புதல்‌; (௦ 06 Out the animals from 
thicket in hunting. 
[உல்‌ ௯ உள. உள ௯ உளம்பு] 

உளம்பு2-தல்‌ ப/ம்ப- 15 செகுவி (//) ஒலி 
எழுப்புதல்‌; (௦ make a Noise, 1௦ howl “குறுநரியளம்பும்‌'' 
(அகநா 94) 


[உல்‌ உள்‌ உள - உளம்பு] 


உளமை பச, பெ (0) உண்மை; th reality. 
“உளமை யுணரா தொடுங்கி'' (பு வெ. 10. காஞ்சி. 
5) (செஅக ). 
ம. உளமை 


[உள ௯ உளமை] 


உளர்‌'-தல்‌ 146 


க ப ட 


உளர்‌'-தல்‌ பகா 5. செ குன்றாவி. (ஸம்‌) 1 கோதுதல்‌; 
to adjust, smooth out, as birds ther feathers. “'கதுப்‌ 
புளரி”'. (குறுந்‌ 82). 2. தலை மயிர்‌ ஆற்றுதல்‌; ௦ 
Spread out and draw the fingers through, as in drying 
we ha. 'கூந்தலுளர'' (கலித்‌. 105) 3 அசைத்தல்‌; 
to shake, cause to move or ரி bout. ''விரைவளர்‌ கூந்தல்‌ 
வரைவளி யுளர”' (புறநா. 133,4) 4 சிதறுதல்‌; (௦ 
scatter, throw about, strew “'கனைத்துவண்‌ டுளர்ந்த 
தார்க்‌ காளைசீவ கன்னரோ'' (சீவக 707) 5 தடவுதல்‌; 
to draw the fingers over, as a bow string ““வல்வின்ஞா 
ணுளர்தீயே'' (கலித்‌. 7) 6 யாழ்‌ முதலியன இசைத்‌ 
தல்‌; 1௦ பற, a5 a ya; to play, as an instrument 
“மென்மொழி மேவல ரின்னரம்‌ புளர'' (திருமுரு. 142) 
7. கலக்குதல்‌; (௦ (பஸ்‌, ruffle, str up, as fish the 
water of a pool. “சேலங்‌ குளர்வயற்‌ சேவூர்‌” (இறை. 
2. பக்‌.41). 


[௨ல்‌ உள்‌ ஃ உள, உளர்‌] 


உளர்‌. -தல்‌ பச, 5 செ.கு.வி. (41.) 1. காலம்‌ கடத்துதல்‌; 
to delay ‘அவனை யுளரா தழிக்க''' (விநாயகபு 52,18). 
2. அசைதல்‌; டீ லா. Move “நீருளர்‌ பூந்தா மரைப்‌ 
போது'' (கலித்‌ 112). 3. சுழலுதல்‌; ௦ whl, வரி 
as wind (W.) 4. உறுதியற்றாடுதல்‌; 1௦ be loose, as 
a pm or a screw. 
[உல்‌ உள்‌ ௮ உளர்‌, உளர்‌-தல்‌,] 


உளர்‌” பஜ பெ. (௩) உடந்தை (யாழ்‌.அக.); accomplice. 
[உள்‌ ௯ உளர்‌] 


உளர்ச்சி பால! பெ. (॥) 1. சுழற்சி; வாரா. 2. உளர்ப்பு; 
shaking. 


/உல்‌, உள்‌, உள உளர்‌ உளர்ச்சி.] 


உளர்ப்பு புறம்‌ பெ. (௩) அலைக்கை; stirring, shaking, 
801249. "“விரலுளர்ப்பவிழ்ந்த'” (திருமுரு 198). 
(செ ௮௧.). 
[உளர்‌ ௯ உளர்ப்பு.] 

உளர்வு' பாய, பெ. (.) 1. அசைகை; moving 2. 
யாழ்வாசிக்கை; ஒlayng a ya! “கையுளர்வின்‌ யாழிசை 
கொண்ட வினவண்டு' (கலித்‌. 131,8). 3 சுழலுகை; 
whirling, whifflng, turning (W.). (செ அக ). 
(உல்‌. உள்‌. உள. உளர்‌ உளர்வு. 7 


உளர்வு” பய, பெ. (௩) பேரொலி: 10ப0 noise. 


(உல்‌. உள்‌ ஃ உள-, உளர்‌, உளர்வு ] 


உளவறி-தல்‌ பச: 2. செ குவி (4..) துப்பறிதல்‌; 
to spy out the secrets of a person, family or state, for 
some sinister object. (செ.அக.). 


[உளவு * அறி-தல்‌ ] 


உளவன்‌ பர, பெ. (ஈ.) துப்பான்‌; 80, he who is 
in the secret, secret agent. 'உளவனில்லாம லூரழியாது'* 
(குமரே. சத. 91). (செ.அக.). 


து. உளவு, ௧., தெ. ஒலவு 


[உளவு -, உளவன்‌ ] 


உளவாடம்‌ ப்ர, பெ. (॥.) முன்பணம்‌; ௮dvance 
of money. (செ.அக.). 


/உள்ளவடம்‌ ஃ உளவடம்‌ - உளலாடம்‌ உள்ளவடம்‌ - 
உள்ளதாகிய பொருளை முனபணமாக இடுதல்‌ ] 

உளவாள்‌ பகி! பெ (ஈ.) துப்பான்‌; 80), Male or female. 
(செ அக.) 


[உளவு - ஆள.] 


உளவாளி ப/சி, பெ. (ஈ.) 1. உளவாள்‌. (தாசில்‌.நா.); 
spy, mformer. 2. உளவு பார்க்க; 8566 ப. (செ.அக.,). 
[உளவு - ஆள்‌ - இ] 

உளவு" பச, பெ. (ஈ) 1. மந்தம்‌; secrecy, privacy. 
“உளவி லேயெனக்‌ குள்ள வாறுணர்த்தின்‌'" (தாயு. 
எனக்கென. 19). 2. உள்ளாராயும்‌ துப்பு; 5606, internal 
affar espled or ascertained by an emissary In disguise 
to be afterwards disclosed to others. 3. Guay; spying, 
prying, espionage. ''கண்ணிற்கண்ட வுளவு”’” (கம்பரா. 
பிணிலீ. 116). 4. ஒற்றன்‌; $ற), பால 5 வழி; 
means, method, expedient ஊழை யகற்ற வுளவறியாப்‌ 
பொய்யனிவன்‌: ' (அருட்பா, 11, எழுத்தறி. 24). 6. 
உள்ளதன்மை; 162] கபா. ''உளவறிந்தெல்லா நின்‌ 
செய லாமென:' (தாயு. எனக்கென. 2). 
ம., து. உளவு, ௧., தெ. ஒளவு. 
[உள்‌ ௯ உளவு] 


உளவு” பை பெ. (॥.) உளவன்‌ பார்க்க; 966 பஸ்சா 
(செ.அக.). 


[உள்‌ ௯ உளவு..] 

உளவுகாரன்‌ ப/ப-க்ச்ஈ பெ. (௩) உளவன்‌ பார்க்க; 
see u/avan. (செ.அக.). 
[உளவு * காரன்‌] 

உளறல்‌ ப/2௮/ பெ. (॥) 1 பேரொலி (பிங்‌.); shouting, 


clamour, sound of many voices. 2, கழறுபடையான 
மொழி; 1ncoherent speaking. (செ.அக.). 


[உளறு ௯ உளறல்‌] 
உளறு-தல்‌ ப, 10. செகு வி. (ஃ.) 1. ஆரவாரித்தல்‌ 
(பிங்‌); 1௦ roar, shout, vociferate 2. கண்டபடி 


பிதற்றுதல்‌; 1௦ lamour without sense, utter unmeaning 
vociferations, speak incoherently as through fear, talk 
blatantly. “பந்த மயக்கிருக்கப்‌ பற்றொழிந்தே னென்றுள 
றும்‌'' (தாயு. பராபர. 336). (செ.அக.). 


ம. உளறுக. ௧. ஒளறு, தெ. ஊல்‌ (நரி ஊளையிடல்‌); பட. 
ஊவலிக்கு (ஊளையிடல்‌ ). 


[உளர்தல்‌ - அசைத்தல்‌, நடுங்குதல்‌, வித்தல்‌. உளர்‌ உளறு... 


உளறுபடி பய-றகஷ; பெ. (॥.) உளறுபடை பார்க்க; 
see புப-௦௪1௪/ (செ.அக.). 


[உளறு - படு - உளறுபடு - உளறுபடை. அ உளறுபடி.] 


உளறுபடை 


147 


உளுக்கு“-தல்‌ 


உளறுபடை ப/எ-றச௦81 பெ. (1) பேச்சிற்‌ குழறுகை; 
incoherence In speaking (செ.அக.) 
[உளறு * படு - உளறுபடு ௯ உளறுபடை J 

உளறுவாயன்‌ பஜ, பெ. (௩) பிதற்றுவோன்‌; 
babbler, he that chatters ஊமைக்‌ குளறுவாயன்‌ உற்பாத 
பிண்டம்‌. (செ அக.). 
[உளறு * வாய்‌ * அன்‌] 

உளி! பர, பெ (ஈ) 1 தச்சுக்கருவிகளுளொன்று; 0156 
“கூருளி குயின்ற வீரிலை'' (நெடுநல்‌ 119) 2 கணிச்சி 
(திவா); battle-axe. 3 சித்திரிக்குங்கருவி; மபா, 
engraver's tool (W) 4 நகஞ்சீவி; barber's Instrument 
for paring nails. (J) 5 கூர்மை; 58885 (செ அக.). 
ம., ௧., து. உளி, தெ. உலி, கோத., துட. உளய்‌ 
[உள்‌ - உளி - உளளே செலவது, வெட்டுவது / 

உளி பர்‌ பெ. (ஈ. இடம்‌ (பிங்‌.); 0806. (செ.அக.). 
[உள்‌ ௯ உளி.] 

உளி” பர, இடை (ஓக்‌) 1. ஓர்‌ ஏழனுருபு. (திருமுரு. 
95): m or at, 210௦. endng 2 மூன்றாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருள்படும்‌ இடைச்சொல்‌ (குறள்‌ 545, உரை), by 
or along, a particle having the force of an instr. ending. 
3 ஒரு முதனிலைப்‌ பொருளறு (மலைபடு. 153. 
உரை), ற expletve surf. (செ.௮௧.). 
[உள உளி உள்‌ - இடம்‌... 

உளிக்குத்து ப/-ஈ-கபரீப, பெ. (॥) முட்டியாற்‌ குத்துங்‌ 
குத்து (நெல்லை.); ரீ£ீரபர்‌. (செ.அக.). 
[உளி * குத்து. உளி குத்தினாற்போல்‌ ஆழப்பதியும்‌ குத்து... 

உளிக்கொம்பு ப/-&-k0௱ம்ப, பெ. (ஈ.) விலங்கின்‌ அடிக்‌ 
கொம்பு; பறற ௦1 உ௱௦௱. (செ.௮௧.). 
[உளி * கொம்பு - உளிக்கொம்பு - அடிப்பக்கம்‌ பருத்த 
கொம்பு 7 

உளிகை பர்ரச! பெ. (ஈ.) ஐங்காய மென்னும்‌ ஐம்மலம்‌; 
the five evils attached to the soul. (சா.அக.). 
[உள்‌ ௯ உளிகை (உள்ளிருப்பது].. 

உளிஞை பர்க்‌ பெ. (௩) 1. கோபுரவாயில்‌; எntrance 
of a fort. 2. படை; army. 
[உள்‌ ௯ உளி ௮ உளிஞை.] 

உளித்தலைக்கோல்‌ பரீ-/-/22/-/-606] பெ. (ஈ) இருப்புப்‌ 
பாரை; ணமா. “'எயின்சேரியி னுள்ளமாத ருளித்த 
லைக்‌ கோல்கொடு'' (கந்தபு. வள்ளி. 28). (செ அக ). 
[உளி * தலை + கோல்‌, உளியை அல்லது கூர்மையுள்ள 
இரும்பைத்‌ தலையிற்‌ செருகிய மரக்கோல்‌ ] 

உளிப்பாரை ப/-ழ-ழக்ஜு; பெ. (ஈ) உளித்‌ தலைக்கோல்‌ 
பார்க்க. (யாழ்‌.அக.); 896 பர-t-1த/௮/-k-k. (செ ௮௧.). 


[உளி * பாரை, பாரை - நீண்டது. 


உளியம்‌ பர்கா பெ (ஈ) கரடி; ஸா ''நாளுலா வெழுந்த 
கோள்வ லுளியம்‌'' (அகநா 81) (செ அக.). 


ம. உளியம்‌ 
[உளி ௯ உளியம உளிபோனற கூரிய உகிர்களை உடையது. 
உளிவை-த்தல்‌ ம/ன-, 4 செகு.வி (4) மரத்தை 
உளியிட்டுப்பிளத்தல்‌ (யாழ்‌ அக.); 1௦ split wood with 
an iron tool (செ ௮௧) 
[உளி * வை] 
உளு'-த்தல்‌ பப-, 4 செகு வி. (8) மர முதலியவை 
புமுவால்‌ அரிக்கப்பட்டுக்‌ கெடுதல்‌; (௦ 06 worm eaten, 
as wood, to be eaten out by Insects, as grain, as seeds. 
(செ அக ) 
[உள்‌ ௯ உளு ௯ உளுத்தல்‌ உளு - உட்செல்‌.] 
உளு” ப, பெ. (.) 1 உள்ளே துளைத்துச்‌ செல்லும்‌ 
புமு; wood-worm, wood-borer, wood-fretter “விண்‌ 
ணுளு வுண்டென'' (சீவக 1899) 2. உளுத்தது; (ல! 
which உ rotien. ''மிளகுளு வுண்பான்‌ புகல்‌'' (பழ. 23). 
(செ.அக.) 
ம. உளு. உளும்பு, ௧. உபுளு (ஒருவகை அட்டை), து. உபுளு; 
தெ. உலுமு, கூ. லூபென்‌ 
[உள்‌ ௯ உளு உள்ளே துளைத்துச்‌ செல்வது. 
உளுக்கா-த்தல்‌ பபச, 4 செகுவி (॥) 1 உள்‌ 
ளொடுங்குதல்‌; ஓரிடத்தில்‌ இருத்தல்‌; 10 51 ௦. 
“சோளேந்திரசிங்கனை யுளுக்காக்கப்‌ பண்ணுகிறேன்‌'' 
(ஈடு 6,4,9) 2 சுவர்‌ முதலியவை கீழிறங்குதல்‌; (௦ 
sink as a wal. (W) (செ அக.). 
[உளுககு * ஆர்‌-ததல்‌ - உளுக்கார்‌-த்தல்‌ ௯ உளுக்கா-த்தல்‌.] 
உளுக்காரு-தல்‌ பபக்ய-, 9. செ.கு.வி. (\..) உளுக்கா 
பார்க்க: 966 பக (செ.அக.). 
[உள்‌ ௯ உள்கு ஃ உளுகு ௮ உனுக்கு - உள்ளொடுங்க, 
உயராமல்‌ கீழே தாழ்ந்திரு உளுக்கு * ஆர்‌ - ௨. தாழ்ந்திருத்‌ 
தலை எய்து உகரம்‌ ஏவலொருமையீறு ] 
உளூக்கு'-தல்‌ ப/பக&ப-, 15. செ கு.வி. (41) 1. சுளுக்கு 
தல்‌; 1௦ be sprained, dislocated. 2. நெளிதல்‌; to writhe. 
“நிலமுது குளுக்கிக்‌ கீழுற'' (கம்பரா. கார்முக. 10). 
(செ.அக.). 
ம., உளுக்கு., ௧., தெ. ஊலு (அழுகுதல்‌.); து. உள்கு. 
[உள்‌ ௮ உளுக்கு - உள்ளசைதல்‌.] 
உளுக்கு”-தல்‌ ப/பkப-, 5. செ குன்றாவி. (44.) மெருகிடு 
தல்‌; (௦ polish or streak metallic articles. (W.). 


[உள்‌ ௯ உளுக்கு.] 


உளுக்கு”-தல்‌ பங, பெ. (ஈ.) சுளுக்கு; ரோல்‌, 
dislocation. (செ.௮௧.). 


ம. உளுக்கல்‌; தெ. இலுகு; ௧. உளுகுகு; து. உள்கு. 
[உல்‌ ௯ உலு - உலுக்கு ௯ உளுக்கு - உள்ளிசைப்பு.] 


உளுத்தம்பயறு 


உளுத்தம்பயறு பபர்சாடறதை பெ 
பார்கக, 986 பாப்‌ (சா அக ) 


(ஈ.] உளுந்து 
/உளுநது ௯ உளுத்து * பயறு - உளுததம்பயிறு ] 

உளுத்தமா பலாக்‌ பெ (ஈ) உளுந்து மாவு; the ரி௦பா 
of black-gram 


ம. உளுதத மாவு 


[உளுந்து ௯ உளுத்தம்‌ “ மாவு - உளுத்தமாவு ௯ உளுததமா ] 
உளுத்தவெலும்பு ப/ப/(2-ஏ-சபாறழ்ப பெ (6) அரித்த 

வெலும்பு; gangrenuous eating of a bone - caries. 

(சா அக ) 

[உலு ௯ உளுத்த * எலும்பு] 


உளுத்திரம்‌ பயக, பெ 
(சா அக ) 


() மகூசள்‌; (பாட. 


[உளு ஃ உளுத்து - உளுத்திரம்‌ ] 

உளுத்துப்போ-தல்‌ ப/பர்ப-ற-றம-, 8. செ.கு வி. (0) 1 
புழு வரித்தல்‌; (௦ be eaten up by worm 2. வெடிப்பி 
னால உளுத்தல்‌; ௦ be corroded by salt-petre 
(சா அக ). 
[உள ௮ உளுதது * போ] 


உளுந்து பயா; பெ (௬) 


பயறுவகை; black-gram 
(செ அக.) 


[உள்‌ உளு - உள்ளொடுங்குதல்‌, தாழ்தல்‌ உளு ௯ உளுந்து 
* உயரமாகாமல்‌ தாழ்ந்து குட்டையாய்‌ வளரும்‌ செடி 
உள்ளொடுங்கித்‌ தாழ்ந்து பற்றிக கொள்ளும்‌ இயல்பால்‌ 
உளும்பு ௯ உடும்பு எனப பெயர்‌ பெற்றமை ஒப்பு நோக்குக ] 

உளுந்துச்செடி ப/பா௦ப-௦-80/ பெ (௬) உளுந்து 
விளையும்‌ செடி; lant of black-gram, phaseolus 
radlatus (சா ௮௧) 


(உளுநது - செடி] 


உளுந்தூர்ச்சக்கரம்‌ ப/ப௦ப-ன-ணakkaram பெ, (n.) 
பழைய நாணய வகை. (பணவிடு 145 ); ௮௩ nent 
coin, probably after a place ulunddr (செ அக ) 


(உளுநதா£ . சககரம்‌ ] 

உளுப்பு' பயம பெ 6) 1. உளுக்கை; 000/0 
of being worm - eaten (W.) 2. உளுத்தமரம்‌ (திவ்‌ 
பெரியாழ்‌ 3,7,3 ஸவாவ்யா.); wrm-eaten tree 
(செ அக ) 
ம. உளுப்பு 
[உள . உளு ப உளுப்பு.] 


உளுப்பு” பதவ; பெ (ஈ.) நாணம்‌; கூச்சம்‌; கச, 
shame-facedness (சேரநா.) 


ம்‌. உளுப்பு 


[உள்‌ உளு ௯ உளுப்பு] 


148 


ப்ப 
உளை -தல்‌ 


உளுப்புத்தாவு-தல்‌ ப/பறறப-1-1தப-, 8 செகுவி (ஸப) 
உளுக்கத்‌ தொடங்குதல்‌; (௦ be attacked by a pest, 
as a crop (W) (செ அக ) 


[உளுபபு * தாவு] 

உளுவாய்‌ பப்லு; பெ. (॥) வெந்தயம்‌; fenugreek. 
(சா அக.) 
[உள்‌ ௯ உளு * வாய உளு - சிறியது 'வாய' சொல்லாக்க 
சாறு / 

உளுவை பப, பெ (௩) 1 உழுவைமீன்‌; ௮ 598-10, 
green with brown spots, goblus ornatus 2 ஆற்றுமீன்‌ 
வகை; a fresh water-fish, variable, generally fawn- 
coloured with spots, goblus, guns. 3 கடல்‌ மீன்வகை 
(பாலவா 1085), ௮ sea-fish, brownish gray, Saurlda 
பறம (செ அக.) 


உளுவைகள்‌ 


1. மண்ணுளுவை 
2 குண்டலவுளுவை 


ஆற்றுளுவைகள்‌ 


1 வெள்ளுளுவை 


2 கல்லுளுவை 
3 கோரையுளுவை 


[உளு - வாய்‌ - உளுவாய -_ உளுவை ] 


உருவை 

உளை'-தல்‌ ப, 2 செகுவி 0) 1. குடைச்சல்‌ 
தோவடைதல்‌; (0 806 or suffer pain in the lmbs, 
as from weariness, cold, rheumatsm கால்‌ உளைகிறது. 
2. வயிறுளைதல்‌; ௦ பள gnpINg pan, as with 
dysentery 3 பேறுகால வேதனைப்படுதல்‌; 1௦ travall. 
4 மனம்‌ வருந்துதல்‌; (௦ 5பீfer IN Md, to be in 
distress; to touch deeply “உளையச்‌ சொன்னான்‌” 
(கம்பரா கையடை 10) 5 அழிதல்‌; 1௦ perish; 10 
be destroyed ''உளையா வலியொல்க' (தேவா 570.8). 
6 தோற்றல்‌; 1௦ be defeated, vanquished. “கடருக்‌ 
குளைந்து'' (திவ்‌. இயற்‌ திருவிருத்‌ 69) 7 சிதறிப்போ 
குல்‌; 1௦ disperse, scatter, 1௦ be diffused ''காலுளைக்‌ 
கடும்பிசி ருடைய வாலுளை' (பதிற்றுப்‌, 41.259. 


[உள உளு ௬ உளை] 


உளுவை மீன்‌ வகை 


மண்ணுளுவை 


மம பப 


உளை”-த்தல்‌ 

உளை--த்தல்‌ பட 2 செ குன்றாவி. (மர) 1 வருத்து 
தல்‌; ௦ afflict torment, make sorரபWர்ப! ''மாலையென்‌ 
னுயி ௬ளைப்பதும்‌'' (கல்லா 70 31) 2 வெறுத்தல்‌; 
௦ ke 'உளைத்தவர்‌ கூறு முரையெல்லா நிற்க! 
(பு வெ 12. இருபாற்‌. 14) (செ அக ). 
[உள்‌ உளு - உளை] 

உளை -த்தல்‌ ப, 2 செகுவி (/.1) 1 ஒலித்தல்‌; 
£௦ 5௦4, 1௦8 "கடலுளைப்பதும்‌'' (கம்பரா. நட்புக்‌ 
45) 2 ஊளையிடுதல்‌; 1௦ howl, 85 a 1801௮. “'உலப்பி 
லின்பமோ டுளைக்கு மோதையும்‌'' (மணிமே 6,111) 
3 யாழ்‌ ஒலித்தல்‌ (திவா ): sound of a harp. 4 
சிந்துதல்‌; வver flowng. 5. தடவுதல்‌; 5க- 
0௦௦0 (செ.அக.) 
உள ப உளை (உள்ளசைவு ) - ஓலிததல ] 

உளை”-த்தல்‌ பல, 12 செ குன்றாவி (44) அழைத்தல்‌; 
to call, mite (செ அக.). 
து. ஒளெப்பு 
[உள்‌ - உளை] 

உளை” ப பெ (॥) எழுத்திலாவோசை (நாநார்த்த.). 
(திவா ), articulate $௦பாப்‌. (செ அக.). 
[உளு - உளை - உள்ளீடாகிய எழுதகிலலாத ஓசை. எழுத்‌ 
திலைமயின பொருளுமில்லை எனபதாம்‌ / 

உளை? ப& பெ (6) குழைந்த சேற்று நிலம்‌: க்‌ 
1810. ''கரா முளை உழையிற்போக'' (பிரமோத்‌ 6,20) 
/உள_ உளை - உட்குடைவுள்ளது. செறிவில்லாதது நெகிழும்‌ 
தனமையுடையது / 

உளை? ப; பெ. (௩. 1. குதிரை, அரிமா போன்றவற்றின்‌ 
பிடரி மயிர்‌ mane, esp of a horse or lon 2, 

ண்களின்‌ கூந்தல்‌; ஈகா'5 லா “உளைபசுங்கொடி 

யின்‌ வீக்கி” (இரகு தேனுவ. 34) 3 தலை; head; 
பறper pa ''மிசையலங்‌ குளைய பனைப்போழ்‌ செரீஇ'' 
(புறநா 22,21) 4 குதிரையின்‌ தலையாட்டம்‌ என்‌ 
னும்‌ அணி; ஈவா இயா€ ௦ 8 horse's head ''பரியுடை 
நன்மான்‌ பொங்குளை யன்ன''. (ஐங்குறு. 13). 
க. ஒளெ 
[உள்‌ ௮ உளை - அசைதல்‌.] 

உளை? ௮, பெ (॥.) 1. பொன்னிறம்‌; 001081 00000 
2 விடியற்காலம்‌; கோ. 3. மான்‌; 062. 
க. உளை, து. உளெ. 
[உல உள்‌. உளை உல்‌ ௪ எரிதல்‌, சிவப்பு... 

உளைக்கால்‌ ப/-&-&ன பெ. (ஈ.) மயிர்க்கால்‌; 1001 ௦4 
hair (001௦0). (செ.அக.). 
[உள்‌ உளை (உள்ளார்ந்த அடிப்பகுதி) * கால்‌./ 

உளைக்குதல்‌ ப/௮ஈKப02/ பெ (॥) மாய்பூ கை 
முதலியன குடைச்சலெடுத்தல்‌; suffering from pain 
ர the breast and the lbs. (சா.௮௧.) 


[உள்‌ - உளை [உள்ளசைவு. /// 


கால்‌ 


149 


உற்றது 


உளைச்சல்‌ ப/௮/௦௦௪/ பெ. (ஈ.) நோதல்‌; வா. (செ.அக.). 
ம. உளச்சில்‌ 
[உள்‌ உளை ௯ உளைச்சல்‌ (முதா 314)] 

உளைந்துபேசு-தல்‌ பஸ்‌-றச8ப-, 5 செகுவி (//.) 
மனம்‌ நொந்து பேசுதல்‌; !௦ ress anguish from 
revolving In mind an Injury received. (W.) (செ.அக.). 
[உள்‌ ௯ உளை ௮ உளைந்து * பேசு] 

உளைப்பு' பப பெ (॥) உளைவு பார்க்க; 966 
மை 'நாக்குளெழு மருப்ப முளைப்புழலை'' (தைலவ. 
தைல 140) (செ.௮க). 
[உள்‌ . உளை -, உளைப்பு / 

உளைமயிர்‌ பலர; பெ. (ஈ.) பிடரிமயிர்‌ mane. 
“திருமேனியும்‌ உளைமயிருமாய்‌ நின்றநிலை” (ஈடு. 
1,9,2) (செ.அக ). 
[உள்‌ ௮ உளை - (உள்ளசைவு |) அசைதல்‌ உளை - மயிர்‌] 

உளைமாந்தம்‌ ப/-௱காக, பெ. (॥.) குழந்தைகளுக்‌ 
குண்டாகு மொருவகை மாந்த நோய்‌; 55 in 
children arising chiefly from indigestion. (சா அக ). 
[உளை * (மந்தம) மாந்தம்‌ ] 

உளைமாந்தை' ப௮/-ஈசா29) பெ (௩) உட்புண்‌; inal 
abscess (W) (செ அக ) 
[உள்‌ ஃ உளை - மாந்தை] 

உளைவு பபப பெ. (॥) 1 வயிற்றுளைவு; 010110 
pain In the stomach. 2 குடைச்சனோவு; Intense paln 
in the limbs, as from rheumatism, weariness or cold. 
(செ அக). 
ம. உளவு. 
(உள. உளை * உளைவு. 

உளைவுக்கண்‌ ப2௩ய-/425, பெ. (0) சண்மணியுள்‌ 
உளைந்து வலிக்கு மொருவகைக்‌ கண்நோய்‌; ரிஃ- 
mmation of the 15-08. (சா.அக.). 
[உள்‌ - உளை உளைவு * கண்‌] 

உளைவெடு-த்தல்‌ ப/ப-, 4. செகு.வி (1) 
நோவுண்டாதல்‌; (௦ be attacked with gnping pain. 
(செ அக ). 
(உள்‌. உளை ௯ உளைவு * எடு-ததல்‌ / 

உற்கட்டிசம்‌ பாச்ச, பெ. (6) இருக்கை வகை 
(சிலப்‌. 8,25, உரை.); ௮ posture of sitting, one Nine 
tintaravilla-v-irukkal 

உற்கை பா, பெ. (ஈ.) விண்வீழ்‌ கொள்ளி; எரிமீன்‌; 
er “இழிந்தவா னுற்கை யென்ன'' (பாரத. 
இரண்டா 9). 
[உல்‌ * கை - உற்கை. உல்‌ - எரிதல்‌ ] 

உற்றது பர200, பெ. (௩) 1. நிகழ்ந்த செயல்‌; that which 
has happened, event, occurrence ''உற்றதெல்லாஞ்‌ 
சொன்னபின்‌'' (கம்பரா. கைகேசி 5). 2 உண்மை; 
truth, fact, what has actually happened. உற்றது சொன்‌ 
னால்‌ அற்றது பொருந்தும்‌. (செ.அக.). 
[உறு ௯ உற்றது.] 


உற்றதுரைத்தல்‌ 


உற்றதுரைத்தல்‌ பரபர பெ (௩) 
செய்வாயா என்று வினவியவனுக்குத்‌ தனக்கு தேர்ந்‌ 
துள்ளதைக்‌ கூறும்‌ முகத்தான்‌ மறுப்பதைத்‌ தெரிவிக்‌ 
கும்‌ விடை (நன்‌ 386 உரை); 8 direct way of 
replymg In the negative in answer to a question, which 
consists in the person questioned mentioning as a fact 
which precludes his answering in the affirmative, as to 
say கரி In reply to question “will you do this?” 
(செ அக \ 

[உற்றது * உரைத்தல்‌ / 


உற்றபடி மாசற; பெ (௩) நிகழ்ந்தவாறு; |, how 
a thing has actually happened, hence, truth. “ உற்றபடி... 
உரைத்தான்‌'' (பாரத. சடாசுரன்‌. 23) (செ.அக,) 
/உறு - உற்ற * படி] 

உற்றவன்‌ பாக, பெ () 1 சுற்றத்தான்‌ (சூடா.): 
ரி 2 நண்பன்‌; fend, one who can be trusted 
3. நோயாளி; ஓatent, sick person. "உற்றவன்‌ தீர்ப்பான்‌ 
மருந்துழைச்‌ செல்வானென்று'' (குறள்‌, 950). (செ.அக.). 


ம. உற்றுவன்‌ 


[உறு ௯ உற்ற * அவன்‌.] 
உற்றவிடம்‌ பர2-ம-0தா, பெ. (ஈ. 1. துன்பக்காலம்‌; 


time of distress, hour of trail "உற்றவிடத்தி லுயிர்வழங்‌ 
குந்‌ தன்மையோர்‌'' (வாக்குண்‌. 6). 2. நட்பான இடம்‌; 
place where intimate frends are. 


(உற்ற + இடம] 
உற்றளவு மசிய பெ (௩) 1 சரியளவு; அccurate 
measurement (44) 2 உள்‌ அளவு; 118106 measurement, 


depth, as of a beam 3 உண்மைச்‌ செய்கி; eal state 
of things, authentic news (4) (செ அக.). 


[உறு ௯ உற்ற - அளவு ] 


உற்றறி-தல்‌ பாஜ. 2. செ.குன்றாவி (5) 1 தொட்டறி 


தல்‌; to feel by touch, to make observation by the 
Sense of touch “ஒன்றறி வதுவே யுற்றறிவதுவே'' 


(தொல்‌ பொருள்‌ 582) 2. பயின்றறிதல்‌; £௦ 1887 
by experience (4) (செ ௮௧.) 


[உறறு * அறி-தல்‌ ] 
உற்றறிவு பாய, பெ ௫) தொடு உணர்வு; sensation 


of (0ப0. 2. மெய்யறிவு; நுண்ணறிவு; true knowledge, 
the knowledge of Atman, spiritual knowledge. (செ.அ௧க.) 


ம. உற்றறிவு 
[உற்று - அறிவு. 


உற்றாண்மை பாசாச, பெ. (॥) நெருங்கியவுரிமை; 


fr ட்‌ 
and frends, Anlbmate 


interest among near relatives 
friendship, attachment. (WY 


[உறு * ஆண்மை / 


150 


ஒன்றைச்‌ 


உற்றான்‌ பாச, பெ 


உற்றுழி 


உற்றாண்மைபேசு-தல்‌ மரசறா௮-ற68ப-, 10. செ.கு.வி 
(vப.) பரிந்துபேசுதல்‌; 1௦ speak for, as a Near relative 
or friend interested In one’s welfare. (W) (செ அக.). 
[உறு * ஆண்மை - பேசு.] 

உற்றார்‌ பாள்‌, பெ (௩. 1. சுற்றத்தார்‌; ஸelatves. "உற்றாரை 
யான்வேண்டேன்‌'' (திருவாச 39,3). 2. நண்பா; 
fends 3 மிக்கவர்‌; those who excel. '“ஓதலுற்றா ருற்று' 
(திருக்கோ. 309). (செ அக.). 
ம. உற்றார்‌ 
[உறு ௯ (உற்று) உற்றார்‌ ] 

உற்றாருறவினர்‌ பரசா-பாமறக; பெ. (௩) அரத்தக்‌ 
கலப்புடைய உறவினர்‌ (6ம்‌ ௦ 10. (செ.அக.). 
[உற்றார்‌ * உறவினர்‌. ] 

௩.) 1. கணவன்‌; 

“'உற்றார்க்குரியார்‌ பொற்றொடி மகளிர்‌" 

14,94) 2. உறவினன்‌; 19816. (செ.அக.) 


husband 
(இறை 


[உறு ௯ உற்றான்‌.] 

உற்றிடம்‌ மர, பெ. (1) துன்பக்காலம்‌; me of trouble 
௦ 064655. உற்றிடத்துதவுதல்‌. (உ.வ.). 
(உறு + இடம்‌ / 

உற்று பரப, இடை (வர) 1. ஓர்‌ உவமச்சொல்‌. ௨ 89 
of 081580. '"தோளுற்றொர்‌ தெய்வம்‌”: (சீவக. 10). 
2. உணார்ச்சியாய்ப்‌ பரிவு கொண்டு; ntimately, affectio- 


nately, மாரு 3 நிறைந்து, உடன்‌; [ப] ௦4, ஸ்ர. 4. 


எச்சரிக்கையாய்‌, மனமாழ்ந்து; கோளீபிly, attentively, 
deeply. (சேர.நா.) 


ம்‌. உற்று 
[உறு ௯ உற்று. 
உற்றுக்கேள்‌-(ட்‌)த(ட)ல்‌ பாப்ப, 11. செ.குன்‌ 


நாவி (4) கூர்ந்து கேட்டல்‌; ௦ |isten attentively. 
(செ.அக.) 


[உறு ன உற்று * கேள்‌.] 
உற்றுநோக்கு-தல்‌ பரப-ற2/4ப-, 5. செ.குன்றாவி (44) 
கவனித்துப்பார்த்தல்‌; 1௦ [௦௦k steadfastly. ‘உற்று நோக்‌ 


குழி" (காஞ்சிப்பு நகரே. 198). 2. கூர்ந்தாராய்தல்‌; 
to examine minutely: to scrutinize கோபி. (செ.அக.). 


ம. உற்றுநோக்குக 
[உறு ௯ உற்று நோக்கு. 
உற்றுப்பார்‌-த்தல்‌ பரப-ற-றத்‌ரஃ, 4. செ.குன்றாவி. (94) 
உற்றுநோக்கு பார்க்க, 596 பundkku. (செ.அக.). 
[உறு - உற்று * பார்‌] 
உற்றுழி பரபர குவி.எ (கவ) 1 துன்புறு காலத்தில்‌; 
at the time of imminent danger “உற்றுழி யல்லது சொல்ல 
லின்மையின்‌'' (தொல்‌. பொருள்‌. 208). (செ.அக ). 
உறு ௯ உற்ற 4 உழி] 


151 உறங்காப்புளியன்‌ 


உற்றோர்‌ 


(ஈ.) உற்றார்‌ பார்க்க; 586 பரன்‌: உறக்கமருந்து பச//சஉ-௱௫பாமம பெ. (.) தூக்கமருத்து 
உறவின (நறுந்‌ ) உறக்கம்‌ வரும்‌ மருந்து; medicine to induce Sleep, 
sleeping - draught. (சேரநா ) 


உற்றோர்‌ பரம்‌, பெ. 
“உற்றோ ரெல்லாம்‌ 
(செ அக.) 


ரல்லர்‌'' 


ம. உறக்க மருநது 
[உறக்கம்‌ * மருந்து./ 

உறக்காய்ச்சல்‌ பா௮-&-kலு௦௮/, பெ. (ஈ.) மருந்தின்‌ சத்து 
இிறங்கும்படி காய்ச்சல்‌; boiling a drug in water for 
extracting Its essence. (சா ௮௧.) . 


ம. உற்றோர்‌ 
[உறு - உற்றார்‌ ௯ உற்றோ.] 

உற' பாத, கு.வி எ. (௮0\.) 1 அண்மையில்‌; ஈன, 100. 
“'ஓல்கியுற நின்றான்‌'' (சீவக. 2014). 
[உறு ௯ உற] 

உற்‌ பா, இடை. (றக) ஓர்‌ உவம உருபு; 80 01 
C௦றறகா8௦. 'முந்துறக்‌ காண்டல்‌'' (தஞ்சைவா. 35, 
தலைப்பு). 


[உறு ௯ உற * காய்ச்சு ௬+ அல்‌] 

உறக்கு'-தல்‌ மா்க்ப, 5 செ.குன்றாவி. (44) 1. 
தூங்கச்செய்தல்‌; !௦ றப! to sleep, as a child (W.) 2. 
இமையை மூடச்செய்தல்‌; 1௦ weigh down the eyelids, 
as n sleep நித்திரை கண்ணை உறக்குகின்றது (இ.வ.). 
3. அழித்தல்‌; 1௦ ஸல, ரபா. (W.) என்‌ குடியை உறக்கிப்‌ 
போட்டான்‌ (இ வ.) (செ.அக.). 


(உறு உற] 

உற-த்தல்‌ ப2-, 4 செ.குன்றாவி (44) 1. கிள்ளியெடுத்‌ 
தல்‌; ௦ ற, pinch off, ear open '“பொற்கை நீகத்தாலுறக்‌ 
கும்‌" (காளத்‌ உலா, 460) 2. பிளத்தல்‌; ௦ 5014 wth 
force, cleave, rend, rve ''உகிர்களா லுறக்கும்‌'' (கம்பரா. 
இரணி 138) 3. அழுத்துதல்‌; ௦ 506626 out, 85 
நய£ உறந்துபிழி (வின்‌ ). 4. உறிஞ்சுதல்‌; £௦ 5பC ஈ. 
இரத்தத்தை உறந்து போட்டது (இவ) 5 ஓட்டக்‌ 
கறத்தல்‌; (௦ ஈரk £௦ he 1851 drop. கன்றுக்கு விடாமல்‌ 
பாலை உறந்து விட்டான்‌ (இவ ). 6 முற்றுங்கவாதல்‌; 
to drain to the last farthing. அவன்‌ சொத்துகளை 


ம. உறக்கு, பட. ஒரகுசு. 
[உறங்கு ௯ உறக்கு.] 

உறக்கு” பு பெ. (॥.) உறக்சம்‌ பார்க்க; see ச்சா 
“'உறக்கெனு மோடை யானை" (சீவக. 3075). 
(செ.அக.) 
[உறங்கு - உறக்கு / 

உறக்குத்து' ப2-4-/பரப; பெ. (1.) மரங்களில்‌, தவசங்க 


யெல்லாம்‌ உறந்து போட்டான்‌ (இவ). 7. பிழிதல்‌; 
pressing out the juice as from leaves, flowers etc 8. 
பிதுக்கல்‌; ஓessing Out the pulp from any grain as 
in shelling peas etc. 
[உல்‌ ௯ உறு ௯ உற] 

உற'-த்தல்‌ பா2-, 3. செகு.வி (ப) 1 சிறிதாதல்‌; ௦ 
be very small, minute, as capable of being nipped. 
“உறக்குமால்‌ வித்தினுள்ளால்‌'' (காஞ்சிப்பு. கச்சிமயா. 
22). 2, செறிதல்‌; ௦ 004/0, to be close together. 
“உறந்த விஞ்சி'' (தொல்‌ சொல்‌. 347). (செ அக.). 
ம. உறக்குக, தெ. உறு 
[உல்‌ உறு உற] 

உறக்கப்பாட்டு பா2&௩2-ற-றக்ரப, பெ. (ஈ) குழந்தை 
களைத்‌ தூங்கவைக்கும்‌ பாட்டு; தாலாட்டுப்‌ பாட்டு; 
a cradle-song, lullaby. (சேரநா.). 
ம. உறக்குபாட்டு. 
[உறு ௯ உறக்கம்‌ * பாட்டு.] 

உறக்கம்‌ பரசககா, பெ. (௩. 1. தூக்கம்‌ (திவ்‌ திருப்பா. 
12): sleep, slumber, drowsiness. 2. சோர்வு; weariness, 
lassitude. 3. நடுக்கம்‌; suspension of the faculties by 
sleep or otherwise. 4. மயக்கம்‌; fainting. 5. இறப்பு; 0௦800. 
(செ.அக.). 
ம. உறக்கம்‌, ௧. ஓரகு. ஓரங்கு; கை. ஒர்க்‌; துட. வர்க்‌; குட. 
ஓரகி, து., பட. ஓரகு, தெ. ஒரகு, பர்‌. ஒர்க்‌. 


[உறங்கு - உறக்கம்‌... 


உறகு-தல்‌ பரப, 4. 


ஸில்‌ உண்டாகும்‌ புமுக்குத்து; 08806 caused (to 
timber or corns) by worms (சேரநா.). 

ம. உறக்குத்து 

[உறு ௮ உற குத்து] 


உறக்குத்து -தல்‌ பாச்்்பர்ப-, 6. செ.குன்றாவி. (94) 1. 


தவசம்‌, மரம்‌ முதலியவற்றைப்‌ புழுக்குத்துதல்‌; ₹௦ 06 
worm-eaten (as wood etc.}; to be eaten by insects. 
(சேரநா.). 

ம. உறக்குத்துக 

[உறு ௮ உற £ குத்து.] 

செ.கு.வி. (ஃ.) ஒடுங்கித்‌ 
தூங்குதல்‌; 10 8186. ''பறவை யரையாவுறகல்‌'' (திவ்‌. 
பெரியாழ்‌. 5,2,9). 

க., பட. ஒரகு. 

[உறங்கு -, உறகு..] 


உறங்காப்புளி பசர்ரசி-2-றபர்‌, பெ. (ஈ.) இரவில்‌ இலை 


குவியாத புளிய மரம்‌; species of tamarind tree whose 
leaves do not fold up at night. (செ.அக.). 


[உறங்காத - புளி.] 


உறங்காப்புளியன்‌ பர்ரச்‌-ற-றயறற்ஸ, பெ. (௩) ஒரு 


சிறுதெய்வம்‌; கா [ஈர க). “உன்னி வளர்ந்த 
உறங்காப்‌ புளியனென்னும்‌'' (பஞ்ச. திருமுக. 736). 
(செ.அக.). 


[உறங்காத - உறங்கா - புளியன்‌.] 


உறங்கி 


152 


உறங்கி பகாஏ! பெ (ஈ) புளியமரம்‌ (சங்‌ அக.), (கரகம்‌ 
tee (செ அக ) 
[உறங்கு - உறஙகி இரவில்‌ இலைகள்‌ குவிந்து - உறங்கி 
யிருபபதால உறங்கி ] 

உறங்கு-தல்‌ புஜாரப-, 15 செகுவி (ட) 1 தூங்குதல்‌ 
(குறள்‌, 339), 1௦ sleep, slumber. 2 தூக்க மயக்கமுறு 
தல்‌; (0 feel drowsy, as on account of a tedious 
Journey, disease, or want of food 3. ஓடுக்ககிலையடை 
தல்‌; 10 become closed, to droop, as flowers or leaves 
by the absence of the sun “தண்டலைக்‌ காவுறங்கின'' 
(தமிழ்நா 132). 4 சோர்தல்‌; ௦ be weary 5 தங்குதல்‌; 
to dwell, abide, reside. ‘தாமரை யுறங்குஞ்‌ செய்யாள்‌" 
(கம்பரா. நாட்டுப்‌ 6) 


து. ஒரஙகு, ஓரகுனி, தெ. ஒரகு, கோண்‌. வீரனகு, பர்‌. ஓாக்‌, 


ம. உறங்ஙக, எர., பட. ஒரகு, ௧. ஒரகு, ஒரங்கு, துட. வொரக்‌, 
கோத. ஒர்க்‌, குரும்‌. வொகினெ, குட. வரகு, ஒர்‌ 


[உற - உறங்கு ] 


உறங்குசுறா பகாஏப-போச்‌ பெ (௩) சுறா மீனின்‌ ஒரு 
வகை, ௮ (பார of shark. 


[உறங்கு ஃ சுறா] 


உறங்குசுறா 
உறங்கொட்டாமை பாாஏரக௱௮, பெ. (௩) தூக்கம்‌ 
பிடியாமை; sleeplessness. (சா அக ). 


[உறக்கம்‌ + ஓட்டாமை - உறக்கொட்டாமை உறங்கொட்‌ 
டாமை 7 

உறட்டல்‌ பாீூ/ பெ (ஈ.) வறட்சி: எரு. 
[உறட்டு ௯ உறட்டல்‌ ] 

உறட்டலன்‌ பார்க பெ. (॥.) உடல்‌ வற்றியவன்‌; 
slim, thin, lank person, emaciated person. 
[உறன்‌ ௯ உறடடவன்‌ ௯ உறட்டலன்‌ ] 

உறட்டற்களி' பாலரீஜஎ, பெ. (ஈ.) வறண்ட களிமண்‌ 
தரை; sterile, clayey soll (W.). (செ.அக.). 
[உறணடல ௮ உறட்டல ஃ களி.] 

உறட்டி பா; பெ (ஈ.) 1 வறண்டது; that which is 
0160. 2. அப்பம்‌; ௮ kind of cake. 


உறண்டை 


[உல்‌ உர்‌ உரட்டு ௯ உறட்டு ௯ உறட்டி - வெப்பம்‌ மிகுதல்‌, 
சுடுதல்‌, காய்தல்‌ 7 

உறட்டு' -தல்‌ மாஃர்ப-, 6 செ குன்றாவி (41) வறட்டுதல்‌; 
to dry, reduce, cause to wither, emaciate (W.) 


[உல்‌ ௯ உர்‌, உரட்டு _ உறட்டு] 

உறட்டு்‌ பாகரப, பெ. (॥.) கரம்பை நிலம்‌; ஈப0060 uneven 
ground as dried mud which hurts the feet. (J) (செ ௮௧.) 
[உறணடு - உறட்டு] 

உறட்டுக்கண்‌ புசர்‌ப-6-௪௩, பெ (௩) ஓரக்கண்‌; பபா! 
eye (Loc). 
[உல்‌ ௯ உர்‌ ௯ உரு ௯ உறல்‌ ௯ உறள்‌ ௯ உறட்டு * கண்‌ 
உறடடு - தீய, கொடிய, வளைந்த ] 

உறட்டுக்கை பர்‌ப-/-/௮, பெ. (॥.) இடக்கை; (61. hand. 
(செ அக.). 
ம. எடங்கை 
[உறள்‌ - மாறான, மாறுபட்ட உறட்டு + கை. ஓரட்டாங்கை, 
ஓடடாங்கை என்பன கொச்சை வழக்கு ] 

உறட்டை பா, பெ (॥) கெட்ட நாற்றம்‌; 080 offensive 
smell, stench, as of a carcass, of bugs (J) (செ ௮௧) 
[உறள்‌ ௯ உறட்டு -, உறட்டை - வெப்பம்‌ அல்லது வெயில்‌ 
படுதலால்‌ பரவும்‌ முடைநாற்றம்‌ / 

உறட்டையடி-த்தல்‌ பாரீல-)-எ-, 4. செ.குவி. (91) 
கெட்ட நாற்றம்‌ வீசுதல்‌; 10 smell offensively (J. 
(செ அக.). 

[உறள்‌ ௯ உறட்டு ௯ உறட்டை * அடி] 
உறட்டைவீசு-தல்‌ பாசர்ள-ர/ப, 10. செ.கு.வி. (41) 
உறட்டையடி பார்க்க, 566 பாகரக-)-௮௦! (செ.அக ). 

[உறள்‌ ௯ உறட்டு ௯ உறட்டை - வீசு] 
உறண்டல்‌ மண்‌ பாூ/-௱க, பெ. (ஈ.) வறள்‌ மண்‌; 
dred soll 
[உறண்டல்‌ + மண்‌] 
உறண்டற்களி மாகான! பெ 
பார்க்க; See uraftarkal 


(ஈ.) உறட்டற்களி 


[உறண்டல்‌ - களி] 

உறண்டு-தல்‌ பாசாபப-, 5. செ.குன்றாவி, (4) 1. 
வறளுதல்‌; 10 become reduced, emaciated, by journey- 
ing, by want of sufficient food, by disease (J). சாப்பாடில்‌ 
லாமல்‌ உறண்டிப்‌ போனான்‌ (இ வ.). (செ.அக.). 
[உறள்‌ ௯ உறண்டு - உறண்டு-தல்‌ - 
மெலிதல்‌ 7 


வெம்பிக்‌ காய்தல்‌, 


உறண்டை பாஸ) பெ. (ஈ) 1. தொல்லை தருதல்‌; 
annoying, harassing, mischievous or offensive sport, as 
pinching, pushing. 2 முரட்டுத்தனம்‌; 50பாற8ss 0 
coarseness of disposition. 3. கெட்ட நாற்றம்‌; rank smell, 
as of bugs, of fish, or rancid ghee. (செ அக.) 


[உறள்‌ -.. உறண்டு - உறண்டை.] 


உறண்டைக்கு நிற்றல்‌ 


உறண்டைக்கு நிற்றல்‌ புசாசகெர/ப-றாக பெ. (௩) 
மூரணுகை; 0158016619, dissentng (W.). (செ அக.). 
[உறண்டை + "+ நிற்றல்‌] 

உறண்டையடி-த்தல்‌ பாசன்‌, 4 செ கு.வி. (81) 
உறட்டையடி-த்தல்‌ பார்க்க; 566 பrafial-y-adl 
[உறண்டை - அடி / 

உறண்டையாடு-தல்‌ பரசா02--ச்0ப-, 5. செகுவி (61) 
அலைக்கழித்தல்‌; 10 annoy, harass (4/4) (செ ௮௧.). 
[உறணடை * ஆடு] 

உறண்டையிடு-தல்‌ ப௮70௮--10ப-, செ குன்றாவி (4) 


உறண்டையாடு பார்க்க; see urandal-y-adu 
(செ அக ) 
[உறணடை * இடு] 

உறந்தி பா, பெ () உறங்கி பார்க்க; 586 


பரக! (சா அக ) 
[உறங்கி ௯ உறநதி (கொவ)! 

உறந்தை மகா, பெ. (॥) உறையூர்‌ பாவப்‌ 
Tiruchirapall an ancient capital of the Cola kingdom 
“சோழ ருறந்தை யவையத்து'' (புறநா. 39). (செ ௮௧) 
[உறு ௯ உறை ௮ உறைநதை ௯ உறந்தை உறை - தீங்கு, 
வாழ்நதிரு / 

உறப்பு' urappu, பெ (n) செறிவு; denseness, thickness, 
௦0590௦95 ‘விறப்பு முறப்பும்‌ வெறிப்புஞ்‌ செறிவே'' 
(தொல்‌ சொல்‌ 347). 
[உறு ௮ உற ௮ உறபபு ] 

உறப்பு” பறம பெ. (॥.) பிளப்பு (நாநார்த்த ); 068806. 
(செ அக.). 
[உறு உற உறப்பு ] 

உறமுறையார்‌ ப2-௱பதரன்‌, பெ. (1.) உறவின்முறையார்‌ 
பார்க்க, 566 பrvறmயAlyச்‌. (செ.அக.). 
[உறவு * முறையார்‌ - உறவுமுறையார்‌ - உறமுறையார்‌ 
(கொவ)] 

உறல்‌ பா! பெ. (ஈ.) 1. அடைகை; being near, coming, 
drawing near, approaching. ‘உறற்பால வூட்டா கழியு 
மெனின்‌'' (குறள்‌. 378). 2. உறவ; உறவின்‌ முறை; 
relationship “'உறன்முறையா னுட்பகை தோன்றின்‌" 
(குறள்‌, 885). 3. தொடுகை; tactle 58096, a property 
௦4 the skin "நாற்றத்‌ தோற்றச்‌ சுவையொலி யுறலாகி 
நின்ற'' (திவ்‌. திருவாய்‌. 3,6,6). (செ ௮௧.) 
[உறு - உறல்‌. 

உறவன்‌' பூள பெ. (॥.) உறவுடையான்‌ (சங்‌. ௮௧.); 
ஒல்‌. (செ அக.). 
ம. உறவன்‌ 


[உறவு * அன்‌.] 


153 


உறவிடம்‌ 


உறவன்‌” பாசறை, பெ. (௩) ஒருவகைப்‌ பட்டு; 8 (0 
of sik. (சேரநா ) 
ம. உறவன்‌ 
[உறு ௯ உறவு ௯ உறவன்‌ ] 

உறவாக்கி பாலக, பெ () 1 இயைதல்‌ படும்படி 
செய்யும்‌ மருந்துச்‌ சரக்குகள்‌; 0ப05 ௦r medicine acting 
as chemical agents 2 இயைபுறும்‌ பொருள்‌; that which 
induces chemical combination 3 மருந்துகளை இயை 
விப்போன்‌; 8 pharmaceutical chemist 4 மாழைகளை 
வாத முறையின்படி கலக்கச்‌ செய்து இயைபுறுத்தி 
மாற்றமடையச்‌ செய்வோன்‌; ((ஈ alchemy) one who 
practises the obsolete art which alms at the transmutation 
of metals, alchemist. (சா அக ). 


[உறவு * ஆககி] 


உறவாக்கு-தல்‌ பாகமே, 5 செகுன்றாவி (94) 
அமைதி செய்தல்‌; 10 reconcile, concllate (97. 
(செ அக ) 

[உறவு * ஆக்கு] 

உறவாடு-தல்‌ பாசெச்‌பப-, 5 செகுவி (41) 1 உறவு 
கொண்டாடுதல்‌; ௦ 66 on te ௩ intimacy with 
one's relations 2 நட்புப்‌ பாராட்டுதல்‌; 1௦ 06 frends 
வர்‌. “தம்பலவாயொடு பேசிக்‌ கொண்டுறவாடி'' 
(திருப்பு 581) (செ.அக ) 

[உறவு * ஆடு 

உறவாளி பச்‌, பெ. (ஈ.) உறவினன்‌; 198001. 

(செ அக.) 


[உறவு * ஆள * இ] 

உறவி' பஸ! பெ (ற) 1. உயிர்‌ (பிங்‌); |ர6, 5௦. 
2 உறவு (திவா ), ஈelation5hp. 3 இவ்வுலகத்‌ தொடர்பு 
(திவா ), worldly attachment 4 எறும்பு; கா்‌ ''உறவி 
யோம்பி யொதுங்கியும்‌'' (சீவக 3119) 5 ஒருவகைப்‌ 
பூச்சி; ௨ oth varrat port. 6. மலைமுருங்கை (மலை.): 
wild drumstick tree, prickly sesban. 
ம. உறவி, ௧. ஒர, தெ. உறு 
[உறு ௮ உறவி - உறவு கொண்டு நெருங்கி வாமும்‌ இயல்‌ 
புடைய எறும்புகள்‌ / 

உறவி பர, பெ. (௩) 1. நீரூற்று (பிங்‌.); றா, f௦பா£கா. 
2 கிணறு (பிங்‌.), we. 
[உல்‌ ௯ உறு ௯ உறவி உறு - மிகுதல்‌, நீரூறுதல்‌ / 

உறவி” பார; பெ. (ஈ.) உலைக்களம்‌ (பிங்‌.); 5ாம்‌'5 
forge. 
[உல்‌ ௯ உறு - உறவி] 

உறவிடம்‌ பசக, பெ. (ஈ.) மூலம்‌; 90ப௦6, 0191. 


[உறு - உற * இடம்‌] 


உறவின்முறையார்‌ 


154 


உறழ்ச்சி 


உறவின்முறையார்‌ ப௱ரர்‌-௱யா்ன்‌; பெ. (௩) உறவினர்‌ 
(918101. “உறவின்‌ முறையார்கள்‌ பகையும்‌'' (குமரே. 
சத. 22). (செ.அக.). 


[உறவு * இன்‌ - முறை * ஆர்‌. உறவுத்‌ தொடர்புகளால்‌ 
முறைப்படி நெருங்கி வாமும்‌ இயல்பினர்‌ ஒரம்பர என 
இச்சொல்‌ மருவி வழங்குவது கடுங்கொச்சை வழக்கு இன்‌ 
சாரியை.] 

உறவு புலை, பெ. (॥) 1. உறுகை; entering upon, 
comm. “யானையோ டாட லுறவு'” (பழ. 16). 2. 
சுற்றம்‌; (9120௦, ரelatonShiற “உருவே யென்னுறவே 
யென்னூனே'' (தேவா. 482,1). 3. நட்பு; ஈரendship, 
love, intimacy. ''ஒருவே னொடுநீ யுறவாக லையோ”' 
(கம்பரா. கடிமண. 14). 4. விருப்பம்‌; 0036. "தலைவ 
னைக்‌ காணவுறவினளாம்‌'' (இறை. களவி. 11. உரை) 
5. உலகப்பற்று (திவா.); worldly attachment, opp. to 
துறவு. (செ.அக.). 
ம. உறவு; ௧. ஒலுவு. 
[உறு ௯ உறவு] 

உறவுகல-த்தல்‌ பாசப-எ, 3. செகு.வி. (4) 1. 
திருமணத்தினால்‌ புதிய தொடர்பு ஏற்படுதல்‌; 1௦ 10 
new relationship by ntermarnage. 2. தொடர்பு பாராட்டு 
தல்‌; (௦ 06 11௦005. ''காகமுறவு கலந்துண்ணக்‌ கண்டீர்‌' 
(தாயு. காடுங்கரையும்‌, 3). (செ.அக.). 


[உறவு * கல- ] 


உறவுகூடு-தல்‌ ப2ய-/09ப/-, 5. செ.கு.வி. (41.) நட்பா 
இல்‌: 1௦ become friends, to grow intimate. (W.). (செ.அக.). 


[உறவு * கூடு] 


உறவுமுரி-தல்‌ பரச-றபார்‌, 4. செ.கு.வி. (94) நட்புக்‌ 
கெடுதல்‌; (௦ cease (௦ be friends, become disunited. 
(W.). (செ.௮௧.). 


[உறவு * முரி] 


உறவுமுறை பாங-௱பு;, பெ. (॥.) சுற்றம்‌; relationshp, 
kinshp. உறவுமுறையாராம்‌ இத்தனையோ வேண்டுவது 
(ஈடு, 5,6,7). (செ.அக.). 


[உறவு * முறை... 


உறவுமுறையார்‌ பாங-௱மற்ன்‌, பெ. (॥.) உறவுமுறை 
பார்க்க; see u/Avu-mural 


[உறவு * முறை * ஆர்‌] 

உறவெடு-த்தல்‌ பாசஸ்‌-, 4. செ.கு.வி. (94) 1. 
ஊறிவருதல; 1௦ 002 ௦ப£. 2. உண்டாதல்‌; (0 ௦rginate, 
£௦. (சேரநா..). 
ம. உறவெடுக்குக. 
[உறவு * எடு.] 

உறவோர்‌ மகம்‌; பெ. (0) 1. சுற்றத்தோர்‌ 8240. 
2. சிறந்தோர்‌ persons of eminence... 3. சூழ்ந்தோர்‌ 


ழா. 4. குடியிலிறந்தோர்‌ பெயர ceased name 
in a family 5. தண்பர்‌ £05. 
[உறவு * (ஆர்‌) ஓர்‌] 

உறழ்‌'-தல்‌ பீ, 2. செ.கு.வி. (44) 1. வேறுபடல்‌; 
to admit of option, in combination of words, as to whether 
a letter undergoes any change or remains unchanged. 
“கன்னவ்‌ வேற்று மென்மையோ டுறழும்‌'' (நன்‌. 217). 
2. திரிதல்‌; 10௦ change, vary. ''உறழ்ச்சி வாரத்து'' 
(தொல்‌. எழுத்‌. 102). 3. எதிராதல்‌; 1௦ be contrasted. 
“'உறழுங்‌ கிளவி'” (தொல்‌. பொருள்‌. 238). 
[உறு - உறன்‌ - உறழ்‌] 

உறழ்‌” -தல்‌ 2, 2. செ.கு.வி. (44.) 1. செறிதல்‌ (திவா.): 


to be close, dense, crowded. 2. ஓன்றனான்‌ ஒன்று 
மிகுதல்‌; (௦ be compared with. 
[உறு - உறள்‌ ௯ உறழ்‌] 

உறழ்‌”-தல்‌ பர, 2 செ.கு.வி.- (\..) 1. இடையிடுதல்‌ 
(திவா.); 1௦ interfere. 2. வீணையில்‌ அல்லது யாழில்‌ 
ஒரு நரம்பைவிட்டு ஒரு நரம்பைத்‌ தெறித்தல்‌; 1௦ 
change, as the stnng In playing a vin. ‘வாரியும்‌ வடித்து 
முந்தியு முறழ்ந்தும்‌'' (பொருந. 23). 3. பெருக்குதல்‌: 
to. multiply. ““இருநான்குருபு முறழ்தர'' (நன்‌. 240). 4. 
ஓத்தல்‌; (௦ ரஷக. '*துப்புறழொண்டளிர்‌'' (ஐங்குறு. 
273). 
[உறு ௯ உற - உறழ்‌. உற - மிகுதல்‌, அதிகரித்தல்‌, நெருக்கம்‌ 
மிகுதல்‌ உறழ்‌ - மிகச்செய்தல்‌, அதிகரிக்கச்செய்தல்‌.] 

உறழ்கலி பக//௪/ பெ. (॥.) கலிப்பா வனக; ௮ variety 
of Kall verse in which statement and response alternate. 
“கூற்று மாற்றமு மிடையிடை மிடைந்தும்‌ போக்கின்றாக 
லுறழ்கலிக்‌ கியல்பே'' (தொல்‌. பொருள்‌. 468). 
(செ.அக.). 
[உறழ்‌ * கலி.] 

உறழ்குறி-த்தல்‌ ப௮[-ஸபர-, 4. செ.கு.வி. (4...) சொற்போர்‌ 
செய்யக்‌ கருதுதல்‌; (0 intend to engage in a disputation. 
'"உறழ்குறித்தெடுத்த... கொடியும்‌'' (பட்டினப்‌. 171). 
(செ.அக.). 
[உறழ்‌ * குறி] 

உறழ்ச்சி பாவ பெ. (॥) 1. மாறுபாடு; ily, 
competition. ‘சுண்ண வுறழ்ச்சியுள்‌ வெல்வது'' (சீவக. 
879). 2. திரிகை; பெகாறாஏ. ''உறழ்ச்சிவாரத்து'' 
(தொல்‌. எழுத்‌. 102) 3. வேறுபாடு (நன்‌. 123, 
மயிலை.); (ரோ8௱.) ௮dmission of an option in the 
combination of words In regard to a letter undergoing 
a change or remaining unchanged... 4. யாப்பில்‌ குறுகிய 
நெடிய அசைகள்‌ அல்லது எண்கள்‌ பல இணைத்து 
வரும்‌ இணைப்பு (யாப்‌. வி. 95, 471.); வி possible 
combinations of certain given numbers, or of the short 
and the long syllables in metre. (செ.௮௧.). 


[உறழ்‌ - உறழ்த்தி ௯ உறழ்ச்சி.] 


உறழ்ப்பு 


155 


உறிஞ்சு-தல்‌ 


உறழ்ப்பு பரப. பெ. (ஈ.) 1. பண்வகை (காந்தார 
பஞ்சமம்‌) (பிங்‌.); ௨ specific melody - type. 2. 
நெருக்கம்‌; பenseness, closeness. (செ.௮௧.). 
[உறு ௯ உற ௯ உறழ்‌ - உறழ்ப்பு.] 

உறழ்பொரு ப-றலங, பெ. (0) உவமையினும்‌ 
பொருளை மிகுத்துக்‌ கூறும்‌ ஒப்பு (தொல்‌. சொல்‌. 
78. உரை); comparison of degree, opp. to உவமப்‌ 

்‌ பொரு. (செ.அக.). 
[உறழ்‌ * பொரறு.] 

உறழ்பொருள்‌ ப/[-ற௦ங] பெ. (ஈ.) ஒப்பு மாறுபடக்கூறு 
வது (தொல்‌. சொல்‌. 16, சேனா.); that which is 
compared with another. (செ.அக.) 
[உறழ்‌ * பொருள்‌] 

உறழ்வு பங, பெ. (ஈ) 1 உறத்ச்சி பார்க்க; 566 
ப!” ''அல்வழி யவற்றோ டுறழ்வும்‌'' (நன்‌. 227). 
2. பகை (திவா.); ஊ௱iy, hostility. 3. போர்‌ (திவா.); 
battle. 4. இடையீடு (திவா.): ௦bstacle, impediment. 1: 
ஓப்பு; resemblance, likeness “ஐந்துவாளியே யுறழ்‌ 
வென'' (பாரத. சூது 77). 6. செறிவு. (திவா.); 
closeness denseness, as of a forest. 7. உணர்வு (திவா.) ; 
perception. 8. காலம்‌ (சூடா.); 1. (செ.அக.). 


[உறழ்‌ ௮ உறழ்வு ] 

உறழ பி இடை. (றகர) உவமையுருபு; sign of 
௦௱றகா$0. “"என்ன வுறழத்‌ தகைய நோக்கொடு'' 
(தொல்‌. பொருள்‌. 287). (செ.அக.). 
[உறு ௮ உறழ்‌ * ௮.7 

உறள்‌ ப] பெ. (ஈ.) 1. ஒருவகை ஈ; 8 kind of bee. 
2. ஒருவகைப்‌ புழு; 4000-40. 3. தீப்பொறி 8 spark. 
4. ஓரினமிண்‌ ௮ 000 01194. (சேரநா.). 
ம. உறள்‌ 
[உல்‌ ஃ உறு, உறல்‌ ௯ உறள்‌. உல்‌ - குத்துதல்‌... 

உறன்முறை புா-௱ப/ பெ. (ஈ.) உறவுமுறை பார்க்க; 
see புய-௱ப! ''உறன்‌ முறையா னுட்பகை தோன்றின்‌ 
" (குறள்‌, 885). (செ.அக.). 
[உறு ௯ உற ௯ உறவு * இன்‌ * முறை ௯ உறவின்முறை - 
உறன்முறை../ 

உறாதவன்‌ ப222௪% பெ. (ஈ.) நொதுமலன்‌; 006 who 
is neither friend nor foe, neutral. ''உறாஅதவர்‌ போற்‌ 
சொலினும்‌'' (குறள்‌, 1096). (செ.௮௧.). 
[உறு  உறாத * அவன்‌ ] 

உறாமை பச பெ. (॥.) மதியாமை; வவர act. 
“ஒருவரை மதியா துறாமைகள்‌ செய்தும்‌'' (தேவா. 
1115,1). (செ.அக.). 
[உறு- உறா - மை] 

உறார்‌ யுன்‌; பெ. (ஈ.) பகைவர்‌ 1065. “உறாரிலாவகை'' 
(விநாயகபு. 22,44). (செ.அக.). 


[உறு * ஆர்‌] 


உறாவரை பறம பெ. (॥.) முற்றூட்டு; வார்‌ or property 
in full possession. ‘‘இதெந்தை யுறாவரை'' (திருக்கோ. 
252). (செ.அக.). 
[உறு * ஆவரை. ஆவரை - எல்லை./ 

உறாவு-தல்‌ பரச, 7. செ.கு.வி. (4) 1. சேர்தல்‌; 
to be weary, exhausted; to fant. இவள்‌ பரிஸரத்தி 
லுள்ளவையிறே உறாவிக்‌ கிடப்பன (ஈடு, 6,8,4). 
(செ.அக.). 


[உறத்தல்‌ - மிகுதல்‌, சோர்வு, உறவு - உறாவு.] 


உறி'-தல்‌ பா, 2. செ.குன்றாவி. (44) உறிஞ்சுதல்‌; ௦ 
snuff up, sip up. (செ.அக.). 
க. உறி. 
[உறு ௯ உறி - உறச்செய்‌, பெறச்செய்‌, நுகரச்செய்‌...] 

உறி” ப்ரீ பெ. (ஈ.) பண்டம்‌ வைக்கும்‌ பொருட்டுத்‌ 
தொங்கவிடும்‌ உறி: oop or a Network of rope for 
placing pots, and suspended by a cord from the roof 
of a house, from the hand, or from the end of a pole 
carried on the shoulder. (செ.௮௧.). 2. ஏணை; children’s 
hummock. 
ம. உரி; ௧. உட்டி, ஒட்டி, உரி; கோத. உர்ய; து. உரிகச்செ(சிறு 
மணி), தெ. உட்டி. 
[உறு - உறி. உறு - பொருந்து. உறி - பொருந்துமிடம்‌.] 

உறிக்கா பர-/-/த பெ. (ஈ.) இரு பக்கத்திலும்‌ உறிதொங்‌ 
கிய காவடி, balancing pole used by pilgrims for carrying 
ஸபா. “'உறிக்கா வூர்ந்த மறுப்படு மயிர்ச்சுவல்‌'' 
(பெரும்பாண்‌. 171). (செ.அக ) 
[உறி * கா.கா காவடி 5 காவுகின்ற (சுமக்கின்ற) வடி (தடி... 


உறிச்சமணர்‌ பர--கோகாள; பெ. (.) சமணமுனிவரி 
லொருசாராற்‌ ascetics of the Jaina sect who sit in 
swings that they may not tread upon and thus destroy 
insect Ife. (செ அக.). 


[உறி * சமணர்‌. உறியில்‌ அமர்ந்த சமணர்‌. 


உறிஞ்சு-தல்‌ பரர்ர்ப-, 10. செ.குன்றாவி. (V.!.) 1. வாயால்‌ 
உள்ளிழுத்தல்‌; (0 sip, Suck up, draw into the mouth, 
as in tasting lquids. ''நன்குறிஞ்சிப்‌ பேய்த்தநஞ சுவைத்‌ 
தார்‌'' (அஷ்டப்‌. திருவே. மாலை, 41) 2. மூக்கால்‌ 
உறிஞ்சுதல்‌; 1௦ 8ஈபர்‌ up, sniff, draw in sharply through 
the nose. ‘‘wமூக்குறிஞ்சி முலையுணாயே'' (திவ்‌ பெரி 
யாழ்‌. 2,2,2). 3. உள்ளேயிமுத்தல்‌; £௦ $ப0% பற, take 
in, absorb, as a sponge. மழைநீரைப்‌ பூமி உறிஞ்சி 
விட்டது (உ.வ.). (செ.௮௧.). 


ம. உறிஞ்சுக. 


(உல்‌. உறு ப உறி ௯ உறிஞ்‌ - உறிஞ்சு உரிம கொற்றா, 
தாகா, மாடா எனவரும்‌ இலக்கண மேற்கோள்களில்‌ றகரம்‌ 


சகரமாகத்‌ திரிந்தது... 


உறிஞ்சுப்பு 


156 


உறுக்காட்டம்‌ 


உறிஞ்சுப்பு பரர்புறறப, பெ. (ஈ.) மூக்கால்‌ முகரும்‌ ஒரு 
வகையுப்பு; volatile sal Used as a stimulant - smelling 
591. (சா அக ) 


[உறிஞ்சு - உப்பு.] 


உறியடி பர-ர-20] பெ. (ஈ) கண்ணன்‌ பிள்ளைப்‌ 
பருவத்தில்‌ உறிவெண்ணெ யெடுத்ததைக்‌ கொண்‌ 
டாடும்‌ திருநாள்‌; annual festival IN Avan! corresponding 
to August-September in which herdsmen break pots 
suspended in networks of rope, to commemorate the 
mythological story of Sn Krishna stealing butter during 
His childhood. (செ.அக.). 


ம. உறியடி. 
[உறி * அடி] 

உறியடுக்குச்சட்டி பா-)-௮ஏப%ப-௦-கீ; பெ. (௩) உறி 
யில்‌ வைக்கப்படும்‌ அடுச்குப்பானை; ௨ ஈபாம்ள of 
small kitchen utensils placed one over the other and 


suspended from the roof in a net work of rope. (W.) 
(செ.அக.). 


[உறி - அடுக்கு - சட்டி.] 


உறியடுக்குச்சட்டி 
உறிவலை பர-க@ பெ. (ஈ.) 1. சிறிய மீன்களைப்‌ 


பிடிக்கப்‌ பயன்படுத்தும்‌ ஒருவகை வலை; 8 kin ௦f 
fishing-net. 


ம. உறிவல 


[உறி * வலை..] 


உறு -தல்‌ ப, 4. செ.கு.வி. (ம்‌) 1. இருத்தல்‌; 1௦ 
be, exist. 2 தேர்தல்‌; 1௦ happen, Occur, befall, as good 
0 ூ. ''மெய்த்திரு வந்துற்றாலும்‌'' (நள சுயம்‌. 5). 
3. தங்குதல்‌; 10 061, 18906. 4 நன்மையாதல்‌; £௦ 
be desirable, useful, worthy of choice 'இரவாமை 
கோடியுறும்‌'' (குறள்‌, 1061) 5. உறுதியாதல்‌; ௦ be 
permanent, lasting, stable. “வேல்வா யுயிர்‌ வழங்கும்‌ 
வாழ்க்கையுறும்‌'' (பு.வெ. 2.13) 6 மனத்தில்‌ நிகழ்‌ 
தல்‌; (௦ 0888 in one's mind. ''நினக்குறுவது சொல்லுதி'” 
(கம்பரா கும்பக 325). 7. மிகுதல்‌; ௦ be numerous 


“பல்லெலாம்‌ உறத்தோன்றும்‌ பகுவாயாள்‌”' (கம்பரா. 
சூர்ப்ப 138) 8 சார்ந்திருத்தல்‌; (௦ be attached. 
'“அங்குற்றே னல்லேன்‌'' (திவ்‌. திருவாய்‌ 5,8,2). ல்‌ 
பொருத்துதல்‌; £௦ 01, ௮ssociate wh. '“நீலுறு மணிசெய்‌ 
மாடம்‌”' (இரகு. நகரப்‌. 42) 10 படுதல்‌; ௦ touch, 
come 1, contact wih. ‘‘நெருப்புற்ற போல”! (சீவக. 
2339). 11. ஓரிடம்‌ அடைதல்‌; 10 move towards a 
point. ““எங்குற்றா யென்ற போதா லிங்குற்றே னென்கண்‌ 
டாயே” (தேவா. 1190.8). 
[உல்‌ ௯ உறு.] 

உறு-தல்‌ பப, 4 செ.கு.வி. (4) 1. வருந்துதல்‌ (பழ. 
226); 1௦ surரீ£. 2. பமுதுபடுதல்‌ (குறள்‌, 662); 1௦ 
be infructuous, damaged, spoiled. 


[உல்‌ ௯ உறு] 


உறு”-தல்‌ பய, 4. செ.குன்றாவி (44) 1. தொடுதல்‌; 
to percewe by touch. “கண்டு கேட்‌ டுண்டுயிர்த்‌ துற்றறி 
யும்‌'” (குறள்‌, 1101). 2. அன்பு கொள்ளுதல்‌; 1௦ love. 
“யாமுற்றா லுறாஅதவர்‌'' (குறள்‌, 1245) 3. ஓத்தல்‌; 
to resemble “உண்டுபொழி லிமையவர்க 
ளுலக முறுவதுவே”' (சீவக. 1780). 4. தொடங்குதல்‌; 
to begin, commence, start, usu. with a vbl. noun. “யான்‌ 
மொழியலுற்றேன்‌'' (கம்பரா நாட்டுப்‌.1) 5. அடைதல்‌; 
to approach, gain access to, each. 6. நுகர்தல்‌; 1௦ enjoy. 
“உற்றலாற்‌ கயவர்தேறார்‌'' (தேவா. 523, 8.). ie 
நினைத்தல்‌; £௦ 4/6. “வில்லு மல்ல திழைக்க 
லுறாள்‌'' (திவ்‌ பெரியாழ்‌. 3,7,8). 
ம, உறுக ௧.உறு, ஊறு: துட. உர்வ்‌; து. உந்துனி; தெ. உறு. 
[8ல்‌ ஃ உறு ௯ உறு-தல்‌ (வேக, 40,41,42] 

உறு“-த்தல்‌ பற, 4. செ.குன்றாவி. (44) 1. அடைவித்‌ 
தல்‌, 10 cause to Move towards a point. 2. சேர்வித்தல்‌; 
to cause to join. 
[உல்‌ ௯ உறு] 


5s ்‌ த 3 
உறு -த்தல்‌ பங”, 4. செ.குன்றாவி. (vA) 3. துன்புறுத்து 
தல்‌; 10 0896 (௦ $பரீ££. 2. முள்போல்‌ குத்துதல்‌; 1௦ 
pierce. 3. மிகச்‌ சினத்தல்‌; (௦ have wrath. 
[உல்‌ ௯ உறு] 
உறு” பங பெ.எ. (௮0].) மிக்க; uch, abundant, copious. 
“உறு... மிகுதி செய்யும்‌ பொருள்‌'' (தொல்‌. சொல்‌. 
301). (செ.அக.). 
ம. உறு, ௧. உறு, உறை, து. உறுபு, உறும்பி; தெ. றவு. 
உறுக்காட்டம்‌ பச்சி, பெ. (௩) 1. அதட்டுகை; 
rebuking, threatening, reprimanding. 2. அதிகாரகு 


செலுத்துகை; Cand, exercise of «authority. 
(செ.அக.). 


[உறுக்கு * ஆட்டு. ஆட்டு ௯ ஆட்டம்‌.] 


உறுக்காட்டியம்‌' 


157 


உறுத்து-தல்‌ 


உறுக்காட்டியம்‌' பங்கதீரரரதா, பெ. (0) உறுக்காட்டம்‌ 


பார்க்க, 966 புய. (செ.அக.). அவனுடைய 
உறுக்காட்டியத்தைப்‌ பார்‌ (வின்‌.). 
[உறுக்கு * ஆட்டு. ஆட்டு ௯ ஆட்டியம்‌. / 

உறுக்கு'-தல்‌ பர்ர்ப-, 5. செ.குன்றாவி. (94) 1. 


அதட்டுதல்‌; 1௦ ௱eாace, threaten. ''தஞ்சொலாற்றின்‌ 
வந்திடாவிடி லுறுக்கி வளாரினா லடித்து'' (சி.சி. 2,16). 
2. சினத்தல்‌; 1௦ address wth harshness, seventy, anger 
உறுக்கிக்‌ கட்டுவிப்பாரைப்‌ போலே (ஈடு, 7.1,1.). 3. 
தண்டித்தல்‌; £௦ றப௱ன்‌. “'காலனைத்‌ தானலற யுறுக்கிய 
சேவடியான்‌'' (தேவா. 524,4.). 4 தாண்டுதல்‌ (பிங்‌.) ; 
to jump, leap over. (செ.அக.). 
ம. உறுக்குக 
[உல்‌ ௯ உறு ௯ உறுக்கு.] 

உறுக்கு” ப்ப, பெ. (॥) அதட்டுகை; threatening. 
“உறுக்குறு சொல்லர்‌'' (கம்பரா. பஞ்சசேனா. 66). 
(செ.அக.) 
[உல ௮ உறு ௮ உறுக்கு./ 

உறுகண்‌ ஸமா, பெ. (௩) 1. வருத்தம்‌; வரச, 
afflicuon, distress. ''உறுகணோம்பல்‌'' (தொல்‌ பொருள்‌. 
239). 2 நோய்‌ (பிங்‌.); 058896. 3. ஏழ்மை (சூடா.); 
poverty, want. 4. அச்சம்‌ (சூடா.); 182. (செ.௮௧.). 
[உல்‌ ௮ உறு * கண்‌ (சொல்லாக்க ஈறு]... 


உறுகண்ணாளர்‌ பய/சராசில; பெ. (ஈ.) நோயாளிகள்‌; 
patents. (சா.அக.). 
[உறுகண்‌ * ஆள்‌ ௪ அர்‌.] 

உறுகணாளன்‌ பய/8ர-க௪ஈ பெ. (ஈ.) 1. வறுமையன்‌; 
poor, destitute, indigent person. ''உறுகணாளரிற்‌ கடை 
கழிந்து” (சிலப்‌. 10,48.). 2. தீவினையாளன்‌. (சிலப்‌. 
10,48 உரை); one who suffers the inevitable effects 
of the sins he had committed in previous births. 
(செ.அக.). 
[உறு * கண்‌ * ஆளன்‌.] 

உறுகிழாத்தி பரச பெ. (௩) மீன்வகை; ௨ 100 01 
ரீ. “'உறுகிழாத்தி காலை மாலை'' (பறாளை. 
பள்ளு.75). (செ.அக.). 
[உறு * கிழாத்தி.] 

உறுகுங்கனலி பமாக பெ. (ஈ.) பிரண்டை 
square stalked vine-vitis quadrangularis. (சா.அக.). 
[உறுகும்‌ * கனலி.] 

உறுகோள்‌ ப] பெ. (ஈ.) நிகழ்வு; happening, event. 
“ஒரு மூவேங்கலந்த காலைக்‌ குளங்கோடு மென்றிதுவு 
முறுகோளே'' (கம்பரா. சூர்ப்ப. 140). (செ.அக.). 


[உறுகொள்‌ ௮ உறுகோள்‌ - நிகழ்வு கொண்டது, நிகழ்ச்சி... 


உறுசுவை பய-5ப௪; பெ. (ஈ.) ஒரு செய்யுள்‌ அணிவசை 
(மாறன்‌. 235), figure of speech iN which a particular 
object is described as being superior in sweetness to 
a series of several sweet objects. 


உறுசூது பஙய-ப்பப, பெ. (ஈ.) ஏய்ப்பு; ஏய்த்தல்‌; 0௨087. 
(ஆ அக.). 
[உறு * குது. 

உறுத்தல்‌! பஙர்க!; பெ. (ஈ.) 1. மிகுக்கை (பிங்‌.); 
increasing 2. ஓற்றுகை (திவா.), bringing into contact, 
எlappiறஏ. (செ அக. ). 
[உல ௮ உறு ௯ உறுத்து ௯ உறுத்தல்‌ ] 

உறுத்தல்‌” பஙாக! பெ (1) 1. கண்ணில்‌ தூசு முதலியன 
படிதலால்‌ ஏற்படும்‌ தவிப்பு; ॥ாitaton, uncomfortable 
sensation caused by dust etc., fallng in the eye. 2. 
ஏற்படுதல்‌; கறற. 3 தாக்கல்‌; ௦4. 4. 
அமுத்துகுல்‌; pressure, instigation. 


[உறு - உறுத்தல்‌. ] 


உறுத்தா(தரு)-தல்‌ பஙர்ச்‌-, 15. செ.குன்றாவி. (44) 


நெருக்குதல்‌; 10௦ 01080, constrict. ''ஒரியவுறுத்தர'' 
(பரிபா. 6,37). (செ.அக.). 


[உறு * தரு - உறுத்தரு ௯ உறுத்தா.] 


உறுத்து-தல்‌ பஙர்ப-, 5. செ குன்றாவி. (44) 1. உண்டாக்‌ 


குதல்‌; 10 cause to be, 1௦ 09886. “அறவரே தோழ 
ரிவர்க்களு ருறுத்தல்‌'' (தணிகைப்பு. அகத்‌. 234). 2. 
அமைத்தல்‌; (௦ put up, as the saddle on a horse, 
௦ ர பற. “புரவி பண்ணுறுத்‌ திடுவார்‌'' (நைடத சுயம்‌. 
58). 3. அடைவித்தல்‌; ௦ arrange to get, cause to 
obtain “கொடிச்சியை யிலைவேல்‌ இளவற்கும்‌ கானத்‌ 
தம்ம முந்துபுக்குறுத்துவன்‌'" (தணிகைப்பு. விநா. காப்‌.) 
4. ற்றுகுல்‌ (திவா ) 1௦ bring in contact, clap together 
5. பதித்தல்‌; (௦ 5ert, encase. 6. மனத்தமுந்தச்‌ 
செய்தல்‌; 10 strongly impress upon the md அச்செய்‌ 
தியை உறுத்திப்‌ பேசினான்‌ (இ.வ.). 7. அழுத்துதல்‌; 
to cause smarting, as a thorn in the flesh; to produce 
irritation, as dust in the eye, to press uncomfortably, 
as a rough or uneven surface on one sitting or lying 
ஸு. ““முள்ளுறுத்தி'' (சேதுபு அனும. 12.). 8. 
மனத்தை வருத்துதல்‌; 10 cause pain of mind, afflict, 
rankie, as by a sarcastic remark. அவன்‌ கூறிய சொல்‌ 
என்னை உறுத்துகிறது (உ.வ.). 9. மிகுத்தல்‌; ௦ 
increase ''இல்‌ வலியுறுத்தல்‌'' (தொல்‌. பொருள்‌ 263). 
10.விரித்தல்‌; (௦ 501280 0ப(, ௦06. '“முடங்கத ளுறுத்த 
முகிழ்நகை யெய்தியும்‌'' (கல்லா. 12). 11. சினந்து 
அறுதல்‌; £௦ ஸபரீ with anger, Swell with rage. ‘உறவுறுத்‌ 
தின ரொட்டலர்‌'' (பிரபுலிங்‌. சித்த. 12). 


ம. உறுத்துக. 
[உல்‌ ௮ உறு - உறுத்து... 


உறுத்தை 


உறுத்தை பாய/ச/ பெ. (ஈ.) அணில்‌; squirrel. (W). 
(செ அக.). 
ம. உறுத்த; ௧. உடுதெ, தெ. உறுத. 
[உறு உறுத்தை. உறு - விரைவு ] 

உறுதி பங பெ. (௩) 1 திடம்‌; நீராக, strength, 
stabilty. 2. வல்லமை; 00௩௪, energy, force. ''இருவருந்த 
முறுதியி னின்றா ரென்னில்‌'' (சி.சி 1,35). 3 திண்‌ 
em; certainty, assurance 4. மாந்தர்க்குரிய குறிக்‌ 
கோள்‌: ௮௱5 of mankind, objects of human pursuit, 
£௦ 1 ஈபாம்ள ஸர2, அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு 
மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோரா னெடுக்கப்பட்ட 
பொருள்‌ (குறள்‌, உரைப்பாயிரம்‌); 5. உறுதி வாக்கு; 
positive declaration “ஆண்டவன்‌ புகலுறுதியு மாண்மை 
யுங்‌ கேட்டு (பாரத. புட்ப. 47) 6. செய்யத்தக்கது; 
approprate thing to do, suitable action. ““வீடுதலுறுதி 
யென்றே விளம்பி” (கந்தபு. சூர. வதை. 64) 7 
நன்மை; 0000, benefit, “புத்தேளாவதே யுறுதியென்‌ 
றான்‌'' (சீவக. 1235). 8. மந்திரம்‌; mantiram, as that 
which Is efficacious '‘Qொய்கையு முட்பட வுரைத்தன 
னுறுதிநோக்கினான்‌'' (சீவக 1216), 9. பற்றுக்கோடு; 
300001, ௦௦ '“உலகுக்கோ ருறுதி தன்னை'' (தேவா. 
481,5). 10. அறிவுரை; றவ ௦ religious advice (W.). 
11. ஊதியம்‌; வருவாய்‌; profit, benefit '“கேட்டினுமுண்‌ 
டோருறுதி'' (குறள்‌, 796). 12. கல்வி (திவா.), [ரத 
13. ஆட்சி ஆவணம்‌ (பத்திரம்‌.); bond, ttle 0௦௦0, 
14. விடாப்பிடி; stubbornness, pertinacity (W.). 
ம. உறுதி: ௧. உரிதி, உறும்பு; தெ. உரிதி, ட னப, 906, 
சொ vera, Fr verai; Ger wahr; AS: voer; E very, real in agreat 
degree, verity, truth 
[உறு - உறுதி.] 

உறுதிக்கட்டுரை பற-&-கர்பாக பெ. (௩) இடித்துக்‌ 
கூறுகை (பிங்‌.) ; aிmoniion, remonstrance. (செ.௮௧.). 
[உறுதி - கட்டுரை.] 

உறுதிச்சீட்டு பங'-௦-௦/ப, பெ. (௩) உறுதிப்படுத்தும்‌ 

ஆவணம்‌; wாtten contract, bond. (செ.அக.). 

[உறுதி - சீட்டு.] 


உறுதிச்சொல்‌ பய-௦-௦௦| பெ. (௩) 1. உறுதிமொழி; 
885பாலா06. 2. தக்க அறிவுரை பாம்‌ of advice, 0௦00 
00056. 3. இடித்துரை; ௮௦௦. (செ.அக.,). 
[உறுதி - சொல்‌.] 

உறுதிப்படு-தல்‌ பப-ற-றஎப-, 20. செ.கு.வி. (44) 1. 
நிலைப்படுதல்‌; (௦ be firmly established, to be assured. 
2. திடப்படுதல்‌; (௦ 06 ௦௦ரிரஈ60, 86 ௨ member in 
8 church. (செ.அக.). 


[உறுதி - படு. 

உறுதிப்படுத்து-தல்‌ பய!-ற-றகபர்ய-, 5. செ.குன்றாவி. 
(4/4) நிலைப்படுத்துதல்‌; ௦ ரீ, corroborate, esta- 
ள்‌. (செ.அக.). 


[உறுதி * படுத்து.] 


158 


உறுப்பணங்கெட்டவன்‌ 


உறுதிப்பத்திரம்‌ பஎ-ற-ஓகரீரரக, பெ. (௩) 1. உறுதிச்‌ 
சீட்டு பார்க்க; 506 urudr-C-cittu. (செ.௮௧.) 


ம. உறபபுபத்ரம்‌ 24 றகர்க. 
[உறுதி - பத்திரம்‌ ] 

உறுதிப்பாடு பஙஎ-ற-றச்ரப, பெ. (௩.) 1. நிலைப்படுகை; 
confrmation. 2. வாக்குறுதி: pledge, promise. (செ.அக.). 
[உறுதி * பாடு.] 


உறுதிப்பொருள்‌ பயனி-ற-ற௦ங] பெ. (௩) 1. உறுதி 
பார்க்க, 566 பாய 2. கடவுள்‌; 000 (W.). 3. காட்சி 
(ஆ.அக.); i50௦. (செ.அக.). 


[உறுதி + பொருள்‌ ] 

உறுதிபண்ணு-தல்‌ பஙளி-றகறறம-, 12. செ.குன்றாவி. 
(ட) நிலைப்படுத்துதல்‌; 1௦ corroborate, confirm. 
(செ.அக ). 
[உறுதி * பண்ணு / 

உறுதிபூசுதல்‌ பஙஏ-றப்‌8ப8/ பெ. (ஈ.) திடப்படுத்துகை; 
sacrament of confimation. (செ.அக.). 
[உறுதி “ பூசுதல்‌. னர 

-த்த6 பள்‌, 4. செ.கு.வி. (0/1. 

க கி கொடுக்கல்‌ 1௦ வல்‌ a title deed 
or bond. (J.) (செ.அக.). 
[உறுதி - முடி ] 

உறுதிமொழி பயப-/ல[! பெ. (௩) 1. உறுதிச்சொல்‌ 
பார்க்க; 582 பஙள்‌-0-௦0 2. உறுதி மொழியாகச்‌ 
சொல்லும்‌ சொற்கள்‌; statement Made on oath, solemn 
affirmation before a magistrate or a judge. (செ.அக.). 
[உறுதி * மொழி] 

உறுதியோர்‌ பஞ்சு; பெ. (ஈ.) தூதர்‌ (பிங்‌.) ; essengers 
of state, confidential emissaries. (செ.அக.). 
[உறுதி - (ஆர்‌) ஐர்‌.] 

உறுதுணை பய-பாக! பெ. (॥.) உற்றதுணை; fரtரீபி 
friend, boon companion. ‘உறுதுணை யாவர்‌ போலும்‌” 
(தேவா. 476,3.). (செ.அக.). 
[உறு * துணை.] 

உறுநர்‌ பஙயான; பெ. (ஈ.) உறுநன்‌ பார்க்க; 866 பபற. 

உறுநன்‌ பஙாசர பெ. (॥.) சேர்ந்தவன்‌; votary, he who 
seeks protection, follower. ‘‘உறுநர்த்‌ தாங்கிய மதனுடை 
நோன்றாள்‌'' (திருமுரு. 4.). (செ.அக.). 
[உறு - உறுநன்‌.] 

உறுப்படக்கி புயறசஜ்வம்‌ பெ. (௩) ஆமை (பிங்‌.); 
tortoise, turtle, so called from its being able to draw 
in 16 ரஈம்‌5. (செ.அக.). 
[உறுப்பு * அடக்கி. உறுப்புகளை உள்ளடக்கிக்‌ கொள்வது.] 

உறுப்பணங்கெட்டவன்‌ பறறnanketiavan, பெ. (n.) 
1. உடற்குறையினைன்‌; |! shaped, maimed, ugly person. 
2. மூடன்‌; foolish fellow. (செ.அக.). 


உறுப்பற்றவன்‌ 


159 


உறுபு 


[உறுப்பு * இனம்‌ - கெட்டவன்‌. உறுப்பணம்‌ என்பது கொச்சை 
வழக்கு ] 

உறுப்பற்றவன்‌ பஙறசானக பெ (௩) 1. உறுப்புச்‌ 
குறையன்‌; ॥-formed, deformed person. 2. ஓழுக்கயில்‌ 
லாதவன்‌; ர-bred person (W.). (செ.அக.). 
[உறுப்பு * அற்றவன்‌ ] 

உறுப்பறை பறற பெ. (௩) 1. உறுப்புக்குறையன்‌; 
deformed person. '“ஆதுல ரந்தக ௬ுறுப்பறைக ளாதர்‌'' 
(பிங்‌ 335). 2. உறுப்புக்குறை; பi5௱embering the 
॥ரம5 ''உறுப்பறை குடிகோள்‌'' (தொல்‌. பொருள்‌. 258). 
(செ.அக.). 
[உறுப்பு * அறை.] 

உறுப்பா பயக்‌ பெ. (ஈ.) கப்பல்‌ செய்வதற்குப்‌ 
பயன்படும்‌ மரவகை (மூ.௮.); ௮ tree, the timber of 
which டி used instead of teak in ship-building. (செ.அக.). 
[ஒருகா. உறு * பால்‌. பால்‌ - பாலைமரம்‌. உறு * பால்‌ - 
உறுப்பால்‌ உறுப்பா ] 

உறுப்பிசைக்குறி பயக்‌ பெ. (0) படிக்கை 
யில்‌ ஒரு மாத்திரைக்காலம்‌ நிறுத்துவதற்கு அடையா 
ளமாக ,இடுங்குறி (பாலபா. பக்‌. 170); the sign comm. 
(செ.அக.). 
[உறுப்பு * இசை - குறி. இசைத்தல்‌ - ஒலித்தல்‌... 

உறுப்பில்பிண்டம்‌ பயறூ்‌-றாசொ, பெ. (ஈ.) கருவில்‌ 
வடிவுறுமுன்‌ சிதைந்த தசைப்பிண்டம்‌; 600160 
சாம்ர௦. “சிறப்பில்‌ சிதடும்‌ உறுப்பில்‌ பிண்டமும்‌" 
(புறநா. 28). (செ.அக.). 
[உறுப்பு * இல்‌ * பிண்டம்‌. 

உறுப்பினர்‌ பஙறஹ்ச; பெ. (௩) உறுப்பினன்‌ என்பதன்‌ 
பன்மை; 0. ௦ பங. 

உறுப்பினன்‌ பாயச, பெ. (ஈ) 1. குழுவில்‌ அல்லது 
நிறுவனத்தில்‌ பங்கேற்கும்‌ உரிமை பெற்றவன்‌; 
member of an association or institution. 2. தெரிந்தெடுக்‌ 
கப்பட்ட திகராளி; எlected or selected Candidate for 
an assembly or forum. 
[உறுப்பு - உறுப்பினன்‌. 

உறுப்பு! பூயறப, பெ. (ஈ.) 1. உறுப்புகள்‌ (சூடா.): ராம்‌, 
member of body. 2. பாகம்‌; division, as of an army; 
part of whole, component part, department, section. 
"'உறுப்பமைந்‌ தூறஞ்சா வெல்படை'' (குறள்‌, 761). 3. 
உடம்பு; 0௦0. '“உறுப்பொத்தன்‌ மக்களொப்‌ பன்றால்‌ 
(குறள்‌. 993). 4. மெய்யெழுத்து; ௦௦50௧1. ''மூன்றனு 
றுப்‌ பழிவும்‌'' (நன்‌. 190) 5. பாலை யாழ்த்‌ 
திறம்‌ (திவா.); 5சecondary melody type of the palai 
0595. 6. மரக்கொம்பு (திவா.); bog", brah. 7. உறுப்‌ 
பமைதி; just proportion symmetry ௦1 form. அவன்‌ 
உறுப்புள்ளவன்‌ (வின்‌.). 8. மேல்வரிச சட்டம்‌; ற) 
of single letters set for a child to imitate. 9. நில ஆவணம்‌; 
ttle deed, as of land. ‘அந்தக்‌ காணிக்‌ கோருறுப்பு 
மில்லை (இ.வ.). (செ.அக.). 


ம. உறுப்பு. 


[உறு - உறுப்பு] 

உறுப்பு” புய; பெ. (௩) 1. அதிகம்‌ (நாநார்த்த.); 
excess, abundance. 2. நெருக்கம்‌; 056058. 
(செ.அக.). 
[உறு ௯ உறுப்பு] 

உறுப்புக்கழலை பயறறப-ங-k/௮//, பெ. (ஈ.) உடம்பில்‌ 
தோன்றும்‌ கொப்புளம்‌; (ப௱௦பா கவறு in any of the 
organ or organs of the body. (செ.அக.). 
[உறுப்பு * கழலை] 

உறுப்புக்குறை பபறறப-6-/ய/2/ பெ. (.) உறுப்புக்குறை 
பாடு; maimedness, body defect, deformity. (செ.அக.). 
[உறுப்பு * குறை.] 

உறுப்புக்கேடு பஙறறப--kச்பப, பெ. (॥.) உடற்குறை; 
deformity in limb. (pond.). (செ.அக.). 
[உறுப்பு * கேடு.] 

உறுப்புத்தள்ளுகை பய00ப-/-/8//81 பெ. (ஈ.) அண்டு 
தள்ளுகை; prolapsus ani. (Loc). 
[உறுப்பு * தள்ளுகை./] 

உறுப்புத்தோல்‌ பாயறறப-!-16 பெ. (ஈ.) மான்‌ தோல்‌; 
deer-skin, a piece of which, according to the Sasiréis, 
the Brahmachari should fasten to his sacred thread. 
''உறுப்புத்தோலும்‌ வெண்ணெய்‌ பூசின உடம்புமான 
யஜமான வேஷத்‌ தோடே” (ஈடு, 4,8,4). (செ.அக.). 
[உறுப்பு - தோல்‌. உறுப்பு - அடையாளம்‌... 

உறுப்புநூல்‌ பஙறப-ஈப1 பெ. (ஈ.) உறுப்பு நலங்கூறும்‌ 
பனுவல்‌; science dealing with the characteristics of 
human form and features. ''நல்லவென வுறுப்பு நூலா 
ருரைக்கு நல நிரம்பி'' (பெரியபு. காரைக்‌. 6). 
(செ.அக.). 
[உறுப்பு * நூல்‌.] 

உறுப்புமயக்கம்‌ பயறறu-mayakkam, பெ. (॥.) உறுப்புக்‌ 
குறை எட்டினொன்று; ௦௩6 ௦ the deformities. 
(செ.அக.). 
[உறுப்பு * மயக்கம்‌.] 

உறுப்புள்ளவன்‌ பஙறப/க பெ. (0) 1. உறுப்பு 
நலமுடையவன்‌; beautiful, well-formed man. 2. திற 
முடையவன்‌; ஈக ௦f enterprising character qualified 
for business. 3. ஒமுக்கமுள்ளவன்‌; an of 0000 Conduct, 
virtuous person. (செ.அக.). 
[உறுப்பு * உள்ளவன்‌... 

உறுபாதை பழச்‌], யெ. (௩) வரிவகை. (8.1. ம, 214); 
௨120 (செ.அக.). 


[உறு * பாதை.] 


உறுபு பாம்ப, பெ. (௩) பாலையாழ்த்திறம்‌ (வின்‌.); 
musical mode of the pAlai class. (செ.அக.). 


உறுபூசல்‌ 


160 


உறுவலி 


உறுபூசல்‌ பாம-றப$எ/ பெ. (௩) கைகலந்த போர்‌ ஸ்‌ 
scuffle, hand to hand fight. “பேரணி உறுபூச லானவாறே'' 
(ஈடு, 9,9,2). (செ.அக.). 
[உறு - பூசல்‌. 

உறுபொருள்‌ பங-20ய/ பெ. (1) உடையாரில்லாமை 
யால்‌ ஒருவனுக்குக்‌ கிடைக்கும்‌ பொருள்‌; பா௦ிக௱ed 
property which a man appropriates to himself. “உறுபொரு 
ளும்‌ உல்கு பொருளும்‌'' (குறள்‌, 756). (செ.அக.). 
[உறு - பொருள்‌. ] 

உறும்பு' பாம்ப, பெ. (ஈ) உலர்ந்த கரம்பை மண்ணின்‌ 
கூரிய சிறுகட்டி; mall piece of dried clay with a 
sham edge. (செ.அக.). 
[உறு ௮ உறும்பு - நடந்தால்‌ பாதத்தை உறுத்துவது... 

உறும்பு”-தல்‌ புஙாம்‌ப-, 5. செ.கு.வி. (1) உறுமு 
பார்க்க; 866 பாய௱ப. (செ.அக.). 
ம. உறும்புக; ௧. ஒறலு, து. உறல்‌, ஒரல்‌. 
[உறு ௯ உறுமு -, உறும்பு.] 

உறுமாலை பயாகீக பெ. (.) மேலே போட்டுக்கொள்‌ 
ளும்‌ துண்டுவகை; பறற காசா '"நற்பொரு ளுலா 
வென்னி லுறுமாலை' (திருவேங்‌. சத. 29.). (செ.அக.). 
ம. உறுமால்‌; 4 றக்‌, ஈகி: Pers. மாகி 
[உறு * மாலை] 

உறுமி ப்ஙார்‌ பெ. (௩) ஒருவகைத்‌ தோற்கருவி (சங்‌. 
அக.); ௨ 00 ௦f ப . (செ.அக.). 

ம. உறுமி, 


[உறும்‌ - உறுமி. உறும்‌ ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌... 


உறுமி 
உறுமியடி-த்தல்‌ பஙா-ஏ-அீ, 4. செ.குன்றாவி. (1) 
குறுந்தடியால்‌ ஓலி யுண்டாகுமாறு உறுமியைத்‌ 
தேய்த்தடித்தல்‌; (௦ கlternately rub and beat on one 
side of urum with a curved stick in order to produce 
a characteristic humming sound. (செ.அக.). 


[உறும்‌ ௯ உறுமி * அடி-த்தல்‌.] 


உறுமு-தல்‌ புங௱ப-, 10. செ.கு.வி. (94) 1. உறுமென்று 
ஒலித்தல்‌; (ட ஈowl, as a wild beast; to grunt, 88 
a pig; to rumble, as thunder: to sound, as the பங 
வங. 2. முறுமுறுத்தல்‌; £௦ பாபா வார்டு. “இல்லத்‌ 
துறுமி நெடிது மிராஅர்‌'' (ஆசாரக்‌ 81). 3. எமும்புதல்‌ 
(திவா.); 4௦ 186; to be stirred up. (செ.அக.). 
ம. உறுமுக, ௧. ஒரல்‌ (கீச்சிடுதல்‌); தெ. உறுமு; பர்‌. உறும்பில்‌ 
(இடி.), கூ ௬ும்பு. 
[உறும்‌ - உறுமு.] 

உறுமை பயா, பெ. (॥.) உறுமி பார்க்க; 896 பயா 
“'கம்பலி யுறுமை தக்கை'' (கம்பரா. பிரமாத்திர. 5). 
(செ.அக.). 
[உறும்‌ ௯ உறுமை. உறும்‌ ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌. ] 

உறுவது பங்‌, பெ. (ஈ.) 1 நிகழ்வது; that which 
happens. '“உறுவதொன்று முணர்கலாது'' (பாரத 
வாரணா. 81). 2. ஊதியம்‌; that which accrues; gain. 
''உறுவதும்‌.. பேதைக ளோர்கிலரே'' (திருநூற்‌. 13). 
3. ஓப்பது; that which resembles 'இமையவர்களுலக 
முறுவதுவே'' (சீவக 1780). 4. தகுவது; that which 
18 றா௦றeா. ''உறுவதாவது . குடக்கூத்தனுக்‌ காட்செய்‌ 
வதே'' (திவ்‌ திருவாய்‌. 4,10,10). (செ.அக.). 
[உறு ௯ உறுவது ] 

உறுவதுகூறல்‌ மயசஎப-பஎ பெ. (௩) ஒன்றைச்‌ 
செய்வாயா என்று வினாவியவிடத்து நேர்வதுகூறு 
முகத்தான்‌ மறுப்பதைக்‌ தெரிவிக்கும்‌ விடைவகை 
(நன்‌. 386 உரை), form of Indirect Negative reply 
consisting In the person questioned stating what would 
happen to him if he were to answer ‘yes’ as for 6.0. 
when a person who டி asked a question like ‘Will you 
do this" replies, ‘My health will be affected’. 


[உறுவது * கூறல்‌ ] 

உறுவதுதெரிதல்‌ பங2எப-ர/08/ பெ (ஈ.) பின்வருவன 
அறிதல்‌ என்னும்‌ வணிகர்‌ குணம்‌ (திவா ); ஈ௦resight 
in regard to the future state of the market, a quality 
or character In merchants. (செ.அக.). 


[உறுவது * தெரிதல்‌ ] 

உறுவர்‌ பயன, பெ. (ஈ.) உறுவரர்‌ பார்க்க; 806 பாயமகாக.] 

உறுவரர்‌ பாசா, பெ. (ஈ.) தேவர்‌ 0681651818. ''உறுவரர்‌ 
பலிசெல'' (சீவக. 119.). (செ.அக.). 
[உறுவர்‌ (மிக்கவர்‌) + அர்‌] 

உறுவல்‌ பய! பெ. (ஈ) துன்பம்‌; பீனா, வர1/000, 
087695. '“பெண்பா றன்னுறுவ நீர்ப்பான்‌'' (கம்பரா. 
சடாயு. 183). (செ.அக.). 
[உறு ௯ உறுவல்‌ / 

உறுவலி பங பெ. (ஈ.) மிக்க வலியுடையோன்‌; 
lit. great strength, man of great strength. “உறுவலி 
தாக்கினானே'' (சீவக. 2282.). (செ அக ). 


{உறு * வலி அனமொழித்தொகை..] 


உறுவன்‌' 161 


உறை 


உறுவன்‌' பங, பெ. (0) 1. மிக்கோன்‌; ஏக! 01, 
1070, ster. “உறுவனோ டியானுற்ற நற்றிறம்‌'' (சிலப்‌. 
9,53). 2. முனிவன்‌; 8906, வர்‌. “உறற்பால நீக்க 
லுறுவர்க்கு மாகா'” (நாலடி. 104). 3. அடைந்தோண்‌ 
new arrival, guest. ''உறுவரார வோம்பாதுண்டு”' (பதிற்‌ 
றுப்‌. 43,19). 4. அருகன்‌ (பிங்‌.); வர்க. (செ.அக.). 
[உறு ௮ உறுவன்‌ (மிக்கோன்‌. ] 

உறுவன்‌” பாயாக, பெ (௩) 1. பெரியோன்‌; ஏ! ஈக, 
610௪. '“உறுவருஞ்‌ சிறுவரு மூழ்மாறுய்க்கும்‌'' (புறநா 
381). 2. எதிர்த்து நிற்போன்‌; ௦றற௦ாலா!. ''துப்புறுவர்‌ 
புறம்பெற்‌ நிசினே'' (புறநா 11). (செ அக.). 

[உறு ௯ உறுவன்‌. உறு - பெரிது, உறுவன்‌ - பெரியோன்‌.] 
உறுவாவரிசி புஙாச்‌-ப-சா3/ பெ. (ஈ.) அறுவகை யரிசியு 

ளொன்று. (சங்‌. அ௧க.); 016 of aruvakai-y-arisi; rice 

(செ.அக ). 

[உறவு  உறுவா * அரிசி] 

உறுவி-த்தல்‌ பய, 4. செ குன்றாவி. (V..) நுகர்வித்தல்‌; 
to cause to experience, as pleasure or pain “பலமுறுவிப்‌ 
பான்‌ வேண்டும்‌'' (சி.சி. 2,21 ). (செ.அக.). 


[உறு - உறுவி] 

உறை' பச! 1. பெருமை (பிங்‌.); ஓரeatness; excellence. 
2. உயரம்‌ (பிங்‌.) ஈரா! 3. நீளம்‌ (திவா.); length 
4. பொருள்‌ (பிங்‌.), wealth 5. வெண்கலம்‌. (பிங்‌.); 
டன metal. 6 பேரளவுக்கு அடையாளமாக (சங்கேத 


மாக) விடுஞ்‌ சிற்றளவுக்‌ குறி; பற!5 ப560 ௮5 Symbols 
for hundreds or thousands “உறையிடவும்‌ போதார்‌'' 


(கம்பரா உருக்காட்‌. 117). 7 மிகக்‌ குறைவானது; 
that which is exceedingly low, as price. ''உறைவிற்குலா 
நுதலாள்‌ விலை'' (திருக்கோ. 266) 8 60 மரக்கால்‌ 
கொண்ட ஓரளவு; & ஈ685பா6 ௦1 வ 9. துன்பம்‌ 
(பிங்‌ ), 81100௦, distress. (செ ௮௧.). 


[உறு - உறை] 

உறை -தல்‌ பா, 2 செ.குவி. (1) 1. இறுகுதல்‌; 
to thicken, curdle; to coagulate, congeal, freeze. ''குடப்பா 
லுறையா'' (சிலப்‌ ஆய்ச்சி. 1. உரைப்பாட்டுமடை ). 
2 செறிதல்‌ (வின்‌.); ௦ 06 close, dense, 85 tress 
ற ௮ forest. 3. கட்டியாதல்‌; 1௦ 14087. 4 வாழ்தல்‌; ௦ 
reside, dwell உம்ப ருறைவார்‌ பதி (நாலடி, 137). 5 
ஒழுகுதல்‌; ௦ ive, conduct 0068௦1, “உலகத்தோ டவ்வ 
துறைவ தறிவு" (குறள்‌, 426) (செ அக ) 
ம. உறயுக, குட. ஒரெ, து. உர்குனி, கோண்‌. உர்ரானா 
[உறு - உறை ௮ உறை-தல்‌ ] 

உறை-த்தல்‌ புக, 2 செகுவி. (80) 1 துளித்தல்‌; 
to drop, as the rain; to form, as the dew “தெண்பனி 
யுறைக்குங்கால்‌'' (கலித்‌ 15) 2 உதிர்தல்‌; £௦ 181 0௦8, 
as pollen from 100805  ‘‘தாதுறைக்கும்‌ பொன்‌ 
னறை'' (கலித்‌ 39,32) 3 சுவையுறைத்தல்‌; ௦ 08 
pungent, biting, sharp. '“உப்புறைத்தன மேகமுகுத்தநீர்‌”' 


(கம்பரா. சேதுபந்‌. 60). 4. சுடுதல்‌; ௦ scorch, as 
the su. இன்றைக்கு வெயிலுறைக்கிறது. 5. தாக்கிப்‌ 
பயன்‌ விளைத்தல்‌; 10 produce effect, as words of 
advice, to sting, as a rebuke or sarcasm. ''ஆற்றவுமஃ 
துனக்குறைக்குங்‌ கண்டாய்‌'' (திவ்‌. நாய்ச்‌. 1,9). 6. முள்‌ 
முதலியன உறுத்துதல்‌; 1௦ ஓர, 85 ௮ thon. “பாத 
மெல்லிய வுறைக்கும்‌.'' (கம்பரா.கோல. 24). 7. ஊன்று 
தல்‌; 1௦ become firm, steadfast, decided, as the mind. 
“புந்திநின்‌ நுறைக்க'' (கைவல்‌. சந்‌ 5). 8. மோதுதல்‌; 
to beat upon, 85 wind. “ஆடை வளியுறைப்பப்‌ போகார்‌'” 
(ஆசாரக்‌ 37). 9 மிகுதல்‌; (௦ Increase grow. “யானை 
யிருஞ்‌ சினமுறைக்கும்‌'' (ஐங்குறு. 352). (செ.அக.). 


[உறு - உறை ௮ உறை-த்தல்‌..] 


உறை" -த்தல்‌ ப, 2. செ.குன்றாவி. (V..) 1 அதட்டுதல்‌ 


(பிங்‌.); 19 rebuke authoritatively. 2. அமுக்குதல்‌; to 
press down ''முதுகுறைப்பப்‌ பொறையாற்றும்‌'" (குமர. 
பிர. மதுரைக்‌. 17). 3. ஓத்தல்‌; 1௦ ரசஊம[e. ''இலக்கு 
முத்துறைக்கு மெயிறு'' (ஐங்குறு. 18.5). 

[உறு உறை. 


உறை” ௮, பெ. (ஈ.) 1. இருப்பிடம்‌; place of residence, 


town, apropriate or customary place for a person or 
ரர உறையிலேயிருக்கிறார்‌ (வின்‌.) 2. வாணாள்‌ 
(ரீன்றாஈ. '“வேந்தனுறை கடுகி யொல்லைக்‌ கெடும்‌'' 
(குறள்‌, 564) 3 படைக்கலக்கூடு; heath, Scabbard, 
0856 ''உறைகழித்திலங்குவாள்‌'' (சீவக 656) 4 தூசு 
முதலியன படாதவாறு மூடுகின்ற ஆடையுறை; 00021; 
6.0. ஓ - 0856 ''செந்துகி லுறையின்‌ மூடி'' (சூளா 
கல்யா 180). 5. பண்டம்‌ செய்யும்‌ கூடு (வின்‌ ), 
receptacle for grain, a kind of sack. 6 கிணாறறுறை; 
burnt clay curb, used for the construction of well, 7. 
போர்வை (பிங்‌.); படா garment, cloak, shaw. 8. 
காணிக்கைப்‌ பொருள்‌; 01100. ''நாணாளுறையு நறுஞ்‌ 
சாந்துங்‌ கோதையும்‌'' (பரிபா. 16,52). 9 பாம்பின்‌ 
நச்சுப்பை (வின்‌ ); te poison bag of the snake. 
(செ அக.). 

ம. உற, ௧. ஒரெ, கோத., நா., குட. ஒரெ, து. ஒரெ, உதெ, 
தெ. ஒர, பர்‌. ஒர. 

[உறு , உறை.] 


உறை” பக பெ (௩) 1. வீடு; house. 2. மனைவி 


wife. 
பிராகு. உறா (வீடு ); பாசு. உறா (மனைவி) 


[உறை என்னும்‌ முதனிலை இருமடி ஆகுபெயராய்‌ வீட்டையும்‌ 
நூம்மடி ஆகு பெயராய்‌ மனைவியையும்‌ குறித்தது / 


உறை" ப பெ (0) 1. ஐமுகல்‌ (திவா); 188101. 


2 நீர்‌ முதலியவற்றின்‌ துளி (திவா ); op of water 
or other ॥0ப10. 3 மழை; ''உறைகோடி யொல்லாது 
வானம்பெயல்‌'' (குறள்‌, 559). 4 மழைக்காலம்‌; [வறு 
568500 "'நாளாலுறையெதிர்ந்து'' (திணைமாலை 1). 5. 
உறைமோற்‌ reserve of curds for curdlng milk. 


உறை 


162 


உறைப்பு 


''உறையமை தீந்தயிர்‌'' (பெரும்பாண்‌; 158). 6. காரம்‌ 
(திவா.); றpungency, corrosiveness. 7. ஆடையமுக 
ககற்றும்‌ உவர்நீர்‌ (திவா.); washerman's lye. 8. மருந்து; 
ஈedicine. கயற்கண்‌ செய்த வுறைமலி யுய்யாநோய்‌'' 
(சிலப்‌. 7,8). 9. உணவு (பிங்‌.); 1000. *“உறைவள 
ரூனிலாய வுயிர்‌'' (தேவா. 212,6). 10. ஆலங்கட்டி; 
hail stone. (செ.அக.). 

[உறு ௯ உறை] 


உறை” பு! பெ. (௩) 1. கிணற்றடியில்‌ வைக்கும்‌ 
மரவளையம்‌; எirபெlar frame work of wood over which 
௮ wel! [5 ஒயர. 2. பொன்‌ (நாநார்த்த. ); 9௦10. (செ.அக. ). 
[உறு - உறை] 

உறை” ஸ்வ பெ. (௩) 1. அவரை மேற்றொலி: 


அவரைக்காய்‌ பொட்டு; heath of the beans. 2. உயி: 
husk. 


இருள. உறை: 4. ௭% (6050; 0. ௮% பேர்‌ ahs; 0/8. ahir, 
Os ahar, OF ear. 
[உறு ௯ உறை] 

உறை"? பு பெ. (ஈ.) காது; 62, 


ஆத்‌. உரெ, £ ஊன; OF éare; OS: OHG ora; ON. ஞால; Goth. 
auso; L. auns; G ous. 


[உறை - அவரைக்காயின்‌ மேற்றொலி. அவரைக்காயின்‌ மேற்‌ 
ஜொலி அல்லது உலர்ந்த பொட்டு காதின்‌ வடிவை ஒத்திறாத்த 
லில்‌ ஆகுபெயராகிக்‌ காதைக்‌ குறிக்கும்‌ சொல்லாயிற்று..] 

உறைக்கப்பார்‌-த்தல்‌ பர௮/%&2-ற-றக்‌-, 4. செ.குன்றாவி. 
(V4) உற்றுநோக்குதல்‌; ௦ |௦௦% 81 பீசா). (செ.அக.). 
[உறை ௮ உறைக்க ஃ பார்‌.] 

உறைக்கிணறு மா௮--kரறக, பெ. (௩) சுடுமண்ணுறை 
யிட்ட கிணறு; well formed of burnt clay curbs placed 
one upon another. ‘‘உறைக்கிணற்றுப்‌ புறச்சேரி'' (பட்டி 
னப்‌. 76). (செ.அக.). 
[உறை - கிணறு.] 

உறைக்குமிலை பஊர்&ய௱-ர/& பெ. (॥.) வெற்றிலை; 
betal 1681 it is so called from its leaf being pungent. 
(சா.அக.). 
[உறைக்கும்‌ 4 (இலை. 

உறைகாய்‌ பாசக்‌; பெ. (௩) செங்காய்‌; unripe fruit. 
(செ.அக.). 
[உறு ௯ உறை - காய்‌./ 

உறைகாரன்‌ புக பெ. (௩) படைக்கல உறை 
செய்பவன்‌, காரோடன்‌ (சிலப்‌. 5,32, உரை); sheath 
ஈaker. (செ.அக.). 
[உறை ஃ காரன்‌. J 

உறைகாலம்‌' பர்‌-கிகா, பெ. (£.) வாணாள்‌; (வின்‌.). 
fee. (செ.அக.). 


[உறை - காலம்‌] 


உறைகாலம்‌” புக: பெ. 
(வின்‌.); rainy season. (செ.அக.), 


(ஈ. மழைக்காலம்‌ 


[உறை - காலம்‌. 

உறைகுத்து-தல்‌ ப௮/-பர£ப-, 10. செ.கு.வி. (41) பாலுக்‌ 
குப்‌ பிரைகுத்துதல்‌; !௦ pour a small quantity of curd 
into milk to curdle it(செ.அக.).] 

உறைகோடு-தல்‌ ப-0ஏப-, 5. செ.கு.வி. (41.) பருவ 
மழை பெய்யா தொழிதல்‌. (௦ [வ], 85 rain, in its season. 
''உறை கோடி ஒல்லாது வானம்‌ பெயல்‌'' (குறள்‌. 559). 
(செ.அக.). 
[உறு ௮ உறை - கோடு.] 

உறைச்சாலை பாஎ--பசி2 பெ. (ஈ.) மருந்துச்சாலை; 
dispensary, hospital. “‘பல்லுறைச்‌ சாலைகளும்‌'' 
(தைலவ. பாயி. 12). (செ.அக.). 


[உறை - சாலை.] 

உறைத்தயிர்‌ ப2/-ீ-ரலரர்‌, பெ. (ஈ.) கட்டித்தயிர்‌ உறைந்த 
தயிர்‌; போப்‌. 
ம. உறதைரு. 
[உறை - தயிர்‌. 

உறைத்தல்‌ பாகர பெ. (ஈ.) அதட்டுகை (பிங்‌); 
reproving, rebuking. (செ.அக.). 
[உறு - உறை.] 

உறைத்துளி ப௪//-( பெ. (ஈ.) மழைத்துளி; ரவபர௦ற. 
(ஆ.அக.). 
[உறை ஃ துளி.] 

உறைநாழி பராச பெ. (ஈ.) வெட்டியான்‌ மானியம்‌; 
share of the village watchman in ancient times. ''உறை 
நாழி வெட்டி... உள்ளிட்ட அனைத்துவற்கமும்‌'* (51.14, 
247,8). (செ.அக.). 
[உறை - நாழி. உறை தங்கிப்‌ பணியாற்றுதல்‌. நாழி - அளந்து 
தரும்‌ கூலி.] 

உறைநீர்‌ பாசரர்‌; பெ. (ஈ.) 1. காரமான நீர்‌; any alkaline 
(010. 2. பணிநீர்‌ ௦-2. 3. உறைந்த நீர்‌; £௦2 
water such as ice. 4 மருத்து நீர்‌; Solution of medicine. 
(சா.அக.). 
ம. உறநீர்‌ (கஞ்சிநீர்‌). 
[உறை - நீர்‌] 

உறைப்பன்‌ பழச, பெ. (॥.) வலுவுள்ளவன்‌; 8000, 
powerப! ஈகா. ''ஒருப்படுத்த வுறைப்பனூர்‌'' (திவ்‌. பெரி 
யாழ்‌. 4,8,2). (செ.அக.). 
[உறை ௯ உறைப்பன்‌.] 

உறைப்பு பப, பெ. (ஈ.) 1. சுவைக்கூர்மை; sharpness 
of taste. 2. காரம்‌; pungency 3. ஊற்றம்‌; firmness, 


steadfastness. ''சேஷித்வ வுறைப்புத்‌ தோற்ற இருக்கிற 
வனை'' (ஈடு. 2,5,8.). 4. வாய்ப்பு; ௦றportunlty, a 


உறைப்புக்காட்டு-தல்‌ 163 


favourable time. '“அங்குள்ளம்‌ கூடக்‌ கூடிற்றாகில்‌ 


நல்லுறைப்பே”' (திவ்‌. திருவாய்‌. 8,8,8). 5. கொடுமை; 


severity, sternness, harshness. “உறைப்புடைய 'விராவ 
ணன்‌'' (தேவா. 45,10). 6 அழுத்தம்‌; ।mpressiveness, 
positveness. ''உறைப்பான பேச்சு'' (வின்‌.) 7. அல்லல்‌; 
painful sensaton of body or painful feeling of mnd 
8. மழைபெய்தை; (வார ௦ீ கற. '“உறைப்பருங்‌ 
காலத்தும்‌'' (நாலடி. 184) 9. தாக்குகை; 6040. 
“கல்லக வுறைப்பின்‌ வீழ'' (கந்தபு. நகரழி. 70.). 
(௪.௮௧). 
ம. உறப்பு, ௧. ஒரபு; தெ. ஒறபு. 
[உறு ௯ உறை உறைப்பு. 
உறைப்பு என்னும்‌ பண்புப்பெயர்‌ விதந்து சுட்டுவது காரத்‌ 
தையே உறைக்கும்‌ பொருளைச்‌ சுள்ளென்றிருக்கிறது என்பர்‌. 
காரத்தை எரிச்சல்‌ என்று கூறுவர்‌ இதனால்‌ உறைத்தலைச்‌ 
சுடுதலோடொப்பக்‌ கொண்டமை புலனாம்‌ (முதா. 168). 
உறைப்புக்காட்டு-தல்‌ பாற்றம-4-கிநீப-, 5. செ.கு.வி. 
(4.1) காரமாதல்‌; 10 be pungent. (செ.அக.). 
[உறை ௮ உறைப்பு * காட்டு] 
உறைபதி புஈட்ரசரி பெ. (1.) உறைவிடம்‌ பார்க்க; 996 
ப்ரத. "நாணுக்‌ குறைபதி'' (குறள்‌, 1015). 
(செ.அக.). 
[உறை பதி] 


உறைபனி பழசா! பெ. (௩) இறுகிய பணி; ௦2 ரர! 
(செ.அக.). 
[உறை * பனி.] 

உறைபோ-தல்‌ ப-றப்‌;, 8 செ.கு.வி. (44) உறையிட 
முடியா தொழிதல்‌; (௦ 600660 computation; to be too 
numerous even for numbering by symbols; ''அம்பண 
வளவை விரிந்துறை போகிய'' (பதிற்றுப்‌ 66,8). 
(செ.அக.). 
[உறை - போ.] 

உறைமருந்து மகா, பெ. (1. குழந்தைகளுக்கு 
முழுக்காட்டியவுடன்‌ தேன்‌ அல்லது முலைப்பாலில்‌ 
இழைத்து மாந்தம்‌ அணுகாதபடி கொடுக்கும்‌ ஒரு 
வகைக்‌ காரமான மாத்திரை; pயறஏen[ pill administered 
to children by mothers as a home-remedy immediately 
after a bath as a preventive agains! indigestion etc. 


"உறை - மருந்து. 

உ .௮றமழை புவ பெ. (ஈ.) ஆலங்கட்டி, ॥21-91076. 
(சா.அக.). 
[உறை * மழை..] 

உறைமோர்‌ பர-௱்‌;, பெ. (ஈ.) பாலிலிடும்‌ பிரைமோர்‌ 
sour butter-milk used for curdling milk. (செ.அக.). 


[உறு உறை * மோர்‌./ 


உறையல்‌ பட! பெ. (1) பிணக்கு. (அ.க.நி.); பேலா. 
(செ.அக.). 


[உறை * அல்‌ (தொ.பெறு.)./ 


உறையாணி பர்கர்‌ பெ. (ஈ.) பொன்‌, வெள்ளி 


இவற்றை மாற்றறிவதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பொன்‌, வெள்ளிகளாற்‌ செய்த ஆணிகள்‌; touch nee- 
dles made of gold or silver. (sா.அக.). 


[உரை * ஆணி - உரையாணி ௮ உறையாணி (கொ.வ.].] 


உறையிடு-தல்‌ பர-ர-(பஃ, 18. செகுன்றாவி (44) 


பேரளவைக்‌ குறிப்பதற்குச்‌ சிற்றளவுக்குறியமைத்துக்‌ 
கொள்ளுதல்‌; (0 put down a particular Mark or symbol 
to stand for a number, in numbering, measuring a weighing 
as 1 for 100. ''உறையிடத்‌ தேய்ந்திடும்‌ இவ்வந்தி 
வானத்து உடுக்குலமே'' (அட்டப்‌. திருவேங்கடத்தற்‌. 
34). (செ.அக.). 


[உறை * இடு] 


உறையுதிரம்‌ புரபி, பெ. (௩) 1. உறைந்த 


அரத்தம்‌; 01000 ot, gore. 2. செங்குருதிக்‌ கட்டி; ௦10௦0 
clot, containing red-corpuscles-cruor. (சா.அ௧.). 


[உறை * உதிரம்‌] 


உறையுள்‌ பச்‌; பெ. (॥.) 1. உறைதை; (00, 


residing, abiding ''உறையுண்‌ முனியும்‌'' (புறநா. 96). 
2. தங்குமிடம்‌; 80௦06, resting place. ''உறையுளுங்‌ 
கோட்டமுங்‌ காப்பாய்‌'' (மணிமே. 6,137). 3. வீடு 
(திவா ), house, residence. 4. ஊர்‌ (திவா ), village, 
(௦4. 5. நாடு (சூடா.); district, land province. 6. மாந்தர்‌ 
துயிலுமிடம்‌ (திவா.); sleeping place: dormitory. 7. 
உகம்‌; 806, ௮௪௦. (செ.அக.). 


[உறை - உள்‌.] 


உறையூர்‌ பாடப்‌; பெ. (௩) சோழநாட்டின்‌ பழைய 


தலைநகருள்‌ ஒன்று (சிலப்‌. 10.242.); ame of an 
ancient Cola capital, now a suburb of Tiruchirapall. 


(செ.அக.). 
ம. உறையூர்‌. 


[உறை * ஊர்‌./ 


உறையூர்‌” பஃப்‌, பெ. (௩) மருதநிலத்தார்‌: 41806 


(௩ ௮௩ ஓர்பேர்பாக! ௭80. (அக.நி.). (செ.அக.). 


[உறை * ஊர்‌. உறை - நீர்‌] 


உறையூர்‌” பஎ்‌--ப, பெ. (௩) கருப்பை; Womb being 


dweiling for the infant. 


[உறை * ஊர்‌.] 


உறைவி ப£ர்ர்‌ பெ. (ஈ.) உறைபவள்‌ oman resident. 


“நோயுழந்‌ துறைவி'' (குறுந்‌. 400). (செ.௮௧.). 
[உறை - உறைவி.] 


உறைவிடம்‌ 


உறைவிடம்‌ மகக, பெ. ௩) 1. இருக்குமிடம்‌; 
dwellng-place, residence '“அன்றவ ருறைவிடத்‌ தல்கின 
ரடங்கி'' (சிலப்‌. 11,9). 2 பொருட்கிடங்கு; கொட்டில்‌ 
(திவா.); 90008 (செ.அக ) 
(உறை - இடம்‌.] 


உறைவு மை பெ. (0 1. தங்குகை; ஸ்ர. 
“உடங்குறைவு தானுங்கருதி வந்தான்‌'' (தணிகைப்பு 
களவு. 558). 2. இருக்குமிடம்‌; dwellng-place, abode. 
(செ.அக.). 


[உறை ௮ உறைவு] 


உறைவு? புர, பெ. () பிரைமோர்‌; butter Milk used 
for curdling milk. (Pond). (செ.அக.,). 


[உறை -, உறைவு] 
உன்‌! பறஃ, 


4. செ.கு.வி. (.) உண்ணு-தல்‌ பார்க்க; 
see புறப-, 


உழ ழ்‌ த்‌ ்‌ 
உன பா, பெ. (.) நீ என்பதன்‌ வேற்றுமையடி, 00/0ப௦ 
form of the second pers. pron. ‘thee’. 


உ. ்‌ த 
உன்‌ ப பெ. (ஈ.) உயர்வு; மேன்மை; 068655, 
glornousness, 


[உஃலஉல்‌ ௮ உன்‌] 


4 தாட த 
உன ப பெ. (1) நெருக்கம்‌; closeness. 


(உல்‌ -, உன்‌.] 


உன்மணி பாசா! பெ. (௩) உயர்ந்த மணீ: 5பறசர௦ா 0. 


[உல்‌ .. உன்‌ 4 மணி. 


உன்னநிலை பாரச-ஈர்க்‌ பெ. (௩) 1. போர்‌ தொடங்கு 
முன்‌ உன்னமரத்தால்‌ நிமித்தமறியும்‌ புறத்துறை 
(தொல்‌. பொருள்‌. 60, உரை); (Purap.) theme of 
invoking an unnam tree for omens before a battle. 2. 
உனனம்‌ பார்க்க; 896 una. உன்னநிலையேயுணருங்‌ 
காலை (சிலப்‌. 3,18, உரை). (செ.அக.) 


[உன்‌ஃ உன்னு ௯ உன்ன - நிலை. உன்னுதல்‌ - நீளநினைத்தல்‌, 
ஆழ்ந்து சிந்தித்தல்‌... 

உன்னம்‌” பராண, பெ. (௩) 1. கருத்து (திவா.); thought, 
object, intention. 2. ஊழ்கம்‌; ௦௦0௦2௦. ‘அகத்தி 
யான்‌ பள்ளியை யுன்னஞ்‌ செய்த'' (தேவா. 847.2). 
3. மனம்‌ (திவா ); ஈர்‌. 4. குறியாகக்‌ கொள்ளும்‌ 
ஒரு மரம்‌ (தொல்‌. பொருள்‌. 60, உரை); 8 5mall tree 
with golden flowers and small leaves which. in ancient 
times, was invoked for omens before warriors proceeded 
to battle. 5. கற்பனை; magination. 


ம. உன்னம்‌; ௧. உன்னிசு (நினைத்தல்‌.); கோத. உன்ப, உனிப 


(குறி.); துட உன்ய (நினைத்‌.); தெ. உங்கிசு (பார்‌, ஏற்றுக்‌ 
கொள்‌.): குவி. ஒன்பினை (நினை.); பிரா. கன்னிங்‌ (பார்‌.). 


[உல்‌ ஃ உன்‌ உன்னு ௯ உன்னம்‌] 


164 


ட 3 
உன்னி 


உன்னம்‌” பறாகா, பெ. (॥) 1 ஓதிமப்‌ பறவை வகை 
(திவா ), (ஈம்‌ ௦1 548 2. தசை கிழிக்குங்‌ கருவி 
(வின்‌ ), pcers for tearng off flesh 3. கிறுவிரலும்‌ 
பெருவிரலும்‌ தம்முட்கூட மற்றை மூன்று விரல்களும்‌ 
விட்டு திமிரும்‌ இணையா வினைக்கை (சிலப்‌ 3,18); 
(Natya) a gesture with one hand, In which the thumb 
and the little finger are kept united and the other three 
fingers are held upright. (செ.அக.). 


[௨ உல்‌ உன்‌ - உன்னம்‌ ] 


உன்னயம்‌ பறறலூசா, பெ. (.) 1. குதிரையிலக்கண 
நூல்கள ளொன்று!; 8 1௦2196 on hippolgy. ‘உன்னய 
முதலாம்‌ புரவிநூல்‌'' (பாரத. நாடுக. 21). (செ.அக.). 
2. உயர்த்துதல்‌; வாட, ॥ரீ£றஏ பற. 
[உன்னம்‌ ஃ உன்னயம்‌.] 

உன்னல்‌ பறற! பெ. (ஈ.) 1. கருதுகை (பிங்‌.); thmking. 
“'உன்னல்‌ காலே ஊன்றல்‌ அரையே முறுக்கல்‌ முக்கால்‌ 
விடுத்தல்‌ ஒன்றே'' (உரை நூற்பா). 2. மனம்‌ (பிங்‌.); 
mmd. 
ம. உன்னல்‌ 
[உன்‌ ௯ உன்னு - உன்னல்‌./ 


உன்னலர்‌ பறாக/தா, பெ. (ஈ.) பகைவர்‌ enemies, lit, those 
who are unmndful. (செ.அக.). 


[உன்‌ ஃ உன்னு * ௮ல்‌ - அர்‌ “அல்‌” எம.இதி./ 

உன்னாகங்கொடி பறாச்ழசர்‌-்0௦; பெ. (௩) பெரு 
முசட்டை; ௱any-flowered bindweed (ட). (செ.அக.). 
[உன்‌ * நாகம்‌ - கொடி] 


உன்னாயங்கொடி பறரச்‌கா&௦ பெ. (॥.) 1. கொடி 
வகை; elliptic-leaved silverweed. 2. கொடிவகை, bristly 
heart-leaved silverweed. (செ.அக.,). 


[உன்னாகன்‌ ௯ உன்னாயன்‌ * கொடி.] 


உன்னாயம்‌ பரா்த்ணு, பெ (॥) height. 


(ஆ.அக.). 
[உன்‌” - நயம்‌ - உன்னயம்‌ ௯ உன்னாயம்‌. நயம்‌' சொல்லாக்க 
ஈறு] 

உன்னாலகம்‌ பறரக்‌கா, பெ. (௩) பின்‌ தொடரி; 8 
plant causing bewilderment. It is opposed to முன்‌ றொடரி. 
(செ.அக.). 


உயர்வு; 


[உன்‌ * நாலகம்‌.] 

உன்னி'-த்தல்‌ பார்‌, 4. செ.கு.வி (9) 1. எண்ணுதல்‌; 
to think, consider. 2. உயர்தல்‌; £௦ பொம்‌ ஸ்ர. 
ம. உன்னிக்குக, ௧. உன்னிசு, உன்னுக 
[உன்‌ ௯ உன்னி ௯ உன்னி-த்தல்‌ ] 

உன்னி” ஸர்‌ பெ. (௩) ஊழ்குதற்குரிய (தியானித்தற்‌ 
குரிய.) பொருள்‌; that which is fit to be meditated 


உன்னி” 


பற. “ஞால முன்னியைக்‌ காண்டு நாங்கூரிலே'' (திவ்‌ 

பெரியதி. 10,1,3). 

உன்னி” பற! பெ. (ஈ.) 1. குதிரை; horse. '“உன்னிவாய்ப்‌ 
பொன்‌ கறித்திட'' (இரகு நகர. 51.). 2. அழிஞ்சில்‌ 
(மூ.அ ); sage-leaved alangium. 3 செடிவகை; | 
ata (செ அக.). 


[உல்‌ உன்‌ உன்னு : முன்னோக்கிச்‌ செலுத்துதல்‌, விரைதல்‌ 
உன்னு - உன்னி] 


உன்னிப்பு பாரறம, பெ. (1) 1. கவனிப்பு; intentness. 
உன்னிப்பாய்க்‌ கேட்கிறான்‌ (உ.வ.) . 2. அறிவுக்கூர்மை; 
acuteness of mind, discemment 3 ஊகிப்பு; 00855 4 
குறிப்பு; பering sign by which a place or person 
5 10௦௧ஈ (W). இருட்டிலும்‌ உன்னிப்பாக எடுத்துவிட்‌ 


டான்‌ (உ.வ.). 5. முயற்சி (வின்‌ ); 6140, effort : 


6. உயரம்‌; hight. உன்னிப்பான மலை. 7. கண்ணியம்‌; 
பிரா, உன்னிப்பான பேச்சு (வின்‌.). (செ.அக.). 
[உல்‌ ௮ உன்னு - உன்னிப்பு ] 


உன்னியம்‌ பர்கா, பெ. (ஈ.) சொந்தம்‌; that which 
is ours, on our side. (W.). (செ.௮௧.). 


[உல்‌ உன்‌ ௯ உன்னியம்‌.] 

உன்னியர்‌ பறந்த; பெ. (1. சுற்றத்தார்‌; ரelations (W.). 
(செ.அக.). 
[௨ல்‌ ௯ உன்‌ ௯ உன்னியர்‌.] 
இச்சொல்‌ வன்னியர்‌ எனத்திரிந்து உழவருள்‌ ஒரு சாராரைக்‌ 
குறித்தது. ஒ.நோ ஒக்கல்‌ - ஓக்கலியர்‌ 7 

உன்னியன்‌ பர்கா, பெ. (ஈ.) உரிமையன்‌, சொந்தக்‌ 
காரன்‌, 618446. 


[உன்னியம்‌ - உன்னியன்‌ (வேக. 39.). 


165 


உனகன்‌ 


உன்னு-தல்‌ பறறப: 11. செ.கு.வி. (ஸப) பேசவாய்‌ 
கூட்டுதல்‌; ௦ be on the point of speaking, as having 
words on the tongue பேசவுன்னுகிறான்‌. (இவ). 


[உல்‌ ௯ உன்‌ ௯ உன்னு] 

உன்னு -தல்‌ பறறப-, 12. செ.குன்றாவி. (V..) கருதுதல்‌; 
ஊழ்குதல்‌ (தியானம்‌) ; 1௦ 61, ௦௦802. '“உன்னலே 
தியானம்‌”! (கந்தபு. திருநகர. 81). 
ம. உன்னுக, ௧. உன்னிசு, கோத. உன்ய துட. உன்ய, தெ. 
உங்கிசு. குவி. ஒன்பினை, பிரா. கன்னிங்க்‌ 
[உல்‌ ௯ உன்‌ உன்னு - உன்னு-தல்‌ ] 

உன்னு”-தல்‌ பரறப- 11 செ.கு வி (/4.) 1. எழும்புதல்‌; 
1௦ 196. குதிரை யுன்னிப்‌ பாய்ந்தது (உ.வ.). 2. முன்னங்‌ 
கால்‌ விரலை யூன்றி நிமிர்தல்‌; 10 be on tiptoe 
[உல்‌ ௯ உன்‌ ௮௯ உன்னு.] 

உன்னு”-தல்‌ பறறப- 12. செ குன்றாவி (V:.) 1. இழுத்தல்‌; 
1௦ ஓய. (4). 2. ஊஞ்சலுநதுதல்‌; ௦ pope (ட). 
(செ.அக.). 
தெ. உங்கு. 
[உல்‌ ௯ உன்‌ - உன்னு.] 

உன்னு” பறற, பெ. (॥.) 1. விரைந்தெழும்புகை; 800, 
பாற. அவன்‌ இரண்டு உன்னிலே வந்துவிடுவான்‌ 
(இ.வ.). 2. இழுக்கை; 610, (பர, ஈறப56. எருது 
இரண்டு உன்னிலே கயிற்றை இழுத்துப்‌ போடும்‌. 
(இ.வ.). (செ.அக.). 
(உல்‌, உன்‌ - உன்னு. 

உன்னு” பறம, பெ. (ஈ.) க்டைச்சி பார்க்க; 969 8292/0! 
(ப) (செ.அக.). 
[உல்‌ ௯ உன்‌ - உன்னு J 

உனகன்‌ பாகர, பெ. (ஈ.) இழிந்தவன்‌; (09, 6a 
pers0n. ''உனகனா யரக்கனோடி யெடுத்தலும்‌'' (தேவா, 
1198,1). 


[உலகன்‌ ௯ உனகன்‌.] 


ஊம்‌ 1. ஆறாமுயிரெழுத்து; உயிர்‌ முயற்சியாற்‌ 
பிறக்கும்‌ எமுத்துகளுள்‌ வாயைத்‌ திறத்தலோடு 
இதழ்‌ குவிவாற்‌ பிறக்கும்‌ ஒரு நெட்டுயிர்‌; ஊh |e 
and vowel of the Tamil alphabet, the close back tense 
rounded vowel in Tamil 


ஊ்‌ ப இடை. மய 1. 
demonstrative. 2. 


முன்மைச்சுட்டு; font! 
இடைமைச்சட்டு; intermediate 


demonstrative. 
[ஊ - சுட்டெழுத்தாகமட்டுமன்றிச்‌ கட்டுச்சொல்லாகவும்‌ 
வழங்கியது.  ''நெட்டெமுத்தேழே ஓரெழுத்தொருமொழி 


(தொல்‌ எழுத்‌ 43).] 

ஊ பு ச௬.பெ. (நா) நீ என்னும்‌ முன்னிலை 
ஒருமைப்பெயர்‌; y௦ப, 880000 pers sing. 

(ஊன்‌ -, ஊ (மறைந்துபோன தயிழ்ச்சொல்‌).] 

முது பண்டைக்காலத்தில்‌ ஆன்‌ ஈன்‌ ஊன்‌ என்பன மூவிட 
ஒருமைச்‌ சுட்டுப்பெயர்களாக இருந்தன ஆன்‌ - நான்‌ 
என்றும்‌, ஊன்‌ - நூன்‌ - நீன்‌ _, நீ என்றும்‌ திரிந்தன. 
ஊன்‌ பார்க்க, 56 பற 

ஊூ மூ பெ. (ற) கைக்கிளையென்னும்‌ இசையின்‌ 


எழுத்து (திவா.); Symbol representing the third Note 
of the gamut, usu ga 


[௨௮ ஊ (இருமாத்திரை நெட்டுயிர்‌) சரிகமபதநி என்னும்‌ ஏழு 
சுரங்களின்‌ மூன்றாம்‌ எழுத்து 'க'வுக்கு நிகரான பண்டைய 
இசையெழுத்துக்‌ குறியீடு. 

ஊ” ப பெ. (6) 1. தசை (தொல்‌.எழுத்‌.269); ரிஸ்‌, 
"eat 2. நலமின்மை; ௪55 (சேரநா ) 


ம. ஊ, கோத, ஊ (எயிர்‌), கூ, ஊஞ்ச; குவி. ஊயு; பிரா. 
சூ. 
[ஊன்‌ அ ஊ.] 


oo 4 பெ. (॥) ஊண்‌, உணவு (நாநார்த்த ); 1000 


(செ.அக ). 

ஊண்‌ - ஊ (கடைக்குறை) - உணவு. 

ஊ' ப இடை. (நகர்‌) இறந்தகால வினையெச்ச ஈறு; 
ending of past vb! pple செய்யூ, காணூஉ. 

[௨ ஊ இறநககால வினையெசச ஈநாகிய உகரம்‌ நெடிலாகிச்‌ 
செய்‌ ௯ செய்யு ௯ செய்யூ எனத்‌ தொடர்‌ இறந்தகால 
குறித்தது. தகர எழுத்துப்பேறு பெறும்போது, செய்‌ - செய்து 
எனத்‌ திரிந்து இறந்த காலம்‌. மட்டும்‌ சுட்டும்‌ ] 

ஊ ப்‌ இடை (றகர்‌) நோவு குறித்த ஒலிக்குறிப்பு 
இடைச்சொல்‌; expression of pain or shivering 
ஊ! வலிக்கிறது: 'ஊ' வென்று நடுங்குகிறான்‌. 
(இ.வ.). 


[ஊ - ஒலிக்குறிப்பு ] 


ஊக்கல்‌ ப! பெ. (௩) 1 


ஊக்கலர்‌ 


ஊக்கிறாக்குருவி 


ஊக்கப்பாடு ப்‌&&9-ற-றசீ0ப, பெ. (॥) ஊக்கங்கொள்கை; 


26௮, ரீஸ௦பா. ““குன்றா நன்றியு மூக்கப்பாடும்‌'' 
(திருவிளை.நகரப்‌.57). (செ ௮௧.). 


[ஊக்கம்‌ * பாடு./ 


ஊக்கம்‌ ப, பெ. (ஈ) 1. மனக்கிளர்ச்சி (குறள்‌.382); 


impulse, ardour, zeal 2. முயற்சி; exertion, effort. 
ஊக்க வேர்பூட்டி”' (சீவக.962) 3. வலிமை; strength, 
power, force ''ஊக்கமுடையா னொடுக்கம்‌'” (குறள்‌. 
486). 4. வினைமேற்‌ கொண்ட எண்ணம்‌; ரிரா 
persuasion, conviction ““இடஞ்‌ சிறிதென்னு மூக்கந்‌ 
துரப்ப'' (புறநா.8,3). 5 உயர்ச்சி (சூடா.); 89ம்‌, 
elevation, hugeness 6. மிகுதி  (பிங்‌.); 
abundance 7 உண்மை (திவா.); ரபீ. (செ.அக,). 
8. உள்ளத்தின்‌ மிகுதி (ஆ.அக.); ஊப5க. 
9. மனத்தாற்றல்‌; w॥ power 

ம. ஊக்கம, ௧. உர்க்கு, உக்கு; தெ. உக்கு. 

[ஊக்கு ௯ ஊக்கம்‌ ] 

முயலுகை; putting forth 
6707 “என்று நன்றூக்க லந்தண ருள்ளம்‌'' (நான்மணி. 
86). 2 மிகுதி (சூடா ); ஸபா02௦5 (செ அக ). 3. 
எழுப்பல்‌; (௨800 4 ஏறுதல்‌; மற 5 தளர்த்தல்‌; 
ர 6 அசைத்தல்‌; 80/00, ஈத 7 அதிகப்ப 
டுத்துதல்‌; enhancing, boosting 8 உள்ளத்தை உந்து 
வித்தல்‌ அல்லது ஒருவினையின்‌ மேற்செலுத்தல்‌ 
(சு வி.41); 9000078910, inspiring 


[ஊக்கு - ஊக்கல்‌.] 


பசக, பெ. (௩) முயற்சியுடையவார்‌; 
persons of energy, of spirit, of pluck “உயர்ந்த வுதவி 
யூக்கலர்த்‌ தம்மின்‌''. (மதுரைக்‌ 743). (செ.அக.). 


[ஊக்கு - ஊக்கல்‌ ௯ ஊக்கலர்‌ ] 


okkna-k-kurwi பய (௩) ஒரு 
வகைக்‌ குருவி; ௮ 1/0 ௦4 5றaா௦ (சா அக ). 
[ஊக்கு ஃ ஊக்கணம்‌ * குருவி - ஊக்கணாங்குருவி 
ஊக்கராங்குருவி ௯ ஊக்கிறாக்குருவி (கொ.வ ]. ஊக்குணா 
(திலப்பனை) மரத்தில்‌ வாமும்‌ குருவியாகலாம்‌.] 


ஊக்கு'-தல்‌ ப&ஸப-, 5 செ குன்றாவி (41) 1 ஆட்டுதல்‌; 


to swing, shake “ஐய சிறிதென்னை யூக்கி யெனக்கூற'' 
(கலித்‌ 37) 2. நெகிழ்த்துதல்‌; 1௦ loosen, a5 one’s hold 
"கைகளை யூக்கப்‌ பசந்தது  நுதல்‌'' (குறள்‌.1238). 
3. தப்புதல்‌; 10 ஈ55 the ௭ '“ஊக்கருங்‌ கணையினர்‌' 
(மதுரைக்‌ 647) 4 ஊக்கமூட்டுதல்‌; 1௦ encourage, 
mot\ate, prompt. அந்தக்‌ காரியத்தில்‌ அவனை ஊக்கி 
னார்‌. 5. முயலுதல்‌; 1௦ ake an effort, act with energy 
“நீணெறி யூக்கினா னுவவுறு மதியி னொண்மையான்‌”' 
(சீவக 1409) 6 கற்பித்தல்‌; 10 each, instruct 


ஊக்கு“-தல்‌ 


ஊகூ 


167 


(கம்பரா தாடகை.18). 


“விஞ்சைகளிரண்டும்‌ , ஊத்கினன்‌” 
(௪.௮௧). 


7 நினைத்தல்‌; ம consider, ஙா 
8. அசைத்தல்‌ (ஆ.அக ); 1௦ move, stir up 
ம. ஊக்குக, ௧. உய்‌, ஓய, து. உச்சாலு; தெ., பட. ஊகு. 
[ஊரு - ஊங்கு - ஊக்கு 7 

ஊக்கு -தல்‌ 00௨, 5. செகுன்றாவி 61) 1 ணுதல்‌ 
இவந்தல்‌; 10 106 2 நோக்குதல்‌; 1௦ 100% 81, to perceive. 
(செ.அக ). 3 உள்ளத்தை முற்செலுத்துதல்‌; ம றற. 
(ஊங்கு - ஊக்கு ௮ ஊக்குதல்‌ (சு.வி.41) / 
ஆரிய மொழிகளிலும்‌ முறசெலவும்‌ ஊக்கலும்‌ பற்றிய சொற்‌ 
கள்‌ சில ஊகாரச்‌ சுடடடியாய்ப்‌ பிறந்துள்ளன. 
OFr ussier, Fr huisster, E usher, to walk before, L urgeo, 8 
urge, to drwe, 10 press. Sans uri, U:=: a, ௨ 

ஊக்கு” ம்ம்‌ பெ (௩) 1. ஊக்கம்‌; 269, Spirit 
“ஊக்கொடு பரலென வுருமுப்‌ பற்றுமால்‌'' (கந்தபு 
திருப்பர 11). (செஅக) 2 எழுப்புதல்‌; கர௦ப58, 
akin 3 கற்பித்தல்‌: மாளி 4 சிந்தித்தல்‌; 
thinking 
ம. ஊக்கு 
[ஊங்கு - ஊக்கு. (ச வி41)] 

ஊக்குணா மிக்‌. பெ. (॥) 
(சித்‌ அக.), ௱௦osly 100 (செ.அக ) 


நிலப்பனை 


/ஒருகா ஊக்கு” - உணா / 
ஊகதன்‌ பரச, பெ. (ஈ) முருங்கை; பபா. 


[ஊகு! * ஊகதன்‌./ 

ஊகம்‌! பச, பெ. (ஈ) 1 ஊகம்புல்‌; broomstick-grass 
“ஊகம்‌ வேய்ந்த உயர்நிலை வரைப்பின்‌'' (பெரும்‌ 
பாண்‌ 122) 2 கருங்குரங்கு; black monkey '“பைங்க 
ணுகம்‌ பாம்பு பிடித்தன்ன'' (சிறுபாண்‌.221). 3 பெண்‌ 
குரங்கு; female monkey 
க. ஊக 
[1 ஊகு - ஊகம்‌ 2 உலுமம்‌ - உலுகம்‌ - ஊகம்‌ உலுமம்‌ 
- கரியமயிர்‌ / 

ஊகம்‌” ப்ரசா பெ (ஈ) 1 உய்த்துணாதல; inference, 
conjecture, 00695 ''ஊஎகமனுபவம்‌ வசனமூன்றுக்கும்‌'' 
(தாயு எங்குநிறை 3) 2. கருத்து (சூடா), thought, 
consideration, deliberaton 3 உத்தி; skill, dscernment 
“ஊக முளதேற்‌ சிறுவருரையுங்‌ கொள்க'' (ஞானவா 
முமுட்‌ 27). 4 அறிவு; knowledge 
[உல்‌ ௮ ஊல்‌ ஊரு - ஊகம்‌] 

ஊகம்‌” ப்ரா பெ ॥) படை வகுப்பு; ஈரி 
array, Squadron “தவான்‌ படையுலப்ப'' (கந்தபு 
சூரனகர்புரி.1) 
(௨௫ - ஊகு - ஊகம்‌ / 

ஊகம்‌ ப்ரசா, பெ. (॥) புலி. (அக.நி.); 0987 


[௨கு ௯ ஊகு - ஊகம்‌. உருத்தல்‌ : அழித்தல்‌, கொல்லுதல்‌. 
ஊகம்‌ - கொல்லும்‌ தன்மை வாய்ந்த புலி.] 

ஊகனம்‌ பீரசாக௱, பெ. (॥) 1. காரணங்‌ காட்டுகை; 
reasoning 2. ஊகம்‌; inference, deduction 3. துணிபு; 
conclusion (செ.அக.). 
[ஊகம்‌ ௮ ஊகனம்‌ (கொ.வ ).] 

ஊகனி பரா பெ. (॥) துடைப்பம்‌ (வின்‌.): 
broom (செ அக ). 
(ஊகை ௮ ஊகனி] 

ஊகாமுள்‌ ப்ச்‌-றப/ பெ. (௩) ஊகம்புல்வின்‌ முள்‌; 
spiny thom of broomstick grass (செ அக ). 
க. ஊகு 
[ஊகை ௯ ஊகா - முள்‌.] 

ஊகி'-த்தல்‌ ப9/-, 4 செ குன்றாவி (41) 1 முன்னதாகக்‌ 
கருதுதல்‌; 1௦ conjecture, Quess, mfer 2 கலந்தாய்தல்‌; 
to consider, delberate (செ அக ). 3 இட்டுக்கட்டுதல்‌ 
(ஆ அக), 1௦ magne 
[உல்‌ (கூர்மை), ஊல்‌ ௮ ஊஃ ஊகு - ஊகி (சுவி41)] 

ஊகி பர பெ. (॥) நுண்ணறிவுடையொன்‌-ள்‌; 
mtelhgent, discerning person (செ அக ) 


[ஊகம்‌ - ஊகி/ 


ஊகிமொழி ப்ஏு-/௦// பெ (ஈ) செய்கை (சைகை) 
காட்டிப்‌ பேசும்மொழி (Pond), language by 
895 (செ அக ) 
[ஊகி * மொழி] 


1 த ்‌ . 

ஊகு -தல்‌ பரப-, 7. செ.கு வி. (4...) 1 அசைதல்‌; ௦ 
move 2. ஊசலாடுதல்‌; (௦ 884/0; 3. நீளுதல்‌; ௦ 
lengthen. 
க. ஊக 
[ஊ ௮ ஊரு] 

ஊகு ப்பூ பெ (௩) 1 கூர்மை; 5hகறness 
2 நுண்ணறிவு; intellect 
[௨ - ௨ல (கூர்மை) ௯ ஊல்‌ ௮ ஊகு./ 

ஊகுமுள்‌ பபப, பெ (௩) 1 சுணை; pickles 
or Sharp points as on certain leaves 2 துடைப்பம்‌ 
முள்‌; thorn 04 broom-stick grass (சா அக.) 
[௨ உல்‌ (கூர்மை). ஊல்‌ ௮ ஊகு * முள்‌] 

ஊகூ மரப்‌ பெ (॥) 1 கந்தருவர்‌ எனப்படும்‌ 
யாழோருள்‌ ஒருவன்‌; Huhu, a Gandharva, associated 
ஸர Hah ஆகாவு மூகூவும்‌ 2 சிந்துவெளி முத்திரை 
யில்‌ காணப்படும்‌ இயற்பெயர்‌; ஓரoper name mn 
the Indus seal No 2803 
[ஊன - ஊக] 


ஆஆ (ஆகா) எனவும்‌ ஊஊ (ஊகூ) எனவும்‌ பெயரிட்டுக்‌ 


கொளவது தொனமுது கால மரபு சிநதுவெளி முத்திரைகளிலும 


ஆஆ. ஊன என்னும்‌ இயறபெயர்கள்‌ காணப்படுகின்றன 


ஊகை' பரச பெ. (॥.) கல்வி; leaning, erudition 
450௦, (செ அக ). 
2௭” ௯ ஊகை.] 

ஊகை” ப்ஸர பெ. () ஊகம்‌! பார்க்க; 56 ப்ரத. 


ஊங்கண்‌ பரசு, வி.எ. (ஸ்‌) 1. உவ்விடத்து 
(தொல்‌.எழுத்‌.114); yonder, : where you are 
2. முற்காலத்தில்‌; 1ஈ £௦ 4௨ “'ஊங்க ணோங்கிய. 
வுரவோன்‌ றன்னை," (மணி.21,181). 
(ஊங்கு ஃ ஊங்கண்‌. (வே.க 29)./ 


ஊங்கணோர்‌ ப்ர்ரசா்‌; பெ (௩) முன்னுள்ளோர்‌: 
those who lived in former times ancestors ““தூங்கெயி 
லெறிந்த நின்‌ னூங்க ணோர்‌ நினையின்‌'' (புறநா.39). 
(செ.அக.). 


[ஊங்கண்‌ ௯ ஊங்கணோர்‌.] 


ஊங்கணூர்‌ பரஏகப்‌; பெ (6) சேரநாட்டின்‌ கடற்கரை 
wi; ancient city on the seashore of Chara land. 
[ஊங்கண்‌ * ஊர்‌. (முன்னுள்ள ஊர்‌). இவ்வூரில்‌ சேரன்‌ கடப்ப 
மரத்தை வெட்டினான்‌ எனக்‌ கூறப்படுகிறது (அபிசிந்‌ ).] 

ஊங்காரப்பறவை Ungara-p-paravai Qu.  (n.) 
பறவை வகைகளுள்‌ ஒன்று; ௮ species of bird 
[ஊங்காரம்‌ * பறவை ஊங்காரம்‌ - ஓப்புதல்‌ காட்டும்‌ ஒலிக்கு 
றிப்பு] 

ஊங்கு பரப வி.எ. (804) 1. முன்னிலையிடம்‌, 
உவ்விடம்‌; yonder, where you are “ஊறுகட மாவுற 
வூங்கெலாம்‌'' (கம்பரா வரைக்காட்‌ 60) 2. முன்பு; ௩ 
former tmes. “உணரா வூங்கே'' (குறுந்‌ 297). 
[ஊன ௮ ஊங்கு ] 

ஊங்கு” பப பெ. (ஈ.) 1 மிகுதி (சூடா.); 5யpenonty, 
greatness 2. மேம்பட்டது; that which is lofty “கல்வியி 
னூங்கில்லை''. (நீதிநெறி.2). 
[உங்கு ட ஊங்கு. (வேக 29).] 

ஊங்கு”-தல்‌ பரப, 5.செ.கு.வி. (1.) ஆடுதல்‌; 
1௦ $9. ''பூங்க ணாய மூக்க வூங்காள்‌'' (நற்‌.90), 
(௪௪.௮௧... 
தெ. ஊக. 
[ஊ ௮ ஊகு - ஊங்கு] 

ஊங்கொட்டு-தல்‌ ப்‌-7-௦ரீப- 5.கெகு.வி (4) 
பிறர்‌ சொல்வதைத்‌ தொடர்ந்து கேட்பதற்கும்‌, சரி 
என்று ஒப்புவதற்கும்‌ அடையாளமாக 'ஊ” என்று 
சொல்லுதல்‌; 1௦ respond by ejaculating ‘um’ as in 
listening to a story that is to say ‘yes’, agree 
without questioning. (செ அக.). 


ம., க. ஊம்‌; தெ. ஊ. க்‌ 


[௨ம்‌ அ ஊம்‌ - கொட்டுதல்‌. ] 


168 


ஊசல்‌ 


ஊச்சில்‌ ப்ப பெ. (௩) தசை நோய்‌; Mid state 
of a muscle, myalgia. (செ அக. ). 


ஊச்சு'-தல்‌ பப, 5 செ குன்றாவி (v.) உறிஞ்சுதல்‌; 
ம ஸம்‌ 'கள்ளத்தி னூச்சுஞ்‌ சுரம்‌'' (ஐந்‌.ஐம்‌.38). 
[உறிஞ்சு ௯ ஊஞ்சு ௯ ஊச்சு.] 

ஊச்சு” பபப; பெ. (௩) அச்சம்‌ (அக.நி.); 128. 
[உச ௯ ச்சு] 

ஊசகம்‌ ப$சஏசா, பெ. (ஈ.) 1. உப்பு; ஊர்‌. 2. மிளகு; 
peறறசா. 3 விடியற்காலம்‌; பy-break. 
[ஊசல்‌ - புலர்தல்‌, உலர்தல்‌, ஊச -, ஊசகம்‌.] 

ஊசணம்‌ பேசு, பெ (௩) 1. மிளகு; black- 
pepper 2. திப்பிலி; 10௦0-௦௦0௭ (சா.௮௧.) 
[சு ௮ ஊசணம்‌ ஊசகம்‌ பார்க்க; ௧௪௪ ப்‌ 7 

ஊசநாற்றம்‌ பசக, பெ (ஈ.) ஊசல்‌ நாற்றம்‌; 
fou! smell 
[ஊஊ ஊள்‌ ஃ ஊசு - ஊசல்‌ * நாற்றம்‌ 7 


ஊசம்‌ ப8௪௱, பெ (௩) 1. உவர்மண்‌ பூமி; 5௮॥£-ஏா௦பn்‌ 
2. சவாக்கார நிலம்‌; 5௦ impregnated with soda or 
saline particles 3. துளை; 021 or a hole (சா.அக.). 


[உவல்‌ ௯ ஊவல்‌ ௯ ஊசல்‌ - ஊசம்‌./ 
ஊசமன்‌ பதாக, பெ. (ர) ஆவி; கற்பா, (சா.அக.). 
[உல்‌ ஃ ஊல்‌ ௯ ஊக ௮ ஊசமன்‌.] 


ஊசரக்கல்‌ 02௪௪௮ பெ. (௩) சுக்கான்‌ கல்‌; |ime-stone 
(சா.அக.). 


[ஊசு ஃ ஊசரம்‌ - கல்‌.] 


ஊசரம்‌ பலக, பெ. (॥) 1. உவர்க்தரை: brackish, 
sterie land. 2. உவர்மண்‌; washerman’s or fuller's 
௨ம்‌ (செ அக ) 3 பூவழலை (ஆ.அக.); 98119 6094. 
[உவல்‌ ஃ ஊவல்‌ - ஊயல்‌ - ஊசல்‌ அ ஊசலம்‌ அ வஊசரம்‌./ 


ஊசல்‌ ப&8/ பெ (6) 1 அசைவு; moving to and 
௦ "பூங்குழை யூசற்‌ பொறை சால்‌ காதின்‌'' 
(பொருந.30). 2 ஊஞ்சல்‌; ஹர ''ஊசலூர்ந்தாட'' 
(கலித்‌ 37). 3 ஒருவகைச்‌ சிற்றிலக்கியம்‌; 8100-5010, 
a poem in praise, composed of verses In agaval viruttam 
or kaii-t-taliSat metre, purporting 1௦ be sung when moving 
a swing on which Is seated the ido! or the person 
4 கலம்பக உறுப்புகளுளொன்று; ember or compo- 
nent part of Kalambagam (இலக்‌ வி 812) 5. மனத்தடு 
மாற்றம்‌; trepidation, perturbation, fear ‘'ஊசனீங்கினர்‌'” 
(கம்பரா நாகபா 130). (செ அக.) 
ம. ஊஞ்சவ; து. உச்சலு, தெ. உய்யல்‌, ௧. உய்யாலெ, 
உயயால: 4 Oscilum, a swing, 2 Oscillale, to swing. 


[உந்து ௬ உந்தல்‌ ௯ உஞ்சல்‌ ௯ ஊஞ்சல்‌ ௯ ஊசல்‌. 


ஊசல்‌” 169 


ஊசல்‌” ப&எ/ பெ. (ஈ) 1 பதனழிந்தது; that which 
is fetid, that which has become stale, rank “கணத்ரயத்‌ 
தொடு தடுமாறு மூசலை'”: (திருப்பு.532). 2. இவறுகுல்‌; 
miserliness, stinginess, prob fig from ietdness 
[௨ல்‌ ஊல்‌ ௮ ஊள்‌ ௮ ஊளல்‌ - ஊசல்‌] 

ஊசல்‌ வரி பச பெ (॥) ஊஞ்சற்‌ பாட்டு 
(சிலப்‌.291.); 5009 to accompany ஓசி) (செ அக.) 


/ஊஞூசல்‌ ௮ ஊசல்‌ - வரி] 

ஊசலாங்கொடி ப்‌ பெ. (ஈ) சகுண்டைக்‌ 
கொடி, Creeping plant (unidentified) 
[ஊசல்‌ * ஆம்‌ * சொடி.] 

ஊசலாட்டம்‌ ப82/-சநீதா, பெ. (௩) 1. ஊஞ்சலாடுகை; 
ஹு. 2. போக்குவரத்து; 000 backward and 
forward (W) 
[ஊஞ்சல்‌ ௮ ஊசல்‌ * ஆட்டம்‌./ 

ஊசலாட்டு ப8/-சரீப பெ (॥) ஊசலாட்டம்‌ பார்க்க; 
see பீசா 
[ஊஞ்சல்‌ ௮ ஊசல்‌ * ஆட்டு/ . 

ஊசலாடு-தல்‌ 029-29௧, 5.செகுவி. (01) 1. ஊஞ் 
தல்‌; 10 549. ''பொன்னூ சலாடாமோ'' (திருவாச 
16,1). 2. அசைதல்‌; ௦ move fo and fro ''ஊசலாடு 
பைங்கமுகு'' (சீவக.68) 3. போக்குவரத்தாயிருத்தல்‌ 
(வின்‌ ); 10 frequent, come and go (செ.அக.). 
4. உலவித்‌ திரிதல்‌ (ஆ.அக.); 1௦ ௫800௭, ௦am. 


[ஊசல்‌ * ஆடு. 

ஊசலி ப பெ. (॥) ஊசலாங்கொடி பார்க்க; 569 
பதக. (சா.௮௧.). 

* [ஊசல்‌ ௮ ஊசலி.] 

ஊசற்கறி பதர, பெ. (ஈ.) பதனழிந்த கறி; ௦॥0 பேறு 
grown stale and nauseous (சா.அக.). 
[ஊசல்‌ * கறி. 

ஊசற்சீர்‌ ப$ஜ-5/, பெ. (௩) ஊசல்வரி பார்க்க; 999 
பதர்‌ “நாம்‌ பாடுஞ்‌ சேயுய ரூசற்சீர்‌'” (கலித்‌.151), 
(செ.அக.). 
[ஊசல்‌ * சீர்‌.] 1 

ஊசற்பயற்றுக்காரி பதற்காக பெ. (0) 
வறுமைமிக்க கிழவி; பestitute old woman. Lit, she 
that strives to make a livng out of stale or spoiled 
preparation of pulse (செ.அக.). 
[ஊசல்‌ - பயறு * காரி. பயறுகளை வேக வைத்து 
விற்றுவாமும்‌ பெண்‌.] 

ஊசற்பருவம்‌ ப82-றசகா, பெ. (1) பெண்பாற்பிள்‌ 
ளைத்‌ தமிழ்ப்‌ பருவங்களுளொன்று; 009 ௦4 1 
paruvams which describes the stage of childhood in 


which a girl delights in being swung on a swing. 
(செ.அக ). 
[ஊசல்‌ * பருவம்‌.] 

ஊசா USA பெ (n) மூக்குத்திக்கொடி. 
(வின்‌ ); blunt-leaved hogweed (செ அக ) 
[சு ஊசா.] 

ஊசாட்டம்‌ 02௪/௬, பெ. (௩) 1. ஊசலாட்டம்‌ பார்க்க; 
see பச 2. களவு; theft. 3. விரைவு; 80660. 
[ஊசல்‌ * ஆட்டம்‌./ 

ஊசாம்பி பக்ரம்‌ர்‌ பெ. (௩) பருமனானவன்‌; ஸulky stupid 
றக. (சேரநா.). 
[ஊது -, ஊதாம்பி  ஊசாம்பி ] 

ஊசாலி 2௪4 பெ. (ஈ) ஊற்றால்‌, மீன்பிடி கூடை; 
pointed basket fish trap (செ அக.). 


[ஊச - கூர்மூக்கு. ஊசு ௯ ஊசாலி. கூம்புவடிவ மீன்கூடை.] 


ஊசாலி 


ஊசான்‌ பத, பெ. (॥) நெட்டையாக வளர்ந்து 
மெலிந்தவன்‌; ta! lender person (சேரநா.). 
(ஊசல்‌  ஊசலான்‌ - ஊசான்‌. ஊசல்‌ - நீட்சி, மெலிவு.] 

ஊசி' ப$] பெ. (௩) 1 தையலூரசி (பிங்‌. ); sewing-needle. 
2. எழுத்தாணி! iron style for writing on palmyra leaves. 
“பொன்னோலை செம்பொனூசியா லெழுதி'' (சீவக. 
399). 3. தலாக்கோலின்‌ முன்‌; 10606 of a balance, 
magnetc neede 4 சூரியக்‌ கடிகாரத்தின்‌ முள்‌: 
(வின்‌), றம ௦08 ௦ 5. நிரைக்கமு 801 றர்‌ ஸஹ 
to protect gates and walls “பெய ரூசியும்‌'' (சிலப்‌ 15, 
213). 6. அடியொட்டி nant with spikes ம pierce 
the foot ‘உள்ளடி யூசிபாய”' (சீவக 2768) 7. குண்டூசி; 
ஜ்‌. 8. குயவர்‌ மட்கலத்தை அறுக்குங்‌ கருவி; 0௦198 
instrument used for fashioning clay. 9. கூர்மை; 
sharpness, pontedness ''குவிமுகி மூசிவெண்‌ டோடு” 
(பதிற்றுப்‌.70,7). 10. சிறுமை; $lendemess, thinness, 
ரர்‌ ஊசித்தொண்டை. (செ.அக.). 


ம. ஊசி, ௧. சூசி; பட. சூஞ்சி. 
[உளி ௨சி- ஊசி (வே.க,87-88).] 


ஊசி” 


ஊசி” ரூ பெ. (ஈ) வடக்கு; ஈ௦ாh ''பாசிச்‌ செல்லா 
தூசித்துன்னாது'' (புறநா 229). (செ.அக ) 
[உடு  திஃ உடுதிஃ உடுசி (வடகோடி உடுமண்டலத்திசை ) 
உடுசி ஃ ஊசி, இனி, உடு ௯ உடுக்கு ௯ உடக்கு வடக்கு 
என்பதும்‌ வட கோடி ,உடுமண்டலத்திசை சுட்டியது காண்க ] 
த. உடுசி 2 5% ப்ப 

ஊசிக்கண்‌ ச பெ. (௩) சிறுகண்‌; 5mall ayes 
ஊசிக்‌ கண்ணிலே ஆகாசம்‌ பார்த்ததுபோல்‌ (இவ), 
(செ.அக ). 
[ஊசி - சிறியது. ஊசி - கண்‌ வடபுலத்தில்‌ சகரச்‌ சேர்ப்பால்‌ 
ஊசி ௯ குசி எனத்‌ திரிந்தது ] 

ஊசிக்கணவாய்‌ 05--/காசஷ்‌; பெ. (௩) மீன்வகை 
(வின்‌.); ௮ species of cutie fீsh. (செ.அக ). 
ம. ஊசியுடத்தேடு. 
[ஊசி (சிறுமை) * கணவாய்‌ ] 

ஊசிக்கப்பல்‌ ப8%&சறறச/, பெ. (௩) புகையிலை வகை; 
indigenous variety of tobacco (செ.அக ) 

[ஊசி - கப்பல்‌. கப்பல்‌ - கப்பல்‌ வழிவந்த சரக்கு ] 
ஊசிக்கழுத்தி ப8/-&-kனீபர்‌] பெ. (௩) கொக்கு மீன்‌; 
marine fish, long-nosed yellowish green. (செ அக.). 

ம, ஊசிமீன்‌ 
[ஊசி - கழுத்தி.] 

ஊசிக்களா (8-௪ பெ. (௩) முள்ளுக்களாச்‌ செடி. 
(ட்‌), fascicled-leaved spinous barberry (செ.அக.) 
[ஊசி * களா] 

ஊசிக்காது ப$/-K-&ச்0ப, பெ. (௩) 1. ஊசித்துளை; ல 


01 ௨1௦௦06 2. நுனித்‌ தறியுஞ்‌ செவிப்புலன்‌; 8௨ 
ear, acuteness of hearing. (செ.௮௧.). 


[ஊசி * காது.] 

ஊசிக்காய்‌ ப8/-&-kஜு; பெ. (ஈ) தேங்காய்‌ வகை; ௮ 
species of coconut (செ.அக ). 
[ஊசி * காய்‌. 

ஊசிக்கார்‌ 48-62. பெ. (௩) மூன்று மாதத்திற்‌ 
பயிராகும்‌ நெல்‌ வகை; ௮ kind of paddy sown in 
May and reaped in July (செ.அக.) 


[சி * கார்‌.] 


ஊசிக்கால்‌ 


பக்கி. பெ. (n.) நடுககுத்துக்கால்‌ 
(வின்‌.); 80 p௦5. (செ. அக.]. 
[ஊசி ஏ“ கால்‌.] 
ஊசிக்குத்தல்‌ பச-k-kப/இ]! பெ. (௩) உடம்பினுள்‌ 


ஊசியின்‌ வழியாக மருந்து புகட்டல்‌; ௦9 0 
mtroducing a liquid medicine within the body by a 
needie-injecton 


[ஊசி + குத்தல்‌.] 


170 


ஊசிப்புல்‌ 


ஊசிக்குத்தாளை ப8/-&-ப்பரகித்‌ பெ. (௩) நெல்வகை; 
a variety of paddy (செ அக.). 
[ஊசி * குத்தாளை ] 
ஊசிக்குறண்டி பயனா பெ.  (॥) 
குறண்டி, thorny hb (சா அக ). 


முட 


ஊசிக்கூடு ப8-K-&ப்பப, பெ. (௩.) ஊசி வைக்குங்கூடு; 
needle-case (செ. அக ). 
[ஊசி * கூடு.] 

ஊசிச்சம்பா 08/--தாம்க்‌ பெ (௩) சம்பா நெல்வகை; 
a vanety of cambA paddy, yielding a slender kernel 
(செ அக.). 
[ஊசி * சம்பா.] 

ஊசித்தகரை ப்3-1-129தா8/ பெ. (௩) அவரை வகை. 
(L), shrubby bean (செ அக.). 
/ஊசி * தகரை] 

ஊசித்தூறல்‌ 081-!-(ப/ பெ. (ஈ) சிறுமழை; 1011 012216. 
(செ அக ). 
[ஊசி * தூறல்‌. 

ஊசித்தொண்டை டார்‌ பெ. (௩) சிறு 
தொண்டை, 88009, narrow throat ஊசித்‌ தொண்டை 
யும்‌ தாழி வயிறும்‌ (இ வ.). 
[ஊசி - தொண்டை..] 

ஊசிநரம்பு பக-ாசகாம்பு பெ. (௩) காதிலுள்ள 
ஊசியைப்‌ போன்றவோர்‌ நரம்பு, கேள்வி நரம்பு; 
auditory nerve - acusticus (சா.அக ). 
[ஊசி - நரம்பு.] 

ஊசிநீர்‌ பகீர்‌; பெ. (॥) 1. மூத்திரம்‌; பாச 
'“தொடுத்திடுவாய்‌ தங்கள்தங்கள்‌ ஊசிநீரில்‌ அடுத்திடு 
வாய்‌ நடுநீர்ச்சூ டாறுமுன்னே'' (சா.அக.) 2. மழை 
ராவு வள்ள 3. வாய்நீர்‌; 521/2. (சா.அக ). 4. பிறப்பு 
உறுப்பு; சக 09௨ உசுநீர்‌ (கொங்‌.வ.). 
[ஊச * நீர்‌ - ஊசுநீர்‌ - ஊசிநீர்‌.[ 

ஊசிப்பலகை 45-20-2௪2௮, பெ. (௩) வலை பின்னும்‌ 
உளசி!: needle for making nets (செ.அக.). 
[ஊசி * பலகை] 

ஊசிப்பார்வை ப5/-ற-றதமச, பெ. (௩) பார்வை; ௮16” 
ness or clearness of vision-acuity (சா.௮௧.). 
[ஊசி - பார்வை.] 

ஊசிப்பாலை ச-றஃறசிதர்‌ பெ. (௩) கொடிவகை (1; 
needie-leaved swallow-wort (செ.அக.). 
[ஊசி * பாலை.] 

ஊசிப்புல்‌ ப8-ற-றப/ பெ. (௩) ஊசியைப்போன்ற புல்‌; 
needle-shaped grass (சா.அக.). 
[ஊசி புல்‌.] 


ஊசிப்புழு 


ஊசிப்புழு ௯8-ம்‌ பெ (ஈ) புழு வதை; ஸபா 
of the shape of a needle, brought out of the ground 
by a light drizzle on a sunny day (செ.அக.). 
[ஊசி - புழு! - 

ஊசிப்போ-தல்‌ ப8)-ற-றஷ பெ. (॥) ஊசல்‌ தாற்றமடித்‌ 
தல்‌; becoming putrified from being kept long; becoming 
stale and nauseous. (சா.௮க ). 
[ஊசி - போதல்‌.] 

ஊசி மல்லிகை ப$'-//ஓ2] பெ. (௩) முல்லைக்கொடி 
வகை (L), 6860 jasmine 
[ஊசி - மல்லிகை.] 

ஊசிமிளகாய்‌ ப்ச்‌, பெ. (॥) கொச்சி மிளகாய்‌; 
bird pepper, very fiery. (செ.அக.). 
[ஊசி - மிளகாய்‌. 

ஊசிமிளிரை ப்ச-௱ரரசர்‌ பெ. (ஈ.) காசி யாளி; 8 species 
of oleander with yellow flowers. (சா.அ௧.). 

ஊசி மீன்‌ 08-௧9, பெ. (॥.) ஊசிக்கமுத்தி பார்க்க; 
see US/-k-kalulti 
[ஊசி - மீன்‌.] 

ஊசிமுல்லை பர-௱ப/; பெ. (௩) ஊசிமல்லிகை 
(பிங்‌.); 8860 காக. (செ.௮௧.). 


[ஊசி * முல்லை.] 
ஊசிமுறி பபற பெ. (॥) இடைக்காடரியற்றிய 
ஓரு நூல்‌, (யாப்‌ வி.95,பக்‌ 375); poem by 
Idai-k-kadar, not extant 

[ஊசி 4 முறி.] 


ஊசிமுனை பரச பெ, (௩) ஊசி நுணி; ௦60195 
point. 
[ஊசி * முனை] 

ஊசிமுனையளவு &-௱பரக!்‌ சப, பெ. (௩) மிகச்‌ 
கிறிய அளவு; ஒxremely small size or quantty. (சா.௮௧.). 
(ஊசி * முனை * அளவு] 


ஊசியாவரை பக்க பெ. (௩) வெள்ளை 


யாவரை; 19188 5903. (சா.அக.,). 
[ஊசி - ஆவரை.] 


ஊசியுப்பு ப8/-ரபறறப, பெ. (ஈ) 
potassium nitrate. (சா.அக.). 


வெடியுப்பு; ஈரச- 


/ஊசி + ௨பy.] 

ஊசியேற்றல்‌ $/-ரசச/ பெ. (௩.) ஊசியை உடம்பினுட்‌ 
பாய்ச்சி மருந்தேற்றல்‌; injecting Medicines into the 
system by means of a needle (sா.அக.). 


[ஊசி * ஏற்றல்‌... 


171 


ஊசெனல்‌ 


ஊசியோட்டல்‌ பக பெ. (ஈ.) ஊசியேற்றல்‌ 
பார்க்க; 592 ரகக! (சா.௮௧.). 
[வசி - ஓட்டல்‌] 

ஊசியோடு-தல்‌ பரம்ஸ்‌, 5,செ.கு.வி. (ர்‌) 


ஊசித்‌ தையல்‌ செல்லுதல்‌; ௦ 0955 the needle 
through in sewing (செ அக.). 


ஊசிவண்ணம்‌ ப்$-ஈராகா, பெ. (6) 
புடவை; ௮ kd of saree. (செ.அக.). 


ஒருவகைப்‌ 


[ஊசி * வண்ணம்‌ 7 

ஊசிவாசி ப5/-௪2( பெ. (॥) தட்டார்‌ தையற்காரர்‌ 
ஆகியோரிடமிருந்து அரசு பெறும்‌ வரி; 120 collected 
from goldsmiths and tailors ‘தட்டார்‌ பெரால்‌ ஊசிவாசி' 
(Slivi 820) 
[ஊசி - வாசி வாசி - வரி.] 


ஊசிவாணம்‌ 8-காகா, பெ. (॥.) ஊசிவண்ணம்‌ 


பார்க்க; 566 JSi-vannam 
/ஊசிவண்ணம்‌ ௮ ஊசிவாணம்‌.] 

ஊசிவெடி ப்8-ஒ பெ. (ஈ.) சிறிய வெடிவகை; ௮ 
kind of small-sized crackers (செ.அக.). 
[ஊகி * வெடி] 

ஊசு'-தல்‌ ப$ப-, 7.செ.கு.வி. (ஸர) 1 அழுகுதல்‌; ம 
decay, become fetid, rotten, to putrefy, as a corpse. 
“ஊசிடு மிடும்பை யாகிய உடம்பு'' (திருப்பு). 
2. சுவை கெடுதல்‌; ௦ become stale, Sour, rank 
insipid, as food by keeping மாசி லோதனம்‌.. . 
ஊசு மேலினியென்‌ செய்வது'' (திருவாலவா.6,4). 
ம., க. ஊச, து. ஊசு 
[உல்‌ ௯ ஊல்‌ - ஊன்‌ ௮ ஊழ்‌ ௮ ஊய்‌ ஊச. ஊழ்த்தல்‌ 
- முற்றுதல்‌, முதிர்தல்‌, பதனழிதல்‌, அழுருதல்‌, கெடுதல்‌, 
நாறுதல்‌ / 

ஊசு தல்‌ ப80-, 5 செகுன்றாவி. (ஸர்‌) சீவுதல்‌; ௦ 
shave, cut off in slices, pare off ''கணிச்சி போல்‌ 
கோடூசி'' (கலித்‌.101-8). 

. [உய்‌ ௯ ஊய்‌ - ஊசு - செலுத்துதல்‌, போக்குதல்‌, நீக்குதல்‌, 
சீவுதல்‌ / 

ஊசு” பப, பெ. (௩) குசு; எ௱ission of wind from the 
anus. 
க., து. பட. ஊச 
[ஊள்‌ ௮ ஊழ்‌, ஊய்‌ ஃ ஊஹசு - பதனழிந்த நாற்றம்‌.] 

ஊசெனல்‌ பச பெ. (௩) இளைப்பாறற்‌ குறிப்பு; 
onomexpr. of relief in sitting down to rest. 
ஊசென்று உட்கார நேரங்கிடையாது (செ.அக.). 
[ஊசு * எனல்‌. ஊசு - பெருக முச்சுவிடும்‌ இளைப்பாறல்‌ ஒலிக்‌ 
குறிப்புச்சொல்‌. ஓடிக்‌ களைத்த நாய்‌ ஊசுஊசு என்று மூச்சு 
வாங்குகிறது (௨ வ.].] 


ஊஞ்சல்‌ 


ஊஞ்சல்‌ பச! பெ. (௩) 1. ஊசல்‌ (திவா.); வளர. 
2. ஊசற்பாட்டு; 509 ௦ accompany swinging 
திருமணத்தில்‌ ஊஞ்சல்‌ பாடுகிறார்கள்‌ (இ.வ.). 
ம. ஊஞ்சல்‌, ஊஞ்சால்‌; ௧. உய்யல்‌, ஊய்யல்‌, உய்யாலு, 
உய்யலு, உவாலெ, உவ்வாலெ; து. உச்சால்‌, உய்யால்‌, 
உச்சாலு, உய்யாலு, தெ. உய்யலி, உயலி, ஊஞ்சால்‌, உய்யல, 
ஊக, உயால, உய்யால; கொலா. ஊசெ, நா. ஊசெ; பர்‌. 
ஊசல்‌; கோண்‌. ஊகாசு. 


(ஊக்கு அ ஊஞ்சு -, ஊஞ்சல்‌. ஊக்குதல்‌ - 
தள்ளுதல்‌. ''ஐயசிறிதென்னை ஊக்கி'' (கலித்‌.3).] 

ஊஞ்சல்‌ கட்டில்‌ பர்சை] பெ. (௩) ஊஞ்சல்போல்‌ 
ஆடும்‌ வண்ணம்‌ அமைந்த கட்டில்‌; sin ௦1. 
(சேரநா.). 


ம. ஊஞ்சால்‌ கட்டில்‌. 


முன்னே 


[ஊஞ்சல்‌ 4 கட்டில்‌.] 

ஊஞ்சற்பாட்டு ரச, பெ. (௩) ஊஞ்சலாடும்‌ 
போது பாடும்‌ பாட்டு; 59 Sung in swinging, as 
an idol, or as the bride and bridegroom seated on a 
swing at wedding (செ.அக..) 
ம. ஊஞ்சால்‌ பாட்டு. 
[ஊஞ்சல்‌ * பாட்டு.] 

ஊஞ்சற்பாலம்‌ பரக, பெ. (௩) சங்கிலியால்‌ 
பிணைத்து ஊஞ்சல்போல்‌ அமைத்துள்ள பாலம்‌; 
Suspension-bridge (சேரநா.). 
ம. ஊஞ்சால்‌ பாலம்‌. 
[ஊஞ்சல்‌ * பாலம்‌.] 

ஊஞ்சற்பிசின்‌ பரக பெ. (௩) உசில மரத்தின்‌ 
பிசின்‌; ஏப௱ of the usilam tree. (சா.அக.). 
[ஊஞ்சல்‌ - பிசின்‌... 

ஊட்டம்‌ பர்கா, பெ. 0) 1. உண்பிக்கை; (96000 
2. உணவு; 1000, ரனீசshற! ''ஊட்டமின்றித்‌ துறந்தா 
லொக்குமே'' (திவ்‌.நாச்‌ 1,9) 3 செழிப்பு; 1உஙிநு ௦f 
land, fatness of a person, opp to வாட்டம்‌. இந்தக்‌ 
குழந்தை ஊட்டமாயிருக்கிறது (செ.அக.) 4. சோற்றுப்‌ 
படையல்‌; ஏiving a feast (சேரநா.). 
ம. ஊட்டம்‌. 
[ஊட்டு - ஊட்டம்‌. 

ஊட்டல்‌ 05) பெ. (6) 1. உண்பித்தல்‌; ஈபாஸ் by 
forcing food into the mouth as in children or patients 
2. பால்‌ கொடுத்தல்‌; breast feeding 3. பால்‌ பருகுதல்‌; 
the act of sucking in milk 4. இன்பதுன்பங்களை 
உறுத்தல்‌, (in Philosophy) causing to experience joys 
and suffenngs as the fruits of action in former births 
5. பிழைப்பூட்டல்‌; 65100 1௦ 118 (சா.அக ). 
ம. ஊட்டல்‌; ௧. ஊடு; து. ஊட. 


[ஊட்டு ௯ ஊட்டல்‌] 


172 


ஊட்டியார்‌ 


ஊட்டவிடு-தல்‌ ரகர, 18.செ.குன்றாவி. (44) 
கன்றை அல்லது குட்டியைப்‌ பால்‌ குடிக்கவிடுதல்‌; 
to let the young of an animal suck (சா.௮௧.). 

[ஊட்டு ௮ ஊட்ட (வி.எ.) * விழ. 


ஊட்டாக்குழந்தை 9-/பாச பெ. (௩) 1. நோய்‌ 
வருத்தத்தால்‌ பாலுண்ணாக்‌ குழந்தை; hid which 
does not suckle owing to suffering from disease or pain 
2. பால்‌ மறந்த குழந்தை; child which has passed 
through the 81806 of sucking 3 ஊட்டி வளர்க்காத 
குழந்தை; child not brought up by artificial feeding 
or by a wet nurse (சா.அக.). 


[ஊட்டாத ௮ ஊட்டா * குழந்தை.] 


ஊட்டி'-த்தல்‌ மரு, 5 செ.குன்றாவி. 
'தாளியடித்தல்‌; (௦ level a field with a harrow 


(vt) 


[ஊட்டு - ஊட்டி. (இருமடிப்பிறவிணை] ஊட்டித்தல்‌ ௪ 
பள்ளத்திற்கு மேட்டு மண்ணைத்‌ தள்ளிச்‌ சமனுழச்‌ 
செய்தல்‌ ] 

ஊட்டி” ப்ரீ பெ. (6) 1 ஊட்டும்‌ உணவு; 1000. 
“வரபலம்‌ புஜபலம்‌ ஊட்டியாக வளர்த்த சரீரமானது'' 
(ஈடு.2,6,6). 2 பறவை விலங்குகளினுணவு (திவா. ); 
food of birds and beasts 3 வளர்ப்பு விலங்கு 
களுக்குத்‌ தீணியிட்டு வைக்கும்‌ தொட்டி அல்லது 
கழுநீர்‌ வைக்கும்‌ தாழி; ௮ vessel or big earthern pot 
meant for providing cattle-feed. 
[உண்‌ ட ஊண்‌ - ஊட்டு - ஊட்டி] 

ஊட்டி ஸ்ரீ பெ (ஸு) 1 குழந்தைகட்குப்‌ பாலூட்டும்‌ 
சங்கு: 196010 ௦௦0 2. சங்கு போன்ற குரல்வளை; 
Adகa'5 800௨ '“கழுத்தி னோடே ஊட்டியும்‌ அரியாநின்‌ 
றார்‌,” (பெரியபு.அரிவா.17). 3. மழை (அக. நி.); £௮, 
lit. that which feeds. (செ.௮௧.). 4. சாட்டப்படும்‌ பன்றி; 
pig. 
ம. ஊட்டி. 
[உட்டு ௮ ஊட்டி.] 

ஊட்டி” ப பெ. (௩.) நீலகிரி மாவட்டத்தின்‌ தலைநக 
ரான உதகமண்டலம்‌; Oy, the headquarters of Nilgiri 
district. 
[ஓற்றைக்கு - நின்றான்‌ * மன்று - ஒத்தைக்கமந்து - ௨தகமண்டு 
- உதகமண்டலம்‌ அ & ற்‌ த. ஊட்டி] 

ஊட்டி” ப்ரீ பெ. (௩) 1. ஊட்டப்பட்ட நிறம்‌; ஓவா 
௦ c௦l0பா. 2. செவ்வண்ணத்தால்‌ வரைந்த ஓவியம்‌; 
picture drawn with red-ochre '"ஊட்டியன்ன ஒண்டளிர்ச்‌ 
செயலை'' (குறுந்‌.68-5). 

ஊட்டிக்குற்றி மவ பெ. (0) 
(யாழ்ப்‌. ); Aக௱'8 றற. (செ.அக.). 
[ஊட்டி - குற்றி. குற்றி - சிறியது... 

ஊட்டியார்‌ பகு பெ. (0) தம்‌ பாடலுள்‌ 'ஊட்டி' 
என்ற சொல்‌ அமைந்ததனால்‌. பெயர்பெற்ற கடைச்‌ 


குரல்வளை 


ஊடகம்‌ 


ஊட்டிரம்‌ 173 


ஊட்டப்பட்ட குழந்தை; 01110 feeding at the breast 
of a wet nurse. (சா.அக.). 
[ஊட்டு * குழந்தை.] 


ஊட்டுந்தாய்‌ பபோ-ஐ, பெ. (ஈ.) ஐவகைத்‌ தாயாருளொ 
ருத்தி (பிங்‌.); f௦ster-mother, one of ai-vagai-t-tAyar. 


சங்க காலத்துத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌; poet of Sangam age 
who is named as such because the word Uf’ appears 
In one of his poems. 
[ஊட்டி * ஆர்‌. 

ஊட்டிரம்‌ ப்ரீரசா, பெ. (॥) தேட்‌ கொடுக்கி (மூ.௮௧.); 
Indian tunsole (செ.அக ). மறுவ. முலைத்தாய்‌, வளர்ப்புத்தாய்‌. 
[ஊட்டு ஃ ஊட்டும்‌ * தாய்‌.] 

ஊட்டுப்புரை பரீப-ற-றபாச பெ. (॥) கேரள நாட்டில்‌ 
எழையர்க்கு உணவளிக்குஞ்‌ சாலை; ரest-house in 
the Kerala country in Sindia where the poor are given 
tree feeding. (செ.அக.). 


[ஊட்டி ௮ ஊட்டிரம்‌] 

ஊட்டு பப பெ (௩) 1, குழந்தைக்கு உணவு 
செலுத்தல்‌; feeding chid 2. உணவு; 1000 
3 குழந்தை அல்லது நோயாளிக்குக்‌ கொடுககும்‌ 
கவளம்‌; "லர56 of food given to a 


child or to a patient. (சா.அக ). க்‌ 
ம. ஊட்டுபுர. 
(ஊட்டு * புரை] 
ஊட்டுமற-த்தல்‌ பபா, 3 செ குன்றாவி (41) கன்று 
பால்‌ குடி மற்த்தல்‌; 1௦ make the calf to forget Milk. 


ம. ஊட்டு, ௧. ஊட்ட, ஊடெ, து. ஊட. 
[உண்‌ ௮ ஊண்‌ ௮ ஊட்டு] 

ஊட்டு'-தல்‌ பர்ப-, செ குன்றாவி. (44) 1 உண்ணும்படி 
உணவைப்‌ பிறர்‌ வாயிலே யிடுதல்‌; 1௦ றப! small 
quantity of food into the mouth, as of a child, of a 
sick person, as of a token of affection ''பிடியூட்டிப்‌ 
பின்னுண்ணுங்‌ களிறெனவும்‌'' (கலித்‌ 11). 2 உண்‌ 
ணச்‌ செய்தல்‌; 10 ௦௮x and Make one Bat one's 
food, as a mother, her child, to entertain, as a guest 
“ஊற்றுப்‌ பெருக்கா லுலகூட்டும்‌'' (நல்வ 9) 3 புகட்டு 
தல்‌; £௦ ரஷி, ரீப5௪ அறிவூட்டினான்‌ (உ.வ.) 4 
வண்ண மேற்றுதல்‌; 1௦ பூ ''அரக்கார்ந்த பஞ்சி 
கொண்‌ டூட்டினும்‌'” (நாலடி.396) 5 நுகரச்செய்தல்‌; 
to cause, to experience, as the fruits of one's actions 
“உறற்பால வூட்டா கழியு மெனின்‌'' (குறள்‌.378). 6. 
கன்று அல்லது குட்டி பால்குடித்தல்‌; 10 $ப00% 85 
a ௮ or a kid இரண்டாட்டில்‌ ஊட்டின குட்டியானான்‌ 
7. விருந்திடல்‌; 1௦ 006 ௮ 16851 (செ அக ). 
ம. ஊட்டுக, ௧. ஊடிசு, ஊடு; கோத. உண்க்ச்‌; தெ. ஊடு 
(கால்நடைக்கு நீர்கொடுத்தல்‌), கொலா. உணிப்‌, ஊரன்‌, 
உரன்‌: நா. ஊர்ன்‌. 


[ஊட்டு * மற-.] 

ஊட்டுவான்‌ பரப, பெ. (ஈ.) சமையற்காரன்‌; ௦௩ 
who prepares food, cook “அவர்‌ பாலூட்டுவான்‌ றனை 
விட்டார்‌'' (பெரியபு திருநாவுக்‌.55). 
[ஊட்டு * ஆன்‌ - ஊட்டுவான்‌ (சமைத்து உணவளிப்பவன்‌]).] 


*ஊட்டெழுத்து 0497, பெ. (௩) எழுத்துகளை 
மின்னணுச்‌ சிப்பத்தில்‌ பதிவிக்கும்‌ ஒளிப்படத்‌ தட்‌ 
டச்சு; electronic type-setter. 

[ஊட்டு * எழுத்து. 
எழுத்துக்களை ஒளிப்பதிவுச்‌ சிப்பத்தில்‌ ஊட்டுதலான்‌ தோன்‌ 
நிய படைப்புச்சொல்‌. 

ஊடகம்‌ பகா, பெ. (௩) கடல்மீன்‌ வகை; ஈக 
fish silvery. (செ.அக.). 

ம. ஊடவம்‌ 

[ஊட்டுதல்‌ - உட்கொளச்செய்தல்‌ உண்‌ (த.வி) - ஊடு [ஊடு ஃ ஊ கம்‌./ 
(பி.வி) - ஊட்டு (செயப்வி.] ஒநோ வாடு - வாட்டு, 
கூடு கூட்டு தொடு ௮ தோண்டு. 

ஊட்டு” பங, பெ. (॥) 1. உண்பிக்கை; 1860ஐ 
“ஊட்டயர்வார்‌'' (சீவக 926) 2 உணவு;(000 ''தரணி 
யெல்லா மூன்புக்க வேற்காளிக்‌ கூட்டாம்‌ காண்‌” 
(திருவாச.12,14). 3 ஊட்டுங்‌ கவளம்‌; ௱orsel given 
to a child or a sick person. (W) (செ அக ). 

க., து, ஊட; ம. ஊட்ட 

ஊட்டுக்கன்று ப4ப-/-4சரற, பெ. (௩) பால்குடிக்குங்‌ 
கன்று; 5பcking கெர்‌. 
(ஊட்டு * கன்று] 

ஊட்டுக்குழந்தை பர்‌ப-2-4ப/சா2ச/ பெ (௩) 1 பாலுண்‌ 
ணும்‌ குழந்தை; 5௦ ௦1/0 2 செவிலித்தாயால்‌ 


ஊடணம்‌ 


174 


ஊடாளன்‌ 


ஊடணம்‌ பகா, பெ. (௩) 1. சக்கு; பங்கப்‌ ஓன்‌. 
2. மிளகு, pepper. 3. மிளகுக்கொடி; pepper creeper 


[ஊடு * அணம்‌.] 


ஊடணை ஸ்கர்‌ பெ. (௩. திப்பிலி: ௦ றசறறள. 
(சா.அக.). 


[ஊடு * அணை] 


ஊடம்‌ பஹ, பெ (௩) 1. 
2. விடியற்காலம்‌; பஸ. 


உவர்‌ மண்‌; 5315 soil 


[ஊடு * அம்‌] 


ஊடரக்கல்‌ பரச-/௪ பெ. 
lime-stone (சா.அக.). 


(௩) சுக்கான்‌ கல்‌; 


[ஊடு ௮ ஊடரம்‌ 4 கல்‌.] 


ஊடரம்‌ பரச, பெ. (௩) பூவழலை; 58105 90). 
(சா.அக.). 


[ஊடு  ஊடரம்‌. ஊடு - வெப்பம்‌, வெதும்பல்‌.] 


ஊடல்‌' ர! பெ. (௩) 1. மருதத்திணையினுரிப்‌ 
பொருள்களுள்‌ ஒன்றாகிய புலவி; 1006 பவாய, 
between husband and wife, arising from jealousy. 
appropriate to the agncultural tracts, one of five 
யர்‌-ஒ-றாப (நம்பியகப்‌.25) (செ.அக.). 2. பிணக்கு; 
accord, 3. வெறுப்பு; 05110. 4. கணவன்‌ மனைவி 
இருவரிடைத்‌ தோன்றும்‌ உரையாடாத மென்சினம்‌; 
domestic disharmony between husband and wife. 


[ஊடு ௯ ஊடல்‌] 


ஊடல்‌” பரத; பெ. (௩) மர நிழல்‌; shade of a tree. 
(செ.அக.). 


[ஊழ்‌ ௯ ஊடு ௮ ஊடல்‌.] 


ஊடல்விரி 04 பெ. (௩) வெள்ளணி யணிந்து 
விடுத்துழித்‌ தலைவன்‌ வாயில்‌ வேண்டன்‌ முதலா 
கப்‌ பாங்கி தலைவனை, அன்பிலை, கொடியை 
யென்றிகழ்தல்‌ ஈறாகியவை; heme of agam Classifica- 
tion of esoteric poem, In which the conversation leading 
to love quarrel between the hero and heroine groups 
is elaborately narrated 


[ஊடல்‌ ஃ விரி.] 


ஊடலுவகை பகம்‌ பெ. (௩) புலவியின்பின்‌ 
கூடலால்‌ நிகழும்‌ மகிழ்ச்சி: றleasபre derived from 
reunion after sulking, from temporary variance and huff 
between husband and wife (குறள்‌.133,அதி ). 


[ஊடல்‌ * உவகை] 


ஊடலொழித்தல்‌ ௪ தொபெ. (ற) 
பிணக்குத்‌ தீர்த்தல்‌; husband removing the feigned 
dislike of a wife for the purpose of reunion. (சா.அக.). 


(ஊடல்‌ * ஒழித்தல்‌.7 


ஊடறு" -த்தல்‌ பரப-, 4.செ.குன்றாவி. (44) 1. ஊடுரு 
வுதல்‌; 1௦ பர்‌ through, cleave, sunder, pierce, as an 
arrow; to force one's way through. 2. வழக்குத்‌ தீர்த்தல்‌; 
to decide between parties, settle amicably. (W). 
[ஊடு - அறு - ஊடறு-.] 

ஊடறு”-த்தல்‌ பரச”, 4.செ.குன்றாவி. (44) இடையில்‌ 
அடைத்தல்‌ (ஈடு.1,4,4); 1௦ கொ, io obstruct 
in the middie. 

ஊடன்‌ பரக பெ. (॥) மீன்வகை; sh water fish. 
(செ.அக.). 


[ஊடு ஃ ஊடன்‌.] 


ஊடன்‌ 


ஊடாட்டம்‌ பரசு பெ (6) 1 பல்கற்‌ பயிலுகை 
frequent communion, intercourse. 2. பழக்கம்‌; intimacy 
ம. ஊடாட்டம்‌. 
/ஊடாடு ௯ ஊடாட்டம்‌.] 

ஊடாடு-தல்‌ ப08ரப-, 5.செ.கு.வி. (ஸர) 1. நடுவே 
திரிதல்‌; ௦ move about, 90 among, ''ஊடாடு பனிவா 
டாய்‌'' (திவ்‌.திருவாய்‌ 1,4,9). 2. பலகாற்‌ பயிலுதல; 
to frequent, move about very offen “தேன்‌ கொண்‌ 
டூடாடுங்‌ கூந்தல்‌'” (கம்பரா.மாரீசன்‌.79). 3. கலந்து 
பழகுதல்‌; 1௦ be familiar, to get into close intimacy 
“சீதையென்னு மான்கொண்மூடாடும்‌ வண்ணம்‌'' (கம்‌ 
பரா.மாரீசன்‌.79). 4. கலத்தல்‌; 1௦ 6 in contact, 
99 1௩ 1௦பCh **கையெழுத்தோ டூடாடாமறை'' (குற்றா. 
தல.திரிகூட.34). 5. பெரு முயற்சி செய்தல்‌; 1௦ make 
$பற்றாஊ 9707 அவன்‌ அதுநிறைவேற மிகவும்‌ ஊடாடு 
கிறான்‌. (இவ.) (செ.அக ). 6. கல்வி பயிலுதல்‌ 
(ஆ.அக.); 19 08 knowledge. 
ம. ஊடாடுக; ௧. ஓடாடு; தெ. ஊடாடு. 
[ஊடு * ஆடு - ஊடாரு./ 

ஊடாளன்‌ பசீசர, பெ. (௩) 1. ஒற்றன்‌; ஷூ 2. இருவர்‌ 
அல்லது இருசாரார்க கிடையில்‌ கருத்து ஊடாட்டத்‌ 
திற்கு உதவும்‌ நடுவன்‌; 601510. 
[ஊடு * ஆனன்‌.] 


ஊடான்‌ 


175 


ஊடுருவிப்பாய்‌-தல்‌ - 


ஊடான்‌ பரக, பெ (௩) 1. ஊடக மீன்‌; fish, silvery, 
Gerres filamentosus 2. கடல்‌ மீண்வகை; marine fish, 
pristipoma furcatum (செ.அக.). 
[ஊடன்‌ ஃ ஊடான்‌. ஊடன்‌ பார்க்க; 599 0027 J 

ஊடு'-தல்‌ பரப, 5செ.கு.வி (ஸர) 1. புலத்தல்‌; 1௦ 
feign displeasure, as a wife of her husband or vice 
versa in order to enhance his or her affection ‘‘ea@தல்‌ 
காமத்திற்கின்பம்‌'' (குறள்‌ 1330). 2. பிணங்குதல்‌; 1௦ 
be impatient, to show resentment, "செறுத்தோ றுடைப்பி 
னுஞ்‌ செம்புனலோ டூடார்‌'' (நாலடி 222) 
[உள்‌ ௯ உடு - அடு. வாய்‌ திறந்து பேசாமல்‌ உள்ளத்தின்‌ 
உளைச்சல்களைக்‌ குறிப்பால்‌ புலப்படுத்துதல்‌ (நாளடைவில்‌ 
சொல்லாடிப்‌ புலப்படுத்தலும்‌ ஊடுதலாயிற்று. ஊடுதல்‌ - 
(உள்ளத்தின்‌) உளைச்சல்‌ ] 

ஊடு”-தல்‌ பரப, 5.செ.கு.வி. (44) உண்ணுதல்‌; 6 
85! பன்றி வள்ளிக்கிழங்கை ஊட்டிவிட்டது. (இ.வ.). 

ஊடு” பப்ப, பெ. (॥.) 1. தடு; middle, that which comes 
between “ஊடாடு  பனிவாடாய்‌'' (திவ்‌.திரு 
வாய்‌.1,4,9). 2. இடை; ௮5. 3 நெசவின்‌ தார்நூல்‌ 
(வின்‌.); 8004 thread woven 807055 the warp. 
(செ.அக.). 
ம. ஊடு; ௧. உடு; கோத. ஊட்‌; து. ஊடு. 

ஊடு” ரப, பெ. (॥) துளை, வழி; 06. 
[௨டு ௮ ஊடி (வே ௧.73)... 

ஊடு” சப; பெ (௩) குறுவையும்‌ ஒட்டடையுங்‌ கலந்து 
விதைத்துச்‌ செய்யும்‌ விளைக்ல (6101.93 ); smultaneous 
cultivation of kuruva and மெட்‌ peddy in the same field 
௨டு - ஊடு (கலப்பு). 

ஊடுசாகுபடி பப-c&ஏபUpad, பெ. (॥) இருவகைத்‌ 
தவசங்களைக்‌ கலந்து பமிரிடுகை; cultivating by 
mixing two kinds of grain In a seed bed and planting 
the seedings indiscriminately. (G.I. 1,93). (செ.அக.). 


[ஊடு - சாகுபடி... 

ஊடுசெல்‌(லு)-தல்‌ பரப, 13.செ.கு.வி. (vi) 
1. நடுவிற்போதல்‌; 1௦ p55 through, the centre. 
“உடைகப்பல்‌ கப்பலாய்த்‌ திரையாழி யூடுசெலுமோ"' 
(தாயு.சுகவா.11). 2. இடையே போதல்‌; 1௦ ரம 
in between. 


[ஊடு - செல்‌.] 
ஊடுதட்டி பபச பெ. (1. இடைத்தரகன்‌; இடையில்‌ 
நின்று மாறுகொண்ட இருவரை எய்ததுச 


செல்பவன்‌; 00 004960, intermediary cheating both 
the conflicting parties. 


[ஊடு * தட்டி... 


ஊடுதட்டு பப்ப பெ. (ஈ.) இருவர்‌ காரியத்தின்‌ 
இடையிற்‌ புகுந்து பெற்ற வருவாய்‌; snatching away 
something as gain, often illegally, as by interfering while 
two people are quarrelling amongst themselves 


[ஊடு - தட்டு. தட்டு - தட்டிச்செல்லுதல்‌, பறித்துச்செல்லுதல்‌.] 

ஊடுதல்‌ பங்க! பெ. (॥) கலவியிற்‌ பிணங்குதல்‌; 
feigning displeasure in sexual affair as a wife does with 
her husband chiefly with a view to increase his affection. 
(சா.௮௧.). 
/உள்‌ உடு ஊடுதல / 

ஊடுதாக்கு'-தல்‌ பஸ்‌-கிய௩... 7.செ.கு.லி. (41) 
பின்னிடாமல்‌ எதிர்த்து நிற்றல்‌; 1௦ 000059 awith 
firmness, stand resolutely. 
[ஊடு * தாக்கு] 

ஊடுதாக்கு -தல்‌ ்ஏப-18ி%கப, 5.செ.குன்றாவி (41) 
இரண்டு பொருள்களின்‌ வவிமையை யொரப்பிடு 
தல்‌; to compare two things with regard to their relative 
strength (செ.அக.). 
[ஊடு * தாக்கு.] 

ஊடுபற்று-தல்‌ பஏப-றகம-, 5 செ.கு.வி. (41.) விளக்கு 
உள்ளே பற்றி யெரிதல்‌ (வின்‌.); 1௦ ஸபா whithin 
the hollow or bowl of an open lamp, as the 
wick when the oil is out (செ.அக.). 


[ஊடு - பற்ற. 

ஊடுபாட்டு ப்பறச்‌ரய, பெ. (௩.) 1. பழக்கம்‌ அறிந்திருத்‌ 
தல்‌; custom, habit, familiarity 2. அறிவு; Knowledge 
(சேரநா.). 
ம. ஊடுபாட்டு. 
[ஊடு * பாட்டு./ 

ஊடுபோக்கு'-தல்‌ 07ப-00/40-, 5.செ.குன்றாவி. (41) 
1. இடையே போகச்‌ செய்தல்‌; 1௦ £ஈபர hough, 
cause to pass through 2. வழக்குத்‌ தீர்த்தல்‌; 1௦ decide 
between parties, settle நு (செ அக ). 
3. ஊடுருவச்‌ செய்தல்‌; £௦ penetrate (ஆ. அக.). 
ம. ஊடு போக்கு. 
[ஊடு - போக்கு.] 

ஊடுபோக்கு” ப்ரப-றமி&்ப பெ. (௩) 1. ஊடு செல்லுகை; 
passing through, as a jungle, a crowd ஆளிகன்‌ 
ஊடுபோக்கற நிமிர்த்து (திருக்கோ.151,உரை.) 
2. ஒரு பழைய வரி; கால! 1 ''ஊடுபோக்கும்‌........ 
கோக்கொள்ளப்‌ பெறாதே'' (5114,509). 
[ஊடு * போக்கு.] 

ஊடுருவிப்பாய்‌-தல்‌ ப்ச்பயர-றாறத்‌, 2. செ.கு.வி. 
(vi) நடுவினுள்‌ வேகமாய்‌ முமுவதையும்‌ 


ஊடுருவு-தல்‌ 


176 


ஊணாளி 


துளைத்துச்‌ செல்லல்‌; pஃ55INg through anything 
forcibly and rapidly inter-penetrating (சா அக.) 


[ஊடு * உருவி * பாய்‌] 

ஊடுருவு-தல்‌ பபா, 5செகுவி (1) 1. இடையுரு 
விச்‌ செல்லுதல்‌; 1௦ penetrate, pierce, as weapons 
“நெற்றிதொறு மோரொரு வடிக்கணை யூடுருவ."' 
(பாரத இரண்டாம்போ 26). 
ம. ஊடுருவுக. 
[ஊடு “ உருவு. 


ஊடுவெளி ப்ப பெ. (6) இடைவெளி: 80205 in 
between, gap. 


[ஊடு * வெளி] 


ஊடுளைச்சல்‌ பப பெ (1) மாதவிடாய்களுக்கி 
டையே காணும்‌ வலி: றவ occurring between the 
menstrual periods - mdpain. (சா.அக ) 
[ஊடு * உளைச்சல்‌ ] 

ஊ௫டே பப்ப வி.எ. (26) | இங்குமங்கும்‌, 
இடையிடையே; ௦4 ஊம்‌ ௦ற, irregularly, interspersed 
2 அப்போதைக்கப்போது; there and then 3. அடிக்‌ 
கடி, frequently 
[௨டுஃ ஊடு - ஏ] 


ஊடேவிழு-தல்‌ ப்ப, 2.செகுவி (41) நடுவிற்‌ 
புகுதல்‌; 1௦ come between, rush nto the midst, interfere 
[ஊடு - ஏ * விழு.] 


ஊடை ப, பெ. (॥) 1 ஆடையின்‌ குறுக்கிழை 
(வின்‌.); 8௦௦1 (செ அக.) 2. நூற்றார்‌; 0818௩0 04 
res 3 உண்டை, 08॥ of thread. 


[வடு - ஊடை / 


வடை மா பராம்‌ பெ. (॥) தேட்கொடுக்கி; 5001௦௩ 
plant or scorpion sting (சா அக ) 


[ஊடு ௮ ஊடை - மா] 


ஊடையம்‌ பசற்கா, பெ (6) நீரரண்‌ (வின்‌.), 000 
round a fort or a camp (செ அக ) 


மறுவ. அகழி, அகழ்ப்பு, அகப்பா 


[ஊடு ௮ ஊடையம்‌ / 


ஊண்‌ ப்‌, பெ (॥) உண்கை; யர. '“பாத்தூண்‌ 
மரீஇயவனை'' (குறள்‌.227) 2 உணவு; (000. ''உடை 
செல்வமூ ணொளிகல்வி'' (குறள்‌ 939) 3. ஆன்மாவின்‌ 
இன்பதுன்பப்‌ பட்டறிவு; 60௫௭06 of joys and 
snrrows by the soul, as the inevitable fruits of karma 
“'ஊணொழியா துன்னின்‌'' (சிவப்பிர.19) (செ.அக.). 
ம. ஊண்‌, ஊணு, க. ஊட, உணிக: கோத., துட. ஊண்‌; 
து. உண“, ஒணசு 


[உண்‌ ௮ ஊண்‌. 


ஊண்சாலை முக; பெ (0) ஊட்டுப்புரை; 
choultry where food டி distnbuted gratis (செ அக.,). 
[உண்‌ ௯ ஊண்‌ - சாலை] 

ஊண்டழல்‌ மாகிக்‌ பெ (௩) பசியழல்‌; power 
of digesting food, lit food-fire “ஊண்டழல்‌ வெறுக்கும்‌ 
வணண மூட்டுவம்‌'” (பிரபுலிங்‌,. ஆரோகண.40) 
(செ அக ). 
[ஊண்‌ * தழல்‌./ 

ஊண்பாக்கு ப£-௦கிய பெ (௨) உண்டபின்‌ தின்னும்‌ 
வெற்றிலை பாக்கு; 0619 and Nut taken after a Meal, 
021 ரீ£ வெறும்‌ பாக்கு (வீண்‌ பாக்கு) ஊண்பாக்கொழிய 
வீண்பாக்காகாது. (பழ.). 
(ஊண்‌ - பாக்கு] 

ஊண்பித்தை ஸா-றர௮ பெ. (6) 
புலவர்‌; ௮ poetess 


ஓர்‌ பெண்பாற்‌ 


[உண்‌ * பித்தை பித்தை - சிறுமி, பெண்‌. 
குறுந்தொகையில்‌ 232ஆம்‌ பாடலைப்‌ பாடிய ஊண்பித்தை 
யார்‌ உணவுபடைககும்‌ பணிப்பெண்ணாக வாழ்ந்தவராக 
லாம்‌ புல்‌ ௯ புத்து - பித்து என்னும்‌ சொற்கள்‌ இளமை, 
மென்மை, புதுமை, அழகு என்று பொருளால்‌ விரிவன 
துளுமொழியில்‌ “புத்து” இன்றும்‌ பெண்பாற்‌ பெயராக வழங்கு 
கிறது புல்‌ ஃ புது ௯ புதல்‌ - புதல்வன்‌. புல்‌ ௯ புது - 
புத்து - பத்தன்‌(மகன்‌) த புத்து - புத்தன்‌ 364 ஓப 
கன்னடததில புத்து ௯ புட்டு - புட்ட என்பன இளமையும்‌ 
அழகும குறித்து வழஙகுவன. புல்‌ ௯ புள்‌ - பிள்‌ - பிள்ளை 
என்பன இளமைப்பெயர்கள்‌ புத்தை - பித்தை 

ஊணம்‌ பகா, பெ (௩) ஒரு நாடு; ame of the 
country of the Huns. ‘‘eouண நாட்டோரூரின்‌'' (ஞானவா 
காதிக.7). 
(அவுண்‌ ௮ ஊண்‌ ௮ ஊணம்‌. ஊணம்‌ - அவுணர்வாழ்வகம / 

ஊணன்‌' பாச பெ. (0) ஊண நாட்டான்‌; பிபா, 
மகற்கு (செ.அக.). 
[அவுணன்‌ - ஊணன்‌.] 

ஊணன்‌” மக பெ (ற) மிக வுண்போன்‌; 010110 
ஊணன்‌ கருமமிழந்தான்‌ (வின்‌.) (செ.அக.). 
ம. ஊணன்‌. 
[ஊண்‌ - அன்‌.] 

ஊணா ம்க்‌ பெ. (௩) சடைச்சி மரம்‌ (ட), ௦ங௱௦ 
han linder. (செ.அக. ). 
[ஊள்‌ ௯ ஊண்‌ ஃ ஊணா.] 


ஊணாட்டம்‌ மாச்‌, பெ. (௩) பல்லாங்குழியில்‌ 
ஆடும்‌ ஓர்‌ ஆட்டம்‌; 8 100 01 086. (சேரநா.). 
[ஊண்‌ ; ஆட்டம்‌. 

ஊணாளி எச பெ. (௩) அதிகமாக உண்பவன்‌; 
glutton, great eater. (சேரநா.). 


ஊணி' 


177 


ஊத்தைப்பல்‌ 


ஊணி' ப்ர பெ. (ஈ.) உணவுகொள்பவன்‌; 06 who 
68%. “காளவிட மூண்‌”' (திருப்பு.69). (செ.அக.). 
ம. ஊணி; ௧. உணி. 
[ஊண்‌ - ஊணி.] 

ஊணி ப்‌ பெ. (6) பாவாற்றுதற்கு ஊன்றும்‌ கவர்க்‌ 
தால்‌; weaver's stand for the threads of the woof 


[ஊண்‌ - ஊன] 

ஊணிக்கம்பு ப்ர-&-&சம்பு பெ. (௩) 1. மொட்டை 
வண்டியின்‌ இரு பக்கத்திலும்‌ ஊன்றப்பட்ட முளைக்‌ 
கம்புகள்‌ (நெல்லை); Stakes on the sides of an open 
பா சர்‌ 2. பாவாற்றுதற்கு ஊன்றும்‌ கவர்க்கால்‌; 
weaver's stand for the threads of the woof 
[ஊன்றி * கம்பு - ஊன்றிக்கம்பு - ஊணிக்கம்பு..] 

ஊணு-தல்‌ மாப, 13.செ.குன்றாவி. (vt) உணவு 
கொடுத்துப்‌ பேணுதல்‌; 1௦ 1960 800 பார்‌. “உழலை 
யாக்கையை யூணுமுணர்விலீர்‌'' (தேவா.588.6) 
(உண்ட ஊண்‌ - ௨ - ஊணு] 
'உண்‌' என்னும்‌ தன்வினை 'ஊண்‌' என நெடுமுதலாகிப்‌ 
பிறவினையாகும்‌ பெற்றியுடையதாயினும்‌ முதனிலை திரிந்த 
தொழிற்பெயராகிய 'ஊண்‌' என்பதனின்றும்‌ வேறுபடுத்த 
'ஊணு' என உகர ஈறுபெற்றுப்‌ பிறவினை ஏவலாகி ''ஊட்டு'' 
எனப்பொருள்‌ தந்துநின்றது. 

ஊத்தங்காய்‌ ப42-ரஜ்‌; பெ. (0) புதைத்துப்‌ பழுக்க 
வைத்த காய்‌; 00௦8 unripe fruit buried to ripen, as 
plantains Loc (செ அக ). 

[ஊழ்த்தல்‌ - புதைத்தல்‌. ஊழ்த்தம்‌ அ ஊத்தம்‌ * காய்‌.] 
ஊத்தட்டம்‌ பசி, பெ (6) மாழைகளை யுருக்க 
வைக்குந்‌ தழல்‌; 1௨ 10 melting metal (செ.அக.) 

[ஊது - ஊத்து ௯ ஊத்தட்டம்‌.] 

ஊத்தப்பம்‌ பீர£சறறகா, பெ. (௩) பருத்த தோசை வகை; 
thick nce-flour cake (செ.அக.). 
ம ஊததப்பம்‌ 
[ஊற்று - ஊத்து * அப்பம்‌.] 

ஊத்தம்‌ ர்க, பெ. (௩) 1. வீக்கம்‌; 949149, purfing 
up of the limbs or body அவன்‌ உடம்பு ஊத்தமாயிருக்கி 
றது. (இ.வ.). 2. காய்களைப்‌ பமுக்கவைக்கும்‌ 
புதைப்பு; பொரறஓ 04 ரா unripe fruits to ர்வ. 
(செ.அக ) 
[ஊது ௮ ஊத்து - ஊத்தம்‌.] 

ஊத்தமுறை பஎ-௱ப; பெ. (ஈ.) ஊது திட்டம்‌ பார்க்க; 
see Jou-titam. 

ஊத்தல்‌ பம! பெ. (௩) பித்தளை; 01858. (சா.௮௧.). 
[ஊற்று - ஊற்றல்‌ ௮ ஊத்தல்‌. காய்ச்சி உருக்கிவார்த்த கலப்பு 
மாழையாதலின்‌ இப்பெயர்‌ பெற்றது. 


௩) 1 பேழை; 
(இங்‌.வைத்‌.43) ; 


ஊத்தாம்பிள்ளை ப்ரீக்ராற/& பெ. | 
container 2. மூத்திரப்பை 
bladder (செ.அக.). 
[உத்து ௯ உத்தாம்‌  ஊத்தாம்‌ * பிள்ளை. 

ஊத்து 040) பெ (॥) 1. ஊதுகை; 0௦900 8 music 
ஈன்பளைர்‌ ஓர்‌ ஊத்து ஊதினான்‌ (௨.வ.). 2. காகளத்‌ 
தின்‌ ஓலி; 5௦ 04 8 wind instrument “பெரிய 
திருநாளாய்ச்‌ செல்லும்படி பண்ணினால்‌ புறம்பு ஊத்‌ 
தும்‌ சுவடு மற்றுக்‌ கிடக்கவும்‌ வேணுமா?" (திவ்‌ திருநெ 
டுந்‌.8.வியா.). 3. உடம்பு ஊதிப்பருத்தல்‌ (சங்‌.அக.); 
swelling of body 4. ஊதல்‌; whiste (Tinn.). 
ம. ஊத்த; ௧. ஊது; து. ஊதுனி 
[ஊது - ஊத்து... 

ஊத்தை 49 பெ) 1 அழுக்கு: பங்‌ ராழயங்‌, ரிங்‌, 
excrement, that which is ceremonially unclean, as 
குரி. ''ஊத்தைக்‌ குழியி லமுதம்‌ பாய்வது போல்‌'” 
(திவ்‌.பெரியாழ்‌.4,6,10) (செ அக ) 2 ஊன்‌, ஊணீர்‌; 
water oozing from flesh 3 மாதவிலக்கு நீர்‌; Menstrual 
blood - catamenia 4. பல்லமுககு; fou! matter which 
collects on the teeth ordinany, a composed accumulation 
about the teeth in sickness - 800065 5 புலால்‌; Meat 


“ஊத்தைச்‌ சடலத்தை உப்பிருந்த பாண்டத்தை.'' 

6. நாற்றம்‌; stench 

ம. ஊத்த 

[ஊழ்‌ - ஊழ்த்தை ௮ ஊத்தை / 
ஊத்தைகழல்‌(லு)-தல்‌ ப/4/-6-2/2/ 13.செகு வி. 


(1) 1. அமுக்கு வெளியேறுதல்‌ (வின்‌.); £௦ ௦08 
off as dirt from a vessel (செ அக ). 2. ஊத்தை 
கழலுதல்‌; 10 remove fou! matter. 


[ஊழ்த்தை - ஊத்தை * கழல்‌.] 

ஊத்தைச்சீலை பரரஎ/-௦-0/8, பெ. (௩) 1. அமுக்குச்‌ 
லை; dirty cloth or clothes. 2. விலக்குச்சீலை; sanitary 
towel or napkin. 
[ஊத்தை * சீலை.] 

ஊத்தை நாறி ப்ச்‌! பெ. (௩) 1. பீநரறி (மூ.அ.); 
fetid tee 2. முடைநாற்றம்‌ உடையவள; பர) oman 
or a woman ceremonially unclean, said of a woman 
as a low term of abuse (சா.அக.). 
[ஊத்தை * நாறி.] 

ஊத்தைப்பல்‌ (4௧/-0-0௪[ பெ. (௩) 1. அமுக்குச்‌ சேர்ந்த 
பல்‌; பெறு 1000 2. ஊன்‌ படிந்த பல்‌; tooth with 
the dark brown foul matter collected on it in low fevers 
- 5௦௦0. 3. சீழ்வடியும்‌ பல்‌; 10௦1 with a discharge 
of pus as in pyorrhoea. (சா.அக.). 


[ஊத்தை க்‌ பல்‌.] 


ஊத்தைப்பல்லன்‌ 


178 


ஊதாசி 


ஊத்தைப்பல்லன்‌ பர(எ-ற-ழஅ//ர, பெ. (௩) தூய்மையற்ற 
பற்களுடையவன்‌; 06 with unclean teeth (செ.அக ). 


[ஊத்தை “ பல்லன்‌] 
ஊத்தைப்பாட்டம்‌ 042/-2-ற௪/2௱, பெ. (ஈ) வரி வகை: 
tx (SIIV.330), (செ.அக ) 
ம. ஊத்தப்பாட்டம்‌. 
[ஊத்தை * பாட்டம்‌.] 


ஊத்தைப்பாண்டம்‌ 22-௯௬ பெ. (॥) 1 
ஊத்தை யுடம்பு; ௦௦0, full of filth, called cantemptuou- 
sly by renunciative moralizers. 2. நாற்றம்‌ வீசும்‌ உடம்பு; 
body emitting a fetid smell (சா.அக ). 

[ஊத்தை * பாண்டம்‌] 


ஊத்தைப்பிணம்‌ ரச/-ற-ற/றகர, பெ. (6) 1. நாறிய 
பிணம்‌ (வின்‌.); pபtrid corpse, decomposed carcass 
(செ.அக ) 2. அமுக்குடம்பு; fithy body (சா.அக.) 
[ஊத்தை - பிணம்‌] 


ஊத்தையட்டு-தல்‌ (4244-2. 5௪ கு.வி. (vi) 
ஊனமுறுதல்‌; (௦ sustain 05௦0௦0, suffer disgrace 
"கோழிப்‌ போரில்‌ ஊத்தையட்டாமல்‌' (8 251), 
(செ.அக ) 


ஊத்தையெடு-த்தல்‌ 0/2/-)-௪ரப-, 4.செ.குவி. (i) 
அமுக்ககற்றுதல்‌ (யாழ்ப்‌), ௦ remove tarnish 
from jewels, stain from silk or other cloth (செ.அக.). 
[ஊததை * எடு] 


ஊத்தைவாசல்‌ ப்‌/௪-22௪1 பெ (௩) பெண்‌ நோனி: 
vagina from its serving as a passage for the discharge 
of menses (சா அக.) 


[ஊத்தை * வாசல்‌] 


ஊதடைப்பான்‌ சண்‌, பெ. (ஈ) மாட்டுநோய்‌ 
வகை; 066896, among cate (மாட்டுவை சிந்‌ பக்‌.25), 
(செ.அக.). 
[ஊது - அடைப்பான்‌.] 


ஊதம்‌ ப்பா, பெ. (ஈ.) யானைக்கூட்டம்‌; ஸ்‌ ௦7 
elephants “உலவை நீள்வனத்‌ தூதமே யொத்தது ”' 
(கம்பரா வரைக்‌.7), (செ அக.) 
[ஊன ஊது ௮ ஊதம்‌ (பெருக்கம்‌)! 


ஊதல்‌" 098; பெ (॥) 1. குனிர்க்காற்று; ௦௦10 ற 
ஊதலடிக்கிறது (உவ.) 2 வீக்கம்‌; swelling. 3. 
ஆரவாரம்‌ (வின்‌ ); 0884 Noise 4. ஊதை நோய்‌; 1௦ப- 
ஈஸ ஊதலினம்‌. (தைலவ தைல 130) 5 மிகுதி; 
ரீபற655, ''இருமலீளை யென்றிவை யூதலாக்கை”! 
(தேவா 996.8). 6. குழந்தைகள்‌ ஊதுங்‌ கருவி; 
13 trumpet, small pipe ஓர்‌ ஊதல்‌ வாங்கிக்கொடு 
(உ.வ.), (செ.அக.). 


[ஊது - ஊதல்‌] 


ஊதல்‌” 0௦௪1 பெ. (௩) கருநீலப்‌ படர்கொடி; 0௦% blue 
creeper 


[ஊது ௯ ஊதல்‌ 7 

ஊதல்‌ போடுகை 0்ச-ழ்பீபழச; பெ (ஈ) 1. புகைபோட்‌ 
டுப்‌ பமுக்கச்‌ செய்கை; [ப௱iஏகtion for npening unripe 
ரீபா5 ௮5 lis 2. பெருச்சாளி போன்றவை பொர்தி 
னின்று வெளியேறப்‌ புகை மூட்டுகை; ரபாக, 
so as to expose the hole of rodents as bandicoots, 
to smoke, and so force them to run away (செ.அக.). 


[ஊது - ஊதல்‌ * போடுகை.] 
ஊதற்காற்று பசொ-&காப பெ. (௩) பணிக்காலத்துக்‌ 


குஸிர்க்காற்று; 0010 bing wind of the dewy season. 
(செ.அக ). 


[ஊதல்‌ * காற்று. ஊதல்‌ - 
மிகுவிக்கும்‌ காற்று] 


பெருகுதல்‌, மிகுதல்‌, குளிரை 


ஊதற்கொடி ப0ச-&00/ பெ. (௩) கொடிவகை (ட), 
dark-blue creeper. (செ.அக.). 
[ஊதல்‌ * கொடி.] 
ஊதன்‌ ப, பெ. (॥) ஆண்பாற்‌ பெயர்‌: name of 
8 060500 ஆதனுக்குக்‌ கொடுத்தாலென்ன ஊதனுக்குக்‌ 
கொடுத்தாலென்ன. (கொங்‌.வ ) 
க. ஊதன்‌ 
[ஊ - ஊது - ஊதன்‌ (பருத்த தோற்ற முள்ளவன்‌).] 
ஊதா பக்‌ பெ (6) 1 செம்மை கலந்த நீலநிறம்‌; 
purple, violet (செ அக ). 2. செம்மை கலந்த கருநிறம்‌ 
(ஆ ௮௧ ); reddish black 


ம. ஊதா 
[ஊது ௯ ஊதல்‌ ஃ ஊதா.] 
ஊதல்‌ என்னும்‌ கொடியின்‌ நிறம்‌ ஊதா என வழங்கலாயிற்று. 
ஊதற்கொடி பார்க்க, 866 பரம 

ஊதா இறுங்கு ரச-ர்யா௪ப, பெ. (௩) சோள வகை 
(விவசா 3); ௮ kind of Maize 
[ஊதல்‌ ௯ ஊதா * இறுங்கு.] 

ஊதாக்கத்திரி ப்பச-k-kகீ பெ (௩) கத்திரி வகை; 
New York - purple brinjal. Solanum melongena Americana. 
(செ.அக.). 
[ஊதல்‌ ௯ ஊதா - கத்திரி] 

ஊதாங்குச்சி ௪2-ம்‌ பெ. (௩) 
குழாய்‌; blow-pipe (Loc } (செ.அக.). 


நெருப்பூதுங்‌ 


[ஊது * ஆம்‌  குச்சி.] 


ஊதாங்குழல்‌ பஏகர்‌-kப/௮/ பெ. (ஈ.) ஊதரங்குச்சிபார்க்க; 
896 Jda-kucci (செ.அக.). 


[ஊது * ஆம்‌ * குழல்‌.] 
ஊதாசி பர23 பெ. (௩) ஊதாரி பார்க்க; 896. பகர்‌ 


ஊதாப்பூ 


179 


ஊதின பொன்‌ 


ஊதாப்பூ 05-ற-றப்‌, பெ. (௩) மரவகை (ப; ஈ்ப௱ 
membranous lance to obovate accuminate or cuspidate 
Isaved jungle geranium (செ.அக.). 
[ஊதா * யூ. 
ர்ஊதாம்பி பசக பெ. (॥) காற்றூதிச்‌ சிறுவர்‌ 
விளையாடும்‌ காற்று முட்டை; 02100. 
[ஊது * ஆம்‌ * பை - ஊதாம்பை -, ஊதாம்பி.] 
*ஊதாம்பை பழச பெ (6) ஊர்திச்‌ சக்கரங்களில்‌ 
வட்டையினுள்‌ உள்ள காற்றுப்பை; 1ப06 in the tyre 
of a vehicle 
[ஊது - ஆம்‌ * பை. 'ஆம்‌' சொற்சாரியை. படைத்‌. இரா. 
மதிவாணன்‌ 1988] 
ஊதாமுள்ளி 008-௱ஸீ செம்முள்ளி (1); ested 
purple, nall dye. 
[ஊதாய்‌ - ஊதா - முள்ளி. 
ஊதாய்‌ 28% பெ (௩) செம்மை கலந்த நீலநிற 
ஊமத்தம்பூ; pபாple blue datura 


[ஊதல்‌ ௮ ஊதாய்‌] 


ஊதாரி! பத பெ. (ஈ) வீண்செலவுக்காரன்‌; 
spendthrift, prodigal, squanderer. ‘‘கொடையிலாத 
ஊதாரி'' (திருப்பு.) (செ.அக.). 

ம. ஊதாரி. 


[ஊதுதல்‌ - பறக்கச்‌ செய்தல்‌, வீணடித்தல்‌. ஊது - ஆளி - 
ஊதாளி ௮ ஊதாரி (துகளை ஊதித்‌ துடைத்தாற்போல்‌ 
செல்வத்தை வாரி இறைத்துக்‌ கழிப்பவன்‌.] / 
ஊதாரிபடுதல்‌ : கேடுறுதல்‌. ''உடலூ தாரிபட்‌ டொழிய'' 
(திருப்பு.904). ஊதாரி என்னுஞ்‌ சொல்‌, உதார என்னும்‌ 
வடசொல்லினின்று திரிந்ததாகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழ்‌ அகரமுதலி காட்டியிருப்பது உண்மைக்கு மாறானதும்‌ 
முற்றும்‌ பொருத்தமற்றதுமாம்‌ உதார எனனும்‌ வடசொல 
ஈகைத்‌ தன்மையைக்‌ குறிப்பதாகும்‌ ஊதாரி என்னும தென்‌ 
சொல்லே அழிப்பாளியைக்‌ குறிப்பதாகும்‌ அழிப்பாளி வீண்‌ 
செலவு செய்பவனேயன்றி அளிப்பாளியல்லன்‌ (வே.க 98). 
ஊதாரி” சகர பெ. (ஈ) பயணிஸி; worthless person. 
“ஊதாரியாய்‌ நானழியா வண்ணம்‌'' (பாடுது.63.பந்து) . 


[ஊது * ஆளி - ஊதாளி ௮ ஊதாரி. ஊதுதல்‌ - பறக்கச்‌ 
செய்தல்‌, வீணடித்தல்‌.] 
ஊதாரித்தனம்‌ பசக, பெ (6) 1. அழிப்பு; 


wasting, destruction. 2. aவணrசலவு; wasteful, immode- 
rate spending (ஆ அக.). 
[ஊதாரி * தனம்‌./ 

ஊதாரிபடு-தல்‌ பகர்றசரப, 20.செ.கு.வி. (94) 
கேடுறுதல்‌; (௦ become damaged, spoiled, impaired, 
ஓரு. '“உடலூதாரி பட்டொழிய' (திருப்பு 904). 
[ஊது * ஆர்‌ * இ - ஊதாரி - படு. ஊது - பறக்கச்செய்தல்‌, 
போகச்‌ செய்தல்‌, இழத்தல்‌, அழிவுறல்‌, கேடு. ஆர்‌ - ஆர்தல்‌. 
இகரம்‌ - தொ.பொ.ஈறு./ 


ஊதாவல்லி ௦8௪/( பெ. (௩) 1 நீலச்‌ செவ்வாம்பற்‌ 
கொடி, purple Indian water ly 2 நீலவல்லி; இது 
நீலப்பூக்களையுடைய ஓர்‌ பூங்கொடி; 006 Indian 
water lily or Star flower lily It is a perennial creeper 
with blue flowers, flowering all round the year. (சா.அக., ). 


மறுவ. ஊதற்கொடி, ஊதல்‌. 
[ஊதாய்‌ -, ஊதா - வல்லி. 

ஊதிகை ப்பஏச/, பெ. (௩) முல்லைக்கொடி (மூ.அக.); 
eared jasmine, jasimum auriculatum (செ.அக.). 
[ஊது  ஊதிகை, (பெருகிப்‌ படரும்‌ கொடி]] 

ஊதிப்பார்‌-த்தல்‌ பீ-ற-றக்‌-, 4.செகுன்றாவி (4) 
1. புடமிட்டு நோக்குதல்‌; 1௦ test by blowing, 
88 ௨ godmth (செஅக). 2 மந்திரித்தல்‌ 
(வின்‌); ௦ attempt a cure by enchantment 
consisting in part of blowing into the patient's body 
[ஊதி + பார்‌-.] 

ஊதிப்போடு-தல்‌ ப0/-ற-றஎப-, 19 செ.குன்றாவி. (44) 
எளிதில்‌ வெல்லுதல்‌; ௦ 0vercome easily, overthrow 
without the least difficulty (செ.அக.) 
[ஊதி * போடு ஊது - வாயால்‌ ஊதிப்‌ பறக்கச்‌ செய்தல்‌. 
ஊதிப்போடுதல்‌ பகைவரைப்‌ பறந்தோடச்செய்தல்‌, 
வெல்லுதல்‌ / 

ஊதியம்‌ பஞ்சா, பெ. (௩) 1. மேல்‌ வருவாய்‌, ஆதாயம்‌; 
நானி, ஏச, '“முதலிலார்க்கூதிய மில்லை'' (குறள்‌.449). 
2. பயண்‌; 095614, advantage ''ஊதியங்கருதியவொரு 
திறத்தானும்‌'' (தொல்‌.பொருள்‌.41). 3. கல்வி(திவா.); 
learning, erudition (செ அக.) 
[ஊது - ஊதியம்‌ ஊது - பெருக்கம்‌, மிகுதி. 

ஊதியிரு-த்தல்‌ ப்பம்‌,  3.செ.கு.வி. (vi) 
1. வீங்கியிருத்தல்‌; ௦ 06 in a swollen condition. 
2. பருத்திருத்தல்‌; ௦ 06 stout or bloated (சா.௮௧.). 
[ஊதி * இரு... 

ஊதியொடுக்கம்‌ பர்மா, பெ, 
breathing, respiration. (சா.அக.). 
[ஊதி + ஓடுக்கம்‌.] 

ஊதில்‌ ப] பெ (௩) 1. பாம்பாட்டிகள்‌ ஊதுங்‌ குழல்‌; 
a kind of musical pipe, used by snake charmers. 
2. குழந்தைகள்‌ ஊதுங்கருவி; toy pipe for children 
(ரஸ), (செ.அக.) 


(௩) மூச்சு; 


[ஊது ௯ ஊதில்‌. 'இல்‌' சொல்லாக்க ஈறு.] 

ஊதிலி ப// பெ. (ஈ.) ஊதில்‌ பார்க்க; 566 பப! 
/ஊதில்‌ * இ. இகரம்‌ ஒருமைருறித்த ஈறு.] 

ஊதின பொன்‌ 20௪-0௦௩ பெ. (௩) புடமிட்ட பொன்‌; 
refined gold (சா.அக. ). 


[ஊது - இன்‌ * ௮ - ஊதின * பொன்‌ (இன்‌' சாரியை. '௮' 
பெ.எ..ஈறு./ 


ஊதினமரம்‌ 


ஊதினமரம்‌ ப்ர்-கற, பெ. (௩) வண்டு 
துளைத்த மரம்‌; (96 pierced by beetle. (சா.அக.). 
[ஊது - இன்‌ - ௮ - ஊதின * மரம்‌. 'இன்‌ சாரியை. ௮' 
பெ.எ.ஈறு./ 
ஊதின வெள்ளி 040௪-௩; பெ (௩) நெருப்பிலிட்டுக்‌ 
கலப்பின்றி ஊதியெடுத்த சொக்க வெள்ளி: wrought 
silver, purified ster (சா.அக ). 
[ஊது * இன்‌ - ௮ - ஊதின: வெள்ளி, இன்‌ சாரியை. 
௮: பெ.எ.ஈறு/ 
ஊது'-தல்‌ பபப, 5.செ.குன்றாவி. (41) 1. குழல்‌ முதலி 
யன ஊதுதல்‌; 10 0106, as a wind instrument 
“ஊதுகின்ற குழலோசை'' (திவ்‌.பெரியாழ்‌ 3,6,1). 2. 
எரிய ஊதுதல்‌; 1௦ 008, as a fire, to kindle a 
01626 3 விளக்கு முதலியன அவிய ஊதுதல்‌; ௦ blow 
out, as a lamp “ஊழித்தீ யவிய வூதுவான்‌'' (கம்பரா கும்‌ 
பக.311). 4. நோவு தீர ஊதுதல்‌; (௦ 6104. breathe 
Upon, in order to allay pain 5 துளைத்தல்‌; 1௦ gnaw 
through and bore holes, as a beetle, to injure by drilling 
through, 86 a moth வண்டூதின மரம்‌ 6 பொன்னைப்‌ 
புடம்‌ போடுதல்‌; 1௦ refine with fire, as 9004 ஊதின 
பொன்‌. 7. நுகர்தல்‌; ௦ 1960 on, as bees honey 
“பாய்ந்தூதிப்படர்தீர்ந்து'” (கலித்‌ 66) 8 குடாற்ற 
ஊதுதல்‌; 10 blow over to cool a liquid 9 துகள்‌ 
நீக்க ஊதுதல்‌; 1௦ blow chaff away 10 ஊத்தாம்பை 
ஊதுதல்‌; 0 blow pipe 11. காய்களை மூட்டம்போட்டு 
ஊதிப்‌ பமுக்க வைத்தல்‌; நபர ௦ ripen unripe 
ரய 12 நோயாளி உடம்பிற்குள்‌ ஊதி மந்திரித்தல்‌; 
to blow on a patient's body to cure by enchantment. 
13 உடல்‌ வீங்குதல்‌; swelling 


[உல்‌ ஃ ஊல்‌ ௮ ஊது] 


ஊது -தல்‌ ப௦ப-, 7 செ கு வி. (41) 1. வண்டு முதலிய 
ஒலித்தல்‌; ௦ hum, as bees or beetles, In getting 
out honey from flowers ' “சேவடிக்கே சென்றூதாய்‌ கோத்‌ 
தும்பி” (திருவாச 10,1). 2 வீங்குதல்‌; 1௦ 5wel, 5 
the stomach after eating; to be inflated ' "ஊதியூதி 
வயிறுள்ளனவெல்லாம்‌.” (சூளா.சுயம்‌ 15) 3. துருத்தி 
யாற்‌ காற்றெழுப்புதல்‌; 1௦ 6109 with bellows with a 
௦104-0106 ''ஊதுலைக்‌ குருகி னுயிர்த்து'' (மணி.2,43). 
(செ.அக.). 


ம. ஊதுக: ௧. ஊது, ஊதலு, வஊதிகெ;கோத. ஊத, கொலா. 
ஊந்த்‌; நா. ஊந்த்‌, கட. ஊந்த: கோண்‌, உக்‌ காரை, உதானா; 
கூய்‌. ஊகுடி: பர்‌. ஊத்‌, குவி. ஊகலி. 


[உல்‌ ௯ ஊல்‌ ௮ ஊது.] 

ஊது” பம்‌ பெ (௩) ஊதுகுழல்‌; நாபானர்‌, esp. toy 
யாற! (செ ௮௧.). 
[உல்‌ ௮ ஊல்‌ ௯ ஊது (மு.தொ பெ.]./ 


ஊதுகட்டி ப0ப-kகர, பெ. (௩) சொக்கவெள்ளி: 8/௭ 
of the purest kind. (செ. அக. ). 


180 


ஊதுவத்தி 


ம. ஊதுகட்ட்‌. 
[ஊது * கட்டி. ஊதுதல்‌ - ஊதி உருக்குதல்‌. உருக்கியுருக்கித்‌ 
தூய்மை செய்த சொக்கவெள்ளி] 


ஊதுகலம்‌ 020-4௪௪, பெ. (ஈ) உரல்‌; 46599 used 
for pounding grains for removing husk - mortar. 
(சா.அக.). 
[ஊது - கலம்‌. 

ஊதுகாமாலை பரபுசாச பெ. (॥) காமாலை 
நோய்வகை; jaundice with dropsy. '*ஊதுகாமாலை 
சோகை'' (திருப்பு.790) (செ.அக.). 
[ஊது * காமாலை ] 

ஊதுகுழல்‌ ப்0ப-kப/2] பெ. (௩) 1. ஊதும்‌ இசைக்குழல்‌; 
றய 26 2. நெருப்பூதுங்குழாய்‌; blow pipe 
(செ.அக ). 
[ஊது * குழல்‌.] 

ஊதுகொம்பு ப்ப்ப-&0௱ம்பு பெ. (ஈ.) கொம்பு இசைக்‌ 
கருவி (திவா.); horn, used as a trumpet. 


[ஊது * கொம்பு ] 


ஊதுகொம்பு 
ஊதுமாக்கூழ்‌ ப8ப-ஈ௫--0] பெ. 
யுணவு; 9 kind of pasty pudding (செ.அக.). 


(௩) ஒருவகை 
[ஊது * மாவு * கூழ்‌] 

ஊதுமுகம்‌ ப்எப-௱பரகா, பெ. (௩) 1. மாழைகளை 
யுருக்கும்‌ உலைவாயில்‌; forge, melting furnace 2 
உருகி நிற்கும்‌ நிலைமை; 51316 01 10801 3 வீங்கிய 
முகம்‌; swollen or bloated face. 4 பருத்த முகம்‌; 
bloated face (சா அக.). 


[ஊது * முகம்‌] 

ஊதுவத்தி பரபர; பெ. (௩) நறுமணச்‌ சரக்குத்‌ 
தீற்றிய குச்சி; incense stick, joss stick (செ.அக ). 
ம., ௧. பட. ஊதுபத்தி; 54 arth (a wick) 


[ஊது * வத்தி ஊது - பெருகுதல்‌, பரவுதல்‌ வல்‌ - கல்‌. வல்லி 
அ வன்னி - கற்களை உரசுவதால்‌ உணடான தீ வத்தி - 
தீப்பற்றக்கூடி யது. 7 


ஊதுவத்திநோய்‌ 


181 


ஊமணை' 


ஊதுவத்திநோய்‌ ப்பபரீ-எமு; பெ. (1) தெற்பயிருக்கு 
உண்டாகும்‌ நோய்‌ வகை; 0156856 of paddy crops 
(Loc) 
[ஊதுவத்தி * தோய்‌./ 

ஊதுவாரம்‌ பர்க்க பெ. (6) 1. வெள்ளி (மூ.௮.); 
வா 2. வெள்ளிமீன்‌; /ளப5 3 வெள்ளிக்கிழமை; 
Friday in plan language, meltable day of the week, 
the Tami! word vell connotng the metal silver as well 
as the Planet Venus, a periphrastic method of denoting 
விசா. (செ அக.). 
[ஊது * வாரம்‌. ஊது - ஊதி உருக்கிய வெள்ளி. 
ஊதுவாரம்‌ - உருக்கிய வெள்ளியைப்போல்‌ ஒளிரும்‌ வெள்ளி 
மீன்‌, அம்மீன்‌ பெயரிலமைந்த வெள்ளிக்கிழமை ] 

ஊதுவிரியன்‌ 080-௫௪௩ பெ. (॥) தீண்டுவதனால்‌ 
உடம்பை வீங்கச்‌ செய்யும்‌ ஒருவகை விரியன்‌ பாம்பு; 
a kind of viper, whose bite causes swelling of the whole 
body (செ.அக.,). 
[ஊது - விரியன்‌ ] 

ஊதுவெள்ளி 020-0௪4 பெ. (௩) ஊதுகட்டி பார்க்க; 
see Jdu-kalt. 
[ஊது * வெள்ளி.] 

ஊதுளை ப்ப்ப/8] பெ. (௩) நீர்நிலைகளின்‌ ஓரங்களில்‌ 
விளையுமோர்‌ வகைப்‌ பூண்டு; plant found growing 
generally at the margins of places where water remains 
staஏூ்‌ (சா.அக.). 
[ஒது - ஓதம்‌ (நீர்‌). ஓதம்‌ ௯ ஓதுள்‌ அ ஓதுளை ௯ ஊதுளை 
5 தீர்க்கால்‌ பகுதிகளில்‌ வளரும்‌ பூண்டு. 

ஊதை ப) பெ. (8) 1. காற்று (திவா.); win, 086. 
2 வாடைக்காற்று; 000 றப ''பனிப்புலர்பாடி...... 
ஊதையூர்‌ தர” (பரிபா.11,84). 3. வளி நோய்‌; 
ரheumatismn. ''தலைவலி பன்னமைச்ச லூதை'' (தைலவ. 
தைல.7). 
[ஊ ௮ ஊது ௮ ஊதை (வீசுவது). ஊதை 2 வ. வாத. 
வடமொழியாளர்‌ வா என்பதை சகுரலமாகக்கொள்வர்‌ 
அது ''ஊ” என்பதன்‌ திரிபே. (வ.மொ.வ 97,வே ௧.90). 

ஊதைக்காற்று ப4௪//-/தரம, பெ. (॥.) ஊதற்காற்று 
பார்க்க; see Jdar-kanv. 
[தை * காற்று] 

ஊப்பம்‌" ப்றறகா, பெ. (௩) 1. உயர்ச்சி, எழுச்சி; 910/4, 
elevation 2. தலையற்ற நெடுந்தோற்றம்‌; headless 
appearance. 
[௨ உப்பம்‌ ௮ ஊப்பம்‌./ 

ஊப்பம்‌ பழசா, பெ. (ஈ.) வெப்பம்‌; 0௦20. 
[உல்‌ ௮ உலுப்பம்‌ அ ஊப்பம்‌.] 

ஊப்பு'-தல்‌ ப்றறப-, 5.செ.குன்றாவி. (41) உறிஞ்சுதல்‌, 
உறுப்புதல்‌, பருகுதல்‌, உட்கொளல்‌; 1௦ 5ப04. 


[உறும்பு ௯ உறுப்பு ௯ ஊப்பு./ 


ஊப்பு” ம்ம பெ. (ஈ.) ஊப்பம்‌” பார்க்க; 56 பக, 


ஊப்பை ப்றறஎ; பெ. (௨) பன்றியைப்போல்‌ தின்னுதை; 
gluttony, as of a pig (Tinn) (செ. அக.). 


[ஊஊ ௯ ஊப்பு - ஊப்பை.] 


ஊபம்‌ பீச்ச, பெ. (௩) 1. போரின்‌ அணி: battle aay 
2. குறைத்தலையடல்‌; headless trunk. 


/ஊப்பம்‌ ௮ ஊபம்‌.] 


ஊபு'-தல்‌ ப்ம்பஃ 7.செ.குவி. (1) 1. ஊதுதல்‌; 
1௦ blow 2. சூடேற்றுதல்‌; 1௦ eat. 
[உல்‌ ௮ உலுப்பு  ஊபு (கொ.வ.).] 

ஊபு” ப்பூ பெ. ௫) 1. வீச்சு; 009, stroke. 


2. கதிர்‌ நுணி; மற ௦1 the ௦0௩ 3. வெப்பம்‌; eat, 
[உல்‌ ஃ உலுப்பு ௯ ஊப்பு- ஊபு (கொவ.).] 

ஊம்‌ ப்ர பெ. (௩) 1, ஊமை; (௦00௱.) பப௱bness, from 
its being the ordinary ejaculation of a dumb person 
'ஊமுஞ்‌ செவிடும்‌'' (மணி.12,97) (செ௮அக.). 
2. செயற்பாடின்மை; inactiveness 3. பயணின்மை; 
uselessness 4 தீங்கு; 61 
ம. ஊம; ௧. ஊமெ. 
[உம்‌ ௮ ஊம்‌. 'உம்‌' பேசாமலிருக்கும்‌ குறிப்பிடைச்சொல்‌./ 

ஊம்பு-தல்‌ ப்றம்ப4 5 செ.குன்றாவி. (V1) சப்புதல்‌; 
£௦ Ck ''விழிகட்பேய்‌ புண்ணளைந்து கையூம்பப்‌ போர்‌ 
மணலூர்‌ வென்றதே.'' (1150.செந்‌ பத்‌.6,11) (செ.அக.). 
ம. ஊம்பு. 
/உறும்பு உறுப்பு - ஊப்பு - ஊம்பு. 

ஊமச்சி பரச பெ () 1. மூங்கைப்பெண்‌; பொம்‌ 
woman, she who is dumb 2. ஒருவகை நத்தை; £0௱க 
snail, Helix Pomatia. 3. மட்டி; common cockle codium 
6ப்ப& (செ. அக. ). 


[ஊம்‌ அ ஊமத்தி  ஊமச்சி.] 


ஊமணாமூஞ்சி ப்றசாச்‌-௱ப்ரீர்‌ பெ. (௩) 1. பொலிவற்ற 
முகமுள்ளவன்‌-ள; 5tupid, Sullen, pouting person, one 
with an ugly or forbidding countenance 2. பேசுந்திறமில்‌ 
லாதவன்‌; ௦௩6 who is unable to Speak with ease 
(செ.அக.) 
[உம்‌ ௮ உம்மணம்‌ - மூஞ்சி, முகம்‌ - மூஞ்சி (கொ.வ.).] 
ஊமணி மாசா! பெ. (.) ஆட்டின்‌ கழுத்தில்‌ தொங்கும்‌ 
இரட்டைத்‌ தொங்குவால்‌ தசைக்காம்பு; 2 100 ௦7 
wattle or excrescense under the neck of goats and sheep 
மறுவ. அதர்‌. 
[ஊன்‌ ௮ ஊ * மணி, ஊன்‌ - தசை... 


ஊமணை' ப்றதாத;, பெ. (௩) பேசுந்திறமற்றவன்‌; 0௦ 
unable 10 speak freely. 


[உம்‌ ௮ ஊம்‌ * அணை. (சொல்லாக்க ஈறு]... 


ஊமணை” 


182 


ஊமணை” மாகாக! பெ. (௩) அழகற்றது; that which 
is defective, misshappen, clumsily made (செ அக ). 
[௨ம்‌ ௮ ஊம்‌ + பொலிவு 
வெளிப்படாதது 7 

ஊமணைச்சட்டி ண்சாச/௦-ஊரி பெ. (௩) குளையில்‌ 
நன்றாய்‌ வேகாத சட்டி (யாழ்ப்‌.); 517 baked earthen 
pot, misshappen and easily broken (செ அக ). 


அணை - ஊமனை - 


[உம்‌ ஊம்‌ + அணை - ஊமணை சட்டி - ஊம்ணைச்சட்டி 
* வேகும்‌ செயலுறாதது. 

ஊமணைச்சி பசாச பெ. (௩) 
(யாழ்ப்‌.); she who is ugly. (செ.அக.). 


[2மணை _, ஊமணைச்சி.] 


அழகற்றவள்‌ 


ஊாமணையன்‌ பஸசைர்கரை பெ. (ர) 
(யாழ்ப்‌.); he who is பரு (செ.அக 9, 
/2எமணை 4 அன்‌] 


அழகற்றவன்‌ 


ஊமணையுரல்‌ ப்ரதர--பா2 பெ. () நடுப்பாகம்‌ 
ஒழுங்காய்ச்‌ செய்யப்படாத உரல்‌ (வின்‌ ); mortar 
that is not well formed in its waist. (செ.அக.). 
[மணை ஃ உரல்‌.] 

ஊமத்தங்கூகை ப்௱அர2ர்‌-&ப்ரச்‌ பெ. (௩) கோட்டான்‌ 


வகை; a species of a very large size owl (42. 
(செ.அக.). 


[ஊமத்தம்‌ + கூகை.] 

ஊமத்தஞ்செடி ப்ஸசரதர-ச| பெ. (௩) ஊமத்தை 
பார்க்க; 806 போகர்‌ 
[ஊமத்தம்‌ * செடி.] 

ஊமத்தம்‌ ப்ரீதா, பெ. (௩) ஊமத்தை பார்க்க; 595 
Umattai 
(ஊமத்தை ௮ ஊமத்தம்‌ ] 

ஊமத்தை பாச/௪/; பெ. (௩) 1. செடி வகை (திவா.); 


thorn-apple 2 வெள்ளூமத்தை (திவா ); white flowered 
thorn-apple 3. கருவூமத்தை; pபாple stramony 
(செ.அக.). 
ஊமத்தையின்‌ வகைகள்‌: 1. வெள்ளூமத்தை, 2. 
கருவூமத்தை, 3. அடுக்கூமத்தை, 4. பேயூமத்தை, 5 
மருளூமத்தை, 6. பொன்னூமத்தை, 7. நீல ஊமத்தை 
ம. ஊமத்தன்‌. 
[உன்மத்தம்‌ ௯ ஊமத்தை. (மு.தா.196).] 
ஊமத்தைக்கூடு ப்ரசரக---&ப்ரப, பெ. (௩) கிளிஞ்சல்‌; 
bivalve shell (சா. அக.). 
[ஊமத்தை ஃ கூடு.] 
ஊமல்‌ மச! பெ. (௩) கிழங்கு கழிந்த பனங்கொட்டை 
(யாழ்ப்‌.); ரோட்‌ hollow shell of the palymyra seed 
after it has been put into the ground and has struck 
£௦௦! (செ.அ௧க.). 


[உம்‌ ௮ ஊம்‌ - அல்‌ - ஊமல்‌ - காய்ந்தது. உலர்ந்தது... 


1 
ஊமை 


ஊமற்கச்சி ப்ரசா-kச௦ பெ (௩) உலர்ந்த பனங்கொட 
டையின்‌ பாதி; half of a dned palmyra nut, (W) 
(செ அக ) 


[ஊமல்‌ - கச்சி.] 


ஊமற்கரி பாலகர்‌ பெ (॥) பணங்கொட்டைக்கரி 
(யாழ்ப்‌.); charcoal made of palmyra nuts, used by 
blacksmiths. (செ.அக.). 
[ஊமல்‌ + கரி.] 


ஊமன்‌ ப்ரை பெ. (௩) 1 ஊமையன்‌; பேட்‌ ஈக 
ஊமன்‌ கண்ட கனா” (திரிகடு.7). 2. கூகை; 0! 
3. பெருங்கோட்டான்‌; ௨ ஸ்‌ ௦ பிற 0, 'சிறுகூகை 
யுட்கவிழிக்க வூமன்‌ வெருட்ட'' (பதினொ.காரைக. 
மூத்த.2,3) (செ.அக.). 
ம. ஊமன்‌, ௧. ஊமெ. 


[ஊம்‌ ஃ ஊமன்‌.] 


ஊமன்‌ குரங்கு பரசற-kபாகாழப பெ. (௩) ஓர்‌ இனக்‌ 
குரங்கு; ௮ variety of Monkey (சேரநா.). 
[ஊம்‌ + அன்‌ ௯ ஊமன்‌ + குரங்கு.] 

ட்‌ ப்‌ r 

ஊமாண்டி ப்ஸக்ஏ்‌ பெ. (௩) 1. பூச்சாண்டி; 5 
2. பிள்ளை விளையாட்டுவகை; play among children, 
to frighten each other (W.) (செ.அக ). 
[ஊ “ ஆண்டீ] 

ஊமாண்டிகாட்டு-தல்‌ ப்ரச்ற்‌-சகிப, 5.செ.கு.வி. 
(ஸர்‌) பிள்ளைகளை அச்சமுறுத்துதல்‌ (யாழ்ப்‌.); 
to frighten children with a bugbear (செ.அக.) 
[ஊம்‌ : ஆண்டி * காட்டு.] 

ஊமிள்‌ ஸர்‌ பெ. (௩) சிறு பூளை (மலை.); ோ௱௦ா 
way side weed. (செ.அக.). 


[ஊம்‌ - இல்‌ - ஊயில்‌ - ஊமிள்‌.] 
ஊமுட்டை ப்பர்‌ பெ. (ஈ.) கெட்ட முட்டை; (018 
899 


[ஊழ்‌ முட்டை ௯ ஊமுட்டை (மு.தா.313).] 


ஊமெனல்‌ பற-ச[, பெ. (ஈ.) இசைவு, கவனங்களின்‌ 
குறிப்பு; oom expr signifying assent, attentiveness 
(செ.அக.). 


[உம்‌ - எனல்‌ - உம்மெனல்‌ ௮ ஊமெனல்‌.] 


ஊமை" ப்ச்‌ பெ. (௩) 1. மூங்கைத்தன்மை; பப௱்‌றக55. 
“கூன்‌ செவிடூமை'' (திருவில.எல்லாம்‌.10). 2. 
வாயிலி; பொட்‌ 9850௩ “உன்மகடா னூமையோ'' 
(திவ்‌.திருப்பா.9) . 3. ஒலிக்குறைவு; பபlness of sound, 
as in a coin that has no proper ர்றஏ ஊமைப்பணம்‌. 
4. ஒரு இசைக்கருவி; கச! கா யா. “ஊமை 
சகடையோ டார்த்த வன்றே."' (கம்பரா.பிரமாத்‌.5). 5. 
கீரி(அக நி ), ற0௩0௦௦85 (செ.அக.). 6. வாய்பேசாமல்‌ 
அமைதியாய்‌ இருப்பவன்‌; 00௪ who is silent. 7. 
இளைய அம்மா: step-mother. (சேரநா.). 


ஊளாமீன்‌ 


ஊமை 


183 


ஊமைச்சொறி 


ம. ஊம; ௧., பட. ஊமெ. 
[ஊம்‌ ஃ ஊமை (சு.வி.99)] 


ஊமை” ப்ர பெ. (6) 1. சிப்பி; லோ (நாமதீப ) 
2. ஊழச்சி: ரமாக காவ! (நாமதீப ) 3. மெய்யெழுத்து; 
consonant ‘ஊமை வியஞ்சன மெய்‌'' (பேரகத்‌ 27) 


(செ.அக.). 4. கிளிஞ்சல்‌; 01-42 shell 5. மூன்று 
மாதத்திய கருப்பிண்டம்‌; 106105 three months old 


(சா அக ) 
[ஊமை - உள்ளீடற்றது, சிப்பி, கிளிஞ்சல்‌. உரு - கரு ௨௫ 


அ உரும்‌ ௯ ஊம்‌ அ ஊமை - கருப்பிண்டம்‌ / 


ஊமைக்கட்டி பா-&-kீரீ பெ. (௩) 1. முகங்கொள்‌ 
சராத சிலந்திக்கட்டி; 010 boll, boll that does not 
gather to a head 2. கூகைக்கட்டி (லின்‌ ); பார 


(செ.அக.) 
(ஊமை * கட்டி] 

ஊமைக்கடுப்பு 0௭௪/-/-/சங்றப, பெ. (॥) ஊமை வலி; 
ப! றவ. (சா அக ). 
[ஊமை * கடுப்பு. 

ஊமைக்கணவாய்‌ ப்ச!-4-&காகது, பெ. (௩) மீன்வகை 
(வின்‌ ); 8 506065 of பேர (செ.அக.). 


(ஊமை * கணவாய்‌./ 


ஊமைக்கணவாய்‌ 


ஊமைக்காடை ரொச/-ர்ச்சசர்‌ பெ. (௩) ஒருவகைக்‌ 
காடை, Slow quail that does not rise at ONCE - Coturnix 


மூ (சா.அக.). 


[ஊமை * காடை..7 

ஊமைக்காய்‌ பாச: பெ (௩) 1 பருப்பற்ற காய்‌; 
fruit that does not have seed, as a withered palmyra 
ராயர்‌ (0௦) (செ.அக ). 2. தசைப்‌ பற்றில்லாத காய; 
any fruit without pulp or kernal inside, c.f. a tender cor onut 
(சா.அக ). 


(ஊமை - காய்‌.] 


ஊமைக்காய்ச்சல்‌ ௱௮-/-6ஜமமச/[ பெ. (௩) வெளிக்‌ 
காட்டாத காய்ச்சல்‌; latent or masked fever, dumb 
agபe (சா.அக ) 
/ஊமை * காய்ச்சல்‌] 

ஊமைக்காயம்‌ ௪/௫, பெ (॥) முரட்டடியால்‌ 
வெளிக்குக்‌ காயந்தெரியாது உண்டான உள்வீக்கம்‌; 
intemal Injury from blows that do not produce any visible 
wound on the skin (செ.அக.), 
[ஊம்‌ - காயம்‌] 

ஊமைக்கிளாத்தி ப௱௮-&-&ர்ச்; பெ. (॥) கடல்மீன்‌ 
வதை; tஓஏஓூer-fish, buff IN colour (செ அக.) 


[ஊமை - கிளாத்தி.] 


ஊமைக்கிளாத்தி 
ஊமைக்கூறன்‌ பர௮-/ பெ. (௩) ஊமையன்‌ 
பேச்சு; articulate sounds uttered by a dumb person. 


ஊமைக்‌ கூறனாகக்‌ கூப்பிடுவது (ஈடு 2,1,3) 
(செ.அக.). 
[ஊமை * கூறன்‌.] 

ஊமைக்கோட்டான்‌ ௪/6 பெ. () 1. கோட்‌ 
டான்‌; large species of 041 2. பேசத்‌ தெரியாமல்‌ 
விழிப்பவன; 006 who Merely stares or blinks and 


gives no answer, like an 0௭4. (செ.அக.). 
[ஊமை - கோட்டான்‌.] 

ஊமைக்கோட்டான்‌ வெயில்‌ ப்ர-k-k0(கற-veyர பெ. 
(0) மேகமூட்டத்தில்‌ உறைக்கும்‌ வெயில்‌; lu 
but scorching sunshine (செ.அக.). 
[ஊமை - கோட்டான்‌ * வெயில்‌./ 

ஊமைச்சி பரக்‌ பெ (௩) 1 ஊமைப்பெண்‌; போம்‌ 
௦ 2. கடல்மீன்வகை,; runk-fish, hght brown, 
ostracion Comutus 3. தத்தை வகை (வின்‌.); 000109, 
cardium edule. (செ.௮௧.). 


[ஊமை ௮ ஊமைத்தி  ஊமச்சி.] 


ஊமைச்சொறி ப்‌௮-௦-௦௦॥ பெ. (॥) சொறி வகை; 
skin marked by violent itching, prurigo. (செ.அக. ). 


[ஊமை - சொறி] 


ஊமைத்தசும்பு 


ஊமைத்தசும்பு ப௪/-ீ-(2$ப௱ம்ப, பெ. (௩) வாயில்லாத 
குடம்‌; எarthen pot which is without a Mouth, but 
is porous to absorb water ஊமைத்‌ தசும்புள்‌ நீர்‌ 
நிறைந்தாற்போல ஆனந்த மயமான ஒளி மாணாக்‌ 
கர்க்கு நிறைதலின்‌ (திருமுரு 112,உரை) (செ அக 0 


[ஊமை - தகம்பு] 


ஊமைத்தனம்‌ ஈ௭-/-/ஊ௧, பெ (॥) 1. பேச முடி 
யாமை; ௱uteness, Inabihty to Speak, றபர்‌. ? ஊமை 
யாயிருத்தல்‌; 51806 of being dumb - dumbness 4 
அமைதி காக்கும்‌ தன்மை; 0058674206 of silence 
4. உரையாடாமை; ரeServedness In speech - taciturnity 
5. உடம்பினுள்‌ காயம்‌ அடைவதால்‌ பேசுந்தன்‌ 
மையை இழத்தல்‌; 1055 ௦4 the power of speech due 
to a central lesion - Aphemia. (சா.அக.). 
[ஊமை * தனம்‌] 

ஊமைத்தேங்காய்‌ ப்௱2-(-சரது; பெ (6) | நீராடாத்‌ 
தேங்காய்‌; coconut in which the milk does not Sound 
when shaken 2 உள்ளே ஒன்றுமில்லாத தேங்காய்‌; 
coconut that is useless, having no kernel (செ அக ) 
ம. ஊமைததேங்ங 
[ஊமை - தேங்காய்‌ ] 

ஊமைப்பூச்சி 0௱௮-ழ-றப்்0/ பெ. (௩) அட்டை; leech 
(சா அக. ). 
[ஊமை பூச்சி] 


ஊமைமணி ௮-௮ பெ (௩) நாக்கில்லாத மணி: 
tongueless bell ''ஊமைமணியாட்டுகினு மோசை 
ஒழிந்தாற்போல்‌'” (ஒழிவி துறவு 9) 
(ஊமை - மணி] 

ஊமைமரம்‌ ௪-௪, பெ (॥) மலை வேம்பு; 
hil-neem - Melia semperriren (சா அக ). 
[ஊமை * மரம்‌] 

ஊமையடி பஈன-ர-எ0; பெ (௩) குருதிக்காய முண்டாக்‌ 
காத அடி; conlused wound, bruise (Tin), (செ அக ) 
ம. ஊமையடி 


[ஊமை - அடி] 


ஊமையறுவாள்‌ ப௱எ-ர-அஙஙச்‌! பெ. (ஈ) முட்டை, 600 
(சா.அக ) 


[ஊமை ஃ% அறுவாள்‌ கற்காலத்துக்‌ கறகோடரி போன்ற வடி 
வொப்புமை யுடையதாக முட்டையின்‌ தோற்றம்‌ காணப்‌ 
படுதலின்‌ ஒருசார்‌ ஒப்புமை கருதி இட்ட பெயராகலாம்‌ ] 
ஊமையன்‌ ப்ரை பெ 
speechless man (செ.அக.). 


(॥) மூங்கையன்‌; பொட்‌, 


[ஊமை - அன்‌ - ஊமையன்‌] 


ஊமையாமொழி ப்ச்ச்‌ ௦/, பெ (6) 
மந்திரம்‌ (திருடந்‌ 1611), the ajapa mantra 


[ஊமை - ஆ 4 மொழி] 


அசையா 


184 


உளர்‌” -தல்‌ 


ஊமையெழுத்து ௪-)-௪ப40) பெ. (ஈ.) 1. மெய்யெ 
முத்து; consonant, being mute 2 ஓம்‌ என்னும்‌ 
உள்ளகமான மந்திர எழுத்து; 16 mystic syllable 5m 
“மறை நான்கின்‌ முதற்கிடந்த வூமையெழுத்து”' (குற்றா 
தல.திரிகூடமலை.34). (செ அக ). 
[ஊமை - எழுத்து.] 

ஊமை விளையாட்டு ப௮/-ஸர்ஜற்சிர்பு பெ. (௩) பிள்ளை 
விளையாட்டு வகை; play among Children in which 
they mitate a dumb person (செ.அக ) 
[ஊமை - விளையாட்டு ] 

ஊமை வீக்கம்‌ ப்ப, பெ. (6) அடியினால்‌ 
வெளிக்குக்‌ காயந்‌ தெரியாது உண்டாகும்‌ வீக்கம்‌; 
contusion, swelling on account of a bruise (செ அக ) 
ம. ஊமை வீக்கம்‌ 
[ஊமை - வீக்கம்‌] 

ஊமை வெயில்‌ பரச பெ. (௩) ஊமைக்கோட்‌ 
டான்‌ வெயில்‌ பார்க்க, 896 Jma/-k-koftin veyil 
ம. ஊமை வெயில 
[ஊமை * வெயில்‌ / 

ஊய்‌-தல்‌ மு, 2செகுவி (41) புதனழிதல்‌; 1௦ 
become overripe, to deterioate, to decay (யாழ்‌ அக ) 
(செ.அக.). 


ஊய்ந்துபோ-தல்‌ ருரப-ழ0-, 6.செ குன்றாவி. (44) 
பெருவாரி நோயாலிறத்தல்‌; 016 1 plague ௦ 
pestilence (சா அக ) 

[ஊய்‌ ௯ ஊய்ந்து - போ.] 

ஊயல்‌ ௪! பெ. (ஈ) ஊஞ்சல்‌; swing 
தெ. உய்யால 
[உந்தல்‌ உஞ்சல்‌ அ ஊஞ்சல்‌, ஊசல்‌ ௯ ஊயல்‌ (சு.வி 40) ] 

ஊர்‌'-தல்‌ ப, 2செகுலி. (41) 1 அடர்தல்‌; ம 
come to ciose quarters '“வெஞ்சம மூர்ந்தமரு ழக்கி'' 
(சிலப்‌ 27,28,அரும்‌ ) 2. நகர்தல்‌; ௦ move slowly, 
lo creep as a infant, to crawl, as a snake 'நந்தூரும்‌ 
புனனாட்டின்‌'' (பாரத கிருட்டிண.11). 3 பரவுதல்‌; 1௦ 
spread, circulate, as blood, to extend over a surface, 
as spots on the skin “இவக்காணென்‌ மேனி பசுட்டர்வது" 
(குறள்‌ 1185). 4 வடிதல்‌; ௦ flow, as juice from 
196 suஓகாcane ''கரும்பூர்ந்த சாறுபோல்‌'' (நாலடி.34) 
5. கழலுகுல்‌; 1௦ பா!௦௦56, *5 relaxed "அவிர்தொடி 
யிறையூர”' (கலித்‌ 100). 6. சுற்றி வருதல்‌; 1௦ 9௦ ஈ௦பாப்‌ 
[௨ல்‌ ௮ ஊல்‌ ௮ ஊர்‌] 


ஊர்‌”-தல்‌ 0, 2.செ.குன்றாவி. (1) 1. ஏறுதல்‌; ௦ 
ஈய! “பாசடும்பு பரியவூர்‌ பிழிபு வந்தன்று .... 
தேர்‌'' (ஐங்குறு.101) 2. ஏறிநடத்துதல்‌; (0 109, ௮5 
a horse, 1௦ drive as a vehicle “சிவிகை பொறுத்தானோ 
டூர்ந்தானிடை'' (குறள்‌.37), (செ.அக a 


ஊர்‌”-தல்‌ 185 ஊர்க்குருவி 


ஊர்க்கதை ம்‌-/-/௪௦௪/ பெ (௩) 1. ஊர்ப்பேச்சு; பாபா, 
country talk 2. வம்பு; 0SSIp (செ.அக.). 


ம, ஊருக; ௧. உரிக, உச்ச; துட. உச்த்‌, தெ. டு; நா, 

உயப்‌; கொலா. உட்பேங்‌, ஊர்பேங்‌; குரு. உர்னா. 

ஊர்‌”-தல்‌ ப்‌, 2.செ குன்றாவி. (81) 1. நிலைகொள்ளு | ஊர்க்கலகம்‌ ம்‌-&-&௮எலா, பெ. (௩) 1. ஊரிலுண்டா 
தல்‌, ஊன்றுதல்‌; (௦ 561 ரரmly, to plant 2. உட்கொள்‌, குங்‌ கலகம்‌; 141806 பகா. 2. நாட்டுக்குழப்பம்‌; 


உறிஞ்சு; 1௦ 500 ''ஊர்த்துயி ருன்னை யுண்ண" insurrection (செ.அக.). 
(சீவக 2286), (செ அக ) வ்கி ப கலக்கப்‌ 
௧. ஊர்‌, து. ஊரு (நிலைகொள்‌, ஊன்று) ஊர்க்கலாபம்‌ -௩-kத/8றதா, பெ. () மக்கட்குளுண்டா 


[உல்‌ - பொருந்துதல்‌, தங்குதல்‌. உல்‌ ௮ ஊல்‌ - ஊர்‌. ஊல்‌ குங்‌ கலகம்‌; ரevolt civil disorder (W) 


ல்‌ க ்‌ ட்‌ கன நோக்குக்‌; 
து - ஊன்று எனச்‌ சொல்லாக்கம்‌ பெறுதலை ஓப்புநோக்குக... [ஊர்‌ * கலாபம்‌. கலகம்‌ - கலாபம்‌ ] 


ஊர்‌ பா பெ. (ஈ) 1. ஊர்கை; 000, பிறழ '“ஊருடைத்‌ ஊர்க்கழஞ்சி' ணை பே! மக்க குண்‌ 
திண்‌ புரவி யுலைத்தனள்‌'' (சேதுபு தேவி 45) 2 குங்‌ கலகம்‌ (வின்‌); 'ற8பாசt௦ற (செ.௮௧.). 
வாமும்‌ ஊர; lage, town, நே (தொல்‌ பொருள்‌ 37) 
3 இடம்‌; 0806 ''ஓரூரிரண்ட ஃகமாயிற்‌ றென்று” 
(சீவக.2087) 4 ஊரிலுள்ளார்‌; [880204 population | ஊர்க்கழஞ்சி” சுளீர்‌ பெ. (௩) ஊர்க்கழஞ்சு 
“ஊரு மயலுஞ்‌ சேரியோரும்‌'' (இலக்‌.வி.563) | பார்க்க; 596 0r-k-kalanju (TASI,165) 
5 திங்கள்‌, பகலவனைச்‌ குமும்‌ பரிவேடம்‌; halo 
round the sun or moon ‘செங்கதிர்‌ தங்குவதோ 
ரூருற்றது”' (கம்பரா சரபங்‌ 9). (செ.அக ) 
6. வட்டம்‌; circle அ. ஊ்ர்கழ்ஞ்க்‌ 


[ஊர்‌ * கழஞ்சி கலாம்‌ - கலஞ்சி  கழஞ்சி (கொ வ ]../ 


ஊர்க்கழஞ்சு -4-k௮சீர்ப, பெ. (॥) ஒரு பழைய வரி 
வகை: எ 1௨. (செ.அக ) (8111,425) 


ம. ஊரு, கை. உர்‌, இரு. ஊரு, ௧., பட. ஊரு, ஊர்‌, துட. [ஊர்‌ - கழஞ்சு] 

ஊர்‌, கோத. ஊா, குட. ஊரு, ஊரி, து. ஊரு; தெ. ஊரு, ன ல்ல ள்‌ , ; 2 த 

நாட னர்‌, கொலா. ஊர்‌, மம்‌ ௪, 88, 82ம்‌ எ, 4ீஷானா பா, ஊர்க்கள்ளி ப-4/௪4 பெ. (6) ஓர்வகைக்‌ கள்ளி 

Acadian un, Pkt ur அதாவது கொம்புக்‌ கள்ளி; று Spurge, of the 
; த ல்‌ Eupborbia genus grown near a village or in a country, 

[௨௮ உல்‌ அ ஊல்‌ ௮ ஊர்‌. ஊர்தல்‌ - தங்குதல்‌, ஓரிடத்தில்‌ but it generally refers 1௦ the creeper kalli - sarcostemma 

,நிலைகொள்ளல்‌, குடியேறுதல்‌ ] intermedium 

''ஊர்தியிற்‌ கொண்டு போகப்படும்‌ கூண்டு, குடில்‌, அல்லது /ஊர்‌ : கள்ளி. (விதொ.)] 


வீடு, வீட்டுத்தொகுதி ஊர்‌ எனப்பட்டது (ஒ நோ ) நகர்தல்‌ 
- மெல்லசசெல்லல்‌'' என்றும ''இன்றும்‌ நாடோடிகள்‌ (ஈ௦௱808 ஊர்க்கற்செம்மை ம்‌-/-(2-௦ண௱ச[ பெ (௩) புடமிட்ட 


மாடு, குதிரை முதலியவற்றின்மேல்‌ தஙகள குடிலைககொணடு நிலை; refinement as of gold (௦01027) 
போவதையும்‌, சில இடஙகளில ஒரே வீடடிலிருநது ஒற்றையூ (செ அக ) 
எனட்படுவதையும்‌ காணக '' (சு வி41) என்றும பாவாணர்‌ 
கூறியிருப்பினும்‌ தங்குதல்‌ நிலைகொள்ளல்‌ (உல்‌ ௯ ஊல்‌ 
அ ஊர்‌ ஊருதல) என்னும வேர்மூலமே பொருத்தமுடையதா க்வ்ாரம்‌: இந்தனை செ. (ர வலக்கை ்ல்‌ 
கத்‌ தோன்றுகின்றது ஊர்‌ எனனும்‌ வினையடி, ஆகுபெயராய்‌ ன்‌ தோ 7 
வண்டியை அல்லது ஊர்தியைக்‌ குறிப்பதில்லை என்பதும்‌ பட்வத்‌ ச்‌ 
கவனிக்கத்‌ தக்கது. 

ஊர்க்கணக்கன்‌ ப்‌-&-&சறச%k2ற, பெ. (௩) ஊர்க்கணக்கு | ஊர்க்காவல்‌ ப-/-2௪1 பெ. (1) ஊரைக்‌ காப்பவன்‌; 
பதவி மேற்கொள்பவன்‌ (கிராமக்‌ கணக்கன்‌); 41806 | தலையாரி [INPTJ 76), 41209 watchman. 


accountant 


[உறுக்கல்‌ ௮ ஊர்க்கல்‌ (கொ.வ.] ஊர்க்கல்‌ - செம்மை.] 


[உவர்‌ ௮ ஊர்‌ * காரம்‌] 


க. ஊர்க்காவலிக. 


ம. ஊர்க்கணக்கன்‌; ௧, ஊருக்கரண; தெ. ஊர்க்கரணம்‌. . ்‌ 
/ஊர்‌ * காவல்‌] 


/ ன்‌ ்‌ J ௯ 
வக்க ர்‌ | ஊர்க்குருவி மங்‌ பெ. (௩) அடைக்கலான்‌ 
ஊர்க்கணக்கு ப்‌-k-kanakku, பெ. (ஈ.) ஊர்ககணககன (திவா ); house - sparrow, passer domesticus (திவா.). 
ன்‌ i nt of a village-accountant. 
அண அதவது ம. ஊர்க்‌ குருவி; ௧. ஊரு குப்பி, தெ. ஊருகுவ்வ; பட, 
குப்பிசி. 


ம. ஊர்கணக்கு. 
[கர்‌ - கணக்கு. [ஊர்‌ - குருவி. 


ஊர்க்குறவர்‌ 


186 


ஊர்தி 


ஊர்க்குருவி 
ஊர்க்குறவர்‌ பபச பெ (௨) திரியும்‌ வழக்கத்‌ 
தைவிட்டு ஓர்‌ ஊரிலிருந்து வரமும்‌ குறவர்‌; 69010 
of the Kurava caste who have given up their nomadic 
Ife and have settled themselves in villages 


(ஊர்‌ * குறவர்‌.] 


ஊர்க்கூட்டம்‌ ம-&-&ப[ஹ, பெ. (௩) ஊரிலுள்ளோர்‌ 
கூடுங்கூட்டம்‌; lage crowd, gathering of people 
(செ அக.) 
ம. ஊர்க்கூட்டம்‌ 
[ஊர்‌ - கூட்டம்‌] 


ஊர்க்கூடு-தல்‌ ப-&--kப்0(ப-, 5 செ.குவி. (ஸர்‌) ஊரார்‌ 
திரளுதல்‌; 1௦ throng in a body, as all the villagers 
for any common purpose ஊர்‌ கூடிச்‌ செக்குத்‌ தள்ளுதல்‌ 
போல (பழ ), (செ.அக.). 
[ஊர்‌ * கூடு] 


ஊர்க்கூரம்‌ ப-&-kபகா, பெ. (௩) பாகற்காய்‌; பரீசா-ர்பர்‌- 
Mimordica charantia (சா.அக ). 
[ஊர்‌ * கூரம்‌] 
கூலம்‌ - தவசம்‌ கூழ்‌ - தவசம்‌, தவசத்தால்‌ செய்த உணவு 
தெலுங்கில்‌ கூழ்‌  கூழம்‌ * காய - கூழங்காய்‌ ௯ கூரகாய்‌ 
* காய்கறிகளைக்‌ குறிக்கும்‌ இங்கு கூரம்‌, காய்கறி குறித்துப்‌ 
பின்னர்‌, காய்‌ வகைக்குப்‌ பொதுப்பெயராயிற்று 
ஊர்கொலை பாலி, பெ (6) பகைமேற்‌ 'செல்வோர்‌ 
திரை கொள்ளுமுன்‌ நிரைகாவலரைக்‌ கொல்லும்‌ 
புறத்துறை; 18௫ theme depicting the slaughter of 
herdsmen by the enemy before capturing the Cows 
“முற்றியவூர்‌ கொலை'' (தொல்‌.பொருள்‌.58) 


[ஊர்‌ * கொலை. 


ஊர்கொள்(ளு)-தல்‌ 0/2, 16 செ குவி. (ர்‌) 1. 
சுற்றுவட்டங்‌ கொள்ளுதல்‌ (திருக்கோ 262,உரை); ௦ 
have a halo as the sun or moon 2. குறைவின்றி 
மண்டலமாக ஒளிபரத்தல்‌ (திருக்கோ.262,உரை); ௦ 
shine in its fulness, as the moon. 


/ஊர்‌ * கொள்‌] 


ஊர்கொள்ளை மா-&௦/௮, பெ. (௩) 1. ஊரில்‌ நடக்குங்‌ 
கொள்ளை; 0000 in a town by a gang of robbers, 
கல 2 அதிகாரிக்கொள்ளை; ஐxtortion by the 
headman of a village (W),(செ.அக.) 3. கொள்ளை 
நோய்‌; 60108௦ 


[ஊர்‌ - கொள்ளை.] 

ஊர்கோலம்‌ ப, பெ (ஈ.) ஊர்வலம்‌ வருகை; 
procession on festive occasions (செ.அக.). 
[ஊர்‌ * கோலம்‌ கோலம்‌ - அழகு, அழகிய காட்சி. 


ஊர்கோள்‌ பம பெ. (௩) ஒளிவட்டம்‌; 19/0 ௦nd 
the sun or moon ‘‘கூட்டழற்‌ கதிரையூர்கோள்‌ வளைத்த 
வா'' (சீவக.1136). 


[ஊர்‌ * கோள்‌ கொள்‌ ௮ கோள்‌.] 
ஊர்ச்சோறு 0௦௦௦0, பெ. (௩) ஊரார்க்குக்‌ கொடுக்கும்‌ 
விருந்து; feast glen to the villagers 
ம. ஊருச்சோறு 
[ஓவர்‌ * சோறு.] 
ஊர்த்தலைமை ம1-ஏ/ச/்றஎர்‌, பெ. (௩) நாட்டாண்மை; 


office of village chief, position of the accredited headman 
of a caste or guild communly (செ.அக.) 
[ஊர்‌ * தலைமை] 
ஊர்தீதலையாரி ப்--[2ரஏ-க்ர்‌ பெ, (௩) ஊர்க்‌ 
காவற்காரன்‌; 411906 watchman (தாசில்‌.நா.). 
[ஊர்‌ * தலையாரி தலையாள்‌ - தலையாளி ஃ தலையாரி / 
ஊர்த்தலைவன்‌  ஏ-[-(9ஜ்aற பெ. (॥) 
தலைவன்‌; headman of a village 


ஊரின்‌ 


ம. ஊர்ததலைவன 
[ஊர்‌ * தலைவன்‌] 

ஊர்தண்டம்‌ 0-202, பெ (௩) ஊரின்மேல்‌ சுமத்தும்‌ 
தண்டம்‌; collection of community fine, fine imposed 
on a village (சேரநா.) 
ம. ஊர்த்தணடம்‌ 
[ஊர்‌ * தண்டம்‌ ] 

ஊர்தா(தரு)-தல்‌ பச, 2.செகு.வி (41) 1. ஊர்தல்‌; 
to move slowly, crawl 2. வீசுதல்‌ (பரிபா.11,84); t௦ 
blow, as the wind 3 மிகுதல்‌; 1௦ abound, 10 overpower. 
"ஒன்றிய வேட்கை யூர்தர'' (மாறன.560,உதா) 
[ஊர்‌ - (தருதா.] 

ஊர்தி ப்ப; பெ (௩) 1 ஏறிச்செல்லும்‌ விலங்கு, 
பறவை, வண்டி முதலியன: vehicle, conveyance in 
general 2 ஆருடம்‌; that which has risen, that 


which has ascended "ஊர்தி குடையுதய மூன்றில்‌'' 
(சினேந்‌.158), (செ ௮௧) 


[ஊர்‌ - ஊாதி, (வே.க.33).] 


ஊர்நத்தம்‌ 


ஊர்மி 


187 


ஊர்நத்தம்‌ மாச்சு, பெ (6) 1 ஊரில்‌ வீடுகள்‌ 
கட்டுவதற்காக விடப்பட்டிருக்கும்‌ இடம்‌; 816 set 
apart for building purposes in a village. (செ.அக.). 2. 
கிற்றுரர்‌: hamlet or a village (55௦). 3. குடியிருப்பு; 
group of homesteads in a village (Loc). 
[ஊர்‌ * நத்தம்‌. நந்து - நந்தம்‌ ௯ நத்தம்‌. 

ஊர்நாவு பசிய, பெ. (॥) ஊரிலுள்ளோரது நா, 
மக்கள்‌ பேச்ச; village-gossip. (சேரநா.) 
ம. ஊர்ண்ணாவு 
[ஊர்‌ * நாவு. நா அ தாவு.] 

ஊர்நேரிசை பா-ாள்‌-/8ச/ பெ. (௩) தலைவனது ஊரை 
நேரிசை வெண்பாவாற்‌ சிறப்பிக்கும்‌ சிற்றிலக்கிய 
வகை (இலக்‌ வி 830,உரை ); ஐ, Containing 50, 
70, or 90 nénSai-venpA verses written in eulogy of the 
town or place of residence of the hero. 
[ஊர்‌ * நேரிசை] 

ஊர்ப்பகை ப்‌-ற-ற898, பெ. (௩. ஊரிலுள்ளாரோடு 
கொள்ளும்‌ எதிருணர்வு (விரோதம்‌); enmity with the 
local residents of a place (செ.அக.). 
ம. ஊர்ப்பக 
(ர்‌ * பகை] 

ஊர்ப்பட்டது 0-ற-றச&்ப பெ. (௩) மிகுந்தது; 0092 
quantity, much (செ.அக.). 
[ஊர்‌ * பட்டது. படுதல்‌ - தோன்றுதல்‌, உண்டாதல்‌. / 

ஊர்ப்பட்டி ப-ற-றகரீ; பெ. (௩) 1. ஊரில்‌ சுற்றும்‌ நாய்‌; 
stay dog. 2. நாட்டு நாய்‌; native dog. (சேரநா.). 
ம, ஊர்ப்பட்டி. 
[ஊர்‌ * பட்டி. பள்‌- படு-- பட்டி - கிடப்பது, ஓரிடத்திறாப்பது.] 

ஊர்ப்பழி ப-ற-ற௮!/, பெ. (.) ஊர்நிந்தை; public ௪5019, 
displeasure of the people in a village (செ.௮௧.). 
ம. ஊாபபழி. 
(ஊர்‌ + பழி./ 

ஊர்ப்பள்ளி பரச; வேடர்களுக்கென்றே ஊரில்‌ 
கட்டப்பட்ட கட்டடம்‌; ஓழுப509 building for the 
hunters of a parish (சேரநா.). 
ம. ஊர்ப்பள்ளி. 
[ஊர்‌ * பள்ளி.] 

ஊர்ப்பன்றி ப-ற-௰20ர பெ. (௩. நாட்டுப்பன்றி; village 
89. “உழுத வுழுத்தஞ்செய்‌ யூர்ப்பன்றி மேய” (முத்‌ 
தொள்‌), (செ.அக.). 
ம. ஊர்ப்பனனி. 
[ஊர்‌ + பன்றி.] 

ஊர்ப்பாக்கு ப-ற-றக்‌44ப, பெ. (0) திருமணவழைப்புக்‌ 
காக வைக்கும்‌ வெற்றிலைப்பாக்கு; 0144100900 of 


pan supari among the residents of a place as in an 
invitation to a wedding (Loc ).(செ.அக.). 
/2ஏர்‌ - பாக்கு... 

ஊர்ப்பாடு ப-ற-றச்ர்பூ பெ. (॥.) பிறருடைய செயல்‌; 
others’ affairs, matters which concem other folk. 
(செ.அக.). 
[ஊர்‌ * பாடு.] 

ஊர்ப்பு மூறறப பெ. (ஈ.) உரிமை, பங்கு; share, claim, 
ரீம்‌ (சேரநா.). 
ம. ஊர்ப்பு. 
[ஊர்‌ ௯ ஊர்ப்பு (தாய௨ரிமை).] 

ஊர்ப்புரட்டு ப-ற-றமாப, பெ (௩) பெரும்‌ பொய்‌; 
utter false-hood. (44), (செ.௮௧.). 
[ஊர்‌ - புரட்டு. 

ஊர்ப்புரளி ம-2-ஐபாசர்‌ பெ. (ஈ.) 1. ஊர்க்குழப்பம்‌; 
tumult, insurrection, general commotion 2. ஊர்ப்புரட்டு 
பார்க்க; 866 0-ற-றபகப. (செ.அக.,). 
[ஊர்‌ * புரளி] 

ஊர்ப்புல்‌ ப்‌-ற-றப/ பெ. (ஈ.) கோரை வகை; 016600 
grass, Papyrus pangorsi. (மூ.௮க.)% (செ.அக.). 
[ர்‌ + புல்‌.] 

ஊர்ப்புள்‌ 0-ற-றப/ பெ. (௩) ஊர்க்குருவி(சூடா.): 10099 
sparrow, passer domesticus (செ.௮௧.). 
ம. ஊர்க்குருவி; ௧. ஊரு குப்பி. 
[ஊர்‌  புள்‌.] 

ஊர்மணியம்‌ ப-௱காறீகை, பெ (௩) 1 சிற்றூர்‌ மேற்‌ 
பார்வை; பuperintendance of a village 2. சிற்றுரை 
மேற்பார்ப்பவன்‌; 5பpervision of a village (செ.அக.). 
[னர்‌ - மணியம்‌ ] 

ஊர்‌ மன்றம்‌ மாசற, பெ. (௩) ஊர்மன்று பார்க்க; 
896 Ur-MANIU. 
[ஊர்‌ * மன்றம்‌] 

ஊர்மன்று பரக, பெ. (௩) ஊர்ப்‌ பொதுவிடம்‌; 
place for public gathering in a village, usu situated under 
at (செ.அக.). 
[ஊர்‌ * மன்று.] 

ஊர்மானியம்‌ ப்‌-௱க்றந்கா, பெ. (॥.) ஊர்ப்‌ பொதுவூழி 
யத்துக்காக விடப்பட்ட மானிய நிலம்‌; |க05 ஈ 8 
village exempted from taxes and set apart for enjoyment 
by those who perform common village dubes (செ.அக.). 
[ஊர்‌ * மானியம்‌. மானம்‌ ௯ மானியம்‌ (பெருமதிப்பு கருதி 
அளிக்கப்படும்‌ கொடை... 

ஊர்மி பரம்‌ பெ. (௩) அலை (விசாரசந்‌.344); weve. 
(செ.அக.). 
[ஊர்‌ ௮ ஊர்மி, ஊர்ந்து மேல்‌ வருவது./ 


ஊர்முகம்‌ 


188 


ஊர்முகம்‌ ப்-௱பழகா, பெ. (ஈ.) படைகள்‌ பொருமிடம்‌; 
battle-field, prob because it was the open ground in 
fரont of a village ''ஊர்முகத்‌ திறாஅலியரோ பெருமநின்‌ 
றானை" (பதிற்றுப்‌.40,1). 


(ர்‌ + முகம்‌.] 


ஊர்வரப்பன்‌ ப-ரலதறறகற, பெ. (௩) வெள்ளரி; பேபே- 
/ber (மூ.௮.) 
[ஊர்‌ * வரம்பு. வரம்பு ௯ வரப்பு - வரப்பன்‌. (வரப்பில்‌ 
ஊர்ந்து படரும்‌ கொடி]. 

ஊர்வரை எ்‌-ஸசாச! பெ. (ஈ.) யானை; elephant. ‘பொன்‌ 
னூர்‌ வரைதனில்‌'' (சிவக்‌.பிரபந்த.கோட்டீச்சுர 241) 
(செ.அக.). 


[ஊர்‌ - வரை. வரை - 


மலை. ஊர்ந்து செல்லத்தக்க மலை 
போன்ற யானை] 


ஊர்வலம்‌ பு, பெ. (௩) ஊர்கோலம்‌; procession 
on festive occasions around a town or village, keeping 
the village always to one's right side (செ.அக.). 


[ஊர்‌ - வலம்‌ ஊரை வலமாக வருதல்‌./ 


ஊர்வன பங, பெ (॥) ஊரும்‌ பூச்சிகள்‌; reptiles, 


creeping things ‘ஊர்வன நடப்பன பறப்பன" 
(தாயு பரிபூ.2), (செ.அக.) 
ம. ஊர்வ்வ. 


[ஊர்‌ ஃ ஊர்வன] 


ஊர்வாயில்‌ பஜ்ர்‌ பெ. (௩) ஊரின்‌ பெரிய வாயில்‌; 
entrance of a village 


க. ஊரு பாகிலு 
[ஊர்‌ * வாயில்‌.] 

ஊர்வாரி மகர பெ (௩) ஊர்க்‌ கழிவுநீர்க்கால்‌; public 
வற ௦f ௮ ௦ 04906 ஊர்வாரி நீரிலே உடம்பு தூய்மை 
பெறுதற்குக்‌ குளித்துத்‌ திளைத்ததனோடொக்கும்‌ 
(பழ 98,உரை ). 
(ஊர்‌ * வாரி வார்‌ - நீர்‌ வாரி - நீரோடும்‌ கால்வாய்‌ ] 


ஊர்‌ வாரியம்‌ மகர, பெ. (௩) ஊர்மன்றம்‌; village 
committee (IMPNA40).(செ.அக.) 


ம. ஊர்வ்வாரியர்‌ 
[ஊர்‌ * வாரியம்‌ ] 

ஊர்வாருகம்‌ ப்‌-க்பணு பெ. 
(நாமதீப); பேபோம்‌ள, (செ.அக.). 


(ஸ.) வெள்ளரி 


(ஊர்‌ * வாருகம்‌. வாறாகம்‌ ௫ கொடி படரும்‌ கொடி.] 
ஊர்விருத்தம்‌ பஸ்கி, பெ. (0) தலைவனூரை 

மண்டிலச்‌ (விருத்தச்‌) செய்யுள்‌ பத்தினாற்‌ சிறப்பிக்‌ 

கும்‌ சிற்றிலக்கிய வகை; ஊபlogistic poem describing 


the town of the hero in ten viruttam verses (இலக்‌.வி.853) 
(செ.அக ). 


[ஊர்‌ * விருத்தம்‌.] 


ஊரம்மை 


ஊர்வெண்பா ராமச பெ 


(n) 
வெண்பாப்‌ பத்தினாற்‌ சிறப்பிக்கும்‌ சிற்றிலக்கிய 


தலைவனூரை 


வகை (வெண்பாப்‌.செய்யு.22); ஒபlogistiic poem 
describing the town of the hero, in the venbA verses 
[ஊர்‌ * வெண்பா... 

ஊரகம்‌ ப்‌, பெ (௩) 1. ஊரின்‌ நடு; centre of 
௨ village, a vilage 2. காஞ்சியிலுள்ள நூற்றெட்டுத்‌ 


திருப்பதிகளுள்‌ ஒன்று; 006 01 the 108 sacred places 
situated in KAnRchipuram 


ம. ஊரகம்‌, க. ஊரிக. 
(ஊர்‌ * அகம்‌.] 


ஊரகமல்லி சதான பெ. (ஈ.) நாகமல்லி; 8026 
jasmine. 


[ஊரகம்‌ - மல்லி.] 


ஊரடி' பச பெ. (௩) 1. ஊரவர்‌ வரையறை செய்யும்‌ 
அளவு; ஸரீ ௦ ஸிaஓers (கருநா.) 2 ஊரை யொட்டிய 
விடம்‌; place adjacent 1௦ a village 


க. ஊரடி. 
[ஊர்‌ * அடி.] 


ஊரடி” மரு பெ. (௩) ஊரின்‌ அடியவன்‌, அடிமை; 
village servant, slave (சேரநா.) 


ம. ஊரடி. 
[ஊர்‌ - அடி] 

ஊரடி வயல்‌ ப்சரீ-துஎ/ பெ. (॥) ஊரொடு சேர்ந்திருக்‌ 
கும்‌ வயல்‌; ரice lands adjoining a village (சேரநா.). 
ம. ஊரடி வயல்‌ 
[ஊர்‌ * அடி - ஊரடி 4 வயல்‌.] 

ஊரதிசயங்காட்டி 0-எ௦8ஜ)சர்‌-ச்றீ பெ. (௩) ஊரில்‌ 
வியப்பாக உள்ளவற்றை யெல்லாம்‌ அங்குப்‌ புதிதாக 
வருபவர்க்குக்‌ காட்டுபவன்‌; lcerone, guide. 
(செ.அக.). 


[ஊர்‌ * அதிசயம்‌ & காட்டி.] 


ஊரப்பார்‌-த்தல்‌ 02-ற-றக்‌-, 4.செ குன்றாவி. (4) நஞ்சு 
போக்குதல்‌; ௦ றபர்‌ in Motion, to cause to Move or 
pass away 85 poison, by a magician. (செ. அக.). 


[ஊர்‌ ௮ ஊர - பார்‌, ஊர்தல்‌ - நகர்தல்‌, நீங்குதல்‌. ] 
ஊரம்‌ மீகா, பெ. (॥.) செடி வகை; ௦பtry-mallow, 
(சேரநா.). 
ம. ஊரம்‌, ஆத்‌. ஊர (மரம்‌) 
[ஊர்‌ * அம்‌ - ஊரம்‌ (உயரமானது).] 


ஊரம்மை பச பெ. (॥) ஊர்த்தெய்வம்‌; v9 
909065 (சேரநா.). 


ம. ஊரம்ம; ௧. ஊருதேவம்ம. 


[ஊர்‌ * அம்மை அம்மை - அம்மன்‌ / 


ஊரமை 


ஊரமை பகத, பெ. (1) சிற்றூர்ப்‌ பொதுப்‌ பணிகளை 
மேற்பார்த்தல்‌; aி௱inistaton of a village. ''ஊரமை 
செய்யும்‌ வாரியப்‌ பெருமக்களோடு''  (8:1..117) 


(செ அக ) 
[ஊர்‌ * ஆண்மை - ஊராண்மை _ ஊராமை ௯ ஊரமை.] 
ஊரயன்‌ பாலு, பெ. (॥.) பொறாமை கொண்டவன்‌; 
envious person (சேரநா.). 
ம, ஊரயன்‌. 
[ஊர்‌ ௮ ஊரல்‌ ௮ ஊர்லன்‌  ஊரயன்‌.] 
ஊரரிசி ப்ச்‌; பெ. (௩) மலை நெல்லின்‌ அரிசி; 106 
obtained from wild paddy (சேரநா.) 
ம, ஊரரி. 
[வரை வார்‌ ஊர்‌ - அரிசி] 
ஊரல்‌! பச பெ (ஈ) 1. ஊர்வது; எeeping thing (4) 
2. கிளிஞ்சில்‌ (பிங்‌); 9991-4 3. குளுவைப்‌ 
பறவை; 68-00 '“உள்ளு மூரலும்‌'' (சிலப்‌.10,17) 
4 தினவு; ching sensation. 5. தேமல்‌ வகை; 
eruptive patch on the skn. 6. படர்‌ தாமரை நோய்‌; 
ringworm, tinea circinata. 
ம. ஊரல்‌. 
[ஊர்‌ * அல்‌ - ஊரல்‌ ௮ல்‌ (தொ.பொறு.].. 
ஊரல்‌ ப] பெ (௩) பசுமை; 01680ற658, moistness, 
as of a vegetable 
ம. ஊரல்‌ 
[ஒர்‌ - ஊரல்‌ - படரும்‌ பசுங்கொடி, கொடியின்‌ பசுமை நிறம்‌] 
ஊரல்‌” ப்‌ பெ. (॥) பிடித்து இழுத்தல்‌; wing out 
or pulling out, extraction (சேரநா.). 
ம. ஊரல்‌. 
ஊரவர்‌ ௬௪௭ பெ. (ஈ.) ஊரார்‌; inhabitants of a village 
௦ 0 ''ஊரவர்‌ கெளவை யெருவாக”' (குறள்‌.1147), 
(செ அக.). 
ம. ஊராங்கள்‌ 
[ஊர்‌ + அவர்‌] 
ஊரவியன்‌ ம்சஞ்சு பெ. (௩) வணிகன்‌; ஈசா 
ஊரவையன்‌ பார்க்க; 999 பகர. 
ம. ஊரவ்யன்‌. 
[ஊர்‌ - அவையன்‌ - ஊரவையன்‌ - ஊரவிபன்‌ (கொ.வ.]./ 
ஊரழிபூசல்‌ ப்‌-௮/-றப$ச/ பெ. (௩) ஊரைக்‌ கொள்ளை 
யிட்டழிக்கும்‌ போர்‌; யக | which the whole village 
is looted. ‘eஊரழி பூசல்‌ போலே திருமேனியின்‌ நிறமானது 
எல்லாவற்றையுங்கூடக்‌ கொண்டு வந்து என்னெஞ்சைக்‌ 
கொள்ளை கொண்டது' (திவ்‌.அமலனாதி.9.வியா. 
பக்‌ 99). (செ அக ) 


[எவர்‌ * அழி ௪ பூசல்‌.] 


189 


ஊராண்மைக்காரன்‌ 


ஊரற்சொறி மசால்‌ பெ. (ஈ) மிக்க தினவையுண்‌ 
டாக்கும்‌ ஓர்‌ வகைச்சொறி); 810௩. disease marked by 
small purple spots and intense itching 
[ஊரல்‌ * சொறி] 

ஊரற்பரி மகார பெ (॥) 1 சேம்பு; 9208 plant 
with vesculent seeds and roots 2. தீர்ச்சேம்பு; another 
variety of ‘sémbu' 
[ஊரல்‌ * பரி] 

ஊரற்புண்‌ மபா, பெ. (௩) ஆறாப்புண்‌; raw wound, 
unhealed wound (W) (செ.அக ) 
[ஊரல்‌ * புண்‌] 

ஊரறுகு ம்பு பெ. (॥) அறுகு வகை 
(தஞ்சை சரசு 14 144), ௨ ஈஸ ௦f 3255 (செ.அக.). 
(ஊர்‌ - அறுகு. 

ஊரன்‌ முசு பெ (॥) 1 மருதநிலத தலைவன்‌; 01161 
of an agricultural tract தண்டுறை யூரனை'' (ஐங்‌ 
குறு.88). 2 சுந்தரமூர்த்தி நாயனார்‌ (தேவா 1242,10); 
$! பாகாக (செ அக ). 3. செல்வக்‌ குடியினன்‌; 
man of wealthy family 
[ஊர்‌ * அன்‌ - ஊரன்‌ மருதநிலத்து நகரங்களே ஊர்கள்‌ எனச்‌ 
சிறப்பாகக்‌ குறிக்கப்படுதலின்‌ கோட்டையும்‌ மதிலும்‌ ஊர்‌ 
கொண்டதே (குழ்ந்ததே) ஊராயிற்று எனவும்‌ கருதலாம்‌. 
ஊரன்‌ - கோட்டையூரினன்‌.] 

ஊரா மகி பெ. (6) ஊர்ப்பெற்றம்‌; 411806 cow 
“ஊராமிலைக்கக்‌ குருட்டா மிலைக்கும்‌'' (திவ்‌ இயற்‌. 
திருவிருத்‌ 94) (செ அக ) 
[வர்‌ * ஆ/ 

ஊராட்சி ப்‌-சி௦/ பெ. (௩) 1. ஊராளுகை; கபdmnistration 
of யச 2 ஒரு பழைய வரி; ல! 12 ''நாடாட்சி 
யும்‌ ஊராட்சியும்‌ எவ்வகைப்பட்டதும்‌'' (511 ர்‌, 
509) 
ம. ஊராச்சி. 
[ஊர்‌ - ஆட்சி./ 

ஊராண்மை மான்சி! பெ. (6) 1 ஊரையாளுந 
தன்மை; ௦௦000 Influence in a locality. 2. ஈயும்‌ 
தன்மை; 09808, benign ஒன்றுற்றக்கா 
லூராண்மை மற்றதன்‌ எஃகு!" (குறள்‌.773). 3. மிக்க 
செயல்‌; 0984, wonderful performance 4 பகைமேற்‌ 
செல்லுதை; ரில 60 (செ.அக.,). 
ம. ஊராண்ம. 
[ஊர்‌ * ஆண்மை. ஆள்‌ - (ஆளுமை) - ஆண்மை/ 

ஊராண்மைக்காரன்‌ மகாசக்தி பெ. (௩) கோயில்‌ 
தக்கார்‌; tse of a 190216 (சேரநா.). 
ம. ஊராண்மைக்காரன்‌. 
[ஊர்‌ - ஆண்மை - காரன்‌. காரன்‌ - உடைமை அல்லது உரிமை 
குறித்த சொல்லாக்க ஈறு... 


ஊராநற்றேர்‌ 


190 


ஊராநற்றேர்‌ மச்சாள்‌; பெ (௩) வானூர்தி; ஊக] 
car, $0 called because it does not run on the ground 
“ஊரா நற்றே ரோவியப்படுத்து'' (மணி 6 39), 
(செ ௮௧.). 
[ஊர்‌ - ஆ * நல்‌ ௪ தேர்‌ - ஊராநற்றேர்‌, ஊரா - நிலத்தில்‌ 
ஓட்டிச்‌ செல்லப்படாத 'ஆ' எம.இ நி] 

ஊராமை பாகா, பெ (0) மகளிர்க்குக கருப்பையிலுண்‌ 
டாகுங்‌ கட்டி; ஆமையைப்‌ போல்‌ ஊரும்‌ கட்டி; 
tumour developing In the uterous and having a sensation 
of crawling like the tortoise 
மறுவ. கெண்டைக்கட்டி, வல்லைக்கட்டி. 
[ஊர்‌ . ஆமை] 

ஊரார்‌ பீல்‌; பெ. (௩) 1. ஊரவர்‌; ர்க்க of a 
vilage or town ''wமறைபெற லூரார்க்‌ கரி தன்றால்‌: 
(குறள்‌.1180) 2 பிறர்‌; ௦85. strangers, those who 
are not one's own people ‘ஊரார்‌ பிள்ளையை ஊட்டி 
வளர்த்தால்‌ தன்பிள்ளை தானே வளரும்‌' (பழ.) 
(செ.அக.). 
ம. ஊரார்‌ 
[ஊர்‌ 4 அவர்‌ - ஊரவர்‌ ௯ ஊரார்‌] 

ஊராள்‌ மசி! பெ (௩) 1, ஊரவன்‌; 4159௭ 2. கோயில்‌ 
தக்கார்‌; 6௱6 1056 3 புதியவன்‌; 880 
க. ஊராளு, ம. ஊராள்‌. 
[வர்‌ 4 ஆள்‌] 

ஊராளன்‌ ம்‌-ச8 பெ (௩) ஊராட்சி செய்யும்‌ ஓர்‌ 
அதிகாரி]; official who sSuperintends the village affairs 
(TAS 10).(செ ௮௧.) 
[ஊர்‌ . ஆளன்‌/ 

ஊராளி' மன்‌ பெ (௩) மதுரை, திருநெல்வேலியி 
லுள்ள உழவரின்‌ ஒரு வகையினர்‌; name of a sect 
of agrculturists who inhabit Madurai and பாவ 
districts 


[ஊர்‌ * ஆளி - ஊராளி, ஊராளும்‌ தலைவராயிருந்து உழவரா 
னவராயிருக்கலாம்‌ / 


ஊராளி” மசி! பெ. (௩) ஊர்த்தவைவன்‌; headman of 
௨11806 இவர்‌ ஊராளிக்‌ கவுண்டரின்‌ மகன்‌ (கொங்‌.வ.). 
ம, ஊராளன 
[ர்‌ - ஆனி, ஆள்‌ _ ஆளி] 

ஊராளி” ப்ர, பெ. (௩) வரிக்கூத்து வகை; ௨ ஸ்ப 
of ‘vari-k-kuttu’ dance 
[ஊர்‌ - ஆளி] 
ஊர்‌ மக்களை விழாக்‌ காலங்களில்‌ மகிழ்விப்பதற்காக ஊராளி 
யால்‌ நடத்தப்படும்‌ வரிக்கூத்து 

ஊரான்‌ பக, பெ. (ஈ) ஊர்க்காரன்‌; பஸ்ல! ௦f ௮ 
village or town 
ம. ஊரான்‌, 


[ஊர்‌ * அவன்‌ - ஊரவன்‌ ௯ ஊரான்‌.] 


ஊருகால்‌ 


ஊரி' ப்ர பெ. (௩) 1. புல்லுருவி; 5றecies of Loranthus. 
'உயர்மர முளைத்த வூரிபோல'' (கல்லா.38). 2. சங்கு 
(அக நி.), லா 3 மேகம்‌ (அக.நி.); ப்‌. 
4. இளமை; y௦ப£h, பங (செ.அக.). 


ஊரி” மர்‌ பெ (௩) 1. நத்தை வகை; ௨ பஸ ௦f a 
sal (Pond) 2. ஊர்ந்து செல்லும்‌ உயிர்‌ 
வகைகள்‌ ஈeptile. 


ஊரிடுவரிப்பாடு ப4-/2ப-மதாறறசீரப, பெ. (ஈ.) சிற்றூரார்‌ 
விதித்துக்‌ கொண்ட நிலவரி (81114 14); land 0655 
assessed by the village (செ அக.). 
[ஊர்‌ * இடு - வரி - பாடு] 

ஊரிருக்கை ம்‌-ரப//3, பெ (॥) ஊரைச்‌ சார்ந்த இடம்‌; 
land adjoinng a village ‘ஊரும்‌ ஊரிருக்கையும்‌' 
(S11 (iii)- 19) 
[ஊர்‌ * இருக்கை.] 

ஊரிலி கம்பலை பர-ர-kகாம்‌ச/2; பெ. (॥) ஊர்க்கல 
கம்‌; vilage quarrel, tumult, civil disorder (W) 
[ஊர்‌ ௮ ஊரில்‌ * கம்பலை ஊரில்‌ ௯ ஊரிலி எனத்திரிந்தது 
கொச்சைத்திரிபு..] 

ஊரின்னிசை பச பெ. (௩) தலைவனூரை 
இன்னிசை வெண்டாக்களாற்‌ சிறப்பிக்கும்‌ சிற்றிலக்‌ 
கிய வகை (இலக்‌ வி 825); ஒulogistic poem describing 
the town of the hero in 50, 70, or 90 inniSai-venba 
verses.(செ அக) 


[ஊர்‌ * இன்னிசை ] 


ஊரு'-தல்‌ பப- 7 செ.கு வி (ஸர) திலைகொள்ளுதல்‌; 
to set firm. 
க., து. ஊரு 
[உல்‌ -, ஊல்‌ - ஊர்‌ ௮ ஊரு. பார்‌ ௯ பாரு எனத்திரிந்தாற்‌ 
போன்ற கொச்சை வழக்கு ஊல்‌ ஃ ஊன்று எனத்திரிவதே 
சொல்‌ வளர்ச்சி மரபாயினும்‌ மக்கள்‌ பேச்சு வழக்கில்‌ 'ஊரு ' 
எனத்திரிந்தது / 

ஊரு” ப்ப, பெ. (॥) அச்சம்‌; 182. (ஆ.௮௧.). 
/௨௬ - அச்சம்‌ ௨௫ - ஊரு.] 

ஊருகட்டி பப-எரீ, பெ. (௦) ஊர்மன்றம்‌ கூடுவதற்கு 
மரத்தைச்‌ சுற்றி யமைக்குந்‌ திண்ணை. (R1.), 
raised platform round a tree in a village, where the 
villagers asemble (செ ௮௧) 


[ஊர்‌ ௮ ஊரு * கட்டி. ஊர்தல்‌ - வளைதல்‌, சுற்றுதல்‌. கட்டி 
- கட்டப்பட்டது, திண்ணை.] 


ஊருகால்‌ ப-தி பெ. (௩. 1. நத்தை; ஊவி. 2. சங்கு; 
௦h (செ.அக.,). 


ம. ஊருகால்‌ 


ஊருடை 


[ஊர்‌ ஃ ஊரு  ஊருகு ௯ ஊருகல்‌ ௯ ஊருகால்‌ ஊருகால்‌ 
- வளைந்த வடிவுடையது ] 
ஊருடை ப்பஎ2 பெ (௩) உருடை பார்க்க; 566 urudai 
[உருள்‌ ௮ உருடை ௯ ஊருடை / 
ஊருடையான்‌ பதர, பெ. (௩) ஊர்க்கணக்கன; 
village accountant who has the records of lands (வின்‌ ) 
(செ அக ) 
[ஊர்‌ * உடையான்‌ ] 
ஊருணி ப-பார, பெ, (ஈ.) ஊராருண்ணு நீர்நிலை; public 
drinking water tank in a village or town. "ஊருணி தீர்‌ 
நிறைந்தற்றே'' (குறள்‌.215) (செ.அக.). 
[ஊர்‌ * உணி உண்ணி. உணி] 
ஊருப்பு பீயறறப, பெ. (॥.) சோற்றுப்பு; ௦ 994 
(சா.அக ). 
[உவர்‌ * உப்பு ௯ உவரறாப்பு ௯ ஊருப்பு7 
ஊருவாரக்கொடி எ்மன்‌எ-ி-௦0॥ பெ (॥) வெள்ளரி; 
motiled melan (சித்‌ அக.) (செ அக ) 
/உருவாரம்‌ * கொடி - உருவாரக்கொடி - ஊருவாரக்கொடி./ 
ஊருவாள்‌ பாயச்‌ பெ. (॥) ஒரு வகை வாள்‌; ௨ nd 
of sword 
ம. ஊருவாள்‌ 
/ஒருகா உர * வாள்‌ - உரவாள்‌ ௯ ஊரவாள்‌ - ஊருவாள்‌ ] 
ஊரெட்டு பச பெ (௩) வரி வதை; உட 11/52) 
(செ அக) 
[ஊர்‌ * அட்டு - ஊரட்டு - ஊரெட்டு அட்டுதல்‌ - கொடுத்தல்‌ / 
ஊரெழுச்சி ப்‌-எபல; பெ (॥) 1 ஊர்‌ திரண்டெமுகை; 
raising or gathering together of the citizens of a place, 
as for presenting complaints or making other representa- 
tion to the authortes (J) 2. சஊர்க்கலகம்‌; 1101, INSபாre- 
ction (W) (செ.அக.) 
[ஊர்‌ - எழுச்சி / 
ஊரெறி-தல்‌ ப்‌-௪-, 2 செ.கு வி. (41) ஊர்க்‌ கொள்ளை 
யிடுதல்‌(இறை | பக்‌ 18), £௦ 580% 8 village. (செ. ௮௧) 
ஊரெறிபறை மற], பெ. (ஈ.) பாலை நிலத்துப்‌ 
பறை; ஙே௱ 5d to be bealen by peope of the arid 
tracks In their plundering expeditions (இறை 1.பக்‌ 18) 
[ஊர்‌ - எறி * பறை.[ 
ஊரேறு ப்ச்ங, பெ. (॥) 1 ஊர்ப்பன்றி; ௦௦பாணு 019, 
domesticated pig 2 ஊர்க்காளை, பொலிகாளை; ஸப 
(uncastrated) 


ஊரை பச! பெ. (௩) மலை நெல்‌ (நாமதீப ); ஈ௦யாt 
paddy (செ அக.). 


[தோரை - தூரை - ஊரை.] 


ஊழ்‌” 


191 


ஊல்‌'-தல்‌ ம-, 13.செ.கு.வி. (1) 1 பொருந்துதல்‌, 
'நிலைகொள்ளல்‌; 1௦ 10. 1௦ 860 ரீ, 2. முதிர்தல்‌; 
to ripen 
[உல்‌ ஊல்‌.] 

ஊல்‌”-தல்‌ ப 13செ.குவி. (44) 1. வேகுதல்‌; 6௦ 
௦௦॥ 2 கெடுதல்‌, அழிதல்‌; (௦ 060 
[உல்‌ ௯ ஊல்‌/ 

ஊழ்‌'-தல்‌ 41, 2செகுவி (41) முதிர்தல்‌; 10 9௦0 
90 “பெரும்பாம்‌ பூழ்ந்து தோலுரிப்பன போல்‌” 
(சீவக 1560), (செ அக). 
[உல்‌ ௮ ஊல்‌ - ஊழ்‌./ 

ஊழ்‌”-த்தல்‌ 0-, 2செகுவி. (1) 1. முதிர்தல்‌; ம 
grow old, pass the prme of Ife "காந்த ளூழ்த்துச்‌ 
சொரிவபோல்‌”' (சீவக 1742) 2 உட்குலைதல்‌, பதன 
நிதல்‌; ௦ வecay, as flesh, as fruits, to become றப்‌, 
to be spoiled, to rot, to fade ‘‘அருலிதந்த பழம்‌. . 
ஊழ்த்து'' (மலைபடு 174,180) 3. நாறுதல்‌ (பிங்‌.); 
(௦54 4 விரிதல்‌, மலாதல;10 010850௱ ''நனையூழ்த்த 
செருந்தி'' (கலித்‌ 26). (செ ௮௧). 
[ஊன - ஊழ்‌ ஊழ்த்தல்‌ (வேக 927 / 

ஊழ்‌” -த்தல்‌ ப/-, 2 செ குன்றாலி (1) 1 நினைத்தல்‌ 
(நாமதீப ), ௦ ட 2 மூடுதல்‌ (நாமதீப.), 1௦ over 
3 சிந்துதல்‌ (நாமதீப ), ₹௦ 80॥ (செ அக.). 
[உல்‌ ஊல்‌ - ஊழ்‌] 

ஊழ்‌'-த்தல்‌ ப, 2செகுவி (61) உதிர்தல்‌; ம 1௪1 
off (நாநார்த்த ) 
[உல்‌ - ஊல்‌ - ஊழ்‌/ 

ஊழ்‌” ப்‌; பெ (௩) 1. பழமை; ta which is pristine, 
of 10௩0 date ''ஊளழ்படு காதலானை'' (சீவக 1452) 2. 
பழவினை; வா ' ஊழிற்‌ பெருவலி யாவுள”! (குறள்‌ 
380) 3 பழவினைப்பயன்‌; ராய ௦4 kகாஈa, fut of 
deeds committed in a former birth or births 4 முறைமை, 
rule, established usage, long standing custom ‘‘P(ிற்றா 
கநின்‌ செய்கை'' (புறநா 29) 5 குணம்‌; 060500, 
temperament (திவா ) 6 முதிரவு; பாம்‌, '“பயம்புக்‌ 
கூழுற்‌ றலமரும்‌'' (மலைபடு 133). 7 முடிவு; 00, 
completion, termnation "ஊழின்‌ மண்டிலமாச்‌ சூழுமிந்‌ 
நுகர்ச்சி'' (மணி 30,118) 8 மலர்ச்சி; bl௦ssonin, 
“முதிரிணரூழ்‌ கொண்ட . . வேங்கை"' (கலித்‌ 44-4). 
9. திருக்குறளின்‌ ஓர்‌ அதிகாரம்‌; ame of a chapter 
in Tாப&&%ப[க! (செ.அக.). 

ஊழ்‌” ம, பெ (ஈ) 1 வெம்மை: heal, being angry. 
2 பகைமை; 60, ஊறு, malce (யிங்‌). 3. 
வெயில்‌; 5பாடிலா6. 4. கதிரவன்‌; ப ''பொங்கூ 
ழொளி நிகர்‌ வெங்கை புரேசர்‌'' (வெங்கைக்கோ.90). 
(செ.அக ) 
[உல்‌ - குடு, வெயில்‌, கொதிப்பு. உல்‌. ஊல்‌ ௮ ஊழ்‌] 


ஊழ்கு-தல்‌ 


192 


ஊழலி ' -த்தல்‌ 


ஊழ்கு-தல்‌ ப//ய-, 5 செ.குன்றாவி (44) அடிமனம்‌ 
ஒன்றித்தல்‌, மனமொருங்கு குவிதல்‌; 1௦ meditate 
“புனிதன்‌ பங்கய மூழ்கி!” (கோயிற்‌ | பாயி 17) 
(செ ௮௧) 
[உல்‌ஃ உள்‌ ௯ உழு ஊழ] 

ஊழ்த்தசை 0-1-1282) பெ. (௩) புலால்‌; ரஷ (பிங்‌ ) 
(செ அக ), 
[உல்‌ ௮ ஊன்‌... ஊழ்‌ - தசை] 

ஊழ்த்தல்‌' மாக பெ ட) 1. இறைச்சி; flesh 
2 முடைநாற்றம்‌; 818000 (பிங்‌ ). 3 திரையம்‌ 
(நரகம்‌); ஈ61 (பிங்‌) (செ அக.) 
(௨ல்‌. ஊள்‌ ஊழ்‌. ஊழ்த்தல்‌ / 

ஊழ்த்தல்‌” பாச! பெ (6) முதிர்‌ பருவம்‌, விளை 


பருவம்‌ (சூடா ); ௦றportunity, seasonable நாக 
(செ.அக.). 


[உல்‌ ஊன்‌ ஊழ்‌] 
ஊழ்த்தனோய்‌ 0/௯; பெ (௩) ஆட்டின்‌ ஈரல்‌ நோய்‌; 
rot, fatal distemper of sheep (கால்‌.வி ) 
[உல்‌ ௮ ஊள்‌ ௮ ஊழ்‌ உழத்தல்‌ 4 நோய்‌ / 
ஊழ்த்துணை ஏ்‌-ட(பாஎ! பெ (॥) மனைவி; wife, as 
one's destined helpmate (W) (ச அக.) 
[உல்‌ ௮ ஊள்‌ - ஊழ்‌ துணை] 
ஊழ்பாடு எ்‌-ழச்ப், பெ (௩) முடிவுபடுகை; ௦௦ஈ1௩0 
1௦ 8 ௭00 ''நின்மிதி யின்றி யூழ்‌ பாடின்றி'' (மணி 30,37), 
(செ ௮௧) 
[ஊழ்‌ - பாடு படு - பாடு] 


ஊழ்முறை ப-ஈபக/ பெ (௩) வினைப்பயன்‌ முறை; 
order of experiences resulting from Karma in previous 
births (செ ௮௧) 


[ஊழ * முறை] 

ஊழ்மை ௮, பெ (௩) முறைமை; established rule, 
regulation ''ஊழ்மையிற்‌ கண்ணபிரான்‌ 
வாழ்த்துமின்‌'' (திவ்‌ திருவாய்‌ 4,6,9) (செ அக ) 
[ஊழ்‌ - ஊழ்மை/ 

ஊழ்வலி ப, பெ (॥) 1 முதிர்ந்த நோய்‌, பழைய 
வலி; long Standing ௦ chronic pan 2 முன்வினை 


வன்மை; nevitability of Karma or the result of actions 
in the previous birth (சா அக ) 


கழல்‌ 


[ஊழ்‌ 4 வலி / 


ஊழ்வினை பர்க்‌; பெ (0) 1 பழவினை: 0௦50 
done by a soul in former birth, considered as the cause 
of the present life with all its fortunes “யாரே யூழ்வினை 
தீர்க்கிற்பார்‌'' (இரகு தேனு 35) 2 உமுவலன்பு; 915- 
chment continued from birth to வா்‌ “இஃ்தூழ்வினையா 
லுள்ளஞ்சுடு மாலென்ன'' (சீவக 1670) (செ அக ) 
[ஊழ்‌ * வினை] 


ஊழ்வினைப்பயன்‌ 0/-ஸரச-ற-றதுர பெ (௩) கரும 
பலன்‌; ft of deeds in previous births (செ.அக.). 
[ஊழ்‌ * வினை - பயன்‌] 

ஊழகம்‌ மரக, பெ, () 
morning twilight (சா அக ) 


விடியற்காலை; 034, 


[ஊழ்‌ ௮ ஊழகம்‌.] 

ஊழம்‌' பீஜ, பெ () வைகறை; கூ (யாழ்‌.அக.) 
[ஊழ்‌ ௮ ஊழம்‌ ஊழ்தல்‌ - முதிர்தல்‌, விடிதல்‌ / 

ஊழம்‌” ப, பெ. (௩) 1 முறை, தவணை, நேரம்‌; 
ங்/e, tun 2. சேவை, பணி: Service tum (of duty) 
3 பட்டறிவு; experience 
ம, ஊழம்‌ 
[ஊழ்‌ ௮ ஊழம்‌ 7 

ஊழல்‌' பச பெ (௩) அறநெறிக்கும்‌ சட்டத்திற்கும்‌ 
புறம்பான செய்கைகள்‌; malpractice, Moral turprtude, 
corruption 


[ஊழ்‌ * அல்‌ (௭ ம.இ.நி ) - ஊழல்‌ - முறையற்றது ] 

ஊழல்‌” 0௪ பெ (௩) 1 அருவருக்கத்தக்கது, அளறு, 
சேறு முதலியன; ப்‌, ப, mire, that which is putrid, 
nasty as excrement (W) 2 நிரையம்‌; ஈ6॥ (சூடா) 
3 கெட்டது; that whch Is decayed, spoiled, bad 
in quality 4 தாறுமாறு; 5088010655 ஊழற்குடி த்தனம்‌ 
(செ அக ) 5 குலைவு; 05005050௦0 6 உலைவு; 
detenoraton 7 நாற்றம்‌; tech 8 கேடு; pment 
9 பாடு; ரஃப 10. தளர்ச்சி, தளர்ந்த தசை; 
depravity, weariness 
ம. ஊழல்‌, தெ. ஊம்பி 
(ஊள்‌ ௯ ஊழ - ஊழல்‌ அல்‌ - 
கெடுதல்‌ / 

ஊழல்‌ நாற்றம்‌ ப/2-ரக்ரகு, பெ. (6) கெட்ட வீச்சு; 
putrified or rotten smell, a term usually used for rancid 
ghee (சா அக ) 
[ஊழல்‌ * நாற்றம்‌ / 

ஊழல்‌ நாறி ம2/-ஈகர்‌ பெ. (௩) 1 மாதவிடாய்ப்‌ பெண்‌; 
woman in her menses 2. நாற்ற வுடம்புள்ள பெண்‌: 
woman with a stinking body (சா.௮க ). 


(ஊழ்‌ ஃ ஊழல்‌ - நாறி நாறு நாறி] 

ஊழல்‌ மூக்கு ப/௮-௱ப்‌&ப, பெ. (௩) தொடர்ந்து சளி 
வடியும்‌ மூக்கு; ரபnning Nose, the free discharge of 
a thin nasal mucous - Rhinorrhea (சா அக ) 
[ஊழல்‌ - மூக்கு / 

ஊழலி'-த்தல்‌ ப/௮!-, 4 செ குவி (1) 1, பதனழிதல்‌; 
to become spoled 2 மெலிதல்‌; 1௦ break down, as 
the constituton by disease, to grow thin ஊழலித்த 
நண்டு. 3 சேர்தல்‌; 1௦ be dispirited ஊழலித்த மனம்‌. 
(இவ) 


[ஊழ்‌ ௮ ஊழல்‌ அ ஊழலி-த்தல்‌ / 


தொபொறு ஊழ்த்தல்‌ - 


ஊழலி-த்தல்‌ 


ஊழலி”-த்தல்‌ ம்சர்‌-, 4 செ குன்றாவி. (4) அருவருத்‌ 
தல்‌; 1௦ loathe, to be disgusted with. (செ ௮௧.). 
[ஊழ்‌ ௮ ஊழலி] 

ஊழலிப்பு 0/2/றறப பெ (6) புதனழிவு; the state of 
being rotton, putrefaction. (சா.அக ) 
/ ஊழல்‌ ௮ ஊழலவிப்பு./ 

ஊழலுடம்பு ப்‌/ச/ப0காம்ப பெ (6) 1. நாற்ற வுடம்பு; 
stkning body 2 அமுக்கு நிறைந்த வுடம்‌பு; body ful! 


o£ ரி 3 பருத்துத்‌ தளர்ந்த உடம்பு; 124 and slack 
body hanging loose for want of firmness, a body with 


sluggish muscles (சா அக ) 
[ஊழ்‌ ௮ ஊழல்‌ * உடம்பு] 

ஊழந்சதை ப/2-320 பெ (6) 1 உடம்பு பருத்துத்‌ 
தளர்வதனால்‌ தொங்கும்‌ தசை; flesh hangng loose 
owing to flabby nature 2 புன்‌ புலால்‌; 0ா௦ப0 flesh 
3, நாற்றமுள்ள தசை; 1008 flesh. 4. ஊழற்றசை 
பார்க்க; see பi/arasal. 
[ஊழல்‌ * சதை. தசை ௮ சதை (இலக்கணப்போலி!) / 

ஊழறுத்தல்‌ ச, பெ (॥) 1 வினைப்பயனை 
நீக்குதல்‌; renunciation of Karma 2 உடம்பிலுள்ள 
மாசுகளை அகற்றல்‌; removing filth and ObNOXIOUS 
matter from the system 3 புண்புலால்‌ சீழ்‌ முதலியவை 
களைப்‌ புண்புரைகளினின்று வெளிப்படுத்தல்‌; £௦- 
val of purulent and putrid matter from an ulcer, abscess, 
610. 
(ஊழ்‌ - அறுத்தல்‌ / 

ஊழறுதல்‌ பச பெ (॥) 1 ஊழ்வினைப்பயன்‌ 
நீங்குதல்‌; ॥beral0n ஈர karma 2 உடம்பினின்று 
அழிந்த நாற்றமுள்ள பொருள்கள்‌ அகலஷ்‌ (௩ ஈப்‌ 
வனி discharge of foul matter from te body (சா அக 
[ஊழ்‌ * அறுதல்‌] 

ஊழனாற்றம்‌ ப்‌/சாக்ரசா, பெ. (6) தீநாற்றம்‌; லffensive 
00௦பா மோர்‌ ஊழனாற்றமடிக்கிறது (செ அக.). 
[ஊழல்‌ ஃ நாற்றம்‌./ 

ஊழனிலம்‌ ப/சற/அர, பெ. (ஈ) சேற்று நிலம்‌; ற, 
muddy land (செ.அக.) 
ம ஊழனிலம்‌. 
[ஊழல்‌ + திலம்‌./ 

ஊழான்‌ ம2ஈ பெ. (ஈ) 1. வெட்டுக்கிளி: 072551000௭ 
2 மண்புழு; ளா. (சேரநா.). 
ம. ஊழான்‌ 
[உழு ௮ உழான்‌ ௮ ஊழான்‌/ 

ஊழி ப்‌ பெ. (॥) 1. கடற்கோளால்‌ உலகம்‌ முடியுங்‌ 
காலம்‌; time of universal deluge and destruction of 
all things, end of the world (சீவக.1157). 2 உகம்‌; 
860௩. "பண்டை யூழியிற்‌ பார்மலி வற்றதே” (சீவக.2581). 


193 


ஊழிமுதல்வன்‌ 


3 நெடுங்காலம்‌; பற 0) ச ''ஊழிவாழ்‌ 
கென்று” (பு வெ 8,7) 4. வாழ்நாள்‌; ॥fஒ-ய்றச "அன்ன 
வாக நின்னூழி'' (புறநா 135). 5 உலகம்‌; லாப. 
“ஊழியேழான வொருவா போற்றி'' (தேவா.1160,8). 
6. முறை; 1819 ''நல்லூழிச்‌ செல்வம்‌ போல்‌'' (கலித்‌ 


130) 7 முறைமை; 60/27 0087 “'தீந்தேனூழி 
வாய்ககொண்ட தொககுமபாடலும்‌'' (சீவக 2974) 
8 கேடு, அழிவு; பரப (செ அக ) 
ம. ஊழி 

ஊழிக்காய்ச்சல்‌ ப/--kகு௦2/, பெ. (6) ஊரையே பற்றி 
நிற்கும்‌ தொற்றுக்காய்ச்சல்‌; ஊறemic fever, 


pestilence, an acute Infectious epidemic fever or disease 
spreading throughout vast area (செ அக ). 
[ஊழ்‌ ௯ ஊழி - காய்ச்சல்‌ ] 

ஊழிக்காரம்‌ 0/-&-kசகா, பெ () இதளியம்‌ (இரசம்‌); 
mercury - Hydrargyrum (சா அக ) 


[ஊழி - காரம்‌] 
ஊழிக்கால்‌ 04-/-/2) பெ. (॥) ஊழிக்காற்று பார்க்க; 
56 கப ''ஊழிக்காலு மாற்றலா திரியல்‌ 


போன” (கந்தபு.கடல்பாய்‌ 3), (செ அக ) 
[ஊழ்‌ ௮ ஊழி - கால்‌] 

ஊழிக்காலம்‌ ப/-K-kகி£, பெ (௩) உலகத்தின்‌ எல்லை. 
(சீவக 274,உரை ), 90 ௦7 the ages (செ அக ) 
[ஊழ்‌ ௯ ஊழி - காலம்‌] 

ஊழிக்காற்று ப்‌/-&-&க்ரப, பெ. (௩) 1. உலக முடிவிலுண்‌ 
டாகுங்‌ காற்று; structive wind that prevails at the 


end of the world 2 நச்சுக்காற்று; POISONOUS Vapour 
that causes epidemic diseases and pestilence (W) 


(செ ௮௧) 
[ஊழ்‌ ௯ ஊழி - காற்று] 

ஊழித்தீ ம்‌ பெ. (5௩) 1. வடவைத்தீ (பிங்‌); 
submarme fire 2 கொடுந்தீ: destructive fre 3. காட்‌ 
டுத்தி: wild fire 
[ஊழி * தீ] 

ஊழிநாள்‌ ம்‌/-ஈசி; பெ. (௩) உலக முடிவு நாள்‌; 0௦100 
of termination of earthy Ife (ஆ அக ) 
[ஊழி + நாள்‌] 

ஊழிநோய்‌ பி்‌; பெ. (॥) தொற்றுநோய்‌; pestilence, 
supposed to be induced by a malignant demon (WJ, 
(செ.அக ) 
[ஊழ்‌ - ஊழி - நோய்‌] 

ஊழிமுதல்வன்‌ ப்/-௱பஎ2ு62, பெ. (6) 
God, He who is eternal. ஊழிமுதல்வன்‌ உருவம்‌ 
போல்‌'' (திவ்‌.திருப்பா.4) (செ.அக.). 
[ஊழ்‌ ௮ ஊழி - முதல்வன்‌. 


கடவுள்‌; 


ஊழியக்காரன்‌ 


194 


ஊளான்‌ 


ஊழியக்காரன்‌ 0௪-2௪, பெ (௩) 1. அடியான்‌; 
5௯6 2 வேலைக்காரன்‌; கனவா! ௨ ற “விரி 
கருவியாறாறு மிவனேவறலை கொண்ட வீறூழியக்காரர்‌” 
(திருப்போ சந்‌ பிள்ளை .அம்புலி.6), (செ.அக.). 
ம. ஊழியக்காரன்‌ 


[ஊழியம்‌ * காரன்‌.] 


ஊழியம்‌' பீர்ண, பெ (6) 1 தொண்டு; 50/09 due 
to a deity, a guru, or a superior by birth, natural obligation, 
obligation of a slave (௦ his master ““மங்கையர்க்‌ கூழியஞ்‌ 
செய்வது” (திருப்பு.548). 2 கிறைப்பட்டோர்‌ செய்‌ 
யும்‌ வேலை; பப ௦04 Convict labour (செ அக ). 
3. தொழில்‌; business 4 அரசுப்பணி, படைப்பணி!: 
govt or military service 


ம. ஊழியம, ௧. ஊழிகெ, தெ. ஊடிகமு 


[உழு ௯ உழ. உழை - ஊழை ௨ ஊழையம்‌ ௯ ஊழியம்‌ 
(சுவி47).] 


ஊழியம்‌” பீரு, பெ (௩) கூலி; wage (Rt) (செ.அக.). 
[உழு - உழ. உழை, ஊழை ஊழையம்‌ - ஊழியம்‌ / 


ஊழியமறியல்‌ ப்ரச-௱கறச/ பெ (ற) கடுங்காவல்‌; 
rigorous imprisonment (uJ) (செ.அக.) 
[ஊழியம்‌ * மறி ௬ அல்‌] 


ஊழியமானியம்‌ ப்ர்‌ச-௱க்றூகா, பெ. (௩) பொதுமக்கள்‌ 
சேவைக்காகக்‌ கொடையாக விடப்பட்டநிலம்‌ 
(RT), land granted rent-free for the performance of 
public sevice (செ அக, ) 


ம. ஊழியமானியம்‌ 
[ஊழியம்‌ * மானியம்‌ ] 


ஊழியன்‌ ப்‌, பெ (॥) 1 
employee, worker 
servant 


ஊழியம்‌ செய்பவன்‌; 
2 பணியாள்‌, வேலைக்காரன்‌; 


ம. ஊழியன்‌ 
[ஊழ்‌ ௮ ஊழியம்‌ ௯ ஊழியன்‌. ஊழ்‌ - முற்றுதல்‌, செய்தல்‌.] 


ஊழியான்‌ ப்ந்க, பெ (௩) 1 நெடுங்கால வாழ்க்கை 
யுடையோன்‌; ௦௩6 who ives long Ife “ஊழியா 
ரெளிதினிற்‌ கரசுதந்‌ துதவுவரா”' (கம்பரா நட்புக்‌ 
கோட்‌ 4) 2 அழிவுக்‌ காலத்தும்‌ அழியாமலிருக்குங்‌ 
கடவுள்‌ (தேவா 270 5), 000, 006 who will survive 
final destruction of the world (செ அக } 


[ஊழி ௯ ஊழியான்‌.] 


ஊழில்‌ ப பெ. (௩) அருவருப்புறு சேறு (பிங்‌.); ரி 
ரர்‌. (செ.அக.). 


[ஊழ்‌ -, ஊழில்‌. (வே.க.92).] 


ஊ ழிலை மீ பெ 
leaves “கோடை 
(ஞானா 28,12) 


(௩) இலைச்சருகு; 0280, dry 
தூற்றக்‌ ஷூழிலை 
(செ.அக ) 


கூடிய 


[ஊழ்‌ * இலை] 


ஊழுறு-தல்‌ ப/-பாம, 4 செ குன்றாவி (44) குடைதல்‌; 
10 $0000 ௦04 “காழியர்‌ மோதகத்‌ தூழுறு விளக்கமும்‌.” 
(சிலப்‌ 6,137,அரும்‌ ), (செ அக.). 
[ஊழ்‌ * உறுதல்‌] 


ஊழூழிக்காலம்‌ ப்0/-&-்சிக, பெ (6) 1: நெடுங்கா 
லம்‌; uration without end, eternity 2 நீடூறிக்‌ காலம்‌; 
longest period imaginable (சா அக ) 
[ஊழ்‌ * ஊழி 4 காலம்‌ - ஊழுழிக்காலம்‌ / 

ஊழை ப பெ (௩) பித்தம்‌ (பிங்‌); 6/6 
[ஊழ்‌ - ஊழை./ 


ஊழைக்காய்ச்சல்‌ 0/௮-&-kகத/ பெ. (॥) பித்தக்காய்ச்‌ 
சல்‌; fever arising from the deranged condition of the 
bile, billous fever (சா.அக. ) 


[ஊழை - காய்ச்சல்‌.]/ 


ஊழைக்குருத்து ம/சர-&-&பாயரப, பெ துளசி 


(பச்‌ மூ ), 58060 bas (செ.அக ) 


(n) 


[உழை ௮ ஊழை : குருத்து / 


ஊளல்‌ ப பெ. (௩) 


ulin min 


உள்ளான்மீன்‌ பார்க்க; 5௪ 


[உள்ளான்‌ ௯ உள்ளன்‌ ௯ உள்ளல்‌ _ ஊளல்‌.] 


ஊளன்‌ ப்ர, பெ. (ஈ) 1. நரி (பிங்‌); கவி, 10% 
(செ.௮௧) 2 விரகன்‌ (தந்திரக்காரன்‌) , பெங/றஓ ஈக, 
மகள (சேரநா ) 


ம. ஊளன, ௧. ஊள்‌, ஊளு (ஊளையிடுதல்‌). தெ. ஊல 
(ஊளையிடுதல்‌) 


[ள்‌ . ஊளை - ஊளன்‌] 


ஊளா ப, பெ (॥) நெடுவாய்‌ மீன்‌; cகnivorous Marine 
fish, dark leaden colour-Sphyraena  acutipinnies 
(செ அக ) 


ம. ஊளாவு 
[ஊள்‌ ௬ ஊளவு ௯ ஊளா.] 


ஊளான்‌ ப்ச்ற பெ. (௩) 1. கடல்‌ மீன்‌ வகை; 998-07080, 
greyish உங்ரூ fish. (செ.௮௧.). 2. தரி;/20131. (ஆ.அக.). 


[ஊள்‌ ௯ ஊளான்‌.] 


ஊனி! 


195 


ஊற்றம்‌' 


ஊளான மீன 


ஊளி' ப, பெ (6) 1 இரைச்சல்‌ (டு 7,4,4), 5௦ப 
2 பதி; ஸபா “உளி யெழவுலக முடை வணே"' 
(திவ்‌ திருவாய்‌ 7,4,4 பன்னீ) (செ.௮௧) 
ம. ஊளி, க. ஊள, ஊளவெ, கோத. ஓளாட, தெ. ஊல, 
ஊன. பிரா. ஊலிக, (ஊளையிடுதல) 
[உல்‌ - உலிஃ ஒலி ௨ல்‌ உலிஃ ஊலி. ஊஎி] 
ஊளி ப பெ (6) மீன்‌; 
marme fீsh (யாழ ௮௧) 


கள்ளா CarNIVOUrOUS 


/ஊளா - ஊளி/ 

ஊளை! 9, பெ. (௩) நாய்‌, நரி முதலியவை இடும்‌ 
கூக்கூரல்‌; howl of a dog Or jackal, bleat of a sheep 
when diseased, cry of a person In anguish, applied 
contemptuously "ஊளைப்‌ பெருநரி வவ்விய வளை '' 
(தணிகைப்பு களவு 617) 
ம. ஓளி, க. ஊள, தெ. ஊள 


[உல்‌ - ஊல்‌ - ஊன்‌ - ஊளை] 


ஊளை” பி பெ (॥) தீ நாற்றம்‌; ௦ffசnsive smell 
ஊளைமோர்‌ (செ அக ) 


[ஊள்‌ - ஊளை ] 

ஊளை” பச பெ (ஈ) 1 தொள்வு, தொய்வு; weariness, 
exhauston 2. உலைவு; ளோ 3 பதனழிவு; 
rottenness 4 புதனழிந்த மோர்‌; polled buttermik > 
காதுச்சீழ்‌; purulent or Mucopurulent of ear 


[உள்‌ ௯ ஊள்‌ ௮ ஊட / (வேக 92] 


ஊளைக்காது ப்‌/எ-ஸ-&ச்பப பெ (௩) சீழ்வடியுங்காது; 
purulent or mucopurulent discharge from the ear, 


Otorrhoea (செ அக.). 

[வளை * காது] 
ஊளைச்சதை 8-௦-௦202 பெ. (॥) ஊழற்சதை 
பார்க்க; 565 ப/ar-Sadal 


(ஊளை * சதை. தசை ௮ சதை... 


ஊளைமூக்கன்‌ புறப்‌ பெ (௩) சணி வடியும்‌ 
மூக்கன்‌; snotty fellow 
[வனை * மூக்கன்‌ / 

ஊளைமுக்கு ப-௱ப்ககப, பெ (௩) சளிபிடித்த மூக்கு; 
running nose (செ அக) 
[ஊளை - மிக்கு / 

ஊளையிடு-தல்‌ சஸ்‌, 20 செகுவி (ஸீ) நாய்‌ 
நரி முதவியவை கூக்குரவிடுதல்‌; 10 howl as 
Jak or dog 'முதிர்நரிக ஞூனையிடின்‌'' (சூத எக்கி 
பூ 46,20). (செ அக ) 
பட. ஊவலிககு, ௧. ஊளிடு 
[ஊளை * இடு! 

ஊற்காரம்‌ பாக்கா, பெ (ஈ) கக்கலெடுத்தல்‌ (நாம 
தீப), ஸஸாஙற (செ அக ) 
/ஊக்காளம்‌ ௬ ஊககாரம - ஹறகாரம (கொவ )/ 

ஊற்றக்காரன்‌ மாச- க, பெ.) 1 வலிமை 
பொருந்தியவன்‌; 811000 80 8௦0801 an ? தந்திரக்‌ 
காரன்‌; லெ ஈக 3 செல்வந்தன்‌; wealthy man 
(சேர்நா ) 
ம. ஊறறககாரன 
/ஊறறம்‌ * காரன ] 

ஊற்றங்கால்‌ ப்ரகா-ஒசி/ பெ (௩) வயல்‌ முதலியவைக 
ஸில்‌ நீர்‌ வடியுங்கால்‌; வா channel IN fields 
(ஆ அக) 
[ஊற்று - ஊற்றம்‌ * கால] 

ஊற்றங்கோல்‌ மாகா-ரம்‌ பெ (॥) ஊன்றுகோல்‌; 81914 
௦ 6a 0௩ ''ஒல்லையயிர்க்‌ கூற்றங்கோலாகி'' (சிறு 
பஞ்‌ 5/) (செ௮அக ) 


[ஊன்று - ஊன்றம்‌ - கோல்‌ ஊன்றம்கோல்‌ ௮ 
ஊற்றவ்கோல்‌ ] 

ஊற்றப்பம்‌ பசக, பெ (௩) ஒருவகை ஆப்பம்‌; 
a kind of cake 
ம. ஊறறபபம்‌ 
[ஊற்று * அப்பம்‌. மொத்தமாக அல்லது பருமனாக வார்த்த 
அப்பம/ 

ஊற்றம்‌! மாக, பெ (௩) 1 பற்றுக்கோடு; wகிkinஏ 
stick, crutch, prop ''உண்முதற்‌ பொருட்கெலா ற்ற 
மாவன'' (கம்பரா.கிளை 74) 2 உறுதியாயிருக்கை; 
stability, Immobilty 3 வலிமை; strength, power ''உளற்ற 
முடையாய்‌'' (திவ்‌ திருப்பா 21) 4 மனவெழுச்சி; 
காபா, ஒageரஷ5$ ''ஊற்றமொடு பறித்தார்‌'' (சேதுபு 
திருநா 42), 5. மேம்பாடு; 088655, emiNeNce 
6. பழக்கம்‌; ஈவா, றாத ''படையூற்றமிலன்‌'' 
(கம்பரா.கையடை.12) (செ.அக ). 


ம. ஊற்றம; ௧. ஊத, து. உத (கனம்‌), தெ. ஊத, ஊதமு. 
[ஊன்று ௮ ஊற்றம்‌ (வே ௧.91).] 


ஊற்றம்‌” 


ஊற்றம்‌” முரற பெ. (௩) 1. இடையூறு; நான்க. 
'“மெல்லடியா ரொடு மூற்ற மஞ்சா” (திருவிளை.திரும 
ணப்‌.34). 2. கேடு; ஈவா, ரபா “மேல்‌ வருமூற்ற 
முணர்‌ கில்லாய்‌'' (கந்தபு.மார்க்‌.248) 3. தொடு 
உணர்வு; Sensation of touch. '"தழுவுவா ரூற்றங்‌ 
காணாள்‌”' (திருவிளை.திருமணப்‌ 131). (செ.அக.). 
[ஊறு ஃ ஊற்றம்‌ ] 

ஊற்றருகி ப்ரத பெ. (௩) நீர்‌ (சங்‌.அக.); water 

(செ.அக.). 

[ஊற்று * அருகி] 


ஊற்றல்‌ ர; பெ. (௩) 1. ஊற்றுதல்‌; the act of 
0௦பட 2. நீர்‌ முதலிய ஊறி வருதல்‌ (ஆ அக.); 
welling up or oozing water etc. as from spring 
[ஊற்று -, ஊற்றல்‌ ] 
ஊற்றவாக்கு மாகிய, பெ. (௩) பெருமை சொல்லு 
தல்‌, தற்புகழ்ச்சி; boasting, braggadocio 
ம. ஊற்றவாக்கு. 
[உறு ௮ ஊற்று - ஊற்ற * வாக்கு உறு - மிகுதி] 
ஊற்றறிவு ப்ரசர்ப பெ (௩) தொடுவுணர்ச்சி; sense 
04 t௦uch. (சா.௮௧.). 
[ஊற்று * அறிவு. உற்றறிவு ௯ ஊற்றறிவு..] 


ஊற்றன்‌ 0780, பெ. (॥) ஊற்றமுள்ளவன்‌, வலிமை 
யன; ஸ்ம) ௦௩௨. (சேரநா.). 
ம. ஊற்றன்‌. 
[ஊற்றம்‌ ௯ ஊற்றன்‌.] 

ஊற்றாணி பரக்‌! பெ. (ஈ.) கலப்பையுறுப்பி னொன்று; 
nail which fastens the plough-beam to ௫௨ 
plough, “கலப்பை யூற்றாணி யுளதாயி னுலகுநிலை 
குலையாதே'' (ஏரெழு.5). 
ஊட்டாணி பார்க்க; 5 ப்ரதற/ 
[ஊட்டு 4 ஆணி - ஊட்டாணி ௯ ஊற்றாணி (கொ.வ.).] 


கலப்பையில்‌ கா£ என்னும்‌ இரும்புப்பட்டை செருகுதற்கு 
இடும்‌ கொண்டி ,எட்டாணி எனப்படும்‌. இதனை ஊற்றாணி 
என ஆண்டிருப்பது கொச்சை வழக்கு. 

ஊற்றாம்பெட்டி ப்ரஹ்‌ பெ (௩) 1. ஊற்றுப்‌ 
பெட்டி பார்க்க; 966 ப7ப-0-0௪/4 2. சிறுநீர்‌ ஊறும்‌ 
டை; பrinary bladder 
[ஒற்று * ஆம்‌ - பெட்டி. 


ஊற்றால்‌ மாசி பெ. (௩) 1. மீன்பறி; wicker basket. 
for catching fish (W.) 2. கோழிக்குஞ்சுகளை யடைக்‌' 


குங்‌ கூடை, Wicker basket for covering chickens (W.). 
3. உருள்‌, (உரோகிணி) (பிங்‌.); 4॥ kata, 
whose shape resembles a fish basket net. 


[உறு ௯ உற்று ௯ உற்றால்‌ ௯ ஊற்றால்‌ ] 


196 ஊற்று” 


ஊற்றால்கவி-த்தல்‌ பரி-6௯-, 4.செ.கு.வி, (44) மீன்‌ 
பிடிக்கப்‌ பறியை மூடுதல்‌; 1௦ set a wicker basket 
for catching fish (W ). (செ.அக.). 


[ஊற்று * ஆல்‌ - கவி] 


ஊற்றிரு-த்தல்‌ சர்ப, 3.செ.கு.வி. (81) தொழும்பு 
கொண்டிருத்தல்‌; 1௦ 06 00150 ''இத்தலை ஊற்றிருக்க 
வேணும்‌'' (ஈடு), (செ அக.). 
(ஊற்று * இரு. 

ஊற்றிறை-த்தல்‌ ப்ர 4. கெகுவி. (1) ஊற்றலுள்ள 
நீரை யிறைத்துத்‌ தரய நீர்‌ ஊறச்‌ செய்தல்‌; 1௦ 5C00p 
and throw out the water of a spring in the bed of a 
river until it becomes pure. (செ.அக.). 
[ஊற்று * இறை.] 

ஊற்றின எண்ணெய்‌ ப்ரரச-சாலு, பெ (ஈ) ஆமணக்‌ 
கெண்ணெய்‌; அstor-oil obtained by boiling the seeds, 
094 ரா ஆட்டின எண்ணெய்‌, which is cold-drawn. 
(செ.அக ). 
கைபிழி எண்ணெய்‌ பார்க்க; 888 kapi/ emey. 
[ஊற்று ௯ ஊற்றின * எண்ணெய்‌.] 

ஊற்று'-தல்‌ ப-, 5.செ குன்றாவி (4) 1. வார்த்தல்‌; 
to pour out, cause 1௦ fிow, spill ““ஒழிவுறக்‌ கடத்தினீ 
ரூற்றி'' (சேதுபு.கந்தமா.87) 2. எண்ணெய்‌ வடித்தல்‌; 
to extract, as oil from the castor seeds by boiling them. 
கொட்டை முத்தினின்று எண்ணெய்‌ ஊற்றுவார்கள்‌. 
3. வெளியே விடுதல்‌; 1௦ ௦0பா 0ப1, 0351 away as useless, 
empty or clean as a vessel of its contents. “கங்கை 


புடை யூற்றுஞ்‌ சடையான்‌'' (கம்பரா.கையிடை.12). 
(செ.அக.). 


ம. ஊத்து. 
[ஊறு - ஊற்று ௯ ஊற்று-தல்‌ (வே.க 91)./ 

ஊற்று” ம பெ () 1. சுரக்கை; flowing, gushing 
forth, as blood from an artery, milk from the udder, 
pouring of rut from a must elephant. ''ஊற்றிருந்த 
மும்மதத்‌ தோடையானை'' (சீவக 152). 2. நீரூற்று; 
spring, fountain '“வல்லூற்‌ றுவரில்‌ கிணற்றின்கண்‌”'' 
(நாலடி.263). 3. ககிவு; moisture oozing from the 
9000. “'ஊற்றுடை நெடுவரை”: (சீவக.278). 
(செ.அக.). 


நா. ஊற்‌, கொண்‌, ஊசா; கூ. உற்ப; ம. ஊற்று; தெ. ஊட: 
கொலா. ஊர்‌ (ஒழுகும்‌ வீடு); து. ஊடி, ௨௭, ௧, ஊடெ, 
ஒரதே, ஒரவு; துட. ஊற்‌. 
[ஊறு -, ஊற்று.] 

ஊற்று” ப்ர; பெ. (௩) 1. ஊன்றுகோல்‌; என. 2. 
பற்றுக்கோடு; றற, Support ''உடம்புயிர்க்‌ கூற்றாக." 
(கலித்‌.146). (செ.அக.). 
(ஊன்று  ஊற்று.] 


ஊற்றுக்கண்‌" 


ஊற்றுக்கண்‌” பேப-/-/௪ர பெ. (௩) ஊற்றுத்துறை; 
orifice of a spring. (செ.அக.). 
[ஊறு ௯ ஊற்று * கண்‌. கண்‌ - இடம்‌, துளை. 

ஊற்றுக்கண்‌” எ, பெ. (0) கண்களினின்று 
எப்போதும்‌ நீர்‌ வடிந்து கொண்டிருக்கும்‌ மாட்டு 
தோய்‌ வகை (பெரியமாட்‌.15); 05656 in cattle, in 
which water flows from the eyes (செ.அக.). 
[ஊறு ௮ ஊற்று  கண்‌.] 

ஊற்றுக்களம்‌ ப்ரம-&-&கா, பெ. (௩) பலரும்‌ வந்து 
சோதலையுடைய இடம்‌; ௦௱m௱on meeting place 
“கதழ்விடைக்‌ காரியை யூற்றுக்‌ களத்தே யடங்கக்‌ 
கொண்டு'' (கலித்‌ 103) 
[ஊன்று * களம்‌ - ஊன்றுகளம்‌ ௯ ஊற்றுக்களம்‌.] 

ஊற்றுக்கால்‌ ப்ரப-K-&ச பெ. (௩) ஊற்றினின்று பெருகி 
வருங்கால்‌; channel for irrigation [யு trom a spring. 
(CG) 
[ஊறு ௮ ஊற்று * கால்‌.] 

ஊற்றுக்குழி பரப-/-ப பெ. (௩) 1. ஊற்றுள்ள பள்ளம்‌; 
spring pool (W) (செ அக.) 2. ஓரூர்‌; Name of a vilage 
(ஆ.அக ) 
ம. ஊற்றுக்குழி. ; 
[ஊறு - ஊற்று * குழி. 

ஊற்றுக்கோல்‌ ப7ப-/-40] பெ. (6) ஊன்றுகோல்‌; 5151 
“இழுக்கலுடையுழி யூற்றுக்‌ கோலற்றே'' (குறள்‌ 415). 
(செ.அக ) 
[ஊன்று * கோல்‌ - ஊன்றுகோல்‌ ௯ ஊற்றுக்கோல்‌.] 

ஊற்றுண்‌(ணு)-தல்‌ ப்ரபா: 12செகுவி 1) 1. நீர்‌ 
ஒமுகி வடிதல்‌; 1௦ 168 out. (W ),(செ.அக ) 2. சாதல்‌; 
1௦06 (ஆ.அக ). 
[ஊற்று * உண்‌./ 

ஊற்றுத்துலை 000/-/-1/௪/ பெ. (௩) நீர்நிலை; serv. 
(pond ),(செ.அக ) 
[ஊறு ௮ ஊற்று * துலை] 

ஊற்றுத்தோண்டு-தல்‌ ப்ரப-1-1070ப-, 5.செ.கு.வி. (61) 
ஊற்றுண்டாகத்‌ தோண்டுதல்‌; 1௦ 9000 Out the sand 
for a spring in the bed of a river, dig out a spring 
in the bottom of a well. (செ.அக.). 
(வற்று * தோண்டு./ 

ஊற்றுநீர்‌ ப்ரப-ார;, பெ. (॥) ஊறுநீர்‌; inflowing water 
ஈ௦௱ ௮ $றரற9. '"இறைப்பவர்க்‌ கூற்றுநீர்‌ போல மிகும்‌." 
(குறள்‌ 1161), (செ அக). 
[ஊறு - ஊற்று * நீர்‌] 

ஊற்றுப்பட்டை பரப-2-0சம்‌) பெ. (ஈ) ஊற்றுநீரிறைக்‌ 
கும்பட்டை; scoop for throwing out water from artificial 
springs in river beds. 


(ஊறு - ஊற்று * பட்டை] 


ஊறணி 


197 


ஊற்றுப்பறி ப்ரப-ற-ழனர்‌ பெ. (௩) மடு முதலியவற்றில்‌ 
மீன்‌ பிடிக்குங்‌ கருவி; wicker basket for Catching fish 
in tanks and ponds (செ ௮௧) 
(ஊற்று - பறி. 

ஊற்றுப்பூ ப்‌ரப-ற-றப்‌, பெ. (ஈ) தேங்காய்ப்‌ பிண்ணாக்கு 
(யாழ்ப்‌.); residuum of the kernel of the coconut after 
the oil has been expressed therefrom, dist fr. பிழிந்த 
பூ. (செ.அக.). 
[ஊறு - ஊற்று *பூ/ 

ஊற்றுப்பெட்டி ப்‌ரப-ற-ற௫ர்‌; பெ. (௩) எண்ணெயூற்றுங்‌ 
கூடை; basket IN which seeds, kernals, etc, are put 
for expressing oil (J). (செ.அக.). 
[ஊற்று * பெட்டி] 

ஊற்றுப்பெயர்‌-தல்‌ ப்ர-ற-றலகா-, 2.செ.கு.வி. (64) 
2ற்றுண்டாதல்‌; 10 flow from a Spring, as water 
mio a well (W.(செ அக.). 
[ஊற்று * பெயர்‌.] 

ஊற்றுப்போடு-தல்‌ ப்ரப-ற-ற்ரீபஃ, 20.செ கு:வி. (41) 
ஆற்றில்‌ ஊற்றுக்‌ குழி தோண்டுதல்‌; 10 9000 out 
a hollow for fresh water in the bed of a river.(செ. அக. ). 
[ஊற்று * போடு] 

ஊற்றுமரம்‌ பரப-ஈ௮௮௱, பெ. (௩) 1. எண்ணெயூற்றும்‌ 
மரம்‌; ௮ kind of oil-press 2. செக்குலக்கை; cylindrica! 
shaft in an oil-press. (செ.அக.). 
[ஊற்று * மரம்‌.] 

ஊற்றெடு-த்தல்‌ ப்ரூஏப-, 4.செகு வி (1) 1. ஊற்றுத்‌ 
தோன்றுதல்‌; (௦ flow from a Spring, as water into 
௨1/6. 2 ஊற்றுத்தோண்டுதல்‌; (0 5000 Out a spring 
(செ அக.). 
(ஊற்று * எடு-த்தல்‌.] 

ஊற்றெண்ணெய்‌ மாளா, பெ. (௩) வடித்த எண்‌ 
ணெய்‌; ௦! extracted by pressing or pounding the 
59605 (வின்‌.) (செ.அக.). 
/ வற்று * எண்ணெய்‌ ] 

ஊற்றெழு-தல்‌ ப்‌ர8/ப-, 2.செ.கு.வி. (44) ஊற்றுப்பெயர்‌ 
பார்க்க; $66 ப7ப-0-0ஐகா ''ஊற்றெழு மிருகவுள்‌'' 
(கல்லா 4.), (செ.அக.). 


[ஊற்று * எழு.] 
ஊற்றை பாஜ பெ. (ஈ.) அமுக்கு; ரிம்‌ “ஊற்றைச்‌ 
சடலத்தை யுண்டென்‌ நிறுமாந்து'' (பட்டினத்துப்‌. 


பக்‌.257).(செ.அக.). 

[ஊழ்‌ ௮ ஊழ்த்தை ௮ ஊத்தை ௯ ஊற்றை (கொ.வ.).] 
ஊறணி ப்ச்‌ பெ. (௩) 1, ஊற்று (யாழ்‌.அக.); ற்ற. 

2. கசிவு நிலம்‌ (யாழ்‌ ௮௧.); 0000, Moist land where 

water 00295 Out 3. சேற்றுநிலம்‌ (சங்‌.அக. ); wet marshy 


ஊறல்‌ 


198 


ஊறுகறி 


(80. 4. வருவாய்‌ (சங்‌.அக. ) ; come, source of income. 
(செ.அக.). 


[ஊறு - அணி - ஊறணி] 


ஊறல்‌! பூ பெ (௩) 1. ஊறுகை; 0029, percolation, 
discharge ஊறற்‌ கடுதாசி. 2. நீரூற்று; 5/க।! $றாறஓ, Spring 
ஈச ""சிற்றுறல்‌ ஒண்ணீரு மாகி விடும்‌" (வாக்‌ 
குண்‌.12) 3. சாறு; jயே , extracted by Squeezing 
“'கரும்பினூறல்‌ கண்டாய்‌ கலந்தார்க்கவன்‌' * 
(தேவா 369,1) 4 மருந்தின்‌ சாரம்‌; tincture, infusion. 
(வின்‌.) 5. மாழைக்கலப்பு (வின்‌.); ரல! ஈம்ப்பா6 ௦4 
an Inferior metal with a more precious one. 6. வருவாய்‌, 
செல்வம்‌; ome, acquisition, property. 7. களிம்பு 
(வின்‌ ); 810/1 கபற ௦04 801075. 8. நீர்வற்றாப்‌ 
பசுமை (வின்‌ ), 096655, Moisture, as Of a vegetable 
(செ.அக.) 
ம. ஊறல்‌. 
[ஊறு ௮ ஊறல்‌ ] 

ஊறல்‌” ப பெ (௩) கிணறு; ல (பப Insc 1094). 
(செ.அக.). 


{ஊறு - ஊறல்‌.] 
ஊறல்‌” 8! பெ. (6) சாராயம்‌ காய்ச்சுதற்காகப்‌ 


பானையிலிட்டு ஊற வைக்கும்‌ பொருள்கள்‌. ஈ9௨- 
dients of arrack before distillation 
[ஊறு - ஊறல்‌ ] 

ஊறல்சாரல்‌ 0-889 பெ (௩) ஒரு வயலின்‌ 
வரப்பிலிருந்து உள்ளூறிப்‌ பக்கத்து வயலில்‌ கசிந்து 
வரும்‌ ஊறல்‌நீர்‌; water oozing through embankment 
of fields 


[ஊறு -, ஊறல்‌ * சாரல்‌.] 

ஊறல்‌ தெறித்தல்‌ பனக! பெ ௫) 1 கணிம்பற்றுப்‌ 
போதல்‌; beng deprived of rust or verdigris 2. 
உடம்பின்‌ தினவு அல்லது நமைச்சல்‌ நீங்குதல்‌; ₹௦ 
be cured of itching sensation (சா அத 1. 
[ஊறு ஃ ஊறல - தெறித்தல்‌ ] 

ஊறல்பாறை 8/7 பெ. (௩) படிவியற்‌ படுகைப்‌ 
பாறை; edimentary rock. (சேரநா.) 
ம. ஊறல்பாற. 
[ஊறல்‌ * பாறை] 

ஊறல்‌ மண்‌ ப்௪/ ஈக, பெ (௩) வண்டலாகப்‌ படிந்த 
மண்‌; 56ி௱entary 901 (சேரநா ) 
ம. ஊறல்‌ மண்ணு. 
[ஊறு ௮ ஊறல்‌ * மண்‌] 

ஊறவை-த்தல்‌ ம௭-௪/, 4.செ.குன்றாவி. (94) நீரிற்‌ 
பதம்‌ பெறச்‌ செய்தல்‌; 10 steep, soak, pickle. 
(செ.அக ), 


[ஊறு ௮ ஊற - வை.] 


ஊறற்பதம்‌ பழச, பெ. (ஈ.) 1. பச்சைப்‌ பதும்‌; 
anything softened with moisture or by soaking 2. 
முழுதும்‌ ஊறிய பதம்‌; condition in which anything 
is completly soaked (சா.அக.). 
[ஊறல்‌ - பதம்‌.] 


ஊறற்பாக்கு ப்சா-றக்‌&ப, பெ. (௩) நீரில்‌ ஊறிய பாக்கு; 
areca nut soaked to render it fit for use. (செ.அக.). 


[ஊறல்‌ - பாக்கு.] 


ஊறாமை ்கா பெ. (ஈ.) கதியாமை; nt ௦020 
as blood from 8085 or ulcers (சா.௮௧.). 
[ஊறு * ஆ * மை, ஆ: (எ.மஇ.நி.).] 

ஊறு'-தல்‌ ப, 5.செ.கு.வி. (ப) 1, நீரூறுதல்‌; 
(குறள்‌.396); ௦ spring, flow, as water in a well, to 
15506 2. கசிதல்‌; 1௦ 0029, percolate (W.) 3. ஊறுகாய்ப 
பதமாதல; 1௦ 50k,1௦ be steeped, pickled 4. பால்‌ 
முதலியன சுரத்தல்‌; 1௦ ஏather, as Milk in the breast, 
as toddy In palm flowers 5 மை முதவியன ஊறுதல்‌; 
1௦ run, to spread, as Ink on flimsy paper, to keep, as 
moisture around a sprng or in a river bank. 6. காயத்தில்‌ 
ஊன்‌ வளர்தல்‌ (வின்‌ ); 1௦ 100, as New flesh in 
95019, ௦ heal 7 மெலிந்தவுடல்‌ தேறுதல்‌; 1௦ increase, 
as flesh in a person wasted by disease, 10 improve 
by slow degrees 8. பெருகுதல்‌ ;1௦ Ncrease அவனுக்குச்‌ 
செல்வம்‌ ஊறுகிறது. 9. வாயூறுதல்‌; (௦ water, as the 
ஈ௦பh.  “கனிகாண்டொறு மூறுமேயெயினூறுமே '' 
(சூளா சுயம்‌ 66). (செ.அக.). 
ம. ஊறுக, ௧., து. ஊறு, தெ. ஊறு. 
[உல்‌ ௯ உறு - ஊறு உறுதல்‌ - மிகுதல்‌, அதிகரித்தல / 

ஊறு” ப்ப, பெ. (௩) 1. உறுகை; joining, approaching. 
“பருந்துறளப்ப''  (பதிற்றுப்‌.51 32). 2. தொடு 
உணர்வு; 59056 04 £௦பh “சுவையொளி யூறோசை'' 
(குறள்‌.27). 3. இடையூறு (திவா. ); ௦bstacle, hindrance, 
obstruction. 4 துன்பம்‌; உபி, 61001. ‘‘ஊறுசெய்‌ நெஞ்சம்‌” 
(நாலடி.379) 5 கொலை; பிற, பா '“ஊறுதான்‌ 
செயக்‌ கூடுறாது'' (கந்தபு சூரனமைச்‌.115) 6. அழிவு; 
ruin, destruction ''இருவினைக்‌ கூறு காண்கிலாது'' (கம்‌ 
பரா. வாலிவதைப்‌.22). 7. உடம்பு; ஸப ''அரவூறு 
சுலாய்‌.'' (திவ்‌ திருவாய்‌ 7,4,2). 8. புண்‌; 508, wound, 
hurt, injury mflicted by violence ‘‘oறறியா மெய்‌ 
யாக்கை யொடு” (புறநா 167,68). 9. வல்லூறு; 
ர௦yal falcon. “பறவையை யூறுகொண்டெழச்‌ சிரற்றின 
பார்ப்பினில்‌'' (கம்பரா.கும்ப.268) (செ ௮௧.). 
ம. வறு 
[உறு ஊறு] 


ஊறுகறி ப்ப-அர்‌ பெ. (௩) ஊறுகாய்‌ (பெரும்பாண்‌. 
310,உரை.) பார்க்க; 866 ப்ரதி. 


[ஊறு * கறி. கறி - காய்கறி] 


ஊறுகாய்‌ 


199 


ஊன்றக்கட்டு-தல்‌ 


ஊறுகாய்‌ யது; பெ. (ஈ.) உப்பிட்டு ஊறவைத்த 
காய்‌ (பதார்த்த.1378); pickled vegetable or fruit 
(செ.அக.). 
ம. ஊறுகாய்‌; தெ. ஊருகாய; ௧. உப்பினகாயி. 


[ஊறு * காய்‌.] 

ஊறுகோள்‌ ப்யப-&0/ பெ. (௩) 1. காயம்‌; ப்ப, w௦பn. 
2. கொலை; ஈயா. (செ.அக.). 
[உறு - ஊறு * கோள்‌. ஊறு - துன்பம்‌. கொள்‌ - கோள்‌ 
(நேர்ச்சி,.] 

ஊறுதல்‌ பப08 பெ. (௩) 1. நீர்க்கசிவு; 0020 ௦1 
water as from a boil or a wound 2. தண்ணீரில்‌ போட்டு 
வைத்தல்‌; £௦ retain steeped in any fluid as is done 
1௦ greens in pickless ‘3 புண்ணில்‌ தசை வளர்தல்‌; 
formation of a new layer of flesh over a healing wound 
4. மெலிந்த உடம்பில்‌ அரத்தம்‌ சேருதல்‌; 11016856 
of blood In a convalascent's body 5. சதை பிடித்தல்‌; 
picking up or putting on flesh. 7. பெருகுதல்‌; increasing 
[உறு - ஊறு - ஊறுதல்‌. 

ஊறுநீர்‌ ப்பர்‌; பெ. (॥) 1. புண்ணிலிருந்து கசியும்‌ 
Ai: thi serous fluid oozing from a sore or from 
a wound - lchor. 2. நிலத்தில்‌ ஊறும்‌ நீர்‌; water Springing 
fom கொர்‌. 3. உமிழ்நீர்‌; ௮a. 
[ஊறு * தீர்‌] 

ஊறுபாடு மச்‌) பெ. (1) 1. தாக்குதல்‌; beating, 
பப்ப) 2. ஆயுதங்களாற்‌ காயமுண்டாக்குகை (பிங்‌.); 
wounding of which there are four methods viz குத்தல்‌, 
வெட்டல்‌, எய்தல்‌, எறிதல்‌. ' 3. புண்படுதல்‌; ௨/0 
wouhd 4. புண்ட wound, sore 5. துன்பம்‌; 40006, 
distress. ''ஊறுபாடில்லை யுயிர்க்கு'' (குறள்‌.945). 6. 
இடையூறு; 0bstacle, obstruction, hindrance "மலை 
தாழகலத்‌ தூறு . பாடற வந்தரத்‌ தளிகவர்ந்‌ துண்ப'' 
(திருவிளை.தருமிக்‌.56). 
[உறு - ஊறு * பாடு... 

ஊறுபுண்‌ பபற, பெ. (௩) ஆறிவரும்‌ புண்‌ 
(வின்‌.); 40000 that is healing (செ.அக.). 
(ஊறு * புண்‌. ஊறுதல்‌ - மேலிடல்‌, ,நலமாதல்‌. ] 

ஊறெண்ணெய்‌ ப்ஊாலு, பெ. (॥) உச்சியிலூறு 
மெண்ணெய்‌; ௦ placed upon the head for purposes 
of health (திவ்‌ திருப்பா.17, வ்யா.பக்‌. 164) (செ.அக.). 


[ஊறு * எண்ணெய்‌. 

ஊறை ப்ர பெ. (௩) சவ்வரிசி (ட); 5200 19 pan. 
(செ.அக.). 
[உறை ௮ ஊறை.] 

ஊன்‌! ர, பெ. (௩) 1. தசை; flesh, muscle. ''ஊனுடுத்தி 


யொன்பது வாசல்‌ வைத்து" (தேவா.29,1). 2. உண்‌ 
ணும்‌ இறைச்சி; ஈக, கால்க! 1000. ''ஊனமுதம்‌ 


விருப்புற்று'” (திருவாச.15,3). 3. உடல்‌; body 
“ஊனைக்‌ குறித்த வுயிரெல்லாம்‌'' (குறள்‌.1013). 
(செ.அக.). 


ம. ஊன்‌; க. ஊறு, ஊக்ரு (எயிர்‌); கோத. ஊ (எயிர்‌); 

துட. ஊர்‌; தெ. ஊகுரு; குவி. ஊயு. 

[உல்‌ ௯ ஊல்‌ ஃ ஊன்‌. உல்‌ - பொருந்தியிருப்பது, பற்றியிருப்‌ 

பது. உல்‌ ௮ ஊல்‌ - எலும்பைப்‌ பற்றியிறாப்பது. ஊல்‌ 

ஊன்‌. ஓ.நோ: ஊன்றுதல்‌ - பற்றுதல்‌, நிலைகொள்ளுதல்‌.] 
ஊன்‌” பந பெ. (ஈ.) புலால்‌ வெட்டும்‌ அடிக்கட்டை, 

அடிக்‌ குறடு; block of wood on which butchers mince 

meat 

[ஊண்‌ ஃ ஊன்‌ (ஆகுபெயர்‌) இது ஊனம்‌ என்றும்‌ வழங்கும்‌./ 
ஊன்‌” ர பெ. (௩) நீ (முன்னிலை யொருமைப்‌ பெயர்‌); 

you 

[ஊ அ ஊன்‌. ஊ - முன்மைச்சுட்டு, னகரமெய்‌ ஒருமை குறித்த 

ஈறு] 

ஊன்‌, ஊம்‌ என்னும்‌ முன்னிலைப்‌ பெயர்கள்‌, நூன்‌, நூம்‌ 

என்று நகர மெய்ம்‌ முதல்‌ பெற்று, பின்னர்‌ நீன்‌, நீம்‌ எனத்‌ 

திரிந்தன 

நூன்‌, நூம்‌ என்பன, வட திரவிடத்துள்‌ ஒருவகையான 

சூரசேனிப்‌ பிராகிருதத்தில்‌ தூன்‌, தூம்‌ என்று திரிந்து இன்று 

அதன்‌ வழிப்பட்ட இந்தியில்‌ தூ, தும்‌ என்று வழங்குகின்றன. 

தூ (நீ) என்னும்‌ இந்தி வடிவமே இயல்பாகவும்‌ குறுகியும்‌ 

மேலையாரிய மொழிகளில்‌ வழங்குகின்றன. 

OF, OS thu; OHG du, ON thu, Goth, thu, E thou 


ஊன்கணார்‌ ம-/சாக்‌ பெ. (௩) மாணிடர்‌; ஈர who 
have the physical eye ony. ‘கழனி யாக்கமு 
மூன்கணார்க்‌ குரைப்பரிது'' (சீவக.54). (செ.அக.). 
[ஊன்‌ * கண்‌ * ஆர்‌. கண்ணார்‌ ௯ கணார்‌.] 

ஊன்செய்கோட்டம்‌ ப0-09-/ம4௪, பெ. (௩) உடல்‌; 
body as a structure formed of flesh. ''ஊன்செய்‌ 
கோட்டக்கு..... வள்ளுரமே சுமந்து.... புறஞ்செய்கின்‌ 
றார்‌.'” (சீவக.1552). (செ.அக.). 
[ஊன்‌ - செய்‌ * கோட்டம்‌. 

ஊன்தள்ளல்‌ ம-௪/௪( பெ. (௩) ஊன்றள்ளல்‌ பார்க்க; 
see Jnrallal 


உடம்பின வலிமை 
bodily vigour. 


ஊன்வலி ப்ர பெ. (௩) 
(நீலகேசி.486,உரைமேற்கோள்‌) ; 
(செ.அக.]). 

[வன்‌ ர்‌ வலி] 
ஊன்விலைஞர்‌ ப்ர-ரரகரீக; பெ. (॥.) ஊன்விற்போர்‌ 

(திவா.); ௱at sellers. (செ அக.). 

(ஊன்‌ - விலைஞர்‌./ 

ஊன்றக்கட்டு-தல்‌ ஸரச-/-4௪//-, 5.செ.குன்றாவி. (44) 
1. வலிமைப்டுத்துதல்‌; 1௦ 601, strengthen. 2. புண்கா 
யம்‌ முதலியவற்றை உறுதியாய்க்‌ கட்டுதல்‌; ம 


ஊன்றள்ளு-தல்‌ 


200 


ஊன்று -தல்‌ 


bandage firmly as is done to wound, injury, fracture 
61௦. (சா.அக.) 


[ஊன்று ௮ ஊன்ற - கட்டு.] 

ஊன்றள்ளு-தல்‌ ப்ஈச/ப-, 15.செ கு.வி. (41) 1. ஊன்‌ 
வளர்தல்‌; 1௦ 06 formed as proud flesh 2. புலாலுண்‌ 
டலை விலக்குதல்‌ (வின்‌.); 1௦ abstain from Meat 
(செ அக.). 
[ஊன்‌ * தள்ளு-தல்‌.] 

ஊன்றி ஸர்‌ பெ (௩. பாம்பு வகை (அக.நி.); ௨ 1/0 
048080 (செ.அக.). 
[ஊன்று  ஊன்றி.] 

ஊன்றிக்கேள்‌(ட்‌)-த(ட)ல்‌ மக, 11.கெகுன்றாவி. 
(1) 1 அமுத்தி வினாவுதல்‌; (௦ interrogate with 
attention, press for an answer 2 சற்றுக்கேட்டல்‌; to 
hear attentvely (செ அக... 
[ஊன்று ஃ ஊன்றி ஃ கேள்‌.] 

ஊன்றிக்கொள்(ளு)-தல்‌ பறர-&-k௦!-, 7.செ.குன்றாவி 
(1) நிலை பெறுதல்‌; (௦ 0௨ ௮ fim footing, as in an 
office, to establish oneself somewhere. (செ.அக. ). 
[ஊன்று அ ஊன்றி * கொள்‌.] 

ஊன்றிச்சொல்‌(லு)-தல்‌ பர-௦-௦௦/, 8.செ குன்றாவி. 
(41) 1 தெளிவாய்ப்‌ பேசுதல்‌; (0 speak distinctly, 
காபி. 2 உறுதியாய்ச்‌ சொல்லுதல்‌; 10 speak 
emphatically, stress, assert. 
[ஊன்று - ஊன்றி . சொல்‌] 

ஊன்றித்தாங்கு-தல்‌ ப்றர-1-கிஓம- 5.செ.குன்றாவி. 
(1) கோலை யூன்றித்‌ தோணியைத்‌ தள்ளுதல்‌ 
(வின்‌ ), 1௦ press on the pole either in Stopping or 
in pushing a boat (செ அக.) 
[ஊன்று - ஊன்றி . தாங்கு./ 

ஊன்றிநட-த்தல்‌ பீறா-ஈசரச-, 3.செ.கு.வி. (ப) 1. 
உறுதியாய்‌ நடத்தல்‌; ௦ walk firmly 80 as 10 quicken 
065 081 2. காலைப்‌ பதிய வைத்து நடத்தல்‌; 10 walk 
cautiously, as on slippery ground, or as one regaining 
the use of his legs. (செ.அக.). 
[ஊன்று ௮ ஊன்றி . நட.] 

ஊன்றிநில்‌(ற்‌)-த(ற)(ல்‌) 9௭-04, 14.செ.கு.வி. (24) 
உறுதியாயிருத்தல்‌; 1௦ hold fast, as by an Opinion, 
be fm காரியத்தில்‌ ஊன்றி நிற்கிறான்‌. (செ.அக.). 
[ஊன்று ௯ ஊன்றி - நில்‌.] 

ஊன்றிப்படி-த்தல்‌ பஙா-ற-றசர்‌-, 4.செ குன்றாவி. (44) 
1. கருத்தாய்ப படித்தல்‌; 1௦ ௦20 அttent்vely 2. நிறுத்தி 
வாசித்தல்‌ (வின்‌.); ௦ 6௨0 with proper intonation or 
ஊறகsis (செ.அக.). 
[ஊன்று -, ஊன்றி - படி 4 


ஊன்றிப்பாட்டம்‌ பறக்க, பெ. (௩) ஓர்‌ வரி 


வகை; 0/0 1a. 
ம. ஊன்னிப்பாட்டம்‌. 


[ஊன்று ௯ ஊன்றி - பாட்டம்‌] 


ஊன்றிப்பார்‌-த்தல்‌ ப்ரர்‌-ழ-றக்‌-, 4.செ குன்றாவி. (44) 


1 உற்று நோக்குதல்‌; 1௦ 100% ௮1 steadfastly or intently 
2. ஆராய்ந்து பார்த்தல்‌; 1௦ consider carefully, fix the 
mind intently upon 3 அழுத்திப்‌ பார்த்தல்‌; ௦ feel, ர, 
press, in order to test, as a fruit 


[ஊன்று ௮ ஊன்றி * பார்‌.] 


ஊன்றிப்பெய்‌-தல்‌ ப்றர-ற-றல-, 1.செ.கு.வி. (4) விடா 
மல்‌ ஓங்கிப்‌ பெய்தல்‌; ௦ pour incessantly, as rain 
மழையூன்றிப்‌ பெய்கின்றது. (செ.அக ). 


[ஊன்று - ஊன்றி * பெய்‌.] 


ஊன்று -தல்‌ பறம, 5.செ.கு.வி. (1) 1. நிலைபெறு 
தல்‌; to be fixed, settled, gain a firm footing, become 
established, strike root ‘‘sற்பினிற்‌ றிரித லின்றி யூன்றுக.”' 
(சீவக 604). 2. சென்று தங்குதல்‌; 1௦ 5100 in a place. 
“புகை... விசும்பி னூன்றுஞ்‌ சூளை'' (புறநா 228,53). 


[உல்‌ ௮ ஊல்‌ - று - ஊன்று.] 


ஊன்று” -தல்‌ ப்ர, 5.செ குன்றாவி. (44) 1. அழுந்த 
வைத்தல்‌; 1௦ ௫, place firmly, as a pole in fixing 
8 boat. “முன்னொரு கோலூன்றி'' (திவ்‌.பெரியதி. 
132). 2. பள்ளத்தில்‌ அல்லது குழியில்‌ நடுதல்‌ ௩ 
plant, set firmly in the ground, as a post ''காழூன்றிய 
கவிகிடுகின்‌'' (பட்டினப்‌ 167). 3 திலைநிறுத்துதல்‌; 
to establish, as fame, position ''புதையம்பிற்‌ பட்டுப்பா 
டூன்றுங்‌ களிறு'' (குறள்‌.597). 4 துணையாகப்‌ பற்று 
இல்‌; 10 lean upon, reclife or depend on, as a staff, 
8 0950௩. “கைதருவார்‌ தமையூன்றி” (பெரியபு திருநாவு. 
61). 5. தாங்குதல்‌; 1௦ $பறஜ௦ர்‌ ''துன்பந்‌ துடைத்‌ 
தூன்றுந்‌ தூண்‌'' (குறள்‌.615). 6. திர்மானித்தல்‌; 1௦ 
determine, decide. ''ஊன்றியிவ்‌ விரண்டினுள்ளு முறுதிநீ 
யுரைத்திடென்ன'' (சீவக.1235). 7. அமுக்குதல்‌; 10 
press down, bear down with pressure. ''உடுப்புமுக 
முழுக்கொழு மூழ்க வூன்றி'' (பெரும்பாண்‌.200). 8. 
தள்ளுதல்‌ (திவா.); 1௦ றப்‌, றாope. 9. உறுத்துதல்‌; 
to hurt, to cause smarting, ஈரடி ‘அல்லி யூன்றிடு 
மென்றஞ்சி யரலிந்தந்‌ துறந்தாட்கு” (கம்பரா. 
நாடவி 42). 10. குத்துதல்‌; ௦ ர in as a spear. 
“மருப்பதனா லூன்றிப்‌ பிளந்திரு கூறுசெய்து'' (கூர்மபு. 
அந்தசா.80). 


ம. ஊன்னுக; ௧. ஊறு, ஊர்‌; கோத. ஊத்‌; துட. ஊண்‌; குட. 
ஊர்‌; து. ஊரணி, ஊண்துனி, ஊடுனி, ஊடபுனி, ஊண்டுனி; 
தெ. ஊட்‌, ஊனு, ஊஞ்சு; கூ. உக; பர்‌. உத்‌; கட. உண்டுப்‌ 
குர்‌. ஊத்னா. 


._. 7உவல்‌ (உவன்று) _ ஊன்று.] 


ஊன்று 


ஊன்று” பய, பெ. (௩) சார்பு; 000, $பறpoா “'தனியோங்‌ 
கார மூன்றற.... மேலுற்று நின்றது'' (ஞானவா உத்தால 
கன்‌.41). (செ.அக.) 
ம. ஊன்னு; ௧. ஊடு; து. ஊரு, ஊது: தெ. ஊக, ஊதமு 
[உவல்‌ ஃ உவன்று - அன்று. 

ஊன்றுகட்டு ப்றம-K/ப, பெ (௩) ஊன்றும்படி கட்டிய 
விறகு கட்டு; bundle of firewood placed on end, when 
offered for sale "விறகு வெட்டி யூன்றுகட்டாக்‌ கட்டி” 
(திருவாலவா 54 24) (செஅக ) 
[உவல்‌  ௨வன்று - ஊன்று * கட்டு. 

ஊன்றுகாரன்‌ ப்றசகற, பெ. (॥) படகோட்டி; 006 
who propels a boat with a pole. 
ம. ஊன்னுகாரன்‌ 
[ஊன்று * காரன்‌. ஊன்று - ஊன்றும்‌ துடுப்பு 7 

ஊன்றுகால்‌ ப்றங-ச்ச்‌, பெ. (6) ஊன்றுகோல்‌ பார்க்க; 
see Unrukol. 
ம. ஊன்னுகால்‌ 

ஊன்றுகால்‌ செடி ப்ய-சி-8ச, பெ (௩) கழுதைத்‌ 
தும்பை; ிonkey toombay, Indian borage - Trichodesma 
indicum alias Borago indica (சா அக.). 
[ஊன்று * கால்‌ * செடி. 

ஊன்றுகோல்‌ ப்றங-&ப, பெ. (॥) பற்றுக்கோடு; 8221, 
walking stick, support, whether for body or mind. 
“ஊன்றுகோலெனக்‌ காவதொன்‌ றருளாய்‌'' (தேவா. 
1110,4) 
ம. ஊன்னுகோல்‌; ௧, ஊறுகோலு, து. ஊறுகோலு; தெ. 
ஊதகோல. 
[உவல்‌ ௮ உவன்று ௯ ஊன்று - கோல்‌.] 

ஊன்றுவலை ப௩-1௮// பெ. (॥) ஊன்று குச்சியுடன்‌ 
சேர்த்துக்‌ கட்டிய வலை; ௨ kind 04 fishing net tied 
to stakes 


ம. ஊன்னிவல. 
[ஊன்று * வலை. 

ஊனக்கண்‌' பச-/-/௪) பெ. (ஈ.) கட்பொறி!; physical 
eye. 020.0 ஞானக்கண்‌. “ஊனக்க ணிரண்டு மூடி" 
(ஞானவா.சுக்கிர.37), (செ. அக.). 
[ஊன்‌ * அ * கண்‌] 

ஊனக்கண்‌” ப்றச-%-&ா, பெ. (௩) 1. மெய்யறிவு; 90015 
intellingence as being defective. '“ஊனக்கண்‌ பாசமுண 
ராப்‌ பதியை'' (சி.போ.9,1). (செ.அக.]). 2. பொட்‌ 
டைக்கண்‌; 061601046௦ eye. 
(௨ல்‌. உலம்‌ - கெடுதல்‌, எரிதல்‌, அழிதல்‌. உலம்‌ -- ஊலம்‌ 
ஊனம்‌. ஊன்‌ - தானாக அழுகும்‌ இயல்புடையது. ஊனம்‌ 
உ கண்‌. 


201 


ஊனக்கால்‌ பா௪-/-சி; பெ. (॥) 1. குறைந்த கால; 
short leg, short distorted ஈம்‌. 2. பிறவி நொண்டி; 
disabied leg; a deformity of the foot generally of a 
congenital ongin - club-foot. (சா.அக ). 


[ஊனம்‌ ஈ கால்‌. 


ஊனகத்தண்டு ஸ௪0௪-/-/சாரம்‌, பெ. (॥.) கருவண்டு 
(வின்‌.); black beetle. (செ அக.). 
[ஊன்‌ * அகத்து * வணடு ஊனில்‌ அல்லது புண்ணில்‌ 
மொய்ககும்‌ வண்டு / 

ஊனகாரகன்‌ ப௪-க்‌எ98, பெ. (.) இழிதொழில்‌ 
செய்விப்போன்‌; 006 who causes vile actions to be 
done by others “ஊனமாயினகள்‌ செய்யு மூனகாரகர்க 
ளேலும்‌'' (திவ்‌.திருமாலை.41), (செ.அக.). 
[ஊனம்‌ * காரகன்‌ ] 

ஊனஞ்சவ்வு பாசிய, பெ. (௩) ஊன்‌ வழியும்‌ சவ்வு; 
membrane secreting scrum - serous mebrane (சா.அ௮க.) 
[ஊனம்‌ * சவ்வு... 

ஊனப்படு-தல்‌ ப09-0-0ச0-, 18 செ.குன்றாவி. (44) 
1. குற்றப்படுதல்‌; 10 06 ஸபர்‌ 2. துன்பப்‌ படுதல்‌; 
to be gneved (சேரநா.). 
ம. ஊனப்பெடுக 
[ஊனம்‌ * படு.] 

ஊனம்‌! பாச௱, பெ. (௩) 1. குறைவு; 061601, deficiency, 
as of a member; fிaw. '“அந்நாளுறு சிலை தானூன 
முளது”” (கம்பரா பரசுரா.25)- 2. குற்றம்‌; 1801 “ஊன 
மில்‌ காலன்றன்னை'' (ஞானவா.சுக்கிர 32). 3 பழி; 
calumny, slander “கேள்வற்‌ கூனமும்‌ பரிவு மஞ்சி" 
(சீவக 1530) 4. தீமை; ஊரி, ரப ''ஊனமாயினகள்‌ 
செய்யும்‌'' (திவ்‌ திருமாலை.41). 5 அழிவு; 0652ப040ஈ. 
“ஊனம்பி னுறவே வேண்டும்‌'' (சி.சி.2,21). 
(செ.அக.). 
ம. ஊன. 
[ஊன்‌ ௯ ஊனம்‌./ 

ஊனம்‌” ப்ரா, பெ. (॥.) 1. ஊனமர்குறடு பார்க்க; 
966 ப்றககா-kபாகபபெ ''ஊனத்தழித்த வானிணக்‌ கொழுங்‌ 
குறை" (பதிற்றுப்‌.21) (செ.அக.) 2 ஊண்‌; 1686 3. 
கொழுப்பு; 12. 4. பிணம்‌ (பிங்‌.); 0056, Carcass. 
[ஊன்‌ - ஊனம்‌. ஊன்‌ வெட்டுதலால்‌ மேற்புறம்‌ சிதைவுற்ற 
அடிக்குறடு.] 

ஊனம்‌” ப்றகா, பெ. (௩) ஆந்தை; 04. (செ.அக.). 
[ஊம்‌ ௮ ஊமம்‌ - ஊனம்‌ ] 


ப. த 2 
ஊனம்‌ பகா, பெ. (௩) ஊனீர்‌ பார்க்க; 56 பற்‌: 


[ஊன்‌ - ஊனம்‌.] 


ஊனமர்குறடு 


202 


ஊனொட்டி 


ஊனமர்குறடு ப்ற-௮௱தா-யூ்ப, பெ. (௩) இறைச்சி 
கொத்தும்‌ பட்டடை மரம்‌ (சீவக.2281); lock of wood 
on which butchers mnce meat (செ ௮௧) 


[ஊன்‌ + அமா + குறடு. 

ஊனமா-தல்‌ ப்றகா-ச்‌-, 8.செ.குன்றாவி. (44) 1. நொண்‌ 
டியாதல்‌; (0 be crippled. 2. பமுதுறல்‌; 1௦ be maimed. 
3. அங்கம்‌ பமுதாதல்‌; 1௦ 06 defective of any organ 
in the body. (சா.அக.). 
(ஊனம்‌ * ஆ * தல்‌.] 

ஊனவன்‌ ப்றசகர, பெ. (॥.) மணிதன்‌; ஈக, he who 


i5 in the fிesh. “ஊனவருயிரி னோடும்‌'' (தேவா.1050,5). 
(செ.அக.). 
[ஊன்‌ * அவன்‌.] 

ஊனவாளி பறச்சி பெ. (௩) குறைபாடுள்ளவன்‌; 
maimed or lame person. (சா.அக.). 
[ஊனம்‌ + ஆளி] 

ஊனன்‌ ப பெ. (௩) 1. உடற்குறைபாடுள்ளவன்‌; 
one who is defective in some member, one who has 
a physical imperfection (செ.அக.) 2. முடவன்‌; |ame 
person. 3. 2னாங்கொடி,; ரஷeper-convol-vulus 1209- 
mosus. 


[ஊனம்‌ அ ஊனன்‌.] 

ஊனாம்பல்‌ ப்ர-க்றம்‌்ஜ; பெ. (௩) ஆம்பல்‌ வகை 
(மூ.அக.); ௮ kind of water ly (செ.அக.). 
[ஊன்‌ ஆம்பல்‌. 

ஊனாயம்‌' பசக, பெ. (ஈ.) பிழை (சங்‌.அக.); ௱i5க6. 
(செ.அக.). 
[ஊனம்‌ ஃ ஊனாயம்‌.] 


ஊனாயம்‌” மஜக, பெ. (௩) விரகு (தந்திரம்‌) (வின்‌.); 
௦ (செ.௮௧.). 


[உன்னயம்‌ -- ஊனாயம்‌.] 


ஊனான்‌ ப்றக்ற பெ. (௩) 1. உண்னாயங்‌ கொடி, 9104௦ 
leaved siver-weed. 2. பெருமுசுட்டை; (தைலவ. 
தைல.102); many-fiowered bind weed. 


[உள்னாயம்‌ ௯ ஊனாயம்‌ - ஊனான்‌.] 

ஊனி பர்‌ பெ. (ஈ.) மாந்த உடம்பினன்‌; 00௪ ஈர்‌ 
has corporeal existence “விரவ லாகா வூனிகளா 
யுள்ளார்‌.'' (தேவா.982,10). (செ.அக.). 
[ஊன்‌ ஃ இ... 

ஊனின்பூடு 088-200, பெ. (ஈ.) சிறுபூளை; Wy 
caper - Achyranthe anata. 
[ஊன்‌ + தின்‌ ச்‌ வூடு... 

ஊனீர்‌ பர்‌; பெ. (௩) 1. தசையிணின்று வடியும்‌ நீர்‌: 
water oozing from fிesh. 2. குருதியின்‌ மேல்‌ வடியும்‌ 
Afi; serum, a thin watery transparent liquid separated 
from blood - serum. 
[ஊன்‌ * நீர்‌.] 

ஊனுடம்பு ப்றஏகாம்ப, பெ. (1) தசையினாலான 
வுடம்பு; body composed of flesh. 
[ஊன்‌ * உடம்பு.] 

ஊனுருக்கி ப்ராபாய்&[ பெ. (௩) ஈளை நோய்‌; ப0௭- 
culosis, consumption, as a wasting diease. (செ.அக.). 
[ஊன்‌ * உருக்கி.] 

ஊனேறி ப்ர-ச்ர பெ. (ஈ.) கருப்பம்‌ (சங்‌.அக.); ஊம்ர௦. 
(செ.அக.). 
[ஊன்‌ - ஏறி.] 


ஊனொட்டி மற்‌ பெ. (ஈ.) 1. உடும்பு; ॥ஏபகக. 2. 
உடும்பிறைச்சி (சங்‌.அக.); flசsh  bengalensis. 
(செ.அக.) 


[ஊன்‌ * ஒட்டி. உடம்பு ஒட்டிக்கொள்வது.] 


எ! ௧ தமிழ்‌ வண்ணமாலையில்‌ ஏழாம்‌ உயிரெழுக்தா 
கிய இதழ்‌ குவியா முன்னண்ண உயிர்க்குறில்‌; 
seventh letter and vowel of the Tami alphabet, the 
half-close front lax unrounded vowel in Tamil. 


(இ-எ./ 

இகரச்சுட்டு வேர்முதலானபோது வேரடித்திரிபுகளால்‌ பெற்ற 
திரிபு வடிவமே எகரம்‌ இகரவேர்முதற்பொருள்களை எகர 
வேர்முதலும்‌ பெறும்‌. ஆ, ஈ. ஊ எனும்‌ நெடில்‌ முச்கட்டுகளே 
அ, இ, ௨ எனும்‌ குறில்‌ முச்சுட்டுகளானவாறு ஏகார ஓகார 
நெடில்கள எகர ஒகரங்களாகக்‌ குறுகவில்லை எகர ஒகரங்கள்‌ 
ஏகார ஓகாரங்களாக நீட்சியும்‌ பெறவில்லை இவற்றின்‌ 
குறில்நெடில்‌ தோற்றங்கள்‌ ஒனறற்கொன்று தொடர்பற்றவை 
இவற்றின்‌ விளக்கம்‌ சொற்பிறப்பு நெறிமுறைகளில்‌ காண்க 

அசையெழுத்துககாலத தொன்முது தமிழில்‌ இரு உயிர்ககுறில்‌ 
இணைந்து நெட்டுயிர்‌ வடிவம பெற்றதால ஏகார ஓகாரங்கள்‌ 
இ௮அ(ஏ) எனவும்‌ ௨௮(ஓ) எனவும்‌ எழுதப்பட்டன ஈரெழுத்‌ 
துக்கு ஒருவடிவம்‌ தந்து நெடிலாககியபின எகர ஒகரக்‌ 
குறிலெழுத்தை எழுதுவதறகுத்‌ தனியெழுத்து படைககாமல்‌ 
ஏகார ஓகார நெட்டெழுத்தின்‌ மேல்‌ மெய்யெழுத்தைப்போல்‌ 
புள்ளியிட்டுக குறிலாக்கினர்‌. இதனாற்றான்‌ தொலகாப்பியர்‌ 

“மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு நிலையல்‌'' 

எகர ஒகரத்‌ தியறகையு மற்றே" (தொல்‌ எழுத்‌.15,16) 

என நூறபா யாத்தார்‌ என்க 

எ & ஏழென்னும்‌ எண்ணின்‌ குறி; வுமூ௦| £௦ the 
number 7 in Tamil Anthmetc (செ அக.). 
[எ - தமிழ்‌ எண்களில்‌ ஏமுக்குரிய வரிவடிவம்‌.] 

எக இடை ம) ஓர்‌ அகவினா; (900. base of 
the inter pon “எவன்‌ கொல்யான்‌'' (குறள்‌ 1225). 
- பெ.எ. (றா௦ஈ80]]) ஒரு புறவினா; றீசrrog prefix 
before a noun, meaning what, which எக்கொற்றன்‌ 
(நன்‌.67.உரை.). (செ அக.) 

ம., ௧., து. தெ., பட. ௭. 
[ஆயா ஏ எ] 

எ ஐ.பெ (௩) ஐம்பறவைகளுள்‌ கோழியைக்‌ குறிக்கும்‌ 
எழுத்து, (பிங்‌.): letter representing the Cock, in 
pajija-patci.(astrol).(செ ௮௧.) 

[சே ஏ_ ௪. சே - உயிரினங்களுள்‌ ஆண்பாற்குறித்த சொல்‌. 
ஐ.தோ. சேய்‌ - ஆண்‌ குழந்தை.] 

எஃகம்‌ கக, பெ (॥) 1. கூர்மை; 5harpness. 
pointedness “எஃ்கவேற்‌ புங்கவன்‌''  (கந்தபு 
அவைய 12). 2. உருக்காய்தப்‌ பொது.(சூடா ); சா 
weapon made of steel 3 வாள்‌; sword "எஃகம்‌ 
புலியுறை கழிப்ப'' (பதிற்றுப்‌.19). 4 கைவேல்‌; ance 


“புலவு வாயெஃகம்‌'' (பெரும்பாண்‌ 119) 5 சக்கரம்‌. 


(திவா.); 615005 6 எறிமீட்டி-(பிண்டிபாலம்‌), 9/9 
7. வேல்‌: (சூலம்‌.) (கம்பரா மந்தரை 11); (ச. 
(செ.அக.,). 


ம. எக்கண்டம்‌. 

(எய்‌. எய்கு ௯ எஃகு * அம்‌ - எஃகம்‌. 'அம்‌' சொல்லாக்க 
ஈறு, எஃகம்‌ - தாக்கும்‌ படைக்கலம்‌, கூரிய முனையுடைய 
கருவி] 


எஃகல்‌ ௨௮1 பெ. (ஈ.) 1. நொய்தாக்கல்‌; றபப. 


2. மேலே வாங்குதல்‌; 08-10 பறஸகா5 3. எதிர்‌ 
தாக்குதல்‌; 000080 4. அவிழ்தல்‌; 1௦௦569 5. 
ஏறுதல்‌; எல 

[எஃகு ௮ எஃகல்‌ - தாக்குதல்‌, வலிமை அழித்தல்‌... 


எஃகா-தல்‌ ௪-௪, 6.செ குன்றாவி. (1) உருக்காக 


மாறுதல்‌; (௦ 1பா no steel acierate. 


/எஃகு ச்‌ ஆ 7 


எஃகு'-தல்‌ 9440-, 5.செ.குன்றாவி. (44) 1 பன்னுதல்‌; 


io pull wth fingers, as cotton எஃகின பஞ்சு போல 
(பதிற்றுப்‌ 55,14,உரை.) 2 ஆராய்தல்‌; ம 20 (0, 
as the true meaning of a passage,.to sift, scrutinize 
வழுக்‌ களைந்த எஃகிய இலக்கணங்களை (தொல்‌ நூன்‌ 
மரபு 1,உரை ). 3 எட்டுதல்‌; (0 reach up, stretch one 
self in reaching for a ting அவனை எஃவிட்பிடி. (உ வ). 


[இழு - எழு - எழுகு ௯ எஃகு. 


எஃகு. -தல்‌ ப 7 செகுவி. (1) 1. நெகிழ்தல்‌; 


to be yielding, pliable-(w) 2 அவிழ்தல்‌; 1௦ become 
unfastened. unclasped, loosened 3. வளைவு நிமிர்தல்‌; 
to spring back, rebound, as a bent bow வளைந்த வில்‌ 
எஃகிற்று (உ வ.) 4. தாழ்ந தெமும்புதல்‌;1௦ (ர, கோர, 
99 2 we 58960. துலா அதனைக்‌ கொண்டெஃகிற்று 

5. ஏறுதல்‌ (திவா ), 1௦ பம, ஈ௦பாட get up 6 

உருகுதல்‌; 1௦ ஈe!! 7 வயிற்றுப்‌ பக்கத்தை மேலெழும்‌ 
பச்‌ செய்தல்‌; ॥£! பற the abo 8. பஞ்சை மேலெழச்‌ 
செய்தல்‌; (0 084 the cotton up 


ம. எககுக, ௧. எக்கு. ௭௧௬, துட. பிடெக்‌; து. எக்கு, எககல்‌ 
யுனி. தெ. எக்கு, எக்கின்சு, எகரு எகயு. குவி. என்கலி; 
கூ. எகசி, எனகசி சசி 180, feeble, AS las, feeble, Goth 
lass, weak, /c8 las, weakness, E lass Calt-w lag, loose, Gr 
lagares, slack, 4 lacus, loose, F lag, slack, lak, loose 


[எளகு ௮ எஃகு (வேக 20).] 


எஃகு” ekku-, பெ. (௩) 1 கூர்மை; 6006, pontedness, 


(9௦0655 ''ஒன்றுற்றக்கா லூராண்மை மற்றத லெஃகு"' 
(குறள்‌ 773). 2. மதிநுட்பம்‌; 80ப190695 of 118160, 
ஈர கபா “இகலில ரெஃகுடையார்‌ தும்முட்குழிஇ” 
(நாலடி 137). 3 உருக்கு. (சூடா), tee 4 
போர்க்கருவி.(பிங்‌.), weapon ௩ 0௭௮ 5 வேல்‌; 
[8 “எஃகொடு வாண்மாறுழக்கி'” (பரிபா 10,109) 
(செ.அக ) 


[என்கு - ௭ஃகு.] 


எஃ்குகோல்‌ 


204 


எக்கரணம்‌ 


எஸ்குகோல்‌ 640-601 பெ. (௩) பஞ்சு கொட்டும்‌ வில்‌ 
(வின்‌ ); bow for ginning cotton (செ.அக.). 


[எஃகு - கோல்‌.] 
எஃகூச்‌ செவி ச&-எ-ஊ; பெ. (௩) நுட்பமான 
செவிப்புலன்‌; cute hearing, Sharp ears எஃகுச்‌ 
செவியும்‌ நுண்ணுணர்வு முடையார்‌ (திருமுருகு 
140,உரை.). (செ.அக.). 

[எஃகு * செவி] 


எஸ்குபடு-தல்‌ ௪/%ப0௪70-, 20.செ கு.வி (1) இளகின 
நிலையை யடைதல்‌; 1௦ melt, (௦ soften உருகக்‌ காய்ச்சி 
யெறிதற்கு எஃகுபட்டிருக்கும்‌ உலையினையும்‌ 
(சிலப்‌.15,210,உரை.). 
/எஃகு 4 படு] 


எஸ்குவெட்டிரும்பு ௮௦-ம்‌ பெ. (௩) ஒரு 
வகையான இிரும்புளி(CEM.), cold chisel (செ.அக.) 


[எஃகு * வெட்டு - இரும்பு] 


எஃகுறு-தல்‌ சப: 4 செ.கு.வி. (84) 1. அறுக்கப்படு 
தல்‌; 0 be sawn through. "எஃகுற்றிருவேறாகிய . . 
மாவினறுவடி'' (அகநா 29), 2. பின்னப்படுதல்‌; 1௦ 
be pulled thinly with the fingers, as cotton “எஃகுறு 
பஞ்சித்‌ துய்ப்பட்‌ டன்ன'' (அகநா.217). 


[எஃகு * உறு-தல்‌.] 


எக்கச்சக்கம்‌ ௪&&2-௦-௮kணா, பெ. (௩) 1. தாறுமாறு; 
confusion, muddle, disorder. எக்கச்சக்கமாய்ப்‌ பேசுகி 
றார்‌. 2 ஒழுங்கின்மை; பறevenness, irregularity 3. 
இசகுபிசகு; 1, awkward, predicament எக்கச்சக்கமாய்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்டான்‌. 
ம. எக்கச்சக்கம்‌; ௧. எககசக்க, து. எக்கச்சக்க தெ. ௭௧௧ 
சக்கெடு. 
(இழுக்கு ௯ எக்கு * சக்கம்‌ - எக்கச்சக்கம்‌. சக்கம்‌ - எதுகை 
குறித்த இணைமொழி ] 
எக்கடமை ௪k 'பெ 
கல்‌ 513); (௦ 


(॥) வரிவகை (புது. 


[ஏர்‌ . கடமை - எக்கடமை] 


எக்கண்டம்‌ ஊ்&காஎதற, பெ (௩) 1. முழுக்‌ கூறு; ஙh௦ச, 
not made up of parts or pieces, as a monolith உடல்‌ 
எக்கண்டமாய்‌ வீங்கி விட்டது (இவ) 2 கண்ணோட்‌ 
டமின்மை,; பmndfuiness, absence of courtesy, rou- 
ghness, lack of consideralon அவன்‌ எக்கண்டம்‌ ட ண்ணு 
கிறான்‌ (இவ ). (செ அக ) 
[ஓரு உ கண்டம்‌ - ஜறுக்கண்டம்‌ ௯ ஓக்கண்டம்‌ ௯ எக்கண்டம்‌ 
(முழுமையான ஒரே தொகுதி) ] 

எக்கண்டவலி ௪&&சாஏசச/, பெ (ஈ) உடம்பு முழுமை 
யும்‌ ஏற்படும்‌ வலி! pan all over the body (சா.அக } 


/எக்கண்டம்‌ * வலி/ 


எக்கண்ட வீக்கம்‌ ஊறி, பெ. (௩) உடம்பு 
முழுமையும்‌ பரவிய வீக்கம்‌; swelling extending all 
over the body (sா.அக, ). 
[எக்கண்டம்‌ * வீக்கம்‌] 

எக்கம்‌' ௪௭௧ பெ (௩) சுரையாழ்‌ (ஏகதந்திரி) என்னும்‌ 
இசைக்‌ கருவி; 0௩6-stringed Musica! instrument. ''தண்‌ 
ணுமை எக்கம்‌ மத்தளி தாழ்பீலி'' (திவ்‌.பெரியாழ்‌ 
3,4,1). (செ அக ) 
[இருக்கம்‌ ௮ ஒக்கம்‌ ௯ எக்கம்‌.] 


எக்கம்‌” ஊக, பெ. (௩) 1 தாளம்‌ (திவ்‌.திருப்பள்ளி. 
9,வியா.பக்‌ 41); ஷாம்‌ 2. ஒருதலைப்‌ பறை வகை 
(திவ்‌.பெரியாழ்‌.3,4,1,ஸ்வா.) ; 8 kind of single-headed 
drum. 


[ஒருக்கம்‌ ௯ ஓக்கம்‌ ௯ எக்கம்‌ / 
எக்கமத்தளி ௪4%௪-௱௪/2/, பெ. (௩) ஒரு வகை முழவு 


(திவ்‌ பெரியாழ்‌ 3,4,1,வியா ); 8 kind of drum. 
(செ.அக.) 


/எக்கம்‌ * மத்தளி.] 


எக்கர்‌' ௪௮ பெ. () 1. இடுமணல்‌; 8800 place, 
sand heaped up as by the waves "எக்கர்‌ மணலினும்‌ 
பலரே.'' (மலைபடு 556). 2 மணற்குன்று; 8900 ஸப. 
“மட்டறல்‌ நல்யாற்று எக்கா ஏறி!” (புறநா 177). 
3. நுண்மணல்‌; fine sand 


(எக்கல்‌ ௯ எக்கர்‌ ] 

எக்கர்‌” ௪2 பெ. (௩) வேளாண்கருவிகள்‌; பபா 
implements, apparatus for ploughing (சேரநா ) 
ம. எக்கரு. 
(ஏர்க்கலம்‌ ௯ ஏக்கல்‌ ௯ எக்கா / 

எக்கர்‌” ௪௦௮ பெ. (6) 1 சொரிதல்‌; றபர்‌ 2 ஏறுதல்‌; 
climbing, ascending 3 குவிதல்‌; பேறாக, heaping 
[எக்கல்‌ ௯ எக்கர்‌ ] 


எக்கர்‌” ளை பெ (௩) தஇிறுமாப்புடையவர்‌; றா௦ப0, 
haughty persons, “எக்கராம மண்கையருக்கு'' (தேவா 
859,11), (செ அக ). 


(எக்கல்‌ - எககா ] 


எக்கர்‌” ஊச; பெ (௩) அவையல்‌ கிளவி (பிங்‌.); 
vulgar expression or word not fit to be used in decent 
society (செ அக ) 


[இடக்கர்‌ ௯ எக்கர்‌ (கொ.வ.).] 


எக்கரணம்‌ ௪&kசாசாசர, பெ. (௩) எருத்தின்‌ உரப்பொலி; 
bellowing of a bull when about to attack another 


[௭ ௮ ௮௧௫. எக்கரணம்‌ எ - ஒலிக்குறிப்பு / 


ப்‌ 205 


எக்கே 


எக்கல்‌ ஊன! பெ. (௩) 1. மணல்மேடு; ர்‌ மி “கலெக்‌ 
கலி னுண்மணலிற்‌ பலர்‌'' (திவ்‌.திருவாய்‌.4,1,4). 
2. நெருக்கம்‌ (பிங்‌.); 0௦5805, ளோ (௪௪.௮௧. 
ம. எக்கல்‌; தெ. எக்கலி (ஆற்றால்‌ கொண்டு செல்லும்‌ மணல்‌). 
[எ எக்கு எக்கல்‌ - மேலெழும்புதல்‌, உயர்தல்‌, மேடாதல்‌, 
உயரமாய்க்‌ குவிந்த மணற்குன்று.] 


எக்கல்‌ ன பெ (௩) 1 வயிற்றை மேலுக்கிமுத்தல்‌; 


drawing up of the stomach or of the belly, contracting 
the belly. 2. மேலுக்கேறச்‌ செய்தல்‌; ப$ 10 1156 
பற. 3. வற்றல்‌; லார்‌. (செ.அக.). 
[௭ ௮ எக்கு ௯ எக்கல்‌.] 

எக்கலாதேவி ௪௪௪௦ பெ. (॥) 1. ஒரு சிறு 
தெய்வம்‌; யா 9000855 (சரபேந்திர.குறவஞ்சி 
55.14) 2. செவ்வாமணக்கு; red caster plant. 

எக்கழுத்தம்‌ ஊஃபரீகா, பெ. (௩) இறுமாப்பு; றாக; 
arrogance. (ஆ.அக.). 
[ஏ * கழுத்து * அம்‌ - ஏக்கழுத்தம்‌ - எக்கமுத்தம்‌ (நிமிர்ந்த 
தலை, இறுமாப்பு). 

எக்கழுத்தல்‌ ஊ&[பரச பெ. (௩) எக்கமுத்தம்‌ பார்க்க; 
(ஆ ௮௧.); 566 ekkalufiam 

எக்களி!-த்தல்‌ ௪&4சர்‌-, 4.செ.கு.வி. (0) பெருகமகிழ்‌ 
தல்‌; 10 be overjoyed. “'எக்களித்து வாழ்கின்றேன்‌ 
யான்‌'* (அருட்பா.சிவநேச.78). (செ.அக.). 
ம. எக்களிக்குக; ௧. எக்கு (முன்னங்காலால்‌ நிற்றல்‌); து. 
எக்கல்யுனி (உடம்பை நீட்டுதல்‌); தெ. எக்கு; கூ. எகசி; 
குவி. என்கலி. 
[ஏ எ - களித்தல்‌. ஏ - உயர்வு, மிகுதி. 

எக்களி-த்தல்‌ ௪&சர்‌-, 4.செ.கு.வி. (41) குமட்டுதல்‌; 
to nauseale, retch. 
ம. எக்களிக்குக; ௧. அக்களிகு; தெ. அக்களின்சு; மால்‌. 
அகெலெ. 
[ஐக்களி- எக்களி ௯ எச்களி.] 

எக்களிப்பு ௪&௮/றறப, பெ. (ஈ.) செருக்கோடு கூடிய 
மிகு மகிழ்ச்சி; ஊxcessve joy tinged with conceit. 
“எக்களிப்‌ பாயவன்‌ பக்கற்‌ குரங்கிற்கு மென்னோ 
டெதிர்க்க லாச்சே."' (இராமநா.உயுத்‌.31). 
ம. எக்களிப்பு; ௧. அக்களிசு; தெ. வெக்கலமு (மிகுதி). 
[எக்களி - எக்களிப்பு.] 


எக்காளம்‌! ௪்சீ௭, பெ, (௩) 1. ஓர்‌ இசைக்குழலாகிய 
ஊதுகருவி; ப௱றet, a kind of clarinet 2. தாளக்கருவி; 
a kind of cymbal. 
ம. எக்காளம்‌; ௧. கெக்காளெ; தெ. கெக்காள. 
[ஏ * காளம்‌ - ஏக்காளம்‌ ௮ எக்காளம்‌. ஏ - உயர்வு, நீட்சி. 
எக்காளம்‌ - நீண்டகாளம்‌ என்னும்‌ இசைக்குழல்‌ 2. தாளம்‌ 
£ கர்ப்ச்சி உருக்கிச்‌ செய்த தாளம்‌... 


எக்காளம்‌” ஊக்கு, பெ. (௩) 1, செருக்கு; 0109. 
2. இகழ்ச்சி; mockery. 
/எக்களிப்பு - எக்காளம்‌./7 

எக்காளை மிர்‌ பெ. (௩) வெண்கலக்‌ கருவி 
(அபி.சிந்‌ ); ௨ 140 ௦7 மசி. (செ.அக ). 
[ஏ - எ. 4 காளம்‌ - எக்காளம்‌  எச்காளை, எக்காளம்‌ - 
2 பார்க்க, 2௦௪ ekkijam - 21 

எக்கி ௪ பெ. (௩) நீர்‌ முதலியன பீச்சங்‌ கருவி; 
வர்ஷ, ஏப்‌ ““நீரெக்கி யாவையும்‌” (பரிபா.19,12). 
(செ.அக ). 
[எஃகு ௯ எக்கு ௯ எக்கி.] 

எக்கிடு-தல்‌ ஊ0ரப-, 20.செ.கு.வி. (47) தாராளமாகக்‌ 
கொடுத்தல்‌; 1௦ be profuse or liberal, as in giving 
aims or presents. 
[ஏ ௮ எக்கு * இடு - எக்கிடு - மிகுத்துக்‌ கொடுத்தல்‌.] 

எக்கு'-தல்‌ சப 7.செ.கு.வி. (81) 1. குவிதல்‌; 1௦ 
be heaped up, as sand on the shore. 2. மேலெமும்புதல்‌; 
1௦ 756, 9௦ பற. 'எடுத்தவே யெக்கி'' (பரிபா.16,45). 


(ஏஎ எக்கு. 


எக்கு--தல்‌ சிப 5.செ.குன்றாவி. (44) 1, தாக்கி 
யூடுருவுதல்‌; 1௦ force through, as one's way in a 
௭௦0. “கூட்டத்தை எக்கிக்‌ கொண்டு வந்துவிட்டான்‌. 
2. உள்ளிமுத்தல்‌: 1௦ contract the abdomihal Muscles, 
as beggars do to show hunger, as persons while dressing 
round the waist, aS a cow in refusing to give milk. ''எக்கும்‌ 
வயிறு'' (திருக்காளத்‌.4,31,110). 3. மேலே செல்ல 
வீல்‌ (௦ உபர்‌ throw up, 85 பம. “நீரெக்குவோரும்‌" 
(பரிபா.11,57). 5. எட்டுதல்‌ (வின்‌.); 1௦ 5a ௦॥ 
tற-t௦e. (செ.அக.). 
ம, எக்குக; ௧. எக்கு, எகரு; துட. பிடெக்‌; து, எக்கு, 
எக்கல்யுணி; தெ. எக்கு, எக்கின்சு, எகுரு, எகயு, அக்கலின்சு; 
கூ, எகசி, என்கசி, குவி. என்கலி. 


(ஏ ௭௮ ௪க்கு. எக்குதல்‌ - மேலெமும்புதல்‌, பீறிட்டெழுதல்‌, 
உயர்தல்‌.] 


எக்குத்தக்கு 6ப-/-அ0) பெ. (௩) எக்கச்சக்கம்‌; 


awkward predicament (Madr.). (செ. அக.). 
(இழுக்கு - எக்கு ஈ தக்கு. 


எக்குத்தப்பு ௪/4ப-/-/802ப) பெ. (ஈ.) எக்குத்தக்கு பார்க்க; 


896 /4ப-(-(8//40. (கொங்‌.வ.). (செ.அக.). 
(இழுக்கு அ எக்கு - தப்பு. 


எக்கே சக்‌ இடை. (1!) வருத்தக்‌ குறிப்பு; ௨௦௨8௦ 


of 80௦4, ''எக்கே யிதுவென்‌'' (திவ்‌.பெரியதி.10,8,8), 
(செ.அக.). 


[அக்கை ௮ அச்சே ௮ எக்கே (கொ.வ..) அம்மே, அன்னே 
என்றாற்‌ போன்ற விளியிடைச்சொல்‌.] 


எகத்தாளம்‌ 


206 


எங்கும்‌ 


எகத்தாளம்‌ சர்ச, பெ. (௩) எகத்தாளி பார்க்க; 
see 202/2 


க. எகதாள. 
[இகழ்‌ ௯ இகழ்த்தல்‌ - இகழ்த்தாளம்‌ - ௧. எகத்தாளம்‌. 
த. எகத்தாளம்‌ ] 


எகத்தாளி சச்சி பெ. (௩) எள்ளி நகையாடுதல்‌; 
mockery, jest, ridicule 


க. எகதாளி, எக்கதாளி; தெ. கெதாளி, 
(இகழ்‌ - இகழ்தல்‌ ௮ இகழ்த்தல்‌ இகழ்த்தாளம்‌ ௮ 
இகழ்த்தாளி  எகத்தாளி ] 

எகரம்‌ சா, பெ. (௩) ஏழாம்‌ உயிர்‌ எழுத்தாகிய 
“ச? seventh short vowel of Tamil alphabet. 
(எ - கரம்‌. 'கரம்‌' எழுத்துச்‌ சாரியை. 

எகனை எக; பெ. (6) 1. எதுகை; ரhyme in Tamil. 
2. பொருத்தம்‌; concord, harmony, agreement. 
[எதுகை ௮ எகனை,] 

எகனை மொகனை ௪ஏசா௮!-ஏகறக பெ. (௩) எதுகை, 


மோனை; ங்க ௩ லாரி. “எகனை மொகனையாப்‌ 
பேசுகிறான்‌'' (உ.வ.). 


துகை * மோனை - எதுகை மோனை - எதுகை ஒலிஇயைபு 
கருதி எனை மொகனை எனத்‌ திரிந்தது. (கொ வ ).] 
எகிர்‌ ஜர்‌; பெ. (ஈ.) எயிறு; ஏபா5. (கொ.வ.). 
ம. எகிறு; தெ. இகறு, சிகுறு. 
[எயிறு -, எகிர்‌] 
எகிர்க்கொழுப்பு ௪ஜர்‌-k-&௦/பறறப, பெ. (௩) பல்லீற்றின்‌ 
வீக்கம்‌; welling of the ums (செ.அக.). 
[எயிறு ௯ எகிர்‌ (கொ.வ..) * கொழுப்பு... 
எகிரு-தல்‌ ஷர்‌ப-, 3.செ.கு.வி. (.) துள்ளுதல்‌; (௦ பேர்‌ 
capers, to leap; to bounce. ‘‘சிரசுதா னெகிரி... வீழ்ந்து” 
(கோவ.கதை.6), 
தெ. எகுரு; ௧. எகர. 
[எ ௮ எக்கு - உறு - எக்குறு  எகுறு - எகிரு (கொ.வ.) / 
எகின்‌ ஷூ, பெ. (ஈ) 1. அன்னம்‌ (ஆ.அக.); 9480. 
“மடலவிழ்‌ மரைமாட்‌ டெகினென”' (சிவப்‌.பிரபந்‌. 
சோணசைல.5). 2. கவரிமா (சூடா.); ௮k. 3. புளிமா 
(சூடா ): பிக h௦ஏ-றவிற, 4. புளியமரம்‌ (சூடா.); 
tamarind. 5. அழிஞ்சில்‌ (மூ.அ.); 8806-168/60 alangium. 
6. செம்மரம்‌ (மூ.அ.); ஈவாபாஓ-௱பர்‌ tre. (செ.அக.). 
[எழின்‌ ௯ எகின்‌ உகின்‌ ௯ எகின்‌.] 
எகினத்திலை ஊர பெ. (ஈ.) புளியிலை; (621 ௦1 
the tamarind tree. (சா.அக.). 
[ீஎகின்‌ * அத்து * இலை, எகின்‌ - புளி. 'அத்து' சாரியை.] 
எகினம்‌' ஊரா, பெ. (ஈ.) எகின்‌ பார்க்க; 899 ௪, 
[உகின்‌ ஃ உகினம்‌ ௮ எகினம்‌ (மு.தா. 68). 


எகினம்‌” ஷண, பெ (௩) 1 நாய்‌; 000 (திவா). 
2. தீர்‌ நாய்‌ (சூடா.); ௦18 (செ.அக.). 
[எயின்‌ ௯ எகின்‌-, எகினம்‌ எயின்‌ : வேடன்‌, வேட்டைநாய்‌ 7 

எகினன்‌ ௪ஏ//ுற பெ (௩) நான்முகன்‌; கரக, who 
ndes on a swan 'எகினனை யுதவிய கருமுகில்‌'' 
(திருப்பு.609). (செ. அக. ). 
1எகின்‌ * அன்‌.] 

எங்கண்‌ ௪-ர-ர௪௫, கு.வி.எ. (௮௦.) எவ்விடம்‌; which 
806 ‘‘“எங்கணேகுதி'' (கந்தபு.பானுகோ 136). 
[எங்கு ௯ எங்கண்‌ 7 

எங்கணும்‌ ௪-ர்‌-ஏஅ-ப௱, கு.வி.எ. (804) எங்கும்‌; 6- 
நள? ‘உலக மெங்கணும்‌ வியக்குறும்‌'' (கம்பரா. 
தாடகை.26). (செ.அக.). 
ம. எங்ஙானும்‌ 
/எங்கண்‌ - உம்‌.] 

எங்கள்‌ கரச கு.வி எ. (801) யாங்கள்‌ (நாங்கள்‌) 
என்பதன்‌ வேற்றுமையடி, யுருபை யேற்கும்போது 
அடையும்‌ வடிவம்‌; 00100௪ form of 1st pers.pl occurs 
before case-endings ''எங்கள்‌ பெருமானை யிமையோர்‌ 
தொழுதேத்தும்‌” (தேவா 410,7). (செ.அக.) 
ம. எங்கள்‌; ௧. நாவு, ஆம்‌, எம்‌, துட. எம்‌; கோத. எம; 
குட., பட. எங்க, து. எங்குளெ; தெ. ஏமு, மேமு; கொலா. 
அம்‌; நா. ஆம்‌; கோண்‌, அம்மட்‌, அம்மாட்‌; கு. ஆமு, 
ஆஞ்ஞ; குரு. எம்‌, ஏம்‌; மால்‌. எம்‌, ஏம்‌. 
[யாம்‌ ௯ எம்‌ * கள்‌ - எங்கள்‌. இனி, யாம்‌ * கள்‌ - யாங்கள்‌ 
௮ எங்கள்‌ என்றுமாம்‌.] 

எங்களாழ்வான்‌ ரச, பெ. (௩) திருவெள்ளறைச்‌ 
சோழியர்‌ (அபி.சிந்‌.); ame of a sect of choliars 
belonging to Tiruvellarai 
(எங்கள்‌ * ஆழ்வான்‌. 

எங்கித்தை ௪9/௪ கு.வி.எ. (80) எவ்விடத்தில்‌; 1ஈ 
whatever place 'எங்கித்தைக்‌ கன்மமெலாஞ்‌ செய்தா 
லும்‌.” (சி.சி.10,6). (செ.அக.). 
[எங்குற்றை ௯ எங்குத்தை ௯ எங்கித்தை. (வே.க.104).] 

எங்கு ௨/0, எவ்விடம்‌; ௨௨௦. ''எங்குப்போ யுய்கேன்‌'' 
(திவ்‌.பெருமாள்‌.5,5). 
ம. எங்ஙு; ௧. எத்த, எல்லி; கோத, எய்‌, எத்‌; துட. எத்‌, 
எல்‌; குட., பட. எல்லி; து. ஓளு, ஓள்ப; தெ. எந்து, எக்கட, 
எட, ஏட, எசட, எகடு, எசொடு; கொலா. எத்தின்‌; நா. 
எத்தின்‌; பர்‌, எதொட்‌, எத்தொல்‌; கூ. எம்பெ; குவி. இம்பிய; 
கட. ஏட்‌; குரு. எகேர்‌, எகோ, ஒவோ, எகய்யா; மால்‌. 
இக்‌, இகெனொ; பிரா. அராங்‌, அராடேக்‌. 


[எ “ கண்‌ - எக்கண்‌ ௯ எங்கண்‌.] 


எங்கும்‌ சரப, கு.வி.எ. (80்‌.) எவ்விடத்தும்‌; 
everywhere, in all directions. “எங்கும்‌ போய்க்‌ 


கரைகாணாது'' (திவ்‌.பெருமாள்‌.5,5). 
ம. எங்ஙும்‌, ௧., பட. எல்லியு; தெ. எக்கட. 
(எங்கு * உம்‌.] 


எங்குற்றை 


எச்சரிக்கை 


207 


எங்குற்றை சரப, குவிஎ (804) எவ்விடம்‌; which 
place 
(எங்கு - எங்குற்றை / 
எங்கே ரக்‌ கு வி.எ. (804) 1 எங்கு பார்க்க; 968 
சப. “எங்கே காண்கே னீன்றுழா யம்மான்றன்னை'' 
(திவ்‌.திருவாய்‌.8,5,11). (செ.அக ). 2. எவ்விடம்‌ 
(ஆ.அக.); whither, where, ௦ which place 
ம. எங்கே, ௧க., பட. எல்லி, தெ. எக்கட 
[எங்கு * ஏ. ஏ” பிரிநிலைப்‌ பொருளில்‌ வந்த இடைச்சொல்‌ ] 
எங்கை சாரக்‌ பெ (ஈ௩.) என்‌ தங்கை; ஈறு younger 
ஓஜா. (திருக்கோ.373,உரை.).(செ ௮௧.). 


[என்‌ * கை- எங்கை. கை : சிறுமை, இளமை இளையபெண்‌ / 


எங்கைச்சி சரசம்‌ பெ. (ஈ) எங்கை பார்க்க; 966 
ர்க! (செ.௮௧.) 
[என்‌ * கை - அச்சி - எங்கைச்சி.] 

எங்ஙன்‌ ௪ர்ர்கற, கு.வி.எ. (20) 1. எங்ஙனம்‌ பார்க்க; 
599 ஒர்ர்தறதா.  'இவைகளும்மை யணையா தகல்வ 
தெங்ஙன்‌'' (சிவதரு.சுவர்க்கநா.94). (செ.அக.). 2. 
சங்கே; where. (ஆ அக ). 
[எங்கண்‌ ௮ எங்கணம்‌ ௯ எங்கணம்‌ ௮ எங்ஙணம்‌  எங்ஙன்‌ / 

எங்ஙனம்‌ ௪-ர-20-2௱, குவி.எ (804) 1. எவ்வாறு; 
how, in what manner எங்ஙனம்‌ மறந்து வாழ்கேன்‌'' 
(திவ்‌.திருமாலை.23). 2. எவ்விடம்‌; 94919, 10 what 
place. ''சிறுவர்க ளெங்ஙனம்‌ போயினார்‌'' (கந்தபு.தக்‌ 
கன்மக.52). (செ.அக.). 3. எத்தன்மை (ஆ.அக.); 
what manner. 
ம. எங்ஙனெ; ௧. எந்த; பட. எத்தெ; துட. எகிசு; கோத. 
என்ம்‌, யேகெ; குரு. யெத்தெ; குட. யென்னனெ, என்னனெ; 
து. யென்ச, எஞ்ச, தெ. எட்லு, கொலா. எனன்‌; நா. எனன்‌. 
பர்‌. என்தி; குவி. இனகி; மால்‌. இக்னா; பிரா. அமா. 
[எங்கண்‌ - எங்கணம்‌ ௯ எங்ஙணம்‌ - எங்ஙன்‌..] 

எங்ஙனே ச-1-ர்கற-ச்‌, கு.வி.எ. (80.) எங்கனம்‌ பார்க்க; 
999 ருர்சாகற “எங்ஙனே நீர்‌ முனிவது'' (திருவாய்‌ 
மொழி நூ.45), (செ.அக.). 
ம. எங்ஙனே. 
[எங்கள்‌ * ஏ. 

எச்சம்‌ ௪௦௫, பெ. (ஈ.) 1. மிச்சம்‌; mainder, remnant, 
095006. “வினை பகை யென்றிரண்டி னெச்சம்‌'' 
(குறள்‌ 674). 2. பிறங்கடை (சந்ததி); poster), ரர 
“ஆக்கம்‌... எச்சத்திற்‌ கேமாப்புடைத்து"' (குறள்‌.112). 
3. மகன்‌: 50. 4. எச்சில்‌; 075, remains of 1000, 
spittie, whatever has come in contact with the mouth, 
85 பெர. 5. பறவை முதலியவற்றின்‌ கழிவு; பொழு 
of birds, lizards, etc ''குரண்டமொன்‌ றெச்ச நீங்குதலும்‌" 
(நல்‌:பாரத.கெளசி.10). 6. நறுமணப்‌ பொருள்‌ 
(சிலப்‌.14,108,உரை.); 80204௦ substance. 7. குறைவு 
(சூடா.); ளவு, defect, lack. 8. பிறப்பிலே வரும்‌ 


குறை; deformity at birth of which eight types are 
mentioned, vz , சிதடு, உறுப்பில்‌ பிண்டம்‌, கூன்‌, குறள்‌, 
ஊமை, செவிடு, மா, மருள்‌ ''எண்பேரெச்சம்‌ "' 
(புறநா 28). 9 எச்சக்குறிப்பு; 122௦௦ ''எச்சமென்‌ 
பது வெள்ளவேதுவினான்‌ மழை நிகழ்வுரைத்தல்‌”". 


(மணி 27,53) 10. (இலக்‌.) தொக்குநிற்பது; 611085 
“பெயர்‌ . குறிப்புந்‌ தந்த மெச்சங்‌ கொள்ளும்‌' (நன்‌ 
30) 11 உருபுகளும்‌ முற்றுகளும்‌ முடியும்‌ பெயரும்‌ 


வினையும்‌; ஈப or verb that completes the sense 
of case-endings, participles and finte verbs 'எச்சப்‌ 
பெயர்‌ வினை யெய்துமீற்றினும்‌'' (நன்‌.357). 

ம. எச்சம்‌; ௧. எரும்பு (கழிச்சல்‌), தெ. எருவு. 


/எஞ்சு ௯ எச்சு ௮ எசீசம்‌.] 


எச்சம்‌” ஐ௱, எச்‌ (றக்‌) பெயரெச்ச வினையெச்சங்‌ 


a௭; relatve or verbal participle ‘'ஈரெச்சம்‌" (நன்‌.356). 
ம. எச்சம்‌. 
/எஞ்சு ௯ எச்சு ௯ எச்சம்‌.] 

எச்சம்‌” ஊ௫௱ பெ. (ஈ.) செயல்‌ (யாழ்‌ ௮௧.); wrk 
[இய இயத்தம்‌- எத்தம்‌. எச்சம்‌. இய - செல்‌, நட. இயத்தம்‌ 
ச நடப்பு, செயல்‌.] 

எச்சமிடு-தல்‌ ௦-0; 20.செ.கு.வி. (4) பறவை 
கள்‌ மலங்கழித்தல்‌; ௦ 002 excrement, as birds 
(செ.அக.). 
[எஞ்சு ௯ எச்சு ௯ எச்சம்‌ - இடு] 

எச்சரி-த்தல்‌ ௪௦௦௯-, 4.செ.குன்றாவி. (41) 1. முன்னறி 
வித்து எச்சரிக்கை செய்தல்‌; 1௦ 05ப10, wam, forewam. 
(செ.அக.). 2. அறிவுரை கூறுதல்‌; 1௦ Instruct, adm-- 
ங்‌. 3. விழிக்கப்‌ பண்ணாுதல்‌ (ஆ.அக.); 10 ௮waken, 
௧. எச்சரிக, து. எச்சரி; தெ. எச்சரின்சு. 
[எழு * தரு * கை - எழுதருகை - விழித்திருத்தல்‌, விழிப்பாயி 
ருத்தல்‌. எழுதருகை ௯ எழ்தருகை அ எழ்சரிகை அ எச்சரிக்கை 
- எச்சரி] 
எழுதரு என்னும்‌ செந்தமிழ்ச்‌ சொல்‌ எழ்தரு என்னும்‌ திசைச்‌ 
சொல்லாகிப்‌ பின்னர்‌ எச்சரி எனத்திரவிடத்‌ திரிபுற்றது. இத 
னைத்‌ திரவிட பரூ௨ச்சொல்‌ எனலாம்‌. 

எச்சரிக்கை ஸரி! பெ. (ஈ.) 1. விழிப்புணர்வு; 
caution, circumspection, vigilance. அவன்‌ எச்சரிக்கை 
யுள்ளவன்‌. 2. முன்னறிவிப்பு; por notice, waming. 
பொது மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள்‌. 3. 
அரசர்‌ போன்ற உயர்பேராளர்‌ அவைக்கு வருதலைய 
றிவித்துத்‌ தக்க மதிப்புரவு காட்டுமாறு அறிவுறுத்தும்‌ 
சொல்‌, exclamatory word enjoining Care, Silence, uttered 
in advance on the approach of a king, or any exalted 
personage; attention, called for in an assembly or court. 
“மன்னவர்க ளெச்சரிக்கை பேச'' (இராமநா.பா 
லகா.18). 4. எச்சரிக்கை என்னும்‌ சொல்லில்‌ முடியும்‌ 
தெய்வப்பாடல்‌; ரூ 5பng 0670௫ an idol, Gach of 
the verses of which ends in this word. 5. கருத்து; 
conception. 6. ஓரு சிற்றிலக்கியம்‌; ௮ 0888 of literary 
genre. 


எச்சரிப்பு 


208 


உட 
எச்சு 


க. எழுதருவிகெ, எச்சரெ, தெ. எச்சரிக 
[எழுதருதல்‌ 5 ௪. எழுதருவிகை -. எழ்தரிகெ அ தெ. எச்சரிக 
அ த. எச்சரிக்கை விழிப்பாயிருத்தல்‌ என்று பொருள்படும்‌ 
எழுதருதல்‌ என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ கன்னட மொழிவழியாகத்‌ 
தெலுங்கில்‌ எச்சரிக்கை எனத்‌ திரிந்து தமிழில்‌ வழக்‌ 
கூன்றியது../ 

எச்சரிப்பு ௪௦௮20) பெ. (௩) 1. முன்னறிவிப்பு; 02000, 
forewamng (செ.அக,). 2. ஓர்‌ பாட்டு; ௨1/௩0 04 509 
(ஆ அக.). 


[எச்சரி ௯ எச்சரிப்பு... 


எச்சவாய்‌ ௪௦௦௪-2 பெ. (௩) மலவாய்‌ (வின்‌.); 8ஈப$ 
ம. எச்சவாய்‌. 
(எச்சம்‌ - வாய்‌] 

எச்சவும்மை ௦2-ஸ-பற௱எ்‌ பெ (௩) விடுபட்ட செய்‌ 
தியை உய்த்துணர வைக்கும்‌ 'உம்‌: என்னும்‌ இடைச்‌ 
சொல்‌; particle ‘um’ suggestive of something to be 
யndrs௦௦௦. சாத்தனும்‌ வந்தான்‌. 
[எச்சம்‌ * உம்மை - எச்சவும்மை. எஞ்சிய பொருளுணர்த்தும 
உம்‌ என்னும்‌ டு ச்சொல்] 

எச்சில்‌ வன பெ. (௩) 1. உமிழ்நீர்‌: 5அliva, spittle 2. 
உமிழ்நீர்பட்டுத்‌ தூய்மை அறுவது (அகத்தமாவது) ; 
anything defiled by contact with the mouth 3. தூய்மை 
இல்லாதது ( அசுத்தமானது) , ஊரரற னி அவனிட 
மிருந்து எனவாய்‌ எச்சிலாயிற்று. 4 உண்டு கழித்த 
மிச்சில்‌; லts. refuse of food, (9 “நாய்‌ பிற ரெச்சிற்‌ 
கிமையாது பார்த்திருக்கும்‌ (நாலடி.345). 5. உடற்கழி 
வுகள்‌ (ஆசாரக்‌ 8); 602005 from the body, as faeces, 
urme, semen 


ம. எச்சில்‌, க. எஞ்சல்‌; கோத. எச்ல்‌, துட. இசில்‌, குட. 
எச்சி; து. எஞ்சல்‌, தெ. என்கிலி. எங்கிலி, கோண்‌. எஞ்சு, 
எங்கூல்‌, குரு. எங்நீரை, 


[எஞ்சல்‌ ௯ எஞ்சில்‌ எச்சில்‌. 
எச்சில்‌ கழி-த்தல்‌ ௯௦௦4-/௪/., 4 செ கு.வி. (44) எச்சிவி 


டத்தைத்‌ தூய்மை செய்தல்‌ (வின்‌ ); (9 lean the 
spot where one has taken food (ஆ அக.) 


[எஞ்சல்‌ ௯ எஞ்சில்‌ ௯ எச்சில்‌ - கழி] 
எச்சிலன்‌ ௭௨௭௪௯, பெ. (௩) 
(யாழ்‌.அக ); ஈச (ஆ ௮௧). 


[எச்சில்‌ * அன்‌] 


இவறன்‌, ஈயாதவன்‌ 


எச்சிலாக்கு-தல்‌ ௪௦1-சப-, 5.செ குன்றாவி (44) உண்‌ 
ணும்‌ போது எச்சில்‌ படச்‌ செய்தல்‌; (௦ 02119 1௦௦4 
or anything else either by bringing it mto contact with 
the mouth or by touching ம்‌ with the hand that has 
already come into contact with the mouth. 


க. எஞ்சலிசு 
/ எச்சில்‌ * ஆக்கு / 


எச்சிலிடு-தல்‌ ௬௮-௦ப-, 20 செகு ளி (41) உண்டவி 
டத்தைச்‌ சாணமிட்டு மெழுகுதல்‌; (௦ lean the place 
where food has been eaten, by smearing cowdung and 
water 

எச்சிலிலை ௪௦/-/௮, பெ (௩) உணவு உண்ணப்பட்ட 
இலை; நesf-plate from which food has been eaten. 
க. எஞ்சலெலெ 
எச்சில்‌ * இலை] 

எச்சிலூண்‌ ௭௦௦4ம்‌, பெ. (௩) உண்டு மிஞ்சிய வுணவு; 
refuse or remains of food. (சா.அக..). 
[எச்சில்‌ * ஊண்‌] 

எச்சிலூறல்‌ ௪௦௦4-ப௮/ பெ. (ஈ.) எச்சில்‌ வாயி லூறுதல்‌; 
secretion of salva (செ.அக.). 
/ எச்சில்‌ * ஊறல்‌.] 

எச்சிலெடு-த்தல்‌ ௪௦௦/-௪00-, 4 செ கு.வி (1) எச்சிவி 
லையை யகற்றுதல்‌; 1௦ remove the leaf-plate after 
one has eaten from it 
[எச்சில்‌ * எடு] 


எச்சிற்கல்லை ௪௦ர-&/ஜ; பெ (॥) உண்ட தையலி 
லைக்கலம்‌; plate of leaves ‘sewn together from which 
food has been eaten 


[எச்சில்‌ * கல்லை] 


எச்சிற்குழி ஊன-ிய/| பெ. (௩) எச்சிலிலையிடும்‌ 
பள்ளம்‌; pit in the backyard of a house for throwing 
used leaf-piates. 


ம. எச்சில குழி, ௧. எஞ்சலுருணி, தெ. எங்கிலி குந்த. 
[எச்சில்‌ + குழி] 

எச்சிற்படு '-த்தல்‌ ச௦-றச0ப-, 18 செ குன்றாவி (v1) 
1 எச்சிலாக்கு பார்க்க; 566 ecc//-தkku- 2 புண்படுத்‌ 
தல்‌; 1௦ 08058 8 sore, 1௦ பா ''இரும்பெச்சிற்‌ படுத்த 
மார்பா” (சீவக 2353) 3. கன்னிமை கெடுதல்‌; 1௦ 
deprive a damse! of her virginity, either by force or with 
her consent (W) 
[எச்சில்‌ + பழி ர 

எச்சிற்படு”-தல்‌ ௪௦௦0-௦20ப-, 20.செ.கு.வி. (81) உமிழ்‌ 
நீர்பட்டுத்‌ தூய்மை கெடுதல்‌; 10௦ become defiled, as 
food by contact with the mouth. 
/ எச்சில்‌ * படு] 

எச்சு ௪௦௦௦, பெ. (ஈ) குறை; 081604. 'எச்சுநாட்டங்‌ 
கொடு'' (இரகு.குறைகூ.29) . 
/எஞ்சு ௯ எச்சு ] 

எச்சு” ௪௦௦ப, பெ. (௩) 1. மிகுதி: ௪x௦௪55, increase. 2. 
(இசை) உயாந்த இசை; high pitch, (in music) opp to 
தக்கு. அவன்‌ எச்சிலே பாடுகிறான்‌. 


எச்சு” -தல்‌ 


ம., ௧., தெ., பட. எச்சு 

[எஞ்சு ௯ எச்சு எஞ்சு - மிகுதல்‌... 

எச்சு”-தல்‌ ௪௦௦ப-, 5.செ குன்றாவி. (81) வணங்குதல்‌; 
to worshpp. ‘பெருமானை யெச்சுமடியார்கட்‌ கில்லையி 
டர்‌ தானே”. (தேவா.410,10). 
[ஏத்து ௯ எத்து - எச்சு.] 

எச்சோறு ௪௦௦௦, பெ. (௩) எற்சோறுபார்க்க; 896 சமய 
(11/82) 
[எற்சோறு ௯ எச்சோறு.] 

எசப்பு ௪&றறப பெ (॥) பொருள்‌ விற்பனையில்‌ 
இருதரத்தாரையும்‌ ,இசைவிக்கும்‌ முயற்சி; தரவாளித்‌ 
தொழில்‌, தரவு; broxerage 
[இசை - இசைப்பு ௯ எசப்பு / 

எசப்புச்‌ செலவு ௪aறppu-c-celavu, பெ. (௩) தரகு 
கொடுத்தற்குப்‌ பிடிக்குஞ்‌ செலவு; brokerage 6106- 
nses in business (Loc ). 
[இசைப்பு ௯ எசப்பு * செலவு... 

எசர்‌ ர பெ. (௩) உலைநீற்‌ wer in 8 pot set 
over the fire for boiling nce (இ.வ.). 
க. எசர்‌, தெ. எசரு: பட. ௭௪௬ 
[பெயல்‌ - பெசர்‌ ௯ எசர்‌. (கொவ.].] 

எசர்கட்டு-தல்‌ ௨8௪-/௪/0/-, 5,செ.குன்றாலி. (1) உலை 
நீர்‌ வைத்தல்‌ (இ.வ ), 1௦ keep a pot of Water 009 
the fire for boiling rice. 
[எசர்‌ * கட்டு, எசர்‌ கட்டுதல்‌ என்னும்‌ திசைச்சொல்லாட்சி 
தமிழுக்குத்‌ தேவையில்லாதது... 

எசலாட்டம்‌ ௪௪௪, பெ. (௩) இகலாட்டம்‌ பார்க்க; 

see /galallam. 

[இகலாட்டம்‌ ௯ எகலாட்டம்‌ - எசலாட்டம்‌./] 


எசெலி ௪&எ/ பெ. (௩) முரணுகை; contradicting. 


(இகலி எகலி எலி. (கொ.வ.]./ 
எஞ்சல்‌! ஸி பெ (௩) 1 குறை; 01601 blemish 
“எஞ்சலி லமரர்‌ குலமுதல்‌'' (திவ்‌.திருவாய்‌.3,6,9). A 
சுருங்குதல்‌; contracting, Shrinking, 3 அற்றொழிகை; 
extinction '“வழியெஞ்ச லெஞ்ஞான்று மில்‌'' (குறள்‌ 44), 
(செ அக ). 


க. எஞ்சல்‌, தெ. எங்கிலி; கோண்‌. யெங்குல்‌; மால்‌. எங்கே. 
[இஞ்சு ல எஞ்சு — எஞ்சல்‌. ] 

எஞ்சல்‌” ஸீ௮ பெ, (௦) 1. மிஞ்சுதல்‌, அதிகரித்தல்‌, 
மிகுதல்‌; 6௦096010, கபற 2 மீதியாதல்‌; 
ரறகanng (சா அக.) 


1௭ ௯ எச்சு எஞ்ச - எஞ்சல்‌... 


209 


எஞ்சலார்‌ கக்‌; பெ. (ஈ) புதியவர்‌; 88096 
""எஞ்சலார்‌ சொன்ன தெவன்வாழி தோழி: 
(சிலப்‌.18,24). 

/எஞ்சு * ௮ல்‌ - எஞ்சல்‌” * ஆர்‌. எஞ்சல்‌ - மிகுதல்‌, செருக்கு... 
எஞ்சலி-த்தல்‌ ஸ்சர்‌-, 4.செ குன்றாவி. (1) எஞ்சல்‌, 

குறைவு செய்தல்‌; ௦ ng discredit Upon, to Cause 

degradation, as of a person, to cause discomfiture. 

“பூடைக்கடலா லமரேசனை யெஞ்சலித்திட'' (ஞானவா. 

தாமவியாள 21) 

[எஞ்சல்‌ - எஞ்சலி] 

எஞ்சாமை சந்தா; பெ. (ஈ.) முமுமை; entirety, totality. 
[எஞ்சு * ஆஃ மை - எஞ்சாமை. ஆ” - எ.மஇநி. “மை” 
- பண்புப்‌ பெயரீறு / 

எஞ்சிநில்‌(ற்‌)-த(ற)ல்‌ ஸூங/, 14.செகு.வி (ப்‌) 1. 
தொக்குநிற்றல்‌; ௦ 06 elliptical, as a word “சொல்லென்‌ 
னும்‌ முதனிலை மாத்திரை தன்னுள்ளேயே எஞ்சிநிற்ற 
லல்லது'' (தொல்‌.சொல்‌.441,உரை.) 2. ஒழிந்து நிற்‌ 
றல்‌; £௦ ரக, 10 66 [eft உணர்த்துதற்கு இடமின்றி 
எஞ்சிநின்ற சொல்லிலக்கணங்களை. (தொல்‌.சொல்‌, 
397,உரை.). 

/எஞ்சு ௯ எஞ்சி * தில்‌] 
எஞ்சியசொல்லினெய்தக்கூறல்‌ eliya-Solin-eyda-k- 
/ப பெ. (௩) சொன்னவற்றால்‌ சொல்லாதனவற்றை 
யும்‌ உய்த்தறியுமாறு கூறுகையாகிய ஓர்‌ உத்தி. 
(நன்‌.14); (Gram) statng a fact in such a way 8 
to suggest by Inference other things not specifically 
mentioned One of 32 பம்‌. 
[எஞ்சிய * சொல்லின்‌ * எய்த * கூறல்‌ 7 

எஞ்சு'-தல்‌ சர்ம, 15செ.குவி (4) 1. குறைதல்‌; 
to lack, diminish, to be deficient எஞ்சா வின்னரு 
ணுண்டுளி கொள்ள'' (திருவாச.3,76). 2. கெடுதல்‌; 
to be spolled, injured, marred “வகையெழில்‌ வனப்பெஞ்‌ 
ச” (கலித்‌ 17,13). 3 ஒழிதல்‌ (குறள்‌.382); ௦ 08959 
4 (இலக) தொக்குநிற்றல்‌; (௦ 08 elliptical, as 
௦0-1௦ “சொல்லளவல்ல தெஞ்சு தலின்றே'' (தொல்‌. 
சொல்‌ 441) 5 செய்யாதொழிதல்‌; ௦ ரீக “இறுதி 
பயப்பினும்‌ எஞ்சாது” (குறள்‌ 690) 

(இஞ்சு - எஞ்சு. இஞ்சுதல்‌ - உறிஞ்சுதல்‌, உள்ளிமுத்தல்‌, 
குறைதல்‌, கெடுதல்‌./ 

எஞ்சு“-தல்‌ ஜிப-, 15.செ.கு.வி. (ப்‌) 1 மீதியாதல்‌; 
to reman, io be Jeft behind, to survive. ''எஞ்சினா 
ரிவ்வுலகத்தில்‌'” (நாலடி.21). 2. கடத்தல்‌; 1௦0 [கn59'655 
go beyond, overstep '“இரக்கு வாரே னெஞ்சிக்‌ கூறேன்‌'" 
(பதிற்றுப்‌.61,11). 

[எ ௯ எச்சு (உயர்தல்‌, மிகுதல்‌, மீதியாதல்‌]../ 

எஞ்சு”-தல்‌ சர்ம, 5.செ.குன்றாவி. (81) தனக்குப்பின்‌ 

உரிமையாக வைத்தல்‌; (௦ leave behind, as to One's 


எஞ்ஞான்றும்‌ 


. உம 
எடடம்‌ 


210 


heir “நின்‌ பெருஞ்‌ செல்வம்‌ யார்க்கெஞ்சுவையே'' 
(புறநா.213). 
எஞ்ச. - எஞ்ச] 

எஞ்ஞான்றும்‌ ஊகார, கு.வி ௭. (804) எக்காலமும்‌; 
alway, ஊச “வழியெஞ்ச லெஞ்ஞான்று மில்‌” 
(குறள்‌ 44). 
[௭ * ஞான்று * உம்‌] 

எட்கசி ௪-4௪, பெ. (௩) எள்ளாற்‌ செய்யப்பட்ட தோர்‌ 


உணவு, எள்ளுருண்டை (சிலப்‌.12,37,உரை); 08 
prepared with sesame seed 


[எள்‌ ர்‌ கசி] 

எட்கசிவு ச௪£-&எசீர்பு பெ. (௩) எட்கசி பார்க்க, (சிலப்‌. 
5-68,உரை.); 966 etkagi 
(எள்‌ 4 கசிவு.] 

எட்கடை ௪ பெ. (௩) எட்கிடை பார்க்க: 599 
et-kigal 
[எள்‌ * கிடை - எட்கிடை ௯ எட்கடை.] 

எட்கிடை [4021 பெ (௩) எள்ளளவு இடம்‌; 80206 
occupied by a sesame seed. ''எட்கிடை... மாத்திரை 


வெளிவிட்‌ டிழைநூல்சுற்றி'' (கடம்ப.பு.இல்லாசங்கிரக. 
476). 


(எள்‌ * கிடை, கிடை - கிடத்தற்குரிய இடம்‌. 


எட்கிடை, எள்ளிடை, எட்பகவு, எள்ளளவு என்னும்‌ சொற்கள்‌ 
மிகக குறுகிய அடிப்படை நீட்டலளவு குறித்தவை 


எட்கோது ௪&0 பெ (௩) எள்ளின்‌ மேற்றோல்‌ 
(சங்‌ அக.); sesame husk 


(எள்‌ * கோது] 

எட்சத்து ௪-0210) பெ. (ஈ.) நல்லெண்ணெய்‌ (தைலவ. 
தைல 134); ௦1 extracted from sesame 
[எள்‌ * சத்து.] 


ள்ட்சோறு ௪௦௪௩, பெ. (௩) எள்ளிட்டு ஆக்கிய சோறு 


(யாழ்‌ அக.); boiled rice mixed with powdered sesame 
seeds 


ம. எள்ச்சோறு 
[எள்‌ * சோறு] 
எட்ட உரக, கு வி எ. (50) சேய்மையாக; £சா ௦1 பாள 
away, out of the way எட்டநில்‌ (உ.வ.). 
(எ எட்டு ௯ எட்ட. ஏ - எ (உயரம்‌, நீட்சி, தொலைவு].] 
எட்டக்கட்டு-தல்‌ ரஎ-&-kஎீப-, 5.செகுவி (4) 
நெருங்கி வாராதிருத்தல்‌; 1௦ keep away, hold off 
மழை எட்டக்‌ கட்டிவிட்டது (இ.வ.). 
/எட்ட - கட்டு] 
எ்ட்டக்கரம்‌ ஊரக, பெ (௩) 1 திருமால்‌ வழிபாட 
டி.ற்கான எட்டெழுத்தாலாகிய மந்திரம்‌; ஈகா!ாஃ 0 


prayer of eight syllables in honour of Visnu. “அரங்க 
னெட்டக்கரமே'' (அஷ்டப்‌ திருவரங்கத்தந்‌.27). 2. எட 
டெழுத்து பார்க்க; 566 effe/uffu. 
[எட்டு - அக்கரம்‌.] 

எட்டடிச்சுவடன்‌ ச௪ரீசஏ/-௦-பச௦க, பெ. (ஈ.) எட்டடி 
விரியன்‌ பார்க்க: 866 effadi-viriyan 
ம. எட்டடிச்கவடன்‌. 
[எட்டு - அடி - சுவடன்‌.] 

எட்டடிப்பறவை ௪(கர்‌-0-௦சஸக[ பெ. (௩) சிம்புள்‌; 
fabled eight-footed bird “எட்டடிப்‌ பறவை மூக்கிடை 
யுரிஞ்சிடும்‌'' (சேதுபு.கந்த.58). 
[எட்டு * அடி * பறவை - எட்டடிப்பறவை. தொன்றுது 
காலத்தில்‌ எட்டடி நீளமுள்ள கொடிய பறவை இருந்திருக்க 
லாம்‌ எட்டடியை எட்டு கால்களாகப்‌ பிற்காலத்தார்‌ பிறழச்‌ 
கருதி எண்காற்புள்‌ எனப்‌ புதுச்சொல்‌ படைத்தது ஓவ்வாத 
கற்பனையாகும்‌ / 

எட்டடிமான்‌ ௪ரசஎ௱ச்ற, பெ. (௩) எண்கால்‌ வருடை 
பார்க்க; see enkél-varudai. 
ம. எட்டடிமான்‌. 
(எட்டு * அடி * மான்‌.] 

எட்டடிவிரியன்‌ ஊீச-பர்ர், பெ. (௩) விரியன்‌ பாம்பு 
வதை; ௮ viper 
ம. எட்டடிவிரியன்‌. 
[எட்டு * அடி * விரியன்‌ கடித்ததும்‌ எட்டடி போதற்கு முன்‌ 
ஆளைக்‌ கொன்றுவிடும்‌ நச்சுத்‌ தன்மை வாய்ந்தது என்று 
கருதப்பட்டதால்‌ பெற்றபெயர்‌ என்பர்‌ எட்டடி நீளம்‌ குறித்த 
தாகலாம்‌./ 


எட்டடிவிரியன்‌ பாம்பு 


எட்டம்‌' ௪௫ பெ. ௩) 1. உயரம்‌, தொலைவு 
(யாழ்‌ அக.); height, distance 2. நீளம்‌; |. “பின்பு 
கொண்டுவந்திணைக்க போராமையாலே'' 


(ஈடு.4,1,5) 
க. எத்தர, £ height. 


எட்டம்‌ 


(எண்‌ ௯ எட்டு - எட்டம்‌.] 


எட்டம்‌” 


எட்டம்‌” ஐ, பெ. (௩) அடைதற்‌ கெளிதாந்தன்மை; 
accessibility 


[அண்‌ அட்டு ௯ எட்டு எட்டம்‌/ 

எட்டம்பற்று-தல்‌ ௪/௪௭-௧௱0-, 5.செ.குன்றாவி. (81) 
கிடைத்தல்‌ (யாழ்‌.அக.); 10 06 avaiable (செ.அக.). 
/எட்டம்‌ - பற்று] 

எட்டமன்‌ சரக பெ (௩) திருநெல்வேலி மாவட்டம்‌ 
எட்டையபுரத்து நிலக்கிழாரின்‌ பட்டப்பெயர்‌; (06 of 
the Zamindars of Ettalyapuram in the Tinnevelly District ‘° 
குமார வெட்டமனைச்‌ சேர'' (தனிப்பா.1,317,7) 
[எட்டயபுரம்‌ - எட்டம்‌ ௯ எட்டமன்‌.] 

எட்டர்‌ சரீ; பெ (॥) அரசனுக்கு நாழிகைக்‌ கணக்குக்‌ 
கூறும்‌ மங்கலப்பாடகர்‌ (திவா ); panegyrists in ancient 
royal households whose duty ம்‌ was to tell the hours 
to the king 
[ஏடு - ஏட்டர்‌ - எட்டர்‌.] 

எட்டவிடு-தல்‌ ௪எ-ஸரரப-, 18 செ.குன்றாவி (84) 1. 
பிறரைக்‌ கொண்டு செய்தி தெரிவித்தல்‌; ௦ ௦றபப!- 
௦919, பீ அவனுக்கு இந்தச்‌ செய்தியை எட்டவிடு. 
2. பரப்புதல்‌; 1௦ 806௦0 0 ''எட்டவிட்ட விடுமண 
லெக்கர்‌”' (தேவா.360,8). 
[எட்ட * விடு. 

எட்டன்‌! ௪, பெ, (௩) எட்டமன் பார்க்க; 5௪ e/aman. 
“வேங்கடேசுரெட்டன்‌'' (தனிப்பா.1,314,1). 
[எட்டமன்‌ ௯ எட்டன்‌.] 

எட்டன்‌” சீற, பெ. (॥) மூடன்‌ (இ.வ.); 0௦0, fool 
க. எட்ட; தெ. எட்டெ. 
[இழுதை ௯ எழுதை ௯ எட்டன்‌.] 

எட்டன்மட்டம்‌ ௪-௱சீகா, பெ. (॥.) (இசை) தாள 
வகை (சிலப்‌.3,16.உரை.); t/6-measure in Music. 
/எட்டன்‌ * மட்டம்‌] 

எட்டாக்கை சர்ச்‌-&-k2/ பெ. (॥) தொலைவான இடம்‌; 
distant place, place out of reach. அவன்‌ எட்டாக்கையில்‌ 
இருக்கிறான்‌. (இ.வ.). 
[எட்டு * ஆ * கை - எட்டாக்கை, 'ஆ' - எமஇதி] 

எட்டாம்‌ சரக, கு.பெ.எ. (20]) எட்டின்‌, எட்டாவது 
எண்ணின்‌; the eighth. 
ம. எட்டாம்‌. 
[எட்டு * ஆம்‌.] 

எட்டாமாறல்‌ சர்க்க; பெ. (ஈ.) எட்டாங்காய்ச்சல்‌ 
பார்க்க (சா.அக.); 999 etiai-kayccal. 

எட்டாமிடம்‌ எகர பெ. (॥.) கோள்களின்‌ எட்டாம்‌ 
இடம்‌; eighth house of the 2௦0186. (சேரநா.). 


ம. எட்டாமிடம்‌. , 


[எட்டு * ஆம்‌ * இடம்‌.] 


எட்டி” 


211 


எட்டாமுட்டி ரசப்‌, பெ. (௩) அகலக்‌ குறைவு 
(மதி.க.1,76); றர காள்‌. இந்த வேட்டி, உயர 
மாக இருக்கும்‌ அவருக்கு எட்டாமுட்டியாக இருக்கிறது. 
(உவ.) 
[எட்டு * ஆ - முட்டி - எட்டாமுட்டி. 'ஆ' ௪.ம இநி. முட்டு 
௯ முட்டி (குறைவானது) / 

எட்டி! ஊரி; பெ (௨) நச்சுவித்துகளைக்‌ கொண்டமரம்‌; 
strychnos nux-vomica, Strychnine-tree mt. எட்டி 
பழுத்தென்ன ஈயாதார்‌ வாழ்ந்தென்ன?'' (பழ.). 
ம. எட்டி, ௧. இட்டி, இட்டங்கி, இட்டெ, ஈடங்கி. 


(இன்‌ ௯ இட்டு ௯ இட்டி - ஏட்டி. 
காஞ்சிரங்காயை எட்டிககாய்‌ எனப்‌ பொருள்‌ கொண்டு' எட்டி 
யைக்‌ காஞ்சிரமரம எனப்‌ பிறழப்‌ பொருள்‌ கொள்வது தவறு. 
இரண்டும்‌ வெவவேறு மரங்கள 

எட்டி” ௪, பெ (௩) எண்வகைப்‌ பண்புகளால்‌ சிறந்த 
வணிகனுக்கு அரசன்‌ வழங்கும்‌ மதிப்புரவு விருது; 
title of 0௦0௦ conferred on persons of the merchant 
community encouraging their eight noble qualities “எட்டி 
சாயல னிருந்தோன்‌ றனது'' (சிலப்‌ அடைக்கல 193). 
ம. எட்டி, பிரா. செட்டி; மரா., குச்‌. சேட்‌. 
[எண்‌ ௯ எட்டு ௯ எட்டி - எட்டுவகை உயர்பண்புகள்‌ கொண்ட 
வணிகன்‌, நேர்மையும்‌ வாய்மையும்‌ வாய்ந்தவன்‌ / 
நாடடின்‌ பொருளியல்‌ வாழ்க்கைக்குக்‌ குலைவு நேரா வண்‌ 
ணம்‌ நேர்மையாக வாணிகத்‌ தொழில்‌ நடைபெறுவதற்காகப்‌ 
பண்டுதொட்டே தமிழ்வேந்தர்‌ வணிகர்க்கு “எட்டி' என்னும்‌ 
பட்டம்‌ தந்து, எட்டிப்பூ எனும்‌ பொற்பூச்சூட்டி, எடடிப்புரவு 
என்னும்‌ நிலக்கொடை யளித்துப்‌ பாராட்டினர்‌. இதனை 
வாகைத்‌ திணையின்‌ உட்பிரிவாக ''எட்டு வகை நுதலிய 
அவையத்தானும்‌'' என்று தொல்காப்பியர்‌ குறிபபிடுகிறார்‌ 
அரசனின்‌ எண்பேராயத்தில்‌ சிறந்த வணிகரும்‌ இடம்‌ பெறறி 
ருந்தனர்‌ 
“அழுக்கா நிலாமை யவாவின்மை தூய்மை 
ஒழுக்கம்‌ குடிப்பிறப்பு வாய்மை இழுக்காத 
நற்புலமை யோடு நடுவு நிலைமையே 
கற்புடைய எட்டுறுப்புக்‌ காண்‌'' (வீரசோ.பொரு 19,உரை ) 
மேற்கண்ட எட்டுப்‌ பண்புகளும்‌ அரசனின்‌ பேரவையில்‌ இடம்‌ 
பெறுவார்க்கு வேண்டிய (அவையமுல்லைத்‌ துறைக்குரிய) 
நற்பண்புகளாம்‌ 

எட்டி” சரி; பெ. (௨) 1. வணிகக்‌ குலத்துப்‌ பெண்கள்‌ 
பெறும்பட்டம்‌; tie taken by the wife, or daughter 
of a vaifya on whom the title of eth has been conferred 
“எட்டி காவிதிப்‌ பட்டந்தாங்கிய மயிலியன்மாதர்‌'' 
(பெருங்‌.இலாவா.3,144). 2. வணரிகக்குலம்‌ (திவா.); 
vailya caste. 
ம. எட்டி; Pk 581. 
(எட்டு ௯ எட்டி.] 
எட்டிப்பட்டம்‌ பெற்ற வணிகர்‌ குலத்தாரும்‌ மகளிரும்‌ அப்பெ 
யராலேயே அழைக்கப்பட்டனர்‌. இது வடபுல மொழிகளில்‌ 
சேட்‌ என்றும்‌,தென்னக மொழிகளில்‌ செட்டி எனவும்‌ திரிந்தது. 


எட்டிக்‌ கசப்பு 


எட்டிக்‌ கசப்பு ௪/4-/-/ச2சமமம, பெ. (௩) மிகக்‌ கசப்பு; 
extreme bitterness (சா அக.) 
/ எட்டி * கசப்பு] 

எட்டிக்காய்‌ சீ-&-்கு; பெ (௩) எட்டி மரத்தின்‌ காய்‌. 
இது உருண்டையாகவும்‌ மென்மையாகவும்‌ சிறிய 
ஆப்பிள்‌ பழமளவுள்ளதாயுமிருக்கும்‌; berry of the 
nux-vomica tree It is round smooth, and about the size 
of a small apple (சா.அக ). 
(எட்டி * காய்‌] 

எட்டிநோக்கு-தல்‌ சரீ-றம&&ப, 7.செ.கு.வி. (ம்‌) 1. 
அண்ணாந்து பார்த்தல்‌; 1௦ 100 பற. '“இஃதிட்டோ 
ளார்கொலென்‌ நெட்டி நோக்கினன்‌'' 
நரவாண 8,82). 2. தாவிப்பார்த்தல்‌; ௦ 
oneself and see 


(பெருங்‌. 
stretch 


[எட்டி * நோக்கு] 

எட்டிப்பழம்‌ ௪ர/-ற-றத/2௱, பெ. (௩.) எட்டிமரத்தின்‌ பழம்‌; 
et ரபர்‌ (சா.அக.). 
[எட்டி * பழம்‌] 

எட்டிப்புரவு ஊீ-ற-றமாய்‌, பெ (ஈ) வாணிகத்தாற்‌ 
சிறந்தோர்க்கு அரசன்‌ கொடுத்த நிலம்‌ (நன்‌ 158, 
மயிலை.); land presented by the king to 
eminent merchants 
(எட்டி * புரவு../ 

எட்டிப்பூ ௪ரீ/ற-றப்‌ பெ (௩) எட்டிப்‌ பட்டம்‌ பெற்ற 
வணிகர்க்கு அரசர்‌ கொடுக்கும்‌ பொற்பூ; 001060 
flower gifted by a king to the distinguished member 
of the 4௨3/௨ community on whom the title of etti has 
been conferred  “'எட்டிப்பூப்பெற்று' (மணிமே 
22-115). 
ம. எட்டிப்பூ 
[எட்டி * யூ.] 

எட்டி மரம்‌ சரீ-௱தாகா, பெ (௩) கைப்புத்‌ தன்மையுள்ள 
மரம்‌; strychnine tree, nux-vomica 
க. இட்டி. 
(எட்டி * மரம்‌] 


எட்டி மரம்‌ 


212 


எட்டு” 


எட்டு 


எட்டில்பத்தில்‌ ௪/-றஎ// குவி எ. (80) 1. 
அல்லது பத்து நாளில்‌; | eight or ten days 2. 
இடையிடையே (யாழ்‌ அக ); OW and then, 0CCASIO- 
nally. 


(எட்டில்‌ * பத்தில்‌ / 

எட்டு'-தல்‌ ௪//ப-, 5.செ.கு.வி. (1) 1. ஒன்றையடைய 
நெருங்குதல்‌; 1௦ 9௨௦௫ பற 0. "பிறையை யெட்டினள்‌ 
பிடித்து'' (கம்பரா சித்திர 22) 2. கிட்டுதல்‌; 1௦ 008 
within reach, approach கைக்கு எட்டினது வாய்க்கு 
எட்டவில்லை. 3. அகப்படுதல்‌; 1௦ be atlained, realised, 
98௨௦ “முன்னம்‌. பவர்‌... முடிவதேடவு மெட்டா'' 
(பாரத அருச்சுனன்றீர்‌.18). 4. புலப்படுதல்‌; 1௦ be with 
mental grasp, within the powers of comprehension. 
“எண்ணுதற்கெட்டா வெழிலார்‌ கழலிறைஞ்சி'' (திரு 
வாச.1.22). 5. நீர்‌ கழுத்துக்கு மேற்படாதிருத்தல்‌ 
(யாழ்ப்‌ ), 1௦ be so shallow, as waler, as not lo submerge 
0௩6 6. தாவிப்‌ பாய்தல்‌; ௦ sறாng, leap Up or forward. 
“எட்டின வயவரியென'' (இரகு.திக்குவி.89). 7. வில 
குதல்‌; 1௦ 00 ௦ of reach, move away from 
“எட்டியன்ன மிரிந்துபறக்க'' (அரிச்‌.பு.நாட்டு.51). 8. 
நீளம்‌ போதியதாதல்‌; 1௦ be surf! in length so 
as to reach, as a rope, the water in a well கிணற்றுக்கு 
இந்தக்‌ கயிறு எட்டாது. 
ம. எட்டு. ௧. எண்டு. 
[அண்‌ ௮ அட்டு ௯ எட்டு] 

எட்டு” ப பெ. (௩) 1. எட்டு என்னும்‌ எண்ணுப்பெயர்‌, 
ஏழின்மேல்‌ ஒன்று; பாம ஈரா. 2. ௮: என்னும 
எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ்‌ எண்ணுப்‌ பெயர்‌; 
name of the eigth numerical number ‘அ’ in Tamil 
மறுவ. எண்‌, எள்‌ 
ம. எட்டு; ௧. எண்ட்டு; து. எண்ம; தெ. எனிமிதி; துட. 
ஒட்‌; பட. எட்டு, யெட்டு; குட. எட்டீ; கொலா. எண்மதி, 
எனுந்தி, என்மிதி; கோண்‌, அட்மூர்‌, அட்முல்‌, என்மிதி, பர்‌., 
கூ. அட்‌, குரு., மால்‌. ஆட்‌; கோத. எட்‌; குரும்‌., இரு. 
யெட்டு: பிரா. கச்ட்‌, மபு. அட்‌; கைத்‌. யெட்‌; எடு. யெட்டு; 
செஞ்‌. அட்‌. 
Nep (Thulungyal. yen A/i(Nubi) eddo; 7ib (Tharu, kuswar) ath; 
Sinh atai, Nep (pakya) ath. Jap yats, yatsu, hachi. L octo; Goth 
ahtan, Gk okto, G acht, OHG ahio, Out achi, சர்‌ hocht; Sp 
ocho, F hunt, OF ஊக, 2 eight, Cc yid; /t Port 0110; Now. 
alte Port oito, Aum opt, Swed atta, Dan olle; ESp ok, Beng. 
ashto; Skt asta, Pkt, pall atta, Punj, Sind. at, Milum 
Naga eachet, Kash., Ass, Hind at; Guj, Mar, Ori at 
1எள்‌ ௯ எண்‌ ஃ து - எட்டு து' சொல்லாக்க ஈறு] 
தொன்முது காலத்தில்‌ எள்‌, நெல்‌, விரல்‌, சாண்‌, முழம்‌, கோல்‌, 
காவதம்‌, என்னும்‌ நீட்டலளவைகளுக்குப்‌ புலப்பாடான அடிப்‌ 
படைச்‌ சிற்றளவாக எள்‌ கருதப்பட்டது. 8 கடுகு - 1 எள்‌, 
8 எள்‌ - 1 நெல்‌ என அளவைகள்‌ கூறப்பட்டன. எள்ளளவு 
என்பதே எல்லாருக்கும்‌ எளிதில்‌ விளங்கும்‌ வகையில்‌ பார்த்‌ 
தறியக்‌ கூடிய மிகச்சிறிய நீட்டலளவையாக இருந்தது. எள்‌ 
ளைக்‌ குறித்த சொல்லே 8 என்னும்‌ எண்ணைக்‌ குறிக்கும்‌ 
பெயராயிற்று. 


எட்டு” 


இச்சொல்‌ உலகமொழிகளில்‌ ஊடாடிய போது ௧, ௪, த. ந, 
ப என்றும்‌ முன்னொட்டுகளைப்பெற்று ஐவகை அடிநிலைததிரி 
புகளையும. ள, ர என்னும்‌ இருவகை ஈறுகளாலுற்ற முடி 
நிலைத்திரிபுகளையும்‌ பெற்றுள்ளது 

எள _ எண்‌ _ கெண்‌: முதல்வகை அடிநிலைத்திரிபுற்றவை 
மூ Egy hmn, 7ib gzud, 0/6, gsed, Sikk kake, Bula gye, Fin 
kahdeksan, Siam {karen} ko, kho 


எள்‌ ௯ எண்‌ - செண்‌: இரண்டாம வகை அடிநிலைத்திரிபுற்‌ 
றவை. rm shyet, shyét, Foy \cop} smn, Turk sekiz, Heb 
schmonah, Basq 2018॥ 

எள்‌  எண்ம்‌ - தெண்ம்‌: மூன்றாம்‌ வகை அடிநிலைத்திரிபுற 
றவை Naga the, thetha, Ara tsamaniya, tarnan, /raq thaman; 
Anna, Vet tam, Afn (Berber) tam, indon (880) (ad) dasa Malay 
dalapan, /ndone detapan, shant tet 


எள்‌ - எண்ம்‌ - நெண்ம்‌: நான்காம்‌ வகை அடிநிலைத்திரிபுற்‌ 
றவை சீரா (Swahill) nane, Mongo/ nemen, Hung nyolc 
எள்‌ -, எண்ம்‌ - பெண்ம்‌. ஐந்தாம்‌ வகை அடிநிலைததிரிபுற 
றவை. Chine (Nank) pah, (peking) pa, (cant) pet, (shang)peh 
Siam pet, Thar paed, Laos pet, Chine (Mand) baa, 7ம்‌ (Gyami) 
pa, Nep (Mumi) pre 


எள்‌ - ளெ ஃ லெ. முதல்வகை முடிநிலைத்திரிபுற்றவை. 


எள்‌ ௯ ளெ லெ ரெ: இரண்டாம்‌ வகை முடிநிலைத்திரிபுற்‌ 
றவை. 0௪௦9 ஈக, 7ம்‌ (Horpa) Rhi-ce, Burm rhach, nyat 


எள்‌ - எண்‌ ஃ எட்டு - டு - உ மூன்றாம்‌ வகை 
முடிநிலைத்திரிபுற்றவை. ௦4 பாகா, Jawa wooly, Fuss 
vosgian, vosem, Serbo Osam, Czeeh osm 
கூட்டுச்சொல்லாக வழங்குவன: 

எட்டு என்னும்‌ எணணுப்பெயரை ஐந்தொடு மூன்று கூட்டியும்‌ 
பத்திலிருந்து இரணடைக்‌ கழித்தும்‌ கூட்டுச்சொல்லாகப்‌ பழங்‌ 
குடி மக்களுள்‌ சிலர்‌ வழங்கியுள்ளனர்‌ அமெரிக்கப்‌ பழங்குடிக 
ளுள்‌ அசுதெக்கு வகையினரும்‌ நகுவாத்தி வகையினரும 
ஐந்தும்‌ மூன்றும்‌ கூட்டி எட்டினை வழங்கினர்‌. 

Amen (89௦0): shew-w-ieye (5 + 3) (பண்பால்‌: chik-w-eyi 
(5 + 3) 


பாசுக்கு, காக்கேசிய பின்னிக வகையினர்‌ பத்திலிருந்து இரண்‌ 
டைக்‌ கழித்து எட்டினை வழங்கினர்‌ 

Basq Zor-tyi - - (இரண்டு குறைந்த பத்து). 

காட. Or-ats! - (இரண்டு குறைந்த பத்து). 

Finn. Kah-deksan - (இரண்டு குறைந்த பத்து). 


எட்டு” ௪/0, பெ. (௩) இறந்தவர்களுக்கு எட்டாநாளிற்‌ 
செய்யும்‌ கருமம்‌; ceremony performed in honour of 
a deceased on the eighth day after his death. 


[எள்‌ - (எண்‌ * து) எண்டு ௯ எட்டு. தொன்முது காலத்தில்‌ 
எள்‌ உணவாகச்‌ கருதப்பட்டது. இறந்தார்க்கு எட்டாம்‌ நாளில்‌ 
எள்ளும்‌ நீரும்‌ படைப்பதும்‌ தெளிப்பதும்‌ 'எட்டு' எனப்பட்‌ 
டது. எள்‌ - து - எட்டு என்னும்‌ சொல்லுக்கு எள்ளை உண்‌ 
என்று பொருளிருப்பதை ஒப்பு தோக்குக./ 


எட்டுத்தொகை 


213 


எட்டு” ப, பெ. (॥) உயரம்‌; height 
[அண்‌ ௯ அடடு ௯ எட்டு/ 

எட்டு” சர்ப பெ (॥) அடிவைப்பு; 960 இரண்டு எட்டில்‌ 
அங்குப்‌ போய்‌ விடுவேன்‌ (உ.வ ) 
(எடி எட்டு - காலின்‌ எடுப்பு, அடிவைப்பு / 

எட்டுக்கண்விட்டெறி-தல்‌ elu-k~kan-vitien, 
2.செ.கு வி (1) எங்குந்‌ தன்‌ அதிகாரஞ்‌ செல்லுதல்‌; 
1௦ exercise authority everywhere as of one had eight 
eyes, to have very wide influence 
[எட்டு * கண்‌ * விட்டு * எறி எட்டுக்கண்‌ - எண்திசைக்கண்‌./ 

எட்டுக்காற்பூச்சி ஊப-4-&ன்‌-றப்்ப/ பெ. (௩) சிலந்திப்‌ 
பூச்சி; spider, So called because it has eight legs 
ம. எட்டுகாலன்‌, எட்டுகாலி 
[எட்டு * கால்‌ - பூச்சி] 

எட்டுக்கொண்டார்‌ ஊரீப-&-k௦றஏத்‌, பெ. (௩) எண்‌ 
தோன்றலாகிய (அட்டமூர்த்தமுடைய) கிவபெரு 
மான்‌. Siva, as having afamdrfam எட்டுக்‌ கொண்டார்‌ 
தமை" (திருவுந்தி.24). 
[எட்டு * கொண்டார்‌. 

எட்டுச்சார்‌ ௪//0-0-௦2 பெ. (௩) இரண்டு கட்டாயுள்ள 
சதுர வீடு (யாழ்ப்‌.); 080 10ப7-$0ப26 houses connected 
together 
[எட்டு * சார்‌.] 

எட்டுச்செய்‌-தல்‌ ரப-௦-ல-, 1.செகு.வி. (ஸர) சில 
வகுப்பாரிடையே ஒருவர்‌ இறந்த எட்டாம்‌ நாளில்‌ 
செய்யும்‌ சிறப்புச்‌ சடங்கு; £௦ perform speclal ceremo- 
nies on the eighth day after a person's death, among 
certain castes 
[எட்டு * செய்‌.] 

எட்டுணை அர்பாசர்‌ பெ. (ஈ.) எள்ளளவு; $(26 ௦7 ௮ 
single grain of sesame of the size or weight of a sesamum 
seed, very little 
ம. எள்ளளவு. 
[எள்‌ * துணை] 

எட்டுத்திக்கு ௪ரப--&&ப, பெ. (ஈ.) எண்‌ திசை; வரம்‌ 
directions, viz. the four cardinal points and the four 
between them. 
ம. எட்டு திக்கு. 
[எட்டு - திக்கு. திகை - திக்கு... 

எட்டுத்தொகை ச௪ர்ப-t-1092/, பெ. (ஈ.) ஈராயிரம்‌ ஆண்டு 
கட்கு முன்னர்த்‌ தொகுக்கப்பட்ட நற்றிணை, குறுந்‌ 
தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, 
கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய எட்‌ 
டுத்‌ தொகுப்பு நூல்கள்‌; 60ம்‌ anthologies of the 
ஏக 0௦0. “"இத்திறத்த வெட்டுத்தொகை'' 
(தனிப்பா.). 
[எட்டு * தொகை.] 


எட்டெட்டு 


214 


எடு”“-த்தல்‌ 


எட்டெட்டு ௪3, பெ (௩) எட்டின்‌ மடங்கு; வ 
multiplied by eight ie 64 (ஆ அக ). 
மறுவ. எண்ணெண்‌ 
ம. எட்டெட்டு, ௧. எண்ட்டெண்ட்டு 
[எட்டு 4 எட்டு - எட்டெட்டு / 
எட்பகவு ௪02920, பெ (ஈ) 1 எள்ளளவு என்னும்‌ 


மிகச்‌ சிறு நீட்டலனவு; very small linear measure 


2. மிகச்சிறுமை; very little, tiny 


சிறுமைததே ஆயினும'' (குறள்‌ 889). 


(எள்‌ - பகவு - எட்பகவு - எளளளவு / 


“எட்பகவன்ன 


எட்பாகு ௫-றக்ரப பெ. (௩) எள்ளுப்பாகு; 5weet paste 
made of sesame seeds 


[எள்‌ ஃ பாகு / 

எட்பூ ௪௦ம்‌ பெ (॥) எள்‌ செடியின்பூ; flower of the 
plant sesamum indicum 
ம. எள்ப்பூவு 
[எள்‌ ச்‌ வூ./ 

எடார்‌ சரக்‌; பெ. (ஈ) பரந்தவெளி, வெளியிடம்‌; ௨, 
Open field. 


தெ. எடாரி. 
[இடை - இடார்‌ ௯ எடார்‌.] 


எடார்வெளி ௪௭8-e/, பெ. (ஈ.) வெட்டவெளி: 8081 
ராபா கப. காடுவெட்டி அந்த இடமெல்லாம்‌ எடார்‌ 
வெளியாகிவிட்டது (இ.வ.). 

[எடார்‌ * வெளி] 

எடு'-த்தல்‌ ௪௦0, 4 செகுவி. (/1) 1 உயர்த்துதல்‌; 
1௦ take up, 1956 “பாண்டிலெடுத்த பஃறாமரை”” 
(திருக்கோ.249). 2. தரக்கிப்‌ பிடித்தல்‌; ௦ 1௦0 பற 
எடுக்கப்பட்ட குடைநிழலிலே (கலித்‌.9,உரை ). 3. மேற்‌ 
கொள்ளுதல்‌; 1௦ பர061916, take in hand. அந்தச்‌ 
செயலை எடுத்திருக்கிறேன்‌ 4. திரட்டுதல்‌; 10 recruit 
““சிலசேனையெடுத்‌ தெழுதிக்‌ கொள்கென்றான்‌'' (திரு 
விளை.மெய்க்கா.5) 5 தெரிந்தெடுத்தல்‌; 1௦ 56160, 
0௦௦56 ''எடுத்தணி கையே றினவளை யார்ப்ப'” 
(திருக்கோ.352) 6 விலைக்கு வாங்குதல்‌; ௦ ஸப, 
as In a 08282, to purchase, as In auclon 7 நீக்குதல்‌; 
to remove take off வண்ணான்‌ ஆடையிலழுக்கெடுப்‌ 
பான்‌. 8. வாயுட்கொளஞாதல 10 take into the Mouth, 
as fh the bat ''தூண்டிலெடுத்த வரால்‌'' (திருக்கோ 
249). 9. எடுத்து வளர்த்தல்‌: ம ஈற்று மூ. “ஆண்டி 
லெடுத்தவரா மிவர்‌'' (திருக்கோ 249) 10. வாயிலை 
டுத்தல்‌; 1௦ 40௱்‌ சாப்பிட்ட தெல்லாம்‌ எடுத்துவிட்‌ 
டான்‌ . 11 தனக்கென எடுத்துக்‌ கொள்ளுதல்‌; (௦ 
take 10 one's self 
ம. எடுக்குக, ௧. எத்து, எர்பு, தெ., பட. எதது; எரு. யெடுக; 
கோத. எட்வ்‌, துட. ஓட்‌, குட. எடி, எடிப்‌, து, எர்புனி; 
கொலா. எத, நா. எத்த. பர்‌, எதிப்‌, கோண்‌. அத்தானா, 
ரு. யெத்த, பிரா, கேபிங்‌ 


[உல்‌ ௯ எல்‌. எள்‌ ௯ எடு. எடு - மேலெடு, தூக்கு, 
வெளிப்படுத்து நீக்கு 7 
மேலையாரிய மொழிகளில்‌ பெருக வழங்குகின்ற ௨0ப08(6, 
elate, erect, eructale, heave, heaven... முதலிய சொற்களெலலாம்‌, 
எகர, ஏகார அடியாய்ப்பிறந்த எழல்‌ அல்லது எடுப்புப்‌ 
பொருளை உணர்ததுவனவே 
ஒ நோ சுவரெடு - 1௦ ஊச! ௨ ணக! எகரம்‌ அல்லது எடுத்தல்‌ 
என்னுஞ்சொல்‌ எடுப்பாக (உயரமாக) வளர்த்தல்‌, வெளியே 
எடுத்தல்‌, வெளியே எடுத்து நடததல்‌, வெளியே என்னுங்கருத்‌ 
துகளை முறையே தழுவும்‌ ஒ நோ: 4 ஒபC0; & educate, 
to bnng up; to draw பெர்‌ the mental powers of, as a child. L 
educo, 2” educe, to draw out: { educo, ducolaphesis) 1௦ lead, 
L eex; Gr ecex, E& ex, Out, out of 

எடு”-த்தல்‌ ௪ரப-, 4. செ.குன்றாவி. (44) 1. சுமத்தல்‌; 
to bear, carry, hold ''நிலனெடுக்‌ கல்லா வொண்பல்‌ 
வெறுக்கை'' (மதுரைக்‌.215). 2 திறுத்துதல்‌; 1௦ weigh 
(in a balance). 3. உண்டாக்குதல்‌; 1௦ produce, cause 
“கெளவை யெடுப்பவள்போல்‌”' (கலித்‌.109). 4. கட்டு 
தல்‌; ௦ bud, rase பற, 88 a wal! ''உதிரநீராற்‌ 
சுவரெடுத்து'' (தேவா.838) 
ம. எடுக்குக, கூ. எத (குழந்தையை இடுப்பில்‌ வைத்தல்‌); 
குவி. எதலி, தெகலி (தோளில்‌ வைத்துத்தூக்குதல்‌) . 
[உல்‌ ஃ எல்‌ ஃ எள்‌ ௯ எடு. எல்‌ - சுமத்தல்‌, நிறுத்துதல்‌, 
உண்டாக்குதல்‌.] 

எடு”-த்தல்‌ ௪எப-, 4 செகுன்றாவி. (44) 1. உரத்துச்‌ 
சொல்லுதல்‌; 1௦ பtter in a high pitch of voice. "எடுத்தல்‌ 
படுத்த னலித லுழப்பின்‌'' (நன்‌.88). 2. குரலெடுத்து 
பாடுதல்‌; 1௦ 5௩0 1ஈ a loud voice. ‘‘கொடிச்சிய ரெடுத்த 
வின்குறிஞ்சி'' (கம்பரா.சித்திர.24) 3. மேம்படுத்த 
ரைத்தல்‌; ௦ 5றeak hy “மழைதரு மிவளென .. 
நங்கையையெடுத்தலும்‌'' (மணி.22,94). 4. எடுத்துக்‌ 
காட்டுதல்‌; 1௦ 800006, 8$ an arாஏபா£! உண்மையையெ 
டுத்துச்‌ சொன்னான்‌. 5. குறிப்பிடுதல்‌; 1௦ ரு 1, 
introduce, as one’s name. அவன்‌ பெயரை யெடுத்தால்‌ 
பொங்கிக்‌ கொண்டு வருகிறது. 


[உல்‌ஃ எல்‌, எள்‌ எடு. உல்‌ - உரத்துச்சொல்லுதல்‌, பாடுதல்‌ 
மேம்படுத்துரைத்தல்‌..] 

எடு*-த்தல்‌ ௪ஏப-, 20 செ கு.வி. (44) 1. புடைபருத்தல்‌; 
to be inflated, as a monkey's cheeks ‘‘wந்தி கவுளெடுக்கச்‌ 
சுவைத்து'' (காசிக்‌.காசிப்‌ 49). 2. மேல்நோக்கியிருச்‌ 
கல்‌; 1௦ be high, as the forehead, to be prominent, 
85 the nose or ear. எடுத்த செலி (பெரும்பாண்‌ .80, 
உரை.]. 3. பொருந்துதல்‌; ௦ 0௦ associated with 
"'மல்லெடுத்த தோள்‌'' (பாரத பதினெட்‌.25). 4. மேலெ 
முந்துவருதல்‌ (படையெடுத்தல்‌); 1௦ 110806 “எடுத்து 

வீரபாண்டியனை முடித்தலை கொண்டு” 

(5.1.111214) 5. தகுதியாதல்‌; ௦ be fit, proper. 

தல்‌, மேலெழுந்துவருதல்‌.] 


எடுக்கல்‌ 


215 


எடுத்தாள்‌(ளூ)-தல்‌ 


எடுக்கல்‌ சங பெ. (ஈ) 1. தரக்குகை; ரி 
“எடுக்கல்‌ செல்லா துழப்பவன்‌ போல” (கலித்‌.38). 
2. அளவிட்டறிகை; conceiving, comprehending 
“ஞானங்களா லெடுக்க லெழாத வெந்தாய்‌' 
(திவ்‌.திருவாய்‌.2,3,5) 

எடுகூலி ௪௦-04; பெ. (ஈ) சுமைகூலி; ற0191809, 
hire for carrying a burden. அவனுக்கு எடுகூலி கட்டாது. 
(எடு * கூலி] 

எடுகூறு சர்ம; பெ. (௩) பங்கு பிரித்தல்‌ (சுக்கிர 
நீதி.12); ஓக, ௮ part to be set aside, a surplus 
(taken by any one beyond his actual share) (சேரநா.). 


ம. எடுகூறு. 
[எடு * கூறு] 

எடுத்தகை பரச], பெ. (௩) 1. ஓங்கியகை; 190920 
hand 2. அதிகாரம்‌; றபணசா அவனுக்கு அவ்வளவு 
எடுத்தகையா? (இவ.) 
க, எத்துகை, எத்து கெய்‌ 
[எடு ௯ எடுத்த * கை] 

எடுத்தடிமடக்கு &பர்சஎ/-௱௮ஏககய, பெ. (௩) 1. ஒருவர்‌ 
சொன்னதைக்‌ கொண்டே மறுக்கை; போரீபறஓ 8 
person by using his own arguments 2. முன்சென்று 
தடுக்கை; forestelling a person IN word or action 
in order to thwart him 3 இடையிற்‌ றடுத்துப்‌ பேசுகை; 
interrupting one while he 5 speaking 4. அஞ்சவேண்டிய 
தற்கு அஞ்சாமை; 12800655 5. விரைவு (யாழ்‌ ௮௧ ), 
suddenness 


[எடு * எடுத்து * அடிமடக்கு / 

எடுத்தடிவை-த்தல்‌ ௪ரபரசீ-டசர்‌, 4 செ.கு வி. (21) 1. 
அடிபெயர்த்து நடத்தல்‌; 1௦ raise the foot and step 
forward, as a child or a feeble person. 2. பாதத்தைத்‌ 
தூக்கி வைத்தல்‌; ௮59 ௮nd planting of the oot 
slowly as do debilitated or sick persons. 3. தளர்‌ 
நடையாய்‌ நடத்தல்‌; taking 8 leisurely, light Walk 
(சா.அக.]). 
(எடுத்து * அடி * வை] 

எடுத்தபடி ௪ஏபரக-றகரீ கு.லி எ. (90) 1. உடனே; 
immediately, at once, promptly எடுத்தபடி வா. (இ.வ.). 
2. முன்னணியயின்றி; கxtemporaneously, without pre- 
vious preparation 


ம. எடுத்தபடி. 
[எடுத்த * படி. படி - நிலை.] 
எடுத்தமொழி 8412-0௦ பெ. (௬) 1. எடுத்துக்காட்டு; 


illustration, example (Logic) ''ஏதுக்களாலு மெடுத்தமொ 
ழியாலும்‌'” (தேவா.1178,5). 2. உயாத்திய குரலில்‌ 


எடுத்தலளவை 


பிறரை அடக்கிப்‌ பேசும்‌ பேச்சு; அபthoritatve or 
dictative terms 
[எடு - எடுத்த * மொழி.] 
எடுத்தமொழியினெய்தவைத்தல்‌ ௪ஏபரகmoliyin-6- 
ரத-ஏஅர9) பெ (௩) (இலக்‌) தான்கூறும்‌ இலக்கியத்‌ 
திலே இலக்கணமமைந்திருப்பதைக்‌ காட்டுதலாகிய 
ஓர்‌ உத்தி (நன்‌.14); (ரே) 800ப00 examples from 
the very work under discussion to illustrate the application 
of a rule, one of 32 utti 


[எடுத்த மொழியின்‌ * எய்தவைத்தல்‌.] 
எடுத்தல்‌ ௪2/21 பெ. (௩) 1. திறுத்தலளவு; weight 


measurement by balance. “எண்ணலெடுத்தல்‌'' 
(நன்‌.368) 2. எடுத்தலோசை; 80016 accent, sharp 
மூ “எடுத்தல்‌ படுத்த னலித லுழப்பின்‌'' 


(நன்‌.88). 3. வெளியிலெடுத்தல்‌; 1௦ றற பர்‌. 


[எடு ௯ எடுத்தல்‌ ] 
(n.) 


நிறை 


eoutlal-glavai பெ. 
(நன்‌.290,விருத்‌.); weight in a 50819. 


[எடுத்தல்‌ * அளவை / 


எடுத்தலளவை யாகுபெயர்‌ ௪ஏப((௮/-அlavai-yagu-peyar, 


பெ (௩) அளவையாகுபெயர்‌ வகை (நன்‌.290,உரை.); 
metonymy, In which weight is used for the article weighed, 
one of four kinds of alavai-y-Aigu-peyar 


[எடுத்தல்‌ * அளவை * ஆகுபெயர்‌] 


எடுத்தலோசை ௨ப12/-082/ பெ. (ஈ.) உயர்த்துக்கூறும்‌ 


ஓசை; 80ப16 accent, sharp 1006 முற்படக்‌ கிளந்தவென 
எடுத்தலோசையாற்‌ கூறவே (தொல்‌.பொருள்‌.1, 
உரை.) 
/எடுத்தல்‌ - லை] 

எடுத்தளவு எர்பர்ச/ப, பெ. (॥) ஒரு பழையவரி 
(5 1.1.1.103); ancient village cess. 


[எடு ௮ எடுத்து * அளவு / 


எடுத்தன்‌ ௪0/௪), பெ (ஈ) எருது, பொதிமாடு (யாழ்‌. 


௮௧.); pack 0. 
[எடு ௯ எடுத்தன்‌. எடுத்தல்‌ - சுமத்தல்‌. 


எடுத்தாட்சி ௪பசி௦; பெ. (௩) பயன்படுத்தம்‌, வழக்கு; 


usage 
[எடு - எடுத்து - ஆட்சி - எடுத்தாட்சி (எடுத்தாளுதல்‌, 
பயன்படுத்துதல்‌). / 

எடுத்தாள்‌(ளூ)-தல்‌ சபக்‌, 10.செ.குன்றாவி. (84) 1. 
வழங்குதல்‌; 1௦ ப56, ௮5 பக; தேநீர்‌ அருந்தகண்ணாடி 
குவளையை எடுத்தாளுகிறார்‌. 2. மேற்கோள்‌ காட்டு 
தல்‌; 10 00016 as an expression. இவர்‌ திருக்குறளை 
அடிக்கடி எடுத்தாளுகிறார்‌. 
[எடுத்து * ஆள்‌. 


எடுத்தியல்கிளவி 


216 


எடுத்துக்கோடல்‌ 


எடுத்தியல்கிளவி ௪ரபரந ௪-௪, பெ. (॥.) மேற்கோள்‌ 
காட்டுதல்‌; || ப5£21௦ '“எடுத்தியல்‌ கிளவியோ டேதுக்‌ 
காட்டி'' (பெருங்‌.உஞ்சை.35,143). 
[எடுத்து * இயல்‌ - கிளவி] 

எடுத்து பரப, பெ (௩) சுமை (யாழ்‌.அக.); ஸபா 
[எடு ௯ எடுத்து / 

எடுத்துக்கட்டல்‌ ஊஏபரப-4-kகீக/ பெ (॥) 1. தாங்கிப்‌ 
பேசுதல்‌, சார்பாக நின்று கூறுதல்‌; 5பறற0ா!, buttress 
அவனுக்காக இவன்‌ எடுத்துக்கட்டிப்‌ பேசுகிறான்‌ 
(உ.வ) 2. உயர்த்திக்‌ கட்டுதல்‌; 1௦ bd or tie பர 
at a considerable height 
[எடுத்து * கட்டல்‌] 

எடுத்துக்கட்டி' ஊபர்ப-&-&ீ/ பெ. (௩) 1. கட்டடவகை 
(E), (Arch) structure raised above the surrounding 
௦பரிறோ06 எதிரிலிச்சோழன்‌ திருவெடுத்துக்கட்டிலே தன்‌ 
மிசெய்து (80492) 2 உயரமாகக்‌ கட்டப்பட்ட 
இடம்‌; high or raised structure. 3 ஆடையை வரிந்து 
கட்டுதல்‌ (சேரநா); £௦ tighten the dress around the 
waist 
ம. எடுத்துக்கெட்டி 
[எடு ௯ எடுத்து - கட்டி.] 

எடுத்துக்கட்டி” ஊஏபர்ப-&-&ஜீ; பெ. (௩) 1. சுவரின்‌ 
தலை வரிக்கட்டு; coping, covering course of a wall, 
2. கைப்பிடிச்‌ சுவர்‌ ((MpPd 163); parapet wal! 
(எடுத்து * கட்டி / 

எடுத்துக்கட்டி உழுதல்‌ ௪ஏப£ப-k-katt-u/uda/ பெ. (௩) 
ஆழ.மில்லாமல்‌ உமுவது; ploughing at Surface level 
[எடுத்து * கட்டி * உழுதல்‌ / 

எடுத்துக்கட்டிப்பந்தல்‌ ஊபப-k-katt-p-றanaa/ பெ (௩) 
பந்தல்‌ வகை; ௮ kind of pandal. 
(எடுத்து * கட்டி * பந்தல்‌ 7 

எடுத்துக்கட்டு'-தல்‌ ஒர்பரீப-&-kப-, 5.செ.கு.வி (44) 
1. உயரத்துக்கட்டுதல்‌; ௦ raise 10 a higher level 
“தளவரிசை மட்டத்துக்கு மேலேயும்‌ எடுத்துக்கட்டி'” 
(கோயிலொ.3) 2 இல்லாத செயலைத்‌ தொடுத்தல்‌ 
(J), to fabricate, invent 3 தாவியை யறுத்துக்‌ கட்டுதல்‌; 
to remarry, as a widow 


[எடுத்து * கட்டு/ 

எடுத்துக்கட்டு” ௭7ப11ப-6-/சரப பெ. (௩) 1. கட்டுக்கதை 
(யாழ்ப்‌ ); fa 2 புதுப்புனைவு (வின்‌ ); பனம்‌, 
00109 as of aword 3 பின்னினமயிரைச்‌ சுருட்டிக்கட்‌ 
டும்‌ கட்டு; 0௦4 of braided har on the back or top 
of the head 
[எடுத்து * கட்டு] 


எடுத்துக்காட்டல்‌ 9ரப//ப-/-/21௪1 பெ. (௩) 1 சான்று 
காட்டுகையாகிய ஒர்‌ உத்தி (நன்‌ 14); 60 examples 


for rules laid down or opinions expressed, one of 32, 
பரப்‌. 2. நோயுற்ற காலத்தில்‌ குணம்‌ குறி முதலியவை 
களை வெளிப்படையாகக்‌ காட்டுதல்‌; inicatng 0 
exhibiting symtoms prominently when suffering an ailment. 
(சா அக) 
[எடுத்து * காட்டல்‌.] 

எடுத்துக்காட்டு ௪/ப11ப-/-/240) பெ. (௩) 1. மேற்கோள்‌; 
citation, quotation 2. சான்று; சxample, illustration 
“தீயவெடுத்துக்‌ காட்டாவன”' (மணி.29,325). 


[எடுத்து * சாட்டு / 

எடுத்துக்காட்டுவமை ௪பர்ப--kகரீ்ப/லாக்‌ பெ. (6) 
உவமை பொருள்‌ என்னும்‌ இரண்டும்‌ தனித்தனி 
ஓவ்வொரு தொடராய்‌ உவமஉருபு இன்றி வரும்‌ 
அணி: figure of speech containing a statement in 
a sentence, with an illustration forming another sentence, 
the two sentences standing contiguously without any 
sign of comparison between them 


/எடுதது * காட்டு * ௨வமை./ 
எடுத்துக்காட்டுவமையணி ஏரப//ப-4-/சிர்பபதாகந்கார்‌ 

பெ. (௩) எடுத்துக்காட்டுவமை பார்க்க; 969 ௪2ப4ப- 

-k-katluvamal (ஆ அக.) 

[எடுத்து * காட்டு * உவமை * அணி.] 


எடுத்துக்காரர்‌ ௪ஏப£ப-&-kக்ச, பெ. (௩) பொதிமாட்டுக்‌ 
காரர்‌ (யாழ்ப்‌.); tose who rear or drive pack cattle. 


[எடுத்து * காரர்‌. எடுத்து - சுமை, பொதி.] 


எடுத்துக்கொட்டி ௪ஏபரப-&-&௦%;, பெ (ஈ) ஒரு வகை 
நெல்லாயம்‌ (511189), 120 paid in kind,esp paddy 
[எடுத்து * கொட்டி / 

எடுத்துக்கொள்(ளு)-தல்‌ ௪பரப-&-k௦!-, 13.செ.குன்‌ 
றாவி (41) 1 ஏற்றுக்கொள்ளுதல்‌; 1௦ 900600, admit, 
8006 2 தூக்கிக்‌ கொள்ளுதல்‌; 1௦ tk பற குழந்‌ 
தையை எடுத்துக்கொள்‌ 3 தத்தெடுத்தல்‌; 1௦ 8000 
8$8 child அந்தப்‌ பணக்காரர்‌ ஒரு பிள்ளையை எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 4 இறப்பு வாயிலாகக்‌ கடவுள 
அழைத்துக்‌ கொள்ளுதல்‌; (Chr) to take into Himself 
by death, as God என்‌ பிள்ளையைக்‌ கர்த்தர்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்‌ (இவ.). 


தெ. எத்து கொனு. 
[எடுத்து * கொள்‌./ 

எடுத்துக்கொள்ளல்‌ ௪ஏபரப-&-k௦// பெ (॥) உட்‌ 
கொள்ளல்‌, அருந்தல்‌, 12140௦ 1ஈ, ஊற இவர்‌ இரண்டு: 
நாளாய்‌ உணவெடுத்துக்‌ கொள்ளவில்லை. (இ.வ.). 
[எடுத்து * கொள்ளல்‌.] 

எடுத்துக்கோடல்‌ ௪3/4ப-6-/2221 பெ. (॥.) தொடக்கம்‌ 
(தொல்‌ சொல்‌ 397,சேனா.); ஒeginning. 
/எடுத்து * கோடல்‌ ] 


எடுத்துவாலன்‌ 


ம. எடுத்துப்பரயுக. 

[எடுத்து - பேசு... 

எடுத்துப்போடு'-தல்‌ ௪9/40-0-2020-, 14 செ குன்‌ 
றாவி. (44) 1. நீக்கி விடுதல்‌; 1௦ பமாக of office, 
turn out of situation, remove அவன்‌ பெயரைப்‌ பட்டியி 
னின்று எடுத்துப்போடு (உவ). 2 திடுக்கிடச்‌ செய்‌ 
தல்‌; 10 51௮116 அந்தக்‌ கடுஞ்செய்தி என்னை எடுத்துப்‌ 
போட்டது 
[எடுத்து * போடு.] 

எடுத்துப்போடு-தல்‌ ஊபீப-ற-றம்பப-, 20.செகு வி. 
(1) விலாப்‌ புடைக்க மூச்சு வாங்குதல்‌; (௦ அlternate 
coniraction and relaxation, as of intercoastal muscles 
in children affected with spam குழந்தைக்கு விலா 
வெடுத்துப்போடுகிறது (உ.வ.). (சா.அக ). 
[எடுத்து * போடு] 

எடுத்துமொழி-தல்‌ ௪ஷபப-0]!-, 2.செ குன்றாவி. (41) 
விளங்கச்‌ சொல்லுதல்‌; 1௦ 68012 clay '“இருந்தவற்‌ 
கெல்லா மெடுத்து மொழிந்தான்‌'' (சீவக.518). 
[எடுத்து * மொழி] 

எடுத்துரை-த்தல்‌ ௪்பரபாச!, 4.செ.குன்றாவி. (1) 
எடுத்தமொழி-தல்‌ பார்க்க; $66 ௪ஏபரீபால!/-. '"விழும 
நிலை யெடுத்துரைப்பினும்‌'' (தொல்‌ பொருள்‌.39). 
[எடுத்து * உரை] 

எடுத்துரைமலைவு ௪ர்பர்பாச/-௱கஎ/்ய, பெ. (॥) செய்‌ 
யுட்‌ குற்றங்களுள்‌ ஒன்று (யாப்‌.வி.525) ; het. defect 
in poetry (செ அக ). 
[எடுத்து * உரை * மலைவு. 

எடுத்துவளர்‌-த்தல்‌ ௪/4/-1/227-, 4.செ.குன்றாவி. (91) 
பிறர்‌ குழந்தையை ஊட்டி வளர்த்தல்‌; (௦ 010 பற, 
as a destitute child 
ம. எடுத்து வளர்த்துக. 
[எடுத்து * வளர்‌.] 

எடுத்துவாலன்‌ சரபரபாககர பெ. (௩) நீண்ட வாலுள்ள 

குருவி; (009 (2௮ bird 


எடுத்துக்கோள்‌ ௪ரபப-4-40/ 1. சான்று; ஊக 
"எடுத்துக்‌ கோளும்‌ வாய்ந்தன்று' (ஞானா.51,15). 2. 
எடுத்துக்கோள்வரி பார்க்க; 892 guttu-k-kolvari 
“எடுத்துக்கோளை யிசைக்குங்‌ காலை" (சிலப்‌. 
8,108,உரை.) 
[எடுத்து * கோள்‌.] 

எடுத்துக்கோள்வரி ஊப1ப-6-kம்‌!-ஸ பெ. (௨) கையற 
வெய்தி வீழ்தலைக்‌ கண்டு பிறர்‌ எடுத்துக்கொள்‌ 
ளும்படி நடிக்கும்‌ நடம்‌; teatucal action 01 swooning 
in extreme anguish in order to be lifted up by others 
“அடுத்தடுத்தவர்முன்‌ மயங்கிய மயக்க மெடுத்தவர்‌ 
தீர்த்த வெடுத்துக்‌ கோள்வரியும்‌'' (சிலப்‌ 8,108). 
[எடுத்து * கோள்‌ 4 வரி.] 

எடுத்துச்செலவு ௪01//0-0-02/2௦; பெ. () படையெ 
டுத்துச்‌ செல்லுகை; பற forth an army with a 
view to ஙா... “மண்ணசை வேட்கையால்‌ 
எடுத்துச்‌ செலவு புரிந்த வேந்தன்மேல்‌"' (தொல்‌. 
பொருள்‌.புறத்‌ 1,இளம்பூ.) . 
[எடுத்து * செலவு] 

எடுத்துச்சொல்‌(லு)-தல்‌ ௪0ப/10-2-0௦7, 8 செ குன்‌ 
றாவி. (41) 1. விளக்கமாகக்‌ கூறுதல்‌;10 explain clearly. 
2. சிறப்பித்துக்‌ கூறுதல்‌; 1௦ 64௦, eulogize 3. 
அறிவுரை சொல்லுதல்‌; (0 90419௦. 
ம, எடுத்து பரயுக, 
[எடுத்து * சொல்‌] 

எடுத்துத்தொடு-த்தல்‌ ௪பரப-[-100ப-, 17 செ குன்‌ 
றாவி (4) 1. இல்லாததைக்‌ கட்டிக்கூறுதல்‌; 1௦ 
fabricate, concoct 2 பொய்‌ வழக்குப்‌ பிணைத்தல்‌; 
to invent, as a cause of quarrel or litigation 
ம. எடுத்து நடத்துக 
[(எழித்து * தொடு! 

எடுத்துநிலை சஸ்ர்பாாரச்‌ பெ. (௨) போயினதை 
மீட்டும்‌ நிலை நிறுத்துகை; [642011200௩ "எடுத்து 
நிலையரிதென வேதுக்‌ காட்டி'' (பெருங்‌.மகத.19,89). 
[எடுத்து * நிலை] 

எடுத்துப்பிடி-த்தல்‌ 8/ப/40-2-0/2*, 4.செ.குன்றாவி. (44) 
1. துரக்கிப்பிடித்தல்‌; ரீ ம்‌ holding aloft 2 
குற்றத்தைப்‌ பெரிதாக்கித்‌ தூற்றுதல்‌; 1௦ 010 பற ஊம்‌ 
expose to view, as litle faults 3. திடப்படுத்துதல்‌; 10 
encourage, strengthen, establish 
(எடுத்து * பிடி./ 

எடுத்துப்பேசு-தல்‌ ச௪ர்பரீப-ற-றக்$ப, 5 செ குன்றாவி. 
(44) 1. உரத்துப்பேசுதல்‌; (91/0 ॥௦பபி! 2. மற்றவர்‌ 
வழக்கினை வழக்கறிஞன்‌ எடுத்துப்பேசுதல்‌; (௦ 
speak as an advocate, pleading on behalf of a person. 
3. ஒரு செய்தியைக்‌ குறித்துப்‌ பேசுதல்‌; 1௦ 188 0, 
speak on a subject 4 புகழ்ந்து கூறுதல்‌; 1௦ றா8/66, 
commonly one who (8 absent 5. பிறர்‌ குற்றங்களைச்‌ 
சுட்டிக்காட்டித்‌ தூற்றுதல்‌; 1௦ make Open rebuke 
pointing the mistakes or faults one by one. 


எடுத்துவாலன்‌ 


எடுத்துவிடல்‌ 


218 


எடுப்பு”-தல்‌ 


எடுத்துவிடல்‌ உர்பரீப-ச பெ. 
களைதல்‌; (1) rooting out or eradicating 2. நோயைக்‌ 
கொஞ்சமேனு மில்லாமல்‌ குணப்படுத்தல்‌; (ஈ ஈப்‌- 
cine) curing a disease. (சா.அக.). 


(n} 1. 


[எடுத்து * வீடல்‌.] 


எடுத்துவிடு-தல்‌ ௪பர்ப-ஸரபஃ, 20 செ.கு.வி. (ஏ) 1. 
படையெடுத்தல்‌; ௦ lead a compaign, Conduct on 
ஊறி “காங்கேயன்‌ தெற்கே யெடுத்துவிட்ட 
போது" (திவ்‌.கண்ணிநுண்‌ 3,வியா.). 2 படை நீங்கு 
தல (பு.வெ.6,30,உரை); 1௦ withdraw. 

[எடுத்து - விடு. 


எடுத்தெறி-தல்‌ ௪8/87, 2 செ குன்றாலி. (44) 1 பறை 
முழக்குதல்‌; 1௦ ஸ்‌, 85 ௮ யா 2. பொருட்படுத்‌ 
தாமை; 1௦ பi5regard one’s advice or commands நான்‌ 
சொன்னதை அவன்‌ எடுத்தெறிந்துவிட்டான்‌. (உ.வ.). 


ம. எடுத்தெறியுக. 
[எடுத்து * எறி] 
எடுத்தேத்து ௪ரப(சரப, பெ. (ஈ.) புகழ்ச்சி: praise, eulogy 


“கையறியா மாக்க ளிழிப்பு மெடுத்தேத்தும்‌'' 
(நாலடி.163). 
[எடுத்து * ஏத்து] 

எடுத்தேற்றம்‌ சர்ப, பெ. (௩) குறிப்பின்மை 


(வின்‌.); random chance. 
(எடுத்து * ஏற்றம்‌ / 

எடுத்தேற்றி ௪ஏபரகரர்‌ பெ. (ஈ) 1. பொருட்படுத்தாமை; 
6020, அவன்‌ என்னை எடுத்தேற்றியாய்ப்‌ பேசி 
னான்‌. (இ.வ.). 2. இணாக்கமின்மை (வின்‌.); 015076- 
pancy, discord 
[எடுத்து * ஏற்றி] 

எடுத்தேறி ரீச்‌, பெ. (ஈ.) மிகுமுயற்சி; ver effort 
மெனக்கெட்டு இதுக்கென்றே எடுத்தேறிப்‌ போகணும்‌ 
அங்கெ. (இ.வ.). 
[எடுத்து * ஏறி... 

எடுத்தேறு சங்க, பெ. (ஈ.) எடுத்தெறிகை; 0௦80௩0 


99 ௦4 ௨ பாபற “எடுத்தே றேய கடிப்புடை யதிரும்‌' 
(பதிற்றுப்‌.84). 


[எடுத்து * ஏறு! 
எடுத்தோத்து ௯பர்பரப, பெ. (௩) 1. எடுத்து ஓதுகை; 
exposition ''எடுத்தோத்துரையின்‌”' (பெருங்‌.ம 


கத.15,11). 2 எடுத்துக்கூறும்‌ நெறி; எposilive state- 
ஊம்‌ 'இந்நூலுள்‌ எடுத்தோத்தே இலேசேயென்று இவற்‌ 
றான்‌ முடியாது நின்றனவெல்லாம்‌' (இறை.59,உரை.). 


(எடுத்து - ஓத்து.] 


வேரோடு 


எடுப்பார்கைப்பிள்ளை ௪பறறக்‌-kதர-ற-றரிஎர பெ. (ஈ. 
யாவாக்கும்‌ வசப்படக்கூடியவன்‌; 821610, one who 
is easily guided by others, as an infant in arms. 
[எடுப்பார்‌ * கை 4 பிள்ளை.] 

எடுப்பார்‌ பிடிப்பார்‌ ஒபழறச்‌-ற/பிறறக்‌, பெ. (ஈ.) நோயா 
சரிக்குத்‌ துணையாளார்‌; persons attending or waiting 
upon ௮ patent ‘எடுப்பார்‌ பிடிப்பாரிருந்தால்‌ இளைப்புங்‌ 
களைப்பு மெத்த வுண்டு' (சா.அக.). 

[எடுப்பார்‌ - பிடிப்பார்‌] 

எடுப்பானவன்‌ சரபறறகரசந பெ. (௩) 1. தோற்றப்‌ 
பொலிவுள்ளவன்‌; 000801/000ப0$ personality 2. இடம்‌ 
பக்காரன்‌ (வின்‌.); 06 who lives above his rank Of 
circumstances 3. செருக்கன்‌; haughty man. 

[எடுப்பு * ஆனவன்‌. ] 

எடுப்பு! ௪்பழறப பெ. (6) இசைக்கிளை ஐந்தனு 
ளொன்று (பெரியபு.ஆனாய.26,உரை.); 006 of five 
iSai-k-kikai. 

ம. எடுப்பு. 
[எடு ௯ எடுப்பு. 

எடுப்பு” சங்ஹப பெ. (6) 1. உயரம்‌; 69200 
வீடு எடுப்பாயிருக்கிறது (உ.வ.). 2. ஏற்றம்‌; பperiority. 

“ஈடும்‌ எடுப்புமி லீசன்‌'” (திவ்‌.திருவாய்‌.1,6,3). 3. 
கண்டெடுக்கும்‌ புதையல்‌; 6பா/௦0 11626பா9 'இவன்‌ 
எடுப்பெடுத்தான்‌' (ஈடு.8,1,3). 4. வழிமுறை; லெகே, - 
plan, scheme அவன்‌ நல்ல எடுப்பு எடுத்தான்‌ (இ.வ.). 
5. தொடங்கின செயல்‌; பாபர்‌ எடுத்த எடுப்பு 
விடான்‌. (இ.வ.). 6. இறுமாப்பு: றா06 எடுப்பாய்ப்‌ 
பேசுகிறவன்‌. 7. மேட்டிமை; gh pretention, style of 
living above one’s rank or circumstances எடுப்பானவன்‌ 
அவன்‌ (உ.வ.). 8. பழிப்பு; abusIve language, censure. 
9. நால்வகையான தாளத்‌ தொடக்கமுறை; tie when 
the song is begun as compared with the time when 
[திவா begins, of four kinds. 10. விளைநிலப்பரப்பு; 010 
of cultivated land. 11. குத்து; 800040. 
ம. எடுப்பு. 
[எடு ௮ எடுப்பு] 
கிழங்கெடுத்தல்‌, முள்ளெடுத்தல்‌ முதலிய வழக்குகள்‌ வெளிப்ப 
டுத்தற்‌ பொருளைக்‌ குறித்தல்‌ காண்க. 6, £, ரே சற, ௮0 
ap, L ob, ௦. ஆங்கிலத்தில்‌ Elevate, erect, edity, educate, ehcit 
போன்ற சொறகளும்‌, £, ௨:, முதலிய முனனொட்டுகளும்‌, ஏகார 
முதனிலையைக்‌ கொண்டு மேற்படுத்தல்‌ எடுத்தல்‌ வெளிப்ப 
டுத்தல முதலிய பொருள்களை உணர்த்தல காண்க (சு.வி.81). 
எடுப்பு” -தல்‌ ௪0ப20ப-, 5.செ குன்றாவி. (4) 1. துயிலெ 
முப்புதல்‌ ம வக, £௦59 ரப 9922. "ஊர்துயிலெடுப்பி" 
(சிலப்‌.4 79). 2. இசை யெழுப்புதல்‌; 1௦ 1899, 
produce, as harmonious sounds from an instrument 
'“மகரவீணைத்‌ தெள்விளி யெடுப்பி'” (சீவக,608). 3. 
போக்குதல்‌; 1௦ spel, drive away, banish. “அரவம்‌ 
வந்தெடுப்புமே'' (கலித்‌.70). 
[எழுப்பு - எடுப்பு] 


எடுப்புச்சாப்பாடு 


எடுப்புச்சாப்பாடு ௪௦்‌.௦0ப-0-0400400/ பெ. () 1 உணவ 
கத்திலிருந்து வீட்டிற்கு எடுத்துவரும்‌ உணவு; meal 
taken from a hotel tc the residence of 8 person (14௦0) 
2. எடுப்புச்‌ சோறு பார்க்க; 986 60ப000-0-0070/ 
[எடுப்பு - சாப்பாடு] 

எடுப்புச்சாய்ப்பு ர்புழறப-0-எல்றறப, பெ. (௩) 1 ஓஒப்புர 
வான நடை, 0௦1௦ and obliging behaviour consistent 
with one’s dignity 2. உயர்வு தாழ்வு; பற5 and downs. 
[எடுப்பு * சாய்ப்பு / 

எடுப்புச்சாய்வு ௪7ப000-0-020) பெ. (௩.) எடுப்புச்‌ 
சாய்ப்பு பார்க்க; 568 eduppu-c-cayppu. (ஆ.அக.) 
[எடுப்பு * சாய்வு / 

எடுப்புச்சீட்டு ௪௦00-௦0-04) பெ. (ஈ) 1. குலுக்குச்‌ 
சீட்டு; cht fund conducted on the lottery system 
(Tian) 2. ஏலச்சீடடு;chit fund conducted on the auction 
system. (Madr} (செ.௮௧.). 
[எடுப்பு * சீட்டு 7 

எடுப்புச்சோறு சர்‌020-௦-025; பெ. (8) விருந்திற்கு 
வரவியலாத உறவினருக்கு அனுப்பும்‌ உணவு 
(Tinn), meal sent to a relative who is unable to attend 
a special dinner. 
[எடு - எடுப்பு * சோறு.] 

எடுப்புண்(ணு)-தல்‌ பறற, 12.செ.குவி (1) 
எடுபடுதல்‌; (௦ 06 taken up, absorbed, engrossed 
“அவன்‌ வைலட்சண்யத்திலே யெடுப்புண்டு பின்பற்றித்‌ 
திரிகிற இவளை"' (திவ்‌ பெரியாழ்‌.3,7,5,வ்யா, 
பக்‌.713). 
[எடுப்பு * உண்‌ / 

எடுப்புத்‌ தண்ணீர்‌ ஒபறறப-1-(கர, பெ. (௩) தடவு 
செய்த பின்‌ விடப்படும்‌ முதல்‌ தண்ணீர்‌; fist 
watering after transplanting in the field 
[எடுப்பு * தண்ணீர்‌] 

எடுப்புத்தேர்‌ ௪74220-/-/௬; பெ. (॥) சுமந்து செல்லப்ப 
டும்‌ தேர்‌ (வின்‌); portable Car for the conveyance 
of an idol on men's shoulders 


எடுப்பு - தேர்‌] 

எடுப்புப்‌ பிள்ளை ௪௦0௦ப-0-௦7௮/ பெ. (॥) 1 கமுக்கமாக 
மாற்றி வைக்கப்பட்ட பிள்ளை; 0010 subsituted by 
tick m place of the geniune ௦ரி 2 கண்டெடுத்த 
பிள்ளை; Child found without a parent or anyone 
to take care for it, founding. 3. கைவிடப்பட்ட பிள்ளை; 
child ieft wihout resources - destitute child. 4. வாங்கி 
வளர்த்த பிள்ளை; 040 received in adopton and 
teated as one's own child - adopted child. (சா.அக.). 


[எடுப்பு * பிள்ளை... 
எடுப்புழவு ௪ரபறற்ப/2, பெ. (ஈ) மானாவாரியில்‌ 
விதைப்பதற்கு முன்பு உழும்‌ உழவு; preseasonal 


எடுபாடு” 


219 


ploughing of the rainfed arable land. "எட்டு உழவு 
போட்டாலும்‌ ஒரு எடுப்பொழவு போடுறதுக்குக்‌ 
காணாது'' (சொலவம்‌ ). 
[எடுப்பு * உழவு / 

எடுப்பெடு-த்தல்‌ ௪7ப00200-, 4 செ.குவி (1) 1 ஒரு 
வழிவகை மேற்கொள்ளுதல்‌; 1௦ contrive a way, devise 
தறி 2 படையெடுத்துப்‌ பொருதல்‌; 1௦ 1௦5080 army 
9௩0 19/௩ 'எடுப்பெடுத்துய்ய வென்னா'' (சீவக.450). 
3. அரியதை முயலுதல்‌ (யாழ); 1௦ கttempt the 
[றம்‌ 4 செருக்குக்‌ கொள்ளுதல்‌; (0 றப! ௦1 ௮5 
[எடுப்பு - எடு] 

எடுபட்ட ஊயசத பெஎ. (801) அழிந்துபோன, 
தொலைந்த, 1081, destroyed, removed எடுபட்ட சிறுக்கி 
(வசவு). அந்தக்‌ எடுபட்டுப்‌ போச்சி. 
(வட்‌.வழ சொல்லக.) 

எடுபட்டவன்‌ ௪ஏப-றச(சச, பெ. (ஈ) ஒமுக்கக்‌ கேட்‌ 
டால்‌ கூட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவன்‌ (இ.வ ); 
one who has been expelled from society for violation 
of its rules, outcaste 


கூட்டம்‌ 


[எடு * பட்டவன்‌] 

எடுபடு'-தல்‌ ௪0ப/-௦ச3்‌-, 20 செ.கு வி. (41) 1. நீக்கப்ப 
தல்‌; (௦ be taken out, be abolished 2. நிலைபெயர்‌ 
தல்‌ (வின்‌), 1௦ 69 detached, displaced, dislodged, 
குடியெல்லாம்‌ எடுபட்டுப்‌ போயிற்று (இ.வ). 3. 
அதிர்தல்‌; 1௦ 06 ரூ அவள்‌ பேச்சினால்‌ அய 
லெல்லா மெடுபடுகின்றது (இவ ) 4 வழக்கில்‌ தோற்‌ 
நுப்‌ போதல்‌; 1௦ 09 overcome in argument, refuted 
உன்னால்‌ நான்‌ எடுபட்டுப்‌ போவேனோ? 5. விற்றழி 
தல்‌; 1௦ 09 $றர[, 8000 ௦ப£ வந்த சரக்கெல்லாம்‌ 
எடுபட்டுவிட்டன. 6 கைக்கொள்ளப்படுதல்‌. ; ௦ 0௦ 
(அ லள வண்டியிலிருந்து சரக்கெல்லாம்‌ ௨டுபட்டு 
விட்டன. 7. மேம்படுதல; (௦ 08 808160 or elevated. 
அவன்‌ பணத்தினால்‌ எடுபடுகிறான்‌. (இ.வ.). 
ம. எடுபெடுக; தெ. எடுபடு (பிரித்தல்‌). 
[எடு * படு.] 

எடுபடு”-தல்‌ ௪ப-றசஸப-, 20 செகுவி 61) 1 திக்கறறுப்‌ 
போதல்‌; 1௦ become destlute 2. முறைதவறுதல்‌; £௦ 
violate the rules of conduct (செ ௮௧.) 


ம. எடுபெடுக; தெ. எடபடு (1௦ 38031516) 
[எடு * படு. 
எடுபாடு' ௪பப-றக்ப்ப, பெ. (ஈ.) 1. குலைவு; generation 
2. நிலையின்மை; instability. 
[எடு * பாடு. 


எடுபாடு” ஒ-றச்பப, பெ (௨) 1 புகழ்ச்சி, சீர்மை; ஈரா, 
eminence, notoriety 2. நிமிர்வு; யறரஓhess. 3. பகட்டு; 
gaiety in dress, ostentation, as in a woman. 


[எழு - எடு * பாடு] 


எடுபிடி 220 


எடுபிடி ௪ப-ற(! பெ. (॥) 1 முயற்சி.(சங்‌ அக.); 0௦௧1 
activity 2. விருது; 800600209௦ 3. மதிப்பு; respect 4 
துணைப்‌ பணியாளர்‌; கttendants 


ம. எடுபிடீன்னு 
[எடு - பீடி./ 


எடுவு-தல்‌ ௪ஏபப-, 5.செ குன்றாவி. (41) எடுத்தல்‌; ௦ 
1010 பற ''வரைகுடை யெடுவிய நெடியவர்‌'' (திவ்‌ பெரி 
யதி.8,7,3) 

(எடு * ௨௮ எடுவு/ 

எடை! ௪ பெ (6) 1 துயிலெழுப்புதல்‌; using 
உ ரீ 8882 ''துயிலெடைநிலை'' (தொல்‌ பொ 
ரூள்‌.91) 2. மிகுதல்‌; lengthening, increasing அள 
பெடை (இலக்‌.). 

எ ஏல்‌ ல எல்‌ எள்‌ - எடு வத எடை] 

எடை” எ பெ (௩) 1 நிறுக்கை.(வின்‌.): weghing 
2. நிறையளவு; 94ம்‌ ௫0/4 3 25 பலங்கொண்ட 
நிறுத்தலளாவு; measure of weight = 25 palams 4 
விறகின்‌ நிறையளவு (00), weight for weighing 
firewood = 54 Ibs 
ம. எட, ௧., தெ. எத்து 
[எடு - எடை] 

எடைக்கட்டு ௪௮-k-kஎீப, பெ (௩) நிறுக்கப்படும்‌ 
பொருளுக்கு அதைத்தாங்கும்‌ கலத்தின்‌ கழிவு 
நிறை; allowance made for the weight of a receptacle 
before weighing Its contents 


(எடை ு கட்டு/ 


எடைக்கெடை ௫--k௪& பெ (௩) நிறைக்கு நிறை. 


(வின்‌ ), like weight, even weight 
(எடை * கு * எடை] 


எடைகட்டு'-தல்‌ ௪௦எ/&2ரீப-, 5.செ.கு வி (44) பாலில்‌ 
நீர்சோத்தல்‌; 1௦ 01016 ற மாம்‌ கசா இன்று பாலில்‌ 
எவ்வளவு எடைகட்டப்‌ போகிறீர்‌ (மதுரை வ.). 
மறுவ. எடைபோடுதல்‌ (சென்னை.வ ). 
[எடை * கட்டு. எடை - அளவு] 
பாலின்‌ அளவுக்குச சமமாக நீ£ கலக்கும முறை எடை கட்டுதல்‌ 
எனட்பட்டது பாலின அளவுககு இரண்டு எடை கட்டு, 
மூனறெடை கட்டு என்பன முறையே, இருமடங்கு, மும்மடங்கு 
எனப்‌ பொருளபடும்‌ 

எடைகட்டு”-தல்‌ ஒ௦௮/-kி(ப-, 5 செ குன்றாவி. (v(t) 1. 
நிறுத்தல்‌; 1௦ ௩௨00 2. நிறுக்கும்‌ பொருளின்‌ அடிக்க 
லத்தினை நிறுத்துக்‌ கொண்டு எடை போடுதல்‌; ௦ 
allow for the weight of the receptacle while weighing 
the contents with the receptacle 


(எடை - கட்டு / 


எடைபாகம்‌ சர்ச்ச, பெ. (॥) 1 நிறுத்தலின்‌ 
முறை; the process of weighing 2. இராம தேவர்‌ 


எண்‌ 


செய்தவோர்‌ ஊத (வாத) தூரல்‌, treatise on alchemy 
in Tamil compiled by Ramadéva, a Siddha (சா அக ) 


[எடை * பாகம்‌] 


எடைபோடு-தல்‌ ௪௦த-றப்பப-, 20 செகுவி. (1) 1 
பொருள்களை எடையிடுதல; 1௦ weigh as Measure 


2. பாவில்‌ நீர்‌ கலத்தல்‌; ௦ lute Mik with water 
பாலில்‌ எடைபோட்டாயா? (சென்னை.வ ) 


[எடை * போடு] 


எடைவரி ஊர்‌ பெ (௩) எடைகல்வின்மேல்‌ 
வாங்கப்படும்‌ பழைய அரசிறை. (கல்வெட்டு); கலா! 
tax on weights 
ம. எடவரி 
[எடை * வரி] 


எடைவாய்‌' ஊடி பெ (0) எடைவரி பார்க்க; 566 
edaivari 


[எடை உ வாய்‌] 


எடைவாய்‌” ௪௦௨௮-2; பெ (௩) எடையின்‌ அளவுக்குறி]; 
mark or number on measure of weights (ஆ அக ). 


/எடை * வாய்‌] 


எண்‌' ஐ, பெ (௩) 1. இலக்கம்‌ (சூடா); ஈபாடள, 
919/4 “ஒன்று முதலெட்டீறா மெண்ணுள்‌'' (நன்‌ உயி 
ரீற்‌.36) 2 கணக்கு; ஈக எண்ணென்ப 
வேனை யெழுத்தென்ப'' (குறள்‌ 393) 3 கணியநூல்‌ 
(சோதிடநூல்‌) ; ௮stronomy including astrology கற்‌ 
பங்கை சந்தங்கா லெண்கண்‌'' (மணி 27-100). 


ம., க. எண்‌ 


(இல்‌ (கத்துதல்‌, பொத்துதல்‌) ௮ இள்‌ (இழுத்தல்‌, 
கோடிழுத்தல்‌) ஃ எள்‌ ஃ எண்‌ - மேலிருந்து கீழ்நோக்கி 
இழுக்கும்‌ கோடு, கோடுகளின்‌ எண்ணிக்கை, எண்ணிக்கைக்‌ 
குரிய இலக்கம்‌ / 


கோடுகளை எண்ணுவதும்‌. கூட்டுவதும்‌, கழிப்பதும்‌, வகுப்ப 
தும்‌, பெருக்குவதுமாகிய செய்கை நினைவுத்திறனைக கூட்டி 
ஆராய்ந்து சிநதிககும ஆற்றலை நலருவதால்‌, எண்ணிககை 
யைக குறிதத “எண்‌' என்னும பெயாசசொல எண்ணிபபார்த்தல 
(சிந்தித்தல்‌) எனனும்‌ ஏவல்‌ வினையுமாயிற்று, கணககு, 
கணியநூல்‌ ஆகியவறறையும்‌ குறிததது 
தொனமுது காலத்தில்‌ விரலால்‌ கிடையாகவோ, நெடுககா 
கவோ கோடு கிழிப்பதே, எணணிககையைக்‌ குறிபபதாக 
இருந்தது பிறகு புள்ளிகளிட்டும எணணினா மொழியின 
எழுத்துகளையே எண்களைக்‌ குறிக்கும குறியீடுகளாகவும்‌ 
பணடையோர்‌ ஆண்டுள்ளனா எழுத்தைக்‌ கற்பித்த ஆசிரி 
யரே எண்களையும்‌ (கணககு) கறபிதததால்‌, அவரைக்‌ கணக்கா 
யர்‌ எனறு அழைத்தனர்‌ எணகளாகப்‌ பயன்படுத்தப்பட்டிருநத 
தமிழ்‌ எழுத்துகளே இன்றைய 1-முதல்‌ 10 வரையிலான 
இலக்கக்‌ குறிபீடுகளாகி.புள்ளன 

க ௨ங௫ ர௬கூ௭ ௮ ௫ 

123456 789 10 


இவை, முற்றிலும்‌ தமிழ்‌ எழுததுகளின திரிபு என்பதும்‌, வணிகர்‌ 
வாயிலாக அரேபியாவில்‌ அறிமுகமானதால்‌, அராபிய எண 


எண்‌” 221 


கள்‌ எனத்தவறாக வழங்கின என்பதும்‌, அறியத்தக்கன. தமிழ்க்‌ 
ககரம்‌ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு * என எழுதப்பட்டதால்‌ 
அதில்‌ பக்கக்‌ கோடுகளிழந்து ஒன்றைக்குறிக்கு (1) குறியீடா 
யிற்று. இவ்வாறே ஏனையவற்றையும்‌ பழந்தமிழ்‌ எழுத்து 
வடிவங்களுடன்‌ பொருத்திக்‌ காண்க. 

எண்‌” ௭, பெ. (॥) 1. கணக்கிடுகை (சீவக.2353, 
உரை.); Calculation, computation. 2. எண்ணம்‌; thought; 
imagination; intention. “எண்பிறக்‌ கொழிய விறந்தோய்‌ 
நின்னடி'' (மணி.11,65). 3. சூழ்ச்சி (ஆலோசனை); 
deliberation; counsel. '“எண்சேர்ந்த நெஞ்சத்து” (குறள்‌. 
910), 4. அறிவு; 1௬0016096. “தொக்கிருந்‌ தெண்ணினா 
னெண்ணப்படும்‌'' (நான்மணி.77). 5. மனம்‌; ஈ/. 
“தலைவலோ ரெண்சுழன்று'' (பாரத.நிவாத.125). 6. 
மதிட்ூ 69௭. “வீரனை யெண்டெறக்‌ கொணர்வாயென” 
(பாரத.அருச்‌.தவ.168). 7. வரையறை (தொல்‌.எழுத்‌. 
308,உரை.); ஸர்‌. 8. ஏரணம்‌ (தருக்கம்‌); 1090. 
ஏரணங்காணென்பர்‌ எண்ணார்‌ (திருக்கோ.நூற்சிறப்‌. 
உரை.). 9. மாற்று; fineness of gold or silver as tested 
by the touchstone. 'எண்ணில்பொன்‌'' (சீவக.72). 10. 
மந்திரம்‌; ஈஸா. “'பல்பச்சிலையா லெண்ணுண்டு 
சாத்த” (பட்டினத்‌.திருப்பா.பொது.5). 11. கலிப்பா 
உறுப்புகளுள்‌ ஒன்றான அம்போதரங்கம்‌ (தொல்‌. 
பொருள்‌.452,உரை.); one of the component parts of 
kali verse. 
ம. எண்‌; ௧. எணிகெ. 
[எண்ணு ௮ எண்‌. எண்ணு-தல்‌ பார்க்க... 

எண்‌” ௪, பெ. (॥.) உணவு; 1000. ''எண்ணெனுனவுப்‌ 
பெயர்‌'' (தொல்‌.எழுத்‌.308). 
து. எண்மெ. 
[எள்‌ - எண்‌.] 
பழங்காலத்தில்‌ எள்ளும்‌ நீருமே உணவாகக்‌ கருதப்பட்டன. 
இறந்தார்க்கு எட்டாம்‌ நாளில்‌ எள்ளும்‌ நீரும்‌ படைப்பர்‌. 
கடற்செலவின்‌ போது பலநாள்‌ கெடாத எள்ளுருண்டைக 
ளையே உணவாக எடுத்துச்‌ செல்வது மரபு. 

எண்‌” ௪, பெ. (ஈ.) எட்டு; எரு. 
ம. எண்‌: ௧. எண்ட்டு; து. எண்மொ. 
[எள்‌ ௯ எண்‌. எள்‌ பார்க்க; 5௪2 8/7 

எண்‌” ௬, பெ. (௩) 1. வலிமை (அக.நி.); ஊச. 
2. அறிவு; knowledge. 3. உண்மை; "யம்‌. 
[ஏண்‌ ௯ எண்‌.] 

எண்‌” ௭, பெ. (॥.) எளிமை; simplicity, ease. 
[இள்‌ - எள்‌ - எண்‌. இள்‌ - இழிவு, தாழ்வு.] 

எண்கலையர்‌ ஊ-kசீற்து, பெ. (॥.) கோயிலுக்குவிடப்‌ 
பட்ட மாதர்‌, தேவரடியார்‌ (அக.நி.); ர girls 
attached to a temple, as knowing the 64 kalal. (செ.அக.). 
[எண்‌ * எண்‌ - எண்ணெண்‌ - எண்‌ 4 கலை * ஆர்‌. 
எண்ணெண்‌ (& 8) - 64.] 


எண்குணன்‌ 


எண்கனப்பூடு ஊ-&றசறழபரப பெ. (௩) வெங்காயப்‌ 
பூடு (சா.அக.); ௦௩ion plant. 
[எண்‌ - கனம்‌ * பூடு. எண்கனம்‌ - எட்டடுக்கு.] 
எண்காற்பறவை ௪-&சற[22/ பெ. (ஈ.) எண்காற்புள்‌ 
பார்க்க; see en-karpul 
[எட்டு * கால்‌ * பறவை.] 
எண்காற்புள்‌ ஊ-&-ழப/ பெ. (௩) அரிமாவையும்‌ 
கொல்லும்‌ வலிமை சான்றதாகக்‌ கருதப்பட்ட (சரபம்‌ 
என்றழைக்கப்பட்ட) பறவை; 180ப1005 bird capable 
of killing the lion. 
(எண்‌ ஈ கால்‌ - புள்‌.] 
இப்பறவைக்கு முற்காலத்தில்‌ எட்டடிப்பறவை என்று பெய 
ரிருந்தது. எட்டடி நீளமுள்ள பறவை யென்பதை அறியாமல்‌ 
பிற்காலத்தில்‌ அடியைப்பாதம்‌ என்று பிறழவுணர்ந்து எண்காற்‌ 
புள்‌ எனப்‌ புதுச்‌ சொல்லைப்‌ படைத்துக்‌ கொண்டனர்‌ போலும்‌. 
எண்கு கர, பெ. (ஈ.) கரடி; ௦22. ''எண்குதன்‌ பிணவோ 
டிருந்தது போல'' (மணி.16,88). 


தெ. எலுகு. 


(இல்‌ இள்‌ ௯ இண்‌ ௮ இண்கு - எண்டு. எண்கு - கரியது, 
கரடி. 


எண்கு 
எண்குணத்தான்‌ ஊ-ஏபாசரக்ற, பெ. (௩) 1. கடவுள்‌; 
God, who has eight attributes. “எண்குணத்தான்‌ றாளை 
வணங்காத்‌ தலை" (குறள்‌.9). 2. அருகன்‌; கற்க. 3. 
சிவன்‌; டா 5a. (செ.அக.). 


[எண்‌ (எட்டு) - குணத்தான்‌.] 


எண்குணம்‌ ௭0-9பாகஈ, பெ. (ஈ.) அருகனெண்குணம்‌; 
eight ச47மப/25 of God. 


[எண்‌ (எட்டு) - குணம்‌.] 


எண்குணன்‌ ௪ர-ஏபறகர பெ. (௩) 1. அருகன்‌ (திவா. ); 
நக்‌. 2. சிவன்‌ (பிங்‌.); 548. 


[எண்‌ (எட்டு) * குணம்‌.] 


எண்குற்றம்‌ 


222 


எண்ணர்‌ 


எண்குற்றம்‌ ௭-4, பெ (ஈ) அறிவை மறைக்கும்‌ 
ஆனால அருகனை அணுகாத எண்வகைக்‌ குறை 
கண்‌; eight impediments or karmas which 005௪ one's 
knowledge and intuiton as a cloud obscures the sun, 
but from which an Arhat is free 
[எண்‌ (எட்டு) * குற்றம்‌ / 


உண்மை மறைபபு, மெய்யுணர்வு மறைப்பு, இன்ப துன்ப 
நுகர்விபபு, ஆன்மாவை மயக்குதல்‌, வாணாள்‌ வரையறுப்பு, 
வாழ்நிலை (கதி) வரையறுபபு, மறுபிறபபுக்கு மூலம்‌, இடை 
யூறு ஆகியவற்றுக்கு வித்தான செயற்பாடுகளை எண்வகைக்‌ 
குற்றங்களாகச்‌ (தரிசனாவரணீயம்‌, ஞானா வரணீயம்‌, வேதநீ 
யம்‌, மோகநீயம்‌, ஆயு, நாமம்‌, கோத்திரம்‌, அந்தராயம்‌) 
சமணசமயத்தார்‌ கூறுவர்‌ 


எண்கோணம்‌ ச-மாச௱, பெ (6) எட்டுமூலைகளை 
யுடைய பரப்புருவம்‌, 001800 
ம. எண்கோணம்‌ 
/எண்‌ (எட்டு) . கோணம்‌] 

எண்‌ கோவை ௪-௮! பெ. (௩) காஞ்சி யென்னும்‌ 
அரையணி (சூடா.), waist ornament 
[எண்‌ * கோவை] 

எண்சாணுடம்பு ௭-88£பர2௱%ப பெ. (௩) மாந்த உடல்‌; 


human body of eight span, in height when measured 
by one's own hand 


(எண்‌ (எட்டு) - சாண்‌ * உடம்பு.] 


எண்சிறப்புள்ளோன்‌ ள-&8௦1, பெ (௩) அருகன்‌ 
(சூடா.), Arhat, recipient of eight kinds of honour 


[எண்‌ (எட்டு) * சிறப்பு ௬+ உள்ளோன்‌ / 

எண்சுவடி ௪-$மஎஏ பெ (௩) பெருக்கல்வாய்பாட்டு 
நூர்‌; book of multiplication tables 
ம. எண்கவடி. 
(எண்‌ - சுவடி. 

எண்செய்யுள்‌ ௭-௦99௦/ பெ. (௩) எண்ணாற்‌ பெயர்‌ 
பெறும்‌ நூல்‌; treatise Named after Number 
[எண்‌ - செய்யுள்‌ ] 

எண்டிக்கு சான்‌, பெ. (6) எட்டுத்திக்கு பார்க்க; 
see ellu-t-likku 
/ஏண்‌ 4 திக்கு] 

எண்டிசை ஊ-8எ பெ. (6) எட்டுத்திக்கு பார்க்க; 
see eflu-t-likku 
ம. எண்டிச. 
(எண்‌ * திசை./ 


எண்டோளன்‌ ௪-15 பெ. (௩) எட்டுத்தோள்‌ 
கொண்ட சிவன்‌ (பிங்‌.); Sa, who has eight shoulders, 
“எண்டோள்‌ ஈசற்கு எழுபது மாடஞ்செய்தோன்‌': 
(திவ்ய-திருமங்கை. ) 
[எண்‌ * தோள்‌ * அன்‌. 


எண்டோளி ௪-5 பெ. (௩) - கொற்றவை, காளி 
(திவா.); கி) Durga. 


[எண்‌ , தோள்‌ * இ] 

எண்ணக்குறிப்பு ஊ௱௫--பர்றறப, 1 நோக்கம்‌; ௱otive, 
object, intention, design. 2. உள்ளாசை; intenal desire 
aspiration (செ. அக.). 
[எண்ணம்‌ * குறிப்பு. ரீ 

எண்ணங்குலை-தல்‌ ஸாசா-6ப௪-, ம செகுவி. (1) 
1. மனம்‌ கலங்குதல்‌ (வின்‌ ), 1௦ be perplexed in 
ற 2 எண்ணம்‌ வீணரதல்‌; 10 06 disconcerted in 
a plan, thwarted in one’s expectaton 3. மதிப்புக 
கெடுதல்‌ (வின்‌.) ; 1௦ 1059 reputation. 
[எண்ணம்‌ - குலை.] 

எண்ணங்கொண்டிரு-த்தல்‌ ennari-kongiru-, 
செகுவி (ப) 1. நோக்கங்‌ கொண்டிருத்தல்‌; 1௦ 
intend, purpose 2. நம்பி எதிர்பார்த்தல்‌, (வின்‌.); 1௦ 
entertain hope 3 மனத்தில்‌ கனவு காணல்‌; (௦ ஸர 
castles in the alr 4. கவலைப்படுதல்‌ (வின்‌.); to be 
anxious, deeply concerned 5. சிந்தித்தல்‌ (வின்‌ ); 6௦ 
muse, ponder, ruminate. 


[எண்ணம்‌ - கொண்டு 4 இறா] 


எண்ணப்படு-தல்‌ ஸா2-0-௦௪00, 20.செ.கு.வி. (ஸர) 1. 
கணிக்கப்படுதல்‌; 1௦ be counted, reckoned. 2. மதிக்கப்‌ 
படுதல்‌; ௦ be esteemed, respected 


ம. எண்ணப்பெடுக 
(எண்‌ ௯ எண்ண ு படு] 


எண்ணம்‌ சரக, பெ (௩) 1. நினைப்பு; C௦ncep௦n, 
thought, idea '“எண்ணந்தடுமாறி'' (திருவாச.5,25). 2. 
கருத்து; intenton,idea 3. நாடிய பொருள்‌; ௪, 9௦a! 
““எண்ணியா ரெண்ண மிழப்பர்‌'' (குறள்‌ 494). 4 
மதிப்புரவு; respect, reverence யாராயினும்‌ அவனுக்கு 
எண்ணமில்லை (உவ). 5 மதிப்பீடு; estmation 6 
சூழ்ச்சி (பிங்‌); 06109210௦0; counsel 7 கவலை are, 
ant) ''எண்ணமிக்கான்‌'' (பெரியபு தடுத்தாட்‌.54). 8 
நம்பி எதிர்பார்க்கை (வின்‌.); 1006, expectation 9 
எண்ணிக்கை; ॥பாம்ஸ 10 கணக்கு; mathematics 
ம. எண்ணம்‌, க. எணிதெ. எண்ணிகெ: துட. ஒண்‌, ஒணம்‌; 
குட. எண்ண்‌, து. எண்ணிகெ, எணிகெ, எணெ, எங்கெ, 
தெ. எனனு. எணிக; பர்‌. ௭௪ (எண்‌), எசவாச்‌, குவி. 
எசிகீனை. 


[எண்‌ - எண்ணம்‌.] 

எண்ணர்‌ ஸாசு பெ. (௩) 1. கணித்‌; mathematicians, 
astronomers 2. gஏரணா;logicians. “ஏரணங்‌ காணென்ப 
ரெண்ணர்‌''  (திருக்கோ.நூற்சிறப்பு.சங்‌.அக.). 3. 
அமைச்சர்‌ (பிங்‌.); king's Ministers, counsellors 


[எண்‌ - அர்‌] 


எண்ணல்‌ 


223 


எண்ணியற்பெயர்‌ 


எண்ணல்‌ ஸாுச/ பெ. (ஈ) 1. கருத்து (திவா.); 2பாற௦56, 
intention 2. கணக்கிடுகை (பிங்‌ ); ௦௦பொய் 3. எண்‌ 
ணலனாவை; ௦0றறபா20ஈ 4. கருத்தாய்வு; பிலliberation 
“நீயே பேரெண்ணலையே'' (புறநா.138,6). 
[எண்‌ * அல்‌] 

எண்ணலங்காரம்‌ ௪-7-௮/ர்ஏச்கaா, பெ (ஈ) எண்கள்‌ 
முறையே வரும்‌ ஓர்‌ அணி (சி.சி.விநாயக.காப்பு. 
சிவஞா.);: 10பா6 of speech, use of terms of 
number In succession 
[எண்ணல்‌ - அலங்காரம்‌.] 

எண்ணலர்‌ ஸுாசு பெ. (0) எண்ணார்‌ பார்க்க; 526 
க்‌. 
ம. எண்ணலர்‌. 
[எண்‌ * அல்‌ * அர்‌] 

எண்ணலளவு ௪௮-8/2ப, பெ. (ஈ.) எண்ணலளவை 
பார்க்க, see enna/-alavai 
[எண்ணல்‌ * அளவு] 

எண்ணலளவை ௪7௮[-ச/2௮; பெ. (॥) இலக்கத்தால்‌ 
எண்ணுமனனு (நன்‌ 290,உரை.); Computation, one of 
ர௦பா avai. “எண்ணல்‌ எடுத்தல்‌ முகத்தல்‌ நீட்டல்‌ எனும்‌ 
நான்களவையும்‌'' (நன்‌ 368). 
[எண்ணல்‌ * அளவை./ 

எண்ணவி ௭--௪ பெ. (ஈ.) நல்லெண்ணெய்‌; ஏஏ 
௦1. “எண்ணவியரை'' (தைலவ.தைல. 45). 
[எண்‌ - அவி. எண்‌ - எள்‌. எண்ணவி - எள்ளை அவித்து 
எடுத்த நெய்மம்‌ 7 

எண்ணாட்டிங்கள்‌ சராசர! பெ. (௩) எட்டாம்‌ நாள்‌ 
வள௱ர்பிறைநிலவு; scent moon eight days old. 


“எண்ணாட்‌ டிங்க எனைய கொடுங்கரை...... சிறு 
குளம்‌'' (புறநா.118). 
[எண்‌ (எட்டு) * நாள்‌ - திங்கள்‌./ 

எண்ணாதவன்‌ சாச்சா, பெ. (0) 1. ஆராய்ச்சி 


யில்லாதவன்‌; h௦பஓhரி&5 ஈக. 2. எதையும்‌ பொருட்‌ 
படுத்தாதவன்‌ (கொ.வ.); 009 who shows NO concern, 
who does not care (செ.அக.). 
[எண்‌ * ஆ * த * அவன்‌. ('ஆ' ௭.ம.இ.றி.) எண்ணாதவன்‌ 
(வினையா.பெ.).] 

எண்ணாப்பு ௭4௦௦0 பெ. (ஈ.) இறுமாப்பு (நேமிநா.59, 
உரை.); ௦08௩09, pride. (செ.அக.). 
[எண்‌ * ஆப்பு./ 

எண்ணாமை சரசு, பெ. (1) மதியாமை; spect. 
[எண்‌ - ஆஃ மை. ஆ எமதஇநி] 

எண்ணாயிரம்‌ ஊாஞ்ர்கா பெ. (௩) 1. எட்டாயிரம்‌; 
eight thousand, 8000. 2. ஊர்ப்பெயர்‌; place name 
ம. எண்ணாயிரம்‌. 


[எண்‌ 4 ஆயிரம்‌.] 


எண்ணாயிரத்தார்‌ -7-ஜ்ச்சரக, பெ. (௩) எண்ணாயிர 
வர்‌ பார்க்க; 699 ௮7-7-4yiavar. 
[எண்‌ * ஆயிரத்தார்‌ ] 


எண்ணாயிரவர்‌ ஊ--ஜ்ர்ஸூ பெ. (௩) 1. சமணரி 
லொரு தொகுதியார; body of 8,000 jains, who 
disputed with Sambandhar '“எண்பெருங்‌ குன்றத்தெண்‌ 
ணாயிரவரு மேறினார்கள்‌'' (பெரியபு. திருஞா 855). 


[எண்‌ (எட்டு) - ஆயிரவர்‌.] 


எண்ணார்‌ சாக்‌, பெ. (॥) பகைவர்‌ foes, enemies, 
those who are supercililous “எண்ணா ரெயில்கண்‌ 


மூன்றும்‌'' (தேவா .45,2). 
[எண்‌ * ஆ. அர்‌ 'ஆ' (௪.ம இதி). 
எண்ணாழி சாக்‌] பெ (ஈ.) எட்டு நாழி; பாச 
of eight nalis 
ம. எண்ணாழி. 
[எண்‌ * நாழி] 
எண்ணான்‌ ௪, பெ. (ஈ.) உழுந்து; 0120 08. 
[இல்‌ அ இள்‌ எண்‌ ௯ எண்ணான்‌. இள்‌ - கருமை/ 
எண்ணிக்கை! ஸா பெ, (௩) 1. கணக்கிடுகை; 
ஈபாம்ளார “இந்த எண்ணிக்கையாகிய கால்களால்‌? (சங்‌. 
அக.,திருநெல்‌ பு.சிவபுண்‌.11). 2. மதிப்பு; 651680, 
reverence 
ம. எண்ணிக்க; ௧., து. எண்ணிகெ, தெ. என்னிக. 
[எண்‌ ஃ எண்ணிக்கை. 'கை' பெயரா... 
எண்ணிக்கை” சர்க்க; பெ.. (6) 
எச்சரிக்கை (யாழ்‌.அக.); ப00ஈ. 


விழிப்புணர்வு, 


[எண்ணுதல்‌ - கருதுதல்‌, ஆராய்தல்‌, எண்ணு - எண்ணுகை 
_ எண்ணிக்கை - விழிப்புணர்வு. 

எண்ணிடு-தல்‌ ௭-ஈ-/20-, 18.செ குன்றாவி (4) 1. 
கணக்கிடுதல்‌: £3 ௦௦பற[, 0/0ப/2(6 2. வரிசையில்‌ எண்‌ 
குறித்தல்‌; 1௦ ௨1௦1 a Number in a series 


[எண்‌ 4 இடு! 

எண்ணிடைச்சொல்‌ ௪-7-/421-0-0௦1 பெ. (௩) எண்‌ 
ணுப்பொருளைக்‌ காட்டும்‌ இடைச்சொல்‌ (நன்‌ 429, 
விருத்‌.), particle signifying addition Or of enumeration 
“பொய்படும்‌ ஒன்றோ புனை பூணும்‌'' (குறள்‌ 836). 
இதில்‌ ''ஒன்றோ'' என்பது எண்ணிடைச்சொல்‌ 


[எண்‌ ௬ இடை - சொல்‌] 


எண்ணியற்பெயர்‌ ள-ஈ-ந்றதக பெ (0) எண்ணா 
கிய இயல்பு பற்றிவரும்‌ உயர்திணைப்‌ பெயர்‌ 
(தொல்‌.சொல்‌.165); (பரக௱.) noun formed of a Numeral 
மூவர்‌, ஐவர்‌, நூற்றுவர்‌. 


[எண்‌ * இயல்‌ * பெயர. 


எண்ணியார்‌ 


எண்ணியார்‌ ஊரக பெ. (௩.) தோக்கங்கொண்டவர்‌: 
designing, scheming persons *“எண்ணியாரெண்ண 
மிழப்பர்‌'' (குறள்‌.494). 


[எண்‌ ௮௯ எண்ணி 4 அவர்‌ - எண்ணியவர்‌ ஃ எண்ணியார்‌ ரீ 
எண்ணிலார்‌ ஊா/க; பெ (௩) எண்ணார்‌ பார்க்க, 599 
காள்‌: “எண்ணிலா ரெயின்‌ மூன்று மெரித்த'” (தேவா. 
221,4). 
[எண்‌ (எண்ணுதல்‌) 4 இல்‌ - ஆர்‌ இல்‌: - எமஇநி] 
எண்ணிலி ௭-ஈ- பெ (௩) எண்ணிலடங்காதது; (51 
which is beyond computation “எண்ணிலி யாகிய 
சித்திகள்‌ வந்து” (திருவாச 49,5). 
[எண்‌ * இலி, இல்‌ ௮ இலி, எ.மகுவி.ச.பெ] 
எண்ணிறந்த ன--ர௭102, கு.வி.எ. (௨0) எண்ணமுடி 
யாத; மபா. "எண்ணிறந்த வமணர்களும்‌'' 
(தேவா,575,10). 
(எண்‌ - இறந்த / 
எண்ணின்‌ வகுப்பு ennin-vaguppu, பெ. (௩) ஒன்று 
முதல்‌ 36 இடங்‌ கொண்ட எண்வரையுள்ள வாய்‌ 
பாடு (வின்‌.), numeration iable, exlending from one 
to 36 10/6. 
[எண்‌ ௫“ இன்‌, வகுப்பு / 
எண்ணீர்‌ ஊர; பெ (ஈ) எள்ளும்‌ நீரும்‌; வலக with 
Sesame seeds, offered to the dead as baton “எண்ணீரா 
லெனினுமிறந்தோர்கட னல்க"' (கூர்மபு.உத்‌.21,15). 
ம. எண்ணீர்‌. 
[எள்‌ : நீர்‌ (உம்மைத்தொகை) ]/ 
எண்ணு-தல்‌ ஊட”, 12 செ குன்றாளி (44) 1 நினைத்‌ 
தல்‌ (பிங்‌); 6 ௩, ௦ ஙறாச(ி 2 ஆராய்தல்‌; ம 
consider, ponder on, weigh mentally “எண்‌ னித்‌ துணிக 
கருமம்‌'' (குறள்‌ 467) 3. தீர்மானித்தல்‌ (பிங்‌.); ௦ 
resolve upon, decide, determine 4. மதித்தல்‌; to esteem, 
650601 "'வெயிலோன்‌ மகற்கு முட னெண்ணத்தகுந்‌ 
திறலினான்‌'' (பாரத பதினெட்‌ 4). 5. உன்னித்தல்‌; ம 
guess, conjecture, surmise 6 வழிபடல்‌; ௦ meditate 
பறபற "எண்ணி யஞ்செழுத்து மாறி (சிவப்பிர. 
உண்மை 47) 7 கணக்கிடுதல்‌; (௦ ௦0பார்‌, reckon 
“அன்ன கேள்வ ரனேகரை யெண்ணினான்‌'' (உபதே 
சகா.அயமுகி 59) 8 மதிப்பிடுதல்‌; 1௦ 4206 “எண்‌ 
ணற்கரிய முடிவேந்தர்‌'' (பாரத.இராச 32). 9. துய்த்‌ 
தல்‌; ௦ ருரு “எண்ணான்‌ சிவனசத்தை'' 
(சி போ.5,2,1). 
ம. எண்ணுக, ௧. எண்ணு, எணிகெ, துட. ஒண்‌, குட. எண்ண்‌; 
து. எண்ணுனி. தெ. என்னு; பர்‌. ௭௪ சாக்‌ குவி. எசிகீனை, 
கூ, இன்பெ, நா. யன்னேர்‌; குரு. ஆன்னா. 
(எண்‌ - எண்ணுதல்‌, நினைத்தல்‌, ஆராய்தல்‌. எள்ளுக்கு எண்‌ 
என்று பெயர்‌ 9 எள்‌ கொண்டது 1 நெல்‌” என்னும்‌ 
தீட்டலளவைக்கு எள (எண்‌) அடிப்படை அளவாக இருந்த 
தால்‌ இதுவே கணக்கிடுதல்‌, ஆராய்தல்‌ பொருள்களில்‌ வளர்ந்‌ 
கீது! 


224 எண்ணெய்‌ 


எண்ணுப்பெயர்‌ ஜாஈப-௦-௦ஷ; பெ (௩) ஒன்றுமுதலா 
கிய மேல்வாயிலக்கங்களுக்கும்‌ அரை, கால்‌ போன்ற 
கீழ்வாயிலக்கங்களுக்கும்‌ வழங்கிவரும்‌ பெயர்‌ ஈக 
for numerical and fractional digts '“எண்ணுப்பெயர்க்‌ 
கிளவி உருபியல்‌ நிலையும்‌”' (தொல்‌.எழுத்‌.419). 
[எண்‌ ௫“ பெயர்‌ - எண்ணுப்பெயர்‌ (எண்களின்‌ பெயர்‌.].] 
ஒன்று முதல்‌ பத்து வரையிலான இலக்கங்களுக்குப்‌ பெயராக 
வரும எணணுப்பெயர்களும்‌ அவற்றின்‌ ஒருபொருள்‌ குறித்த 
பல சொற்களாக வரும்‌ எண்ணுப்பெயாகளும்‌ உலகமொழிகள்‌ 
பெரும்பாலானவற்றில்‌ ஒருசீராக ஊடாடியிருப்பதை அந்தந்த 
எண்ணுபபெயா விளக்கங்களில்‌ காண்க 

எண்ணும்மை ௭-ஈ-௱௱௪( பெ (0) எண்ணுப்‌ பொரு 
ளில்‌ வரும்‌ ''உம்‌'” என்னும்‌ இடைச்சொல்‌; particle 
‘um’ used in the sense of computation 
[எண்‌ * உம்மை.] 

எண்ணும்மைத்தொகை -7-ப௱தர--1௦92; பெ. (௩) 
எண்ணலும்மை தொக்கு வருதல்‌; elliptical 
compound in which the computation part. ‘um’ is 
understood இராப்பகல்‌ (ஆ அக ). 
[எண்‌ * உம்மை * தொகை./ 

எண்ணுவண்ணம்‌ ஊராக, பெ () எண்ணி 
டைச்சொல்‌ பயின்றுவரும்‌ வண்ணக்குழிப்பு (சந்தம்‌); 
(Pros) rhythm produced bythe frequent use of the 
enumeratve particle. e.g. 'உம்‌' ‘எண்ணுவண்ண 
மெண்ணுப்பயிலும்‌'' (தொல்‌.பொருள்‌.540). 
(எண்ணு * வண்ணம்‌. ] 

எண்ணுறுத்தல்‌ ச-ா-பபஎ, பெ. (ஈ) உறுதிப்படுத்‌ 
துகை (சங்‌ அக ); ரி, establishing 

எண்ணால்‌ னார்‌! பெ. (௩) கணக்கு நூல்‌; mathematics. 
“பன்னுமெண்ணூன்‌ முக்கந்தம்‌ பலவு முறையி னோதின 
னால்‌'' (காஞ்சிப்பு.சனற்கு.40) . 
[எண்‌ + நூல்‌] 

எண்ணூறு வாம, பெ. (௩) எட்டு நூறுகள்‌; 61911 
hundreds '“இம்மென்னும்‌ முன்னே எழுநூறு மெண்ணூ 
றும்‌” (தளிப்‌.). 
ம. எண்ணூறு; ௧. எண்ட்டுநூறு; கூ. எட்நூறி; து. யெண்மனூது; 
தெ. எனம நூறு, எனமன்னூறு. 
/எண்‌ * நூறு.] 

எண்ணெட்டு ௪--சர்ப, பெ. (௩) அறுபத்து நான்கு; 
eight eights, ie., sixty four, dist. fr. ewe’ 
[எண்‌ - எட்டு.] 

எண்ணெய்‌ சாலு, பெ. (௩) 1. நல்லெண்ணெய்‌; 
ழ்‌ ௦4. 2. எண்ணெய்ப்பொது, நெய்மம்‌; ணமா 
name for oi. 3. எண்ணெய்‌ தரும்‌ ஒரு மரவகை; 
Malabar wood-oil tree, having oil in the pores of the 
wood, 1. tr. Dipterocar-pus indicus. (ப. 


எண்ணெய்க்கசடு 


ம. எண்ண; தெ., கொலா. நூனெ; கை. யன; எரு. வன்ன; 
கோத. எண்‌, எண்ணெ; ௧., து. இரு., துட. பட., குட. 
எண்ணெ. 
நெய்ப்பொரு ளெல்லாவற்றுள்ளும்‌ ஆவின்‌ அல்லது எருமை 
யின்‌ நெய்‌ ஊட்டமான உணவிற்‌ குரியதாய்த்‌ தலைசிறந்ததாத 
லால்‌, நெய்யென்னும்‌ பொதுப்‌ பெயரே சிறப்புப்‌ பெயரா 
யிற்று. முதன்‌ முதலாக எள்ளின்‌ நெய்யைக்‌ குறித்த எண்ணெய்‌ 
என்னுஞ்சொல்‌, மிகப்‌ பெருவழக்காய்‌ வழங்கியதால்‌ நாளடை 
வில்‌ தன்‌ சிறப்புப்‌ பொருளை யிழந்து, நெய்யல்லாத நெய்மப்‌ 
பொருள்களின்‌ பொதுப்‌ பெயராயிற்று, அதனால்‌ தன்‌ பழம்‌ 
பொருளைக்‌ ,குறித்தற்கு 'நல்‌' என்னும்‌ அடைபெற்றது. இத 
னால்‌, நெய்க்கு அடுத்துச்‌ சிறந்தது நல்லெண்ணெய்‌ என்பது 
பெறப்படும்‌. '*வைத்தியனுக்குக்‌ கொடுப்பதை வாணியனுக்‌ 
குக்‌ கொடு'' என்பது பழமொழி. (செல்வி.74.பிப்‌.). 
“எண்ணெய்‌ முந்துதோ திரிமுந்துதோ'' என்றும்‌ ஒரு பழ 
மொழி வழங்குகிறது. அகல்விளக்கு, திரி முதலில்‌ தீர்ந்து 
அவியுமோ! எண்ணெய்‌ முதலில்‌ வறண்டு அவியுமோ! என்று 
பார்த்தமட்டில்‌ திட்டமாகச்‌ சொல்லமுடியாத நிலையைச்‌ சாக்‌ 
காட்டு வாயிலில்‌ தவிக்கும்‌ படுகிழட்டுப்‌ பருவமெய்திய 
மூதாளத்துணைவர்க்குப்‌ பொருத்தி உவமையாக்கிப்‌ பேசுவது 
உலக வழக்கு. 

எண்ணெய்க்கசடு ,ஸாஜ-/-/ச10, பெ. (॥.) எண்‌ 
ணெய்‌ மண்டி; 0605 01 ௦4. 
[எண்ணெய்‌ - கசடு... 

எண்ணெய்க்காரன்‌ ஜாஜஷுக்சத பெ. (௩) எண்‌ 
ணெய்‌ விற்பவன்‌; ௦1-௦0. 
ம. எண்ணக்காரன்‌; ௧. எண்ணெகார. 
[எண்ணெய்‌ - காரன்‌.] 

எண்ணெய்க்குத்தி ஊல--ப; பெ. (௩) சிறிய 
எண்ணெய்ச்‌ சாடி; 88 0! 188. (இ.வ.). 
ம. எண்ணக்குற்றி; ௧. எண்ணெ கடிகெ; பட. எண்ணெமான. 
[எண்ணெய்‌ - குத்தி. குற்றி. குத்தி.] 

எண்ணெய்ச்சாணை ௪ஊாா--க௮] பெ. (௩) எண்‌ 
ணெய்‌ பூசிய ஒருவகைச்‌ சாணைக்கல்‌; 51009 prepa- 
red for sharpening knife etc. by oiling. 
ம. எண்ணச்சாண. 
[எண்ணெய்‌ * சாணை../ 

எண்ணெய்ச்சாயப்படம்‌ ஊா௨)--௦க-ற-றaபகா, பெ. 
(ஈ.) எண்ணெய்‌ வண்ணப்படம்‌; 01! வாபா. 
ம. எண்ணச்‌ சாயப்படம்‌. 
[எண்ணெய்‌ * சாயம்‌ * படம்‌./ 

எண்ணெய்ச்சாயம்‌ ஊ௱றலு-௦-துஹு, பெ. (௩) 1. 
எண்ணெயாற்‌ செய்யப்பட்ட வண்ணம்‌ (ராட்‌.); ௦1 
ற 2. எண்ணெயிற்றோய்த்தேற்றுவண்ணம்‌ 
(கொ.வ.); 0010பார்ற0 substance used in dying a cloth 
red after soaking it in oil. 
ம. எண்ணச்சாயம்‌. 
[எண்ணெய்‌ * சாயம்‌.' சாயம்‌ - நிழல்‌, நிறம்‌.] 

எண்ணெய்ச்சிக்கல்‌ ஊறறy-c-cikka), பெ. (௩) 1. 
எண்ணெய்‌ வயிற்றில்‌ தங்குதலா லுண்டாகும்‌ செரி 


எண்ணெய்ப்பனையன்‌ 


225 


யாமை (கொ.வ.); indigestion caused by unassimilated 
oily food. 2. எண்ணெய்‌ மயிரினின்று நீங்காமையாலா 
கும்‌ சிக்கல்‌ (வின்‌); greasy, clotted state of the hair. 
3. எண்ணெய்‌ நாற்றம்‌ (வின்‌.); ௦! 00௦0, 85 
obnoxious. 4. ஆடையிற்பற்றின எண்ணெயமுக்கு; 
oily, stained condition of cloth. 
ம. எண்ணச்சிக்கல்‌. 
[எண்ணெய்‌ - சிக்கல்‌. ] 

எண்ணெய்ச்சுண்டு ஊால-௦-பப பெ. (௩) எண்‌ 
ணெய்க்‌ கசடு (வின்‌.); 0805 ௦04 ௦4. 
[எண்ணெய்‌ - சுண்டு./ 

எண்ணெய்த்தண்டு ஊாஜ-(//காஸ்‌, பெ. (௩) எண்‌ 
ணெய்‌ பெய்துவைக்கும்‌ குழாய்‌; 680௦௦ tube in 
which oil is kept. “முருகுலா மெண்ணெய்த்தண்டும்‌'' 
(காஞ்சிப்பு.திருக்கண்‌ 36). 
[எண்ணெய்‌ - தண்டு.] 

எண்ணெய்த்தருவை ௭௱ஆ-/-/2ப௪/ பெ. (ஈ.) ஒருவ 
கைப்‌ புல்‌; ௮ kind of grass. 
ம. எண்ணக்கடகல்‌. 
[எண்ணெய்‌ - தருவை. தருவை - தருப்பைப்புல்‌.] 

எண்ணெய்தேய்த்துக்கொள்(ளு)-தல்‌ enney- 
1ஞரீப-k-k௦!-, 12.செ.கு.வி. (44.) உடம்பு முமுவதும்‌ 
எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளித்தல்‌;' 1௦ 5mear one's 
head as well as body and limbs with gingili oil immediately 
before a bath. 
[எண்ணெய்‌ - தேய்த்து * கொள்‌.] 

எண்ணெய்ப்பற்று ஊாஷ-ற-று, பெ. (௩) எண்‌ 
ணெய்ச்சிக்கு (இ.வ.); adherence of oil or unctuous 
matter to hair or clothes; greasy substance in food. 
[எண்ணெய்‌ * பற்று../ 

எண்ணெய்ப்பனையன்‌ ஊ6)-ற-றapalyan, பெ. (n.) 
பனைவிரியன்‌ பாம்பு (இ.வ.); 721, a small venomous 
snake, oily in appearance, Bungarus carulens. 


[எண்ணெய்‌ + பனையன்‌./ 


எண்ணெய்ப்பனையன்‌ 


எண்ணெய்ப்பிசுக்கு 


226 


எண்பி-த்தல 


எண்ணெய்ப்பிசுக்கு ௪ஐ-ற-றப&ப, பெ. (௩) எண்‌ 
ணெய்ப்பற்று; 30௭8௩0 of oil to hair or clothes. 


[எண்ணெய்‌ - பிசுக்கு. 

எண்ணெய்ப்பிணக்கு ஊால-௰-றரறதk்ப, பெ. (௩) 
எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளித்ததனால்‌ வரும்‌ காய்ச்‌ 
சல்‌ (இ.வ.); fever caused by oil-bath. 
[எண்ணெய்‌ - பிணக்கு] 

எண்ணெய்ப்புல்லிடு-தல்‌ enney-p-pull-igu-, 
18.செ.குன்றாவி. (41) நெசவுபாவுக்கு எண்ணெயிடு 
தல்‌ (யாழ்‌.அக.); 1௦ apply ol to the warp, in weaving. 
[எண்ணெய்‌ ஃ புல்‌ - இடு. புல்லிடல்‌ - நன்கு தடவுதல்‌. ] 

எண்ணெய்மணி ஊாலு-௱சார்‌ பெ. (॥) கமுத்திலணி 
யும்‌ ஒரு வகை மணி (சங்‌.அக.); (40 ௦4 ஓlain bead 
used in necklaces 
[எண்ணெய்‌ - மணி] 


எண்ணெய்மரம்‌ ஊாஐ-ஈ௪ண, பெ. (௩) 1. மலையா 
சாத்தில்‌ வளரு மோர்‌ எண்ணெய்மரம்‌ (சா.அக.); tree 
usually growing in the western ranges of Kerala. 2. 
வழுக்குமரம்‌; slippery post especially for sport event 
on festival occasion. 
(எண்ணெய்‌ - மரம்‌.] 


எண்ணெய்‌ முறித்தல்‌ ஊஜ-௱ப/௫[ பெ. (௩) பமுக்‌ 
கக்‌ காய்ச்சிய இருப்புக்‌ கரண்டியி லிட்டாவது, 
இரும்பைப்‌ பமுக்கக்‌ காய்ச்சி எண்ணெயில்‌ தோய்த்‌ 
தாவது, எண்ணெயின்‌ நீர்க்கலப்பு முதலிய குற்றங்‌ 
களை நீக்கல்‌; removing the admixture of water or 
other bad qualities in oil, by pouring it into a well-heated 
large spoon or smal! vessel made of iron or by dipping 
into it a piece of red hot iron. (sா.அக.). 
[எண்ணெய்‌ ு முறித்தல்‌ ] 

எண்ணெய்மெழுகு enney-melugu, பெ. (6) 1. 
உறைந்த இலுப்பெண்ணெய்‌ அல்லது தேங்காய்‌ 
எண்ணெய்‌; vegetable wax, it is a term used for 
solidified coconut oil or iluppai ௦1 2. ஒரு வகை மெழுகு 
(MM), solidified oil, vegetable wax. 
ம. எண்ணக்கூடி 
[எண்ணெய்‌ - மெழுகு.] 

எண்ணெய்வடி-த்தல்‌ ஊாஓ-ர2ஏ, 4.செ.குன்றாவி. 
(ஸ்‌) 1. எண்ணெயூற்றுதல்‌; ௦ express oil by boiling 


oleaginous seeds 2. எண்ணெயைத்‌ தெளிவித்து 
இறுத்தல்‌; ம 1118 oil from impurities. 


[எண்ணெய்‌ - வடி./ 
எண்ணெய்வழுக்கு ஊாலு-பய பெ. (௩) 1. 


எண்ணெய்சிக்கு; ௦leaginousNess, greasiness. 2. எண்‌ 
ணெய்‌ பிசுக்கு; sleekiness, glossiness, Oily brightness. 


[எண்ணெய்‌ ஃ வழுக்கு] 


எண்ணெய்‌ விளக்கு ஊறலு-ஸரக்்பூ பெ. (௩) எண்‌ 
ணெய்யில்‌ எரியும்‌ விளக்கு; 01-12. 
ம, எண்ணவிளக்கு 
[எண்ணெய்‌ - விளக்கு ] 

எண்ணெழுத்து ஸாரம்‌, பெ. (௩) 1. எண்ணும்‌ 
எழுத்தும்‌; ஈப௱ber and alphabet 2. இலக்கம்‌; the 
written form of a letter used as digit. “எண்ணெழுத்து 
இகழேல்‌" (ஆத்திசூடி.). 
[எண்‌ - எழுத்து.] 

எண்ணேகாரம்‌ -1-&ச்சா, பெ. (௩) ஏ”-3 பார்க்க; 
$8 ௪-3. ''எண்ணேகாரம்‌ இடையிட்டுக்‌ கொளினும்‌'' 
(நன்‌.). 
/எண்‌ - ஏகாரம்‌. ] 

எண்ணைப்பந்தம்‌ ௪௮-ற-றககா, பெ. (॥.) 1. எண்‌ 
செயிட்டு எரிக்கும்‌ தீப்பந்தம்‌; (0001. 2. வரி வகை) 
(ல: (v.69). (செ.அக.). 
[எண்ணெய்‌ - பந்தம்‌.] 

எண்ணோகாரம்‌ ௪--௦ஏக்ச௱, பெ. (ஈ) எண்ணாப்பொ 
ருளில்‌ வரும்‌ ஓகாரவிடைச்சொல்‌; computative parti- 
௦5 0. எண்ணோகாரம்‌. (நன்‌.இடை.4.இராமநுச கவிரா 
யருரை). 
[எண்‌ * ஓகாரம்‌.] 

எண்படு-தல்‌ ஊ-றகரீப-, 20.செ.கு.வி. (41) அகப்படு 
தல்‌ (யாழ்‌.அக.); 1௦ be obtainable, available (செ.அக.). 
[எண்‌ * படு - எண்படு. எண்‌ - எளிமை எண்படல்‌ - 
எளிதாய்க்‌ கிடைத்தல்‌. ] 

எண்பதம்‌' 8ா-0௦௪௦௭௱, பெ. (0) எளியசெவ்வி; 68 
accessibility ''எண்பதத்தா னோரா முறைசெய்யா மன்ன 
வன்‌'' (குறள்‌.548). 
/எள்‌ * பதம்‌] 

எண்பதம்‌” சஊஃறசபத, பெ. (௩) எட்டுவகையான 
தவசம்‌; eight kinds of millet. 
(எண்‌ * பதம்‌. பதம்‌ - பயிர்‌, தவசம்‌, உணவு. நெல்‌, புல்‌, 
வரகு, தினை, சாமை, இறுங்கு, கேழ்வரகு, துவரை என்பன 
எண்வகைக்‌ கூலங்களாம்‌.] 

எண்பது ௪-றசஎப; பெ. (.) 80 என்னும்‌ எண்‌; பாம்‌ 
80. “எண்பது கோடி நினைந்து எண்ணுவன'' (ஒளவை 
யார்‌.). 
ம. என்பது; ௧., பட. எம்பத்து; துட. எட்டபொத்த; கொலா. 
எம்பத்‌; குட. எம்பதி; து. யென்ப, எண்ப; தெ. எணுபதி, 
எனபதி, எனுபதி, எனபய்‌, என்பதி. 
[எண்‌ - (பத்து) பது.] 

எண்பி-த்தல்‌ ஊர: 4.செ.குன்றாவி. (44) மெய்ப்பித்‌ 
தல்‌ (யாழ்ப்‌.); 10 prove, show, substantiate. 
மறுவ. மூதலித்தல்‌, மெய்ப்பித்தல்‌, நிறுவுதல்‌; 
தெ. எனிபின்சு. 
[ஏ ௮ ஏண்‌ ௯ எண்‌ ௮ எண்பி (பி.வி.) ஏ (ஏண்‌) - உயர்வு, 
எண்‌ - எடுத்துநிறுத்துதல்‌, எண்பி - நிலைநாட்டுதல்‌] 


எண்பெருந்துணைவர்‌ 


227 


எண்பெருந்துணைவர்‌ ௪-ஹசபா-பாக்ன, பெ. (6) 
அரசருக்குரிய எட்டுவகை ஆயத்தார்‌, (திவா.); the 
eight groups of attendants necessary for a monarch 
[எண்‌ * பெரும்‌ - துணைவர்‌ / 
அரசர்க்கு உசாத்‌ துணையாக இருநத கரணத்தியலவர்‌, கருமகாரா, 
பொன்சுற்றம்‌, கடைகாப்பாளர்‌, நகரமாந்தர்‌, படைத்தலை 
வர்‌ யானைமறவர்‌, இவுளிமறவர்‌ என்னும்‌ எணவகை ஆயத்‌ 
தார்‌ எண்‌ பெருநதுணைவர்‌ எனப்படடனர்‌ 

எண்பெற்றி ண பெ (0) 1 எண்‌ குணம்‌ வாய்ந்‌ 
தோன்‌; 006 possessINg eight qualities - Sa 2 
எட்டுப்பிள்ளை பெற்றவள்‌; man who has borne 
eight children - octipara (சா அக.) 

[எண்‌ (எட்டு) * பெற்றி] 

எண்பேராயம்‌ சறள்‌-ஜ்சா, பெ (॥) எண்பெருந்து 
ணைவர்‌ பார்க்க, 996 ஊறளபா(பாசர்சா '“ஐம்பபெருங்‌ 
குழுவு மெண்பேராயமும்‌'' (மணி 1,17) 

[எண்‌ (எட்டு) * பேராயம்‌] 

எண்மதி ஊச, பெ. (௩) 
(பரிபா.1,1,27) பார்க்க, 566 ennattingal 
[எண்‌ (எட்டு) * மதி மதி - நிலவு] 

எண்மயம்‌ சா௱ஜண, பெ (6) எண்செருக்கு பார்க்க, 
566 ஊச “முடந்‌ திரித்தெண்‌ மயத்து நின்றார்‌! 
(திருநூற்‌ 62) (செ.அக ) 

[எண ஃ மயம்‌. மயல்‌ - மயம்‌] 

எண்மர்‌! ஊச பெ (॥) கணக்கியல்‌ வல்லுநர்‌ 
(யாழ்‌ அக), Mathematicians (செ ௮௧) 

[எண்‌ “ மர்‌. எண்‌ ௮ எண்ணுதல்‌, ஆராய்தல்‌, கணக்கிடுதல்‌ 
நர்‌; 'மர்‌' என்பன பலாபாலீறுகள்‌ / 

எண்மர்‌” ஐ. பெ (௩) எட்டுப்பேர்‌; “014 persons 
“மாதிரங்‌ காக்கு மெண்மர்க்கும்‌'' (கம்பரா பிணிவீ 44). 


எண்ணாட்டிங்கள்‌ 


ம. எண்மர்‌, எண்வா, ௧. எண்பர்‌, தெ. எனமண்டுகு. கொலா. 
என்மாதொ, என்மாடர்‌. 
[எண்‌ (எட்டு) * மர்‌.! 

எண்மானம்‌ ஈக்கு, பெ (௩ 
எழுத்தாலெழுதுகை.[N௦ ), {Arith) notation 


எண்ணை 


[எண்‌ * மானம்‌/ 

எண்மை! ஊரான பெ (௩) மதிப்புரவு, (யாழ்‌ அக.); 
honour (செ.அக ) 
[எண்‌ - எண்ணப்படுதல்‌, மதிக்கப்படுதல்‌ எண்‌ * மை - 
எண்மை (மதிக்கற்பாடு) ] 

எண்மை சச்‌ பெ (॥) 1 எளிமை; 688655, 85 
௦4 acய$ரரபற “எண்மைக்காலத்து'' (தொல்‌ பொருள்‌. 
150) 2. தாழ்மை; 10௧655 of rank or condition, 
positon of  inferonty “எண்மையா ருலகினில்‌'' 
(கம்பரா சடாயுவுயிர்‌ 5). 


[எண்‌ - எண்மை (எளிமை]./ 


எண்மையவன்‌ லா௱ஷ்ச, பெ (ஈ) எளியவன்‌; 000 
person 
[எண்மை * அவன்‌] 

எண்வகுப்பு சூஈழபுழழப பெ. (6) ஒன்று முதல்‌ 
முப்பத்தாறு இடம்‌ (தானம்‌) வரை வருவது; 
numerical classification (ஆ அக ). 
[எண்‌ * வகுப்பு / 

எண்வகைவிடை மரச்‌ பெ [(॥) சுட்டு 
விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல்விடை, 
வினாவிடை, உற்றதுரைத்தல்விடை, உறுவதுகூறல்‌ 
விடை, இனெமொழிவிடை என எட்டுவகையான 
விடை,(நன்‌ 386), 60 forms of answering பப650ாடி 
[எண்‌ (எட்டு) * வகை - விடை / 

எத்தன்‌ எர பெ (௩) 1. ஏமாற்றுவோன்‌; he who 
(8 a Cheat, impostor 2 aிரகுள்ளவன; scheming, 
wily person, trickster “வினைப்‌ பற்றறுக்கு மெத்தர்களோ 
பெறுவார்‌' (திருநூற்‌ 4) 
[இயை - ஏய்‌ - ஏய்ததல்‌ ௯ எத்தல்‌ - எத்தன்‌./ 

எத்தனம்‌ எசா, பெ (ஈ) 1 முயற்சி; effort, attempt, 
exerton 2 ஏற்பாடு; preparation, readiness 3 கருவி, 
(வின்‌ ), plement, instrument, utensil, tool 
[ஏந்து ௯ ஏந்தல்‌ ௯ ஏந்தனம்‌ ௯ ஏத்தனம்‌ ௯ எத்தனம்‌ 
(கொவ)] 

எத்தனி-த்தல்‌ ௪(20/-, 4.செ.குன்றாவி (1) முயலுதல்‌; 
to try, set about, attempt 
[ஏல்‌ ௮ ஏந்து - மேலெழும்பு, முயல, முன்னேறு எந்து - 
ஏந்தல்‌ ௯ ஏத்தல்‌ எந்தன்‌ - எத்தனி (கொவ)] 

எத்தனை ௪-ம்‌ குபெஎ (20) 1 எவ்வளவு; 104 
many, how much, what measure, what degree எத்தனை 
காலமும்‌” (திவ்‌ பெரியாழ்‌ 5,3,8). 2 பல; many 
“எத்தனை பகலும்‌ பழுதுபோயொழிந்தன'' (திவ்‌ 
பெரியதி 1,1,2). 
ம. எததன, எத்ர, இரு. யெததனி, ௧. எனிது, எனித்து, எனிசு, 
எசுடு, பட. ஏசக, கோத, எநதல்‌. எந்திக்‌. துட. எத, எத்க்‌, 
குரு. யெசக, குட. எசசெ, எசசகி, து. எது, தெ. எந்த, 
கொலா. எததெ, நா. எனகெல்‌, எத்தெக, பர்‌, எங்கொட்‌, 
கட்‌. எங்கெர்‌, கோண்‌. பசசோட, கூ. எசெ, குவி. எசர, 
மால்‌. இகொன்‌ 
1௪ - வினாச்சொல்‌ எத்துணை ௮ எத்தனை ] 

எத்தாப்பு ௪(8றறப, பெ. (0) மேலாடை (திவ்‌.திருவிருத்‌ 
12,அப்பு அரும்‌ ); 489079, ஏகா. எத்தாப்பு. 
(நெல்லை ). 
1ஏ ௯ ஏத்து (மேல்‌) ௯ எத்து - ஆப்பு - எத்தாப்பு - 
மேலிடிவது / 

எத்தி எ பெ (௩) ஏமாற்றுபவள்‌; 806 who is a 
heat ''இசையெழுப்பு மெத்திகள்‌.”' (திருப்பு ). 


/ஏய்த்தல்‌ ௯ எத்தல்‌ - எத்தி] 


எத்தித்தடி 


முள்ள நிலம்‌; wet land 

[ஏற்றம்‌ ௯ ஏத்தம்‌ - தடி - ஏத்தத்தடி ௯ எத்தித்தடி, தடி - 

தீர்கோத்த நிலம்‌, நன்செய்‌.] 

எத்து'-தல்‌ சர்ப: 5.செ குன்றாவி. (84) ஏய்த்தல்‌, 
ஏமாற்றல்‌; 1௦ 151016, lure, cheat, seduce, defraud 
“நேசித்தாரையு மெத்தி வடிப்பவர்‌"' (திருப்பு.403) 
[ஏய்த்தல்‌ ௯ எத்துதல்‌.] 

எத்து” ரப, பெ. (n) ஏமாற்று; nveigling, cheating, fraud 

seduction, deception '“எத்தோ நின்னன்புடைமை”” (திரு 

வாச.7,3). 


[எய்‌ - எய்த்து _ எத்து / 


எத்துக்கள்ளி ௪14-627 பெ. (௩) ஏமாற்றுபவள்‌; 
றக who றபல9/95.  ''பேச்சிலெத்துக்கள்ளி'' 
(தனிப்பா 11,16,35), 

[எத்து * கள்ளி..] 


எத்தும்‌ சர்பா, கு.வி.எ. (804) எவ்வகையாலும்‌; by 
வ! 88% 'எத்துந்‌ தமதுரை தேறி நின்றேனை'' (தஞ்‌ 
சைவா 26) 
[எனைத்தும்‌ ௯ எத்தும்‌ (கொ.வ.].] 

எத்துவாதம்‌ ௪(ப-/208௱, பெ. (௩) 1. ஏமாற்றுப்‌ பேச்சு 
(சங்‌.அக.); பeceptive speech 2. எதிர்ப்பேச்சு (வின்‌ ); 
contradiction. 3. குதர்க்கப்‌ பேச்சு; கrgument devoid of 
logic 
[எத்து * வாதம்‌] 

எத்துவாளி ௪//ப-டசி[ பெ. (௩) ஏமாற்றுபவன்‌; est 
(Tinn) 
[எத்து * ஆள்‌ * இ./ 

எதாகிலும்‌ ஐ, குவி.எ (20) 
whatever may be, something or other. 


ஏதாகிலும்‌; 


(ஏது * ஆகிலும்‌ - ஏதாகிலும்‌ - எதாகிலும்‌ ] 
எதாச்சும்‌ சச, குவிள (20) என்னமாவது, 


ஏதாவது; whatever ஈay 06 “ஏதாச்சும்‌ இருக்குமா 
சாப்பிட?'' (வட்‌ வழக்‌ சொல்லக 0 


[ஏது - (ஆவது) ஆச்சும்‌ (கொ வ)/ 


எதிர்‌'-தல்‌ ௪௦ 4.செகுவி. (ஸப) 1. தோன்றுதல்‌; 
1௦ 80082 'எதிாநலப்‌ பூங்கொடி'' (சீவக 2115) 2. 
நிகழ்தல்‌; (௦ happen. befall "இனி யெதிரா சன்மங்கள்‌'" 
(அஷ்டப்‌ நூற்றெட்‌ காப்பு.3) 3 முன்னாதல்‌; ௦ prece- 
௪ '"பனியெதிர்‌ பருவமும்‌'' (தொல்‌ பொருள்‌ 7) 4. 
மலாதல்‌ (திவா.); 1௦ ஒlossom 5. மாறுபடுதல்‌; ₹௦ 
be opposed, be at vanance "செய்வினைத்‌ கெதிர்ந்த 
தெவ்வர்‌ தேளத்து'” (புறநா.6,11) 6. எதிர்காலத்து 
வருதல்‌; (0 come 10 pass IN future “எதிர்வநல்ல 
வல்லவையடாது”' (இரகு குறைகூ.1) 7 தம்மிற்‌ கூடு 
தல 1௦ 100 together. ““போரெதிர்ந்தேற்றார்‌'' (பரிபா. 


226 


எத்தித்தடி ச்சர்‌ பெ. (௩) நீர்‌ இறைக்கும்‌ பாசன 


எதிர்‌“ 


181) 8 அறம்செய்தல்‌: ௦ ௦6 ரஜக “துறவோர்க்‌ 
கெதிர்தலும்‌'' (சிலப்‌ 16,72) - 4.செ.குன்றாவி. (44) 
1. எதிர்த்தல்‌; (௦ ௦றpose, confront “விண்ணுளோர்‌ 
எதிர்ந்த போதும்‌'' (பாரத.சூத.21). 2 பெறுதல்‌; ௦ 
19094௦ '“சென்றுபய னெதிர'' (தொல்‌ பொருள்‌ .91). 3. 
கொடுத்தல்‌; 1௦ 0/6 “'உலகெல்லா மெதிரும்‌ பலியுண 
வாகவும்‌'' (தேவா.1025,4). 4. சந்தித்தல்‌; 1௦ meet 
“தானினி தெதிர்ந்த தானத்‌ தருகே,'” (பெருங்‌.மகத.8, 
38) 5 பொருந்துதல்‌; (௦ ரest on, hover Over, aS 
ிப5 "'காரெதிரிய கடற்றானை,'' (பு.வெ.4,10). 6. 
ஏற்றுக்கொள்ளுதல்‌; 10௦ 200901, submit to “அடிய 
டைந்‌ தேவ லெதிராது'' (பு வெ.6,32). 


ம. எதிருக; ௧. எதிரிக; தெ. எதிரின்சு. 
[அது ௯ அதுல்‌ ௮ அதுர்‌ ௮ எதர்‌ ௯ எதிர்தல்‌. அது - 
அதுக்குதல்‌, அதக்குதல்‌, அடக்குதல்‌ என்பன தன்பாற்‌ கைக்‌ 
கொளல்‌ பெறுதல்‌, பொருளாதல்‌ காண்க. அதுல்தல்‌, அதர்‌ 
இல்‌ என்பன வழக்கிழந்தன அதுர்‌ ௯ எதரி எனத்‌ திரிந்தது.] 
எதிர்‌“-த்தல்‌ சள, 4 செகுன்றாவி (ஸீ) 1 இகலித்‌ 
தாக்குதல்‌; 1௦ encounter, Oppose, withstand, resist 
“இத்திறமாகிய படையோ டெப்படி நாஞ்சிற்‌ படை 
கொண்‌ டெதிர்ப்ப தென்றான்‌'' (பாரத பதினெட்‌.15). 
2. தடுத்தல்‌; 1௦ prevent, hinder 


ம. எதிர்ககுக, ௧. இதிர்‌, இதரு, இதுரு, எதரு, எதிர்‌, எதுர்‌; 
கோத. எத்ய்ர்‌, து. எதுரு; தெ. எதுரு 
[உது ௯ உதுல்‌ ௯ இதுல்‌ ௯ எதுல்‌ ௯ எதிர்‌. எதிர்‌ - நேர்படல்‌, 
எதிரிடல்‌, மோதுதல்‌, போரிடுதல்‌.] 

எதிர்‌ கண்‌; பெ. (௩) 1. முன்னுள்ளது; க! ich 
15 opposite, over against, In front, before 2 கைம்மாறு; 
graltude, return "சூலையினுக்‌ கெதிர்செய்குறை யென்‌ 
கொல்‌'' (பெரியபு திருநாவுக்‌ 73). 3. வருங்காலம்‌; 
ரப்பா 1806௦ '“எதிரது தழீஇய வெச்சவும்மை''. 4. 
இலக்கு; 181061, ௭௱ “*மற்றெதிர்‌ பெறாமையின்‌ வெளி 
போகி'' (இரகு திக்குவி.169). - குவி எ (804) முன்‌; 
ஸீ ௦f ““என்வில்வலிகண்டு போவென்‌ நெதிர்வந்‌ 
தான்‌'' (திவ்‌.பெரியாழ்‌.3,9,2). 
தெ., து. எதுரு. ௧. எதிர்‌ 
[உது ௯ உதுல்‌ ௯ இதுல்‌ ௯ எதுல்‌ ௯ எதுர்‌ ௯ எதிர்‌, உதுல்‌ 
- முன்னுள்ளது / 

எதிர்‌” ௪; பெ. (௩) 1. முரண்‌; ௦bstacle, that which 
is contrary, adverse, hostile “எதிரெல்ல நின்‌ வாய்ச்‌ 
சொல்‌'' (கலி 96) 2. போர்‌ (பிங்‌.); ஒatle, war. 3. 
எதிரிடையானது; ரவ “காமக்‌ கடற்கெதிர்ந்து நிறை 
யாம்‌ வரம்பினி நிற்பதன்றால்‌'' (தஞ்சைவா.14). 4. 
ஒப்பு: எ௱ரிர்பபூ. ''உமக்காரெதி ரெம்பெருமான்‌'' 
(தேவா.613,4). 
தெ.. து. எதுரு, ௧. எதிர்‌, ம. எதிர்‌ 
[உது _ அதுல்‌ இதுல்‌ ு எதுல்‌ ௮ எதூர்‌ ௯ எதிர்‌] 


எதிர்க்கட்சி 


229 


எதிர்ச்சாட்சி 


எதிர்க்கட்சி ஸு-/-௪/௦ பெ. (ஈ.) மாற்றுக்கட்சி; ர 
party, opposite side. 
ம. எதிர்க்கச்சி. 
/எதிர்‌ + கட்சி. 

எதிர்க்கடை ௪௭4-/-/௪7௪( பெ. (௩.) 1. எதிர்ப்பு (இ.வ.); 
opposition 2 எதிர்‌ பாகம்‌; opposite side (சேரநா.) 
(செ அக.). 
ம. எதிர்கட 
(எதிர்‌ * கடை கடை' பெயரீறு ] 

எதிர்க்கதவு ௪ச-&-&ச; பெ. (6) ஆடுகதவு 
(பாண்டி ); 100009 door, douple door (செ அக). 
[எதிர்‌ - கதவு.] 

எதிர்க்கரி ஊர்‌ பெ (௩) 1. மாறான சான்று 
(வின்‌); counter evidence. 2. எதிர்‌ வழக்காளனின்‌ 
சான்று (இ.வ ); 06170௦ witness. (செ.அக.). 
[எதிர்‌ * கரி] 

எதிர்க்களி-த்தல்‌ என-k-ka//-, 4 செ.கு.வி. (ம.) எதிர்க்‌ 
கெடு பார்க்க; 566 ed/r-k-kedu. 
[எதிர்‌ + களி-த்தல்‌ / 

எதிர்க்காற்று ௪எ்‌-K-&்ரப பெ. (௩) நேரெதிர்‌ அடிக்குங்‌ 
காற்று; ict current of air moving through an inclosed 
space - draught. (செ.அக.). 
[எதிர்‌ - காற்று] 

எதிர்க்குறி சன-&-&பர்‌ பெ. (௩) 1. மாறுபாடான குறி; 
contra-indication 2. தீக்குறி; counter-symptom, bad or 
unfavourable symptom. (சா அக.). 
[எதிர்‌ “ குறி] 

எதிர்க்கெடு-த்தல்‌ சன-k-k6பப-, 4.செ கு.வி. (64) 1. 
குமட்டுதல்‌; 1௦ ஈauseate, turn the stomach. 2. உண்ட 
ஊண்‌ திரும்பி மேல்‌ வருதல்‌; 1௦ 1600 (இ.வ.). 
/எதிரக்கு ௯ எதிர்க்கு * எடுத்தல்‌... 

எதிர்க்கை' சித] பெ. (௩) மேற்கூரையின்‌ எதிர்‌ 
மரம்‌ (வின்‌.); slanting timber forming a continuous 
line with the ridge and uniting in an angle formed by 
the slanting hip, rafters or either end of a hipped or 
bungalow roof. 
(எதிர்‌ - கை] 

எதிர்க்கை கர்‌4-ச4 பெ. (௩) எதிர்த்து நிற்கை; 
opposition. 
(எதிர்‌ - எதிர்க்கை, கை ( தொ. பெ.ஈற..)./ 

எதிர்க்கொத்தளம்‌ ௪௦-4-0189௱) பெ. (௩) கொத்தளத்‌ 
துக்கு முன்னுள்ள காப்புச்‌ சுவர்‌; protecting wall in 
front of the rampart. (pond.). 
[எதிர்‌ * கொத்தளம்‌... 


எதிர்கட்சி ௪௦-/௪/% பெ. (௩) 1. முன்பக்கம்‌; 1௦0! 
பச 2 எதிர்வரிசை; opposite line 3 குடியரசு அமைப்‌ 
பில்‌ ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சி; opposite party 
formed against the ruling party in a democratic country. 
[எதிர்‌ * கட்சி] 

எதிர்கழறு-தல்‌ ௪சீர-&எத-, 7.செ.கு.வி. (4) 1. 
மாறுகூறுதல்‌; ௦ answer back 2. ஒத்தல்‌; ௦ resembie. 
“இடியெதிர்கழறும்‌'' (பரிபா.2,37). 

[எதிர்‌ - கழறு] 

எதிர்காலம்‌ ச௪ன-kகசகா, பெ. (௩) வருங்காலம்‌ (திவா.); 
futurb 
[எதிர்‌ * காலம்‌] 

எதிர்காலவுணர்ச்சி ௪ர-kகிஎ-ர-பாசா௦௦;, பெ. () பின்‌ 
வருவதை யுணர்கை; fore-knowledge 
[எதிர்‌ உ காலம்‌ * உணர்ச்சி] 

எதிர்காற்று ௪ன-&்ரப, பெ. (॥.) எதிர்த்தடிக்குங்‌ காற்று; 
contrary wind 
[எதிர்‌ * காற்று. 

எதிர்குதிர்‌ ௪௦-02) பெ. (௩) மறுதலை; ௦ஸbverse. 
(ஈeபறl௦f எதிர்‌) :'எதிர்குதி ராகின்‌ றதிர்ப்பு”' 
(பரிபா.8-21). 

(எதிர்‌ - குதிர்‌.] 

எதிர்கொண்டெடு-த்தல்‌ சனர&மாஏ6்ப-, 4.செ.குன்‌ 
றாவி. (94) எதிரெடுத்தல்‌ பார்க்க; 566 ௪01௪00 
(சா.அக.). 

[எதிர்கொண்டு - எடு-த்தல்‌.] 

எதிர்கொள்(ளூ)-தல்‌ ௪எர-k௦!-, 7.செ குன்றாலி. (44) 
1 வரவேற்றல்‌; 10 804806 or go towards 8 guest 
or great person to meet, welcome or receive him 
“வேனில்‌ விழவெதிர்கொள்ளும்‌” (கலித்‌.36) 
2. ஏற்றல்‌, கொள்ளுதல்‌; 1௦ 900621. ''எஞ்சா லெதிர்‌ 
கொண்டு'' (பு வெ.9 32) 

ம. எதிரேல்க்குக; தெ. எதிர்கொனு; ௧. எதிர்கொள்ளு. 
[எதிர்‌ + கொள்ளு 7 

எதிர்கொள்பாடி ௪ன௦றச, பெ (௩) சோழ நாட்டிற்‌ 
காவிரிக்கு வடகரையில்‌ சிவன்‌ கோயிலுள்ள இடம்‌; 
name of a Siva shrine on northern bank of river Kaveri 
[எதிர்‌ * கொள்‌ * பாடி. 

எதிர்கோள்‌ ஊன்‌-&0; பெ. (॥) எதிர்கொள்ளுகை; 
ceremonious or complimentary greeting, welcoming, 
meating and receiving. ‘அரசை யெதிர்கோ ளெண்ணி'' 
(கம்பரா.திருவவ 59). 
தெ. எதுர்கோளு. 

(எதிர்‌ + கோள்‌.] 

எதிர்ச்சாட்சி ௪௦4-0-02/0 பெ. (௩) எதிர்க்கரி பார்க்க; 
see edir-k-karl 
[எதிர்‌ * சாட்சி. 


எதிர்ச்சி 


எதிர்ச்சி ௪! பெ (௩) எதிர்க்கை; 20 ௦1 opposing 
[எதிர்‌ ௯ எதிர்த்தல்‌ ௯ எதிர்ச்சி ] 

எதிர்ச்சீட்டு ௪-௦-௦, பெ. (௩) எதிரிடைமுறி; 
counter document containing the corresponding obliga- 
tons of the executant of it. 


க. எதிர்சீட்டு 
(எதிர்‌ + சீட்டு] 

எதிர்ச்சுவர்‌ ௪ன-௦-ப௮;, பெ. (௩) முன்பக்கச்சுவர்‌; 2௦௦ 
wall (CEM) 
[எதிர்‌ * சுவர்‌] 

எதிர்ச்செட்டு ௪எ-௦-ணசரப பெ. (௩) 1. போட்டி 
வணிகம்‌ (வின்‌ ): competition in trade 2 வாங்கி 
விற்கும்‌ வணிகம்‌ (யாழ்ப்‌.); trading at second hand, 
buying and selling again directly at a small profit 
[எதிர்‌ ்‌ செட்டு] 

எதிர்ச்செறி-த்தல்‌ ௪-௦-௦, 2.செ குன்றாவி. (41) 
வெள்ளத்திற்கு எதிராக அணை போடுதல்‌; 1௦ க 
பற, ௮5 ௨1000 ''பெருக்காற்றை எதிர்ச்‌ செறிக்க மாட்டா 
தாப்‌ போலே'” (திவ்‌ திருநெடுந்‌ 21,வ்யா,பக்‌.160). 
[எதிர்‌ - செறி-த்தல்‌ ] 

எதிர்சம்பாவனை ௪ன॥-வக௱ம்சசறக; பெ. (௩) எதிர்‌ 
மொய்‌ பார்க்க, 8566 eoir Moy 
[எதிர்‌ * 'சம்பாவனை.] 

எதிர்செய்குறை ச௪-சலுஃ்ப பெ. (௩) கைம்மாறு; 
recompense 
[எதிர்‌ - செய்‌ * குறை.] 

எதிர்செலவு ௪-௪/2, பெ. (௨) வரவேற்க முன்னெ 
முந்து செல்கை; C௦பா[ஒ௦u5 advance to welcome 
கா. “இருக்கை யெழலும்‌ எதிர்செலவும்‌' 
(நாலடி.143). 
(எதி * செல்வு / 

எதிர்சோழகம்‌ ௪7-ம/2ஏசா, பெ. (௩) நேர்‌ தெற்கிலி 


ருந்து வீசம்‌ காற்று (யாழ்ப்‌.); wind that blows directly 
from the south 


[எதிர்‌  சோழகம்‌.] 

எதிர்த்தட்டு ௪னா-ட-(எீப, பெ. (௩) 1. எதிர்ப்பக்கத்துத்‌ 
துலாத்தட்டு, ௦றposite scale-pan in a balance “எழு 
கின்ற ஞாயிறொத்தான்‌ குலதீப னெதிர்த்தட்டிலே'” 
(தமிழ்நா.124) 2. எதிரிடை; hat which Is contrary, 


றற  “*தாரித்ரியமும்‌ அதற்கு எதிர்த்தட்டான 
ஐஸ்வரியமுல்‌ '' (ஈடு.6,3,1). 
(எதிர்‌ * தட்டு. 


எதிர்த்தலை ச௪ரர-!-1சஐ; பெ. (0) எதிரிடை; ௦றற05119. 
"நட்பும்‌ அதற்கு எதிர்த்தலையான பகையும்‌" (ஈடு.9,1,1). 
ம. எதிர்த்தலை (ச ஊகம்‌. 
[எதிர்‌ 4 தலை.] 


230 


எதிர்நில்‌”-தல்‌ 


எள்‌, பெ. (௩) தற்காப்பின்‌ 


எதிர்த்தாக்கு 
பொருட்டுத்தாக்குகை; counter attack in self-defence 
(Pond) 


[எதிர்‌ * தாக்கு] 

எதிர்த்துத்தா-(தரு)-தல்‌ னிரீப-(-18-, 15.செ.குன்‌ 
நாவி. (1) ஒத்துக்கொடுத்தல்‌; 10௦ compensate, make 
புற £௦. தோற்றுப்படில்‌ நாங்களெதிர்த்துத்‌ தரக்கடவோம்‌. 
(51104) 
[எதிர்த்து - தரு-தல்‌] 

எதிர்த்துப்பேசு-தல்‌ ஊனரர£ப-ற-றகீ$ப-, 5 செ.குன்றாவி 
(1) மாறு செல்லுதல்‌ (Law), to dispute, controvert, 
object, to plead against - 5. செ கு.வி. (41) அடங்காமற்‌ 
பேசுதல்‌; ௦ 19107, speak disobediently. 
[எதிர்த்து * பேசு] 

எதிர்ந்தோர்‌ ௪௭2; பெ. (॥) பகைவர்‌ (திவா.); 
adversaries, opponents, combatants 
[எதிர்‌ ௯ எதிர்ந்தோர்‌ / 

எதிர்நடை' ௪சீர-கஏ21, பெ. (௩) மூலத்தின்படி; ப௦பா£ஒா 
pat of a document இப்பிரதி எதிர்நடை பார்த்தெழுதி 
னது (செ அக ) 
[எதிர்‌ ௬ நடை] 

எதிர்நடை” சரச] பெ. (௩) மாறுபட்ட ஒமுக்கம்‌ 
(வின்‌.); 80/0 perversely, taking an Opposite Course 
[எதிர்‌ * நடை] 

எதிர்நடைக்கணக்கு ௪௦-nagai-k-kanakky, பெ. (௩) 
கூட்டாளிகளின்‌ தணிக்கணக்கு (வின்‌.); ரeஓister or 
account kept separately by each partner in a joint concern 


in order that the account maintained by everyone of 
them May be examined by the other partners. 


[எதிர்நடை * கணக்கு] 


எதிர்நிரனிறை சரஈரர்சரர்ச்‌ பெ. (௩) முறைமாறி 
வரும்‌ நிரணிறை (நன்‌ 414,உரை.); reversed sequence, 
a syntactical arrangement of a series of predicates in 
an order which Is the reverse of that in which their 
respective nominatives stand. 


[எதிர்‌ - நிரல்‌ * நிரை.] 

எதிர்நில்‌'-தல்‌ ஊரூர்‌, 14.செ கு வி. (44) 1. மாறுபட்டு 
நிற்றல்‌ (வின்‌.); 1௦ be perverse, Contumacious 2. 
முன்னிற்றல்‌; (௦ 94800 09107. '“காகமானவை... ஒரு 
கல்லின்முன்‌ னெதிர்‌ நிற்குமோ'' (தாயு.எங்கு.6). 
[எதிர்‌ * நில்‌. 

எதிர்நில்‌“-தல்‌ ௪எரற॥-, 14.செ.குன்றாவி. (ஏர்‌) எதிர்த்து 
நிற்றல்‌; (௦ resist, withstand, oppose. 
[உது ௯ இது ௯ எதுல்‌ ௮ எதுர்‌ ௯ எதிர்‌ 4 தில்‌] 


எதிர்நிலை" 


எதிர்நிலை ௨௦-ஈ/௪/ பெ. (௩) இகிதிற்கை (வின்‌.); 
resistance, opposition 
[எதிர்‌ - நிலை. நிலை - நிற்றல்‌.[ 

எதிர்நிலை” ர்ச்‌ பெ. (ஈ.) கண்ணாடி (சங்‌.அக.); 
mor 
[எதிர்‌ - நிலை, நிலை - நிலைகொண்டது 7 

எதிர்நீச்சு வரமே; பெ ஸா) 1 வெள்ளப்போசக்கிற்கு 
எதிராக நீந்துகை; sw against the Current 2 
செயற்கரிய. செய்கை; 2000115000 a very difficult 
task 
[எதிர்‌ * நீச்ச... 

எதிர்நூல்‌ ௪-0) பெ. (௩) தன்கருத்தை 'நிலைநாட்டிப்‌ 
பிறர்கருத்தை மறுக்கும்‌ நூல்‌(இறை.1,பக்‌ 12), ரefப£ச- 
tory work, one of four broad divisions of literary attempts, 
work containing fresh material and defending its ‘own 
doctrines against those of others 
[எதிர்‌ * நூல்‌] 

எதிர்நோக்கு-தல்‌ கர௱ச2ப-, 5 செ.குன்றாவி (v£) 1 
நேரே பார்த்தல்‌; 1௦ 1806 2. முன்பக்கம்‌ பார்த்தல்‌; 
to look forward 3. எதிர்பார்த்தல்‌; 1௦ expect, envisage 
ம. எதிர்‌ நோக்குக 
[எதிர்‌ * நோக்கு / 

எதிர்ப்படு'-தல்‌ ௪ன/:ற-றச0:, 20.செ.கு.வி. 64) முன்‌ 
தோன்றுதல்‌; 1௦ 8றற௦2 “'ஈசனெதிர்ப்படு மாயிடிலே'" 
(திருவாச.49,3) - 18.செ குன்றாவி. (41) சந்தித்தல்‌; 
டி meet, "encounter. ''எதிர்ப்பட்டாற்‌ பின்னை 
விடுமோ விறல்மீன்‌'' (பாரத பதினேழாம்‌.143). 
ம. எதர்பெடுக: ௧. எதுருபீளு; து. எதுரு, தெ. எதுருபடு 
(எதிர்‌ ர ப்டு./ 

எதிர்ப்படு”-தல்‌ -ற-றகபீப-, 18 செ.குன்றாவி. (41) 
ஓப்பாதல; (0 ரesemble '“பண்ணெதிர்ப்படுமொழிக்கு'* 
(இரகு.இரகுவுற்‌ 10). 
(எதிர்‌ * படு.] 

எதிர்ப்பாடு ௪௦/-ற-றச்்ப பெ. (௩) சந்திக்கை (ஐங்குறு. 
275,உரை ); meeting, encounter, juxtaposition 
[எதிர்‌ * (படு) பாடு.] 

எதிர்ப்பாய்ச்சல்‌ ௪எர-ற-றது3/, பெ. (ஈ) 1. எதிரான 
நீரோட்டம்‌; ௦பா(ா-பாஸ! 2. எதிராகப்‌ பாய்கை; 
ieaping in contrary directon, reverse flow (செ.அக.). 
[எதிர்‌ * பாய்ச்சல்‌. ] 

எதிர்ப்பாய்ஞ்சான்‌ ச-ற-றத்ரர்க்ற, பெ. (௩) தண்ணீர்‌ 

ஓட்டத்திற்கு எதிராகப்‌ பாய்ந்தோடு மீன்‌; fish rushing 

or swimming against the current of water (சா.அக.). 


[எதிர்‌ - (பாய்ந்தான்‌) பாஞ்சான்‌ (கொ.வ.].] 


231 


எதிர்மறையிலக்கணை 


எதிர்ப்பு! ௪௭௦20 பெ. (௩) குறி: men portent, augery, 
foretoken. 
[எதிர்‌ ௯ எதிர்ப்பு 7 

எதிர்ப்பு” ௪74020; பெ. (௩) 1. அலைப்ப; ரesistance. 
2 இலக்கு; வற 3. எதிர்மெழி; contradiction 4. 
வருங்காலம்‌; ரபர்பா6 5. தடுப்பு; ௦bstrucion (ஆ அக ). 


ம. எதிப்பு, ௧. எதுர்‌, எதிர்‌, எதுரு; து. எதுரு, தெ. எதுரு 
[எதிர்‌ ௯ எதிர்ப்பு ] 

எதிர்ப்பு” ௪சரறறப, பெ. (ஈ) வாங்கிய அளவே திருப்பிக்‌ 
கொடுப்பது; ௨00 return of things borrowed. '“மாறெ 
திர்ப்பை பெறாஅமையின்‌'' (புறநா. 333,11). 
[எதிர்‌ ௯ எதிர்ப்பு... 

எதிர்ப்பெண்‌ சறற, பெ (௨) ஒரு வீட்டிற்குப்பெண்‌ 
கொடுத்து அங்கிருந்து தம்‌ வீட்டிற்குப்‌ பெண்‌ எடுப்‌ 
பது (கருநா ); exchange Of brides between two families. 
க. எதுருதெண்ணு. 
(எதிர்‌ : பெண்‌] 

எதிர்பார்‌-த்தல்‌ ௪எ-றக்‌- 4 செ.குன்றாவி. (1) 1. 
ஒன்றை நோக்கி யிருத்தல்‌; 1௦ expect, look forward 
to envisage 2. வரவு பாரத்திருத்தல்‌; 1௦ wal, the arrival, 
as one expected 3 பிறருதவி நோக்குதல்‌; 1௦ 1௦௦k 
up to others for help அவன்‌ பிறர்‌ கையை எதிர்பார்ப்ப 
வன்‌ (உ.வ.). 
ம. எதி£நோக்குக, ௧. எதுருநோடு. 
[எதிர்‌ - பார்‌] 

எதிர்பொழுது ௪ர-ற௦/பப, பெ. (௩) 1. இணிவருங்கா 
லம்‌; hereafter, time to coms, fபரபe 2. எதிர்காலம்‌; 
future tense. ''ஐம்பாலெதிர்பொழுது'' (நன்‌.144). 
[எதிர்‌ * பொழுது] 

எதிர்மறுப்பு ௪எ/-௱கயறறப, பெ. (॥) முன்னொடு பின்‌ 
முரணக கூறுகை (யாழ்‌.அக.); contradictory stale- 
ment. 
ம. எதிர்மொழி. 
[எதிர்‌ * மறுப்பு./ 

எதிர்மறை ஊர்‌-ஈ௫௮; பெ. (ஈ.) எதிர்மறுப்பு; negative, 
“எதிர்மறை மும்மையு மேற்கும்‌'' (நன்‌.145). 
[எதிர்‌ * மறை.] 

எதிர்மறையிடைநிலை ச௪॥-௱க-)-/எகரa; பெ. (௩. 
எதிர்மறைப்‌ பொருளைக்‌ காட்டும்‌ அல்‌, ஆ, இல்‌ 
ஆகிய இடைநிலைகள்‌; (Gக௱ ) negative sign, in the 
middle of a word 
[எதிர்மறை * இடை * நிலை.] 

எதிர்மறையிலக்கணை ஊ-௱!-ஏ-்kறது பெ. (௩) 
எதிர்மறைப்‌ பொருளைக்‌ குறிப்பால்‌ உணர்த்துவது; 


எதிர்மறையும்மை 


a meaning contrary to the literal sense, abuse of terms 
(எதிர்மறை * இலக்கணை. ] 

எதிர்மறையும்மை edir-marai-y-umma;, பெ. (௩) எதிர்ம 
றைப்‌ பொருள்தரும்‌ உம்‌: இடைச்சொல்‌; 
negative part ‘um’. 
[எதிர்மறை * உம்மை] 

எதிர்மறையெச்சம்‌ edirmaralyeccam, பெ. (n.) எதிர்‌ 
மறுப்பைக்‌ காட்டுமெச்சம்‌; அjective denoting 
7802400 காணாத கண்‌ (உ.வ.). 
[எதிர்மறை * எச்சம்‌. 

எதிர்மறைவினை சரீர்‌-ஈ௫ட-ஸர்எ! பெ. (௩) உடன்பாட்‌ 
டுக்‌ கெதிராக மறுத்து வரும்‌ வினை; egஓalive verb. 
(எ கா.) வந்திலன்‌, செல்லான்‌, காணலன்‌. - 
[எதிர்மறை * வினை. 

எதிர்மீன்‌ சஎர-ஈர்ற, பெ. (ஈ.) நீர்ப்பாய்ச்சலை எதிர்த்துச்‌ 
செல்லும்‌ மீன்‌; fish that swims against the current. 

எதிர்முகம்‌' சரப, பெ. (௩) 1. நேரெதிர்‌ 
confronting position, as face to face 2. முன்னிலை 
(வின்‌.), presence, confrontation 


[எதிர்‌ 4“ முகம்‌.] 

எதிர்முகம்‌” சளிக்‌, பெ. (ஈ.) மாறுபாடு (வின்‌. ); 
opposition, polarity, reverse. 
[எதிர்‌ - முகம்‌] 

எதிர்முகவேற்றுமை ௪ர-௱பஓச கீரா! பெ. (௩) விளி 
வேற்றுமை; vocate case ‘ஏழியன்‌ முறைய 
தெதிர்முக வேற்றுமை” (தொல்‌.சொல்‌74,சேனா.). 
[எதிர்‌ - முகம்‌ 4 வேற்றுமை ] 

எதிர்முழி ஊ-௱ப/, குவி எ. (204) நேருக்குநேராய்‌; 
{vul) face to face 
(எதிர்‌ - விழி. விழி, முழி (கொ.வ.).. 

எதிர்முறி ஊறப்‌ பெ. (௩) எதிர்ச்சீடு பார்க்க; 566 
eolrccitlu 
(எதிர்‌ * முறி. 

எதிர்மூச்சுப்போடுகை edir-miccu-p-podugal பெ. (n.) 
எதிர்நின்று மூச்சு வாங்க நெற்குத்துகை; பரீரா, hie 
hபகkiறஓ கூலியுங்‌ கொடுத்து எதிர்மூச்சும்‌ போட வேண்‌ 
டுமா? (பழ ) 
(எதிர்‌ “ கச்சு + போடுகை.] 

எதிர்மை சன, பெ. (6) எதிர்காலத்தில்‌ நிகழ்கை; 
happening Nn fபீபா “அஃதெதிர்மை பொருளென” 
(பெருங்‌ நரவாண 1,119). 


[எதிர்‌ ஃ எதிர்மை./ 


232 


irony, cynicism, parody, using language ஈரமா) | எதிர்மொய்‌ ௪௭௧௯; பெ. 


எதிர்வார்த்தை 


(ஈ.) திருமணம்‌ முதலிய 
காலங்களில்‌ செய்யப்பட்ட சீர்க்கு மாற்றாகச்‌ செய்‌ 
யப்படும்‌ அன்பளிப்பு; complimentary ஓர of courtesy 
to the brides party by those of the bridegroom or vice 
versa on marriage occasions in return for gifts received 
(செ.அக.). 


[எதிர்‌ * மொய்‌./7 


எதிர்மொழி ஊஊ பெ. (ஈ) 1. மறுமொழி (பிங்‌); 


response, answer, reply. 2. மறுப்புரை; rejoinder, counter - 
argument, retaliation, rebuttal 'எதிர்மொழி யுண்டாமா 
கிற்‌ சொல்லுவீரே'' (பாரத. சூது.243). 
ம. எதிர்மொழி; ௧. எதுருமாது. 
[எதிர்‌ * மொழி.] 

எதிர்வட்டி ௪எ-கறீ பெ. (௩) செலுத்தும்‌ மூலத்‌ 
தொகைக்‌ கேற்பக்‌ கழிக்கும்‌ வட்டி (0.0); ௦௦unter 
interest, as on payments made before due date. 

எதிர்வனன்‌ ௪, பெ. (௩) ஏற்றுக்கொள்பவன்‌; 
ரர. “இன்பம்‌ பெருக வெதிர்வனன்‌ விரும்பி" 
(பெருங்‌.வத்தவ.10,11). 
[எதிர்‌ - வ்‌ * அள்‌ - அன்‌. வ்‌ - எகா.இநி. 'அன்‌' சாரியை 
அன்‌ (ஆ பா.ஈறு).] 

எதிர்வாதம்‌ ௪௦4-2௭2௭) பெ. (௩) 1. எதிர்வழக்காளியின்‌ 
பேச்சு; reply, argument for the defence. 2. மாறுபடக்‌ 
கூறுதை; 00/901௦0 எதைச்‌ சொன்னாலும்‌ எதிர்வாதம்‌ 
பண்ணுகிறான்‌. (உ.வ.). 
ம. எதிர்வாதம்‌. 
[எதிர்‌ * வாதம்‌, வாள்‌ - பேசுதல்‌. வாள்‌ ௯ வாளம்‌ ௮ வாதம்‌ 
(கொ.வ.)] 

எதிர்வாதி ஊரர-ச2 பெ. (௩) 1. எதிர்‌ வழக்காளி; 
defendant, respondent, accused 2. தன்பக்கத்துக்கே 
எதிராக வாதிப்பவன்‌ (நன்‌ 384, மயிலை.); he who 
pleads for the 106 opposite to one’s own 3 எதிர்க்கட்சி 
பேசுவோன்‌; ௦றponent, 006 who attacks a thesis, 
antagonist, ௩௨! அறிவினால்‌ வரும்‌ வினா, எதிர்வாதியா 
லும்‌ ஆசிரியனாலும்‌ வரும்‌ (நன்‌.384, மயிலை.). 
ம. எதிர்வாதி. 
[எதிர்‌ * வாதி வாள்‌ - பேசுதல்‌. வாள்‌ ௯ வாளம்‌ ௯ வாதம்‌ 
(கொ.வ.) - வாதி] 

எதிர்வாய்‌ ௪௦; பெ. (௩) ஏரியின்‌ உள்ளக முன்‌ 
வாய்‌; foreshore of a fake. 
[எதிர்‌ - வாய்‌.] 

எதிர்வார்த்தை எர்‌-ச்ரீஎ்‌ பெ. (௩) பகரம்‌, விடை; 
ரeply, 18101. சங்கத்தார்க்கு ஒருபோதும்‌ எதிர்வார்த்தை 
சொல்லார்களே (தமிழறி.32). 
ம. எதிர்வா. 


[எதிர்‌ * வார்த்தை. எதிர்மொழி பார்க்க; 56௪ சmol/] 


எதிர்வழிக்கெண்டைப்பச்சை 


238 


எதிரிடல்‌ 


எதிர்வழிக்கெண்டைப்பச்சை ச/-k-kenda/-p pA 
௦௦9 பெ. (௩) இருமீன்கள்‌ ஒன்றையொன்று பார்ப்பது 
போற்‌ குத்தும்‌ பச்சைக்குற 121100 mark like that of 
two carps facing each other. 
[எதிர்‌ * வழி 4 செண்டை - பச்சை.] 

எதிர்விற்பனை ச௪/-ரர்றகாஎர பெ. (1.) போட்டி வாணி 
கம்‌; competition IN trade (Pond). 
[எதிர்‌ - விற்பனை] 

எதிர்வினை ௪-0௮! பெ. (ஈ) எதிர்காலத்துச்‌ செயல்‌; 
ப்ரபா £5 ''கணியெனைக்‌ கூறிய எதிர்வினை 
யெல்லா மெஞ்சா தெய்தி'' (பெருங்‌.உஞ்சைக்‌ 36,211). 
(செ.அக.) 
[எதிர்‌ * வினை] 

எதிர்வினை விலக்கு சம்‌-ற்க/-ரக பெ. (௩) 
அணிவகையுளொன்று; அஃது எதிர்கால இடையூற்‌ 
றைக்‌ காட்டி மறுப்பது; 10பா6 01 506600. (ஆ.அக.). 
[எதிர்‌ * வினை * விலக்கு... 

எதிர்வு ௪௭; பெ. (௩) 1. எதிர்ப்படுகை; ஈச, 
confronting. 2. எதிர்காலம்‌ (தொல்‌ சொல்‌.202); பபா 
19௦56 3. நிகழ்ச்சி (144), happening, contingence. 
[எதிர்‌ ௯ எதிர்வு. 

எதிர்வெட்டு ௪௦4-940) பெ. (௩) மறுதலை; Opposition, 
contradiction, retaliation அவன்‌ எப்போதும்‌ எதிர்வெட்‌ 
டாய்ப்‌ பேசுகிறான்‌ (இ.வ ). 
[எதிர்‌ * வெட்டு.] 

எதிர சரக இடை (ஓக) ஓர்‌ உவமவுருபு (தண்டி 33); 
adverbial particle of comparison. 
[எதிர்‌ எதிர] 

எதிரடையோலை ௪-சஏச!-)-மஎ, பெ. (௩) அடை 
யோலை எழுதித்‌ தருபவருக்குக்‌ கொடுக்கும்‌ சான்‌ 
றுச்‌ சீட்டு; 0660 of authonty given by the lessor to 
the lessee ‘நிலக்கூலிக்கும்‌ விதை முதலுக்கும்‌ எதிரடை 
யோலை காட்டினபடியாலும்‌' (811,385). 
[எதிர்‌ * அடை * ஓலை.] 

எதிரதுதழீஇயவெச்சவும்மை ௮u-tallya-veccavu 
றத பெ (௩) எஞ்சிய செயலை விளக்கி யெதிர்கா 
லத்தைத்‌ தமுவி நிற்கு மும்மை; 8049101210 partici 
of anticipatory reference (ஆ.அக.). 
[எதிர்‌ * அது * தழுவிய ( 'தழீஇிய/ * எச்ச * உம்மை./ 

எதிரதுதழுவு-தல்‌ ௪௦20-[எ[படய-, 5.செ.குன்றாவி. (81) 
வரக்கடவதனையுங்‌ குறித்து நிற்றல்‌; 1௦ bear anticipa- 
tory reference ''எதிரது தழீஇய வெச்சவும்மை'' (நன்‌ ) 
[எதிர்‌ * அது * தழுவு. 

எதிரதுபோற்றல்‌ ௪ஏ/20ப-ற678] பெ (௩) முன்னில்லா 
தனவாயினும்‌ தற்கால வழக்காயின்‌ அவற்றைக 


கொள்ளும்‌ ஓர்‌ உத்தி (நன்‌.14); (ரே௱), ௮doption of 
modern usage One of 32 utti 
[எதிர்‌ * அது - எதிரது * போற்றல்‌.] 
எதிரதுபோற்று-தல்‌ ௪எரக0ப-றப 5.செ.குன்றாவி. 
(1) எதிரதுதமுவு பார்க்க; 56௪ eoiradu-laluv-, 
[எதிர்‌ * அது - போற்று.] 
எதிரம்புகோ-த்தல்‌ ௪௦-௪௭0ப-40-, 4.செ.கு.வி. (44.) 
எதிர்த்துநிற்றல்‌ (குருபரம்‌ ஆறா.5); 11 19 place the 
arrow against the bowstrng, against a similar act of 
the opponent, to stand In opposition, to cross Swords. 
[எதிர்‌ + அம்பு ச்‌ கோ-த்தல்‌ 7 
எதிரல்‌ ௪24௫ பெ (௩) எதிர்த்தல்‌; றவற. (ஆ.அக.). 
எதிரழற்சி சன-௮ பெ. (॥) எதிர்ப்புண்டாக்கும்‌ 
மருந்து; rrtant medicine. 


[எதிர்‌ * அழற்சி.] 

எதிரா சரிக பெ. (॥) வரும்‌ ஆண்டு; ஈலர்‌ yar. 
“எதிராக்குப்‌ போவோம்‌ ' அங்கே! (வட்‌.வழக்‌. 
சொல்லக ) 


[எதிர்‌ + ஆண்டு - எதிராண்டு - எதிரா. (கொ.வ.)./ 

எதிராப்பு ௪-த்றறப, பெ. (௩) கழலாதபடி வைக்கும்‌ 
ஆப்பு; sie wedge driven in to hold fast the main 
wedge 
[எதிர்‌ * ஆப்பு.] 

எதிராமாண்டு ச௪ரரக்ற-கபூ பெ. (௩) எதிர்வரும்‌ 
ஆண்டு (51193); next, succeeding year. 
[எதிர்‌ - ஆம்‌ * ஆண்டு.] 

எதிராள்‌ சத] பெ. (௩) எதிராளி (சேரநா.); ௦றponent, 
enemy. 
ம. எதிராள்‌. 
[எதிர்‌ - ஆள்‌.] 

எதிராளி ௪ன-சி பெ. (௩) 1. பகைவன்‌; ணு, 
8053 ''துர்க்குணமில்லா தவர்க்‌ கெதிராளியேது.”' 
(குமரேச.80). 2 எதிர்வழக்காளி; லfendant, accused. 
3. போட்டி போடுபவன்‌; ௦௦0௨10. 
ம. எதிராளி, ௧. எதுராள்‌; கோத. எத்ய்ர்‌; தெ. எதிரி. 
[எதிர்‌ - (ஆள்‌) ஆளி..] 

எதிரி சர்ர்‌ பெ. (॥.) எதிராளி பார்க்க; 999 எரி. 
“எதிரிசாபமுந்துணிந்துவிழவே'' (பாரத.பத்தாம்‌.31). 
க. எதுரி; தெ. எதிரி; ம. எதிரி; கோத. எத்யர்‌. 
[எதிர்‌ ௯ எதிரி... 

எதிரிடல்‌ ஊச பெ. (௩) எதிரிடு-தல்‌ பார்க்க; 596 
edliridu-. 
[எதிர்‌ * இடல்‌.] 


எதிரிடு-தல்‌ 


எதிரிடு-தல்‌ ௪ஏ/-ர்ர்ப-, 18.செ.குன்றாவி. (1) 1. 
எதிர்ப்படுதல்‌; 1௦ meet, encounter. 2. எதிர்த்தல்‌; (௦ 
oppose in batle 3. மாறுபடுதல்‌; to be Opposed: to 
be at variance. 'அனந்தர க்ஷணத்திலே எதிரிடா நிற்பார்‌ 
கள்‌' (ஈடு.1,3,10). 

ம. எதிரிடுக; ௧. எதுரிசு, எதுரிடு; தெ. எதிரின்சு. 
[எதிர்‌ * இடு.] 

எதிரிடை' ஊர்‌-2 பெ. (6) 1. எதிர்ச்செயல்‌; 
opposition, counter-action 2. போட்டி; rivalry, competi- 
1௦1. 3. சமமாயிருப்பது; that which is equa. அவனுக்கு 
எதிரிடையில்லை. (இ வ.). 

ம. எதிரிட; ௧. எதுரு சீட்டு. 
/எதிர்‌ - இடை... 

எதிரிடை” ஊா-ரஎ2 பெ. (௩) எதிரிடைச்சீட்டு பார்க்க, 
see edlridaiccillu. 
[எதிர்‌ + இடை.] 

எதிரிடைகட்டு-தல்‌ ௪௦4-/92/-/௪7ப-, 5.செ.குன்றாவி. 

(11) 1. போட்டி போடுதல்‌; (௦ vie with, compete with. 

2. பகை கொள்ளுதல்‌ (யாழ்ப்‌.); 1௦ 000056, resist, 

antagonize 

[எதிர்‌ - இடை - எதிரிடை - கட்டு.] 


எதிரிடைச்சீட்டு ௪௦॥-(02'-௦-எரரப, பெ. (௩) எதிர்ச்சீட்டு 
பார்க்க; 866 eor-C-citlu, 


(எதிரிடை ஃ சீட்டு] 

எதிரிடைமுறி ௪ன-ரச-றயர்‌ பெ. (௩) எதிரிடைச்சீ்டு 
பார்க்க; 566 edingaiccillu. 
[எதிரிடை “ முறி./ 

எதிரிலி ௪-ர்‌ பெ. (௩) எதிரில்லாதவன்‌; the பாரvaled, 
ப$ப. 3 186 ௦1 4005 எதிரிலி சோழவேந்தன்‌. (15) 
[எதிர்‌ * இலி. 

எதிருக்கெடு-த்தல்‌ ஊசர்ப-k-kegu-, 4.செ.கு.வி. (44) 
எதிர்க்கெடு பார்க்க; 866 edir-k-kedu 
[எதிருக்கு * எ௫.] 

எதிருத்தரம்‌ ௪எர்‌-பரீஜாக௱, பெ. (௩) மறுமொழி: 9௦௭௪, 
counter Statement 
[எதிர்‌ * உத்தரம்‌. 

எதிருரை-த்தல்‌ ௪/-பாசர-, 4.செ.குன்றாவி. (44) எதிர்த்‌ 
துப்‌ பேசுதல்‌; (௦ 000056, contradict, speak against. 


- 4.செ.கு.வி. (4...) பொருதற்‌ குறுதியாய்‌ எதிர்நிற்றல்‌; 
to take a firm; stand for making an attack. "சேனையுடன்‌ 


மீண்டு மெதிரூன்றாமல்‌'' (பாரத.பதினேழாம்‌.163). 

(எதிர்‌ ௬ உரை.] 
எதிரெடு-த்தல்‌ 047-270, 

1. வாயாலெடுத்தல்‌; 1௦ ஸ்ஸ்‌ 


4.செ.குன்றாவி. (4) 
“குமட்டி யெதிரே 


234 


எது 


எதிர்க்‌ 


யெடுக்கும்‌'' (மீனாட்‌.பிள்ளை.காப்பு.6) 2. 

கெடு-ததல்‌ பார்க்க; $99 edirkkedu 

/ திர்‌ * எடு.] 

எதிரேவல்‌ ௪-௫௮] பெ. (௩.) 1. ஏவலையெடுக்கச்‌ 
செய்யுந்‌ தொழில்‌ (வின்‌.); counteracting Sorcery. 2. 
ஒருவன்‌ செய்த ஏவலின்‌ பொருட்டு மாறாக அவன்‌ 
மீது ஏவுகை; ஈetaliatory sorcery. 
[எதிர்‌ * ஏவல்‌ / 

எதிரேற்றம்‌ ௪௦/7-ச்ரகா, பெ. (ஈ௩.) வெள்ளப்‌ பெருக்குக்கு 

எதிரேறிச்‌ செல்லுகை; 902051 he போம்‌ '"எதிரேற்‌ 

றங்‌ கொண்ட பாடல்‌”' (சேதுபு.திருநா.5). 

[எதிர்‌ ௫ ஏற்றம்‌.] 


- எதிரேற்றல்‌' ௪ஏ-சரஎ! பெ. (௩) எதிர்கொள்ளுகை; 


advancing towards a party to welcome them. 
[எதிர்‌ * ஏற்றல்‌.] 

எதிரேற்றல்‌” ௪ன-ச்‌ர2] பெ. (௩) 1. எதிர்த்து நிற்கை; 
attacking, opposing, resisting 2. பிறன்மேல்‌ வருவதை 
முன்னின்று தானேற்கை; interposing and receiving 
on one’s own person, as the weapons discharged against 
another by a foe. 


[எதிர்‌ - ஏற்றல்‌. 

எதிரேறு ௪-6; பெ. (ஈ.) வலிமை; strength, power. 
“எங்க ளெதிரேறழிய'' (பெரியபு.திருநா.121). 
[எதிர்‌ * ஏறு! 

எதிரொலி'-த்தல்‌ ௪-௦: 4.செ.கு.வி. (4௩) மாறி 
யொலி செய்தல்‌; ௦ 9000, reverberate “நீடுகுன்‌ 
றெதிரொலிக்கவே"' (பாரத.வேத்திர.10). 
[எதிர்‌ * ஓலி.] 

எதிரொலி” ௬௭-௦4 பெ. (௩) மாறியொலித்தல்‌; ௦000, 
reverberation of sound இவனுமப்‌ பொழு தெதிரொலி 
யென” (பாரத.பதின்மூ.88). 
[எதிர்‌ “ ஓலி! 

எதிளை ௪/2) பெ. (௩) புளியமரம்‌ (சங்‌.அக.); கஸர்‌ 
tree. 
/எகின்‌ ௯ எகிள்‌ ௯ எதிள்‌ ௯ எதிளை (கொ வ. ].] 

எது சர்ப வினாபெ. (£ஒ றா0ஈ.) யாது; which thing. 


ம. எது, ௧. ஆவுது, ௭,ஏ, கோத. எத்‌, துட. எத்‌; குட: 
எதி, து. ஒவு, வா. தெ. எதி, ஏதி, கொலா. எத்‌: நா., 
பர்‌. ஏத்‌. ஏதி, கட. ஏன, கோண்‌. ஏம்‌, கூ. எகத்‌, குர்‌. 
என்த்ர, எக்தா, மால்‌. இனத்ரு, பிரா. அரா, அராத்‌, பட. 
ஏது, யாவது 

ஏய்ந்து ௯ ஏந்து. எந்து - எது. (முடிநிலைத்‌ திரிபு). ஓ.நேோ. 
வேய்‌ _ வேய்ந்து ௯ வேந்து. எந்து - என்‌ - என்ன 
(அடிதிலைத்‌ திரிபு) ஏய்‌ - ஏய்ந்து - ஏய்ந்து - வேய்த்து. 
வேத்து ௯ வாத்‌ - வாட்‌ (ஸர) என மேலை-யாரியத்தில்‌ 
திரிந்ததாகல்‌ வேண்டும்‌. 


எதுக்களி-த்தல்‌ 


235 


எந்திரயெண்ணெய்‌ 


உட வப்ட்ப்ட்ட ப பைய ப பபபைபபபவையமவிவலதத் வையவன்‌ ல்‌ வ்‌ ட டப விவ பல டம்‌ 


எதுக்களி-த்தல்‌ ௪8/42, 4.செ.கு.வி. (41) சாப்பிட்ட 
சோறு மீண்டும்‌ சிறிது வாய்க்கு வருதல்‌; டு 
back food from stomach to mouth (வட்‌ எக.சொல்லக.) 

[எது - எதுக்குளி ௯ எதுக்களி.] 
எதுகை ௪21 பெ. (6) 1. எதுகைத்தொடை பார்க்க; 

568 ௪0பர௪//-/0724 "இரண்டாம்‌ எழுத்தொன்றி 

னெதுகை'' (காரிகை,உறுப்‌.16). 2. 

(வின்‌.); agreement, consonance. 

ம்‌. எதுக. 

[எதிர்கை ௮ எதுகை (த.வ.50).] 
எதுகைத்தொடை ௪0ரச[-1-1008/ பெ. (1) செய்யுளின்‌ 
, வரிகளில்‌ இரண்டாமெழுத்து ஒன்றிவரத்‌ தொடுப்‌ 

பது. (இலக்‌.வி.723); (108) concatenation in which 

the second letters of the lines of a verse or of some 
feet of the same line are either the same or corresponding 
assonant letters, a kind of ‘rhyming’ one of five todal. 


[எதுகை * தொடை. 

எதுகைப்பா ௪௦௪04 பெ. (1) தேரையர்‌ செய்தவோர்‌ 
தமிழ்நூல்‌; கற treatise on Medicine compiled by 
Therayar, a great native physician. (சா.அக.). 
(எதுகை * பா.] 

எதுவடம்‌ ௪௦-எக௱, பெ. (௩) எருதுகளை நுகத்தோடு 
பிணைக்கும்‌ கயிறு, பூட்டாந்தும்பு.(110.); 1006 which 
fastens the yoke to the pole 


[எதிர்வடம்‌ அ எதுவடம்‌ (கொ.வ. 7.7 


ட்‌ எதுவடம்‌ 
எதோள்‌ ௪௦8! கு.வி.எ. (ஸ்.) எவ்விடம்‌. (தொல்‌. 
எழுத்‌. 398. உரை.); where. எதோட்கொண்டான்‌. 


(எதா எதோ ௮ எதோள்‌ (வே.க.103).] 
எதோளி ௪௦6 கு.வி.எ. (50/.) தோள்‌ பார்க்க; 566 
௪061 (தொல்‌.எழுத்‌.159,உரை.) எதோளிக்கொண்டான்‌. 
[எதா ௮ எதோ ௮ எதோள்‌ - எதோளி. (வே.க.103].] 
எந்த ளக, கு.வினா ௭ (ார்சா.ப.) எத்தகு, என்ன; 
ள்‌, றல்‌. “எந்த. வெந்த வெஞ்சாயகம்‌.... 
கொடுத்தார்‌'' (பாரத.பதினெட்‌.30). 


பொருத்தம்‌. 


ம., ௧.,து. எ: தெ. ஏ. 
[எந்து ௯ எந்த / 

எந்திரக்கிணறு ஊஎ2-&-/றஅப, பெ. (௩) நீரையிறைக்‌ 
கும்‌ பொறியையுடைய கிணறு; well that is provided 
with a contrivance for lifting water ‘‘eந்திரக்கிணறு 
மிடுங்கற்‌ குன்றமும்‌'' (மணி.19,112). 
[இயந்திரம்‌ ௯ எந்திரம்‌ * கிணறு... 

எந்திரநாழிகை ஊஎாசாசிக; பெ. (௩) ஒருவகை 
நீர்வீசுங்‌ கருவி; machine which throws Out water in 
ஏஷ. “எந்திர நாழிகை யென்றிவை பிறவும்‌." 
(பெருங்‌.உஞ்சைக்‌.41,18). 
[இயந்திரம்‌ ௯ எந்திரம்‌ * நாழிகை.] 

எந்திரப்பொருப்பு ௪எ/72-௰-ற௦பறறப, பெ. (௩. பல்வ 
கைப்‌ பொறிகளமைந்த செய்குன்று; ௮॥fical ound 
or hillock on which are mounted various kinds of 
ஈachines. “எண்ணரும்‌ பல்பொறி யெந்திரப்‌ பொருப்‌ 
பும்‌'' (பெருங்‌ நரவாண .9,28). 
[இயந்திரம்‌ - எந்திரம்‌ - பொறாப்பு ] 

எந்திரம்‌ சாகர, பெ. (ஈ.) 1. எந்திரப்‌ பொறி; chine. 
2. கரும்பு ஆலை; 5பஓகா-௪ 655. ''கரும்பெறிந்து 
கண்ணுடைக்கு மெந்திரம்‌'' (சீவக.1614). 3. செக்கு; 
௦1-றா௪55 “'எந்திரத்திற்‌ கலந்ததிலம்‌'' (ஞானவா.பு 
சுண்‌.77) 4 தேர்ச்சக்கரம்‌; 0௦101 wheel ''எந்திரத்‌ 
தேரர்‌ சூழ்ந்தார்‌” (கம்பரா.அட்ச.10). 5 குயவன்‌ 
சக்கரம்‌; 0௦1௦15 whஒeel “கட சக்கர ரெந்திரமெனச்‌ 
சுழல்‌'' (காஞ்சிப்பு.காப்பு). 6. மதிற்பொறி; 806 or 
other machinery of war mounted over the battlements 
௦8 8 107 “எந்திரப்‌ படுபுழை'' (புறநா.177,5). 7. 
தீக்கடைக்கோல்‌ (வின்‌ ), 84016 for producing fire by 
பரிநறஓ 8. மந்திர சக்கரம்‌; ystcal diagram, written on 
a palmyra leaf or drawn on melal and worn as (எந்திரம்‌) 
a charm of amulet. அவளுக்கு எந்திரமெழுதிக்‌ கட்டினார்‌ 
கள்‌. (உ.வ.). 
ம. எந்திரம்‌; க., து. யன்தர; தெ. யன்த்ரமு. 
[இய - இயங்குதல்‌. இய - இயங்கு ௬ இயந்தி - இயந்திரம்‌ 
அ எந்திரம்‌. இயந்திரம்‌ பார்க்க; 58௪ andra J 

எந்திரயெண்ணெய்‌ ளலுசாலு, பெ. (ஈ) 1. எள்‌, 

வேர்க்கடலை போன்றவை களினின்று செக்கு முத 
லிய இயந்திரங்களைக்‌ கொண்டெடுக்கும்‌ நெய்மம்‌ 
(தைலம்‌); 0! 1) general, extracted from the oil seeds 
such as gingelly, ground nut etc with the ad of oil 
presses, oil machines etc 2. இயந்திரங்களின்‌ உதவி 
யைக்கொண்டு மூலிகைச்‌ சரக்கு, மூலிகைச்‌ சத்து 
முதலியவைகளினின்று வடிக்கும்‌ மருந்தெண்‌ 
ணெய்‌; (0 medicine) medicated oils or ointments 
prepared from drugs or their essentials with the aid of 
oil machines (சா.அக.,). 


(இயந்திரம்‌ - எந்திரம்‌ * எண்ணெய்‌.] 


எந்திரவாவி 


வரவும்‌ போகவும்‌ அமைக்கப்பட்ட நீர்நிலை; ௮% 
provided with machinery for filling and emptying water 
“எந்திர வாவியி லிளைஞரு மகளிரும்‌... ஆடிய”' 
(மணி.28,7). 


[இயந்திரம்‌ ௯ எந்திரம்‌ * வாவி] 


எந்திரவில்‌ ௦௪-04; பெ. (௩) தானே எய்யும்‌ விற்‌ 
பொறி (சிலப்‌.15,207,உரை.); 8914- shooting bow, 
CTOSSbow 


எந்திரவூசல்‌ ஊசீரச-ர-ப82/ பெ (௩) பிறராட்டாத 
நிலையிலும்‌ தானேயாடும்‌ பொறியமைந்த ஊசல்‌; 
swing that swings automatically 


[இயந்திரம்‌ ௯ எந்திரம்‌ ௬ ஊசல்‌] 


எந்திரவூர்தி ௪௦/௮-ம-ப்‌எ;, பெ. (௩) பெரஜியமைப்பால்‌ 
தானே இயங்கும்‌ இயங்கி; vehicle propelled by 
ஈக  “'எந்தரவூர்தி யியற்றுமி னென்றான்‌'' 
(சீவக 234). 


[இயந்திரம்‌ ௯ எந்திரம்‌ * ஊர்தி] 

எந்திரவெழினி ௭2-௭௮ பெ. (௩) முறைப்படி 
எழவும்‌ விழவுங்கூடிய திரை; பொரு worked by 
chery. ““பூம்பட்டெந்திர வெழினி வீழ்த்தார்‌'” 
(சீவக. 740). 
[இயந்திரம்‌ - எந்திரம்‌ * எழினி] 

எந்திரன்‌ சானகற பெ. (௩) தேர்‌ (யாழ்‌.அக.); ௦2. 
[இயந்திரம்‌ ௯ எந்திரன்‌ (கொ வ.)./ 

எந்திரி'-த்தல்‌ ௪; 4.செ கு வி. (41) மந்திரச்‌ சக்கரம்‌ 
வரைதல்‌; ௦ 024: a mystical diagram ''எந்திரித்த 
விருக்கைதனில்‌'' (கந்தபு சிங்கமு.228). 
[இயந்திரி ௯ எந்திரி] 

எந்திரி ஊர்‌ பெ (ஈ௩.) தோல்‌ அல்லது மரப்பாவையை 
ஆட்டுவிப்போன்‌; 006 who pulls the wires that Move 
the puppets in a puppet-play, wire-puller. அரங்கினு 
ளாட்டுவிக்கு மெந்திரி யிழந்த பாவை யெனவும்‌ (பிர 
போத. 38,7). 
மறுவ. பொம்மலாட்டக்காரன்‌, கில்லாடி. 
[இயந்திரம்‌ -, எந்திரம்‌ - எந்திரி. 

எந்து னால்‌) கு.வி.எ. (804) 1. எப்படி; எ. “செய 
லெலாம்‌ வழிமற்றெந்தோ"* (தணிகைப்பு.பிரம.4). 
2. என்ன; ர்ச்‌ ''அதெந்துவே யென்றருளாயே”' 
(திருவாச.29). 
ம., ௧,, தெ. எந்து. 
[என்னது ௯ எந்து (வே.க.105].] 


எந்திரவாவி ௪எ2-கர; பெ (௩) இயந்திரத்தால்‌ நீர்‌ 


236 எப்பொருட்குமிறையோன்‌ 


உகரச சட்டடி திரவிடக்‌ கிளை மொழிகளில்‌ எது, ஏது, யாது, 

யாவது, எந்து, என்ன, எனப்‌ பல்‌ வகையாகத்‌ திரிந்த பின்‌ 
தமிழில வழக்கொழிந்த எந்து என்னும்‌ சொல்‌, தமிழ்க்கிளை 
மொழி வழக்கில்‌ எனனது ௯ எந்து எனப்‌ பதிதாகத்‌ திரிந்த 
திரிபு எனப்‌ பாவாணா கருதினார்‌ 
“எந்து” தமிழில்‌ பெருகிய வழக்கன்று ௨ - சுட்டுச்‌ சொல்லடி 
காலவெள்ளததில்‌ எகரச்சுட்டடியாக மாறி 'எது' என்னும்‌ 
முடிநிலைத்‌ திரிபாகவும்‌ “என்ன' என்னும்‌ அடிநிலைத்‌ திரிபாக 
வும்‌ திரிந்தவகை எது என்னும்‌ சொல்லின்‌ கீழ்‌ விளக்கப்பட்‌ 
டுள்ளது 

எந்தை' ௪௦2 பெ (ஈ) 1. என்‌ தந்‌ைத; றy 120௭, 
our father, also used courteously in addressing an elder 
"எந்தை தந்த'' (திவ்‌.திருப்பல்‌.6) 2. என்துமையன்‌; 
my elder brother. ''எந்தைக்குப்‌ புகாவுய்த்துக்‌ கொடுப்ப 
தோ'' (கலித்‌ 108). 3. எண்‌ தலைவன்‌; my Master, 
1019. ''எந்தையொடு கிடந்தா ரெம்‌ புன்றலைப்‌ புதல்வர்‌" 
(புறநா.19,13). 
[என்‌ * அந்தை - என்னந்தை ௯ எந்தை. ஓ.நோ. நும்‌ * அத்தை 
அ தும்மந்தை ௯ நுந்தை. அத்தன்‌ ௮ அத்தை ௯ அறந்தை - 
அப்பன்‌, தந்தை தந்தையை அந்தை என விளிப்பது இடவ 
மக்கு. இது மதிப்புரவு ஆண்பாற்‌ பெயரீறாகப்‌ பண்டுதொட்‌ டே 
வழக்கூன்றியது ஓ.நோ: கண்ணன்‌ * அத்தன்‌ - கண்ணத்தன்‌ 
௮ கண்ணச்சன்‌ எனச்‌ சேரநாட்டிலும்‌, கண்ணத்தன்‌ ௯ கண்‌ 
ணந்தை எனத்‌ தமிழகத்திலும்‌ வழங்கும்‌../ 

எந்தைபெயரன்‌ ௪௦-றலூசாதர, பெ. (॥.) என்‌ தந்‌ைத 
பெயர்‌ பூண்ட என்‌ மகன; my 50N, who is named 
afer my father, a term, used by a father to denote his 
son who usu is named after the grandfather. “எந்தை 
பெயரனையாங்‌ கொள்வேம்‌'' (கலித்‌.81). 


[எந்தை * பெயர்‌ * அன்‌] 
எப்படி ௪-ற-றஅஏீ, கு.வி.எ. (904) எவ்வாறு; how, in 
what way or manner எப்படி யூரா மிலைக்கக்‌ குருட்டா 
மிலைக்கும்‌'' (திவ்‌.இயற்‌.திருவிருத்‌.94). 
ம. எப்படி. 
(எ * படி. 
எப்புறம்‌ ஐழபாா, கு.வி.எ. (20\.) எந்தப்புறம்‌; ich 
51086. (சேரநா.). 
ம. எப்புறம்‌. 
1௭ * புறம்‌./ 
எப்பேர்ப்பட்ட 90-றள்‌-0-0சர்‌௪, கு.பெ.எ. (80.) எத்த 
கைய; 04 whatsoever kind. “எவ்வகையான மற்றும்‌ 
எப்பேர்ப்பட்ட உபாதிகளும்‌' (5.1.1..104). 
ம. எப்பேர்ப்பெட்ட. 
[௭ * (பெயர்‌) பேர்‌ * பட்ட.] 
எப்பொருட்குமிறையோன்‌ சறற, பெ. 
(௩) 1. கொழுநன்‌; 0500 2. தலைவன்‌; 1650௭. 3. 
மன்னன்‌; (ர 4. கடவுள்‌; 000. 


(௭ * பொருள்‌ - கு. - உம்‌ ௪ இறையோன்‌. 


எப்பொழுது 


எம்பெருமானார்‌ 


237 


எப்பொழுது ௪-ற-ற௦பப£ப, கு.வி.எ. (88) எக்காலம்‌; 


when, at what tme 

ம. எப்போழ்‌, எப்போள்‌, எப்பொழுது; ௧. எந்து; துட. 
எத்பொக; கோத. எல்‌, குட. எக்க; து. ஏபொ, ஏப, தெ. 
எப்புடு, எபுடு; கொலா. எப்புட்‌, எபுட்‌, நா. எகுட்‌; பர்‌. 
எதொட்‌. எத்தெல்‌, கட. எச்சேல்‌, எசெல்‌, கோண்‌. புப்போட்‌, 


புச்கெ கூ. எசெக; கொண்‌. எசன்‌; குரு. எகாகெ; மால்‌. - 


இகொஸ்னோ, பட. ஏகுவ 
[எ * பொழுது ] 
எப்பொழுதும்‌ ௪--ற/பபா, கு.வி எ. (20. எந்நேர 
மும்‌; always, at all times “யானெப்பொழுது முண்ணு 
மருந்து” (திருக்கோ.300). 
ம. எப்பொழும்‌, தெ. யெப்படிகின்னி. 
[எ * பொழுதும்‌] 
எப்போது ௪-ற-ற0ப, கு.வி.எ. 
பார்க்க, 899 Eppoludu 
[எ * (பொழுது) போது... 
எப்போதும்‌ ௪-ற-ற6பா, கு வி.எ (20) எப்பொழுதும்‌ 
பார்க்க: 899 8000/ப/20/. ''எப்போது மீதேசொல்‌ லென்‌ 
னெஞ்சே'' (திவ்‌ இயற்‌.பெரியதிருவ 87). 
ம. எபபோதும்‌ 
[எ * பொழுது * உம்‌. பொழுது அ போது. 
எப்போதைக்கும்‌ ௪-ற-றம02/kபா, கு.வி.எ. (20) எப்‌ 
பொழுதும்‌ பார்க்க; 596 eppoludum. 
[எ * (பொழுது) பொழுதைக்கும்‌ பொழுது - போது.] 
எப்போழ்து ௪-ற-ற0/0ப, கு.வி.எ. (20) எப்பொழுது 
பார்க்க; 866 eppOludU. 


(வ) எப்பொழுது 


ம. எப்போள்‌. 
[எ “ (பொழுது) போழ்து./ 

எம்‌ ண, சு பெ. (ஈா௦) 'யாம்‌' என்பதன்‌ வேற்றுமையடி; 
the oblique of first pers pl pron “yam” 
ம. எம்‌ 
[ஏம்‌ ௯ எம்‌. (சு.வி.88).] 

எம்பர்‌ ஊச பெ. (௩) எவ்விடம்‌; which place, where. 
[எ எம்‌, எம்பர்‌, ஒ.நோ, இ - இம்பர்‌.] 

எம்பரும்‌ சாம்சா-பா, கு வி.எ. (904) எவ்விடத்தும்‌, 
everywhere '“வெம்பர லழுவத்‌ தெம்பரு மின்மையின்‌"' 
(பெருங்‌.நரவாண 2,13). 
[எம்‌ ௯ எம்பர்‌ * உம்‌] 

எம்பி ஊம்‌ பெ. (॥) என்‌ தம்பி; my younger brother. 
“எம்பியை யீங்குப்‌ பெற்றேன்‌” (சீவக.1760). 

எம்பிராட்டி சரச்ர்சீங; பெ. (௩) எங்கள்‌ தலைவி; ௦பா 
(கந்‌ ““எம்பிராட்டி திருவடிமேற்‌ பொன்லஞ்சிலம்பில்‌'” 
(திருவாச.திருவெம்‌.16). 


ம. எம்பிராட்டி. 
/எம்‌ * (பெருமாட்டி) பிராட்டி./ 

எம்பிரான்‌ ஊரக பெ (॥) 1 ஆண்டவன்‌; 60 
“எம்பிரானே யென்னை யாள்வாய்‌'' (திவ்‌.பெரியதி. 
10,3,2). 2. எங்கள்‌ தலைவன்‌; ௦பா (009 (செ ௮௧.). 
ம. எம்பிரான்‌ 


[எம்‌ * (பெருமான்‌) பிரான்‌.]/ 


எம்பின்‌ ச, பெ (௩) தம்பி; ஈடு younger brother 
[எம்‌ * பின்‌ - எம்பின்‌ (எமக்குப்‌ பின்னால்‌ பிறந்தவன்‌, தம்பி) 
இச்சொல்வழக்கிழந்தது. எம்பின்‌ - எம்பி எனக்‌ கடைக்கு 
றைந்தது.] 

எம்பு'-தல்‌ ஊம்ப: 7.செ.கு.வி. (ஸ்‌) மேலெமுதல்‌ 
அல்லது துள்ளுதல்‌; 10 1159, $றாறஓ பற ஓர்‌ எம்பு 
எம்பினான்‌ (கொ வ.). 
[எழும்பு அ எம்பு (இடைக்குறை).] 

எம்பு” ௪௱றபு பெ. (॥) 1 எமழும்புகை; ஸ்ட. 2. 
நிமிர்த்துதல்‌; tஓுhtening 
ம. எம்பேறு. 
[எ - எம்பு (சு வி.61).] 

எம்புகம்‌ ௪ரம்பஏதா பெ. (௩) நிலக்கடம்பு பார்க்க; 56௪ 
nila-k-kadambu 
/எம்பு ௯ எம்புகம்‌./ 

எம்புட்டு ஊ௱ம்பர்ப பெ. (௩) எவ்வளவு; 08 much. 
எம்புட்டு திமிர்‌ உனக்கு (வட்‌.வழ சொல்லக.). 
(எ * மட்டு - எம்மட்டு - எம்புட்டு (கொ.வ.. இக்கொச்சை 
வழக்கு விலக்கத்தக்கது / 

எம்பெருமாட்டி சாறாக! பெ. (௩. எங்கள்‌ தலைவி; 
my leader (female). '“எம்பெருமாட்டி யசோதாய்‌ எழுந்தி 
ராய்‌'* (திருப்பாவை.). 
[எம்‌ - பெருமாட்டி. த 

எம்பெருமான்‌ ற-ஐய௱க பெ. (0) 1. எம்பிரான்‌ 
பார்க்க; 889 ச௱றர்கற. ''எம்பெருமானே யெம்மை 
யொளித்தியோ'' (சீவக.294). 2. என்‌ தலைவன்‌; ஈறு 
master, my lord 3. கடவுள்‌; 000. 
ம. எம்பெருமான்‌. 
[எம்‌ * பெருமான்‌.] 

எம்பெருமான்வெட்டு சாறஎய௱க்-ீப, பெ (1) 
பழைய நாணயவகை (பணவிடு.134); ancient coin. 
[எம்பெருமான்‌ * வெட்டு.] 

எம்பெருமானார்‌ ௮7-ற௪௱க்றன்‌, பெ. (௩) இராமாநுசர்‌; 
RanaAnயjகharya. “"ஆளவந்தார்க்‌ கன்பா மெம்பெரு 
மானார்க்கு'' ( அஷ்டப்‌.ஊசல்‌.18). 


[எம்‌ * பெருமான்‌ * ஆர்‌] 


எம்போகி 


எம்போகி ஹஜ; பெ. (ஈ) ஏதிலி, புகலிலி, பிறநாட்‌ 
டான்‌; refugee, foreigner, destitute. ''ஏழை எம்போகி 
இனிமே வாழ முடியாது” (வட்‌.வழ சொல்லக.) 
(ஏமம்‌ * போக்கி - ஏமம்போக்கி, ஏம்போகி ௯ எம்போகி, 
ஏமம்போகி - பாதுகாப்பு இழந்தவன்‌ / 

எம்மட்டு ௮௱௱எர்பு கு.வி எ (20) 1 எவ்வளவு; how 
ய்‌ 2. எம்மாத்திரம்‌; 0௦4 ரகா (ஆ அக ). 
எம்‌ * மட்டு மா - மாத்திரை மா மாத்து மாட்டு - 
மட்டு - அளவு] 

எம்மனை ஊ-௱-றக பெ. (௩) எம்‌ அன்னை, எம்‌ 
தாய்‌; பபா ஈ௦thசr '“தீம்பாலூட்டு மெம்மனை வாராள்‌'' 
(பெருங்‌. உஞ்சைக்‌. 33,169). 
[எம்‌ * அன்னை - எம்மன்னை _ எம்மனை.] 


எம்மனோர்‌ ௭-௱-2௦௦; பெ (௩) 1. எம்மை யொத்தவர்‌; 
those like ourselves, our party “எம்மனோரிவட்‌ பிறவ 
லர்மாதோ'' (புறநா 210) 2. நாங்கள்‌; ௨ “மம்மர்‌ 
நெஞ்சத்‌ தெம்மனோர்க்‌ கொருதலை'' (புறநா.53). 


[எம்‌ * அன்னோர்‌. அன்னோர்‌ அனோர்‌.] 


எம்மாத்திரம்‌ ஊ௱க்ஙீரகா, கு.வி.எ. (304) எவ்வளவு; 
how much, 


[எம்‌ * மாத்திரம்‌] 


எம்மாதிரி ஊசி பெ. (௩) எதுபோல்‌; ௦4 which 
kind 


ம. எம்மாதிரி 


[எம்‌ * (மாத்திரி) மாதிரி மாதிரி - அளவினது, அளவால்‌ 
ஒத்திருப்பது. 

எம்மான்‌! ஊ௱-௱க்ற பெ. (௩) என்‌ மகன்‌; ற 6 
“எம்மானே தோன்றினா யென்னை யொளித்தியோ”' 
(சீவக 1801) 


[எம்‌ - மகன்‌ - எம்மகன்‌ ௯ எம்மான்‌.] 


எம்மான்‌” ௪௱-௱ச்ற, பெ. (0) 1 எம்‌ இறைவன்‌; ௦பா 
08. “எந்தையே யெம்மானே யென்றென்‌ நேங்கி?' 
(தாயு ஆகார.6). 2. எம்‌ தந்தை; ௦பா 12/௭. “எம்மா 
னெம்மனை யென்றனக்‌ கெட்டனைச்‌ சார்வாகார்‌'' 
(தேவா.322,3). 


ம. எம்மான்‌ 


[எம்‌ * பெருமான்‌ - எம்பெருமான்‌ எம்பிரான்‌ எம்மான்‌ 
(தொகுத்தல்‌ திரிபு). 

எம்முன்‌ ஊ-௱பற, பெ. (ஈ) என்‌ தமையன்‌; ஈழ 60௪ 
brother. "எம்முன்‌ யாண்டையான்‌”' 
பள்ளி.89). 


(கம்பரா. 


[என்‌ - முன்‌ - எம்முன்‌. ] 


எம்மை சர்‌ பெ (௩) 1 எப்பிறப்பு; which birth, 
in metempsychosis “எம்மைக்‌ கிதமாகவிஃ தெண்ணி 
னை" (கம்பரா.சடாயுவுயிர்‌.99). 2. எவ்வுலகம்‌; what 


238 


எமரன்‌ 


world “எம்மை யான்காணேன்‌'' 
(நாலடி.132). 


(எம்‌ * ஐ. ஐ - வேற்றுமை உருபு... 


யுலகத்தும்‌ 


எம்மை” ஊ-௱-௨4 பெ. (௩) 1. எந்தலைவண்‌; ௦பா 100, 
பொ ஈக. “நிறையெம்மை'' (அறநெறிச்‌.206). 
2. எங்களை; ப$ (ஆ.அக.) (செ அக). 

[எம்‌ * ஐ ஐ : தலைவன்‌.] 

எம்மையும்‌ ஊ௱ஹுபா, பெ. (௩) 1. எங்களையும்‌; 
including us 2 எப்‌ பிறப்பும்‌; ௮! births 
[எம்‌ 4 ஐ + உம்‌] 

எம்மையோர்‌ சா௱ச்ள்‌, பெ. (ஈ) எம்மவர்‌ பா party, 
those connected with us. '"எம்மையோ ரனைவரும்‌' 
(கம்பரா. சடாயுவுயிர்‌.48) 

(எம்‌ * அவர்‌ - எம்மவர்‌ - எம்மவோர்‌ ௯ எம்மையோர்‌ 
(ஈற்றுத்‌ திரிபு]. 

எம்மோர்‌ காணச்‌ பெ. (௩) எம்முடையவர்‌; my fellows, 
our friends 
[எம்‌ * அவர்‌ - எம்மவர்‌ ௯ எம்மோர்‌.] 

எம்மோன்‌ காப்‌, பெ. (॥) எம்முடைய தலைவன்‌ 
௦பா ற "'எம்மோன்‌... குறவர்‌ பெருமகன்‌, 
(புறநா.157). 

ம. எம்மோன்‌, 
[எம்‌ * அவன்‌ - எம்மவன்‌ ௯ எம்மோன்‌./ 

எமகாதகன்‌ ஊ௱ச-ச்ஜஏை பெ. (6) பெருந்திறல்‌ 
படைத்தவன்‌; stalwart, astute Man, scheming person, 
able even to kill yama 
[எமன்‌ * காதகன்‌. காதுதல்‌ - பொருதல்‌, சினத்தல்‌. காதுகன்‌ 
- காதகன்‌ / 

எமதருமன்‌ ஊசப௱சந பெ. (௩) இயமன்‌; Yama, 
in his office as judge of souls “எமதருமனும்‌ பகடுமேய்க்‌ 
கியாய்‌'' (தாயு சிற்சு.10). 

[எமன்‌ * தருமன்‌. 5&! ச 2 த. தருமம்‌./ 

எமர்‌ ஊச பெ (ஈ.) எம்மவர்‌, எமது சுற்றத்தார்‌; our 
relatives; our fiends ''எமரேழெழு பிறப்பும்‌” 
(திவ்‌.திருவாய்‌.2,7,1). 

[எம்‌ * அவர்‌ - எம்மவர்‌ ௯ எமர்‌.] 

எமரங்கள்‌ ஊரு! பெ. () எமர்‌ பார்க்க; 809 ௪௮: 
''இற்பூட்டிப்‌ போயினா ரெமரங்கள்‌.'' (திருவிளை. 
விருத்தகு.20). 

[எமர்‌ ௯ எமரம்‌ * கள்‌.] 

எமரன்‌ சாதா, பெ. (0.) எமன்‌' பார்க்க; 996 oman" 
“எமர னாயி னிறைகொடுத்‌ தகல்க'' (பெருங்‌.உஞ 
சைக்‌.37,201). 


[இயமன்‌ ௯ எமன்‌ * அரசன்‌ - எமராசன்‌ ௯ எமரன்‌.] 


எமராசன்‌ 


எமராசன்‌ ணச-ச£௭, பெ. (ஈ.) எமன்‌” பார்க்க; 5696 
eman. 
[எமன்‌ * அரசன்‌ - எமனரசன்‌ ௯ எமராசன்‌.] 


எமன்‌! ஊக பெ. (॥) எம்மைச்‌ சேர்ந்தவன்‌ (நன்‌.275, 
மயிலை); he who is one of us, he who is for us 


[எம்‌ * அவன்‌ - எம்மவன்‌ ௯ எம்மன்‌ ௯ எமன்‌] 


எமன்‌” ஊச பெ. (ஈ) இறப்புக்‌ கடவுள்‌: Yவ௱க, god 
of death 
ம. எமன்‌ 
[இய ௯ இயமன்‌ ௯ ஏமன்‌ - எமன்‌. இய - செலுத்துதல்‌, 
கடவுதல்‌, இயமன்‌ - ஊழின்‌ வண்ணம்‌ செலுத்துபவன்‌. 
உயிர்களைப்‌ பற்றிச்‌ செல்பவன்‌ ] 

எமி! ஊர பெ. (௩) தனிமை; 501006. ''எமியேந்துணிந்த 
வேமஞ்சா லருவினை'' (குறிஞ்சிப்‌ 32. 
[எம்‌ ஃ எமி - யான்‌ மட்டும்‌ தணித்திருக்கும்‌ நிலை. என்‌ - 

எமி ஸார்‌ பெ. (ஈ) கூடியிருப்போன்‌ (திவா ); 006 
in company with others “சாமியை யிருந்தர சாள்வது 
கண்டவென்‌ கண்க ளினைந்தழியத்‌ தமியை யிருந்தா 
னை'' (தணிகைப்பு சீபரி.563) 
[அம்‌ ௯ அமி எமி : கூடியிருத்தல்‌. அம்ருதல்‌ - கூடுதல்‌.] 

எமுனை ஸபா, பெ (ஈ.) யமுனை யாறு; river Jamna. 
“சாலுமயத்‌ தெமுனை'' (தணிகைப்பு.அகத்‌.489). 

எய்‌'-தல்‌ ஐ, 1.செ.குன்றாவி. (21) அம்பெய்தல்‌; 1௦ 
discharge arrows ‘‘மின்னுங்‌ கணையா லிவனெய்திட'' 
(பாரத.சம்பவ.49). 
ம எய்யுக, ௧. ஏய்‌, எசெ, இசு, எச்செ, எசு; கோத. எய்‌, 
இய்‌, இசிவ்‌, இச்‌, துட. எவ்‌; து. எய்யுளி, ஈபுளி; தெ. ஏயு, 
எகுச, பர்‌. எய்‌, எய்க்‌, கோண்‌. எசுனா, குரு. இனசனி, 
மால்‌. இன்கெ 
[இய்‌ ௯ எய்‌ எய-தல்‌. (வே ௧க.52253)/ 

எய? ஐ; பெ. (ஈ.) முள்ளம்பன்றி; 0010ப0108 ““எய்ம்முள்‌ 
ளன்ன பரூஉமயிர்‌'' (நற்‌.98). 
ம., ௧. எய்‌; து. எயி; தெ. ஏது. 
/எய்‌ - முள்‌, முள்ளுடைய பன்றி.] 

எய்‌” ஐ; பெ. (௩) 1. அம்பு; கா௦ம. ''இவளாகத்‌ தெய்யே 
றுண்டவாறெவன்‌'' (திருவிளை. பழியஞ்‌.24). 2. 
வேடன்‌; பாள 3. வேடர்குலம்‌; hunters’ community 
(இல்‌ ௯ இய்‌ - எய்‌. எய்‌ - முள்‌, அம்பு, அம்பினையுடைய 
வேடன்‌, வேடருலம்‌. இச்சொல்‌ எய்‌ ௯ எயது - யது 
எனத்திரிந்து வடபுலத்து! மன்னர்‌ மரபைக்‌ குறித்த சொல்லா 
யிற்று. 

எய்‌” ஓ; பெ. (ஈ.) வறுமை; ஒப்‌. ““எய்யுரையான்‌'" 
(ஏலா.33). 


[எள்‌ - எளிமை, வறுமை. எள்‌ - எய்‌./ 


239 


எய்ப்பாடி 


எய்‌”-த்தல்‌ ஜு 1.செ.கு.வி. (41) காலூன்றி நிற்கும்படி 
நீர்‌ ஆழயில்லாதிருத்தல்‌ ; (0 06 within one's depth. 
எள்‌ - எய்‌. எள்‌ - எளிமையாதல்‌.] 

எய்‌”-த்தல்‌ ஷு, 1.செ.கு.வி. (v.) 1. இளைத்தல்‌; ம 
grow weary by exertion; to fail on strength as in battle; 
to flag as from want of food. ''எய்த்த மெய்யெ னெய்யே 
னாகி'' (பொருந 68). 2. மெய்‌ வருந்துதல்‌; 1௦ take 
pains, exert 005614 ''எய்யாமை யெல்லா வறமுந்‌ தரும்‌” 
(குறள்‌ 296) 3 குறைவுறுதல்‌, 1௦ 06 ஏலீ! ''எய்த்‌ 
தெழு பிறையினை வளைவின்‌ றாகநேர்‌ வைத்துளதெ 
னின்‌" (இரகு யாகப்‌.8) - 1.செ.குன்றாவி (44) அறி 
தல்‌; 1௦ 1006, பாள5£ஜ '“நொந்தவென்‌ நெய்த்தடிச்‌ 
சிலம்பிரங்கும்‌ '” (சீவக.2683). 2. மெலிதல்‌; 1௦ 0008 
weak and thin for want of food. 
[இள்‌ ௯ இளை ௮ எய்‌ ௮ எய்த்தல்‌. (வே.க.21,53).] 

எய்த ௨02, கு.வி.எ. (204) 1. நன்குபொருந்த; c௮refully, 
wel, adequately '“எனநினைத்‌ தெய்த நோக்கி'' (கம்பரா. 
உருக்கா.28). 2. நிரம்ப; very much, abundantly, 
pா௦ரப$ely “எய்த .. தம்மைப்‌ புகழ்தல்‌'' (பழ.65). 
[இய்‌ இயை - இயைத - எய்த / 

எய்து-தல்‌ ஐஸ்‌-, 10 செ.கு வி. (41) 1. அணுகுதல்‌; 
£௦ ஹறா௦க80்‌ ''நெடியோ யெய்த வந்தனம்‌'' (புறநா.10). 
2. அடைதல்‌; (௦ 0௦181, 22 “ஏமவைக லெய்தின்றா 
லுலகே'' (குறுந்‌.கடவுள்‌.வாழ்த்து.). 3. சோதல்‌; (௦ 
rach, as 8 01806 ''தூநிறக்‌ கங்கையாள்‌ சூழலெய்தினான்‌'”. 
(பாரத.குருகுல.34). 4. பணிதல்‌; reverse, surrender. 
“இளங்கொடியே யெய்தும்‌'' (தஞ்சையா 386) 5, 
நீங்குதல்‌; 1௦ 169/6, பச ''எய்த லில்லாத்‌ திருளின்‌'" 
(தஞ்சைவா 386). - 10.செகு வி. (।) 1. பொருந்து 
தல்‌; 1௦ be adapted, 06 suifable “காலத்தோடெய்த 
வுணர்ந்து செயல்‌'' (குறள்‌ 516). 2 நிகழ்தல்‌, தோதல்‌; 
to happen, occur. ''எட்டி குமர னெய்திய துரைப்போன்‌'' 
(மணி.4,64) 3. உண்டாதல்‌; 10 80068, become, 
9௦ பற '*மாசெனக்‌ கெய்தவும்‌'' (கம்பரா சிறப்‌ 6). 4. 
போதியதாதல்‌, 0 06 sufficient, adequate ''சுனைவாய்ச்‌ 
சிறுநீரை யெய்தாதென்‌ றெண்ணி'' (ஐந்‌.ஐம்‌.38). 
ம. எய்துக; ௧. அய்து, துட. இச, குட. எத்த, து. எத்தாவுணி, 
எத்தாடுனி; தெ. எயிது, எது: கொலா. எந்த்‌, பர்‌. ஏத்‌, ஏய்‌, 
எயிபிப்‌; கோண்‌. எனாவா; ௯. எப; குவி, எசலி. 
[இய - எய்‌ - எய்து - எய்துதல்‌./ 

எய்ப்பன்றி ஷு௦-௦சாஜ்‌ பெ. (௩) முள்ளம்பன்றி; ற0௦ப- 
ஹ்‌. எய்ப்பன்றி முதுகுபோலும்‌ (பெரும்பாண்‌ 88, 
உரை ). 
தெ. எதுபந்தி; து. எலிபஞ்சி; ம. எய்பன்னி; ௧. ஏது கந்தி; 
குட. எப்பந்தி; பட. இப்பந்தி. 
(இல்‌, இய்‌ ௮ எய்‌ - பன்றி. எய்‌ - முள்‌] 

எய்ப்பாடி ஐறழசீஜி, பெ. (ஈ.) வேடரூச; hunter's 41806. 


[எய்‌ * பாடி] 


எய்ப்பில்வைப்பு 


240 


எரங்காடு ட்‌ 


எய்ப்பில்வைப்பு ஐறறர்‌-ஸ௮ற்றப, பெ. (௩) தான்‌ தளாந்‌ 
தும்‌ பிறரைத்‌ தாங்குவது (யாழ்‌ அக.); that which, 
though itself feeble, is a source of strength and support 
to other things 


/எய்ப்பில்‌ * வைப்பு] 

எய்ப்பினில்‌ வைப்பு ஷறர்‌-சற்2ப பெ (௩) எய்ப்பில்‌ 
வைப்பு பார்க்க; 896 eyppil-vaippU “நல்லடியார்‌ மனத்‌ 
தெய்ப்பினில்‌ வைப்பை'' (தேவா 818,2) 
/எய்ப்பு * இன்‌ + இல்‌ - வைப்பு.] 

எய்ப்பு ஷம; பெ. (௩) 1. இனைப்பு; weariness, languor. 
“எய்ப்பானார்க்‌ கின்புறு தேலளித்து'" (தேவா. 189,3). 
2 வறுமைக்காலம்‌; 16 ௦f ௮௦s). ““எய்ப்பினில்‌ 
வைப்பென்பது'' (பழ.358). 3. தளர்ச்சி; weakness 
[எய்‌ ௯ எய்ப்பு 7 

எய்ப்போத்து 2-ழ-றமரீபூபெ (௩) ஆண்முள்ளம்பன்றி; 
male porcupine ''கற்கந்தும்‌ எய்ப்போத்தும்‌ .... அனை 
யார்‌'' (இறை 2,உரை,பக்‌.27). 


(எய்‌ - போத்து] 

எய்ம்மான்‌ ஐ-௱-௱ச்ற, பெ. (௩) எய்ப்பன்றி; porcupine. 
“எயினர்‌ தந்த வெய்ம்மா னெறிதசை ”' (புறநா.177,13). 
(எய்‌ - மான்‌, மா - விலங்கு. 'ன்‌' சொல்லாக்க ஈறு 


எய்யாமை ரச்சு, பெ. (௩) அறியாமை (தொல்‌. 
சொல்‌ 342); 19norance 


[இய்‌ ௯ எய்‌ ௯ எய்யாமை (வே.க.53).] 
எயம்‌ ஐச, பெ. (௩) ஏலம்‌; கோக. (சா.அக.). 
[ஏலம்‌ ஃ ஏயம்‌ ௯ எயம்‌ (கொ.வ )] 


எயில்‌ ஜு! பெ. (௩) 1 மதில்‌; fortress, wall, fortification 
“திருந்தெயிற்‌ குடபாற்‌ சிறுபுழை போகி'' (மணி.6,22) 
2. ஊர்‌, நகரம்‌ (திவா.), town, city 
ம. எயில்‌ 
(எய்‌ * இல்‌ எய்யும்‌ ஏப்புழைகள்‌ உள்ள இருப்பிடம்‌. எய்‌ 
ு எய்தல்‌. இல்‌ - இருப்பிடம்‌ ] 

எயில்காத்தல்‌ ஐர-&சிீத], பெ. (௩) அகத்தோன்‌ உள்ளி 
ருந்து கோட்டையைக்‌ காத்து நிற்றலைக்‌ கூறும்‌ 
புறத்துறை (தொல்‌ பொருள்‌ 67,உரை ). theme which 
treats of the defence of a fortress by its owner (செ.அக.]). 


[எயில்‌ - காத்தல்‌] 

எயிற்றம்பு 2ரரசாம்ப, பெ. (௩) அலகம்பு; கர tipped 
with a spear-head '"எயிற்றம்பு மூழ்கலின்‌'' (சீவக 780). 
[எயிறு * அம்பு] 


எயிற்றழற்சி ர்‌; பெ. (௩) பல்லுக்‌ கேற்படும்‌ 
நோய்‌; flaNmation of a tooth - Odontitis (சா.அக.). 


[எயிறு * அழற்சி. 


எயிற்றி ஐர்ர, பெ. (ஈ.) எயினக்குடிப்‌ பெண்‌; லாகா 
of the பூர caste. “கருங்க ணெயிற்றி'” (புறநா.181). 
[எயின்‌ - தி - எயிற்றி] 

எயிற்றியர்‌ ஒஜ்ந்ச பெ. (ஈ.) எயிற்றி பார்க்க; 56௪ 
ஞா 

எயிற்றுப்புண்‌ ஒர்ய௦ப, பெ. (௩) பல்லீற்றி லுண்டா 
கும்‌ பூண்‌; $006 of the gum as the result of an abscess 
or an ulcer - gum-boil (சா.அக.). 
[எயிறு * புண்‌] 

எயிறலை-த்தல்‌ ஐர்‌-ச/எர்‌ 4.செ.கு வி. (44) சினத்தாற்‌ 
பல்லைக்‌ கடித்தல்‌; ௦ 008 the teeth in anger 
''ஆவனகூறி னெயிறலைப்பான்‌'' (நீதிநெறி, 3). 
(எயிறு * அலை./ 

எயிறு க; பெ (௩) 1. பல்‌; 1004. 'முல்லையலைக்கு 
மெயிற்றாய்‌'' (நாலடி.287). 2 பல்லின்‌ விளிம்பு 
(மிங்‌.); ந ரபாக 3 யானை, காட்டுப்‌ பன்றிகளின்‌ 
வாய்க்கோடு; tusk of the elephant, or {he wild hog, 
“கேழலா யிளையெனுந்‌ திருவினை யேந்தி 
னானரோ ... ஓரெயிற்றினுள்‌'' (கம்பரா கிளை.119). 
ம. எயிறு, எகிறு, பட. எமறு, தெ. இகறு, சிகுறு. 
[எய்‌ - குத்துதல்‌, பிளத்தல்‌, கடித்தல்‌ எய்‌ ௯ எயிறு] 

எயிறுதின்‌(னு)-தல்‌ ஐர்ங-0-, 13 செ.கு.வி. (i) 
வெகுளியால்‌ பல்லைக்‌ கடித்தல்‌; 1௦ ராஷ்‌ the teeth 
உ 8௧9௭ ''எயிறுதின்று வைது” (பாரத நிவாத.115). 
[எயிறு * தின்‌ / 

எயின்‌ ௩ பெ. (௩) வேடர்குலம்‌; ஸபா tbe of 
th 098867 tract ‘‘எயினிடு கடனிது'' (சிலப்‌.12 பா 
டல்‌ 18, அணிமுடி). 
[எய்‌ ௯ எய்நன்‌ ௯ எயினன்‌ ௯ எயின்‌ - எயின்‌ குடியினர்‌. 
எயினர்‌ ௯ ஏனர்‌ ௮ ஏனாதியர்‌ என ஆந்திரத்திலும்‌, ஜெயின்‌ 
என வடபுலத்திலும்‌ குடிப்பெயர்‌ திரிபுற்றனர்‌ என்பர்‌ 7 

எயின்சேரி ஓ/-எ£ர்‌ பெ (௩) வேட்டுவர்‌ ஊர; village 
inhabited by the hunting tribes ''எயின்சேரியினுள்ள 
மாதர்‌'' (கந்தபு.வள்ளி 28) 
[எயின்‌ + சேரி] 

எயினச்‌ சேரி ஓர்ச--௦சர பெ. (ஈ.) எயினசேரி பார்க்க 
(நன்‌.212,விருத்‌ ); see ey/n-cért 
/எயின்‌ * ௮ ஃ% சேரி] 

எயினன்‌ ஐச, பெ (ஈ.) வேடன்‌; hunter, inhabitant 
of the desert tract. ''கொடுவிலெயினர்‌ குறும்பில்‌'' 
(பெரும்பாண்‌ 129). 
[எய்‌ * நன்‌ - எய்நன்‌ ஃ எயினன்‌ (வே.க.53) ] 

எரங்காடு' ௭௭-29; பெ. (௩) பாழ்நிலம்‌ (இ.வ.); 
barren land 
[எல்‌ - எரு அ எரி - எரிநிறம்‌, சிவப்பு எரி * அம்‌ * காடு 
- எரங்காடு. எரி - செந்நிலப்பாங்கான மேட்டுக்கரம்பு 7 


எரங்காடு” 


எரங்காடு” ௭ல-/சீஸ்‌; பெ. (௩) பருத்தி விளைதற்குரிய 
செழித்த புன்செய்‌ நிலம்‌; 16701௦ land of red loam 
soil, fertile black cotton soll 


[எல்‌ ௯ ௪௫ * அம்‌ - எருவம்‌ - செந்நிலம்‌ எருவம்‌ * காடு 
(வேக.00).! 

எரல்‌ ௪௪/ பெ. (௩) கடற்சிப்பி; 56௮-௪ (சா.அக.). 
[ஈரல்‌ ௯ ஏரல்‌ (பிளவுண்டது]../ 

எரி'-தல்‌ ௪௭, 4 செகுவி (ர) 1. தீமூளல்‌, சொலித்‌ 
தல்‌; 1௦ ரிவச, (9048 ''எரியுந்‌ தீயோடு" (திவ்‌ திரு 
வாய்‌ 3,6,5) 2. ஒளிர்தல்‌; 1௦ 9/0, 88/6 ''எரியுஞ்‌ 
செம்பொன்‌ மணிமுடி'' (சூளா.மந்தி6) 3. எரிச்ச 
லுண்டாதல்‌; 1௦ ஒப, ௮5 ௮ sore, 88 fever, to smart, 
to suffer pain, to feel pangs, as the stomach from hunger 
கண்ணெரிகின்றது (உ.வ.). 4 பொறாமை கொள்ளு 
தல்‌; 1௦ be envious, jealous. அவனைப்‌ பார்த்து இவன்‌ 
வயிறு எரிகிறான்‌ (உ.வ.). 5 மனம்‌ வருந்துதல்‌; ௦ 
experience a painful emotion அதைப்‌ பார்க்கும்போது 
மனம்‌ எரிகிறது. 6. சினம்‌ கொள்ளுதல்‌; 1௦ 06 angry, 
௩ிரஏுக! எரிந்து விழாதே (உ வ.) 7 முதிர்தல்‌; 6௦ 
become old ‘எரிகின்ற மூப்பினாலும்‌'' (கம்பரா. 
மருத்து.17). 8. மிகுதல்‌; 1௦ 0௦ 00 increasing. 
ம. எரி; க. உரி, குட. எரி, து. எரி, தெ. ஏர்பு; கோண்‌, 
அர்சி, எரக (சுரம்‌); கூ. ஏர்ப. 
[உல்‌ அல்‌ எல்‌ ௮ எரி. உல்‌ - வெப்பம்‌, குடு, நெருப்பு 
எரிதல்‌ - தீ உண்டாதல்‌, அழல்‌ மண்டுதல்‌... 

எரி”-த்தல்‌ ௪, 4.செ.குன்றாவி. (41) 1. தீயால்‌ 
வெந்தழியச்‌ செய்தல்‌;10 ஒபர, 000506 by fire, Scorch 
“புரமூன்‌ றெரித்தவா'' (திருவாச 13,6). 2. விளக்கு, 
பந்தும்‌ முதலியன எரிதல்‌; ₹௦ burning, 89 a 
lamp or torch. '"லீட்டுக்கெரித்த விளக்கு” 
(தமிழ்நா.237) 3. மருந்து முதலியன புடமிடதெல; 
to sublimate, calcine, as metals, to reduce to powder 
by fire for making mediane எரிமருந்து (இவ). 4 
அழற்றுதல்‌; £௦ ஸரகne, 98 8 9076, 10 09059 to burn, 
௮5 001900 அந்த மருந்து உடம்பை எரிக்கிறது 5. 
செரிக்கச்‌ செய்தல்‌; 10 010251 இந்த மருந்து உண்டதை 
யெல்லாம்‌ எரிக்கும்‌ (உ.வ.) 
தெ. எரியின்சு; ம. எரி; ௧. உரிசு. 
[எல்‌ ௮ எறி, எரி-த்தல்‌../ 

எரி? சர்‌ பெ. (௨) 1 ஐணிர்வழி: ஏlowing light, brightness 
“எரிகொள்‌ செந்நாயிறு''. (திவ்‌.இயற்‌.திருவிருத்‌ 82). 
2. நெருப்பு; ராச ''எரியாற்‌ சுடப்படினும்‌'' (குறள்‌.896). 
3. நெருப்புக்கடவுள்‌; 2001, 900 01119. ''காவக மெரிக்கு 
நல்கிய... சிலையினான்‌'' (பாகவத. 1,6,22). 
4. அனறு (திவா.); 191. 5. மூன்றாம்‌ நாண மீன்‌, 


ஆரல்‌ (கார்த்திகை); hid  naksata. ““எரிசடை 
யெழில்வேழம்‌'' (பரிபா.11,2).. 6. ஏழாவது நாண 
மீன்‌, கழை  (புனர்பூசம்‌.) (பிங்‌), Seventh 
ஈவர்‌ 7. பதினெட்டாவது நாண்‌ மீன்‌, தழல்‌ 


(கேட்டை. (பிங்‌. ): 18h naksatra. 8. கந்தகம்‌; 5பறறபா, 


241 


எரிகள்‌ 


மார்ச '“பூதமெரியேல மிலவம்‌'' (தைலவ.தைல. 
135) 9, விடையோரை (பரிபா.11,2,உரை.); 
taurus of the Zodiac 
ம., து. எரி. 
(எல்‌ ௯ எரி (செல்வி. 77, திசம்‌ 178).] 

எரி” சர்‌ பெ. (௩) 1 சிவப்புநிறம்‌; 160 பா. 2 
சிவப்பு நிறமுள்ள பொருள்‌; ௮nything red in Colour 
[எல்‌ ஃ எரி] 

எரி” ௪, பெ. (௩) 1. வால்‌ நாண்மீன்‌ வகை (புறநா.395); 
ற! 2 கொடிவேலி (பச்‌.மூ.); Ceylon leadwort, 3. 
தீக்கடைகோல்‌;. ''சமிதையுடன்‌ மேலெரிகொண்டு' 
(பெரியபு.சண்‌.27); 6-7! 
ம. எரி. 
[எல்‌ ௮ எரி.] 

எ்ரிக்கொடி ௪ர-&-k௦9, பெ. (ஈ.) நெருப்பின்‌ கொழுந்து, 
fae of 18. ''எரிக்கொடிக்‌ கவைஇய செவ்வரை 
போல'' (ஐங்குறு.353). 


[எரி * கொடி] 


எரிகடுப்பு சர்ப, பெ. (௩) எரிச்சலை யுண்டாக்கு 
மோர்‌ வகை வலி; pain marked by burning sensation, 
irritation 


(எரி + கடுப்பு / 

எரிகண்‌ சா பெ. (௩) 1. தச்சக்கண்‌; evil eye 2. 
எரிச்சலை யுண்டாக்கு மோர்‌ வகைக்‌ கண்ணோய்‌; 
eye disease accompamed by burning sensaton 3. 
தீக்கண்‌; fiery eye (of Siva) (சேரநா.). 
ம. எரி கண்ணு; ௧. உரிகண்‌. 
[எரி . கண்‌] 

எரிகதிர்‌ ௮ர-&எஎ, பெ. (ஈ.) 1. கதிரவன்‌ (திவா.); ப. 
2. செங்கதிர்‌; (60 rays of the Sun. 
(எரி 4 கதிர்‌.] 

எரிகரும்பு ௪ர்‌-&சயாம்ப பெ. 0) அடுப்புவிறகு; 
ரீஈ௦௦, "எங்கள்‌ மடத்துக்‌ கெரிகரும்புகொள்வது'' 
(தனிப்பா.1,76,149). 
[எரி - கரும்பு. 

எரிகல்‌ ௪&௮, பெ. (ஈ) 1. கந்தகம்‌; 60 81006 2. 
எரியுந்‌ தன்மையுள்ள ஒருவகைக்கல்‌; stone with 
exordinary qualities. 
[எரி * கல்‌] 

எரிகள்‌ ௪ர&எ/ பெ. (௩) 1. எரிச்சல்‌ உண்டாக்கும்‌ கள்‌, 
மிகவும்‌ புளித்த கள்‌; fermented toddy. 
ம. எரிகள்ளு. 


(எரி ஃ- கள்‌] 


எரிகனல்‌ 


எரிகனல்‌ ஊரக] பெ. (௩) தீக்கனல்‌; ஏlowing coal, 
burning splinter, fire brana (சேரநா.). 


ம. எரிகனல்‌, ௧. உரிகெண்டெ. 
[எரி - கனல்‌,] 

எரிகுஞ்சி ர பெ. (௩) செம்மயிர்‌ (வின்‌.); 160 
hair, of the colour of red flame 

எரிகுடல்‌ ௪ர-&ப௦2/ பெ. (௩) மிகுபசி (யாழ்ப்‌ ) 0810௦ 
appetite, morbidly voracious appetite. 
ம. எரிகுடல்‌ 
(எரி ஃ குடல்‌./ 

எரிகுடலன்‌ ௪4-02 பெ. (௩) மிக்க பசியையுடைய 
வன்‌ (யாழ்ப்‌ ); he who is always craving for food. 
[எரி 4 குடல்‌ * அன்‌] 


எரிகொள்ளி 


8/௦ பெ. (॥) கடைக்கொள்ளி: 
ராகம்‌. எரிகொள்ளி எரிந்துவீழவும்‌ (புறநா.41, 
உரை.). (செ.அக.). 

ம. எரிகொள்ளி 


எரிச்சல்‌ ௭௪! பெ. (௩) 1. எரிக்கை; bபாning, heating 
செத்தை எரிச்சலுக்குதவும்‌ (உ.வ.). 2. அழற்சி; ஸபா 
$en$at௦n கண்ணெரிச்சல்‌ 3 உறைப்பு(வின்‌.) ; 800, 
pungency, as of some kind of fruits 4. சினம்‌; 89௭, 
ரீ. அயோக்கியனைக்‌ கண்டால்‌ அவனுக்கு எரிச்சல்‌ 
அதிகம்‌. 5. பொறாமை; று, jealousy ‘‘wனத்தெரிச்ச 
லாலே'' (இராம.நா அயோத்‌.5), 7. பெருங்காயம்‌; 
asafoetida 8 வகை; ௦௦100 9. வெறுப்பு; 0150ப51 
ம. எரிச்சல்‌; குட. எரிவி; தெ. ஏர்பு. 
[எல்‌ ௮ எரி ௮ எரிச்சல்‌] 

எரிசசற்படு-தல்‌ ஊர்cத-றதdம-, 20.செ.கு.வி. (4) 
பொறாமைப்படுதல்‌; to be envious, jealous. 
[எரிச்சல்‌ - படு] 

எரிசினக்கொற்றவை ஊர்ச--korava பெ. (௩) 
கடுஞ்சீற்றமுடைய காளி: பாக, goddess of rage. 
[எரி - கினம்‌ ௬ கொற்றவை. 
எரிசினக்‌ கொற்றவை என்னும்‌ பெயரை வடமொழியாளர்‌ 
ரெளத்ர துர்காதேவி என மொழி பெயர்த்துக்‌ கொண்டனர்‌. 

எரிசினம்‌ ஊரக பெ. (௩) கடுஞ்சீற்றம்‌; 6806, fury 
(எரி 4 சினம்‌.] 

எரிசுடா சாப, பெ. (௩) 1 சொலிக்கும்‌ நெருப்பு; 
fire which has burst out into flames. - கு.வி.எ. (804) 
மிக்கவொளி, (ற illumination. “பருமணியெரி 


சுடர்‌ பரப்பி'' (கந்தபு.நகரழி.37). 3. விளக்கு; |. 
[எரி - சுடர்‌.] 

எரிசுரை எப பெ. (ஈ.) சூடான சாராயம்‌; காக 
ரர்‌. (சா.அக. ). 
(எரி 4 கரை] 


242 


எரிபுழுகு 


எரிதூவு-தல்‌ ௭/௬௦-, 5.செ.கு.வி. (41) தீப்பற்றுதல்‌; 
1௦ tke 176. "ஒக்க முப்புர மோங்கெரி தூவ'' (தேவா. 
485.5) (செ அக.) 
[எரி + தூவ] 

எரிந்துவிழு-தல்‌ ஊர்எப-ரீப-, 2.செ.கு.வி. (4) 1. 
சீற்றம்‌ காட்டுதல்‌; 1௦ wax hot and burst into a temper 
2 சினந்து பேசுதல்‌; 1௦ talk angrily, fall foul of. 
(செ அக.,). 
[எரி எரிந்து * விழு. 

எரிநகை ஊராஷூ பெ (௩) வெட்சிமலா்‌; ஈவா of 
the ora fிower. “எரிநகை யிடையிடு பிழைத்த 
நறுந்தார்‌'' (பரிபா.13,59). (செ.அக.). 

எரிநாள்‌ ஊ-ஈசி; பெ (௩) ஆரல்‌ நாண்மீன்‌ (கார்த்திகை 
நட்சத்திரம்‌) (பிங்‌.); ஙா ஈ௮kஒக்a (செ.அக.). 
[எரி - நாள்‌ நாள்‌ - நாண்மீன்‌.] 

எரிநோய்‌ ரஞ்‌, பெ. (ஈ) ஆட்டுநோய்வகை (14௦0 
(1887),249), contagious disease of sheep. (செ.அக ). 
[எரி * நோய்‌] 

எரிப்பு றப, பெ. (௩) 1. எரிக்கை; bபாஓ. 2. கார்ப்புச்‌ 
சுவை; ஓபாஏூY 3. பொறாமை; envy, jealousy 4. 
நெஞ்செரிப்பு (W.); buming sensation in the throat. 
(செ.அக ). 
[எரி ௯ எரிப்பு../ 

எரிப்புமா எ/றறப-௱த்‌ பெ. (௩) உறைப்புள்ள ஒரு வகை 
மாம்பழம்‌ (இ.வ.); ௮ variety of mango that is pungent 
to the taste 
ம. எரிநாடன்‌. 
[எரி எரிப்பு * மா.] 

எரிப்புறம்‌ ௪ர்‌ற-றபதார, பெ. (௩) நிரயம்‌ (வின்‌.); 6௪1. 
[எரி * புறம்‌.] 

எரிப்பூ ௪7-ஓ-றப்‌, பெ. (௩) எரிபோலும்‌ நிறமுள்ள b: 

flower ‘that has the hue of fre. ''எரிப்பூம்‌ பழனம்‌" 

(புறநா.249). 

[எரி 4 uJ 


எரிபிடாரி ஊறச்‌ பெ. (॥.) 1. கடுஞ்சினமுடைய 
காளி தெய்வம்‌, கொற்றவை; 912060, furious female 
0000655 2. எரிச்சலுடையவள்‌; peevish, fretful woman, 
spoken disparagingly. 
[எரி * பிடாரி. பிடாரி - கொல்பவள்‌.] 


எரிபுழுகு ற்ப பெ. (௩) நறுமணப்‌ பொருள்‌ 
(சவ்வாது.); Substance taken from the anal glands 
of the civet - cats, It is a perfume. (sா.அக.). 


(எரி * புழுகு. இது இக்காலத்தில்‌ புனுகு என 
வழங்கப்படுகிறது. 


எரிபுளி 


எரிபுளி ௭-2பர்‌, பெ. (ஈ) கூட்டுக்கறிவகை (இவ), 
hot curry of which buttermilk Is one of the incredients 


ம. எரிபுளி 
[எரி * புளி, உள்‌, புள்‌ - புளி.] 


எரிபொத்து-தல்‌ ௪ர-ற௦!ப-, 10 செகுவி (4) அழல்‌ 
மூட்டுதல்‌; ௦ 100/9, lght a flame *'கனையெரி 
பொத்தி" (மணி 2,42) 
[எரி - பொதது பொல்‌ ஃ பொள்‌ ௮ பொய்‌ பொய்த்து 
ப பொத்து - அடித்தல்‌, தேய்த்தல்‌, கடைதல்‌. எரிபொத்துதல்‌ 
- தீ கடைதல்‌, எரிமூட்டுதல்‌ 7 

எரிபொழுது ௪-ற௦/பப, பெ (௩) செவ்வானப்பொழுது; 
rosy sunset (4) 


[எரி * பொழுது பொல்‌ ௮ பொழுது : ஓளியுள்ளது, இருள்‌ 
விடிந்து புலரும்‌ நேரம, ஒளி காணும்‌ நேரம்‌ / 

எரிபொறி ௯-8 பெ. (௩) 1. தீப்பொறி; 5021 of 
ரர 2. மிகுந்த சூடு; scorching heat (சேரநா ). 
ம, எரிபொரி 
/எரி ொ- பொறி.] 

எரிமணி கு பெ (॥.) ஒளிர்வுள்ள மணி; 508/0 
jewel, bright gem (கூர்மபு அட்டமூ 2). 
[எரி * மணி] 

எரிமருந்தன்‌ ஊர-/சாபா, பெ (॥) 
செய்பவன்‌; manufacturer of gun powder 
(செ அக ) 
[எரி * மருந்தன்‌./ 

எரிமருந்து ஊா-௱சயாஸ்‌, பெ. (6) 1. புடமிட்‌ டெடுத்த 
மருந்து; 050080 Medicine 2. உறைப்பான மருந்து; 
medicine pungent or corrosive 3. அடுப்பிலிட்டு எரித்த 
எண்ணெய்‌ முதலிய மருந்துகள்‌; dicated 0/5 and 
medicines prepared by heating on an oven. 4 செய்நஞ்சு; 
poisons or poisonous compounds 5 உள்ளுக்குச்‌ 
சாப்பிட அழற்சியையும்‌ அல்லது வெளியிற்‌ பூச 
எரிச்சலையும்‌ உண்டாக்கும்‌ மருநது; ௱edicine 09ப- 
sing inflammation when taken internally or burning 
sensation when applied externally. 6 வெடிமருந்து; ரபா 
powder, (சா.அக.). 


/எறி * மருந்து! 

எரிமலர்‌ எர்‌்ஈச/த; பெ. () 1. முருக்குமலர்‌; 1089 
of the Indian Coral-tree ''எரிமலர்ப்‌ பவளச்‌ செவ்வாய்‌ 
(சீவக.662). 2 செந்தாமரை; ர 10105 “செல்வ 
னெரிமலர்ச்‌ சேவடியை'' (சீவக 2741). 


வெடிமருந்து 
(Insc) 


ம. எரிமலர்‌. 
[எரி 4 மலர்‌] 

எரிமலை சர்க்‌ பெ. (॥) கல்லும்‌ மண்ணும்‌ 
கலந்துருகிப்‌ பொங்கித்‌ தீப்பற்றி எரியும்‌ மலை: 
mountain with a burning hole in wnich stones and mud 


243 


எரியெண்ணெய்‌ 


are converted into a molten state called lava and thrown 
out - volcano 


ம்‌. எரிமலை 
/எரி * மலை] 


எரியம்பு ஊர்சாம்ப, பெ 
தா (சேரநா.) 


(௩) தீயுமிமும்‌ அம்பு; fey 


ம. எரியம்பு 
[எரி * அம்பு - எரியம்பு. இதனை வடமொழியாளர்‌ அக்கினி 
யததிரம்‌ என்பர்‌ ] 

எரியல்‌ அந்க/ பெ (॥) 1 எரிவு; ஸபா 2 ஓணிர்கை; 
றற 3 எரிந்தது (யாழ்ப ); tet which Is burnt, 
as charred food at the bottom of a vessel In cooking 
[எரி எரியல்‌] 

எரியாடி ௪-ர-ச்ரீ பெ (௩) 1 அழலை யேந்தியாடுபவ 
னாகிய கிவன்‌; Sa, who dances with flaming fire 
1 hand “'எரியாடி தென்றில்லை'' (திருக்கோ 127). 2. 
வற்றல்‌ மிளகு; pepper. (சேரநா.) 
ம. எரியாடி 
[எரி * ஆடி..] 

எரியாணிவெயில்‌ ௪ந்காங்லர பெ (॥) நெருப்புப்‌ 
போல்‌ மிகு சூடாக இருக்கும்‌ வெயில்‌; பா ௦ 
scorching sunshine (சேரநா.). 
ம. எரியாணிவெயில்‌ 
[எரியாணி * வெயில்‌, எரியானரி - நெருப்பிலிட்ட இரும்பு 
ஆணி] 

எரியிடு-தல்‌ ௭-)/2ப-, 20 செ.கு வி. (41) 1. எரியவைத்‌ 
தல்‌; ௦ 02056 £௦ ஸபா 2 தீமூட்டுதல்‌; (௦ 56 fire 


[எரி * இடு] 


எரியீசல்‌ ௪ர்‌/8த/ பெ. (॥) ஒரு வகைச்‌ சிறிய ஈ; 
a kind of small fy (சேரநா.). 
ம. எரியீச்ச. 
[எரி * ஈசல்‌.] 

எரியூட்டு-தல்‌ ௪ர்‌-ர-பரீப-, 5.செ.குன்றாவி. (v1) தீக்‌ 
கொளுத்துதல்‌; 10 56 16 (0. இலங்கை யெரியூட்டு 
படலம்‌ (கம்பரா ). 
ம. எரியிக்குக. 
[எரி * ஊட்டு-தல்‌ ] 

எரியெண்ணெய்‌ ஸீஸாஜு பெ. (॥) 1. அடுப்பி 
லிட்டு எரித்துக்‌ காய்ச்சி வடித்த மருந்தெண்னணெொய்‌; 
medicated oil prepared by boiling oil on an oven. 2. 
காய்ச்சிய எண்ணெய்‌; heated 01. 3. எரிச்சலை 
யுண்டாக்குமோர்‌ மருந்தெண்ணெய்‌; medicated 01 
causing irritation or buming sensation 4. கரண்டியிலிட்‌ 
டுக்‌ காய்ச்சிச்‌ சோற்றிலே ஊற்றும்‌ முக்கூட்டெண்‌ 
ணெய்‌; mixture of ghee, castor ௦14 and sesame oil, 


எரியோம்பு-தல்‌ 


burnt In a ladle and poured on food (செ அக) 
(சா அத). 
ம. எரியெண்ண 
[எரி ொ எண்ணெய ] 

எரியோம்பு-தல்‌ -ஃ$-ப்௱ம்ப: 7.செ கு.வி (4) 
தீவேள்வி செய்தல்‌; (௦ make offerings In the consecra- 
190 16 “'கற்றாங்கெரியோம்பி”' (தேவா.1 1) 


lah + ஓம்பு / 
எரியோன்‌ சச்‌, பெ. (௩) தீக்கடவுள்‌; Agni the god 


of fire “ஒள்ளெரியோனு மொளித்தான்‌'" (கம்பரா.இலங்‌ 
கையெரி, 64) 


[எரி ௬ எரியன்‌ ஃ எரியோன்‌.] 


எரிவந்தம்‌ ஊரா பெ (6) 1 எரிச்சல்‌; பார்‌ 
sensaton 2 எரிவு; blistering heat 3 எரிச்சலை 
யுண்டாக்குமோர்‌ நோய்‌; 80) disease such as Carbuncle, 
bilousness etc accompanied by burning sensation. 4 
சினம்‌; 8௩0௭, Wrath, rage. (செ அக.) (சா.அக.). 
/எரிவருகல்‌ ௯ வரிவா ௯ எரிவந்கம்‌ / 

எரிவனம்‌ மகக, பெ (ற) சுடுகாடு; ஈர 
ஏரா (திவா.) 


[எரி - வனம்‌ / 


எரிவிழி-த்தல்‌ ஊர, 4 செ.குன்றாவி. (21) சினந்து 
பார்த்தல்‌; 10 08௨ at fiercely with blazing eyes 


'தானவனை அரியுருவமாகி யெரிவிழித்து'' (திவ்‌ 
இயற்‌ பெரியதிரும 100) 
எரி ர்‌ வீழி] 


எரிவிளக்குறு-த்தல்‌ ஊ-ரரசீகயம-, 4.செ குன்றாவி 
(ப) தலைவிளக்‌ கெரித்துத்‌ தண்டித்தல்‌; (௦ ஓபnish 
a condemned culprit by compelling him to go around 
the town with a burning lamp over his head “எரிவிளக்‌ 
குறுக்கு நம்மை'' (சீவக 1162). 


(எரி * விளக்கு 4 உறு] வ 


எரிவு ஈய, பெ (॥) 1 எரிகை; buning 2 உடற்‌ 
சுடுதல்‌, heat in the system, burning, as of the eyes, 
hands, feet, etc 3. பொறாமை; envy, jealousy '“எரிவி 
னாற்‌ சொன்னா ரேனும்‌” (தேவா 758,9) 4 சினம்‌; 
காக்‌... “இழந்தா. னெரிவினா லீர்ந்து'” (திவ்‌ பெரி 
யாழ்‌ 1,2,4) 5 அழற்சி; மர்வா (சா அக ) 
ம. எரிவு, ௧. உரி, குட. எரிவி, து, எரி: தெ. எர்வு, பர்‌, 
எரிப்‌; கோண்‌. ஏரினானா, கூ. ஏர்ப 


[எரி எரிவு! 


எரு எப பெ. (॥) 1 உரம்‌; aml or vegetable manure 
“பிடித்தெருவும்‌ வேண்டாது” (குறள்‌.1037). 2. ௭௫ 
முட்டை பார்க்க, 566 ஊபறப£க்‌ 3 மலம்‌; எexcrement 
“எருவாய்‌ கருவாய்‌ தனிலே'' (திருப்பு.774). 4 எருது; 
பே! (சா அக ) 5, சாணம்‌; போர,95 of a cow 


244 


எருக்கழித்துக்கொடு-த்தல்‌ 


ம. எரு. ௧. எருவு: தெ. எருவு. 
[யெ ௯ இயல்‌ ௯ எல்‌ ௯ எரு (வெளிப்படுவது) / 
எருக்கங்கொழுக்கட்டை ஊkkankolukkatia, பெ. (ஈ) 
பிசைந்த அரிசிமாவை மூன்று அங்குல நீளமாக 
அடைதட்டி, சருக்கரையும்‌ திருகின தேங்காயும்‌ 
வெந்த பருப்பும்‌ கலந்து அல்லது பயற்றை மட்டும்‌ 
அதனுள்‌ வைத்து மடித்து அவித்த ஓர்‌ வகைப்‌ 
பலகாரம்‌; ௮ pastry or tart, backed IN steam The 
rice flour Is doughed into a paste, pressed flat and then 
expanded In to a thin sheet about three Inches in diametre 
Baked dholl or other grains mixed with cocoanut and 
sugar Is placed on it, covered and then steamed 


[எருக்கன்‌ * கொழுக்கட்டை / 

எருக்கங்கோல்‌ ௪பக&கா&ம்‌! பெ. (௩) மருந்து அல்லது 
மருந்துச்‌ சரக்குகளை றுப்பதற்காகப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ எருக்கஞ்செடியின்‌ கொம்பு; 8 twig of the madar 
plant used for roasting medicine or other drugs 
(சா.அக ) 
[எருக்கன்‌ - கோல்‌.] 

எருக்கட்டு'-தல்‌ ஊய-/-/சரீப 5 செ குன்றாவி. (1) 1 
கிடைவைத்தல்‌; ௦ 1010 sheep, herd 08116 for manure, 
keep cattle penned in a field that they might manure 
நீ 2. சாணஞ்சேர்த்தல்‌ (வின்‌.), ௦ collect dung 


(எரா * கட்டு-தல்‌ ] 

எருக்கட்டு” ஊம-&-ரீப, பெ. (௩) 1 உரத்திற்காகக்‌ 
கிடைவைக்கை; folding of sheep and herding of cattle 
ரா கபா 2 கிடைவைத்த கொல்லை; (80 1hப5 
காபா 3 எருக்களம்‌; manure store, dung hill 
(ஆ.அக ) (செ அக.). 
/எறா ச க்ட்டு/ 

எருக்கம்‌ ௪ப//௪௱, பெ. (௩) எருக்கு பார்க்க; 899 erukku. 
(சா.அக ). 

எருக்கம்பஞ்சு ப&ச௱-ழகர்பப, பெ. (௩) எருக்கங்காய்‌ 
முற்றி வெடிப்பதனால்‌ அதனின்‌ றெமும்பிப்‌ பறக்‌ 
கும்‌ பஞ்சு; fine silky floss which Surrounds the seeds 
of the madar plant French cotton. 
[எருக்கம்‌ * பஞ்சு] 

எருக்கம்பால்‌ ஊமப&ககாழக்‌ பெ. (ஈ.) எருக்கின்‌ பால்‌; 
இது மருந்தாகப்‌ பயன்படுகிறது; MK of Magar plant. 
[எருக்கம்‌ * பால்‌] 

எருக்கல்‌ ௪% தொ.பெ. (401.ஈ) 1. கொல்லல்‌; 141160 
2. வெட்டல்‌; hewing or பேரா (சா.அக.) 
/௨ல்‌ ஃ எல்‌ எருக்கு ௯ எருக்கல்‌,/ 

எருக்கழித்துக்கொடு-த்தல்‌ gru-k-kalitlu-k-kodu™, 
4.செகுவி (ர. வைக்கோவில்‌ சாணியிட்டுக்கொ 
டுத்து மாட்டு விற்பனையை உறுதிப்படுத்துதல்‌ 


எருக்களம்‌ 


(இவ.); 19 confirm a contract for the sale of cattle, 
the vendor taking a small quantity of straw in hand, 
puting some cowdung on it and presenting it to the 
purchaser 
(௫ * கழித்து * கொடு] 

எருக்களம்‌ ௪-4-2, பெ (௩) எருவிடுமிடம்‌; ite 
set apart for a dung hil (செ அக ) 
feb + குள்மி 7 

எருக்கிலைமணி ௭/௪ பெ (௩) பரவமகளிர்‌ 
அணியும்‌ கமுத்தணி வகை; necklace worn by Parava 
women (செ அக ) 
[எருகரு * இலை * மண] 

எருக்கிலைமாலை ௪ப///௮-௱௪௮ பெ (0) எருக்கி 
லைமணி பாக்க, 666 erயA&/amகan (செ அக ) 

எருக்கு! சய, பெ (6) செடிவகை; கபே, made, 
m sh calotropis gigantea ‘'‘eருககின்‌ முகிழ்நோக்கும்‌'” 
(தணிகைப்பு களவு 274) (செல்வி 77,திச 178). 
வ. அரகக ம, வரிக்‌ 
(எரு ௮ எரு£க்னா / 

எருக்கு” -தல்‌ கய/80; 5 செ குன்றி (01) 1 கொல்லு 
தல்‌; 01 (திவா) 2 வருத்துதல்‌; 1௦ 12885, trouble 
“படிறெருக்கி'' (கலித்‌ 81) 3 வெட்டுதல்‌; 10 ப!, hew 
“பைம்புத லெருக்கி'' (முல்லைப்‌ 25) 4 தாக்குதல; 
1௦ ௦௦84 “வீதிதோ நெருக்கி முரசறைந்த காலை” 
(சீவக 609) 5 அடித்தல்‌; (௦ tke as a bush 
“பகுவாய்‌ ஞமலியொடு பைம்புத லெருக்கி'” (பெரும்‌ 
பாண 112) 6 அழித்தல்‌; 1௦ லேவ “நாடுகெட 
வெருக்கி'' (பதிறறுப 83.7) 7 சுமத்துதல்‌; 1௦ (ஆ 8 
பள பறபற (வின) 8 தாக்கி ஒலியெழச்‌ செய்தல்‌; 
produce sound on a musical Instrument of percussion 
“இன்னிசை முரச மியமர மெருக்க" (பெருங்‌ நரவாண 
6,63) 
[உல்‌ - எல்‌ எரு எருக்கு / 

எருக்கு” சம்ம பெ (௩) துன்பம்‌; ஸை ''தூதர்தம்மு 
யிர்க்‌ கெருக்கிடை யெய்தினு மெண்ணற்‌ பாலரோ'' 
(புரூரவ போர்புரி 6) 
/உல்‌ எல்‌ எரு எருக்கு / 

எருக்கும்பி சப்பரம்‌, பெ (6) குப்பைமேடு); பபாஏ-ஙபி, 
ஈ|௩ஒ (சா அக) 
[மு * கும்பி] 

எருக்குரல்‌ எப்பா பெ (௩) தாக்குதலாலுண்டாகும்‌ 
ஒலி; sound produced by beating, as a drum "“இன்கட்‌ 
பம்பை யெருக்குர லுறீஇ'' (பெருங்‌ மகத 26,36). 
[உல்‌ எல்‌ ௮ எருக்கு * குரல்‌] 

எருக்கொடு-த்தல்‌ ௨ப-4-40/-, 4.செ.கு.வி. (41) எருக்‌ 
கழித்துக்கொடு பார்க்க; 566 erukkalittukkodu. (இ.வ.). 


(எரு * கொடு/ 


245 


எருத்துப்புரை 


எருகு-தல்‌ பப, ( செகுவி 
to have loose motions, used with reference to cattle 
மாடு எருகியிருக்கிறது (இவ). 
ம. எருகுக, ௧. எரும்பு, ௭௬, தெ. எருகு; கொலா. எர்ங்கு; 
நா. எாங்கு, குரு. எர்கானா, மால்‌. எர்கெ. எர்க்த்ரெ. 


(1) மாடு கழிதல்‌; 


[எல்‌ எறாஃ எருகு] 

எருச்சாட்டி ௮ப--எசரீ, பெ (௩) எருவிட்ட நிலம்‌; 
land not manured during the present year, having been 
enriched previously (யாழ்‌ அக.). 
[எரு * சாட்டி சாடு ௮ சாட்டு ௯ சாட்டி (இடப்பட்டது).] 

எருச்சாம்பல்‌ ஊ--கம்‌ச/ பெ. (௩) எருமுட்டைச்‌ 
சாம்பல்‌, 88068 of cowdung fuel. 
/௪௬ * சாம்பல்‌] 

எருத்தடி ௪/௮0 பெ. (௩) ஈற்றயலடி; (Pros ) penultima- 
te Ine of a verse ''குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும்‌." 
(தொல்‌ பொருள்‌ 428) 
[எருத்து * அடி. எரு ௮ எருகுதல்‌ - கழித்தல்‌, நீங்குதல்‌, 
போதல்‌ எருகு ௯ எருத்து - கழித்த, நீங்கிய எருத்தடி - 
ராறு நீங்கிய, இறுதியடி நீங்கிய, ஈற்றயலடி 7 

எருத்தம்‌ பக பெ (ஈ) 1. கழுத்து; ௨0% “'எருத்த 
மீடங்கோட்டி'” (சீவக.1658) 2. பிடர்‌; ape, back of 
the neck "யானை யெருத்தம்‌ பொலிய'' (நாலடி 3). 
3 தரவு (வீசோ யாப்‌.11,உரை ) பார்க்க; 599 (2௪00 
member of kal verse 4. ஈற்றயல்‌ (காரிகை செய்‌.10, 
உரை ), penultmate 
ம. எருத்தம்‌, தெ. அற்று. 
[ஏ அ ஏர்‌ அ எருத்து ௯ எருத்தம்‌ ஏர்‌ - உயர்தல்‌, எருத்து 
- உயாத்து நிறகும்‌ பகுதி, கழுத்து, பிடரி] 

எருத்தன்‌ எப, பெ (॥) காளைபோல்‌ வலவியவன; 
man who Is as strong as a bull “மலையைக்‌ கையா 
லெருததனா யெடுத்தவாறே'' (தேவா ) 
[எருத்து - எருதீதன்‌/ 

எருத்து பப, பெ (௩) கழுத்து; 80% ''எருத்துவ 
லிய இரலை”: (கலித்‌.5) 2 தரவு (தொல்‌ பொ 
ருள்‌ 444,உரை ) பார்க்க, 566 laravu, Member of kali 
4௪56 3 ஈற்றயல்‌ (தொல்‌ பொருள்‌ 428); penulimate 
"எருததடி நைநதும்‌"' 
ம. எருததம. தெ. அரகு 
[ஏ ஏர்‌ எருத்து] 

எருத்துத்திமில்‌ ஊபரப-[-0ர, பெ (௩) மாட்டின்‌ முசுப்பு, 
மேற்புறம்‌, மாட்டின்‌ முன்னங்கால்களுக்கு மேல்‌ 
இருக்கும்‌ உருண்டை வடிவான கொண்டை, பாம 
of a bull 
[எருது * தியில்‌ / 

எருத்துப்புரை ௪(£ப-ற-றய2] பெ. (௩) மாட்டுக்‌ கொட்‌ 
டில்‌. (ற), ௦%-5tall 


ம. எருத்தில்‌ 
[எருது * ப்ரை / 


எருத்துப்பூட்டு 


246 


எருமை 


எருத்துப்பூட்டு ௪பரப-ழ-றப்‌[ப, பெ. (௨) நல்லநாளில்‌ 
முதலில்‌ ஏர்பூட்டி உழுதல்‌ (யாழ்ப்‌.), 15! ploughing 
on an auspicious day 
[எறாது * பூட்டு/ 

எருத்துமாடு ௪-௫௦, பெ (௩) 1 எருது; (நன்‌ 183, 
உரை ), ய, 0% 2 பொதிமாடு; pack-buliock (௦௦) 
(எருது ௯ எருத்து * மாடு] 

எருதடி-த்தல்‌ ௪ப0எ-, 4 செ குன்றாவி (4) 1 உழு 
தல்‌; 10 றிபஓா 2 சூடடித்தல்‌; 1௦ thrash out grain 
by marking cattle {read over the stalks 
(எருது * அடி / 

எருது' பப்ப (பெ (௩) 1 காளைமாடு; bull, 0X, steer 
"நல்லெருது முயலும்‌'' (பதிற்றுப்‌ 27,13) 2 விடை 
யோரை; 72பாப5, Second sign of ihe 20020 (சங்‌ அக ) 
ம. வருது, க., பட. எத்து, கோத, எத, துட. எகத்‌, (குட. 


எத்தி, து. எரு, தெ. எதது, கொலா. எட, நா. கெட்‌, குரு. 


அட்டோ 
(ஏர்‌ (கல்பபை) ௮ ஏர்து - எருது / 


எருது” பப, பெ (௩) இறால்‌; றாவ 


(எரி எரிது ௯ எருது எரி - செந்நிறம எருது - செம்மீன்‌, 
இறால்‌] 
எருதுகட்டி ஊப௦ப-kஎ, பெ (௩) ஏறுதமுவுதவில்‌ 


(சல்லிக்கட்டில்‌) எருதை மடக்குவோன்‌; 0ப॥- fighting 
champion 


[எழுது * கட்டி ஈட்டி : அடக்கி யாளபவன்‌ ] 


எருதுகட்டு சபர்‌, பெ 6) 
போட்டி; 0ப1-10000 festval (இவ) 


ஏறுதமுவுதல 


[எருது உ கடடி/ 


எருதுப்பித்து ஒப்பற்ற, பெ. (௩) எருதின்‌ ஈரலிலுரு 
வாகும்‌ பித்தம்‌; biter flud secreted by the liver of 
the 0x - ox-Qall (4 அக) 
(எழுது * பித்து / 


எருதுமறி-த்தல்‌ ஊமபப-௱கதா- 2 செ குன்றாலி. (94) 
எருதுபொலிதல (யாழ்ப்‌); 1௦ Cover 8 cow, a5 a 
வப! பாழ்ப்‌ ; 

[எருது மறி] 
எருதுரப்பல்‌ ஊபபாதறச! பெ) 1 எருதை அதட்டி 


யோட்டுதல்‌; 0 கி by Making sound 2 
எருதைப்போல்‌ ஒலியிடல்‌; ௱akng Sound like ox 


(எருது உ உரப்பல்‌ ] 
எருந்தி ஸாரி பெ. (॥) 1 இப்பி (மூஅ), ௨ ப்‌ 


of small shell 2 சங்கு; ch 3 ஒரு நறுமணச்செடி; 
fragrant plant Pavonia 


[ஓரி ௯ இரிந்தி ௯ எரிந்தி ௯ எறாததி ] 


எருந்து' ஊபாசப, பெ. (௩) உரல்‌; ஈசா. (செ.அக ) 


(இல்‌ எல்‌ ௯ எருற்து] 

எருந்து” பபப, பெ (6) கிளிஞ்சில்‌; bivalve shell 
fish, as mussels, oysters "முத்தம்‌ ... எருந்தின்‌ வயிற்ற 
கத்தடக்கி'' (சிறுபாண்‌ 58). 
ம. எருந்து 
/இரி. இரிநது  இர்து ௯ எருந்து 7 

எருப்புழு ௪பழறப/ப, பெ (ஈ) சாணிப்‌ புழு; பCK-worm 
(சா அக ) 
(எரு * புழு] 

எருப்போடு-தல்‌ ௪ப-ற-ற0ப-, 20.செ கு.லி. (1) ! 
உரமிடுதல்‌; 1௦ ஈகாபாe 1810 2 மாடு சாணயிடுதல; 
to pass excrement 


[எரு * போடு] 


எருமணம்‌' ஊப-௱காகா, பெ (॥) செங்குவளை; 160 
Indian water-lly, Nymphaea lotus rubra (பிங்‌) 


[எருமண்ி ௯ எருமணம/ 


எருமணம்‌” ஊப௱காக, பெ. (௩) சாணிநாற்றம்‌; 961 
of cow-dung (சா அக ).. 


(எரு * மணம்‌] 


எருமணி பசு பெ. (1) செங்குவளை; that which 
emits the smell of cow dung ie red Indian water lily 
(சா அக). 


[எரா * மணி மணி : மணப்பது, மணம்‌ வீசுவது / 


எருமன்றம்‌ ௪ப-/கறுஹ, பெ (௩) மாடுகள்‌ கூடுமிடம்‌; 
open gathering place for cattle ‘'ஆயர்பாடியி லெருமன்‌ 
றத்து'' (சிலப்‌ 17,உரைப்பாட்டு) 


[எரு * மனம்‌ / 


எருமாடு எப௱ச்ப, பெ (௩) பிடரி, கழுத்தின்‌ பின்‌ 
பகுதி; back of the Neck (சேரநா ) 


ம. எருமாடு 
[எரு * மாடு எரு - எருத்து (கழுத்து) மாடு - பக்கம்‌] 
எருமுட்டை ஊமப-௱பீக பெ (6) வறட்டி; 0160 


cow-dung-cake used as fuel ''எருமுட்டை பிட்கி 
னதிர்ந்திடும்‌'' (பட்டினத்‌ திருப்பா பொது 51). 
[எரு * முட்டை முட்டு - முட்டை - உருண்டையானது ] 
எருமை எப௱ாஅ, பெ (॥) 1 பாலகரும்‌ விலங்கினங்க 
சூள்‌ ஒனறு: 0பரி2௦ "குவிமுலை படர்மருப்‌ பெரும 
(சீவக 2102) 2 எருமை மறம்‌ பார்க்க, 666 ஊச 
maram theme of unyielding resistance "ஒருவனொரு 
வனை யுடைபடை புக்குக்‌ கூழைதாங்கிய வெருமையும்‌'” 
(தொல்‌.பொருள்‌ 72) 3 எமன்‌; Yama, who rides 


0 ௨ 60745௦ “எருமையிருந்தோட்டி யெள்ளீயுங்‌ 
காளை'' (பரிபா 8,86). 


எந்திரம்‌ (திரிகைக்கல்‌) 


. எருமைச்சுறா 


எருமைக்கடா 


247 


எருவாரம்‌ 


J 


ம, எரும; தெ. எனுமு, ௧., பட்‌. எமமெ, து. எர்மெ, 58 
Heramba 


[இர்‌ இரு ௮ இருமை - எருமை இரு - கருமை / 
எருமைக்கடா ஊபாச-&-k204 பெ. (௩) ஆணெருமை; 
he-buffalo 
(எருமை * டார] 
எருமைக்கற்றாழை எயா௮-&-&ரகி௮, பெ (௨) மலைக்‌ 
கற்றாழை பாக்க, 986 malar-k-karrala: 
(வருமை * கற்றாழை 
எருமைக்காஞ்சொறி erumar-k-katyon, பெ. (௩) 
பெருங்காஞ்சொறி பாக்க, 892 றerunkayort clmbing 
nettile-mercury (மலை ). 
[எருமை - காஞ்சொறி ] 
எருமைக்காளை ௪பால--கிஐ; பெ. (॥) நெல்வகை 
(A}, a kind of paddy 
/ எருமை * தானை] 
எருமைக்குழவி ஊபாசர-4-&ப/, பெ (6) எருமைக்‌ 
கண்று; வெர்‌ 04 0ப1150௦ (தொல்‌ பொருள்‌.575) 
[எருமை * குழவி/ 


எருமைக்‌ கொற்றான்‌ சயராச/4-40ர பெ (0) 
கொடிவகை; parasitc leafless plant, Sel, cassytha 


fliformIs 
ம. எருமவளளி 
[எருமை * கொற்றான்‌ / 

எருமைக்கோரை ௪ப௱சம்மிக பெ (௩) எருமை 
தின்னுமோர்‌ வகைப்‌ பெருங்கோரை; large species 
of reed eaten by buffaloes - Saccherum spontaneum 
(சா அக.). 
[எறுமை * கோரை../ 

எருமைச்சுறா ஊத்‌ பெ. (௩) பெரிய கருப்புச்‌ 
சுறாமீன்‌; black shark - Carcharias menisorrah 
(சா அக.) 

எருமைப்புல்‌ சக பெ (6) ஒருவகைப்‌ புல்‌; 
a kind of grass growing In rice fields (சேரநா ). 
ம. எருமப்புல. 
[எருமை * புல்‌. 

எருமைப்பொன்‌ ஊபா௮-ழ-ற௦?, பெ. (6) வரிவகை 
(511,155), 9. (செ.அக ). 
[எருமை ௬ பொன்‌] 

எருமைப்போத்து சபாச/-ற-றம்‌ப, பெ (௩) எருமை." 
தடா; hஒஃபரீி௦ (தொல்‌ பொருள்‌.596). (செ.அக.). 
(எருமை * போத்து! / 

எருமைமறம்‌ ௪பா-௱௮ர, பெ. (௩) மறவன்‌ ஒருவன்‌ 
தன்‌ படை முதுகிடவும்‌ பகைவர்‌ படையைத்‌ தான 
ஒருவனே அஞ்சாது எதிர்த்து நிற்கும்‌ புறத்துறை 


(புவெ 7,13); theme of a hero's taking a firm and 
bold stand in the batllefield against very heavy odds, 
lke an unyielding buffalo, even after his army had retreated 
and fled 
[எருமை * மறம்‌ - எருமைமறம்‌. அஞ்சாது தனித்து நின்று 
தாக்கும்‌ எருமைபோன்ற நெஞ்சத்‌ துணிவு எருமை மறம்‌ 
எனப்பட்டது / 

எருமைமுல்லை எப௱ல-/பி, பெ. (ஈ) முல்லைக்‌ 
கொடிவகை; whe-bracted jasmine, M. cl, jasminum 
rottlerianum (செ அக) 


[எருமை * முல்லை./ 

எருமைமுல்லைத்தீவு பாசன பெ (௩) 
யாழ்ப்பாணத்தின்‌ பழைய பெயர்‌ (வின்‌ ); காவலர்‌ 
name of Jaffna, from the flower erumal-mullal found there 
[எருமை * முல்லை - தீவு] 

எருமைமுள்‌ பானா! பெ. (॥) வெள்ளை முள்‌ 
வேல்‌; ஸபரீ£ி௦ 1௦0௩ (சா.அக.) 
[எருமை * முள்‌] 

எருமையின்றிசை ௪யாசகா$க, பெ. (ஈ) தெற்குத்‌ 
திசை; 5௦th, as being Yama's quarter. ““ஆகநனைந்தி 
டாவகை  யெருமையின்றிசையி  னீள்வடிவுற்று '* 
(சேதுபு.சங்கதீ.10). 
[எருமை * இன்‌ * திசை. 'இன்‌' ஆறாம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுருபு ] 

எருமைவெளியனார்‌ சப௱எ-ஸரரகக்‌; பெ. (॥) குதி 
ரைமறம்‌ பாடிய கடைக்கழகப்‌ புலவர்‌; poet of Sangam 
age 
(எருமைவேளி * அன்‌ - எருமைவெளியன்‌. எருமைவெளி 
என்னும்‌ ஊரினராகலாம்‌. மந்தைவெளி என்றும்‌ ஊர்ப்பெயர்‌ 
உள்ளதை ஓப்பு நோக்குக. 

எருவட்டி மச; பெ (௩) எருவறட்டி பார்க்க; 969 
eruvaralt 

எருவடை-த்தல்‌ ௪-2, 4.செகு வி. (41) எருவுக்‌ 
காக ஆடுமாடுகளை அடையச்‌ செய்தல்‌; 1௦ (00 
sheep, herd cattle for manure 
(எழு * அடை.] 

எருவண்டு ௪ப-கஏப, பெ. (௩) வண்டுவகை; 8 (404 
of beetle (pond.) 
[எரு * வணடு] 

எருவறட்டி ௪0-ம்‌, பெ (௩) எருமுட்டை; 00 
of cowdung, used 85 fue! (வின்‌. ). 
[எறா * வறட்டி - எருவறட்டி வறள்‌ - வறட்டி./ 

எருவாரம்‌ பசக, பெ (௩) எருவுரமிட்டதற்குக்‌ 
கொடுக்குந்‌ தவசப்பங்கு; sare of the produce 
assigned to those who provide manure for the land. 


/எ௫ு * வாரம்‌] 


எருவு 248 


எல்லா 


எருவு பய, பெ. (॥) எரு பார்க்க; 586 எப 
ம. எருவ, தெ. எருவு. ௧. எரும்பு 
[எரு - எருவு] 


எல்லம்‌ ௪/2, பெ (௩) இஞ்சி; 0௩0௭. (மலை). 


தெ. அலலமு 


/அல்லம்‌ ௯ எல்லம்‌] 


எருவை எப பெ (॥) 1. தலை வெளுத்து உடல்‌ | எல்லம்மன்‌ ௪/2௱௱௮ர, பெ (௩) தீயவிளைவுகளின்போது! 


சிவந்திருக்கும்‌ பருந்து; 8 knd of kite, whose head 
is white and body brown “விசும்பா டெ ருவை பசுந்தடி 
தடுப்ப'' (புறநா 64,4) 2 கமுகு; ச "எருவை குருதி 
பிணங்கவருந்‌ தோற்றம்‌' (களவழி 20) 3 குருதி 
(திவா ), 60௦00 4 பஞ்சாய்க்‌ கோரை; 5றecies of 
றப எருவை செருவிவை மணிப்பூங்‌ கருவிளை” 
(குறிஞ்சிப்‌.63) 5 கோரைக்கிழங்கு; straight sedge 
யச "மட்பனை யெருவை தொட்டி'' (தைலவ 
தைல 94) 6 கொருக்கச்சி; European bamboo reed 
(குறிஞ்சிப்‌.68,உரை.) 7. செம்பு; 00008 “எருவை 
யுருக்கினாலன்ன குருதி'' (கம்பரா கும்பக 248) 
[உல்‌ எல்‌. எரா எருவை. எருவை - சிவந்திருப்பது ] 
எல்‌! ௪ பெ (௩) 1 நெருப்பு; 16 2 கதிரவன்‌; 
$பற ““எற்படக்‌ கண்போன்‌ மலர்ந்த'' (திருமுரு 74) 3 
ஓரி; lusture, splendour, (ரர்‌ “எல்லே யிலக்கம்‌”' 


எல்லம்மா எக்‌ பெ 


எல்லரி எகா பெ 


மீனவர்களாலும்‌ மற்றும்‌ நச்சுப்‌ பாம்பினால்‌ 
கடிபடுபவராலும்‌ வணங்கப்படும்‌ ஒரு சிற்றூர்த்‌ தெய்‌ 
தெய்வம்‌ (இவ), lage goddess, invoked by 
fishermen when In danger and by anyone bitten by 
a polsonous serpent 


தெ. எல்லம்ம 

[எல்‌ - எல்லை எல்லையம்மன்‌ ௯ எல்லம்மன்‌ / 

(௩) எல்லம்மன பார்க்க; 866 
e/lamman 


/எல்லையம்மன்‌ ௯ எல்லம்மன்‌ ௯ எல்லம்மா ] 


(॥) பறைவகை); ௨ kind of drum 
“கடிகவர்‌ யெல்லரி'' (மலை 


படு 10) 


பொலிக்கும்‌ வல்வா 


[ஓல்‌ ௯ எல - எல்லி] 


(தொல்‌ சொல்‌ 271) 4 வெயில்‌ (பிங்‌ ), 5பா5h8 5 | எல்லவரும்‌ ௪/சசபர, பெ (௩) எல்லாரும்‌; 9! 0௭5005 


பகல்‌; வெ ॥௱உ 'எல்லடிப்‌ படுத்த கலலாக்‌ காட்சி'' 
(புறநா 170) 6 நாள்‌ (பிங்‌); ஜே of 24 hours 7. 
பெருமை; vehemence, strength 
ம. எல தெ. எலமு பர்‌ நெந்சி கோண்‌. எததி. அததி 
(வெயிலின வெப்பம்‌) 
/உல்‌ எல்‌]: 

எல்‌” ௪ பெ (6) 1 கதிரவன்‌ மறைவு; 5பn5Se!t 2 
இரவு; ஈரஓூ! "'எல்லிற்‌ கருங்கொண்மூ வாய்திறந்த 
மின்னுப்போல்‌'' (நாலடி 8) - இடை (() இகழ்மொழி 
(பிங்‌); ejaculation of contempt 
(இல்‌ ௯ எல்‌] 

எல்கை ௪4 பெ (௩) எல்லை; 600௪ றம்‌ எல்கை 
(கல்வெட்டு) “எல்கைகைவிட்டுக்‌ 
தனாலே.'' (கல்வெட்டு) ' 


கடக்கப்போன 


ம. எல்க 
[எல்‌ ஃ எல்லை - விளிம்பு, ஓரம்‌, வரம்பு, வரப்பு எல்லை 
கைவிட்டுச்சென்றான்‌ என்னும்‌ வழக்கு மீதூர்ந்த பகுதிகளில்‌ 
எல்லைகை விட்டு - எல்கைவிட்டு எனத்திரிந்தது அத்திரிபால்‌ 
எல்லை * கை ௯ எல்கை என மருவி வழங்கலாயிற்று ] 
எல்ல ௪/௪ பெ. (ஈ) எல்லா பார்க்க, 966 ரதி 
(தொல்‌ பொருள்‌ 220,உரை ). (செ அக ). 
(எல்லா ௯ எல்ல] 
எல்லப்பநாவலர்‌ ௪/2றறச-க/௮ித, பெ (௩) அருணாசல 
author of Arunacala-puranam and other works in Tamil 
(செ.அக ) 


(எல்லப்பன்‌ 4 தாவலர்‌.] 


எல்லவன்‌ ௪/2 பெ. 


"நாமெல்லவரும்‌'' (கந்தபு தேவர்புலம்புறு. 19) 

தெ. எலலரு, ௧. எல்லரு, எல்லவரு. 

[எல்லை * அவர்‌ - எல்லவர்‌ * உம்‌ * எல்லவரும்‌ நாட்‌ 
டெல்லை அலலது ஊரெல்லைக்குட்பட்ட அனைவரும்‌ / 
(௩) 1. கதிரவன்‌; 5. 
''எல்லவன்‌ லீழுமுன்னம்‌'' (பாரத பதினெட்‌.119). 2. 
திங்கள்‌; £௦௦௩ (அக நி.). 

ம. எல்லவன்‌ 


[எல்‌ ௯ எல்லவன்‌ / 


எல்லா எக பெ (௩) 1. ஒரு விளிப்பெயர்‌; here, you 


(தொல்‌ பொருள்‌ 220 ரை)? தோழி முன்னிலைப்‌ 
பெயர்‌ (சூடா 2,42), word used in addressing a 
றொ சீர ''கடை மணியின்‌ குரல்‌ காண்பென்‌ காண்‌ 
எல்லா'' (சிலப்‌.20,3) 


ம., துட., பட. எல்லா, ௧., குட., தெ. எல்ல, கோத, எல்‌, 
எலம்‌; பிரா. குல்‌. £79 81. 


[இல்‌ - இளமைக்‌ கருத்துவேர்‌. இல்‌, எல்‌. எல்லா ௯ எலா 
௯ எல்லா - தோழன்‌, தோழி. 


ஆங்கில நண்பரைக்‌ காணுமபோது மகிழ்ச்சி விளியாக ஆளும்‌ 
உறலோ (உறலலோ) என்னுஞ்சொல்‌, எல்லா என்னும்‌ தென்‌ 
சொல்லோடு தொடர்புடையதே 


hallo, halloa, mi, n, and vi Int, calling attention or expr. Surprise. 
informal greeting, {n and vi) the cry ‘hallo’ var of earlier Hollo, 
halloo, int Inciting dogs to the chase, callng attention or expressing 
Surprise, {n} the cry ‘halloo’ (perh) var of Hollo, (vi and t) 


Cry ‘hallooi’, exp to doygs, urge on (dogs 610) with shouts, 
shout (1 and i} to attract attention 


எல்லாம்‌ 


hallow, vt and i chase with shouls, incre with shouts, shout 
1௦ incite dogs etc (1486) halowen prok 1 OF halloer, hello, ஈ, 
and vi hallo holla, int calling attention of fF hola hollo, mt 
calling attention, (n ) the cry ‘hollo’ (conn w ) HOLLA ௩௮1௦, hollow, 
holla, holloa, vi and t shout {I and t) call to hounds (as prec) 
hullo, hulloa, nt used to cali attention, express Surprise Or answer 
call esp on telephone, of HALLO 


நூற்றுககணக்கான அடிப்படை ஆங்கிலச சொறகள, தென்‌ 
சொல்லும்‌ தெனசொறறிரிபுமாயிருபபதால எல்லா எனனும்‌ 
இருடாற பொது விளிசசொல ஆங்கிலத்தில்‌ வழஙகி வருதல்‌ 
பறறி ஐயுறுதறகு எளளளவும்‌ இடமில்லை (செலவி 78, 
சூன்‌.500,501) 


எல்லாம்‌ ௪௪, பெ (ஈ) 1 முழுதும்‌ (திருக்கோ 351, 
உரை), ௦6 2 அனைவர்‌ அவை என்னும்‌ 
பொருளிலும்‌ வரும்‌; 81, personal as well as Impersonal 

அவர்கள்‌ அவை எல்லாம்‌ 

போயின "நவவலை! எலலாம தீயவாம்‌ (றல்‌ SIN 


எல்லாம்‌ போனார்கள்‌, 


ம. எல்லாம்‌, க. எலலா, துட. யெலெ, யெல்லமதி, கோத. 
எல்ம, பட. எல்லா, குட. எலல, து. எலல, தெ. எலல. 
[எல்லவும்‌ ஃ எல்லாம்‌ எல்லை * அவை - எல்லையவை 
பூ எல்லவை உ உம்‌ - எல்லவையும்‌ - எல்லாம்‌ எல்லவை 
- எல்லைக்குட்பட்ட அனைத்தும்‌ / 
எல்லார்‌ எச்‌; பெ (॥) தேவர்‌; Devas of Hindu mythology 
“பனிவானத்‌ தெல்லார்‌ கண்ணும்‌'' (சீவக.364) 
(வே ௧ 58) 
ம. எல்லா£ 
/எல்‌ எல்லார்‌ எல்லவரும்‌ பார்க்க / 
எல்லாரும்‌ கப, பெ (॥) யாவரும்‌; ௮! 0௭50 
“எல்லாரும்‌ எல்லீரும்‌ என்பவற்றும்மை'' (நன்‌ 245) 
ம. எல்லாரும்‌, எல்லாவரும, ௧. எலலரும்‌; கோத. லம்‌, 
குட. எல்ல, தெ. எல்லரு 
/எல்லவரும்‌ ௯ எல்லாரும்‌] 
எல்லாவோ சிக பெ. (॥) தோழி; lady friend 
“எல்லாவோ காதலற்‌ காண்கிலேன்‌'' (சிலப்‌ 18,11-12) 


[எல்லா - எல்லாவோ ] 

எல்லி! ௪14 பெ. (௩) 1 கதிரவன்‌ (பிங்‌ ); 5 2 
பகல்‌; ஷே 6 “இரவோ டெல்லியு மேத்துவார்‌'' 
(தேவா.344,8). 
[உல்‌ ௯ எல்‌ ௯ எல்லி - அழலோன்‌, கதிரவன்‌ ] 

எல்லி” ௪ பெ (௩) 1 இரவு; ஈர! “'எல்லியிது 
காலையிது'' (சீவக.1877). 2. இருள்‌; கொ&ச55 ''நீரரை 
யெல்லி யியங்கன்மினே'' (இறை 30,உதா 217) 
[இல்‌ - இல்லி ௮ எல்லி - இருள்‌. இல்லி - கருமை, இருள்‌ / 

எல்லிப்பகை எ௪//-ற-றச9ச/ பெ. (॥) 1. கதிரவன்‌; $பா, 
enemy of night (சங்‌ அக ). 2. வெளிச்சம்‌; (074 ௮5 the 
enemy of darkness or the night 


[இல்லிஃ எல்லி. பகை இல்லி ச்‌ இிரவு.] 


249 


எல்லே 


பெ. (ஐ) lotus, 


எல்லிமனை 
fancied as the wife of the sun ““பிரம்பெல்லிமனை 
முக்கருணை '' (தைலவ தைல 135). 


உசா தாமரை; 


எல்‌ - எல்லி (கதிரவன்‌) * மனை மனை - மனைவி] 


எல்லியறிவன்‌ ௪/--கங்றை, பெ (௩) கோழிச்சேவல்‌; 
cock-which knows the watches of the nght (செ அக ). 


[எல்லி - அறிவன்‌ அறிவன்‌ - அறிபவன்‌ ] 


எல்லிருள்‌ ௪-/-ப/ பெ (ஈ) இராவிருள்‌; பகரkness of 
ஏர்‌ 2 விடியற்காலத்திருள்‌; பகrkness preceding the 
08 ''எல்லிருள்‌ விஞ்சையோதி'' (சீவக 1747) 
மறுவ. நள்ளிருள்‌, செறியிருள்‌, குமரியிருள்‌, பேரிருள்‌. 
(எல்‌ * இருள்‌] 

எல்லினான்‌ ௪//கற, பெ. (ஈ) எல்லோன்‌ பார்க்க, 566 
௪/௦ ''புயங்க முண்டுமிழ்ந்த வெல்லினா னென:: (கந்‌ 
தபு அக்கினி 223) (வே ௧ 58) 
[எல்லி ஃ எல்வினன்‌  எல்வினான்‌ / 

எல்லீரும்‌ வரப, பெ (௩) எல்லா நீங்களும்‌; 400 
a! "'எல்லீரு மென்னும்‌ பெயர்நிலைக்‌ கிளவியும்‌! 
(தொல்‌ சொல்‌ 166) "எல்லாரும்‌ எல்லீரும்‌ 'நன 
246) 
ம. எல்லீரும்‌, ௧. எல்லரும்‌ 
[எல்லா . நீரும்‌ - எல்லாநீரும்‌ ௯ எல்லீரும்‌ / 

எல்லு-தல்‌ ௪/ப-, 13 செ கு.வி. (41) ஓஸிமங்குதல்‌; (௦ 
become dim as the sun ''எல்லு மெல்லின்று ஞமலியு 
மிளைத்தன' (குறுந்‌ 179). 
(இல்‌ - எல்‌] 

எல்லெண்‌ ௪/-/-௪ பெ. (॥) பன்னிரண்டு; ஈபாமஎ 12, 
representing the number of மகா. “காட்டசைசத்தி 
யெல்லெண்‌'' (தைலவ தைல.69) 
[எல்‌ * எண்‌ எல்‌ : கதிரவன்‌ பன்னிரு சூரியர்கள்‌ இருப்பதாகக்‌ 
கருதப்படும்‌ தொன்ம வழக்கு பற்றுக்கோடாக எல்லெண்‌ 
பன்னீரண்டு என்னும்‌ எண்ணைக்‌ குறித்தது வடமொழியாளர்‌ 
துவாதசகுரியர்‌ என்பா / 

எல்லெனல்‌ ௪-/ஊஅ] பெ. (௩) ஓர்‌ ஓவிக்குறிப்பு (பிங்‌ ), 
onom expression 


[எல்‌ * எனல்‌] 


எல்லே ௪/6, இடை. (ம்‌) 1, தோழியை விளிக்கும்‌ 
முன்னிலைச்‌ சொல்‌; here you, used in addressing 
a woman-்end ''எல்லே....தோழி'' (திவ்‌.திரு 
வாய்‌ 5,3,5). 2 ஓர்‌ வியப்பு விரக்கச்‌ சொல்‌; ஒlama- 
tion of wonder or pty ‘“ஏதிலே னரங்கற்‌ கெல்லே”' 
(திவ்‌.திருமாலை.26). - கு.வி.எ. (20.) 1. வெளியாக; 
openly, clearly ''எல்லேமற்‌ றெம்பெருமாற்‌ கின்றிவளு 
மின்னாளோ'' (சீவக.2957). 2. வெளியே (சீவக.653, 
உரை.), 001809. 


(எல்‌. எல்லே./ 


எல்லேம்‌ 


250 


எல்லைப்படுத்து-தல்‌ 


எல்லேம்‌ ௪1/௭, பெ. (ஈ.) எல்லேமும்‌ பார்க்க; 996 
ணப. 

எல்லேமும்‌ ௪/கஸ-ப௱, பெ. (௩.) எல்லா நாங்களும்‌; 
we all, all of us. 
[எல்லா * நாமும்‌ - எல்லேறும்‌.] 

எல்லேலெனல்‌ ௪/ச-௪ச[ பெ. (௩) எல்லெனல்பார்க்க 
(பிங்‌); 896 e/lenal 
[எல்‌ * எல்‌ * எனல்‌.] 


எல்லேளெனல்‌ ௪/௪-ஐ௪! பெ. (௩) எல்லேலெனல்‌ 
(திவா.) பார்க்க; 596 s/lélenal 

எல்லை! 24 பெ. (௩) 1. நடப்பட்ட எல்லைக்கல்‌; 
stone fixed up to show the boundary limits 2. வரம்பு; 
ரர்‌, bord. “எல்லைக்‌ கணின்றார்‌'' (குறள்‌.306). 3. 
அளவை '(திவா.); ௱6a5பா6, ஓர்‌ 4. முடிவு; 60, 
goal, extremity, death (கலித்‌.129,உரை.). 5. கூப்பிடு 
தொலைவு; பistance within reach of voice (திவா.) 
6. தறுவாய்‌; specified time, period ‘‘கூறிய வெல்லை 
யில்‌'' (கம்பரா.வீபீட.97). 7. இடம்‌; place, Spot, locality. 
"அதற்கடுத்த வெல்லை யாமீண்டு'' (கந்தபு.ஏம 
கூட.30). 8. ஐந்தாம்‌ வேற்றுமைப்‌ பொருள்களுள்‌ 
ஒன்று; 24181/௦ 0856. ''எல்லையின்னு மதுவும்‌ பெயர்‌ 
கொளும்‌'' (நன்‌.319). 
ம. எல்ல; ௧, எல்லே; துட. எல்ய; து. எல்ல; தெ. எல்ல, 
எல்லே. 
[இல்‌ ௯ எல்‌, எல்லை. இல்‌ - குத்துதல்‌, நடுதல்‌.] 

எல்லை” ௪/௮] பெ. (6) 1. கதிரவன்‌ (திவா.); $பா 
2. பகல்‌; வெரி “'எல்லையு மிரவுந்துயி றுறந்து'' 
(கலித்‌.123). 3. நாள்‌ (சூடா.); 0 of 24 hours 
[எல்‌ எல்லை.] 


எல்லைக்கட்டு'-தல்‌ ௪/9-/-/ச7ப-, 5.செ.குன்றாவி. 
(41) 1 கட்டுப்படுத்துதல்‌;1௦ limi, restrain, circumscribe. 
2. வரையறுத்தல்‌; 1௦ termine, decide 3. வழக்குத்‌ 
தீர்த்தல்‌; ௦ 96116 matters of dispute. 
[எல்லை - கட்டு.] 

எல்லைக்கட்டு” எர, பெ. (௩) 1. வரம்பு; 
boundary, demarcation 2. கட்டுப்பாடு, restraint, circu- 
mscripton 
ம. எல்லத்தல 
[எல்லை £ கட்டு] 

எல்லைக்கட்டு” ௪சர-&-kரீப, பெ. (௩) வரிகட்டுதல்‌, 
இறைக்கட்டுதல்‌ (யாழ்‌.௮௧.); றவ)! of taxes 
(செ.அக.). 
[எல்லை எ கட்டு.] 

எல்லைக்கல்‌ ௪/௪//-/௪; பெ. (௩) எல்லை யறிய 
'நிறுத்துங்‌ கல்‌; 51006 fixed up to show the boundary 
ஈட. ''எல்லைக்கல்லி னிறீஇ'' (மீனாட்‌.பிள்ளைத்‌.38). 


[எல்லை - கல்‌,]. 


எல்லைக்கறுப்பன்‌ ௪/௪-/-/ சறற, பெ. (௩) ஒரு 
ஊர்த்‌ தேவனை; village deity, who guards the boundary 
of the village. 
ம. எல்லக்கல்லுசாமி. 
[எல்லை - கருப்பன்‌.] 
எல்லைக்கால்‌ ௪/2/-k-&தி பெ. எல்லைக்‌ கல்‌ 
(யாழ்‌.அக.); boundary stone. 


(n.) 


[எல்லை கால்‌. கால்‌ - கம்பு, கல்‌.] 

எல்லைக்காவல்‌ ௪/9/-&-kகV/ பெ. (ஈ.) ஊரெல்லையிற்‌ 
காக்கும்‌ வயற்காவல்‌ (வின்‌.); watch-shed, to mark 
the division of one field from another. 
[எல்லை - காவல்‌.] 

எல்லைக்குறிப்பு ௪/௮-&-&பரறறப, பெ. (௩) 1. எல்லைய 
டையாளம்‌; b௦பாகா-௱காk. 2. வழியளவைக்‌ காட்‌ 
டும்‌ குறி; milestone, mile-post 
[எல்லை - குறிப்பு 7 

எல்லைக்கெட்டநேரம்‌ ௪/2/-&-kசீதாள்‌க, பெ. (6) 
ஒவ்வாத நேரம்‌; பா$ப15016 46. (ஆ.அக.). 
[எல்லை - கெட்ட - நேரம்‌.] 

எல்லைக்கேடு ௪/எ-&-k்்ப, பெ. (௩) 1. சமயமொவ்‌ 
வாமை; பn5பitableness in regard to time. 2. இடமொவ்‌ 
வாமை; பn$பitableness, inconvenience in regard to 
place. 
[எல்லை ஃ கேடு.] 

எல்லைகட-த்தல்‌ ௪//-kaஎ2-, 3.செ.குவி (4) 1. 
வரம்பு மீறுதல்‌; (௦ 1105508585 2 நேர்மை தவறுதல்‌, 
எல்லை மீறுதல்‌; (௦ exceed limits, transgress. 3. 
அளவிறத்தல்‌; 1௦ be beyond all Measure. 


[எல்லை * கட] 

எல்லைகுறி-த்தல்‌ ௪/2/-kபர்‌-, 4.செ.கு.வி. (44) வரம்‌ 
பேற்படுத்துதல்‌; 1௦ mark limits, set boundaries 
[எல்லை * குறி] 


எல்லைத்தரிசு ௪/௪/-//கா8ப, பெ. (௩) ஊரோரங்களி 
லுள்ள கரம்பு நிலம்‌ (CG), waste land, generally on 
the outskirts of a village 


[எல்லை * தரிசு] 

எல்லைத்தீ ௪//2/-!-ர; பெ. (ஈ.) ஊழித்தீ; re that destroys 
all things at the close of an age. 
[எல்லை - தீ.] 


எல்லைப்படுத்து-தல்‌ ௪72/-0-௦௪0ப/1ப-, 5.செ.குன்றாவி. 
(44) 1 எல்லை கட்டுதல்‌; (௦ 56116 a boundary 2. 
முடிவுபடுத்துதல்‌ (வின்‌.); 10 86106 matters, decide, 
finish, terminate. 


[எல்லை - படுத்து, 


எல்லைப்பத்திரம்‌ 


251 


எல 


எல்லைப்பத்திரம்‌ ௪/௮/-ற-றசீரகா, பெ. (௩) எல்லைவ 
ழக்குத்‌ தீர்த்தெமுதும்‌ ஆவணம்‌ (சங்‌.அக.); wit 
agreement, setting forth the terms of settlement of a 
boundary dispute. 
(எல்லை * பத்திரம்‌... 

எல்லைப்பிடாரி ௪/2/-ழ-றரர்த்‌ர்‌ பெ. (॥.) எல்லையம்‌ 
மன்‌: female deity believed to preside over spots where 
roads meet (வின்‌.) 


[எல்லை * பிடாரி] 


எல்லைப்பூசல்‌ ௪//2/-ற-றப$2/ பெ. (ஈ.) எல்லையைப்‌ 
பற்றிய வழக்கு; b௦பாகொy 080016. (செ.அக.). 
[எல்லை * பூசல்‌... 

எல்லைப்பொருள்‌ -௪/௮டற-றாப/ பெ. (ஈ) ஒரு பொருளி 
னது திசையளவைக்‌ குறிப்பதற்கு எல்லையாய்‌ நிற்‌ 
கும்‌ பொருள்‌ (ஆ ௮௧.), 00/60 located to indicate 
extent and/or boundary. 
[எல்லை * போருள்‌/ 

எல்லைமால்‌ ௪/9/-ஈ௪ பெ. (॥) தரன்கெல்லை (00), 
four boundaries of a piece of land 
[எல்லை * மால்‌, மாத்தல்‌ - அளத்தல்‌. மா ௯ மால்‌ - அளவு.] 

எல்லைமானம்‌ எ௪/எ-௱ச்றகா, பெ. (॥) 1. எல்லை; 
boundary limit, circuit (யாழ்‌.அக.). 2. அளவ; Measure, 
extent 
[எல்லை * மானம்‌. மாத்தல்‌ - அளத்தல்‌. மா அ மால்‌ மான்‌ 
* அம்‌] 

எல்லையம்மன்‌ ௪/2ந்சாாகற, பெ. (௩) ஊரெல்லையில்‌ 
இருக்கும்‌ காவல்‌ தெய்வம்‌; ஏபகரdian dey at the 
boundary of a village 
[எல்லை - அம்மன்‌.] 


எல்லையோடல்‌ எ/8ர்ப்ரஎி, பெ. (௩) எல்லையைச்‌ 
சுற்றிவரல்‌; ரபா through the boundary. (ஆ.அக ). 
[எல்லை * ஓடல்‌./ 

எல்லையோடி ௪/2/-ர-௰ஏ, பெ. (ஈ.) ஊர்த்‌ தெய்வத்தின்‌ 
கோயிலின்‌ முன்னே சில வழிபாட்டுமுறைகளைச்‌ 
செய்து பிறகு எல்லையைக்காட்டி வழக்கைத்‌ தீர்ப்‌ 
போன்‌, (இ.வ ); boundary runner, a village officer, 
whose testimony in case of boundary disputes is accepted 
by the disputants, when he shows the boundary line 
by running round it after having been solemnly sworn 
to discharge his duty as almost a divine arbitrator by 
being required to go through certain awe-inspiring 
ceremonies before the shrine of the village deity 


(செ.அக.). 
(எல்லை * ஓடி... 

எல்லையோடு-தல்‌ ிசர்ரஈம்ஸ்‌-, 5.செ.கு.வி. (1) 
எல்லையைச்‌ சுற்றிவருதல்‌ (வின்‌.); 1௦ ஈகாஎh 80000 


the bounds of a village or district, a religious ceremony 
performed by some of the Hindu sects. 


[எல்லை * ஒடு.] 

எல்லைவிருத்தி ௪/2௮-ஸர்பரீ பெ. (ஈ.) ஊரெல்லையைக்‌ 
காக்கும்‌ காவற்பணி. (RJ.M.33 1); office of protecting 
village boundaries, held hereditarily and carrying with 
it certain emoluments. 
[எல்லை - விறுத்தி.] 

எல்லோ ௮/6, இடை. (ஈர) ஓர்‌ வியப்பு, இரக்கச்சொல்‌; 
exclamation expressive of surprise or pity. (செல்வி.78, 
சூன்‌.497). 
[எல்லா ௯ எல்லோ. 

எல்லோமும்‌ ௪/6௱-பா, பெ. (ஈ.) எல்லாமும்‌ பார்க்க; 
see ellam-um. 
[எல்லாமும்‌ - எல்லோமும்‌.] 

எல்லோரும்‌ அ/6யா பெ. (ஈ.) அனைவரும்‌; 8॥. 
(ஆ அக.). 
[எல்லாறாம்‌ ஃ எல்லோரும்‌./ 

எல்லோன்‌' ௪/6 பெ. (௩) கதிரவன்‌ (பின்‌.); 5ப. 
[எல்‌ - எல்லோன்‌.] 

*எல்லோன்‌” ௨௪/௦௩ பெ. (௩) பன்னிரண்டு எனும்‌ 
எண்ணிக்கை; 0028 
மறுவ. எல்லெண்‌. 
/எல்‌-, எல்லோன்‌ (படைத்‌. பாவாணா/../ 
பன்னிரு சூரியர்‌ உண்டு எனும்‌ கருத்தின்படி சூரியனைக்‌ 
குறிககும்‌ எல்‌ என்னும்‌ சொல்லிலிருந்து பன்னிரண்டு என்னும்‌ 
எண்ணை(0௦280)க்குறிக்க எல்லோன்‌ என்னும்‌ சொல்லைப்‌ 
பாவாணர்‌ படைத்திட்டுக்கொண்டார்‌. 

எல்வளி ௪-8 பெ. (ஈ.) பெருங்காற்று; ரப10ப6 winds. 
“எல்வளியலைக்கும்‌'' (அகநா.77). 
(எல்‌ * வளி] 

எல்வை ௪ பெ. (ஈ.) எல்லை பார்க்க; 59௪ ௪/4 
“அல்வழி நடக்குமெல்வை'' (உபதேசகா.சிவபுண்‌ 
ணிய.375). 


[எல்கை ௯ எல்வை.] 


எல ௬, பெ (॥.) அன்பொடு விளிக்குஞ்சொல்‌, 
கெழுதகைப்‌ பொதுச்‌ சொல்‌; ௬0௭ ௦f endearment. 
[எல்‌ எல.7 
'எல' என்பதையும்‌ இதன்‌ திரிபான சில சொற்களையும்‌ பற்றிக்‌. 
கிற்றல்‌ கன்னட அகரமுதலி பின்வருமாறு கூறகின்றது. 


க. எல (819) - உடன்படுதலைக்‌ குறிக்கும்‌ ஒர்‌ இடைச்சொல்‌. 


க. எலகெ (6௮) - பெண்டிரை விளிக்கும்‌ சொல்‌. 
க. எலவோ - வலிமிகக வியப்பிடை (சொல 
க. எலா - நண்பரை அல்லது நெருங்கிப்‌ பழகியவரை 


விளிக்குஞ்சொல்‌. 


எலவோ 


252 


எலிப்பொறி 


க. எலெ, - எலே - எலா. 
க. எலெகெ (606) - பழகிய பெண்டிரை விளிக்குஞ்சொல்‌. 
க. எலோ, எலோ - எலா (செல்வி78,சூன்‌.497). 
எலே என்பது ஆணையும்‌ எலா என்பது பெண்ணையும்‌ 
குறிக்க வழங்கிய கெழுதகைப்‌ பொதுச்சொல்‌. 

எலவோ ௭௭ம்‌ இடை. (॥) மகிழ்ச்சி, துயரம்‌, வியப்பு 
ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌ கெமுதகைப்‌ பொதுச்‌ 
சொல்‌; word of endearment expressing happiness, grief 
and surprise 


(எல்லா எல. எலவோ.] 
எல்லா, எலா, எலவோ என்னும்‌ கெழுதகைப்‌ பொதுச்‌ 
சொற்கள்‌ தமிழில்‌ தொன்முதுகால முதலே வழக்கூன்றியவை. 
இருக்குவேத பாடலொன்றில்‌ திராவிடர்களின்‌ ஓலைச்‌ கவடிக 
ளுக்குப்‌ பகைவர்‌ தீயிட்டபோது எலவோ! எலவோ! என 
அவர்கள்‌ வருந்தி அழுததாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
எலா ௪௪ இடை. (0) நண்பினரை விளிக்கும்‌ ஒரு 
விளிப்பெயர்‌; here, you! used in addressing a person 
in a familiar and friendly manner (தொல்‌.பொ 220. 
உரை.) 
க. எலா 


(எல்லா ௯ எலா..] 


எலி! ஜீ பெ. (௩) 1. தவசம்‌, கொட்டை, வேர்‌ 
முதலியவற்றைக்‌ கடிக்கும்‌ தன்மையுள்ள சிறிய 
உடலமைப்புள்ள விலங்கு; £௮, ஈப5 ரப, “எலிப்‌ 
பகை நாக முயிர்ப்பக்‌ கெடும்‌'' (குறள்‌.763). 2 பெருச்‌ 
சாணி;  bandicoot. ““வாரணத்தை....யெலியிழுத்துப்‌ 
போகின்ற தென்‌.'' (தனிப்பா.1,32,61). 
ம. எலி; க, எலி, இலி; குட. எலி; து. எலி, இலி; தெ. 
எலுக, எலிக; எரு. எணி, கோத. எய்ச்‌, துட. இல்ல, கொலா, 
எல்க; நா. எல்கு, பர்‌. எல்‌, கட. சிலேல்‌, கூ. ஒட்ரி, குவி. 
ஒல்லலி, பிரா. கல்‌, கோண்‌. அல்லிக, எல்லி; பட. இலி 
[இல்‌ ௯ இலி, எலி, இல்‌ - குத்துதல்‌, குடைதல்‌ ] 

எலிக்காதிலை ர&கச்ர/ச; பெ. (௩) எலிக்காது பார்க்க; 
see e/kkédu. (சா ௮௧.). 


[எலி * காது * இலை. 
எலிக்காது ஊசல்‌, பெ. (௩) எலிச்செவி போன்று 


வளரும்‌ கிளைகளையுடைய ஓர்‌ பயிர்‌ (MN); plant 
whose leaves resemble rats, ears-Ipomaea reniformis. 


(எலி * காது.] 


எலிச்செவி சலசஈ பெ (6) எலிச்செவி போன்ற 


இலைகள்‌ உள்ள ஒரு மருந்துச்‌ செடி; plant Evolulus 
emarginatus or Salvinia Cucullata 


ம. எலிச்செவி, ௧, இலிகிவி; து. எலிகெம்பி, தெ. எலிச்செவி, 
எலுகசெவி. 
(எலி * செவி] 


எலிச்செவிக்கள்ளி ௪௨௯-௪14 பெ. (௩) கள்ளி 
வகை (தைலவ.தைல.125,உரை.); 8 kind of sedge 


ம. எலிச்செவியன்‌; ௧. இலிகிவி; து. எலிகெபி; தெ. எலிச்‌ 
செவி. 


[எலி ஃ செவி . கள்ளி] 

எலித்திசை ௮1-1-182/ பெ. (ஈ.) (கணியம்‌) வடமேற்கு 
திசை (வின்‌.); North-west, opp. to punai-t-ti8ai. 
(செ.அக.). 
[எலி - திசை.] 

எலித்துன்‌ ௪4-/-/பர பெ. (ஈ.) எலிதோண்டிய பொந்து; 
hole made by rat. (செ.௮௧.). 
[எலி - துன்‌. துன்னுதல்‌ - குடைதல்‌, உழுதல்‌, வளைதோண்டு 
தல்‌. பொந்து செய்தல்‌.] 

எலிப்பகை ௪4-௦-௦௪9௪/ பெ. (௩) 1. மதனை; 04. 2. 
எலியின்‌ எதிர்ப்பாற்றல்‌; அtlacking capacity of the rat. 
““எலிப்பகை நாகம்‌ உயிர்ப்பக்கெடும்‌'' (குறள்‌.763). 
(எலி - பகை.] 

எலிப்பயல்‌ ௪/-ற-றது௮! பெ. (௩) சிறிய பையன்‌; |ite 
boy. 
[எலி - (பையால்‌) பயல்‌.] 

எலிப்பயறு ௪௦௦௮, பெ. (௩) 1. ஓர்வகைக்‌ காட்டுப்‌ 
பயறு; a wild variety of pulse - Gly cine triloba. 2. 
வயற்காடுகளில்‌ முளைக்கும்‌ வயற்‌ பயறு; றப156 
found grown in fields and hedges and known as rat-pulse 
or rat-gram-phasecous trilobus. (சா. அக. ). 


[எலி * பயறு.] 


எலிப்புலி ௪/-ற-றபர்‌ பெ. (௩) பூனை; 08(. “ஈப்புலியோ 
டெலிப்புலியாய்‌ வடிவங்‌ கொண்டு” (தனிப்பா. 
1,86,169). 


(எலி புலி] 

எலிப்புற்று ௪/இஹபரப பெ (௩) எலிவளை; ர! hole. 
[எலி - புற்று] 

எலிப்பூழி எ/றறப்‌; பெ. (௩) எலிவளையினின்று! 


வெளியே தள்ளும்‌ மண்‌; 5௮0 thrown Out by a rat 
from a rat-hole. (சேரநா.). 


ம. எலிப்பூழி. 
[எலி - பழி! 
எலிப்பொந்து 


rat-hole. 


/-ற-றபறபப, பெ. (௩), எலிவளை; 


ம. எலிப்பளம்‌. 
[எலி * பொந்து. 

எலிப்பொறி 2-ஓ-ற௦ர; பெ. (௩) 1. எலியைப்‌ பிடிக்கும்‌ 
எந்திரம்‌; (21-4௨ற. 2 எலிப்பிடுக்களன்‌ பார்க்க; 566 
elippidukkan. 
ம. எலிக்கணி, எலிப்பொறி. 
(எலி * பொறி] 


நாரத்தை எலுமிச்சை 


ஏழிலைப்பாலை ட்‌ 


எலும்பு 


எலிப்பொறி 
எலி மருந்து சர்கார்‌ பெ. (௨) எலியைக்‌ கொல்வ 
தற்கிடு மருந்து; any medicine intended for killing rats. 


(சா.அக.). 


[எலி 4 மருந்து. 

எலிமயிர்க்கம்பளம்‌ சரத்‌, பெ. (௩) 
எலிமயிரினாற்‌ செய்யப்பட்ட கம்பனி (சீவக.2686, 
உரை.); blanket made of rats’ fur. 
[எலி * மயிர்‌ * கம்பளம்‌... 

எலிமுள்ளு ௪ம/ப, பெ. (௩) இராவணன்‌ மீசைப்புல்‌; 
water-pink, a seashore grass, spinifex Squarrosus. 

எலியளை அ-ர-81 பெ. (௩) எலிவளை (வின்‌.); [85' 
hole. 
ம. எலியள. 
[எலி & வளை - எலிவளை ௮ எலியளை.] 

எலியன்‌ ஸ்சந “பெ. (ஈ.) பொடியன்‌ (இ.வ.); 146 
boy. 
[எலி ௮ எலியன்‌.] 

எலியாமணக்கு சரத, பெ. (௩) காட்டா 
மணக்கு; (பதார்த்த.249); glauosus-lsaved physic-nut. 
ம. எலியாவணக்கு. 
[எலி * ஆமணக்கு] 

எலியிடுக்கி ௪ர-ர-/எப44; பெ. (௩) எலிபிடிக்கும்‌ பொறி; 
rat-trap. 

எலியெலும்பன்‌ ௪/--ச/பறan பெ. ௩.) வலிமையில்‌ 
லாதவன்‌; weak "an, he who is as weak as a rat. 
“இல்லெலி யெலும்பனான சம்சாரி'' (ஈடு.4,9,8). 
/எலி * எலும்பு * அன்‌] 

எலியோடி ௪/-ஏ-00/ பெ. (1) கூரையின்‌ நடுமுகட்டிலே 
வைக்கும்‌ உருட்டுமரம்‌ (வின்‌.); 08 timber on the 
top of a celling ridge-pole. 


ம, எலியோடி. 

எலிவளை ௮-9 பெ. (௩) 
see elf-p-pondu. 

எலிவாலரம்‌ சங்கிக, பெ. 
போன்ற அரம்‌; nstrument, rat 
[எலி - வால்‌ * அரம்‌. 

எலிவெடி சீ; பெ. (௩) வெடிவகை; ௨ 440 01 
rocket. (சேரநா.). 


எலிப்பொந்து பார்க்க; 


(॥) எலி வாலைப்‌ 
5 (21 ரி& (சா.அக.) 


ம. எலிவெடி. 
[எலி * வெடி.] 

எலிவெள்ளை நஞ்சு ௪%௪/சச்தறிப, பெ. (௩) எலிகள்‌; 
புணருங்‌ காலத்தில்‌ சிதறும்‌ விள்ளு மாந்தர்‌ உடம்‌ 
பில்‌ படுவதால்‌ ஏற்படும்‌ நஞ்சு (விஷம்‌); இதனால்‌ 
புண்‌, குளிர்காய்ச்சல்‌, மயக்கம்‌, போன்ற நோய்கள்‌ 
உண்டாகும்‌; பi5eases due to the poiSONOUS effects 
of the seminal fluid (spilt during the coition of rats) coming 
in contact with the humanbody and the symtoms are 
- ulcers, swelling, 8006, swoon, fever 610. (சா.௮௧.). 
[எலி * வெள்ளை * நஞ்சு. 

எலினன்‌ சரக பெ. (ஈ௩.) கள்‌; £௦00); (சா.அக.). 
[எலு - பிஞ்சு. எலுவின்‌ வடிநீர்‌ எலுவெனப்பட்டது. எலு - 
எலுனன்‌ அ எலினன்‌.] 

எலு' எப பெ. (௩) கரடி (பிங்‌.); 0௦2. 


தெ. எலுகு. 
[எல்‌ - கருப்பு. எல்‌ ௯ எலு... 
எலு ௯ பெ. (௩) பிஞ்சு (பிங்‌.); £66 fruit that 
is just being formed from the blossom. 
எலு” சங, பெ. (ஈ) தோழமை; (யாழ்‌.அக.); friendship. 
. எலு 


எலும்பன்‌ ௪ப௱மகற பெ. (6) எலும்பு போன்று மெலிந்த 
வன்‌; 016 who is almost 8 Skeleton, emaciated man. 


[எல்லா ஃ எலா 


ம. எலும்பன்‌. 
[எல்‌ ௯ எலு எலும்பு * அன்‌. 

எலும்பி' சச; பெ. (௩) எலும்பு தோன்ற மெலிந்த 
வள்‌; சmaciated woman. 
[எலும்பு * இ. 

எலும்பிலி ௪ம்‌, பெ. (௩) 1. புமுமுதலிய எலும்பில்‌ 
லாத உயிரிகள்‌; ஙா, or any creature that has no 
bones. 2. மரவகை (யாழ்‌.அக.); 186. 
[எலும்பு * இலி. இல்வி ௮ இலி. 

எலும்பு ஊம்ப, பெ. (௩) உடம்பின்‌ தோற்றம்‌, 
உறுதிக்குக்‌ காரணமான வன்மையான மரச்சட்டம்‌ 


எலும்புக்கண்‌ 


போன்ற பொருள்‌; 0006 '“நரம்போ டெலும்பணிந்து' 
(திருவாச 12,11). 


ம. எலும்பு; த. எலு, எலும்பு, எழுவு; கோத. எல்லன்‌; துட. 

எலின்‌; குட. எலிம்பி, து. எலு: தெ. எம்மு, எம்கே, எமுக, 

பட. இலு. 

[எல்‌ - வெண்மை. எல்‌ எலு ௯ எலுமு - எலும்பு] 

மேலையாரிய மொழிகளிலும்‌ 'எல்‌' எனுஞ்சொல்‌ வெண்மைப்‌ 

பொருளில்‌ வழங்கி வருகிறது 

எல்பு - ட கlbus, white, LL alba, 

E alb, white vestment reaching to feet, worn by priests. OF, 
ME albe 

E albata, white meta Lalbata, whitened Port albino, white Negro 

E albite, white or soda fieldspar 

E album, book of white sheets for insertion of autographs, 
photographs, 61௦. 

E albumen, white of egg 

E albuminuria, presence of albumen in the urine. 

E albumum, recently formed white wood in exogamous, trees 
(செல்வி 77,திச 177). 


எலும்புக்கண்‌ ஒபப௱ம்ப-&-ka, பெ. (௩) 
கண்ணாறைகள்‌; 0006-0618. (சா.அக..). 


எலும்பின்‌ 


[எலும்பு * கண்‌. 


எலும்புக்‌ கூடு ஊபாம்‌ப-%-&ப்ப, பெ. (௩) உடம்பினில்‌ 
தசை நீங்கிய எலும்பின்‌ கோப்பு; the hard or bony 
frame work of an animal separated from the flesh and 
fixed together in ther natural position--skeleton. 
(சா.அக.). 
[எலும்பு * கூடு.] 


எலுமிச்சம்புல்‌ எப௱ரஅ௱றப/ பெ. (௩) ஓர்வகைப்‌ புல்‌; 
lemon grass - Andropagon schoenanthus. (சா.அக.). 
[எலுமிச்சம்‌ - புல்‌.] 


எலுமிச்சை சச பெ. (௩) 1. ஒரு மரம்‌; 50பா 
lime, cirus medica acida. 2. எலுமிச்சம்பழம்‌; ரபர்‌; ௦4 
the sour-lme-tree 3 தித்திப்பெலுமிச்சை: weet lime. 


4. எலுமிச்சை வகை; Bergamotte orange, citrus 
aurantium beggamia. 


ம. எருமிச்சி நாரகம்‌; பட. இலிமிசிகெ: ௧. இலிமிஞ்சி; கோத. 
இல்மிச்‌; துட. இன்மிச்‌: 5K! 1k 


[எல்‌ ௮ எலு - பிஞ்சு, காய்‌. எலு ௮ எலுமு -, எலுமுத்தெ 
அ எலுமித்தெ ௮ எலுமிச்செ, எலுமித்தது - காய்த்தன்மையு 
டைது. ஏனைய பழங்களைப்‌ போல்‌ பழம்‌ எனும்‌ நொய்த்த 
தன்மையடையாமலும்‌ மேற்றோல்‌ வாடாமலும்‌ இருப்பது... 

எலுமிச்சை வகைகள்‌: 1 பெழிய எலுமிச்சை; (2௦௦ lime 
or giant lemon - Citrus medica limon - Citrus medica llmonum 
(medico-limonum). 2. கொடியெலுமிச்சை; creeper lime-Citrus 
80103 3. மலையெலுமிச்சை; ஈ௦பாரவ |i Citrus rutபcea 4. 
தித்திப்பு எலுமிச்சை; 8௦ lime-cirus mMedia-lumia alias 
C.limetta Used the orange 5. காட்டெலுமிச்சை; ரிகா wd 
or bitter lime - Atalantia monophylla alias racemosa 6. பணிலா 
எலுமிச்சை; mப$k or manila time, Triphasia trifoliata alias 


254 


எவ்வண்ணம்‌ 


பாமா 001013 7. நாயெலுமிச்சை; 0௦0 ௦௦0 apple - limonia 
acidisSm௱a 8 ஆனையெலுமிச்சை; 1119 from its size Same 
&5 80பா பற ற ௦ 1 9 கோடையெலுமிச்சை; Pondicherry 
lemon-Crtra medica (typica) 10 எருமை யெலுமிச்சை; 6பரிலி௦ 
ime - same as No 12 11 பிள்ளையார்‌ எலுமிச்சை அதாவது 
பெரிய எலுமிச்சை; Gகnகறathis Ime, Same as Noi 12. 
சம்பீர வெலுமிச்சை இதுவே கிச்சிலி; 1௦௦5௨ jacket lime 
* Citrus anranti vum nobilis {jambhii) (சா.௮க) 


எலுமிச்சை வெற்றிலை எப! ஸரீ பெ. (௩) 
கற்பூர வெற்றிலை; betel leaf with the fragrance of 
the lime fit (சா.அக ) 


[எலுமிச்சை * வெற்றிலை ] 

எலுவர்‌ ௪0௨ பெ. (௩) தோழர்‌ ஈரப்‌, ““எலுவ! 
சிறாஅர்‌ ஏமுறு நண்ப!'' (குறுந்‌.129). 
[எலுவன்‌ ௯ எலுவ. எலு - பிஞ்சு, இளமை. எலுவ - இளைய 
வனே.] 

எலுவல்‌ எப பெ. (௩) தோழன்‌; ஈக ராப 
'"அரவெழுதிய கொடியுமுடையவ ஸனெலுவலும்‌'' 
(பாரத பதினாறாம்‌.28) (செ.அக.). 
[எலுவன்‌ ௯ எலுவல்‌. எனு - பிஞ்சு, இளமை. எலுவல்‌ - 
இளமையன்‌.] 


எலுவன்‌ ௪/௪, பெ. (௩) எலுவல்‌ பார்க்க; 569 ப! 
(செ.அக.). 
/எலுவ ௯ எலுவன்‌ ] 


எலுவி சண பெ (॥) தோழி, 


26,32,உரை ), lady companion 


(தொல்‌ பொருள்‌ 


(எலுவன்‌ ௯ எலுவி. எலு - 
இளமையள்‌.] 

எலுவை ௪ பெ. (॥) தோழி; ay றறக0. 
''உனக்கெலுவை யாகுவதெ னெண்ணம்‌'' (பாரத.நாடு 
கரந்‌.33). (செல்வி.சூன்‌.78,பக்‌.497). 


பிஞ்சு, இளமை. எலுவி - 


[எலுவன்‌ ௯ எலுவை. எலு - பிஞ்சு. இளமை. எலுவை - 
இளமையுடையளாய்‌, இளமைக்குணமான அன்பும்‌ ஆர்வ 
மும்‌, நட்பும்‌ வளர்க்கும்‌ தன்மையள்‌.] 


எலே ௪6 இடை. (றகர) விளியிடைச்சொல்‌; vocative 


particle of endearment. எலே! இங்கே வாலே. 
(நெல்லை). 
[எல்லா ௯ எலே./ 

எவ்‌ ௬; விசு.பெ. (ஈர௭.றாாஈ) எவை; what, which 


ரரறஓ5. எவ்வேந்தன்‌? (உ.வ.). 
தெ. எவி; ம. எவ்‌. 
[எ ௮ எவ்‌. எ - வினாக்குறிப்பு..] 


எவ்வண்ணம்‌ ௪௩௧௭௭௬, பெ. (௩) எவ்வாறு, எப்படி; 
how, in which manner. 


ம. எவ்வண்ணம்‌. 


[எவ்‌ * வண்ணம்‌] 


எவ்வது 


எவ்வது ஊு0ப, குவி எ. (800) 1. எவ்விதம்‌; Hw? 
in what manner. "எவ்வ துறைவ துலகம்‌'' (குறள்‌.426). 
2. யரதொருவாறு; whatsoever. (செ.அக.]. 


[எவ்‌ * அது - எவ்வது./ 

- எவ்வநோய்‌ சனம்‌; பெ. (ஈ.) தீராத தோய்‌; incurable 
disease 
[எவ்வம்‌ * நோய்‌] 

எவ்வம்‌! ௬௩௭, பெ (॥.) 1. துன்பம்‌; கffiction, distress 
'"கூர்ந்தவெவ்வம்லிட'' (புறநா 393) 2. ஓன்றானுந்‌ 
தீராத நோய்‌ (குறள்‌.1241, உரை ); ncurabilty, persiste- 
nce, as of a disease (குறள்‌.1241,உரை.) 3 இளிவரவு; 
inferiority, degradation, wretchedness ‘இலனென்னு 
மெவ்வ முரையாமை யீதல்‌'' (குறள்‌ 223) 4 ஏய்த்தல்‌; 
deceitfuness, guile ‘‘«வ்வ மாகவந்‌ தெய்தி”” (பெரியபு. 
திருநாவு.83). 5. வெறுப்பு; 08110, aversion. “எவ்வந்‌ 
தீர்ந்‌ திருந்தாள்‌”' (சீவக.874) (செ.அக ). 6. குற்றம்‌; 
19ப1 (ஆ.அக.). 7. நாட்பட்ட நோய்‌; றர illness 
(சா.அக.). 
[அவ்வு ௯ எவ்வு ௯ எவ்வம்‌ / 

எவ்வம்‌” ஊக, பெ. (௩) மானம்‌; s௮lf-respect ‘என்க 
ணிடரினும்‌ பெரிதா லெவ்வம்‌'" (பு.வெ.11,பெண்‌ 
பாற்‌.7). 
[ஏ - ஏவம்‌ ௯ எவ்வம்‌.] 

எவ்வரும்‌ சகா-பா, வி.சுபெ (1800௩) யாரும்‌; 
காட '"ஆங்கவை யெவ்வரும்‌ பெறுகிலர்‌'' (கந்தபு மா 
யையுப. 14). 
(எவரும்‌  எவ்வராம்‌. வகரமெய்‌ மிகைத்‌ தோன்றல்‌ திரிபு. 

எவ்வழி ஊன, விசுபெ (£௦) 1 எந்த வழி; 
which way, wither. 2. எப்படி; how. ‘எவ்வழி நல்லவர்‌ 
ஆடவர்‌'' (புறநா.187). 
ம. எவ்வழி. 
[எவ்‌ * வழி.] 

எவ்வளவு ௪-ஏ--சமய, கு.வி.எ. (90) எம்மட்டு; 6௦௦ 
much, how far, how long. கிணறு எவ்வளவு ஆழம்‌? 
எவ்வளவு நாளாகும்‌? (உ.வ.). 
[எவ்‌ * அளவு - எவ்வளவு.] 

எவ்வாறு ௪-ர--ன்பு கு.வி.எ. (20. எப்படி; ஈ what 
mamer, how? விழா எவ்வாறு நிகழ்ந்தது? (உ.வ.). 
[எல்‌ * ஆறு - எவ்வாறு, ஆறு - வழி. 

எவ்வி ஊர்‌ பெ. (n) வேளிர்‌ குறுநில மன்னர்களு 
ளொருவனான வேள்‌ எவ்வி: 06 of the chieftains 
of Tamil Nadu known as Vé| Ew. (செ.அக.). “எவ்வி 
தொல்குடிப்‌ படீஇயர்‌'' (புறநா.202-14). 


[எவ்வுதல்‌ - எய்தல்‌, எவ்வி - அம்பு எய்தலில்‌ வல்லவன்‌..] 


1 ப வ்வேழு 


எவ்விடம்‌ ஊக, பெ. (॥) எந்தவிடம்‌; which place, 
where (ஆ அக.). 
ம. எவ்விடம்‌, க. எல்லி, தெ. எக்கட; குரு. எக்கய்ய; மால்‌. 
இகோ. இகடி. இக்‌, பிரா. அராடேக்‌. 
[எவ்‌ * இடம்‌ - எவ்விடம்‌ / 

எவ்வு!-தல்‌ ஸுபு, 5.செ குன்றாவி. (41) செலுத்துதல்‌; 
to discharge, as a missile or an arrow 


(ஏவு ௯ எவ்வு./ 

எவ்வு”-தல்‌ பா, 7 செகு.வி. (41) எமும்புதல்‌; 1௦ 
rise, spring up. ‘‘தீக்கணை மேருவைக்‌ கால்வளைத்‌ 
தெவ்வினான்‌'' (கம்பரா ஊர்தே 177). 
[ஏவு - எவ்வு] 

எவ்வு”-தல்‌ ௯௩௦-, 7 செ கு.வி. (1) துன்பமிழைத்தல்‌; 
to bother, to tease ''எவ்வுஞ்‌ சிலையுடை"' (திவ்‌.பெரி 
யாழ்‌.3,2,5). 


எவ்வெட்டு ௪--ட-௪ப, பெ. (.) தனித்தனி எட்டு; 
eight each 
ம. எவ்வெட்டு. 
[எட்டு * எட்டு - எவ்வெட்டு] 
எட்டெட்டு, எண்ணெண்‌ என்று அடுக்கிவரின்‌ எட்டின்‌ பெருக்‌ 
கலாகிய எட்டு எனப்‌ பொருள்‌ தந்து பெருக்கற்பலனாகிய , 
64ஐக்‌ குறிக்கும்‌ எட்டு எட்டாகப்‌ பகிர்ந்தளிக்கும்‌ பொருளில்‌ 
எவ்வெட்டு என மருவிப்‌ புணர்ந்து கூட்டுச்‌ சொல்லாகும்‌. 

எவ்வெலாம்‌ ௪-௩ஈ--௪௮௫, பெ. (ஈ.) உள்ளவெல்லாம்‌; 
whatever there be ''எவ்வெலாவண்டத்‌ துறைதரு மருத்‌ 
தும்‌'' (கந்தபு சூரனர.11). 
[எல்லாம்‌ * எல்லாம்‌ - எல்லெல்லாம்‌- எவ்வெல்லாம்‌ ஒ.நோ, 
எவ்வெட்டு.] 

எவ்வெவர்‌ ௪-2௮; பெ (௩) எவரெவர்‌; whosoever 
“எவ்வெவர்க்கு மிறைவற்கு நல்கியே'' (கந்தபு திரு 
விளை.123). 


[எவர்‌ * எவர்‌ - எவரெவர்‌ - எவ்வெவர்‌.] 


எவ்வெவை -ர--0 பெ. (௩) எவையெவை; 


whatsoever things 

[எவை - எவை - எவையெவை _ எவ்வெவை.] 
எவ்வேழு ௪-ர--சிப, பெ. (ஈ.) தணித்தணி ஏழு; seven 

each. 

(ஏழு * ஏழு - எவ்வேழு.] 


ஏழேழு என்றடுக்கி வரின்‌ அவற்றின்‌ பெருக்கற்பலனாகிய 
49ஐக்‌ குறிக்கும்‌. ஏழு ஏழாகப்‌ பகிர்ந்தளிக்கும்‌ பொருளில்‌ 
எவ்வேழு-எவ்வேழ்‌ என மருவிப்‌ புணர்ந்து கூட்டுச்‌ சொல்லா 
கும்‌. 


எவ்வை 


“எவ்வையில்லா வள்ளியம்மை கவ்வைமன தாகும்‌.” 
(வள்ளி.கதை.ஈ5.) (செ.அக.). 
[அவ்வு ௯ எவ்வ ௯ எவ்வை.] 

எவ்வை” ௪௯௨ பெ. (௩) எம்‌ இங்கை; போ younger 
sister. “எவ்வைக்‌ கெவன்பெரி தளிக்கு மென்ப" 
(ஐங்குறு.89) (செ.அக.). 
[எம்‌ * அவ்வை - எம்மவ்வை ௯ எவ்வை.] 

எவண்‌ ௬௭௩ சு.வி.எ. (204) 1. எவ்விடம்‌; where. 
"எவண்‌ படர்ந்தனளென'' (காஞ்சிப்பு.கழுவாய்‌.91). 2. 
எப்படி, 108. ஒன்றுபலபோல நின்றியல்‌ பெவணெனின்‌ 
(ஞானா.56,35). 
[எவ்‌ * அண்‌ - எவண்‌. அண்‌ - இடம்‌.] 

எவர்‌ ௬௭ வி.சு.பெ (£சா றா.) யாவர்‌; ஙற௦. இங்கு 
வந்தார்‌ எவர்‌? (உ.வ.). 
ம. எவர்‌. 
[ஏவர்‌ ஃ எவர்‌ (ஓ.மொ.304)./ 

எவரும்‌ ஊசா-பா, பெ. (௩) யாரும்‌; சveryone, anyone. 
''இன்னோ ரெவருஞ்‌ சிவனேயென்‌ றிரங்க லோடும்‌'' 
(கந்தபு.திருக்கல்‌. 49). 
(எவர்‌ * உ௨ம்‌.] 

எவள்‌ ௬௪/ வி.சு.பெ. (1818௦௩) யாவள்‌; what woman, | 

which woman. 


ம்‌. எவள்‌; க. யாவளு, ஆவள்‌; கோத. எவள்‌; குட. எவ; 
தெ. ஏதி; கொலா. எத்‌, கூ. அனரி, அனை: குவி. அம்பயி, 
அம்பது; குரு. எக்நா; மால்‌, இகிர்‌, இகு; பட, எவ. 
[ஏவல்‌ ௮ எவள்‌ (வ.மொ..304) 

எவற்று ஈம வி.சு.பெ (ச றா) எது (யாழ்‌.அக.); 
what, which. 
ம. எவற்ற (எப்பொருள்‌); £ wh! 
[எவன்‌ - து - எவற்று.] 

எவன்‌" ச, விசு.பெ. (ரச pron } 
ஈலற, $பர 67%. ஈa5 (வினாப்பெயர்‌). 


யாவன்‌; which 


ம. எவன்‌; ௬. ஆவம்‌, யாவனு, ஆவெ; கோத. எவன்‌; துட. 
எந்த்‌; குட, ஏவென்‌; து. ஏரு, ஏரணெ, தெ. எவடு, எவ்வடு; 
கொலா. எம்‌; கூ. அனென்சு; குவி. அம்பசி; குரு. நே; 
மால்‌. நெரெ; பிரா. தேர்‌, தே; பட. எம. 

/ஏவன்‌ ஃ எவன்‌ (ஜ.மொ.304).] 


எவன்‌” ஊற வி.பெ (ராச றா௦ஈ) யாது, யாவை; what, 
used in both numbers. - கு.வி.எ. (80) 1. எவ்வெண்‌ 
ணும்‌; how? in what manner? “அருளோனாவதை 
யெவனோ”' (ஞானா.46,6). 2. ஏண்‌; வூ - இடை. 
(pa) வியப்பு இரக்கச்சொல்‌ (சூடா.); 8 ஒ௦lamation 
ளீ ஸோ. ௦ ஈர்‌. “துப்பின்‌ எவன்‌ ஆவர்‌'” 
(குறள்‌.1165). 


[ஏவன்‌ ௯ எவன்‌.] 


256 


எவ்வை' கூ பெ. (௩) கவலை; 089, கப்‌. | எவா அரிசி ஊச்‌ ௧8; பெ. (ஈ.) எவா தவசம்‌ (பார்லி); 


எழால்‌' 


husked seed of barley called pearl barley - Hordeum 
decorticatum. (சா.அக.). 

(ஐயவி ஏவி ௯ எவர * அரிசி. இது உருண்டையாயும்‌, 
நடுவில்‌ பிளப்புள்ளதாயுமிருக்கும்‌ ஐயவி அரிசி பார்க்க; 5௪ 
ajaviyarsi] 


எவை ௮ வி.சு.வி.பெ. (£ச.றா௦ற.) யாவை; which things. 


ம. எவ; து. யாவ, தாவ; கோத, எத்‌; துட. ஏனாம்‌; குட. 
'ஏவு, ஏதி; து. தாவ, தாதவ; தெ. ஏதி, ஏவி; கொலா. எத்‌, 
எதவ்‌; கொண்‌, ஏவ்‌; கூ. அனை; மால்‌. இந்ர; பட. எவெ. 
[ஏ * அவை - ஏவை ௮ எவை./ 

எழல்‌' ௪௮, பெ. (॥.) துயரம்‌! (யாழ்‌.அக.); 916. 
ம. எழல்‌, அழல்‌. 
[அழல்‌ ௯ எழல்‌.] 

எழல்‌” ௪௮ பெ. (௩) 1. கிளர்ச்சி; enthusiasm, elation. 
““அமரை வேட்டுவந்‌ தெழலுறு மனத்தினர்‌'' (கம்பரா. 
கரன்வ.43). 2. புறப்படுகை; starting, departing. 
“சோதனை புரிவாரிற்‌ றுண்ணென வெழலுற்றான்‌'' 
(கந்தபு.தவங்கா.1). 3. தோன்றுகை; ௦0210, 
லக. ““அங்கதிலையை வந்தெழலும்‌'' (கந்தபு. 
திருநகர.72). (செ.அக ). 
ம. எழல்‌; ௧. ஏழிகெ, ஏழ்கெ; து. எர்‌ கெல்‌, எழகெ; தெ. 
லேயுட. 
(எழு * அல்‌ - எழல்‌.] 

எழவாங்கு-தல்‌ ௪/௮-ரத்ர்ரப-, 7.செ.கு.வி. (11) தொலை 
விற்போதல்‌; 10 9௦ 1௦ ௮ ஹூ. ““முகங்காட்டாதே 
எழவாங்கி யிருக்கை'' (ஈடு.4,7,2). 
(எழ * வாங்கு.] 


எழாநிலை ௪-1/௮; பெ. (॥) யானை கட்டுங்‌ கூடம்‌; 
stable for elephant. ''எழாநிலை புகாஅ வினங்கடிசீற்‌ 

களிறு'' (பெருங்‌. உஞ்சைக்‌. 38,91). 
[எழாத 4 நிலை - எழாநிலை./ 

எழாயிரம்‌ தர்கா, பெ. (௩) 7000 என்னும்‌ எண்‌ 
(தொல்‌.எழுத்‌.391,உரை.); te number 7000. 
(ஏழு * ஆயிரம்‌ - ஏழாயிரம்‌ ௯ எழாயிரம்‌.] 

எழால்‌' ௭௮ பெ. (௩) 1. வல்லூறென்னும்‌ பறவை; 
2k ௦£ ஒர “குடுமி யெழாலொடு கொண்டு கிழக்‌ 
கிழிய'' (பதிற்றுப்‌.36,10). 2. யாழெமுமின்னிசை; 
musical notes of the ya! "ஏழாலை யன்னசொ லேந்திழை 
மாதரார்‌'' (கந்தபு திருக்கல்‌.15). 3. யாழ்‌; 8110௦0 
musical instrument known as yA. “பயனுடை யெழாற்‌ 
கோடியர்‌ தலைவ'' (பொருந.56). 4. மக்கள்‌ மிடற்‌ 
றிசை; நபா 40109. *'களம்படு மெழாலினோடு”' 
(திருவிளை. தருமிக்கு.76). 5. மயில்‌;0௦2000%. (செ ௮௧.). 
(எழு. எழா ஆ எழால்‌, எழால்‌ - உயரப்‌ பறக்கும்‌ பறவை. 
எழால்‌ ௮ எடாகை ௯ டேகை என்பன கொச்சை வழக்கு. 
எழால்‌ - எடுத்த குரலோசை. எழால்‌ - உயரம்‌ மிகுந்து 
எடுப்பான தோற்றமுடைய யானை./ 


எழால்‌” 


257 


எழு 


எழால்‌” அதி பெ. (ஈ.) மாட்டுக்‌ கொட்டிலின்‌ அடைப்பும்‌ எழினி" எ பெ. (௩) உறை; 0087, C௮58. “வீணை 


படல்‌; 0007 01 bars as of a cowshed. (சேரநா.). 
ம. எழால்‌. 
[எழு ௯ எழுவு ௮ எழா ௯ எழால்‌.] 
எழில்‌! ஒர; பெ. (௩) 1. ஒளி; bரghtness, luste. 2. 
வண்ணம்‌ (வின்‌. ); 001001, Colouring, paint. 3. அழகு; 
beauty, comeliness, gracefulness ''எழுதெழி லம்பலம்‌'” 
(பரிபா.18,28) 4 தோற்றப்பொலிவு; posing appea- 
(9௦5 “நுண்மாணுழைபுல மில்லா னெழினலம்‌'' 
(குறள்‌.407). 
[எல்‌ - ஓளி, எல்‌ எழ்‌ - இல்‌ - எழில்‌, 'இல்‌' சொல்லாக்க 
ஈறு... 
எழில்‌” வ்‌ பெ. (௩) 1. இளமை (சூடா.); 34/0ப4. 
(சூடா.). 2: பருமை; 010889, 004௨55. ''எழிற்கலை 
புலிப்பாற்‌ பட்டென'' (புறநா.23). 3. வலி (பிங்‌.); 
strength 4. திறமை; மர) 5. உயர்ச்சி; height, loftiness, 
ஒவ. “பகட்டெழின்‌ மார்பின்‌'' (புறநா.13). 6. 
குறிப்பு; ஈஸ. எழிலறியாதவன்‌ (வின்‌.). 7. வெல்லும்‌ 
சொல்‌ (சாதுரிய மொழி); wt, 800௨0. 
ம. எழில்‌, ௧., து. எட்ட, மால்‌. ஏடு. 
[எல்‌ எழு எழில்‌ ] 
எழில்காட்டு-தல்‌ ர-42ப-, 5.செ.கு.வி. (1) குறிப்‌ 
புக்‌ காட்டுதல்‌ (வின்‌.); 1௦ 00/6 8 inkling, 1௦ hint. 
[எழில்‌ - காட்டு. 
எழில்சொல்லு-தல்‌ 4/4-0070-, 8.செ.குன்றாவி. (44) 
குறிப்பிற்‌ சொல்லுதல்‌ (வின்‌.); 1௦ hint by words, 
allude to. (செ அக.). 
[எழில்‌ * சொல்லு ] 
எழில்பிடி-த்தல்‌ ௪-றர([-, 4.செ குன்றாவி. (41) நறும 
ணாத்தால்‌ கவரப்படுதல்‌ (யாழ்‌.அக.); 1௦ 06 attracted 
by $e! (யாழ்‌ அக) (செ அக ). 
[எழில்‌ * பிடி./ 
எழிலறிதல்‌ ௪ர/ச02 தொ.பெ. (ஸ்‌) குறிப்பறிதல்‌; 
having an inkling, knowing the hint (ஆ.அக.). 
[எழில்‌ * அறிதல்‌. ] 
எழிலி ௪ பெ. (ஈ.) மேகம்‌; பப '“எழிலி தானல்கா 
தாகி விடின்‌'' (குறள்‌.17). 
ம. எழிலி. 
[எழு - எழுலி - எழிலி, எழு - மேலெழும்புதல்‌. எழிலி 
- உயர எழும்பிச்செல்லும்‌ மேகம்‌.7 
எழிற்கை ௪4-/௪/ பெ. () ஆடலின்போது அழகுபெ 
றக்காட்டும்‌ தை; graceful gesture of the hand in 
க. “பிண்டியும்‌ பிணையலு மெழிற்கையுந்‌ தொழிற்‌ 
கையும்‌'' (சிலப்‌.3,18). 
/எழில்‌ * கை - எழிற்கை. பொலிவு தோன்றச்‌ காட்டும்‌ கை 
எழிற்கை எனப்பட்டது ] 


யொன்றினை ... எழினியை நீக்கி” (சீவக.716) 
[இழு - எழு - எழினி] 

எழினி” அற; பெ. (௩) கடைவள்ளல்கள்‌ எழுவருள்‌ 
ஒருவன்‌ (புறநா.158); chief noted for philanthrophy, 
one of seven philanthrophists. 
ம. எழினி. 


[எழு ௮ எழுனி ௮ எழினி, எழு - 
நெடியவன்‌, உயர்ந்தவன்‌, மேலோன்‌.] 


உயர்ச்சி, எழினி - 


எழுனி” ௮ பெ. (ஈ) 1. எமுகை; 89. 2. இடுதிரை; 
பேர்ண்‌. ““பொருமுகப்‌ பளிங்கி னெழினி வீழ்த்து” 
(மணிமே.5:3). 
L dlate, lofty, 2 elate, to raise, elation, pride. 
(எழு ௯ எழுனி. எழு - எழுச்சி (ச.வி.76).] 

எழு'-தல்‌ ௪ 2.செ.கு.வி. (|) 1. எழுந்திருத்தல்‌; 
to rise, as from a seat or bed 2. மேல்‌ எழும்புதல்‌; 
to ascend, as a heavenly body, 10 rise by one's own 
power, as a bird; to ascend, by buoyancy, as a balloon 
3. தோன்றுதல்‌; (௦ 80062, 81166, 019௩௨௨ '“அமிழ்தெ 
ழக்கடைமின்‌'' (கம்பரா.அகலி.21). 4. புறப்படுதல்‌; 
to start, as from a 091100. ''எம்பெரு முதல்வ நீ 
யெழுதியால்‌'' (கந்தபு.சரவண.4). 5. தொழிலுறுதல்‌; 
4௦ பறற. “காலுமெழா”” (திவ்‌.பெரியாழ்‌.5,3,5). 6. 
மனங்கிளாதல்‌; 1௦ 09 excited, roused. ''ஒள்வாட்‌ 
டானை யுருத்தெழுந்தன்று'' (பு.வெ.3,2). 7. மிகுதல்‌; 
1௦ increase, swell “எழு மரவக்‌ கடற்றானையான்‌'" 
(பு.வெ.7,6). 8. வளர்தல்‌, 0 ஓrow, increase in stature, 
as a tres; to rise, as a building; to swell, as breasts. 
“எழுகிளை மகிழ்ந்து'' (சீவக.330). 9. உயிர்பெற்றெ 
முதல்‌, 1௦ become resuscitated, return 1௦ hfe. அந்நிலை 
யெழும்வகை யருள்செய்‌ தானரோ'' (கந்தபு.திரு 
விளை.78). 10. துயிலெமுதல்‌; (0 8/8 “அரியின்‌ 
இனமெழுந்தன'' (கந்தபு குமார.59). 11. பரவுதல்‌; 1௦ 
spread, as fame or rumour ''நாமத்‌ தன்மை நன்கனம்‌ 
படியெழ”' (பரிபா.15,25). 12. தொடங்குதல்‌; 060, 
commence. ''இன்னாமை வேண்டி னிரவெழுக'' (நான்‌ 
மணி.1?). 
ம. எழுக, ௧. எழ்‌, ஏழ்‌, ஏழு; கோத. எட்வி; துட. நட்‌; 
குட. ஏள்‌; து. எர்குனி; தெ. எக்குட, லேச்சு; கொலா. லெசு; 
நா. லேப்‌, மால்‌. இலெ; பட. எல்லு. 
1ஏ ௮ ஏழ்‌ ஏழு எழு - எழுதல்‌. (சு.வி.76)./ 

எழு” எப; பெ. (1) 1. தரண்‌ (திவா.); லபா, pillar. 
2. கதவை உள்வாயிற்படியிலே தடுக்கும்‌ மரம்‌, 
(அஃது) கணையமரம்‌; 0085-08 of wood set to a 
0௦0. 'ஊடெழுப்‌ போக்கி'' (பெருங்‌.உஞ்சைக்‌.49,3). 
3. படைக்கலவகை (திவா.); 630. 
ம. எழு. 


[ஏழ்‌ ௯ எழு.7 


எழு 


எழு” ௭ம்‌ பெ. (ஈ) எஃகு; 8159) (சா.அக.) 
[எழுகு ௯ எழு. 
எழு” எப, கு.பெ.எ. (80/.) ஏமு; numeral seven. “எழுமை 
எழுபிறப்பும்‌ உள்ளுவர்‌'' (குறள்‌,107) 
[ஏழு ௯ எழு. கூட்டுச்‌ சொல்லின்‌ முன்னுறுப்பாகும்‌ நெடுமுதல்‌ 
எண்ணுப்பெயர்கள்‌ குறுமுதலாகும்‌ என்னும்‌ சொற்பிறப்பு 
நெறி முறைப்படி ஏழு ௯ எழு எனக்குறுகியது.] 
எழுக்காம்பு ஒப//க௱ம்ப, பெ. (௩) உருக்குலக்கை; pestle 
made of steel. (சா. அக. ). 
(எழு - எஃகு. எழு - காம்பு] 
எழுகடல்‌ ௪ப&ஏச/ பெ. (ஈ) ஏமுகடல்‌ (கந்தபு.அண்ட 
கோச.20); seven concentric seas of the terrestrial 
sphere. 
[ஏழு * கடல்‌ - ஏழுகடல்‌ ௮ எழுகடல்‌.] 
உப்புக்கடல்‌, கருப்பஞ்‌ சாற்றுக்கடல்‌, கட்கடல்‌, நெய்க்கடல்‌, 
தயிர்க்கடல்‌, பாற்கடல்‌, நன்னீர்க்கடல்‌ 
எழுகளம்‌' ௭0-௪௪, பெ. (௩) ஆண்டு அறுவடை 
wa; conclusion of the annual hawest. (தஞ்‌. ). 
[எழு * களம்‌. எழுதல்‌ - புறப்படுதல்‌, பயன்பாடுநிறைவுற்று 
வெளியேறுதல்‌] 
எழுகளம்‌” ௪ப-k8/a௱, பெ. (॥.) போர்க்களம்‌, ஸattle-field. 
(ஈடு.). 
[எழு - எழுதல்‌, போருக்கு எழுதல்‌. எழு * களம்‌ - எழுகளம்‌ 
(வினைத்தொகை). 
எழுகு ௪/0, பெ. (ஈ.) எஃகு, உருக்கு; 5109. (சா.அக.). 
(எஃகு ௯ எய்கு ௯ எழுகு./ 
எழுகுபொடி எபரபுற௦ர பெ. (ஈ.) எஃஃகுப்பெடி பார்க்க; 
see ekkuppodl 
[எஃகு ௮ எழுகு - பொடி. எஃகு. எய்கு ௯ எழுகு எனத்திரிந்‌ 
தது கொச்சைத்‌ திரிபு / 
எழுகுவெட்டிரும்பு ௮பஏப-ஸசீரயாம்ப, பெ. (௩) எஃகு 
வெட்டிரும்பு பார்க்க; 569 ekkuvetirumbu. 
[எஃகு ௯ எய்கு ௯ எழுகு * வெட்டு - இரும்பு / 
எழுகூற்றிருக்கை ௪ப-%ப்ரர்பக&த/ பெ. (௩) ஒன்றுமுதல்‌ 
ஏமுவரையும்‌ எண்கள்‌ முறையே ஒவ்வொன்றாக 
ஏறியும்‌ இறங்கியும்‌ வருமாறு கூறப்படும்‌ மிறைக்கவி 
வகை, (மாறன.297-299), verse In the composition 
of which the numerals one to seven occur first in the 
ascending order and then in the descending order 
[எழு * கூறு * இருக்கை.] 
எழுச்சி! பலன்‌ பெ. (௩) 1. எமுகை; 80, ௮5௦, 
elevation ''தண்பிறை யெழுச்சிகண்ட சலநிதி யெனவே”' 
(பாரத சம்பவ.69) 2. புறப்பாடு; st௮rting, 8 of an 
idol, in procession. ''அரன தெழுச்சிக்கு'' (கோயிற்பு திரு 
விழா.41). 3. பள்ளி யெமுச்சிப்பாட்டு; 5000 sung 
at dawn to rouse from sleep '*படரிருட்‌ கழித்‌ தெழுச்சி 
பாடுவார்கள்‌'' (சேதுபு.முத்தீர்த்த.37). 4. தோற்றம்‌; 


258 


எழுத்தச்சு 


origin, birth, appearance “மீண்டெழுச்சி வியனிலத்‌ 
தில்லையால்‌'' (சேதுபு.சேதச.52). 5. தொடக்கம்‌; 069- 
கண்ட. “'இறுமுறை யெழுச்சியி னெய்துவதெல்லாம்‌'' 
(சீவக.333). 6. காதுநோய்வகை; பாfிanmation of the 
ear, otitis, esp., Meatus, auditorius, externus 7. எழுச்சிக்‌ 
கண்நோய்‌ (வின்‌.) பார்க்க; 896 elucci-k-kanndy. 8. 
முயற்சி; 91107, activity. 

ம. எழிச்சி; க. எழிகெ, எழ்கெ; து. எர்கெ, எர்கெலு. 


[எழு - எழுச்சி. 

எழுச்சி” ௪௦௦ பெ. (௩) தோற்றப்பொலிவு: physical 
charm. 
[எழு - எழுச்சி] 

எழுச்சிக்கண்நோய்‌ ௮/:௦௦-4-/2ர௫; பெ. (௩) கண்‌ 
கூச்ச முண்டாக்கும்‌ நோய்‌. (இங்‌.வை.362); நரி 
mmation of the eyes causing sensitiveness to light. 
(செ.அக.). 
[எழுச்சி * கண்‌ * ழோய்‌.] 

எழுச்சிகொட்டு-தல்‌ ௦/ப௦௦ர-kர£ப-, 5.செ.கு.வி. (ப. 
புறப்பாட்டுக்குரிய இசைக்‌ கருவிகளை முழக்குதல்‌; 
to sound the appropriate musical instruments to herald 
the starting, as of an idol or a king in procession 
““வருகிறாரென்று எழுச்சி கொட்டா திருக்க'' (திவ்‌.திரு 
நெடுந்‌.21,வியா.பக்‌.182). 
[எழுச்சி * கொட்டு-தல்‌.] 

எழுச்சிபாடுவான்‌ பலராக பெ. (॥) திருப்‌ 
பள்ளி யெழுச்சி பாடுவோன்‌; 00௦ who sings at dawn 
to awaken a prince, or any great personage. “எழுச்சிபாடு 
வார்கள்‌ பாடல்கேட்டு'' (சேதுபு.முத்தீர்த்த.37). 
[எழுச்சி ௫“ பாடு * ஆன்‌.] 

எழுச்சிமுரசம்‌ ௪பர-௱பாக$ச௱, பெ, (௩) 1. பள்ளியெ 
முச்சி முரசம்‌; பரப beaten at dawn to awaken a 
king or commandant or to rouse a garrison. 2. புறப்‌ 
பாட்டு முரசம்‌; பா beaten just before the starting 
of the procession of an idol 
[எழுச்சி - முரசம்‌./ 

எழுஞாயிறு எப-7த்ர்யு, பெ. (௩) 1. ஞாயிறு புறப்பாடு; 
ர்க $ப 2 ஞாயிறு தோன்றும்போது உண்டாகி 
மறையும்‌ வரையுமுள்ள தலைநோய்‌ (சீவரட்‌.); 665- 
dache which begins at sunrise and continues till sunset. 
(செ.அக.). 
[எழு * ஞாயிறு. 

எழுத்தச்சன்‌ ௮பர2௦௦, பெ. (ஈ.) மலையாள மொழி 
யின்‌ எமுத்தை யுருவாக்கிய புலவர்‌; ற௦௭்‌ who 
designed the script for Malayalam language. 
[எழுத்து - அச்சன்‌ - எழுத்தச்சன்‌. அத்தன்‌ - அச்சன்‌. ] 

எழுத்தச்சு ௪ப1௪௦௦ப-, பெ. (௩) அச்சிட உதவும்‌ 
எழுத்தமைந்த ௨௫ (இராட்‌.); |எtter-type. 


எழுத்தடை-த்தல்‌ 


259 


எழுத்திலாவோசை 


எழுத்தடை-த்தல்‌ ௪பர(2என-, 4.செ.குன்றாவி. (84) 
மந்திரங்களின்‌ எழுத்துகளை அவ்வவற்றிற்குரிய சக்‌ 
கரங்களி னறைக்குட்‌ பொருந்த எழுதுதல்‌; ௦ enclose 
the letters of a mantra or stanza within a diagram. 
[எழுத்து * அடை./ 

எழுத்ததிகாரம்‌ ௪பர20ஒல்சர, பெ. (௩) (இலக்‌.) எழுத்தி 
லக்கணம்‌ கூறும்‌ பகுதி; ௦1௦08௫. (செ.அக.). 
[எழுத்து * அதிகாரம்‌... 

எழுத்தந்தாதி ௪/பர£த10சஎ பெ. (௩) எமுத்தீறு தொடங்கி 
பார்க்க; ee elutfiru-loganigi 

எழுத்தம்மை எப, பெ (6) ஆசிரியை, எழுத்து 
கற்பிக்கும்‌ பெண்‌; W௦௱கா-1ஒ&சா (சேரநா.). 

ம. எழுத்தமம 
[எழுத்து * அம்மை - எழுத்த.ம்மை.] 

எழுத்தலிசை எ௮பர£2/-/8எ/ பெ. (1) எமுத்தோசையாகாத 
இருமல்‌, தும்மல்‌ முதலியவை; 50005 ௦! reducible 
to writing as a cough, sneeze, 610, inarticulate sounds 
“எழுத்த லிசையினை'' (இலக்‌.வி.755). 

[எழுத்து * அல்‌ - இசை, எழுத்தலிசை. 'அல்‌' ௭.ம.இ.நி.] 
எழுத்தறிவு ௪பர்கங்பு பெ (0) எழுதவும்‌ படிக்கவும்‌ 
பழகும்‌ பயிற்சி (வின்‌.); 87 ௦1 reading ‘and wriling. 

[எழுத்து * அறிவு. 

எழுத்தன்‌ எப, பெ. (௩) எழுதுபவன்‌, எழுத்துக்கா 
ரண்‌; writer, scribe. (சேரநா.). 
ம. எழுத்தன்‌. 

எழுத்தாணி அரக பெ. (௩) 1. ஓலையிலெழுதுதற்கு 
ரிய இருப்பாணி; stylus for writing on vaimyra leaf 
“அங்கூரெழுத்தாணி தன்கோடாக'' (பாரத தற்சிறப்‌ 
புப்‌.1). 2. எழுத்தாணி போன்ற பூவுள்ள ஒருவகைப்‌ 
பூண்டு (பதார்த்த.312); 86/19 plant, having a style-like 
flower. 

ம. எழுத்தாணி. 
[எழுத்து * ஆணி. 

எழுத்தாணிக்கள்ளன்‌ ஏபரச்-4-&எ/a பெ. (௩) கள்‌ 
எக்‌ கணக்கு எமுதுவோண்‌; ௦௩6 who fabricates 
C05. ''எழுத்தாணிக்கள்ளர்‌ பிரட்டெல்லா முன்கார 
ணமே'' (சரவண.பணவிடு.160). 

[எழுத்தாணி - கள்ளன்‌..] 

எழுத்தாணிக்குருவி வரதா//-பஙர்‌ பெ. (௩) மரங்‌ 

கொத்திக்‌ குருவி (இ.வ.); 4000-0601. 


[எழுத்தாணி - குருவி] 


எழுத்தாணிக்குருவி 
எழுத்தாளன்‌ அபரச்2, பெ (௩) 1. பூலவண்‌; 50002, 
52a! மதுரை எழுத்தாளன்‌ சேந்தம்பூதனார்‌ (குறுந்‌.90, 
குறிப்பு). 2. சமுதுவோன்‌ (வின்‌.); wer, clerk. 3. 
தமிழில்‌ இலக்கியப்‌ படைப்புகளை இயற்றுபவன்‌; 
creative writer. 


ம. எழுத்தாசானி. 


[எழுத்து * ஆளன்‌ - எழுத்தாளன்‌ (மொழித்திறம்‌ கைவரப்‌ 
பெற்றதால்‌ எழுத்தாளும்‌ உரம்‌ பெற்றவன்‌]).] 

எழுத்தானந்தம்‌ ஓபரக்கார்காு, பெ. (௩) பாடப்படு 
வோன்‌ பெயரைச்‌ சார்த்தி எமுத்தளபெழப்‌ பாடுவதா்‌ 
கிய செய்யுட்‌ குற்றம்‌ (யாப்‌.வி.96,பக்‌.518); [Pros.) 
use of alabedai in the name of a hero, believed to portend 
evil, a fault in versification 


[எழுத்து * ஆனந்தம்‌ (குற்றம்‌].. 

எழுத்திடு-தல்‌ அபபரீரரப-, 20.செ.கு.வி. (41) கைச்சாத்‌ 
திடுதல்‌; ௦ பீ 00௪9 8]0௦பச. ''எழுத்திட்டுத்‌ 
தாருங்கோள்‌'' (ஈடு.5,10,4). 
[எழுத்து * இடு.] 


எழுத்தியல்‌ elutlyal பெ. (॥.) எழுத்தினகத்‌ திலக்க 
ணாத்தைச்‌ கூறும்‌ பகுதி; 590040 of orthography which 
treats about the sounds of: speech, their classification 
etc. 


[எழுத்து * இயல்‌. 

எழுத்திலக்கணம்‌ ஒப), பெ. (௩.) எழுத்தின்‌ 
இலக்கணம்‌ கூறும்‌ பகுதி; 56000 of the traditional 
grammar dealing with the alphabets. ‘‘e«முத்திலக்கணத்‌ 
துச்‌ சந்தியொடு'' (தண்டி.114). 
[எழுத்து * இலக்கணம்‌... 

எழுத்திலாவோசை எரீரச--68ஜ பெ. (௩) எழுத்த 
லிசை (திவா.) பார்க்க; 566 eluffalSal. 


[எழுத்து * இலா ஃ ஓசை] 


எழுத்தின்கிழத்தி 


260 


எழுத்தின்கிழத்தி 142-68௪) பெ. (௩) கலைமகள்‌ 
(பிங்‌); Sarasvat the goddess of letters. 


[எழுத்து * இன்‌ - கிழத்தி.] 


எழுத்தீறுதொடங்கி ௨40-100 பெ. (௩) செய்யு 
சரில்‌ ஓரடியின்‌ ஈற்றெழுத்து அடுத்த அடியின்‌ முத 
லெமுத்தாக வரத்தொடுப்பது (யாப்‌ வி.52); 000௦௦(6- 
nation In the letter at the end of a line of verse begins 
the next line. 


[எழுத்து * ஈறு * தொடங்கி வடமொழியாளர்‌ இதனை 
எழுத்தந்தாதி என்பர்‌] 


எழுத்து' பப பெ (௩) 1. ஓவியம்‌; paining, picture, 
வர ''இன்னபல பல வெழுத்து நிலை மண்டபம்‌”' 
(பரிபா 19,53) 2. ஓவிய வடிவில்‌ எழுதப்பட்ட 
உருவெழுத்து; ௦௦0 3 ஓருகோட்டு ஓவியமாக 
எழுதிச்‌ சுருக்கப்பட்ட அசையெழுத்து; syllabic type 
of writing known as logo-syllabic and morpho-syllabic. 


(இழு இழுது - எழுது - எழுத்து. எழுதுதல்‌ - ஓவியம்‌ 
வரைதல்‌. எழுத்து” பார்க்க; ௦௪௪ பரப] 


எழுத்து” பப, பெ. (௩) 1 சொல்லின்‌ அகவுறுப்பாகிய 
ஒஓலியனைக்‌ கட்புலனாக வரைந்து காட்டும்‌ வரிவடி 
வம்‌; letter, character representing phoneme or basic 
Sound used in speech “எழுத்துப்‌ பிரிந்திசைத்தல்‌”” 
(தொல்‌.சொல்‌ 201). 2. மொழியின்‌ வண்ண மாலைக்‌ 
குரிய குறுங்கணக்கு எனப்படும்‌ முதலெழுத்துகள்‌ 
அல்லது நெடுங்கணக்கு எனப்படும்‌ மொத்த எழுத்‌ 
துகளின்‌ வரிவடிவத்‌ தொகுப்பு; 802061, set of letters 
0560 11 ௮ 800ப806 “எழுத்தும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ 
நாடி'' (தொல்‌ எழுத்‌ பாயி.5) 


(இழு- எழுஃ எழுது - எழுத்து எழுது - ஓவியம்‌ வரைதல்‌, 
இழு - கோடிழுத்தல்‌. எழுத்து - பட வெழுத்து, அசையெழுத்து, 
முதலெழுத்து போன்றன வரைதல்‌ / 


எழுத்துகளை முத்திரைகளாகச்‌ செய்து பதித்த காலத்தில்‌ எழுது 
என்னும்‌ சொல்லுக்கு அழுந்துதல்‌ , அழுத்துதல்‌ பொருள்கள்‌ 
தோன்றின. அழுந்துதல்‌ - “இருவர்‌ நெற்றியு மெழுதின 
சிலகணை'' (பாரத 13,89) அழுத்துதல்‌ - “தொழுது தாளி 
னைச்‌ செய்யபஞ்‌ செழுதினும்‌'” (பாரத.சம்பவ.8) 


முந்து தமிழின்‌ தொடக்கக்‌ காலத்தில்‌ படவெழுத்தும்‌ (01010978- 
ph) அதனினின்றும்‌ தலைக்கழகக்‌ காலத்திய அசையெழுத்தும்‌ 
(ரிஸ்‌) அதனினின்றும இரண்டாம்‌ தமிழ்க்கழக இறுதிக்காலத்‌ 
தில்‌ முப்பது முதலெழுத்துகளாகிய மூலத்தமிழ்‌ அகரநிரற்குறி 
யீட்டு எழுத்துகளும்‌ தோன்றியனவாகக்‌ கொள்ளலாம்‌. 


எழுத்துக்குள்‌ உருவங்கள்‌: 

உலகில்‌ பேசப்படும்‌ சற்றொப்ப 3000 மொழிகளுள்‌ 198 
மொழிகளே வரிவடிவங்கள்‌ கொண்டுள்ளன. வரிவடிவங்கள்‌ 
அனைத்தும்‌ படஜெழுத்துகளிலிருந்து உருவானவை. தமிழில்‌ 
படவெழுத்துகள்‌ இருந்தன என்பதற்கும்‌, அவையே கருத்தெ 


ழுத்தாகவும்‌ அசையெழுத்தாகவும்‌ இன்றைய வரியெழுத்தாக 
வும்‌ வளர்ந்தன என்பதறகும்‌, இலக்கணச்‌ சானறுகளும்‌ கல்‌ 
வெட்டுச்‌ சான்றுகளும்‌ கிடைத்துள்ளன. 


எழுத்துகளையும்‌ உருவங்களையும்‌ புடைப்புச்‌ சிற்ப வடிவில்‌ 
செதுக்கி (பளளமும்‌ மேடுமாக) எழுதுவதற்குப்‌ பயன்பட்ட 
மாவுக்கல்லுக்கு “எழுதுகல்‌' என்றே பழங்காலத்தில்‌ பெயரிருந்‌ 
தது. சிந்துவெளி முத்திரைகள்‌ பெரும்பாலும்‌ மாவுக்கல்லால்‌ 


செய்யப்பட்டவை 


தமிழ்‌, தொடக்க காலத்தில்‌ சீனம்‌ எகுபது மொழிகளைப்‌ போல்‌ 
படவெழுத்துகளில்‌ எழுதப்பட்டது என்பதற்கு “எழுத்து' என்‌ 
னும்‌ சொல்லே சான்றாகின்றது. 'எழுதுதல்‌' பழங்காலத்தில்‌ 
ஓவியம்‌ வரைதலையே குறித்தது. 


"கடவுள்‌ எழுதவோர்‌ கல்தாரானெனின்‌' என்னும்‌ சிலப்பதிகார 
வரியில்‌ “எழுதுதல்‌' ஓவியம்‌ வரைதலையே குறித்தது ஓவியந்‌ 
தீட்டிய மண்டபம்‌ “எழுத்துநிலை மண்டபம்‌' எனப்பட்டது 
பாறை, சுவர்‌, துணி ஆகியவற்றின்‌ மீது ஓவியம்‌ வரைந்த 
கோலெழுத்துக்‌ காலம்‌ முந்தியது உருவங்களைச்‌ செதுக்கியும்‌ 
கீறியும்‌ வரைந்த கண்ணெழுத்துக்‌ காலம்‌ பிந்தியது சிந்து 
வெளி நாகரிக அழிபாடுகளில்‌ கண்ணெழுத்துகள்‌ கிடைக்கின்‌ 
றன ஓவிய உருவெழுத்துகள்‌ கிடைக்கவிலலை பன்னிரண்டு 
உருவங்கள்‌ மட்டும்‌ படவெழுத்து முறையின்‌ எச்சங்களாகச்‌ 
சிந்துவெளி எழுத்துகளில்‌ நிலைத்துள்ளன. இதிலிருந்து சிந்து 
வெளி நாகரிகக காலத்துக்கு முனபே தமிழில்‌ படவெழுத்து 
முறை தோன்றி நிலவியது என அறியலாம்‌. 


பபுங்களாக வரையப்பட்ட உருவ வடிவங்களே பிற்காலத்தில்‌ 
எழுத்து வடிவங்களாக மாறியுள்ளன. இதன்‌ வண்ணம்‌, உல 
கில்‌ எம்‌ மொழி எழுத்தாயினும்‌ ஒவ்வோர்‌ எழுத்தும்‌ ஓர்‌ 
உருவத்தின்‌ படத்தை உள்ளடக்கியிருக்கிறது அந்த உருவம்‌ 
கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ நிலைத்திணை, இயங்குதிணைப்‌ 
பொருள்களில்‌ ஒன்றாயிருக்கும்‌. செமித்திய மொழியில்‌ எழுத்‌ 
துகளின்‌ பெயர்கள்‌ உயிரிகள்‌ அல்லது பொருள்களின்‌ பெயர்க 
ளாகவே அமைந்திருப்பது இதனை மேலும்‌ உறுதிப்படுத்துகி 
றது. அம்மொழியில்‌ '8' என்னும்‌ வடிவம்‌ வீட்டைக்‌ குறிக்கும்‌. 
வீட்டின்‌ வடிவமாக அமைந்திருக்கும்‌ எழுத்தும்‌, வீடு (Beh 
beta) என்றே பெயரிடப்பட்டுள்ளது கிரேக்கரும்‌ செமித்தியரிட 
மிருந்து இதனைக்‌ கடனாகப்‌ பெற்றனர்‌. இது மேலையாரிய 
மொழிகளில்‌ “பி” (8) எனக்‌ குறுகியது '&' என்னும்‌ ஆங்கிலவெ 
ழுத்து மாட்டின்‌ தலையையும்‌ கொம்பையும்‌ குறிப்பது "ட 
என்னும்‌ ஒலிப்புக்குரிய 'எகுபதிய' எழுத்து முன்னாளில்‌ 
"படுத்திருக்கும்‌ அரிமா' (ப௦) வடிவமாக எழுதப்பட்டதும்‌. 
எகுபதிய மொழியில்‌ இதற்கு 'லியோ' என்று பெயர்‌. 


பழந்தமிழிலும்‌ எகுபதிய மொழியிலும்‌ வல்லூறு (Falcon) 
வடிவமே அகர ஒலிப்பினைக்‌ குறிப்பதாக இருந்தது. எகுபதிய 
மொழியில்‌ இதற்கு 'ஆசோம்‌' என்று பெயர்‌. எகுபதியர்‌ 'நான்‌' 
எனப்பொருள்படும்‌ சொல்லுக்கு மாந்தரின்‌ இருகால்‌ வடிவத்‌ 
தைக்‌ குறியீடாகக்‌ குறித்தனர்‌. சிந்துவெளி எழுத்து முறையில்‌ 
இருகால்‌ (॥) வடிவம்‌ 'நான்‌' என்னும்‌ பொருளிலிருந்து பிறகு 
“ந' என்னும்‌ ஓசைக்குரிய அசையெழுத்துக்‌ குறியீடாகி விட்‌ 
டது. பின்னாளில்‌ அது ஐரோப்பிய மொழிகளில்‌ ! என்ற 
எழுத்தாக மாறிவிட்டது. எகுபதியர்‌, பொனீசியர்‌, கிரேக்கர்‌ 
ஆகிய மூவரும்‌ 0 என்ற எழுத்தை வீட்டின்‌ கதவு வடிவமாக 
எழுதினர்‌ தேனைக்குறிக்கும்‌ 4௦27 என்னும்‌ சொல்லின்‌ 
முன்னெழுத்தான '॥' முதலில்‌ தேன்‌ கூட்டின்‌ வடிவமாகவும்‌, 
பின்னர்‌ ॥' என்றும்‌ எழுதப்பட்டது. 


எழுத்து” 


4 என்னும்‌ எழுதது தொடக்கக்‌ கா லததில ஆந்தையின தலைவ 
டிவாக எழுதபபடடது செமித்தியா, நீரின்‌ அலை வடிவில்‌ 
*4' எழுத்தையும மீன்‌ வடிவததில ॥' எழுததையும எழுதினா 
ஏனெனில அமமொழியில்‌ 'மேம' தணணீரையும, 'நூன' 
மீனையும குறிததன செமிததிய மொழியில்‌ 'பே' வாய்‌ 
எனப்பொருளபடடதால்‌ '' எழுதது வடிவம்‌ வாயின்‌ படமாக 
வரையப்பட்டது பொனீசியா, எகுபதியர்‌, கிரேக்கர்‌ ஆகிய 
மூவரும்‌ ஊசியின்‌ துளை வடிவில 'ஏ' எனனும எழுததை 
எழுதினா “ப எனபது இலத்தீன மொழியின்‌ "4 சோந்து "4" 
ஆயிறறு இது எகுபதிய மொழியில 'பறவைக குஞ்சின' 


படிவேமாக ௭ முதபட்டடது 


ஐரோபபிய மொழிகள்‌ கிரேக்கச்‌ சொற்களைக்‌ கடன்‌ வாங்கிய 
பொழுது கிரேக்கத்தின்‌ வாயிலாகச்‌ செமித்திய எகுபதிய 
படவெழுத்துக்களின்‌ சுருக்கமாகிய எழுத்தின்‌ வரிவடிவங்கள்‌ 
மேலையாரிய மொழிகளில இடமபெறறன 


சீனா இதுகாறும்‌ டடவெழுத்துகளைப்‌ பின்பற்றுகின்றனா 
உலகப்பெருமொழிகளில்‌ உள்ள அடிப்படைச்‌ சொற்களின்‌ 
எண்ணிக்கையை விட, சீன மொழியில சொறகளின எண 
ணிக்கை குறைவாக இருந்தாலும்‌ படவெழுத்துகளின எண 
ணிக்கை மிகுதியாக இருக்கிறது 40,000 படவெழுததுகளைக 
கொணட சீன மொழி, சிந்துவெளித்‌ தமிழைபபோல்‌ அசையெ 
முத்து நிலையை யெயதாததால்‌, வரியெழுததாக வளர முடிய 
வில்லை ஆயின, தமிழ்‌ மொழி எழுதது வடிவின்‌ நான்கு 
நிலைகளையும்‌ படிப்படியாக வளாததுக்கொண்டிருக்கிறது 


தமிழின்‌ உருவெழுத்து நிலை: 


தமிழின்‌ அனைத்து ஒலிப்புகளுக்கும்‌ கூடாகவிருந்த உருவங்‌ 
கள்‌ சிந்துவெளி எழுததுகளால்‌ புலனாகின்றன சிந்துவெளி 
எழுத்தில்‌ 12 உருவெழுத்துகள்‌ உருவங்களையே தெளிவாகக்‌ 
காடடுகின்றன ஏனையவை அவற்றுக்குரிய உரு வடிவ 
மைப்பை உள்ளடக்கிய வரிவடிவங்களாக உளளன 


சிந்துவெளி எழுத்தில அகரம ஆணின வடிவமாகவும்‌, வல 
லூறு என்னும்‌ பறவை வடிவமாகவும்‌ பிறகு வலலூற்றின்‌ இரு 
சிறகுகள மட்டும குறிப்பாகப்‌ புலனாகும வகையில்‌ மேற்‌ 
கோள்‌ குறிபோன்றும்‌ எழுதப்படடது 'ஆகார' வடிவம்‌ 
மாட்டின்‌ தலையாகவும்‌, 'இ' கரம்‌ ஆந்தையின்‌ வடிவமாகவும்‌, 
ஈகாரம வண்டு. ஈ, தேனீ ஆகியவற்றின்‌ வடிவமாகவும்‌ 
உகரம்‌' காக்கையின்‌ வடிவமாகவும்‌, தளிரின்‌ வடிவமாகவும்‌ 
எழுதபபட்டன என்று கருத இடந்தருகின்றது எகரம்‌ கோழி 
யின வடிவமாகவும்‌, ஏணியின்‌ வடிவமாகவும்‌ 'ஏகாரம்‌' மான்‌ 
அலலது அமபின்‌ வடிவமாகவும்‌ 'ஐ' கையின வடிவமாகவும்‌ 
"ஓகரம' மயிலின்‌ வடிவமாகவும்‌ மயில்‌ தோகையின வடிவமா 
கவும்‌ 'ஓகாரம்‌' யாழின வடிவமாகவும்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ 
ஐந்து குறில்‌ எழுத்துகளும ஐம்பறவைகளைக்‌ (பஞ்சபட்சி) 
குறிப்பது உருவ எழுத்துகளைக்‌ குறிப்பனவாகக்‌ கருத இடந்த 
ருகிறது 


தொன்முது தமிழில்‌ 'க' கரம்‌ கலயத்தின்‌ வடிவமாகவும 
“சகரம்‌” சேல்‌ மீனின்‌ வடிவமாகவும்‌ 'டகரம்‌' சதுர அல்லது 
நீள்சதுரத துணியின்‌ வடிவமாகவும்‌ 'தகரம்‌' மழைத்தாரையின்‌ 
வடிவமாகவும்‌ ண, ன, ந, ஆகியன நாறகால்‌ விலங்கு, நான்கு 
கால்கள, நாய்‌, நான்‌ என்பவறறின்‌ குறியீடாகிய மாந்தனின்‌ 
கால்‌ அல்லது இருகோடுகள்‌, தேன்கூடு போன்ற பலவடிவங்க 
ளாக இடந்தோறும்‌ வேறுபடும்‌ பாங்கினைக்‌ கொண்டிருந்தன 


எழுத்து? 


"பகரம்‌' கவித்து வைதத மட்பாண்ட வடிவமாகவும்‌ மகரம்‌ 
மலை, மயில, ஆகியவற்றின வடிவமாகவும 'யகரம' யா 


மரத்தின்‌ வடிவமாகவும்‌, “செல' (கறையான்‌) 
வடிவமாகவும்‌ “ழகரம' தலைபருத்த புழுவின்‌ வடிவமாகவும்‌ 
'ளகரம' கரடியின (உளியம்‌) வடிவமாகவும்‌, தோலால செயத 
நீர்ப்பையின வடிவமாகவும்‌ 'றகரம' ஆறறின்‌ வடிவமாகவும 
எழுதபடடடன எனபதறகு வரலாற்றுபபடிமுறைககு ஒதத 
உருத்திரிபுகள சானறாகின்றன மேறகணட உருவங்களைச 
சிந்துவெளி எழுத்துகளுடன ஒப்பிட்டுக்‌ காணபோர்க்கு இவ 
வுண்மை தெறறெனட புலபபடும்‌ 


“லகரம', 


தமிழி (தமிழ்பிராமி) - தமிழ்ப்‌ புலவர்களின்‌ படைப்பு: 


தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முன்பே தமிழ்‌ எழுததுகள்‌ உயி 
ரும்‌ உடம்புமாக முப்பது என்று வரையறை செய்யப்பட்டன 
இது யாரால்‌ வரையறுககப்படடது, எக்காலத்தில்‌ இது நிகழ்ந்‌ 
தது, எங்கே முதன்முதல செயற்பாடுற்றது என்னும்‌ வினாக்க 
ளுக்கு விடைகாண்பது இன்றியமையாதது ஆகும்‌. 


தொல்காப்பியர்‌ தம்‌ இலககண நூலை நூன்மரபு எனத்‌ 
தொடங்கி மரபியலில்‌ முடித்திருக்கிறார்‌ ''என்மனார்‌, என்ம 
னார்‌ புலவர்‌'' எனனும கூறறுகள்‌ தொலகாபபியததில்‌ இடம்‌ 
பெறறுள்ளதால தொலகாபபியருககு வெகுகாலததுக்கு 
முன்பே புலவா பெருமககள எழுததுகளை உயிரெழுதது 
மெயயெழுதது என வகைபபடுததியமை தெளிவாகிறது தமிழ்‌ 
எழுத்துகளைச்‌ சீர்திருத்தி முப்பதாக்கியவர்கள்‌ தமிழ்ப்புலவர்‌ 
களே என்பதைத்‌ தொல்காப்பியத்தால்‌ உறுதிப்படுத்திக்‌ 
கொள்ள முடிகிறது 


தொல்காப்பியர்‌ காலத்திய தமிழ எழுத்துக்கு இக்காலத்தார்‌ 
தமிழி என்று பெயரிட்டுளளனர்‌ 


இதனை வடபுலத்தாா 'பிராமி' என்றனர்‌ 


“பிரம்மம' எனனும்‌ சொல்லிலிருந்து “பிராமி' என்னும்‌ சொல்‌ 
தோன்றியது இதற்கு முதலாவது, தலைமையானது, அடிப்ப 
டையானது, மூலமானது, சிறந்தது எனறு பொருள பிரம 
முகூர்ததம்‌, பிரம குலம்‌ (முதறசாதி பார்ப்பனச்சாதி), 
பிரமசரியம (முதல ஒழுகலாறு, பிரமசரியம்‌, கிருகத்தம்‌, 
வானபபிரத்தம்‌, சனனியாசம என்னும நான்கு நிலைகளுள்‌ 
முதல்‌ ஆசிரமத்தைப்‌ பினபற்றுதல்‌) எனலும்‌ சொற்களை 
நோக்குக. 


பிராமி - முதலில்‌ தோன்றிய எழுதது என்பதே இதன்‌ சரியான 
வேர்வழிப்‌ பொருள்‌ புலவர்களின்‌ எழுத்து என்றிதனைக்‌ 
கூறுவது வரலாறறுபபொருள்‌ வரலாற்று ஆய்வாளரும்‌ கல்‌ 
வெட்டு வல்லுநருமான அறிஞர்‌ பலர்‌ [nian Paleography 
என்னும்‌ நூலில்‌ பிராமி என்பதற்குப புலவர்‌ எழுதது என 
விளக்கம்‌ தந்திருக்கின்றனர்‌ இதிலிருந்து பிராமி எனபபடும்‌ 
தமிழி எழுதது தமிழ்க கழகத்துப்‌ புலவர்களால்‌ புதிதாகத்‌ 
திருத்தியமைக்கப்படடது எனத்‌ தெரிகிறது சென்னைப்‌ பல்க 
லைக்கழகத்‌ தமிழகராதியில்‌ பிராமி என்பதற்கு சமறகிருதத்‌ 
திற்கு அமைக்கப்படட எழுத்து எனத தரப்பட்டுள்ள விளக்கம்‌ 
முற்றிலும்‌ தவறானது சமற்கிருதம்‌ எழுதப்படாத மொழி, 
அதை முதன்‌ முதலில எழுதத்‌ தொடங்கியபோது தமிழ்‌ 
மொழியினமைப்பை முற்றிலும நோக்கி உயிரெழுத்து மெய்‌ 
யெழுத்து என வகைப்படுத்திக்‌ கொண்டனர்‌ மேலையாரிய 
மொழிகளில்‌ இத்தகைய வகைப்பாடு இல்லை 


எழுத்து 262 


எழுத்து 


கிமு. மூன்றாம்‌ நூற்றாணடில்‌ அசோகர்‌ கலவெடடுகளில்‌ 
காணப்பட்ட எழுத்துக்கு நாளடைவில, பிராமி எனப பெயரிட்‌ 
டனர்‌. இது முற்றிலும்‌ தமிழுக்குரிய எழுத்து வடிவம்‌ என்று 
அவர்களுக்குத்‌ தெரியாது பிராமி எழுத்து தமிழ்‌, பிராகிருதம்‌, 
பாலி ஆகிய மூன்று மொழிகளை எழுதுவதற்கு அக்காலத்தில்‌ 
பயன்பட்ட பொது எழுத்து எனினும்‌ இது தமிழுக்கென்றே 
அமைந்த மூல வரிவடிவம்‌ பிராமி எழுத்தில்‌ அமைந்த 
கல்வெட்டுகள்‌ அசோகர்‌ காலத்துக்கும்‌ முன்னதாகத்‌ தமிழகத்‌ 
தில்‌ பொறிக்கபபட்டுளளன. 


பட்டிபபுரோலு அழகர்மலை, கொங்கா புளியங்குளம்‌ போன்ற 
இடங்களில்‌ கி.மு நான்காம்‌, ஐந்தாம்‌ நூற்றாணடைச்‌ சார்ந்த 
பிராமி கல்வெட்டுகள்‌ கிடைத்துளளன இவறறிற்குத 'தமிழி 


எழுததுகள்‌' எனப்பெயரிடபபட்டுள்ளது 


இந்தியாவில்‌ கிடைத்துள்ள கல்வெட்டுகளில்‌ மிகவும்‌ பழமை 
யானவை தமிழ்நாட்டில்‌ கிடைததுள்ள பிராமி கல்வெட்டு 
களே இந்தியா முழுமைக்கும ஒரே எழுத்து வடிவமாகக்‌ 
கையாளப்பட்டது, பிராமி ஒன்றே அது தெறகிலிருந்து வடக்‌ 
குப்‌ பகுதிகளுக்குப்‌ பரவியுள்ளது என்று உறுதிப்படுகிறது. 
பாலி பிராகிருத மொழிகள்‌ வேறு எழுத்து அமைத்துக்‌ 
கொள்ளவில்லை சமற்கிருத மொழியினரும்‌ வேறு வழியின்றி 
இதனையே எழுத்து வடிவாகக்கொள்ள நேர்ந்தது வருக்க 
எழுத்துக்களை மட்டும புதிதாகச சேர்ததுக கொணடனர்‌ 


இந்தியா முழுவதும்‌ ஒரே எழுதது வடிவமாகத்‌ திகழநத இநத 
எழுத்துவடிவததை 'பிராமி' என்று சொல்லாமல்‌, தமிழ்‌ 
எழுதது' எனறு சொல்வதே முறையானது எனறு தொலபொ 
ருள்‌ ஆய்வுத்துறையில ஓய்வு டெறற அதிகாரியும்‌ தொல்லெ 
ழுதது ஆய்வில்‌ வல்லுநருமான அறிஞர்‌ சீனிவாசன்‌ வெளிப்ப 
டத்‌ தெரிவித்துளளார்‌ 


கிமு முதலிரு நூறறாண்டுகளில்‌ வாழ்ந்த சாதவாகன அரசர்க 
ளுள்‌ வசிட்டி மகன சதகன்னி வெளியிட்ட இருமொழி 
நாணயத்தில்‌ ஒரு பககத்தில தமிழிலும்‌ மறுபக்கத்தில்‌ பிராகி 
ரத மொழியிலும்‌ அவன டெயா பொறிக்கப்பட்டிருககிறது 
ஆயினும இருமொழிக்கும்‌ பிராமி எழுத்து வடிவம்‌ ஒனறா 
கவே உள்ளது. மெளரிய மன்னர்களுக்கு முன்பு மகத 
நாடாண்ட நந்தர்‌ வெளியிட்ட காசுகளில சிந்துவெளி எழுத்துக 
ளில்‌ நந்தன்‌ எனபபெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது 


யாழப்பாணத்துக்கு அருகில்‌ நடந்த அகழ்வாய்வில்‌ பேராசிரி 
யர்‌ இந்திரபாலர்‌ கண்டெடுத்த முத்திரையொன்றில்‌ 'தீவு கோ: 
என்னும்‌ பெயா மேலே சிந்துவெளி எழுத்திலும்‌ கீழே பிராமி 
எழுத்திலும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட மூன்று சான்று 
களிலிருந்து சிந்துவெளி எழுத்துக்குப்‌ பிறகு பிராமி தோன்றி 
யது என்பதும்‌ ஈழத்தில்‌ இருவகை எழுததும்‌ (பழைய 
சிநதுவெளி எழுத்தும புதிய தமிழி [பிராமி] எழுததும்‌) ஒரே 
காலத்தில்‌ புழக்கத்தில்‌ இருந்தன என்பதும்‌ வெளிப்படுகின்‌ 
றன. சிந்துவெளி எழுததிலிருந்து பிராமி எழுதது வளர்ந்திருக்‌ 
கிறது என்பதை அநிஞர்‌ பலரும்‌ ஒப்புக்கொள்கின்றனர்‌ 

பழைய சிந்துவெளி எழுத்து முறை உருவெழுததிலிருநது 
கருககப்‌ பெற்ற அசையெழுத்து இது பொதுமககளே கண்ட 
றிந்த எழுத்து. இதனைத திருத்தியமைக்கும்‌ எணணம்‌ கற்றவர்‌ 
களிடையில்தான்‌ தோன்றமுடியும்‌ அதனையும்‌ கல்வியில்‌ 
சிறந்த புலவர்‌ குழுவே செயதிருக்க முடியும்‌. பாலி பிராகிருத 
மொழிகள்‌ தோன்றுவதற்கு முன்‌ எழுத்து வடிவிலிருந்த ஒரே 


மொழி தமிழ்‌, தமிழ்ச்‌ சங்கம மதுரையில்‌ நன்கு இயங்கிய 
காலத்தில்‌ தமிழ்ப்புலவர்களே தமிழின்‌ எழுத்து வடிவத்தை 
முப்பதாகத்‌ திருத்திப்படைத்தனர்‌ என்பதற்குப்‌ பின்வரும்‌ 
தொல்காப்பிய நூற்பாக்கள்‌ சான்றாகின்றன 


''மெய்யினியற்கை புள்ளியொடு நிலையல்‌'' 
(தொல்‌ எழுத்‌ 15). 

"எகர ஒகரத்‌ தியற்கையும்‌ அற்றே” 

(தொல்‌ எழுத்‌ 14). 


இந்நூற்பாக்களிலிருந்து முன்பு தலைமேல்‌ புள்ளி பெறாத 
எழுததுகளைத்‌ திருத்தியமைத்த பின்‌ புள்ளிபெறலாயின என்று 
அறிய முடிகிறது தமிழி எழுத்துகளுக்குத்‌ தாயான சிந்துவெளி 
அசையெழுத்துகளும்‌ உருவெழுத்துகளும்‌ புள்ளி பெற 
வில்லை 


சிந்துவெளி அசையெழுத்தில்‌ மெய்யெழுத்துக்கு என்று தனிக்‌ 
குறியீடு இல்லை. உயிர்மெயயெழுததுக்கான ஒரே குறியீடு 
மெய்யிரட்டித்த மெய்ம்மயக்கததுக்கும்‌, உயிர்மெய்க்கும்‌, 
மெய்யெழுத்துககும ஆக மூன்று ஒலிப்புகளுக்கும்‌ பொது 
வான அசையெழுத்தாக இருந்தது. 


க்‌, க, க்க - இம்மூன்றுக்கும்‌ ஒரே குறியீடு சிந்துவெளி எழுத்தில்‌ 
காணப்டடுகிறது இதுபோன்றவையே ஏனையவும்‌ 


குறில்‌ நெடிலை மாத்திரை அளவுகோலால்‌ வேறுபடுத்தியதால்‌ 
முக்குறில்களைத்‌ துணைக்குறியீடு சேர்த்து நெடிலாக்கியது 
போல எகர ஒகரக்குறியீடுகளை வேறுபடுத்த முடியவில்லை 
புதிதாக வகுத்த இலக்கணக்‌ கட்டமைப்பின்‌ வண்ணம்‌ இ * 
அ -ஏ,௨. ௮ ஓ என இருவேறு குறில்‌ இணைந்து 
தனி நெடில்களாகி அதன்‌ பின்னீர்‌ அவற்றின்‌ குறிலை எகர 
ஓகரக்‌ குறில்களாக்கினர்‌ என்னும்‌ கருத்தின்‌ வண்ணம்‌ ஏகாரத்‌ 
திற்கு 'இஅ' என இரண்டெழுத்தாக எழுதிக்‌ காட்டாமல்‌, 'ஏ' 
என ஒரே எழுததாக எழுதி அதன தலைமேல்‌ புள்ளியிட்டுக்‌ 
குறிலாககுவது (உயாமெய்‌ மேல புள்ளியிடடு //: மாத்திரை 
மெயயெழுததாகக குறைந்தது போல) எளிதாகத்‌ தெரிநதது 


எழுததுகளுக்கு /: மாததிரை முதல, இரு மாததிரை வரை அளவு 
வகுதத தமிழப்புலவாகள இசைததுறையில்‌ வல்லவராய்‌ இருந்‌ 
திருத்தல வேண்டும என்பதும்‌, பாடல்களுக்குத்‌ தாளம்‌ வகுத்‌ 
துப்‌ பண்ணமைக்கும உத்திககு உதவும்‌ பொருட்டே எழுத்துக 
ளைக்‌ குறில்‌ நெடில்‌ எனவும்‌, குற்றியலுகரம்‌, குற்றியலிகரம்‌, 
மகரக்‌ குறுககம்‌ எனவும்‌, வல்லினம்‌, மெல்லினம்‌, இடையினம்‌ 
எனவும்‌ பிரித்தனர்‌ என்பதும்‌ தெரிகிறது 


சிந்துவெளி அசையெழுததிலிருநதுதான்‌ தமிழ்‌ எழுத்துகள்‌ 
வடிவமைக்கப்பட்டன என்பதற்குச்‌ சான்றாகத்‌ தமிழ்‌ எழுத்துக 
ளின்‌ வணண மாலையில்‌ முதலெழுத்துகள்‌ முப்பதுடன்‌ 216 
உயிர்மெயயெழுத்துகளின்‌ வடிவம்‌ (எழுதும்‌ வேறுபாடு 
கருதி) செயற்கைத்‌ தேவையாகத சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


உயிர்மெய்‌ எழுதது உணமையில எழுதது என்னும்‌ பெயருக்‌ 
குப பொருததமானதனறு உயிர்மெய்‌ எழுத்தை “அசையெ 
முத்து: எனறு சொல்ல வேண்டுமேயன்றி எழுதது எனக்‌ 
கூறுவது தவறு 


உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆகிய இரண்டே எழுத்து 


எனப்படும்‌. 


எழுத்து” 263 


எழுத்து 


(1) உயிர்‌ (அ,ஆ), மெய்‌ (க்‌,ங்‌) - தமிழில்‌ உள்ள முப்பது 
முதலெழுத்துகள்‌ - ரள syllable (வெளிப்படை எழுத்து) 
- Phoneme. 


(2) உயிரமெய்‌ ௧.ங - அகத்திணைந்த அசையெழுத்து -00860 
syllable 

(3) உயிர்‌ மெய - இல, உயிர்மெய்‌ மெய்‌ - கல புறத்திணைந்த 
அசையெழுத்து - Cmறpound syllable 


மேற்காட்டப்‌ பெற்ற மூவகை எழுத்தமைதிகளில்‌ முதலாவ 
தொன்றே எழுத்து எனப்படுவது இறுதியிரண்டும்‌ செய்யு 
ளுக்கு உறுபபாரும்‌ அசைகள்‌. இவற்றை அசையெழுதது 
என்றே கூறுதல்‌ வேண்டும்‌ சிநதுவெளி முத்திரைகளில்‌ 
பயின்ற்ள்ளவை அனைத்தும்‌ அசையெழுத்துகளே செய்யு 
ளுக்கு உறுப்பாகும்‌ அசையெழுத்துகளிலிருந்து முதலெழுத்து 
களாக வடிவமைததுவளவர்கள தமிழப்‌ புலவாகளாதலின்‌ 
தமிழி எழுதது பிறகால மக்களால புலவர்‌ எழுதது (பிராமி) 
என்றழைக்கபபட்டது வடபுலததாரால முதலில்‌ தோன்றிய 
எழுத்து என அறிமுகப்படுததபபட்டது தமிழி எழுத்தினை 
அடிட்படையாகக கொணடு சமண முனிவர்களும்‌, பெளத்தர்க 
ளும்‌ பலவேறு மொழிகளுக்குப புதிதாக எழுத்துகளை மாற்றி 
யமைததுக்‌ கொடுத்தனர்‌ தேவநாகரி எழுததும்‌ இவ்வாறு 
தோன்றிய புதிய எழுத்தமைதிகளுள்‌ ஒன்றாகும்‌ உயிரெழுத்து 
வேறுபாடூஃளைக்‌ குறிக்கும்‌ அடையாளங்கள்‌ ஏறத்தாழ இந்‌ 
திய மொழிகளில ஒரு சீராக அமைநதிருப்பதே இதறகுச்‌ 
சான்றாகும்‌ தமிழில்‌ அமைந்தவாறே உயிரெழுத்து வேறுபாட்‌ 
டுக்குறிகள்‌ இந்திய மொழிகளில்‌ அமைந்துள்ளன என்பதைப்‌ 
பின்வரும்‌ சான்றுகளால ஒடபிட்டுத தெளியலாம 
1 ஆகார நெடிலுக்கு மெய்யெழுத்தின வலப்பக்கம்‌ கோடிழுத்‌ 
ல்‌ 
2 இகர ஒலிபபுககு மெயயெழுத்தின்‌ தலைமேல்‌ வலமாகக்‌ 
கோடிடல்‌ 
3 உகர ஒலிப்டுககு மெய்யெழுத்தின்‌ கீழ்‌ அல்லது கீழ்‌ 
வலத்தில்‌ கோடிடல. 
4. எகர ஒகர ஒலிப்புகளுககு மெயயெழுத்தின்‌ இடது மேலாக 
அல்லது மேறபறத்து இடது சாயவாகக்‌ கோடிழுத்தல்‌ 
5. ஐகார ஒளகார வேறுபாடுகளை மெய்யெழுத்தின இடப்பக்‌ 
கத்தில்‌ அல்லது மேற்புறததில்‌ குறியீட்டுக்கோடுகளால்‌ 
புலப்படுததல்‌ 
மேற்கணட உயிரெழுதது வேறுபாட்டு ஒலிப்புக்குறியீடுகள்‌ 
மெயயெழுததுடன சோததெழுதும முறை. சிந்துவெளி எழுத 
துக்காலம்‌ முதற சிறபபாகத தமிழிலும்‌, குறிப்டாக அனைதது 
இந்திய மொழிகளிலும பின்பற்றபபடடு வநதிருப்பது டலனாகி 
றது 
''ஒளகார இறுவாயப 
பன்னீரெழுததும உயிரென மொழிப” (தொல்‌ எழுத்‌ 8) 
"'னகார இறுவாய்ப்‌ 
பதினெண்‌ எழுத்தும்‌ மெய்யென மொழிப” (தொல்‌.எழுத்‌.9) 
மேற்கண்ட நூற்பாக்களில்‌ 'உயிரென மொழிப: *மெய்யென 
மொழிப' எனக்‌ கூறப்பட்டிருப்பதிலிருந்து உயிரென்றும்‌, 
மெய்யென்றும்‌ வேறுபடுத்தும்‌ இயல்பு அதற்கு முன்பிருந்த 
சிந்துவெளிக்கால எழுத்தில்‌ அறவே இல்லை என்று 
தெரிகிறது. 
“மெய்யோடியையினும்‌ உயிரியல்‌ திரியா' (தொல்‌.எழுத்‌.10) 
என்று தொல்காப்பியர்‌ கூறுகிறார்‌ இக்கருத்து சிந்துவெளி 


எழுத்தில்‌ பின்பற்றப்படவில்லை. அவர்கள்‌ மெய்க்கும்‌ உயிர்‌ 
மெய்க்கும்‌ மெய்ம்‌ மயக்கத்துக்கும்‌ ஒரே எழுத்து வடிவத்தை 
(அசையெழுத்து)க்‌ கொண்டிருந்தனர்‌. அதிலிருந்து தமிழ்ப்‌ 
புலவர்கள்‌ தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முன்பு தமிழ்‌ எழுத்தை 
உயிர்‌, மெய்‌, உயிர்மெய்‌ எனப்பாகுபடுத்தியதை அறிய 
முடிகிறது. 
தமிழில்‌ முதலெழுத்துகளைச்‌ சீரமைத்தவர்கள்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்துக்குச்‌ சற்று முந்தியவர்களாக இருந்திருந்தால்‌ அவர்க 
ளுடைய பெயரைத்‌ தொல்காப்பியர்‌ குறித்திருப்பார்‌ சிந்து 
வெளி எழுத்தின்‌ இறுதிக்காலம்‌ கி.மு 1750 எனக்‌ கூறப்படுகி 
றது. தொல்காப்பியரின்‌ காலம்‌ கி மு. 700. பிராகிருத மொழி 
வளர்ச்சியடைந்த காலம்‌ கி மு.1000. தொல்காப்பியர்‌ குறிப்பி 
டும்‌ வடசொல்‌ என்பது பிராகிருதச்‌ சொல்லே. இதில்‌ பிராகி 
ரத வடிவமுற்றுத்‌ தமிழில்‌ புகுந்த சமற்கிருதச்‌ சொல்லும்‌ 
அடங்கும்‌. எனவே கி மு 1000க்கும்‌ 1750க்கும்‌ இடைப்பட்ட 
காலத்தில்‌ சற்றொப்பக்‌ கி மு 1500 ஆண்டளவில்‌ சிந்துவெளி 
அசையெழுத்திலிருந்து தமிழ்‌ முதலெழுத்துகள்‌ 'தமிழி' வடி 
லும்‌ பெற்றன எனக்‌ கருத முடிகிறது 
பிராமி எழுத்துக்குத்‌ தமிழர்கள்‌ முன்பே பெயர்‌ வைத்திருந்தார்‌ 
களா, என்பது அனைவரும்‌ தொடுக்கும்‌ வினா. சிந்துவெளி 
நாகரிகக்‌ காலத்திலேயே தமிழ்‌ எழுத்துக்குக்‌ கண்ணெழுத்து 
(சிலம்பு.26 70) என்றும்‌ கோலெழுத்து என்றும்‌ பெயரிட்டிருந்‌ 
தார்கள்‌ எழுதப்படும்‌ பரப்பில்‌ கீறல்‌ விழாமல்‌ மையில்‌ 
அல்லது வண்ணத்தில்‌ தோய்த்து, தோல, துணி, ஆகியவற்றின்‌ 
மீது எழுதுவது கோலெழுத்து, எழுதப்படும்‌ பரப்பில்‌ கீறல்‌ 
அல்லது பள்ளம விழுமாறு குழித்து எழுதுவது கண்ணெழுத்து. 
தமிழைத்‌ தவிர அககாலத்தில உளநாட்டில்‌ வேறெழுத்து 
முறையின்மையின்‌ இதறகுத்‌ தமிழ்‌ எழுத்து என்று பெயரிட 
நேரவிலலை தமிழர்கள பெயரிடாததால்‌ பிறமொழியாளர்‌ 
பிராமி எனப்‌ பெயரிட்டு வழங்கினர்‌ தமிழினததார்க்குத்‌ 
தனித்த பெயரிலலாதபோது பிறர்‌ நமமைத திராவிடர்‌ என 
அழைத்தது போன்றது இது தமிழில்‌ பிறமொழிச்‌ சொல்‌ 
புகுந்தால நம்‌ வரலாறே நமக்கு ஐயம்‌ விளைவிக்கும்‌ என்ப 
தற்கு இது நலல சான்றாகூம 
உலகமுழுவதும்‌ முதுபண்டைக்‌ காலத்தில்‌ நிலவிய தொல்‌ 
லெழுத்துகளைத்‌ (81984) தொல்லெழுத்தியலார்‌ ஆறுவ 
கையாகப்‌ பிரித்து ஆய்கின்றனர்‌. 
1. படவெழுத்துமுறை: உருவப்படங்கள்‌ அல்லது பொருள்‌ 
களின்‌ தெளிவான வெளிப்பாடு 


படவெழுத்துமுறை 


எழுத்து 2 264 எழுத்து” 


2. கருத்தெழுத்து முறை: பொருளைக்‌ குறித்த உன்னிப்புகள்‌ 
கருத்தியலுருக்கள்‌ ஆகியவற்றைப்‌ புலப்படுத்தல்‌ - குறியீடு 
கள்‌ வாயிலாக 
வியப்பு 
பெரிய... பெரிய மலை 
சிறிய... சிறிய ஆறு 
(இரண்டு கால்கள்‌) நான்‌ *: ட்‌ 


ட்‌ 


சொற்குறியீடுகள்‌ 
5. அசைநிலைக்‌ குறியீடுகள்‌: சொல்லின்‌ அசைகளோ கூறு 
களோ குறியீடுகளாகக்‌ காட்டப்பெறல்‌. 


கருத்தெழுத்து முறை 
3. ஒலிகொள்வடிவம்‌: ஒலியின்‌ வரைகோட்டுக்‌ குறியீடுகள்‌, ப | ® 
இவை மரபு வழிப்பட்ட கருத்துருக்களிலிருந்து பொருள்க 
ளுக்கு மாற்றாக வழங்கப்பட்ட ஒலிக்குறியீடுகள்‌, இன்‌ 
னொரு வகையில்‌ கூறினால்‌ ஓவிய ஒலியெழுத்துப்‌ புதிர்‌. 9 © ( 
(அ) மீன்‌ - மீனவன்‌ - அரசன்‌, கொடியில்‌ மீன்‌ சின்னம்‌ மழ 2111] மன்‌ 
உடையவன்‌ 
ஒவிய எழுத்துப்‌ புதிர்‌: (ஆ) சிறப்பும்‌ குறிப்புப்‌ பொருளும்‌ 
உடைய எழுத்தாக்கம்‌ - புதிய முறையில்‌ விளக்குதல்‌. 


அசைநிலைக்‌ குறியீடுகள்‌ 
6. அகர நிரற்‌ குறியீடுகள்‌: சொல்லாக்கத்திற்கு அடிப்படை 
யான மூல ஒலியன்களைத்‌ தனித்தனியாக எழுதிக்‌ காட்டும்‌ 
வரி வடிவம்‌ அல்லது அடிப்படை எழுத்துகள்‌. (உயிரெழுத்‌ 
துகள்‌, மெய்யெழுத்துகள்‌). 


௮ ஆ 8 (4 ட௨ 


te apg A8Fe 
[இ ௩ஒள 


ஓவிய எழுத்துப்‌ புதிர்‌ 
4. சொற்குறியீடுகள்‌: முழுச்‌ சொற்களுக்குக்‌ குறியீடுகள்‌ 
அமைத்தல்‌ 


அகர நிரற்‌ குறியீடுகள்‌ 


எழுத்து? 


265 


எழுத்துக்காரன்‌ 


பிராமி என்னும்‌ தமிழி எழுத்து நேர்கோடுகளால்‌ ஆகியது 


இதனைச்‌ சறறு வளைத்து எழுதிய வடிவமே வடடெழுத்தா - 


யிற்று. கி மு மூன்றாம்‌ நூறறாண்டளவில்‌ சமணமுனிவாகளால்‌ 

இந்தியாவில்‌ பதினெட்டு மொழிகளுக்கும்‌ பதினெடடு வகை 

எழுததுகள்‌ உருப்பெற்றிருநததைச்‌ சமவயங்க சுத்த என்னும்‌ 

சமணநூல்‌ குறிப்பிடுகிறது கல்வெட்டுகளைத்‌ தொடக்கக்‌ 

காலத்தில்‌ பிராகிருத சமறகிருத மொழிகளில்‌ வெளியிட்ட 

பல்லவர்‌ காலத்திலும்‌ அதற்கடுத்த விசயநகர மனனா காலத்தி 

லும்‌ கிரந்த எழுத்து தோனறியது வடசொற்களைத தமிழில்‌ 

கலந்து எழுதும்‌ ஒரே நோக்கததிற்காகக கிருத எழுத்துகள 

புகுத்தப்பட்டன, இவை தமிழ்நாட்டில்‌ தோன்றிய எழுத்துகக 

ளில்‌ ஆநதிர சாதவாகனவரை யடுத்து ஆட்சிக்கு வந்த 

இக்குவாகு மன்னர்கள்‌ நாகாசச்சுனா அமராவதி போன்ற 

இடங்களில்‌ முதன்முதல்‌ கிரந்த எழுத்தைப்‌ பயன்படுத்தியிருக்‌ 

கின்றனர்‌ கிரந்த எழுத்து என்பதற்கு நாலில எழுதப்பட்ட 

எழுத்து என்று பெயர்‌ இதனைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ பயன்படுத்த 

வில்லை 

யாபபருங்கல உரையில (இறுதி நூறபா விளககத்தில), 
“உருவே உணர்வே ஒலியே தனிமையென 
இருவகை எழுததும ஈரிரண்‌ டாகும்‌ 

என்ற உரையாசிரியர்‌ மேற்கோள்‌ காட்டியிருக்கிறார்‌ 

உருவெழுத்து: 

காணபபடட உருவம்‌ எல்லாம்‌ 

மாணக்‌ காட்டும்‌ வகைமை நாடி 

வழுவில்‌ ஓவியன கைவினை போல 

எழுதப்‌ டடுவது உருவெழுத்‌ தாகும்‌ 

உணர்வெழுத்து: 

கொண்டவோர்‌ குறியால்‌ கொண்ட வதனை 

உணடென றுணர்வது உணர்வெழுத்தாகும்‌ 

ஒலியெழுத்து 

இசைப்படு புளளின்‌ எழாஅல போலச்‌ 

செவிபபுல னாவது ஒலியெழுத்‌ தாகும்‌ 

தன்மையெழுத்து 

முதற்கா ரணமும்‌ துணைக்கா ரணமும்‌ 

துணைககா ரணததொடு தொடரிய வுணர்வும்‌ 

அவற்றொடு புணாநத வகத்தெழு வளியின்‌ 

மிடற்றுப பிறந்திசைபபது தன்மையெழுத்தே 

நிகண்டாசிரியர்களின காலத்தில்‌ இநநால்வகை எழுத்துகள்‌ 

வடிவு, பெயர்‌, தன்மை, முடிவு எழுததுகளாகவும்‌ வகைப்படுத்‌ 

தப்பட்டன 

யாப்பருங்கல விருத்தியுரையில்‌ பதினைந்துவகை எழுத்துகள்‌ 

குறிப்பிடப்டடுகின்றன 

1. ஆய எழுத்து: ௮,௧,௪,ட,த,ப,ய வணிக முத்திரை 
எழுதது, ஆயம்‌ - வரிப்பணம்‌ 

2. ஓரை எழுத்து: ௮,௪,ல.வ,ர,ங,ய 

3 நாளெழுத்து: நளி (கார்த்திகை) முதலிய நாண்மீன்‌ 
எழுத்துகள்‌ 

4 தன்மையெழுத்து: பிறப்பியல்பு (சாதி) குறித்தல்‌ 

5 நீட்டொலி எழுத்து (தாபம்‌): வேதம்‌ ஓதுங்கால்‌ நீட்டிப்‌ 
படிககும்‌ ஒலிக்குறியீடுகள்‌ 

6. உக்கிரவெழுத்து (உச்சாடணம்‌) மந்திரக்‌ குறியீடுகள்‌ 

7. முத்திறவெழுத்து: சித்திரம்‌ காருடம்‌ முதலியன. 

8. நால்வகையெழுத்து: பாகியல்‌ முதலியன (யானைப்பா 
கர்‌ ஒலிப்புக்‌ குறியீடு போல்வன) 

9 நாற்கதியெழுத்து: புத்தேளிர்‌, மாந்தர்‌, அசுரர்‌, நிரயர்‌ 
(தரகர்‌) ஆகியோர்க்குரிய குறியீடுகள்‌. 


எழுத்து” ௮பர்ப பெ (௩) 1 


10 ஒளியெழுத்து: கனிமம்‌ (தாது) முதலிய மாழை (உலோ 
கம்‌) எழுதது பச்சிலை பிழிநதுவிட்ட பின எழுத்தின்‌ 
வடிவஙகள தெளிவாகப பலபபடும்‌ 

11 குறிப்பெழுத்து' (சஙகேதம்‌) குறிபபால பொருள்தரு 
வன கலி முதலியனவும 

12 குறிப்பெழுத்து”: குறிப்பால்‌ பொருள்தரும்‌ மாகடையம்‌ 
முதலியனவும 

13. பதின்மூன்றெழுத்து: பார்ப்பன வழககாகிய வடமொ 
ழிச்‌ சிறபபெழுத்துக்‌ குறியீடுகள்‌ [ 

14 கட்டுரையெழுத்து: அகரநிரல எழுத்து, வண்ணமாலை 
எழுத்து 

15. வடிவெழுத்து: வசசிர முதலியன 


பெளத்தர்களும கந்தருவ எழுதது, நாகர்‌ எழுத்து, இயக்கா 
எழுத்து, கினனரா எழுதது, கருடர்‌ எழுத்து என ஜவகை 
எழுததுகளாகக்குறிபபிடுகினறனா காலபபோக்கில திரிந்தன 
வும்‌ பணடுதொடடே காககபபடடவையுமான எழுததுவகை 
மைகளை இவை காடடுகினறன எனலாம 


எழுதப்பட்ட குறிப்பு; 
written statement உனக்குப்‌ பணம்‌ கொடுக்க முதலாளி 
எழுத்து வேண்டும்‌ 2 தலையெழுத்து; 18௦160 letters 
௦ the skull. “எழுத்தை யழுத்து மெழுத்‌ தறியாரே'' 
(திருமந்‌ 2721). 3. எழுத்திலக்கணம்‌ மொழியிலக்க. 
ணம்‌; ஏகா “எண்ணென்ப வேனை எழுத்தென்ப'' 
(குறள்‌ 392) 4 கல்வி; letter, science, learnng. "எழுத்‌ 
தெனு மிமையா வுள்ளக்கண்‌ டிறந்திட்டான்‌'' (இரகு.இர 
குவுற்‌ 37). 5 கையெழுத்து; 80க(பா£ “'சுந்தரமாற 
னென்றே மருவிய வெழுத்துமிட்டான்‌'' (திருவா 
லவா 4,27). 6 ஆதாரச்ீட்டு; bond, மாற்ற 
engagement ஓர்‌ ௭ ழுத்துமில்லாமல்‌ பணங்கொடுத்தான்‌ 
(உ.வ) 8 பெயர்ப்பதிவு; ஊர, காளர்‌ 9 மடல்‌ 
(கடிதம்‌), letler, மாரி Message (அபிசிந்‌) 10 
கையிலுள்ள கோடுகள்‌, கைவரி (ரேகை), (95 ஈா 
the palm of the hand ‘‘இலமென மலரா னெழுத்துடை 
யங்கையின்‌'' (பெருங்‌ வத்தவ 10-107). 


ம. எழுதது, கோத. என்தி, குட. எளிதி 
[எழுது ௮ எழுத்து, எழுத்து எழுதப்படுவது எழுத்துக்‌ 


கலையினால்‌ வளர்ந்த கல்வி, கல்விச்‌ செல்வத்தை வழங்கும்‌ 
மொழியின்‌ கட்டமைப்புக்கான எழுத்திலக்கணம்‌ / 


எழுததுகககப்படு-தல்‌ எஸர்ப&தறறசபப- 20செகுவி 


(1) தீயூழின்‌ பயனை நுகரநோதல; 1௦ பரச 
one's fate, as a widow, அவள்‌ எழுததுக்ககப்பட்டுக்‌ 
கொண்டாள்‌. (உவ) 


[எழுத்து * கு - எழுத்துக்கு * அகப்படு.] 


எழுத்துக்காரன்‌ எபர£ப--க்ரற பெ (॥) 1 நல்லெழுத்‌ 


துடையோன்‌; chirographer, callgrapher 2 எழுத்தா 
ன; writer, scnbe, clerk, copyist, amanuensis 3 
சித்திரமெழுதுவோன்‌; றவா£ா, ந॥mner 


ம. எழுத்துக்காரன 


[எழுத்து - காரன்‌] 


எழுத்துக்குத்து 


எழுத்துக்குத்து எபரப-&-&பரீப பெ. (௩) எமுத்துமூலமா 
னசான்றுரைப்பேர்‌; ten evidence, documentary 
proof (Tinn) 


ம. எழுத்து குத்து. 
[எழுத்து * குத்து] 

எழுத்துக்குற்றம்‌ பரப-&-kபாகாற, பெ. (6) 1 எழுத்தி 
லக்கணவமு; லrthographical error. 2. நச்செழுத்துவரப்‌ 
பாடுங்‌ குற்றம்‌ (யாழ்‌.அக.); ful in versification due 
to the use of inauspicious letters 
[எழுத்து : குற்றம்‌.] 

எழுத்துக்கூட்டு-தல்‌ ஊபரப--kபttu-, 5.செ.குன்றாவி. 
(41) எழுத்துகளைத்‌ தனித்தனியே ஓலித்துச்‌ சொல்‌ 
லைக்‌ கூறுதல்‌; ௦ pel, as a word, to pronounce 
in order the Individual orthographical units of a word 
and then pronounce the word as completed, dist fr 
reading the word-unit straight off. 
[எழுத்து * கூட்டு] 

எழுத்துச்சாரியை எபரப-C-ச்ற்து பெ (௩) 1. எழுத்துக 
ளைச்‌ சொல்லுகையிற்‌ சேர்க்கப்படுகின்ற சாரியைச்‌ 
சொற்கள்‌; (ரே௱) term used in designatng a letter 
of the alphabet கரம்‌, காரம்‌, கான்‌. 2. ஓரெமுத்தாயுள்ள 
சாரியை; single letter functioning as euphonic augment 
'கலனே தூணி' (நன்‌.252,மயிலை.). 
[எழுத்து * சாரியை.] 

எழுத்துச்சிற்றாடை ஜபயப-௦-எரரச்ி, பெ. (௩) சித்திர 
வேலைப்பாடமைந்த சிற்றாடை வகை (திவ்‌.பெரி 


யாழ்‌.1,3,8,வ்யா.பக்‌.64,அரும்‌.); சMbroidered with pi- 
ctures painted in it. 


[எழுத்து * சிற்றாடை. 

எழுத்துச்சீலை எபரப--/2/ பெ. (௩) சித்திரந்தீட்டிய 
சீலை (வின்‌ ); hint, Clothe with pictures. 
[எழுத்து * சீலை] 

எழுத்துச்சுருக்கம்‌ ௮பரீப-௦-பாபய&kகா, பெ (௩) சொல்லி 
னெழுத்துச்‌ சுருங்குவதற்காக இடையிற்‌ சிறுகோ 
டிட்டு முதலிறுதி எழுத்துகளை யெழுதுகை (யாழ்‌. 
அக௧.); contraction of words or phrases by the use 
of hyphensor dots in place of the omitted letters in the 
0016 ௮5 இ-ள்‌, (இதன்‌ பொருள்‌), எ-று (என்றவாறு). 
[எழுத்து * சுருக்கம்‌.7 

எழுத்துப்படி-தல்‌ ஊபர்ப:ற-றசள்‌-, 4 செ.கு.வி. (01) 
கையெழுத்து ஒரு நிலைப்படுதல்‌; ௦ become settled, 
as the hand-writing 
[எழுத்து * படி] 

எழுத்துப்பள்ளி அபபுறறச/, பெ. (௩) எழுத்து கற்பிற்‌ 
கும்‌ பள்ளி; ilage-school. (சேரநா. ). 
ம. எழுத்து பள்ளி. 
[எழுத்து * பள்ளி - எழுத்துப்பள்ளி.] 


266 


எழுத்துமறைவேளை 


எழுத்துப்பானை அபரீப-ற-றகறக பெ. (௩) பொங்கற்‌ 
பானையோடு மாப்பிள்ளை வீட்டுக்குப்‌ பெண்வீட்‌ 
டார்‌ அனுப்புஞ்‌ சித்திரமெமுதிய பானை (நாஞ்‌.); 
painted pot, usually sent by the bride's people to her 
father-in-law's house along with pongarpanai 
[எழுத்து * பானை - எழுத்துப்‌ பானை, இதனைக்‌ கோலப்‌ 
பானை எனபர்‌.] 

எழுத்துப்பிழை அபரப-ற-ஹரீஜ்‌ பெ. (௩) 
குற்றம்‌; ளா in lettering, spelling Mistake 


எழுத்துக்‌ 


[எழுத்து * பிழை] 

எழுத்துப்புடைவை எபர்ப-ற-றபஎ22 பெ (.) சித்திர 
மெழுதிய சேலை (யாழ்‌.); ஓprinted saree, designed 
with pictures 


[எழுத்து * புடைவை.] 

எழுத்துப்புள்‌ ஒபரீபறமப! பெ. (௩) உயிரெமுத்துக்குரிய 
வாகக்‌ கணியத்தில்‌ (சோதிடத்திற்‌.) கூறப்படும்‌ பற 
வைகள்‌; 0105 representing vowels 
[எழுத்து + புள்‌.] 

எழுத்துப்பெட்டி ௪பப-ற-றசீ; பெ. (௩) 1. அஞ்சற்‌ 
பெட்டி; letter box, post box. 2. எமுதியவைகளை 
வைக்கும்‌ பெட்டி; 00 for keeping letters, documents 
6 11 (சேரநா.). 


ம. எழுததுபெட்டி. 
[எழுத்து * பெட்டி. 

எழுத்துப்பேறு எபரபறறன்ப, பெ. (ஈ. செொற்புணர்ச்சியில்‌ 
இடையில்‌ தோன்றும்‌ எழுத்து; ௮பஏ௱லா! occurring in 
the middle of a word 
[எழுத்து * பேறு - எழுத்துப்பேறு. பெறு _ பேறு./ 

எழுத்துப்பொருத்தம்‌ ௪பப-௦-ஊயர்க, பெ. (௩) 1. 
(செய்யுள்‌) ஒரு காப்பியத்தின்‌ தொடக்கச்‌ செய்யு 
ஸின்‌ முதன்மொழி ஓற்றெமுத்துட்பட மூன்றைந்து 
ஏழொன்பதென்னும்‌ எழுத்துகளுள்‌ ஏதேனும்‌ ஒன்‌ 
றைப்‌ பெற்றுவருவதாகிய செய்யுண்‌ முதன்மொழிப்‌ 
பொருத்த வகை (வெண்பாப்‌ முதன்‌.4,தலைப்பு); £ப16 
of propriety which enjoins that the word commencing 
a poem should consist of three, five, seven or nine letters 
including the mute consonants and not of four, six or 
eight, one of ten ceyyun-mudan-moli-p-poruttam. 2. 
பிறந்த நாண்மீனுக்‌ (நட்சத்திரம்‌) குரிய முதலெமுத்‌ 
தில்‌ தொடங்கப்‌ பெயரிடுதல்‌ (வின்‌.); choosing such 
a name for a child, as begins with one of the letters 
ascribed in astrology to the naksatra under which the 
child was born. 


[எழுத்து * பொருத்தம்‌... 
எழுத்துமறைவேளை எபர்ப-௱க-கிச்‌ பெ. (௩) 


மாலைப்போது; 0ப9% of the evening, which blurs writlen 
characters 


[எழுத்து * மறை - வேளை.] 


எழுத்துமாலை 267 


எழுது”-தல்‌ 


போன்று, ஒருபொருள்‌ பயப்பதோர்‌ சொற்கூறி அச்‌ 
சொல்லோடு ஒரோ ரெழுத்தாகக்‌ கூட்ட வேறு வேறு 
பொருள்‌ பயக்கும்‌ சித்திரப்பாடல்‌; ௦156 composed 
with a play on words, a word by gradual additon of 
letters becoming different words with different meanings 
a5 in கம்‌, நகம்‌, கந்கம்‌, கோகநகம்‌ 0 கா, காவி, காவிரி. 


[எழுத்து * மாலை - எழுத்துமாலை. இதனை வடநூலார்‌ 

எழுத்து வருத்தனம்‌ என்பர்‌.] 

எழுத்துவாங்கு-தல்‌ ௪பரீப-॥ச்‌ழப-, 7 செ.கு.வி. (1) 1. 

அடிமையாதற்கு அறிகுறியாக ஆண்டான்பெயரை 

மார்பிலே யெமுதிக்‌ கொள்ளுதல்‌; £௦ றா! one’s 

lord's name on one’s breast, in token of becoming his 

லூ “தேவசாதியானது எழுத்து வாங்கும்படியாக 

வாயிற்று, தோளுந்‌ தோண்மாலையுமாய்‌ ட ஈ. கடைந்‌ 

தபடி'' (ஈடு 1,3,11). 2. கையெழுத்து வாங்குதல்‌; ம 

take one’s signature or receipt 

[எழுத்து * வாங்கு / 

எழுத்துவாசனை எபப-டக$20ச/ பெ. (ஈ) எழுத்தறிவு 

பார்க்க, 966 elutlariv 

[எழுத்து * வாசனை] 

எழுத்துவெட்டுதல்‌ eluttu-vetiudal பெ (Nn) கல்‌, ஏனம்‌ 

(பாத்திரம்‌) முதலியவற்றில்‌ எழுத்துச்‌ செதுக்குகை. 

(CEM), engraving letters in stone, metal plates, domestic 

utensils 610. 

[எழுத்து * வெட்டு.] 

எழுத்துவேலை எரம-ச்&; பெ. (8) 1. எழுதுதல்‌; 

பெயர்த்தெழுதுதல்‌, படியெடுத்தல்‌ ஆகிய வேலை; 

writing, transcrnbing, copying as an employment. 2. 

சீலைச்சித்திரத்‌ தொழில்‌; 012-0௮0 

[எழுத்து * வேலை./ 

எழுத்தூசி பரப, பெ. (௩) எழுத்தாணி பார்க்க; 599 

பக! “மையெழுத்‌ தூசியின்‌... எழுத்திட்டாள்‌'' 

(சீவக 1769). 

[எழுத்து * ஊசி.] 

எழுத்தெண்ணிப்படி-த்தல்‌ eluttenni-p-padi-, 
4.செ குன்றாவி. (1) ஒன்றும்விடாது கற்றல்‌; 1௦ 5tபdy 
a book so carefully as to obtain a thorough grasp of 
5 ௦௦1 தொல்காப்பிய முதலிய நூல்களை எழுத்‌ 
தெண்ணிப்படித்த சுவாமிநாத மூர்த்தியா! (இலக்‌.கொத்‌. 
சரித்‌ பக்‌.4). 
[எழுத்து * எண்ணி - படி.] 

எழுதகம்‌ ludagam, பெ. (௩) (கட்ட) 1. சிற்பவேலை 
வகை; ௦0/௦9 40%. 2, தரணினடிக்கல்‌; கா! 
stone base for a pillar. (LOC). 


[எழுது - எழுதகம்‌.] 


எழுத்துமாலை எ/ப£ப௱சி௮ பெ (௩) கர, காவி, காவிரி | எழுதரு-தல்‌ பதம, 8.செ.கு.வி. (41) எழும்புதல்‌; 


to rise, stand. 
[எழு * தறா] 

'எழுதாக்கிளவி ௪/ப௭ச-ங-K//ஸ, பெ. (1.) திருமறை; Th 
Vedas, as unwritten and handed down orally. 
ய்‌ எழுதாத * கிளவி - எழுதாக்கிளவி (எமுதாதசொல்‌, எழுதாத 
மொழி.] 


எழுதாமறை அபபகாக பெ. (௩) எமுதாக்கிளவி 
பார்க்க; See e/uaakkilavi 


[எழுதாத * மறை] 

எழுதிக்கொடு-த்தல்‌ எபள்‌--20்‌-, 4.செ.குன்றாவி. 
(1) எழுத்து மூலமாகத்‌ துணை செய்தல்‌ (ஆதரவு 
கொடுத்தல்‌), 40 ஓரant in writing, to write and deliver, 
as a voucher, an agreement a contract. ''திருக்கண்களுக்‌ 
காயிற்று அநந்யார்கமாக எழுதிக்கொடுத்தது'' 
(ஈடு.7,3,3). 
[எழுதி * கொடு.] 

எழுதிக்கொள்(ளு)-தல்‌ ௪ப!-K-&0/-, 7.செ.குன்றாவி. 
(4) 1. பதிவு செய்தல்‌; 1௦ 0. "புதிதாக வின்னமுநீ 
சிலசேனை யெடுத்தெழுதிக்‌ கொள்கென்றான்‌'' (திரு 
விளை மெய்க்கா 5). 2. அடிமையாக்குதல்‌; 1௦ make 
one a bondslave by registration ''இவ்வொப்பனை 
யழகாலே எழுதிக்கொள்வது அனந்த வைநதேயாதி 
களை யாயிற்று'' (ஈடு.2,3,9). 3. எழுத்து மூலமாக 
விண்ணப்பித்தல்‌; 1௦ make a written submission to, 
petiton, a great person. 
[எழுதி * கொள்‌.] 

எழுதிவை-த்தல்‌ ஓ/ப0/-ச!-, 4.செ.குன்றாவி. (44) பதிவு 
(சாசனம்‌) செய்துவைத்தல்‌; 1௦ register, write and keep 
for a memorandum, write and leave behind for the use 
of others, as a will 


[எழுதி * வை. 


எழுது'-தல்‌ 8/ப2ப-, 5.செ.குன்றாவி. (4) பூசுதல்‌; 6 
ஏ. “செம்பொனா லெழுதி வேய்ந்த'* (தேவா.6,8). 
[இழு ௯ எழு - எழுது.] 

எழுது--தல்‌ அப: 10.செ.கு.வி, (॥) அழுந்திப்‌ 
பதிதல்‌; 1௦ become indented by pressure. ‘‘இருவர்‌ 
நெற்றியு மெழுதின சிலகணை'' (பாரத.பதின்மூன்‌.89). 


[இழு - எழு - எழுத 

எழுது -தல்‌ ஐஸ்‌, 5.செ குன்றாவி. (44) 1. ஓவியம்‌ 
வரைதல்‌; £௦ றற, 88. ''எழுதுங்காற்‌ கோல்காணாக்‌ 
கண்ணேபோல்‌'' (குறள்‌.1285). 2. பாவைமுதலியன 
செய்வித்தல்‌; ௦ produce by art, to sculpture, as an 
506. 3. எமுத்துவரைதல்‌; ம ஸாி6 4. இயற்றுதல்‌; 
19 write as author, to compose. அவன்‌ ஒரு நூல்‌ 
எழுதியுள்ளான்‌. 5. நெறியேற்படுத்தல்‌; ம £௦ச௦ாபகரற, 


எழுதுகல்‌ 


presdestine as Brahma by writing on the head. “இட்டமுட 

னென்றலையி லின்னபடி யென்றெழுதி விட்ட சிவனும்‌ 

(தனிப்பா.1,119,1). 

ம. எழுதுக; கோத. எள்தி; குட. எளித்‌. 

[இழு - எழு - எழுது..] 

எழுதுகல்‌ எப௦ப&/ பெ. (ஈ.) பெயர்பொறித்த முத்திரை 
கள்‌ செய்யப்‌ பயன்பட்ட மாவுக்கல்‌; ஏஈey soft stone 
now used for making domestic utensils - poistone. but 
originally used for making seals by carving or scratching 


the surface inscribing proper names in ancient days 
since Indus civilisation. 


எழுதுகல்‌ 
[எழுது * கல்‌ - எழுதுகல்‌ - எழுதுவதற்கு அல்லது முத்திரை 
பதிப்பதற்குப்‌ பயன்பட்ட மாவுக்கல்‌.] 

எழுதுகொடி ௮ப௦ப-&௦ஏ, பெ. (௩) முலைமேல்‌ எழுதுந்‌ 
தொய்யில்‌; ௦பline of creeping plant drawn in sandal 
paste on a woman's bosom, as an adornment. முலை 
மேலே எழுதுகொடியாக எழுதி (சீவக.850,உரை.). 


[எழுது * கொடி - எழுதுகொடி - ஓவியமாக வரைந்த கொடி...] 


எழுதுகோல்‌ ௭0-61 பெ. (௩) 1. ஓவியம்‌ வரையும்‌ 
கோல்‌ (திவா.); painter's brush, pencil. 2. எழுத்து 
வரையுங்கோல்‌ (பிரபுலிங்‌.துதி.16); wார்nஏ reed. 


ம. எழுத்து கோல்‌. 
[எழுது * கோல்‌.] 


எழுதுநாணல்‌ பபச, பெ. (௩) அவி மைதொட்‌ 
டெழுதுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ வகை 
கொறுக்கை, நாணல்‌; 06 0258 or pen reed which 
grows to 6-10 ft. high and smooth and erect. 
[எழுது *'நாணல்‌.] 

எழுதுபடம்‌ ௪02-0௪௭) பெ. (௩) திரையோவியம்‌; 
picture, painting on a canvas, paper or board. (செ.அக.,). 


[எழுது * படம்‌.] 


268 


எழுதுபொருள்‌ பபற] பெ. (௩. எழுதுவதற்குப்‌ 


எழுந்தருளுநாயகர்‌ 


பயன்படும்‌ பொருள்கள்‌; writing-materials, stationery. 


[எழுது * பொருள்‌.] 


எழுதுவரிக்கோலம்‌ ௨ப௦ப-ரதர-&-k/aற, பெ. (ஈ.) மகளி 


சாகத்து எமுதுங்‌ கோலம்‌ (சிலப்‌.5,226,அரும்‌.); 800- 
mment of the breasts, as eludu-kodi. 

[எழுது * வரி - கோலம்‌. எழுதுதல்‌ - வரைதல்‌, வண்ணம்‌ 
கூசுதல்‌, வரி - புனைவு, ஒப்பனை. வண்ணம்‌ பூசி உடை 
அணிகல ஒப்பனை செய்த கோலம்‌.] 


எழுதுவரிகோலம்‌ 8/ப00-127-40/2௬, பெ. (௩) எமுதுவ 


ரிக்கோலம்‌ பார்க்க; 899 2/பஎபமதரரkkமிதா. ''எழுதுவரி 
கோல முழுமெயு முநீஇ'' (சிலப்‌.5,226). 


[எழுது * வரி * கோலம்‌.] 


எழுதுவோன்‌ எப்ப, பெ. (௩) 
பார்க்க; see e/utiukkaran. 


எழுத்துக்காரன்‌ 


[எழுது ௯ எழுதுபவன்‌ ௯ எழுதுவோன்‌.] 
எழுந்தருள்‌(ளு)-தல்‌ ௪பா௦௮[-, 15.செ.கு.வி. (4) 1. 
வருதல்‌; 1௦ 009; 84/6. ''எங்குநின்‌ நிவண்மற்‌ 
றெழுந்தருளியது.'' (பாரத.நாடுகரந்‌.12). 2. புறப்படு 
தல்‌; 1௦ 9௦ £௦ா£ந, 8127 '*வினதைமுன்‌ பயந்த யானமீதெ 
முந்தருளி வந்து'" (பாரத.குருகுல.30). 3. ஆவியுள்ளு 
வறுத்தல்‌, (வின்‌.); 1௦ take abode, as a deity in an 
idol on consecration. 
ம. எழுந்நருளுக. 
[எழு ௯ எழுந்து * அருள்‌. 
எழுந்தருள்படி ௪ப௦தப/-றக; பெ. (௩) 1. கடவுள்‌ 
புறப்பாடு (வின்‌); ஒrocession of idols. 2. பெரியோர்‌ 
வருகை (யாழ்ப்‌.); எங்க! of the great. 
ம. எழுந்நருளத்து. 
[எழு - எழுந்து ௯ ௮ருள்‌ - படி.] 
எழுந்தருளியிரு-த்தல்‌ பாசப்‌ -ர்ப-, 3.செ.கு.வி. 
(44) 1. குடிகொண்டருளுதல்‌; 1௦ take one’s abode 


85 000. 2. வீற்றிருத்தல்‌; 1௦ be seated, Said to or of 
the great and exalted personages. இங்கு எழுந்தருளியி 
ருக்க. 
[எழு - எழுந்து * அருளி -* இரு.] 
எழுந்தருளுந்திருமேனி எபா௦தப/பா-யானர பெ. (௩) 
எழுந்தருளுநாயகர்‌ பார்க்க; 866 e/undarulunayagar. 
'எழுந்தருளுந்‌ திருமேனி திருவிழா எழுந்தருளப்‌ புக்க 
வாறே. (811,127). 
[எழு ௮ எழுந்து * அருளும்‌ * திருமேனி.] 
எழுந்தருளுநாயகர்‌ ஒபாமா பெ. (௩) 
விழாத்‌ திருமேனி (வின்‌.); [954/9] idol of a temple 
carried about in processions. 


[எழு ௯ எழுந்து - அருளும்‌ - நாயகர்‌.] 


எழுந்திரு-த்தல்‌ 


எழுந்திரு-த்தல்‌ பாண்ப, 3.செ.கு.வி 61) எழுதல்‌; 
to rise from one’s seat, to get up ‘‘முனிவரெல்லாம்‌ 
வந்தபோது மன்னவ னெழுந்திருந்து''  (அரிச்‌.பு. 
விவா.37). 
[எழு - எழுந்து * இர] 

எழுந்திருப்பு ௪பாஎயறறப பெ. (௩) எழுந்து நிற்கை; 
nsing from seat, getting up “கால்வாய்த்தொழுவு சமய 
மெழுந்திருப்பு'' (ஆசாரக்‌.63) 
[எழுநது * இருப்பு ] 

எழுந்தேற்றம்‌ பாகா, பெ (௩) 1 இறுமாப்பு 
(வின்‌.); 9௦5, arrogance 2 துணிவு (வின்‌ ), rashness, 
presumptuousness 3 பலிபீடத்தில்‌ நற்கருணை 
உயர்த்தப்படுகை (RC), expositon, as of the host 
and the chalce in mass 4 கடவுள்‌ புறப்பாடு; றroce- 
ssion, as of an idol In a Hindu temple, or the carrying 
of the Eucharist or an image by Roman Catholics 
(செ அக.). 
ம. எழுந்நேற்றம்‌ 
[எழுந்து * ஏற்றம்‌] 

எழுநகரம்‌ ௪ப-சஏசா, பெ. (௩) இந்தியாவிலுள்ள 
ஏமு திருநகர்கள்‌; sen sacred 0486 of India 
“புவிதன்னின்‌ மேலவாய்‌ வீடருள்கின்ற வெழு நகரத்‌ 
துள்‌ '' (கந்தபு திருநகரப்‌ 75) (செ ௮௧.). காசி, காஞ்சி, 
அயோத்தி, மதுரை, அவந்தி, துவாரகை, மாயை. 
[ஏழுநகரம்‌ ௯ எழுநகரம i 

எழுநிலைமாடம்‌ ப-ரி-௱க்க, பெ (௩) ஏழடுக்கு 
wreflms; palace seven stones high 'இன்னகிலாவி 
விம்மு மெழுநிலை மாடஞ்சேர்ந்தும்‌'' (சீவக 2840) 
“எழுநிலை மாடத்து இடைநிலத்திருந்து'' (சிலப்‌ பு 
கார்‌ 2 15). 
ம. எழுநிலமாடம்‌ 
(எழுநிலை ௯ எழுநிலை * மாடம்‌.] 


எழுநூறு மப்பு பெ. (ஈ) ஏமுநூறுகள்‌; 98/8 
hundreds (செ ௮௧ ) 
ம. எழுநூறு, ௧. ஏழ்நூறு, ஏழுறுறு, எள்நூறு, குட்‌. என்நுரி; 
தெ. ஏடு நூறு, ஏடுநாடலு, ஏண்நூறு 
[ஏழு * தூறு - ஏழுநூறு - எழுநூறு / 

எழுப்பம்‌ ௪பறழ்கற, பெ (௩) 1. எமுகை; ஓ, ஓetting 
up 2 உயர்வு; growth, height, elevation (செ அக.). 
[எழு அ எழுப்பம்‌ ] 

எழுப்பல்‌ பற௮, பெ. (௩) எழுப்புதல்‌; 10080 0 
awakening from sleep; the act of awakening (சா.அக.). 
[எழுப்பு - எழுப்பல்‌.] 

எழுப்பு'-தல்‌ எபறறம*, 5.செ குன்றாவி (4) 1 எழும்பச்‌ 
செய்தல்‌; £௦ use 07 help to rise, to erect, aS a 
ஸயரிபிறஏ 2 துயிலெழுப்புதல்‌;10 842/0, [0056 "நாளை 
நானேயெழுப்புவ னென்றலும்‌”' (திருவாச.7,6). 3. 


266 


எழுமதம்‌' 


உயிர்பெற்றெழச்‌ செய்தல்‌; 1௦ raise from the dead, 
resuscitate, restore of Ife. '“மெய்க்குக னெழுப்புத 
லும்‌'' (கந்தபு திருவிளை.79). 4 ஊக்கமுண்டாக்கு 
தல்‌; 1௦ excite, simulate, Nspre, 5. கலகமுதலியன்‌ 
மூட்டுதல்‌; 1௦ stigate, 1௦ inflame, as the passions 
6 ஓசையெழுப்புதல்‌; 1௦ aise, as the voice In 
speaking or singing, 1௦ call forth, as melody, from an 
instrument 'சங்குக ளெழுப்பிய நாதம்‌'' (பாரத பதி 
னெட்‌ 24). 
[எழு ௯ எழுப்பு] 

எழுப்பு” பறற, பெ. (ஈ.) எமுப்புகை (வின்‌ ) ; 10ப810, 
waking 
[எழு ௯ எழுப்பு / 

எழுப்பு” ௪7௦௦0, பெ. (ஈ) மகிழ்ச்சி; 208, enthusiasm 
(Pong ) 
[எழு ௮ எழுப்பு] 

எழுபது ஒப-றசப, பெ. (௩) எழமுபத்துகளையுடைய 
எண்ணிக்கை; நeventy as seven tens “எழுபது கோடி 
யறும்‌'' (குற 639) 
ம. எழுபது, ௧. எப்பத்து, ஏழ்பத்து; கோத. எள்பத்‌; குட. 
எளுபதி, து. எள்ப, ஏள்ப, எர்ப; தெ. டெப்பதி, டெப்பை; 
பட. எளவத்து. 
[எழு * பத்து - எழுபது. 

எழுபிறப்பு ௪பழர்கறழப, பெ. (॥.) ஏமுவகையான பிறவி 
(பிங்‌); seven kinds of births, in metempsychosis 
தேவர்‌, மக்கள்‌, விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்‌ 
வன, நிலைத்திணை (தாவரம்‌) என்பன எழுபிறப்புகளா 
கும்‌ எழுமை எழுபிறப்பும்‌ உள்ளுவர்‌'' (குறள்‌ 107) 
/ஏழு * பிறப்பு - ஏழுபிறப்பு ௯ எழுபிறப்பு.] 

எழுபோது ௪ப-ழபப; பெ. (௩) கதிரவன்‌ தோன்றும்‌ 
நேரம்‌; 18 of sun 686 “பட்டடோ தெழுபோ 
தறியாள்‌'' (திவ்‌.திருவாய்‌.2,4,9) (செ.அக.). 
[எழு * போது பொழுது ௮ போது.] 

எழும்பல்‌ பாம] பெ (6) நிலவளவை முதலியன 
பற்றிய கைக்குறிப்பேடு (யாழ்‌.அக.); hand-book of 
land-register (செ.அக. ). 
[எழு ௮ எழும்பல்‌.] 

எழும்பு-தல்‌ ௪பாம்ப-, 7.செ.கு.வி. (44) எழு பார்க்க; 
see elu. 
ம. எழும்புக; ௧. எழ்பு; கோத. எட்வ; துட. ஓட்‌; குட. 
ஏள்‌; து. எர்கனி; தெ. லே, லேசு; கூ. டேஞ்ஜ; பிரா. கேகிங்க்‌. 
[எழு - எழுப்பு. எழும்புதல்‌./ 

எழுமதம்‌' சப-ஈசன்ற, பெ. (௩) நூலாசிரியருக்குரிய 
எமுவகைக்‌ கொள்கை. (நன்‌.11); 59/06 kinds of 
attitude of an author towards a certain subject அவையே, 
உடன்படல்‌, மறுத்தல்‌, பிறர்தம்‌ மதமேற்‌ கொண்டு 


எழுமலை 


270 எள்‌ 


களைவு, தாஅனாட்டித்‌ தனாதுநிறுப்பு, இருவர்மாறுகோ 
ளொருதலை துணிவு, பிறர்நூற்குற்றங்காட்டல்‌, பிறிதொ 
டுபடாஅன்றன்‌ மதங்கொளல்‌ ஆகியன. (நன்னூல்‌) 
(செ.அக.) 


(ஏழு * மதம்‌ - ஏழு மதம்‌ ௯ எழுமதம்‌ ] 

எழுமலை எப-௱எ௮, பெ. (ஈ.) கதிரவன்‌ காலையில்‌ 
தோன்றும்‌ மலை; கastern Mountain from behind which 
the sun is supposed to rise. “எழுமலை விழுமலை 
புடைமணியாக'' (கல்லா.19) (செ.அக.). 
ம. எழிமல. 
(எழு * மலை] 


எழுமாழை எப௱கிஜ பெ. (௩) தங்கம்‌, வெள்ளி, 
தாமிரம்‌, இரும்பு, ஈயம்‌, பித்தளை (தாமிரமும்‌ துத்த 
நாகமும்‌ சேர்ந்தது), வெண்கலம்‌ (தாமிரமும்‌ தகரமும்‌ 
சேர்ந்தது) போன்ற 'ஏழு மாழைகள்‌”” (உலோகங்கள்‌); 
Seven metals vz ine five ordinary metals such as gold, 
copper, iron and lead, together with the two mixed metals 
Viz bronze or bell metal (a mixture of copper and tin) 
and tarah (a mixture of copper and zinc) (சா.அக ). 


[ஏழு * மாழை - ஏழுமாழை -, எழுமாழை./ 

எழுமீன்‌ ஓபஃர/ற பெ. (௩) முதன்மையான ஏழு 
விண்மீன்கள்‌; seven principal stars of ursa major, 
Charles Wain “கைதொழு மரபி னெழுமீன்போல”' 
(நற்‌ 231) (செ.அக.). 
ம. எழுமீன்‌. 
[ஏழு * மீன்‌ - ஏழு மீன்‌. எழுமின்‌/ 

எழுமுடி பாபரி பெ (॥) வெல்லப்பட்ட ஏழரசர்‌ 
முடியாற்‌ செய்த சேரன்மாலை; C௮'8 necklace 
fashioned out of the crowns of seven conquered kings. 


எழுமுடி கெழீஇய திருஞெம ரகலத்து" (பதிற்‌ 
றுப்‌.14,11) (செ.அக.). 
ம. எழுமுடி. 
(ஏழு * முடி - எழுமுடி ௯ எழுமுடி ] 

எழுமுரசு ௮ப-௱பாக$ப, பெ. (௩) அரசனது செலவை 
யறிவிக்கும்‌ முரசு; பிர beaten to announce {he 
staring of a king on a journey “எழுக வான்பயண 
மென்றங்‌ கெழுமுர சியம்புவித்தார்‌'' (கோயிற்பு. 
இரணிய.116) (செ அக.) 
ம. எழுபற. 
(எழு * முரசு] 

எழுமை' பாக! பெ. (௩) உயர்ச்சி (திவா.); 6௮011. 
ம. எழும, ௧. ஏழிகெ, ஏழ்கெ, ஏழ்விகெ; து. எர்கெ, எர்கெலு. 
(ஏ ௮ எல்‌ எழு. எழுமை] 

எழுமை” பாத, பெ (॥) 1. ஏமுமுறை பிறக்கும்‌ 
பிறப்பு; seven successive biths “கல்வி யொருவற்‌ 
கெழுமையு மேமாப்புடைத்து'' (குறள்‌ 398). 2 ஏமுவ 


கையான பிறப்பு; Seven kinds of births in transmigra- 
1௦௩. “எழுமையுந்‌ தான்புக்‌ கழுந்து மளறு'' (குறள்‌.835). 
ம. எழும்‌. 
(ஏழு - எழு - மை] 

எழுவகையளவை [0-ஏச9ச)-ஏ-ச/எ/ பெ. (௩) நிறுத்த 
ளத்தல்‌, பெய்தளத்தல்‌, சார்த்தியளத்தல்‌, நீட்டியளத்‌ 
தல்‌, தெறித்தளத்தல்‌, தேங்கமுகந்தளத்தல்‌, எண்ணி 
யளத்தல்‌ ஆகிய ஏமுவகையான அளவை முறைகள்‌ 
(தொல்‌.எழுத்‌.7,உரை); 56en ways of Measuring. 
(செ. அக.). 
[ஏழு * வகை * அளவை.] 

எழுவாய்‌' பது, பெ. (௩) 1. தோற்றம்‌; ஸ்ம, 
origin, source. ''எழுவா யிறுவா யிலாதன'' (தேவா. 
292,5) 2. முதல்‌; 181. ''எழுவாயுகத்தி லொரு 
சிலம்பி” (சீகாளத்‌ பு.சீகாள 1). 3. முதல்‌ வேற்றுமை; 
nominative case “எழுவாயுருபு திரியில்‌ பெயரே'' 
நன்‌ 295). 4. கருத்தன்‌; (போக) 5பbject (செ.அக.). 
[எழு * வாய்‌ - எழுவாய்‌ (தோன்றுதல்‌) / 

எழுவாய்‌” எதி; பெ. (௩) 1. கட்டியின்‌ முகம்‌; ஓ! 
௦1 8) abscess 2. கிளம்புமிடம்‌; place Wwherefrom 
anything rises 3. சீழ்‌ எழுமிடம்‌; the place from which 
the pus of an abscess approaches me surface. (சா.அக.). 


[எழு * வாய்‌. 

எழுவாயெழுஞ்சனி ௪பல்‌-ீபந்க; பெ. (ஈ) புத்தா 
வது நாண்மீன்‌, கொடுநுகம்‌. (மகம்‌) (திவா.); 104 
nak$atra (செ அக.). 
[எழுவாய்‌ - எழும்‌ * சனி] 

எழுவான்‌ எக, பெ, (௩) கிழக்குத்திசை; The East 
as the place of sun nse opp to படுவான்‌ எழுவான்‌ 
தொடங்கிப்‌ படுவான்‌ மட்டும்‌. (செ.அக.). 
[எழு ௯ எழுவான்‌ ] 


எழுவு-தல்‌ eluvu, 5 செ.குன்றாவி. (vt) 1. எழச்செய்‌ 
தல்‌; 10 09059 to rise, raise ''எழுவுஞ்‌ சீப்பு” 
(சிலப்‌ 15,215). 2. ஓசை யெழுப்புதல்‌; 1௦ நா௦பே௦6 
or cal! forth sound. ''எழுவும்‌ முரசு'' (சூளா.கலியாண. 
248). 3 இசைக்‌ கருவி யினின்று ஒலியெழச்‌ 
செய்தல்‌; 1௦ றா௦0ப௦௪ musica! Note. சாத்தியா 
ழெழூஉம்‌ (சேனா.உரை). 
[எழு  எழுவு. எழுவுதல்‌./ 

எள்‌! ௪ பெ (௦) 1. எண்ணெய்தரும்‌ சிறு கறுப்புநிற 
மற்றும்‌ வெண்மை நிறமுமுடைய விதை வகை; 
sesame, a plant cultivated for the oil obtained from (6 
seed, Sesamum lIndicum “எட்பகவன்ன சிறுமைத்தே'' 
(குறள்‌.889). 2. எட்டு கடுகு விதைகளின்‌ நீளமுள்ள 
தும்‌ எள்ளளவு எனப்படுவதுமாகிய மிகச்சிறிய நீட்ட 
லளவு; 8௮! near Measure 3. எட்டு கடுகுவிதைக 
ஸின்‌ எடையுடைய ஒரு சிற்றளவு (வின்‌.); ௨ weight 
of 8 mustard seeds 


எள்‌ 


எள்ளுநர்‌ 


ம, எள்‌; க. எள்‌, எள்ளு; கோத. எண்‌; குட. எள்ளி; து. 
எண்மெ; மறுவ. நூ. நுவல்‌. 
எள்ளின்‌ வகைகைள்‌: 

காரெள்‌ (Black gg) 
, சிவப்பெள்‌ (Red ரரி!) 
. வெள்ளையெள்‌ (Whe gi) 

காட்டெள்‌ (ய ஒறு) 

மயிலெள்‌ (Peacock 90 

பேயெள்‌ (Ber ஏம்‌) 
. காட்டுமயிலெள்‌ (Wi peacock gingili) 
, மலையெள்‌ (॥॥| ஏற!) 
. சிற்றெள்‌ (8$௱அ| காஷ்‌ ging). 
இல்‌ - குத்தல்‌, பிளத்தல்‌, வேர்ச்சொல்‌. இள்‌ - எள்‌ - 
இருபகுப்பாக நடுவில்‌ குழிந்து காணப்படும்‌ எள்ளின்‌ காய்‌; 
எட்காயின்‌ உள்‌ விதது. எள இயற்கையாக விளைந்த புன்‌ 
செய்ப்‌ பயிராதலின்‌ முந்து தமிழ்ச்‌ சொல்லாயிற்று, அளவுப்‌ 
பெயருமாயிற்று. 


0௩34 ஐ ௨ பெரு வ 


எள்‌” ௪ பெ. (௩) இகழ்ச்சி; reproach, censure, 
condemnation. “eள்ளூறிய கருமம்‌ நேர்ந்தா ளிவள்‌'' 
(கம்பரா .நகர்நீ.109). 
ம. எள்ளு; ௧. எள்‌, எள்ளு; குட. எள்ளி; து. எண்மெ; 
தெ. தெலிக, நுவ்வுலு. 

எள்கு'-தல்‌ சம, 5.செ.குன்றாவி. (1) 1. இகழ்தல்‌; 
to despise, Sight “எள்கலின்றி... ஈசனைவழிபாடு செய்‌ 
வாள்‌'' (தேவா 1049,10). 2. அஞ்சுதல்‌; 1௦ 188. 
“எண்டிசை யோரு மெள்க'' (சீவக.1749). 3. ஏய்த்தல்‌; 
(௦ 09௦66௦ “ஓர்‌ பாலகன்வந்‌ தென்மகளை வெள்கி” 
(திவ்‌ பெரியாழ்‌.3,7,4). 
(எள்‌ எள்கு. எள்ளுதல்‌./ 

எள்கு”-தல்‌ ௪/90, 7.செ.கு.வி. (vi) 1. கூசுதல்‌; 1௦ 
be bashful, to hesitate 'பழிவந்து மூடுமென்றெள்குதுமே' 
(திருக்கோ 92) 2. வருந்துதல்‌; 1௦ be in difficulty. 
“செங்களம்‌ பற்றிநின்‌ றெள்கு புன்மாலை'' (திவ்‌.இயற்‌. 
திருவிருத்‌.77). 
(இல்‌. எல்‌ ௮ எள்‌ ௮ எள்கு] 

எள்நெய்‌ சல, பெ. (ஈ) எள்ளிலிருந்து வடித்தெடுக்‌ 
கும்‌ நல்லெண்ணெய்‌; 0011 ௦1 (சா.அக.) 
தெ. நூனெ; ம. எள்ளெண்ண; ௧. எள்ளெண்ணெ. 
[எள்‌ * நெய்‌] 

எள்ள ௪/2 இடை. (28௩) ஓர்‌ உவமவுருபு; 90901௮ 
word of comparison. ''எள்ளவிழைய... பயனிலையுவ 


மம்‌” (தொல்‌.பொருள்‌.289). (வே.க.20). 
[எள்‌ ௮ எள்ள./ 


எள்ளல்‌ ௪௪1 பெ. (௩) இகழ்ச்சி, குறைவாய்‌ மதிப்பி 
டல்‌: reproach, laughing to scorn ''எள்ளலிளமை 


பேதைமை மடனென்று... நகைநான்கென்ப'' (தொல்‌. 
பொருள்‌.252). 


/எள்‌. எள்ளு ௯ எள்ளல்‌] 

எள்ளளவு ௪௭ பெ. (ஈ) சிறிது, எள்ளின்‌ அளவு; 
of the size of weight of a sesamum seed, very little. 
மறுவ. எள்ளிடை, எள்கிடை, எட்பகவு; 
ம. எள்ளளவு; ௧. எள்ளத்டு 
[எள்‌ * அளவு./ 

எள்ளளவும்‌ ௪/-/-ச/பா, கு.வி.எ. (80.) சிறிதளவும்‌; 
not even a little, not even as much as a sesamum seed. 
“யானெனுமகந்தைதா னெள்ளளவு மாறவிலை'' (தாயு. 
ஆனந்த.9). 
(எள்‌ * அளவு * உம்‌.] 

எள்ளற்பாடு ௪/த-ழச்ர்ப பெ. (௩) இகழ்ச்சி; 5௦01, 
ரா௦aCh  “எள்ளற்பா டுள்ளிட்‌ டெல்லாம்‌'' (சீவக. 
2799). 
[எள்ளல்‌ * பாடு.] 

எள்ளிடை ௪-1-8, பெ. (ஈ.) எள்விதையளவு; ௱erest 
trifle 
ம. எள்ளிட. 
[எள்‌ * இடை. இடை - அளவு.] 

எள்ளு'-தல்‌ ௪/0: 6.செ.குன்றாவி. (1) 1 இகழ்தல்‌; 
to ignore, disregard ““உருவுகண்‌ டெள்ளாமை 
வேண்டும்‌ (குறள்‌ 667). 2 இகழ்ந்து நகைத்தல்‌ 
(திவா.); 1௦ 1010ப19, 08106, auஓh at 3. ஒப்பாதல்‌; 
to be equal, similar எழிலிவான 
மெள்ளினன்‌ றரூஉம்‌. (தொல்‌.பொருள்‌ .289,உரை). 
ம. எள்ளுக. 

எள்ளு”-தல்‌ பூ 6.செ.குன்றாவி. (4) தள்ளுதல்‌ 
(யாழ்‌.அக.); 10 ர, discard 
ம. எள்ளுக 
[இள்‌ ௯ எள்‌ ௯ எள்ளு.] 

எள்ளுண்டை எப பெ. (௩) எள்ளுருண்டை 
பார்க்க; see elurundal. 
ம. எள்ளுண்டை, ௧. எள்ளுண்டெ. 
(எள்ளுருண்டை ௯ எள்ளுண்டை./ 

எள்ளுந்தண்ணீருமிறை-த்தல்‌ ௪/-சஙார்ப௱-(/-, 
4.செ குன்றாவி (44.) நீத்தார்கடனிறுத்தல்‌; 1௦ ௦74௭ 
water with sesame seeds on sacrificial grass {o the spirits 
of the dead 


ம. எள்ளுநீர்‌. 
[எள்ளும்‌ * தண்ணீரும்‌ - இறை..] 

எள்ளுநர்‌ என; பெ. (௩) இகழ்பவர்‌; corners, revilers 
“எள்ளுநர்கள்‌ சாய'' (சீவக.847). 


எள்ளுப்பிண்ணாக்கு 


[என்‌ ௯ எள்ளு ௮ எள்ளுநு * அர்‌ - எள்ளுநர்‌ பழங்காலத்தில்‌ 
ஏவல்‌ வினைகள்‌ பொரு ௯ பொருது ௯ பொருநு எனவும்‌ 
வழங்கியதால்‌ பொருது * அர்‌ - பொருநர்‌ எனத்‌ திரிந்தமை 
ஒப்பு நோக்கற்பாலது / 

எள்ளுப்பிண்ணாக்கு ௪/ப-ற-றர்க்&பூ பெ (௩) எண்‌ 
ணொயாடி எடுத்த எட்கோது; ௦ ke of pressed 
sesame 
ம. எண்ணின்பிண்ணாக்கு 


(எள்ளு * பிண்ணாக்கு. பிள்‌ ௯ பிண்டு - பிழிதல்‌. பிண்டாக்கு 
எள்ளுப்பு ௪/பழழபு பெ. (௩) எள்ளுச்‌ செடியை எரித்து 

அதனின்‌ றெடுத்த வுப்பு; 801 extracted from the ash 

denved from burning the sesamum plant (சா.அக.,). 


[எள்‌ * உப்பு.] 

எள்ளுப்பேத்தி ௪/பழழச பெ (௩) மகன்வழிப்‌ பிறந்த 
பேத்தி; eat grand Child, ie. son's daughter 
/எள்ளு - பேத்தி - எள்ளுப்பேத்தி] 
இறந்தார்க்கு எள்ளும்‌ நீரும்‌ தெளிக்கும்‌ உரிமை மகனுக்கும்‌ 
மகன்‌ வயிற்றுப்‌ பிறந்த பிள்ளைகளுக்குமே உண்டு என்னும்‌ 
மரபு தோன்றியபின்‌ தோன்றிய சொல்லாட்சி இது கொள்ளுப்‌ 
பேத்தி என்பதன்‌ எதிர்ச்சொல்‌ 

எள்ளுப்பேரன்‌ ௪10௦2௪ பெ. (௩) மகன்வழிப்‌ பிறந்த 
பேரன்‌; 00821 grand child, i.e. Son's son 
(எள்ளு * பேரன்‌ - எள்ளாப்பேரன்‌..] 
இறந்தார்க்கு எள்ளும்‌ நீரும்‌ தெளிக்கும்‌ உரிமை மகனுக்கும்‌ 
மகன்‌ வயிற்றுப்‌ பிறந்த பிள்ளைகளுக்குமே உண்டு என்னும்‌ 
மரபு தோன்றியபின்‌ தோன்றிய சொல்லாட்சி இது. கொள்ளுப்‌ 
பேரன என்பதன்‌ எதிரச்சொல்‌ 

எள்ளுருண்டை பா்‌ பெ. (௩) எள்ளும்‌ 
வெல்லமும்‌ கலந்து செய்யப்படும்‌ சிற்றுண்டி; pastry 
balls made of sesame and jaggery. ''இடியவலோ 
டெள்ளுருண்டை'' (பதினொ.கபி.மூத்‌.3). 
(எள்‌ * உருண்டை.] 

எள்ளுரை ௮/-[-பச; பெ. (॥) இகழ்ச்சியுரை; 0119506- 
ctful, disparaging speech “இதுதக்‌ கென்போர்க்‌ கெள்ளு 
ரையாயது.'' (மணி.18,10). 
(எள்‌ - ௨ரை..] 


எள்ளேறு என்ப, பெ. (௩) எள்‌ விதைப்பு; 5௦9 07 
sesame seeds 


ம. எள்ளேறு. 


(எள்‌ “ ஏறு - எள்ளேறு. விதை எள்ளை உமுதநிலத்தில்‌ 
ஏற்றுதல்‌, எள்‌ விதைத்தல்‌. 

எள்ளோரை ௪௭ பெ. (॥.) எள்ளிட்ட அரிசிப்‌ 
பொங்கல்‌; 00090 rice Mixed with Sesame powder. 


(எள்‌ * இரை - எள்ளோரை.] 


22 


எளியர்‌ 


எளி'-தல்‌ i, 4செகு வி. (1) எளிமையடைதல; 1௦ 
become feeble, low spirited ‘‘யொருதிறல்‌ வன்மைய 
திலனாயெளிந்தான்‌'' (கந்தபு அக்கினிமுகா.90). 
(இளி. எளி - எளிதல்‌ ] 

எளி”-த்தல்‌ ௪/-, 2 செ.குன்றாவி. (1) தாழ்த்திக்‌ கூறு 
தல்‌; 1௦ ரூ down, disparage. “'எளித்த லேத்தல்‌'' 
(தொல்‌.பொருள்‌ 207). 

[இனி எளி - எளித்தல்‌] 

எளிஞர்‌ எச; பெ. (௩) எளியவர்‌; the destitute, the 
poor 
/எளி - அர்‌ - எளியர்‌ ௯ எளிஞர்‌] 

எளிதரவு எ//சாய, பெ. (௩) 1. தாழ்மை; ௦௧685, 
humility 2. gஏழ்மை; indigence, poverty 
/இளி எளி ௮ எளிதரவு ] 

எளிதா(தரு)தல்‌ ௪/-௦ச-, 15 செ.குன்றாவி. (81) எளி 
மையாகத்‌ தருதல்‌; 1௦ 0/௦ ஒர) ''தாளையே தரமறிகி 
லாதெமக்கெளிதரு சிவப்பிரகாசற்கு'' (வைராக்‌.சத.2). 

எளிது சரஸ்‌, பெ. (௩) 1. எளிமையானது (வள்ளு 
வமா 24); that which is easy of execution, 0 of 
acquisition 2. தாழ்ந்தது; thal which is low, despicable, 
trifling 
ம. எளுது; கோத. எள்‌; துட. எளவ்‌. 

[இளி எளி எளிது] 

எளிமை எக! பெ. (௩) 1. எளிமை; ௪௮56, 1901, 
condition of being easy to effect, or to acquire. '*அவர்பா 
டிய வெளிமை'' (பெரியபு திருநாவுக்‌.275). 2. 
தாழ்வு; despicableness, meanness, lowness of rank, 
or circumstances or character இமையவர்‌ தலைவ 
னேயு மெளிமையி னேவல்‌ செய்யும்‌'' (கம்பரா. 
சூர்ப்ப.42) 3. வறுமை; ௦ல்‌. அவன்‌ மிக்க எளிமை 
யான நிலையி லிருக்கிறான்‌. 4. வலியின்மை; w68- 
17855. ''எளியள்‌ பெண்ணென்‌ நிரங்காதே'' (கம்பரா.மி 
திலைக்‌.68). 5. தளர்வு (பிங்‌); faintness, depression 
௦1 5.6. அடிமை நிலை (அக.நி.); slavery. 

ம. எளிம, ௧. எளித; துட. ஏள்ய (ஏழை); து. எல்லி, எல்ய; 
தெ. எல்லிதமு. 
[எளி . மை - எளிமை.] 

எளிய சரக, கு.பெ.எ. (80/) 1. தாழ்ந்த, பயன்‌ இல்லாத, 
குறைநத; 1௦6, mall, insiginificant எளிய விலை. 2. 


உதவியற்ற; பாhpீபி. 3. மெலிந்த; 231 4. பணிந்த: 
humble. 


ம. எளிய. 
(எளி * அ - எளிய. 
எளியர்‌ சர்வ; பெ. (௩) எணியன்‌ பார்க்க; 5௯ சரம 
(ஆ.அக.). 
(எளி * அவர்‌ - எளியவர்‌ ௯ எளியர்‌] 


எளியவன்‌ 


213 


எற்று'-தல்‌ 


எளியவன்‌ சந்து பெ. (0) எளியன்‌ பார்க்க; 596 
சரக '“சிறுவிலை யெளியவ ருணவு சிந்தினோன்‌'' 
(கம்பரா.பள்ளி.111). 

ம, எளியவன்‌. 
[எளி - அவன்‌./ 

எளியன்‌ சர்ச, பெ. (ஈ) 1. வறியவன்‌ (திவா.); ௦ 

ஈக 2. பண்பில்‌ தாழ்ந்தவன்‌; ஈக ஈக. 3. தாழ்ந்த 

குலத்தான்‌; ஈ8 0 low 0856. 4. எளிதாய்‌ அடையப்ப 
டுபவன்‌; ௱an ௦1 easy access "காட்சிக்‌ கெளியன்‌'' 


(குறள்‌.366). 
ம. எளியன்‌. 
[எள்‌ ௯ எளி - எளியன்‌ (வே.க.21).] 
எளியார்‌ சற்ல்பெ (௩) வறியவர்‌; ற௦௦ா |e. 
(எளியவர்‌ ௯ எளியார்‌.] 
எளியான்‌ ஸ்சிந பெ. (௩) எளியன்‌ பார்க்க; 596 சரச. 


ம, எளியான்‌. 
எளியோன்‌ உருச்‌, பெ. (௦) எணியன்பார்க்க; 566 ௪/கா. 


ம, எளியோன்‌. 
[எளியான்‌ ஃ எளியோன்‌./ 


எளிவா(வரு)-தல்‌ ௮4-0௪, 18.செ.கு.வி. (21) எளிமை 
யாதல்‌; (0 be easy of 800௦80 “எளிவந்த எந்தைபி 
ரான்‌'' (திருவாச 6,15) 2. எளிதில்‌ கிடைத்தல்‌; ௦ 
be obtained easily 3 இழிவடைதல்‌; (0 be low, 
undignfied, abject “இடுசோறு தின்றுயிர்சுமந்து 
தோளெளி வரும்படியிருந்த பாவியரும்‌'' (பாரத.கி 
ரூட்‌ 123). 
[எளி * வறா./ 

எளிவு எர; பெ. (௩) இயல்பு (செளலப்பியம்‌); 
unaffected ease, graceful simplicity, accessibility, approa- 
chableness ‘‘உரலினோ டிணைந்திருந்‌ தேங்கிய வெளி 
வே” (திவ்‌.திருவாய்‌.1,3,1). 


(எளி எளிவு/ 

எளுமை ஊப௱த; பெ. (௩) எளிமை (தொல்‌.பொருள்‌.76, 
உரை.) பார்க்க; 569 eimal 
(எளிமை ௯ எளுமை (கொ.வ.].] 

எற்செய்வான்‌ ஏ-ுக்ற, பெ. (॥.) பகலாக்கும்‌ கதிர 
வன; 5, 1, ககன. ''எற்செய்வான்‌ மறைந்தன 
னே (சிலப்‌.7,40). 
[எல்‌ * செய்வான்‌.] 

எற்சோறு' -௦ப்ங, பெ. (ஈ.) பழைய காலத்திலிருந்த 
ஒரு வரி; கncient village cess. (S.11i,103) 


[எல்‌ * சோறு - எற்சோறு. எல்‌ ௯ எல்லி (இரவு). இராச்‌ சோறு 
வழங்க வாங்கப்பட்ட வரியாகலாம்‌.] 


எற்சோறு” சஊப்ங; பெ. (॥) திருக்கோயில்களில்‌ 
உச்சியம்போதில்‌ அடியார்‌ கட்களிக்கும்‌ உணவு; 
{Slivii85); noon meal provided gratis in temple 
[எல்‌ * சோறு. எல்‌ - பகல்‌.] 

எற்பாடு சீஸ்‌, பெ. (ஈ) 1 பகல்‌ 20 தாழிகைமுதல்‌ 
30 நாழிகை வரை, பிற்பகல்‌ (தொல்‌.பொருள்‌.8, 
உரை), penod between 2 to 6 pm, aftemoon 2 
காலைப்பொழுது; 5பரா96, ஈறு (தொல்‌ விருத்‌ 38) 
[எல்‌ - பாடு படு : பாடு (முதிதொ.பெ.].] 

எற்புச்சட்டகம்‌ ஹூப-௦-௦ேர்சரச௱, பெ. (௩) எலும்புக்‌ 
கூட்டினாலாகிய உடல்‌; 0806 made of bones. i.e. 
body (இறை.1,உரை 9) 
/எற்பு * சட்டகம்‌ ] 

எற்றம்‌ ஊு௱, பெ. (॥.) மணத்துணிபு; பetermination, 
0௦090௩. ''எற்றமிலாட்டியென்னே முற்றா ளென்று'' 
(கலித்‌.144) 
[ஏற்று - ஏற்றம்‌ ௯ எற்றம்‌.] 

எற்றல்‌ ஊச பெ (ஈ) 1 அறுத்தல்‌; பயா 2. குத்தல்‌; 
512000 3. கொல்லல்‌; (00 4 வெட்டல்‌; பர 
asunder, hewing 5. அடித்தல்‌; ௮ct of beating (சா.அக.). 
[எற்று - எற்றல்‌.] 

எற்றற்கொட்டு ஊசீ0ப பெ. (௩) 
கொட்டு; 095461 used in well sweep 


இறைமரக்‌ 


[ஏற்றம்‌ ௯ ஏற்றல்‌ ௯ எற்றல்‌ * கொட்டு.] 
எற்றற்பட்டை ஊசா-றச2/ பெ. (௩) இறைகூடை 
(யாழ்ப்‌ ); basket with which water is baled by four 
or Six persons. 
[ஏற்றல்‌ * பட்டை - ஏற்றல்பட்டை ௯ எற்றற்பட்டை / 
எற்றன்மரம்‌ ௪ரசர-௱காகா, பெ. (௩) நீரிறைக்குங்‌ கருவி 
வகை (யாழ்ப்‌.); 8 kind of oblong trough with a long 
handle, supported by three posts used to bale water 
in irrigation 
[ஏற்றல்‌ - மரம்‌ - ஏற்றன்மரம்‌ ௯ எற்றன்‌ மரம்‌.] 
எற்றி-த்தல்‌ ஸா”, 4.செ.கு.வி. (41.) இரங்குதல்‌ (திவா. ); 
to take pity, have compassion. 
[எற்று - எற்றி.] 
எற்று'-தல்‌ ஒப, 5 செ.குன்றாவி. (44) 1. அடித்தல்‌; 
to strike, cuff, hit with the fst எற்றிய வயிற்றள்‌" 
(கம்பரா.மாரீசன்‌.63) 2. உதைத்தல்‌; 1௦ 1/0 3. 
மோதுதல்‌; (௦ பர்‌, as an elephant, to dash against, 
as the waves of the sea. ''எற்று தெண்டிரை” (தேவா. 
92,2). 4. எறிதல்‌; ॥௦ throw out, as water from a vessel. 
நீரெற்றும்‌ மரம்‌ 5. வெட்டுதல்‌; 1௦ பபர்‌, leave, rend. 
“எற்றாமழுவும்‌'" (கலித்‌.85). 6. குத்துதல்‌ (திவா.); 
to pierce, stab. 7. கொல்லுதல்‌ (திவா.); £௦ ॥॥. 8. 
நீக்குதல்‌; 1௦ 085( கway, 000 ரபி ௦4. ''எற்றுவமே பாச 


எற்று*-தல்‌ 


மெலாம்‌ யாம்‌” (சைவச.பாயி.?). 9. நரல்‌ தெறித்‌ 
தல்‌; 10 snap, as a carpenter's line for making a 
board. '"எற்றுநூல்போன்று'” (நைடத.சந்திரோ.33). 10. 
எழுப்புதல்‌ (திவா.); 1௦ 7599. 


ம. எற்றுக. 
[எறு ௯ (எறி) - எற்று] 
எற்று£-தல்‌ சரமஃ, 5.செ.குன்றாவி. (/4) எடுத்தல்‌; ம 


ரர்‌, 128. “எற்றி வயவ ரெறிய நுதல்பிளந்து'' (கள 
வழி.23). 


[எறு ௮ எற்று] 
எற்று”-தல்‌ ஊர, 10.செ.கு.வி. (44) 1. நீங்குதல்‌; ₹௦ 
66௮58. ''இடைக்கொட்கி னெற்றா விழுமந்தரும்‌'* 


(குறள்‌.663). 2. இரங்குதல்‌; 1௦ 1661 Compassion 
'“எற்றிய காதலினா லிசைத்தாள்‌.'' (தஞ்சைவா.224). 


ம. ௫ற்றுக. 
(இல்‌ எல்‌, எழ எற்று. 
எற்று” ஊர, பெ. (ஈ) உதைத்தல்‌, அடித்தல்‌, தள்ளுதல்‌; 


kitking, hitting, pushing, tacking. பந்தைக்‌ காலால்‌ ஓர்‌ 
எற்று எற்றினான்‌. (உ.வ.). 


ம. எற்று; ௧. ஏடு, எட்டு; கோத. எய்ரல்‌; துட. எர்ய; து. 
எட்டுனி; தெ. ஏடு. 
(ஏறு * எற்று.] 

எற்று” ஊர வி.பெ. (ரா£சறா௦ ) எத்தன்மைத்து; ௦7 
what sort (is it)? tenseless finite verb of impers, sing. 
ற. - இடை.. (கா்‌) வியப்பு, இரக்கக்‌ குறிப்பு; ௨ம3ா5- 
tien of pity or wonder. 
[எல்‌ - து - எற்று] 


எற்றுண்‌(ணு)-தல்‌ தஐரயர-(ம, 12.செ.கு.வி. (vர்‌) 
எறியப்படுதல்‌; 1௦ be tossed about இருவினை 
யெனுந்திரையி னெற்றுண்டு. (தாயு.தேசோ.2). 
(எல்‌ 4 து - எற்று * உண்‌.] 

எற்றுநூல்‌ ஊரம-ரப்‌] பெ. (௩) மரமறுக்கப்‌ போடும்‌ நூல்‌; 
Carpenter's line for marking a board. “'உயிர்போழ்தற்‌ 
கெற்றுநூல்போன்‌ நிருந்தது.”' (நைடத. சந்திரோ. 33). 
ம. எற்று நூல்‌, 
[எற்று * நூல்‌ - எற்றநூல்‌ (தெறிக்கும்நூல்‌]. எற்றுதல்‌ - கரி 
அல்லது மை தடவிய நூலைக்‌ கோடு விழுவதற்காக மரத்தின்‌ 
மேல்‌ விசைத்துத்‌ தெறித்தல்‌.] 

எற்றுப்பணிக்கன்‌ ஊர-ற-றகா&&த, பெ. (௩) சலவைத்‌ 
தொழிலாளி; whoa (சேரநா.). 
ம. எற்றுபணிக்கன்‌. 
(எற்று * பணிக்கன்‌ - எற்றுப்பணிக்கன்‌. எற்று - அடித்தல்‌, 
துவைத்தல்‌, பணிக்கன்‌ - பணியாளன்‌.] 


274 


எறி'-தல்‌ 


எற்றே ஊச இடை. (() எற்று? பார்க்க; 566 ம 
“கற்றவெலாம்‌ எற்றே இவர்க்கு நாமென்று'' (நீதிநெ 
றிவி.). 

[என்‌ ஈது - எற்று * ஏ - எற்றே. ஏகாரம்‌ வினாவிடைச்சொல்‌.7 
எற்றை ஊச வி.பெ. 
(யாழ்‌.அக.). 


(inter pron.) ஏன்று; wh. 


[என்று * ஐ : என்றை ௯ எற்றை.] 
எற்றைக்கும்‌ ஊச்&ப௱, கு.வி.எ. (20. எப்பொழுதும்‌, 
என்றென்றைக்கும்‌; 10 ௮॥| time, for ever. ““எற்றைக்கு 
மேழேழ்‌ பிறவிக்கும்‌'” (திவ்‌ திருப்பா.29). 
[என்று - என்றைக்கு * உம்‌ - என்றைக்கும்‌ எற்றைக்கும்‌. 
எற்றோ ஊர்‌, இடை. (ர) எற்று பார்க்க; 5௪௪ ar 
“பெருநகையா பெற்றாளென்‌(று) எற்றோமற்‌ றெற்றோ 
மற்‌ றெற்று'' (தனிப்பா.1,109,49). 
[எற்று * ஓ - எற்றோ.] 
எற்றோற்றம்‌ ஊர்‌ரகா, பெ. (॥) எழுஞாயிறு; $பாா56. 
(சா.அக.). 
[எல்‌ * தோற்றம்‌ - எற்றோற்றம்‌. எல்‌ - ஞாயிறு, கதிரவன்‌./ 
எறட்டு-தல்‌ சர்ப, 5.செ.குன்றாவி. (44) வீசியிறைத்‌ 
இல்‌; 1௦ (901516, 089 10. “சந்திரனுடைய கிரணங்களா 
னவை நெருப்பை யெறட்டிச்சுட'' (திவ்‌.பெரியதி. 
8,5,3,வ்யா.). 
[இறை - இறட்டு ௯ எறட்டு./ 
எறவன்‌ ௭௪௭௯ பெ. (௩) ஒருவகைநெல்‌; ௨ (40 01 
paddy. (சேரநா.). 
ம. எறவன்‌. 
[எறவன்‌ - எரங்காட்டில்‌ விளையும்‌ நெல்‌.] 


எறி'-தல்‌ ஒர்‌, 2.செ.குன்றாவி. (41) வீசியெறிதல்‌; 
throw, cast, fing, discharge, hurl. ''கல்லெறிந்‌ தன்ன” 
(நாலடி.66). 2. வெட்டுதல்‌; 1௦ hack, Cut into pieces 
"எறிந்து களம்படுத்த வேந்துவேள்‌'' (புறநா.19,12). 3. 
அறுத்தல்‌; 1௦ ௦4௦0, ௮5 ஈப££௦. ““எறிக திற்றி'' (பதிற்‌ 
றுப்‌.18,2) 4. முறித்தல்‌; ம shiver into pieces, smash. 
“கதவெறியாச்‌ சிவந்துராஅய்‌'' (புறநா.4,10). 5. பறித்‌ 
தல; 1௦ pick, as flowers. ''எறியார்‌ பூங்கொன்றையினோ 
டும்‌” (தேவா.189,5). 6. அழித்தல்‌; (௦ estoy. 
“குறும்பெறிந்தன்று'' (பு.வெ.1,8). 7. அடித்தல்‌; 1௦ 
beat, as 8 drum ''சிறுவரை நின்றே யெறிப பறையினை'' 
(நாலடி.24), 8. அறைதல்‌; ௦ ve, ௮5 உ ஈன 
'பொன்னெறிந்த நலங்கிளர்‌ பலகையொடு'' 
(புறநா.15). 9. கொடுக்காற்‌ கொட்டுதல்‌; 1௦ 59, 
85 8 50000௩ "விடத்தே ளெறிந்தா லேபோல'' (திவ்‌. 
நரய்ச்‌.3,6). 10. ஓதுக்கிவிடுதல ௦ reject, brush aside, 
as advice 11 உண்ணாமல்‌ நீக்கிவிடுதல்‌; to leave 
uneaten, said of part of food ஏன்‌ சோற்றை யெறிகிறாய்‌? 
12. ஓட்டுதல்‌; 1௦ ve off, scare ‘away, as birds 


எறி2-தல்‌ 


ரீ ௦௦௩ “கிளியைச்‌ செப்பேந்திள முலையா ளெறிசீ 
பர்ப்பதம்‌'' (தேவா.1148,7). 13. வெல்லுதல்‌; ௦ throw 
into the shade, oukie “மின்னெறிசெஞ்சடைக்‌ கூத்தப்பி 
ரான்‌'' (திருக்கோ.49). 14. கொள்ளையிடுதல்‌; 1௦ 100, 
plunder, sack, pillage 15. பொழிதல்‌; 1௦ shower, as 
ஈர. “தீர்‌ கல்குறைபட வெறிந்து'' (பரிபா.20,1). 16. 
செறித்தல்‌; 1௦ fasten as a ring on an elephant's tusk 
“யானைவான்மருப்‌ பெறிந்த வெண்கடை'' (புறநா. 
39,2). 17. நுகர்வித்தல்‌; (௦ 09056௦ to experience. 
“எச்சத்துளாயினு மஃதெறியாது விடாதேகாண்‌'' 
(கலித்‌.149) 18. சீறுதல்‌; 015010856 irritate, insult 
எறிசொல்லாகச்‌ சொல்லுகிறான்‌ (வின்‌.). 19. தெறித்‌ 
கல்‌; (௦ finger the sting of a musical Instrument as 
975]. “குறுநரம்‌ பெறிவுற்றெழுவு யாழ்‌'" (கம்பரா.சித்‌ 
திர.28). 
[எறு ௯ எறி.] 

எறி2-தல்‌ ஊ; 4செகுவி. (ர்‌) 1. காற்று வீசுதல்‌; 
to blow, as the wind “ஊதை யெறிய வொசிபூங்‌ 
கொடியொப்பார்‌'' (கம்பரா.நகர்நீ.98). 2. அலையெறி 
தல்‌; 10 $பா06, as waves of the sea ''எறியு நேமிசூ 
ழுலகத்து'' (கந்தபு.அவைபுகு 114) 3. இரையைப்‌ 
பாய்ந்தெடுத்தல்‌; (௦ unc or dart upon, aS a bird 
6 prey. “'எறிபருந்துயவும்‌”” (அகநா. 81). 4. உதைத்‌ 
தல்‌; (௦ ௦ கழுதை எறிகிறது. 
ம. எறி; ௧, இரி, கோத. எய்ரல்‌; துட. ஈர்க்‌; தெ. ஏடு; 
கட, எய்‌; கோண்‌. ஏரிசுதானா 
/எறு ௯ எறி.] 

எறிூ-தல்‌ எர 2.செ.குன்றாவி. (24) 1, இடித்துரைத்தல்‌; 
£௦ 190/6 ''தெவ்வர்போலத்‌ தீதறவெறிந்தும்‌'' (சீவக. 
1895). 2 தடவுதல்‌; 1௦ 5406, றக! ''தாய்தன்‌ 
கையின்‌... குறங்கின்‌ எறிய துஞ்சும்‌.... குழவி 
போல'' (சீவக.930). 
[எல்‌ ௮ எறு ௮ எறி.] 

எறி” ௪ர்‌ பெ. (ஈ) 1 வீச்சு; மண, ரி ஓர்‌ எறியில்‌ 
விழச்செய்தான்‌ 2. உதை; ௩k 5 அடிக்கை; blowing 
௮5 the wd "சூறை மாருதத்‌ தெறியது வளியின்‌' 
(திருவாச.3,11). 4. குறிப்பாகச்‌ சொல்லுகை; ஈஸ, 
allusion, insinuation, innuendo ஓர்‌ எறி எறிந்து வைக்க 
வேண்டும்‌. (யாழ்ப்‌. ). 
ம. எறி. 
[எறு - எறி.] 

எறி”-த்தல்‌ சர்‌ 4.செ.கு.வி. (ஸ்‌) 1. ஓளி வீசுதல்‌; ௦ 
shine, to glitter. ' “காட்டுக்‌ கெறித்த நிலா'' (தமிழ்நா.237). 
2. தைத்தல்‌; 1௦ na, fasten with Nails, pin. “மாண்டவெ 
நித்த படைபோல்‌'' (கலித்‌ 94) 3. உறைத்தல்‌; 1௦ 
irritate, suffocate, as smoke, 1௦ affect ''வாடுக... நின்‌ 
கண்ணி... நாடுசுடு கமழ்புகை யெறித்த லானே” 
(புறநா.6). 4. பரத்தல்‌; 1௦ $ற880 ''உணர்வுசென்‌ 
றெறித்தலானும்‌'' (சீவக 380). 


275 


எறிபாவாடை 


ம. எறிக்குக. 
ஒளி, கதிரவன்‌. இல்‌ ௯ எல்‌ - 


[எல்‌ , எறு ௯ எறி. எல்‌ - 
குத்துதல்‌; தைத்தல்‌, செறித்தல்‌...] 
எறிகண்‌ ஊ&கa, பெ. (௩) ஓரப்பார்வை; siபe-glance, 
flirting glance. (சேரநா. ). 
ம. எறிகண்ணு. 
[எறி க கண்‌.] 
எறிகண்ணன்‌ ஊக, பெ. (௩) 1. சினப்பவன்‌; 
one who frowns, an angry man 2. உற்று நோக்குபவன்‌; 
one who 09185, (சேரநா.). 


ம. எறிகணணன்‌. 
[எறி * கண்ணன்‌.] 

எறிகால்‌ ௪ர-&க்‌/ பெ. (௨) மோதுங்‌ காற்று; violent wind 
[எறு ஃ எறி - கால்‌.] 

எறிகாலி ௪-4 பெ. (௩) உதைகால்மாடு, பால்கறக்‌ 
கும்‌ போது உதைக்கும்‌ மாடு; ௦௦/4 that kicks. 
/௨தை * காலி. கால்‌ * இ - காலி - காலுடையது.] 

எறிச்சலூர்மலாடனார்‌ ஊல௫/சேோத்‌; பெ. (ஈ.) 
கடைக்கழகக்காலப்‌ புலவர்களு ளொருவர்‌; 080 of 
Sangam age 
[இறைச்சல்‌ “ ஊர்‌ - இறைச்சலூர்‌ ௯ எறிச்சலூர்‌ - மழைச்சாரல்‌ 
மிகுந்த ஊர்‌ மலை * நாடன்‌ * ஆர்‌. மலை நாடனார்‌ ௮௯ 
மலாடனார்‌. மலைநாடு ௯ மலாடு (மரூஉ). 

எறிப்பு ஸப, பெ. (ஈ.) 1. ஒளிர்வு; lustre, brightness, 
££. “எறிப்பொழிந்தாங்‌ கருக்கன்‌ சுருக்கி 
(திருக்கோ.218). 2 கடுவெயில்‌ (வின்‌.); ho 80௩ 
ம. எறிப்பு. 
[எல்‌ ௯ எரி ௮ எறி எறிப்பு...] 

எறிபடு-தல்‌ ௭-0270-, 20.செ.கு.வி. (44.) ஒதுக்கப்படு 
தல்‌; 10 06 rejected, cast off. எறிபட்ட பொருள்‌. 
[எறி * படு (து.வி.).] 

எறிபடை எர பெ (௩) வீசும்‌ கொலைக்கருவி, 
கைவிடுபடை; ஈச “ஆன்றமை யெறிபடை 
யழுவத்து'' (கம்பரா.கரன்வதை.52). 
[எறி * படை. படை - படைக்கலம்‌, கொலைக்கறாவி./ 

எறிபத்தநாயனார்‌ ௨7-0௪/2-ஈஆசக்‌ பெ. (௩) அறுபத்து 
மூன்று நாயன்மாருள்‌ ஒருவர்‌ (பெரியபு.) ; 800290 
Saiva saint, one of 63. 
[எறி - பத்தன்‌ ஃ தாயனார்‌.] 

எறிபாவாடை ௭-0ச-சீரச பெ. (ஈ.) தெய்வங்களுக்கு 
முன்னும்‌ பெரியோர்‌ முன்னும்‌ வீசம்‌ பாவாடை 
விருது (கோயிலோ.88); cloth waved before an idol 
or a great person, as an act of reverence. 


[எறி & பாவாடை. பா - ஆடை - பாவாடை விரித்த ஆடை... 


எறிமணி 


276 


எறே 


எறிமணி ஊரக பெ. (௩) கொட்டி ஒலியெழுப்பும்‌ 
வட்டத்தகட்டு வெண்கல இசைக்கருவி (பிங்‌); 000 
for striking the hours, also used in temples in daily worship 
[எறி * மணி] 

எறியாலம்‌ ஈர்சிகு, பெ. (௩) எண்ணெய்‌ எடுக்க 


உதவும்‌ மீன்‌ வசைகளுளொன்று; ௮ kind of fish from 
which oll is extracted. (ா.அக. ). 


எறியீட்டி ஊர பெ. (௩) முனையில்‌ கூர்மையான 
இரும்பாணியையுடைய நீளக்கம்பு; 13/91, lance. 
மறுவ. குந்தம்‌. 
[எறி 4 ஈட்டி - எறியீட்டி.] 


எறியுப்பு ஊ-ர-பறறப, பெ. (௩) கல்லுப்பு (மூ.அ.); 
rock-salt 


(எறி * உப்பு - எறியுப்பு - வெட்டியெடுக்கும்‌ உப்பு ] 


எறிவல்லயம்‌ ஊ-2/ஐ௪, பெ. (௩) சுற்றிவீசி எறியும்‌ 
கற்காலக்கருவி, வளைதடி (வின்‌); b௦omarang, that 
is hurled opp to குத்துவல்லயம்‌ 


[எறிவல்லயம்‌ என்பது பழந்தமிழர்‌ பயன்படுத்திய ஆத்திரே 


லிய பூமராங்‌ வளைதடி போன்றது. எறி * வல்லயம்‌ - எறி. 


வல்லயம்‌. வீசியெறிந்து கொல்லும்‌ படைக்கலம்‌ கைவிடுபடை 
எனப்படும்‌. படைக்‌ கலத்தைக்‌ கையில்‌ இறுகப்‌ பற்றிய வாறே 
பகையைக்‌ குத்திக்‌ கொல்லும்‌ படைக்கலம்‌ குத்துவல்லயம்‌ 
(கைவிடாப்படை) எனப்படும்‌. ] 
எறிவளையம்‌ ௪ர-டசஜ்கா, பெ 
(வின்‌ ); 015008, ப$90 as a missile 


(௩. சக்கரப்படை 


ம. எறிவளயம்‌ 
[எறி 4 வளையம்‌ - எறிவளையம்‌ வடமொழியாளர்‌ இதனைச்‌ 
சக்கராயுதம்‌ என்பர்‌ ]/ 

எறிவாள்‌ ஊசி; பெ. (௩) எறிந்து போரிட ஏந்தாக 
இருக்கும்‌ கருவி; ௮ kin of missile. (சேரநா.). 
ம. எறிவாள்‌. 


[எறி வாள்‌] 


எறிவாள்‌ 


எறும்பி' ஊச பெ. (௩) எறும்பு; சாட “'எறும்பி 
யளையற்‌ குறும்பல்‌ சுனைய"'' (குறுந்‌.12). 
ம. எறும்பு, உறும்பு, ௧. இறுபு, எறுப 
[எல்‌ ௯ எறு ௮ எறும்பு ௯ எறும்பி.] 
எறும்பி” ஊம்‌! பெ. (௩) யானை (திவா.); எற்‌ 
[இறும்பு ௯ எறும்பு  எறும்பி. இறும்பு - வலிமை.] 
எறும்பு சஊயா்பு பெ. (ஈ.) நான்கு சிறகுகளை யுடைய 
புமுபூச்சியினப்‌ பிரிவில்‌ ஓயாது உழைப்பில்‌ இருக 
கும்‌ ஓர்‌ சிற்றுயிரி; க, ஊச. “எறும்புமூசா 
விறும்பூது மரபின்‌... பலி'' (பதிற்றுப்‌.30,36). 
ம. எறும்பு, ௧. இறும்பெ, இருவெ: குட, உருபீ; பட. இறுப்பு. 
[எல்‌ எறு (தாக்குதல்‌, கொட்டுதல்‌, கடித்தல்‌) எறு எறும்பு... 
எறும்புப்‌ புற்று ஊ௱மப-௨-௦பரம பெ. (௩) எறும்பி 
ணிருப்பிடம்‌; 21-01, habitation of ants. (சா.அக.). 
[எறும்பு * புற்று.] 
எறும்பு விழுங்கி ஊப௱ம்ப-ர[பாஓ; பெ (ஈ) எறும்பை 
விழுங்கும்‌ ஒருயிரி; வா்‌ 681௦. (சா.அக.). 
ம. எறும்பு தீனி. 
(எறும்பு * விழுங்கி.] 
எறுழ்‌ ஐ; பெ (॥) 1 வலிமை; 5ength, might 
“சிலைநவி லெறுழ்த்தோ ளோச்சி'' (தொல்‌ சொல்‌ 388, 
உரை ) 2 மரத்தண்டு.(தண்டாயுதம்‌) (பிங்‌), பெற்‌ 
3 தூண்‌(அக நி), 0114, 0051 4 செந்நிறப்‌ பூவுடைய 
குறிஞ்சிநிலத்து மரவகை; hil tree with red flowers 
“காலெறுழொள்லீ'' (ஐங்குறு.308). 
ம. எறுள்‌, 
[உறு ௯ எறு ௯ எறுழ்‌. எறுழ்‌ - வலிமை, திண்மை / 
எறுழ்வலி ஏப/-சர்‌ பெ. (6) 1 மிகுந்த வலிமை; 
great strength, ''இரும்பினாற்‌ பின்னியன்ன வெறுழ்வலி 
முழவுத்‌ தோளார்‌”' (சீவக.785). 2. மிக்க வலியுடை 
யோன்‌; ஈ(0ரநு 0௭௦ ''எறுழ்வலி யுரைத்த மாற்றம்‌'" 
(சீவக.1723). 


[உறு ௮ எறு - எறுழ்‌ * வலி - எறுழ்வலி - எறுழ்மரத்தை 
போன்ற வலிமை.] 


எறுழம்‌ மகா, பெ. (0) எறுழ்‌ பார்க்க; 866 எமர்‌ 
“எரிபுரை யெறுழம்‌'' (குறிஞ்சிப்‌.66). 
[எறுழ்‌ ௯ எறுழம்‌. எறுழம்‌ - எறுழ்‌ மரம்‌] 


எறுழி 8 பெ. (௩) பன்றி: 90 '"காதெயிற்‌ றெறுழிவேந்‌ 
தன்‌'' (திருவிளை பன்றி முலை.26). 


(உறு ௮ எறு ௯ எறுழ்‌ ௮ எறுழி (தாக்கிக்‌ கொல்லும்‌ இயல்பு 
டைய பன்றி).] 


எறே ஏக்‌ இடை. (றக!) இறே பார்க்க; 5௪௪ ர்க்‌ 
(இறே ௯ எறே.] 


எறைக்கான்‌ 


277 


என்மனார்‌ 


எறைக்கான்‌ அன்ற பெ. (ப) துன்பம்‌ நேரும்‌ 
பொமுது தப்பி ஓட ஏதுவாக இருக்கும்‌ எலிவளையி 
லுள்ள கள்ளவழி!; 650806 place in a rat-hole 
(இறை எறை கால்‌ - எறைக்கால்‌ ௯ எறைக்கான்‌ (கொ.வ.) 
இறை - தங்குதற்கான பொந்து/ 

என்‌! ௭ கு.வினாஎ (8௨௦) என்ன; Why, wherefore? 
நீ வந்ததென்‌? - இடை. (1) ஓரிகழ்ச்சிக்‌ குறிப்பு 
(பிங்‌); சxclamation expressive of contempt - இடை. 
(ஓக) எது அல்லது எதையெனப்‌ பொருள்படும்‌ 
இடைச்சொல்‌; paricle having the force of whatever, 
whichever. “என்னுடைய ரேனு மிலர்‌'' (குறள்‌.430). 
ம. என்‌. 
[எவன்‌ -, என்‌.] , 

என்‌” ர, பெ (ஈ) வெளிப்பட்ட தவசக்‌ கதிர்‌; ஏ 
com. 
தெ. என்னு. 
[எல்‌ ௯ என்‌ - வெளிப்படுதல்‌, மேலுயர்தல்‌. பொதிதோகையி 
விருந்து பூட்டையாய்‌ வெளிப்பட்ட தவசக்‌ கதிர்‌.] 

என்‌” ௭, பெ. (ஈ) 1. தன்மை ஒருமையின்‌ வேற்றுமை 
யடி (நன்‌.331); ௦blique form of the 1st per sing. 
றற. நான்‌ ௦ யான்‌. 2 ஓர்‌ அசை (யாப்‌.74,உரை.); 
exp! ending in nilai-mandila-ASimyappa 
ம. என; ௧. என்‌, என்று, யென்‌, நன்‌, கோத. என்‌, துட. 
என்‌; குட. என்‌: து. என்‌, என; தெ. நா, நன்‌; கொலா. 
அன்‌; நா. அன்‌, பர்‌. அன்‌, கட. அனு; கோண்‌. நா; கூ. 
நா; குவி, நா; குரு, எங்க; மால்‌. என்க; பிரா. கன்‌ 
(தான்‌, நன்‌, அன்‌ ௮ என்‌.] 

என்‌(னு)-தல்‌ ௪/7): 14.செ.குன்றாவி. (81) என்று 
சொல்லுதல்‌; ௦ க, பரசர, ஐரா858 ''என்னா மரபின 
வெனக்கூறுதலும்‌'' (தொல்‌.சொல்‌.422). 
௧. அன்னு; பட. என்னு; தெ. அனு. 
[அல்‌ ௮ எல்‌. என்‌ என்னு - நாக்கூட்டிக்‌ குரலுயாத்திப்‌ 
பேசு. அல்லுதல்‌ - பின்னுதல்‌, முடைதல்‌, பொருத்திப்‌ 
பேசுதல்‌ ] 

என்கை சஊஏ2 பெ. (௩) என்று சொல்லுகை; saying 
tt. “அகிலமெல்லா மவனென்கை'' (கந்தபு.மேடு.26). 
[என்‌ ௯ என்னுதல்‌ - பேசுதல்‌. என்னு * கை - என்னுகை 

என்ப! ஸூம்‌ பெ. (௩) என்று சொல்வன; wht 81௦ 
said to be; being said that. “எண்ணென்ப வேனை 
யெழுத்‌ தென்ப'' (குறள்‌.392). 
[என்‌ * ப - என்ப. என்பர்‌ என்புதன்‌ கடைக்குறை. 'அர்‌' பலர்‌ 
பாவீறு. 'ப' பலர்பாலீறு என்பது பொருந்தாது.] 

என்ப” எம்‌, இடை. (றக) அசைச்சொல்‌ (தொல்‌. 
சொல்‌.298,உரை.); ஒxpletive 
[என்‌ * ப - என்ப. இசைநிறைக்கும்‌ சொல்லாகவுந்து அசைச்‌ 
சொல்லாயிற்று../ 


என்பது ௭௦௪௦, இடை (ஒவர்‌) 1. நன்றுரைத்தற்கண்‌ 
ணும்‌ இழித்தற்கண்ணாம்‌ வரும்‌ அசைநிலை (தொல்‌. 
சொல்‌ 280,சேனா ); expletve word used 1௦ express 
either approval or disapproval of a statement. 2. சார்ந்து 
நின்று சொல்லின்‌ பொருளை யுணர்த்தும்‌ பிரிவில்‌ 
அசைநிலை (தொல்‌ சொல்‌ 282,உரை ), சXpletive word 
used as an adjunct and having more attributive force 

[என்‌ * ப்‌ * அது - என்பது தொடரில்‌ பொருள்‌ நிறைக்கும்‌ 

சொல்லசையாக வந்து அசைநிலை யாயிற்று 7 
என்பவன்‌ சம்சா, பெ. (௩) என்பான்‌ பார்க்க; 996 

enban. 

[என்‌ * ப்‌ * அவன்‌ - என்பவன்‌] 
என்பான்‌ ஐம்‌, பெ (௩) 1. என்று சொல்பவன்‌: 

he who says "வள்ளுவ னென்பானோர்‌ பேதை.'' 

(வள்ளுவமா 8). 2 என்று சொல்லப்படுபவன்‌; 16 

who is sald fo be. 'இல்வாழ்வா னென்பான்‌”: (குறள்‌.41). 

[என்‌ * ப்‌ * அவன்‌ என்பவன்‌ ௯ என்பான்‌] 
என்பி'-த்தல்‌ ஊம்‌, 4.செ குன்றாவி. (1) சொல்லச்‌ 

செய்தல்‌; 1௦ make one speak or prove, as a statement. 

அதை அவன்‌ வாயினாலே என்பிப்பேன்‌ (யாழ்ப்‌). 
தெ. அனிபின்சு. 

[என்‌ ஃ என்பி - சொல்லச்செய்‌, வெளிப்படுத்து. 
என்பி£-த்தல்‌ 4.செ.குன்றாவி. (1) புகழ்பெறுதல்‌; ௦ 
cause to be known, to proclaim என்‌ சொல்லால்‌ 
யான்சொன்ன இன்கவி  யென்பித்து''  (திவ்‌.திரு 
வாய்‌.7,9,2) 

[என்‌ ௯ என்பி (சொல்லச்‌ செய்‌, புகழ்‌) 7 

என்பியல்‌ சரம்ந்௮/ பெ. (௩) எலும்பின்‌ இயல்புகளைப்‌ 
பற்றிக்கூறும்‌ நூல்‌; that branch of science which treats 
of the nature of bones and bony tissues - Osteology. 

(சா.அக.). 

[என்பு * இயல்‌ - என்பியல்‌.] 
என்பிலி ஐ பெ. (ஈ.) புழு (நாமதீப.); ஸா ௦d 

014 6065. '“என்பிலதனைவெயில்‌ போலக்‌ காயுமே'' 

(குறள்‌.77). 

(என்பு * இலி - என்பிலி, இல்லி ௯ இலி (இல்லாதது. 
என்பு! சம்பு பெ. (௩) 1. எலும்பு; 0006. ''என்பு 

நைந்துருகி'' (திருவாச.4,80). 2. உடம்பு; body. “ஆரு 

யிர்க்‌ கென்போ டியைந்த தொடர்பு.'' (குறள்‌.73). 

ம, எலிம்பு, எலும்பு, ௧. எலும்பு; குட. எலிம்பி; தெ. எம்மு, 

எம்முக. 

[எல்‌ ஃ பு - என்பு. 'பு' பண்புப்‌ பெயரீறு.] 
என்பு” எம்டி பெ. (௩) புல்‌ (அக.நி.); 97965. 
என்பு” எம்ப, பெ. (௩) புலி; ரள. (ஆ.அக.). 
என்மனார்‌ ஊத்‌; பெ. (௩) என்று சொல்லுவார்‌; 

ர்‌ 5 580 50. ""கந்தருவ வழக்கம்‌ என்மனார்‌ புலவர்‌” 

(இறைய-1). 

[என்‌ * மன்‌ - ஆர்‌ - என்மனார்‌. என்‌ - பேசுதல்‌, மன்‌ - 

அசைநிலை. 'ஆர்‌' பலர்பாலீறு.] 


என்ற 


என்ற ஊத இடை. (றகர்‌) ஓர்‌ உவம வாய்பாடு; 
adjectival expression signifying comparison. வாயென்ற 
பவளம்‌ (தொல்‌.பொருள்‌.286,உரை ). 
[என்‌ - என்ற (பெ.எ) எனக்‌ கூறப்பட்ட என்னும்‌ சொல்லாட்சி 
ஒத்த தன்மைக்காகி உவம வாய்பாட்டு இடைச்‌ சொல்லா 
யிற்று. 

என்றவன்‌" சரசர, பெ. (ஈ.) கதிரவன்‌; 5பா. “என்றவன்‌ 
மதலையேவும்‌'' (பாரத பதினே 102). 
[எல்‌ ௯ என்று என்றூழ்‌ - அவன்‌.என்றுழவன்‌ ௯ என்றவன்‌. 
எல்‌ - ஒளி, என்றூழ்‌ - வெயில்‌, பகல்‌. தெ. எண்ட (வெயில்‌) 
என்றுழவன்‌ - என்றவன்‌ (கொ.வ.).] 

என்றவன்‌” ௭௯௪௩ பெ. (॥) என்று கூறியவன்‌; 00௦ 
who said so 
[என்ற * அவன்‌ - என்றவன்‌.] 

என்றா க்‌ இடை. (ஓக) ஓரெண்ணிடைச்சொல்‌; 
numerical connective parce '“ஒப்பிற்‌ புகழிற்‌ பழியி 
னென்றா'' (தொல்‌.சொல்‌.73). 
[என்று ௯ என்றா (என்றாகின்ற).] 

என்றால்‌ ஊர] இடை (௦௦) 1. என்று சொல்லின; 
ர்‌ (ட) 890 5௦ 2. ஆனால்‌ (அப்படி); ரீ (15) 5௦ 
ம. என்னால்‌; ௧. எந்தரெ; தெ. ஐதெ; பட. எந்தலெ. 

என்றாலும்‌ ஊாக்‌-ப௱, இடை (௦௦ங்‌) 1. என்று சொன்னா 
லும்‌; th௦பஓh (6 ட 58/0 5௦). 2. ஆயினும்‌; நப (6 


(8 80), notwithstanding உடலு நடுங்காநின்றா ரென்றா 


லும்‌'' (கம்பரா.தைல 71). 
ம. என்னாகிலும; என்னாலும. 
[என்று * ஆல்‌ * ௨ம்‌.] 


என்றிசினோர்‌ ஊரான்‌, பெ. (௩) 1. என்று சொன்ன 
வர்‌; (19 5209 50 2. என்று சொல்வோர; those would 
say 90 


[என்று * இசின்‌ 4 ஓர்‌ - என்றிசினோர்‌. 'இசின்‌' துணைவினை 
யாகி இடவழக்கு வேறுபாடுகளால்‌ இறப்பும்‌ எதிர்வும்‌ சுட்டி 
வருதலும்‌ அசைநிலையாக வருதலும்‌ உண்டு. 

என்றிய ஊற்க, கு.லி ௭. (௮௦) 1 எதற்காக (ஈடு 7,9,2); 
what for. 2. எப்படி; In what way, how, by what means 
““என்றிய வென்னில்‌'' (ஈடு 4,10, 11). 


[என்று அ என்றிய./ 


என்று' ௪, இடை. (ஓக) 1. என்று சொல்லி: relative 
part. ending a quotation and connecting it with the 
following part of the sentence 2 விணை, பெயர்‌ 
குறிப்பு, இசை, பண்பு எண்‌ என்ற பொருள்‌ பற்றி 
வரும்‌ இடைச்சொல்‌ (தொல்‌.சொல்‌ 261,உரை.நன்‌. 
424); in special or elliptical constructions, in which 
it is used a5 a connective part (8) between verbs, as 
ரர “'நரைவரு மென்றெண்ணி'' (நாலடி.11). (6) between 
a noun and a pronoun, as in பாரியென்‌ றொருவனுளன்‌. 


278 ன! 


எனன 


(0) between an onom. word and verb, as in திடீரென்று 
வந்தான்‌. (0) between an abstract Noun and a verb, 
98 in பச்சென்று பசந்தது (6) between words defining 
things enumerated, as in நிலனென்று நீரென்று. (4) 
between an imitative sound and a verb, as in ஒல்லென்‌ 
றொலித்தது. 3. ஒரு சொல்லசை; 6௦0/௨ கலியாணத்‌ 
துக்கென்று பணம்‌ வைத்திருக்கிறேன்‌. 

ம. எனனு; ௧. இந்து, பர்‌. என்‌, எத்த. 

[என்‌ ௯ என்று.] 


என்று” ஸு; பெ. (௩) எந்த தான்‌; What day, when, 
what ime. “இன்றுகொ லன்றுகொ லென்றுகொ லென்னா 
து' (நாலடி.36). 
ம. என்னு, ௧., பட. எந்து; கோத. எந்த்‌; துட. எத்வின்‌; 
குட. எக்க; து. ஏனி; தெ. எபடு, எப்புடு, என்னடு; பர்‌. 
எதாட்‌, எத்தெல்‌; கட. எசென்ட; கொண்‌. எசன்‌; கூ. எசெக; 
குவி. எசெல்‌; குரு. எகாகெ 
[எ * ஞான்று - எஞ்ஞான்று ௯ என்று . ஞான்று - பொமுது./ 

என்றும்‌ ஙா, பெ. (ஈ) என்றைக்கும்‌ பார்க்க; 888 
பா. ''என்றுந்தான்‌ இவ்வகையே இடர்‌ செய்கின்‌ 
நீர்‌” (அப்‌-தேவா). 
ம. என்னுகம்‌, ௧. எந்தும்‌. 
[எஞ்ஞான்றும்‌ ௯ என்றும்‌.] 

என்றுமின்மை யாற பெ (௩) ஒரு போதுமில்லா 
மையைத்‌ தெரிவிக்கும்‌ இன்மை (சி.சி அளவை.1, 
மறைஞா ), negation of an impossible thing as in the 
hare has horns never existing 

ப 

(என்று * உம்‌ - இன்மை.] 

என்றூழ்‌ ஸா! பெ. (௩) 1. கதிரவன்‌; 50௩. ''என்றூழ்மா 
மலை மறையும்‌'' (குறுந்‌.215). 2. வெயில்‌; 8பா5//6. 
“என்றூழ்‌ நின்ற குன்றுகெழு நன்னாட்டு” (சிலப்‌.14, 
121). 3. கோடைக்‌ காலம்‌; பாள. “என்றூழ்‌ வாடுவ 
றல்போல'' (புறநா.75). 4. காற்று (அக.நி.); ரி. 
[என்றூழ்‌ - ஒளி, வெப்பம்‌ மிகுந்த கதிரவன்‌, பகல்‌, வெயில்‌. 
எல்‌ - ஊழ்‌ - எல்லூழ்‌ அ என்றூழ்‌. எல்‌ - ஒளி, கதிரவன்‌. 
ஊழித்தல்‌ - மிகுதல்‌, அதிகரித்தல்‌. 'ற்‌' எழுத்துப்பேறு.] 

என்றைக்கு ஊரை கு.வி.எ. (20) எந்நாள்‌; what 
வெ, வா. “அல்லலொழிவ தென்றைக்கு'' (தாயு.பரா. 
305), 
க, யாவாக, ஆவாக, பட. ஏகுவ. 
[என்று ௯ என்றை - கு] 

என்றைக்கும்‌ ஊறர%பா, கு.வி.எ (80) 1. எக்காலத்‌ 
தும்‌; (with affirmative verb) for ever; always. 2. ஒரு 
தாளும்‌; (with negative verb) even a day. 3. ஒரு 
பொழுதும்‌; ௨௭ once, at any time. 
ம. என்னேக்கும்‌; ௧. எந்திகூ, பட. ஏகூ. 
[என்‌ என்று ௯ என்றை - கு * உம்‌./ 

என்ன' ஸுக, விபெ (ஈர) 1. யாது? What 
2. என்ன பயன்‌; tenseless verb signifying what avail. 


என்ன” 279 


“என்ன போதித்தும்‌ என்ன'' (தாயு.தேசோ.?7). 3. 
எத்தகைய; ௦4 ர்ச்‌ & (ச.வி.84). 

ம, என்ன, ௧. எந்தா, என்ன, கோத. என, துட. இன்‌; குட. 
என்னதெ. என்தெ; து. எஞ்சி; தெ. ஏகி, ஏலாகி; கொலா. 
எண்டோவ்‌; பர்‌. எத்னி, பட. ஏன. 


(என்‌ ௯ என்ன] 

என்ன” ராக இடை. (ஓக்‌) ஓர்‌ உவம உருபு; 80 
of comparison ““அடித்தேரல ரென்ன வஞ்சுவ னின்‌ 
னைய ரென்னின்‌'' (திருக்கோ.216) 
[அன்ன ௯ என்ன] 

என்னணம்‌ சகச, கு.வி.எ. (804) எவ்வகையாக; 
how, in what manner. “என்னணஞ்‌ சென்றனள்‌' 
(திருக்கோ.231). 


[எனன - வண்ணம்‌ - என்ன வண்ணம்‌ ௮ என்னணம்‌.] 


என்னது சச, சு.பெ. (நா) எது; யர! நீ என்னது 
சொல்கிறாய்‌ (செ அக.). 
ம. என்னது. 
[என்‌ * அது - என்னது (எத்தகையது) 7 

என்னதும்‌ சர, கு.வி.எ. (204) சிறிதும்‌; ஸ்‌ 
௨ ஙி “என்னதூஉம்‌ கடிமரந்‌ தடிதலோம்பு'' (புறநா 
57). 
[என்‌ எனை எனைத்து எனைத்து - உம்‌ - எனைத்தும்‌ 
௮ என்னதும்‌ ] 

என்னர்‌' ரச சு.பெ. (0௦௩) யாவர்‌; h௦?. "அருந்தொ 
டைச்‌ சித்திர மதனை யென்னரே யளந்தறி பவர்‌." 
(இரகு.திக்கு.196). 
[என்‌ ௮ என்னர்‌.] 

என்னர்‌” ஊச, கு.வி.எ. (20\.) சிறிதும்‌; even 8 litle. 
“என்னருங்‌ கருதான்‌'' (பெருங்‌.நரவான.2,41). 
[என்‌ - (எனை) - எனையல்‌ ௯ என்னல்‌ - என்னார்‌ - ௨ம்‌./ 

என்னவன்‌! ரஷ வினாசு.பெ (சாஹா) 1. யாவண்‌ 
௦? 2. எப்படிப்பட்டவன்‌; what kind of a man 


“நீத்தோ ரென்னவர்‌ தங்கட்கேனும்‌'' (கந்தபு. 
கிரவுஞ்‌.4). 

[எவன்‌ - என்னவன்‌] 

என்னவன்‌” ஸ-ர-ச8ந பெ. (॥.) எனக்குரியவன்‌ 


எனக்குற்றவன்‌; 006 who is mine; my 1120 “என்ன 
வன்ன கைப்பூண்‌ மார்பகஞ்‌ சேரக்கருது'' (மறைசை.94). 
[யான்‌ ௯ என்‌ * அவன்‌.] 

என்னன்‌ ஊற பெ. (॥.) என்னவன்‌ பார்க்க; 56 
றற “என்ன னெவ்விடத்தன்‌'' (இரகு.யாக.96). 
(வே,க.104). 
[என்னவன்‌ - என்னன்‌.] 

என்னாங்கு 90-0-கரரப.. கு.வி.எ. (804) என்னீடத்து; 
to me, let. to my place. ''என்னாங்கு வாரா தோம்பினை' 
(கலித்‌.23). 


[என்‌'* ஆங்கு - என்னாங்கு..] 


என்னோ 


என்னுக்கு ஊறப&&ப, வி.எ. (204.) எதற்கு; What for? 
“என்னுக்‌ கின்னும்‌ பெருக்கினறதே'' (திருக்கோ.121). 
[ஏன்‌ ௯ என்‌ ௮ என்னு * கு. 

என்னுங்காட்டில்‌ . ஊறபா-&ச/ இடை (லா]) என்ப்‌ 
தைக்காட்டிலும்‌ (ஈடு ); ore than saying that 
[என்‌ ௯ என்னுதல்‌ - சொல்லுதல்‌. என்னும்‌ * காட்டில்‌ - 
என்னுங்காட்டில்‌ (கொ.வ.) காண்கிலும்‌ - காண்டிலும்‌ - 
காட்டிலும்‌ ௮ காட்டில்‌.] 

என்னும்‌' ௪0-0-ப௱, பெ. (॥) என்று சொல்லப்படுவது; 
thus calied, known as, such, that (சேரநா.). 
ம. என்னும்‌. 
[என்‌ - உம்‌ - என்னும்‌ (கு.வினையா.பெ.)] 

என்னும்‌” ஊ-ர-பற, கு.விள (800) 1. யாவும்‌ 
(குறள்‌.430,உரை.); ௮॥ 2. சிறிதும்‌; வூ 8 66 "என்னு 
மிமையாள்‌'' (சீவக 1658). 
[இல்‌ ௮ இல்லும்‌ - இன்னும்‌ - என்னும்‌. இல்‌ - சிறிது. எல்‌ 
- எழுதல்‌, உயர்தல்‌, பெருகுதல்‌, நிறைதல்‌, எல்லாம்‌.] 


என்னென்ன ஸாலாச, கு.விஎ. (20) எதுயெது, 
எவையெவை; 14//ம(வள உமக்கு என்னென்ன 
வேணும்‌? 

தெ. ஏதைனா. 


[என்ன - என்ன.] 


என்னே ஊறச்‌ இடை. (ம்‌) 1. என்ன; 2? 2. ஓர்‌ 
வியப்பு விரக்கக்‌ குறிப்பு; what, an exclamation of 
pity, wonder or surprise 'என்னேயெனே கருணை 
விளையாட்டிருந்தவாறு'' (தாயு.எங்குநிறை.2). 
ம. என்னே; ௧. என்ட, தெ. எவிதி, 


[என்‌ * ஏ - என்னே. 'ஏ' வினா, வியப்பிடைச்சொல்‌./ 


என்னை' லாச பெ. (ஈ.) 1. என்‌ தந்‌ைத; my father; 
“என்னைக்குக்‌ கலத்தொடு செல்வதோ'' (கலித்‌.108). 
2. என்‌ தலைவன்‌; ஈடு "aster, ஈடு 100. ''நிரையொடுவ 
௫௨ மென்னைக்கு'' (புறநா.262). 3. என்‌ தாய்‌; ரூ 
ஈ௦her. ''நின்னெஞ்ச மென்னை நெஞ்சாகப்‌ பெறின்‌'' 
(கலித்‌.107) 


[என்‌ * ஐ - என்னை, என்‌ - என்னுடைய. ஐ - தலைவன்‌, 
தந்தை, தாய்‌./ 
- 2 - - 

என்னை” கற வி.பெ. (ஈ4௮.றா௦௩) எண்ன? பார்க்க, 
see ௪00௪]. 


ம. என்னே, ௧. என்னம்‌, தன்னன்னு; கோத. என்னே; து, 
எனன்‌; தெ. நன்னு, தனு, நன்‌; நா. ஆனான்‌; கூ. தன்னு. 
[என்னே -, என்னை. 'ஐ' சொல்லாக்க ஈறு.] 

என்னோ ரக இடை. (6) என்னே பார்க்க; 8996 
[42.2] 


ம. என்னோ. 


[என்னே - என்னோ... 


என்னோரும்‌ 


என்னோரும்‌ ஸரச்யர பெ. (௩) 1. எத்தன்மையோரும்‌; 
persons of whatever kind. 2. எல்லாரும்‌; ௨) persons 


'“என்னோருமறிய வெடுத்துரைத்தன்று''  (பு.வெ. 
9,6,கொளு.). 


(என்‌, என்னர்‌ (எத்தகையர்‌) - என்னோர்‌ 4 உம்‌./ 
என ௭௯ இடை. (2௨1) 1. என்று””5பார்க்க; 999 ஒற்று”? 


(தொல்‌.சொல்‌.260). 2. ஓர்‌ உவமவுருபு; ௨ sign of 
ொரகா50ஈ. புலியெனப்‌ பாய்ந்தான்‌. (உ.வ.). 


ம்‌. என, 
[என்‌ ௯ என.] 
எனது ஸர பெ. (ஈ.) என்னுடையது; £௨. 
(என்‌ * அது - எனது. 'அது' ஆறன்‌உருபு...] 
எனவ ௭௭% பெ. (ஈ) என்னுடையவை; ஈ06, elliptical 


equivalent to ‘my’ with a substantive supplied from the 
8%! “எனவ கேண்மதி” (புறநா.35). 


[என்‌ * அவை - எனவை./ 

எனவே ஊக இடை. (லர்‌) 1. அவ்வாறு சொன்ன 
தரல்‌ when it was so said; therefore. 2. போல; ஒன்றை 
ஒத்திருப்பது; 1ப5( 15. 
ம்‌. எனவெ, எனவே. 
[என * ஏ - எனவே. எ தேற்றேகாரம்‌.] 

எனா லக்‌ இடை. (றவர்‌) ஓரெண்ணிடைச்சொல்‌ 


(நன்‌.428); connective of things enumerated as in 
நிலனெனா நீரெனா. 


[என்‌ ௯ என்றா ௯ எனா.] 

எனாது ஸ்ஸ்‌, பெ. (௩) எனது பார்க்க; 596 சறசப. 
[என்‌ * அது - எனது ௯ எனாது. அது ௯ ஆது என நெடு 
முதலாகியது செய்யுள்‌ திரிபு... 

எனில்‌ ஊர இடை. (௦) என்று சொன்னால்‌; ॥£ 1( 
is said so. 
[என்‌ * இல்‌ - எனில்‌, இல்‌' இடப்‌ பொருளில்‌ வந்த பொருள்‌ 
,நிறைச்‌ சொல்லீறு. எனில்‌ - என்று கூறிய விடத்து.] 

எனின்‌ ஊற இடை. (ல) 1. என்று சொல்லின்‌: 
ரீ ) 590 50 2. என்கையால்‌; in consideration 
௦1. "அவையவை முனிகுவமெனினே” (பொருந.107). 
(என்‌ * இல்‌ - எனில்‌ ௮ எனின்‌. இல்‌ ஃ இன்‌ (திரிபு). 

எனினும்‌ ஊர்பா, இடை (௦) 1. என்ற சொல்லினும்‌; 
even if (it Is said so) 2 ஆனாலும்‌; even if (it is So): 
nevertheless. “யாவரே யெனினும்‌” (கந்தபு.அரசு.5). 


[என்‌ 4 இன்‌ * உம்‌.] 

எனும்‌' பார, கு.வி.எ. (௪0. சிறிதும்‌; வள 2 ttle, 
““வழுவெனும்‌ பாரேன்‌'' (சிலப்‌.16,69). 
[இன்னும்‌ - என்னும்‌ - எனும்‌. இல்‌ ௯ இன்‌ (சிறிது)... 


எனும்‌” சரா, கு.வி.எ. (80.) என்கின்ற; 1௩௦௧௩௩. ௨5, 
said as. 


280 


எனைவன்‌ 


ம. எனும்‌. 
[என்‌ ௯ என்னும்‌ - எனும்‌. 
எனை' ௪௮] கு.வி.எ. (௮0.) என்ன, எந்த, எத்தகைய; 
what, why 
[என்‌ ௯ எனை. 
எனை” ௮] கு.பெ.எ. (20]) எல்லாம்‌; 81. ''சுட்டுணர்‌ 
வெனப்படுவ, தெனைப்‌ பொருளுண்மைகாண்டல்‌'' 
(மணி.27,62) - கு.வி.எ. (20/.) எவ்வளவு; however 
றப்‌. '“எனைப்பகை யுற்றாரும்‌'” (குறள்‌.207). 
[அல்‌ ஃ அனை எனை] 
எனைத்து ஊர கு.வி.எ. (604.) எனை? பார்க்க; 996 
சீ. எனைத்துள கேட்பன துன்பம்‌: (கம்பரா. 
பள்ளி.60). “எனைத்து ' நினைப்பினும்‌ காயார்‌'' 
(குறள்‌.) (வே.க.105). 
[அல்‌ ஃ அனை .. அனைத்து./ 
த்து” ஒரக்‌ பெ. (ஈச...) எத்தன்மைத்து 
எனைத்து” ஸசர்‌/ப வி.பெ. (॥£ஊறாம.) எத்த 
(யாழ்‌.அக ); ௦4 what kind? 
[எ ௮ என்‌, எனை எனைத்து./ 
எனைத்துணை ௭//-/பாசர்‌ வி.எ. (80) எவ்வளவு; 
how much. ''எனைத்துணை”' (குறள்‌.144). 
[எனை * துணை - எனைத்துணை.] 
எனைத்தும்‌ சூஎரீ£பா, பெ. (ஈ) முமுதும்‌; ௮॥! 199 whole. 
"சூர்கிளை யெனைத்தும்‌ பொன்றும்‌"' 
(கந்தபு.மேருஏ8). 
[அல்‌ ௮ எல்‌, என்‌, எனை ௮ எனைத்து - ௨ம்‌.] 
எனைப்பல ௭௪/0-0௪/8, கு.பெ.எ. (0].) எத்தனையோ 
பல; how many, very many எனைப்பல தீர்த்தங்கட்கும்‌ 
(திருவிளை. தீர்த்த. 1 1). 
(எல்‌, என்‌, எனை ஃ பல. 
எனையதும்‌ ஊசந்சஎபா, கு.வி.எ. (804) சிறிதும்‌; வள 
8146 “நினையாது கழிந்த வைக லெனைய தூஉம்‌ 
வாழலென்‌'' (அகநா.29). 
/இல்‌. எல்‌, என்‌, எனை அது * உம்‌.] 
எனையவன்‌ ஸசந்‌ச2௩ சு.பெ. (நா) எனைவன்‌ 
பார்க்க; 899 enaivan. 
எனையன்‌ ச௪ரசர்கந, சு.பெ. (றா) எனைவன்‌ பார்க்க: 
see enaivan. 
[எனையவன்‌ -, எனையன்‌. / 
எனைவர்‌ ௪02௪ சு.பெ. (ஒர) மாவர்‌: எனைனராயி 


னும்‌ (பெருங்‌.வத்தவ.3,22); who ever: whatever 
persons 


[எனை * அவர்‌.] 


எனைவன்‌ ரசா, ௬.பெ. (றா) யாவன்‌; ௦, what | 
person 


தெ. எவர, எவரு. 


[எனை - அவன்‌ - எனையவன்‌ ௯ எனைவன்‌.] 


ஏ 


ஏ! க்‌ தமிழ்‌ வண்ணமாலையில்‌ எட்டாம்‌ உயிரெழுத்து, 
முன்னண்ணக்‌ குவியாச்‌ செறிவு உயிர்நெடில்‌; 60/1 
letter and ல of the Tamil alphabet, the half-close 
front tense unrounded vowel in Tamil. 


[இஅ௮ ௯ ஏ. 

அட ௮ ஐ ஆகவும்‌, ௮௨ ௮ ஒள ஆகவும்‌ இருகுறில்‌ 
கூட்டுயிரொலி உயிர்நெடில்களாக உயிர்பெற்றதைப்போன்று, 
இஅ ௮ ஏ எனவும்‌ ௨௮ - ஓ எனவும்‌ கூட்டுயிர்‌ நெடில்கள்‌ 
தோன்றின. ஒ.நோ. இய - செல்‌. இய ௯ ஏ (ஏகு) - செல்‌. 
உவ - உவத்தல்‌, மகிழ்வு. உவ - ஓ (ஓசை) மகிழ்வு. ஏ, 
ஓ என்னும்‌ கூட்டுயிர்கள்‌ இயல்பு வினையடிகளைத்‌ தோற்று 
விப்பதில்லை இயலுதல்‌ - ஏலுதல்‌ என்றவாறு 'ஏல்‌' திரிபு 
வினையடியாதலன்றி இயல்பு வினையடியாகாதென்க ஒரு 
சார்‌ ஒலிக்குறிப்பு நெட்டெழுத்தாகி ஆக்கச்சொல்லாதலே 
மிகுதியாம்‌. 

2 த பெ. (॥) 1. உயர்ச்சி; height elevation. 2. 
மேனோக்குகை; 001/0 upward. “கார்நினைந்‌ தேத்‌ 
தரு மயிற்குழாம்‌'” (சீவக.87). 3. அடுக்கு (தொல்‌ 
சொல்‌.305.உரை); pile, row, tier, 59185 4. பெருக்கம்‌; 
increase, abundance, “ஏ பெற்றாகும்‌'' (தொல்‌.சொல்‌. 
305). 5. இறுமாப்பு; pride, self-conceit, arrogance. 
“ஏக்கழுத்த நாணால்‌'' (பரிபா.7,55). 6. உழையிசை 
யின்‌ எழுத்து (திவா.); [eter of the 4th note of the 
gamut usu denoted by ம. 

ம., ௧. ஏ, எத்தர. ட, 2 6%, Gr ec, ம. Fr, Sp 6! 
out (Pf f.) up. out. 

[௨-௭-௭ 

ஏ ௪ பெ. (॥) 1. எய்யுந்தொழில்‌; 900000, 8 8 
தா “'ஏமாண்ட நெடும்புரிசை'' (பு வெ.5.5) 2. துன்‌ 
பம்‌; Suffering, affliction 3. அம்பு; வா. ''ஏமுத லாய 
வெல்லாப்‌ படைக்கலத்‌ தொழிலுமுற்றி'' (சீவக.370). 
/எய்‌  ஏ../ 

ஏ க இடை. (2௦௩) 1. பிரிநிலையேகாரம்‌; 8ப1%: 6௨/0 
the force of (a) disjunction, as அவருள்‌ அவனே 
சொன்னான்‌  வினாவேகாரம்‌, (6) mterrogatve as 
நீயே கொண்டாய்‌; (0) எண்ணேகாரம்‌; copulative, as. 
நிலமே நீரே தீயே; (0) தேற்ற வேகாரம்‌; 8856, 
98 i॥ அது மெய்யே; (8) ஈற்றசை யேகாரம்‌; ₹ச௱inative 
oxpletive, 85 சென்னைப்‌ பட்டணத்திலே (இ.வ.). 2. 
இசைநிறை யேகாரம்‌ (நன்‌.432); poetic expletive for 
completing the metre, as ‘gq யே இவளொருத்தி பேடி”. 


ம்‌. க, ஓ. 

['ஏ' ஒலிக்குறிப்பு நெட்டெழுத்தாயிலும்‌ தொடராட்சியில்‌ 
குறித்த பொருளை வெளிப்படவுணாத்தும்‌ இடைச்சொல்லாகப்‌ 
பொருட்பாட்டுப்புடைபெயர்வு பெறுதலான்‌ ஏகாரம்‌ பல்வேறு 
பொருளுணர்த்துவதாயிற்று பொருளுணர்த்தாத ஏகாரம்‌ 
இசைநிறை, அசைநிலைகளாகும்‌.] 


ஏ” க இடை. (॥॥) 1. ஒரு விளிக்குறிப்பு; சxclamation 
inviting attention. “ஏயெம்‌ பெருமான்‌'' (தேவா.746,7). 
2. ஓர்‌ இகழ்ச்சிக்‌ குறிப்பு; ஒxclamation of contempt. 
க.,ம்‌. ஏ. 

[ஈ ௯ ஏ, ஒலிக்குறிப்பு, உணர்வு வெளிப்பாட்டு இடைச்சொல்‌ 
லாயிற்று.] 

ஏ? 5 பெ. (ஈ) இரண்டு மாத்திரையளவுள்ள நேரம்‌; 
measure of time, two mattrais. “ஏ யெனும்‌ மாத்திரத்து 
எற்றுகின்றிலன்‌'' (கம்பரா.). 

[ஏ - ஒலிக்குறிப்பாகி இரண்டு மாத்திரையளவைக்குறித்தது.] 

ஏ! க பெ. (௩) கருப்பு; blackness. 

[இல்‌ ஏ.] 

ஏஎ ௯, பெ. (௩) 1. இரக்கக்குறிப்பு; ஒxclamation of 
ந்‌. “ஏஎ பாவம்‌'' (சீவக.290). 2. வடமொழியாளரின்‌ 
மறையாகிய சாமம்‌; 5௦0௨ veda 
1ஏ - இரக்கத்தை மிகுவிக்கும்‌ குறிப்புச்சொல்‌ பிற்காலத்தில்‌ 
மனத்தை நெகிழ்விக்கும்‌ பண்ணோசை குறித்துச்‌ சாம மறைக்கு 
ஆகுபெயராயிற்று.] 

ஏஏ ௯ பெ. (ஈ.) இகழ்ச்சிக்‌ குறிப்பு; 1116116040 denoting 
displeasure, disapproval, contempt. 

[ஏ ௯ ஏஏ: அடுக்கிவந்த ஒலிக்குறிப்பு உணர்வுவெளிப்பாட்டு 
இரட்டைக்கிளவியாயிற்று.] 

ஏக்கப்பேர்‌ க்கள்‌, பெ. (௩) புறப்பெயர்‌; 0௦0 name, 
nick name, infamy, il-fame (சேரநா.). 

ம. ஏக்கப்பேறு. 
[ஏக்கம்‌ * பெயர்‌ - ஏக்கப்பெயர்‌ ௯ ஏக்கப்பேர்‌ - வருத்தம்‌ 
மிகுவிக்கும்‌ பெயர்‌, இழிவுப்பெயர்‌.] 

ஏக்கம்‌ ௪/௭, பெ. (௩) 1. விரும்பியது பெறாமையால்‌ 
வரும்‌ வருத்தம்‌; 0880010803, depression of spirits. 
“வானவ ரேக்கமுஞ்‌ சிதைய'' (கந்தபு.துணைவர்‌ 
வரு.30). 2. அச்சம்‌; 1௦8, ரர்‌, ற “ஏக்கம்‌ ... 
அமராபதிக்குஞ்செய்‌ மதுராபுரி” (மீனாட்‌.பிள்‌ 
ளைத்‌.77). 3. ஆசை; raving, eager, desire. 4. 
மனமயக்கம்‌; 51100 ௮ப56 by ர்‌. 5. அதிர்ச்சி; 
trembling of the limbs, as in paralytic affections - 
௨900 . 6. திடுக்கிடுதல்‌; 5000௦௩ சா 7. சோர்வு; 
languishing. 8. பசி; hunger. (சேரநா.). 

ம. ஏக்கம்‌. 

ஏக்கம்பிடி-த்தல்‌ ச%&ஐா-றரர, 4.செ.கு.வி. (41) வருத்த 
மிகுதல்‌; 1௦ 0௦ in low spirits; to languish, used impers. 
மகன்‌ செத்ததினாலே அவளுக்கு ஏக்கம்பிடித்தது 
(உ.வ.). 


[ஏங்கு ௯ ஏக்கம்‌ - பிடி. 


ஏக்கழுத்தம்‌ 


282 


ஏங்கிப்போ-தல்‌ 


ஏக்கழுத்தம்‌ ச-4-kதபர்கா, பெ. (ஈ.) 1. தலையெடுப்பு; 
superciliousness, strutting, 14, stretching the neck. “காதி 
ரண்டு மில்லாதா னேக்கழுத்தஞ்‌ செய்தலும்‌" (சிறு 
பஞ்‌.5). 2. இறுமாப்பு: ௨ா௦02005, 0108. 3. வீற்றி 
ருக்கை (சூடா.); 400 majestically. 
(ஏ * கழுத்தம்‌. ஏ - உயர்வு. கழுத்து * அம்‌ - கழுத்தம்‌ (கழுத்து 
திற்கும்‌ நிலை). 

ஏக்கழுத்து ச்‌--னிபர்ப, பெ. (௩) ' ஏக்கமுத்தம்‌ பார்க்க; 
566 ச்‌ //பர்ச௱ ''மோட்டுடைப்‌.போர்வையோ டேக்க 
முத்தம்‌.” ( ஆசாரக்‌.92) 
(ஏ * கழுத்து. ஏ - உயர்வு, நிமிர்வு. ஏக்கமுத்து - திமிர்ந்த 
கழுத்து, இறுமாப்பு... 

ஏக்கறவு கய, பெ. (௩) விருப்பம்‌; கவச, பயக 
“ஒருத்தி முலைக்கிடந்த வேக்கறவால்‌'* 


மாயாசன.83). 


(கம்பரா. 


/ஏங்கு. உறு - ஏங்குறு - ஏக்குறு - ஏக்குறவு - ஏக்கறவு.] 
ஏக்கறு'-தல்‌ க்க, 4.செ.கு.வி. (4) 1. இளைத்து 
இிடைதல்‌; £௦ 5பரfer fரom weariness, to languish. 
'"கடைக்கணேக்கற'' (சீவக 1622) 2. ஆசையால்‌ தாழ்‌ 
தல்‌; 10 bow before superiors, as one seeking some 
favour at their hands '“ஏக்கற்றுங்‌ கற்றார்‌”' (குறள்‌. 395). 
தெ. ஏகரு 
(ஏங்கு * உறு - ஏங்குறு  ஏக்குறு ௯ ஏக்கறு. உறு' துணை 
வினை 'அறு' எனத்‌ திரிவது கூட்டு வினைகளில்‌ இயல்பு. 
ஏக்கறு£-தல்‌ ௪/4, 4.செ.குன்றாவி. (41) விரும்புதல்‌; 
1௦ ௨ “மதியேக்கறுஉ மாசறு திருமுகத்து'” (சிறு 
பாண்‌.157). 
/ஏக்கற! - ஏக்கற£.] 
ஏக்கன்‌ போக்கன்‌ 620-252, பெ. (௩) ஒன்றுக்குமு 
தவாதவன்‌ (யாழ்ப்‌.); man of ~ consequence, 
worthless fellow 
[இயங்கு அ இயக்கு. இயக்குபோக்கு (இணைமொழி) - 
ஈக்குபோக்கு ௯ ஏக்குபோக்கு - ஏக்கன்போக்கன்‌ - கண்டபடி 
திரிபவன்‌ ஏக்கு ௯ ஏக்கள்‌. போக்கு - போக்கன்‌.] 
ஏக்கிபோக்கி 6/-20/4] பெ. (௩) ஒன்றுக்குமுதவாத 
வள்‌ (யாழ்ப்‌.) ; 0௨௩ of NO Consequence. 
(எக்கு ௯ ஏக்கி, ஏக்கிபோக்கி (இணைமொழி!).] 
ஏக்கு கீ&kப பெ. (௩) ஏக்கம்‌; 025. longing. 
(ஏங்கு ௯ ஏக்கு.] 
ஏக்கெறி'-தல்‌ ச்சர, 2.செ.கு.வி. (1) கவலைநீங்கு 
தல்‌; 10 Cast away care, get tid of anxiety 
[ஏங்கு அ ஏக்கு - அறு-. ஏக்கறு _ ஏக்கறி . ஏக்கெறி] 
ஏக்கெறி£-தல்‌ கன. 2.செ.கு.வி. (ப) அச்சமுறுதல்‌; 
to be 1707180௨௦0 ''ஏக்கெறிந்‌ துலகெங்கு மிரைத்திட'* 
(இரகு.ஆற்று 3). 
/எங்கு ௯ எக்கு - உறு - ஏக்குறு ௯ ஏக்கற - ஏக்கெறு - 
எக்கெறி.] 


ஏக்கை ௧௮/௨ பெ. (௩) இகழ்ச்சி (சங்‌.அக.); லார்சாழ!்‌, 
abuse. 


[ஏங்கு ௮ ஏங்கை ௮ எக்கை.] 
ஏகப்பட்ட ௬-ற-றசரத, கு.வி.எ. (20].) 1. யிகுதியான; 
plenty; numerous. அவனிடம்‌ ஏகப்பட்ட பணம்‌ 
உள்ளது. 2. இகப்பட்ட பார்க்க; 56௯ 4௦0௪4. 
(இகப்பட்ட ௮ ஏகப்பட்ட. இகத்தல்‌ - மிகுதல்‌, பெரிதாதல்‌.... 
ஏகல்‌! கூச; பெ. (௩) உயரம்‌ (யாழ்ப்‌); ஈவ்‌ 
[ஏ ௮ ஏகல்‌. 
ஏகல்‌” கூச பெ. (௩) தவூத்தல்‌; லற. 
(இய ௯ ஏக ௯ ஏகல்‌.] 
ஏகாரம்‌ ஜூன்‌, பெ. (௩) “ஏ” என்னும்‌ நெட்டுயிரெ 
"மூத்து; letter or sound 8° 
ம. ஏகாரம்‌. 
(ஏ * காரம்‌ - ஏகாரம்‌. 'காரம்‌' எழுத்துச்‌ சாரியை. 


ஏகாலி ச்ச பெ. (௩) 
washerman. 


சலவைத்தொழிலாளி; 


[ஈரங்கொல்லி  ஈங்காலி- ஏகாலி,] 

ஏகியன்‌ சற்ற, பெ. (௩) தோழன்‌ (யாழ்‌.அக.); 14900. 
[இகுளன்‌ -, இகியன்‌ ஏகியன்‌ (கொ.வ.).] 

ஏகு-தல்‌ ம”, 7.செ.கு.வி. (1) 1. போதல்‌; 40 90, 
pass. ‘தாய்த்‌ தாய்க்கொண்‌ டேகுமளித்திவ்‌ வுலகு” (நா 
லடி.15). 2. நடத்தல்‌ (பிங்‌.); 1௦ ௩௮ 3. கழலுதல்‌; 
to become loose, to siip off. ''நல்வளையேச'' (பு.வெ.11, 
பெண்பாற்‌. 12). 
ம. ஏகுக; தெ. ஏகு. 
[இயஃ ஏ. ஏகு. 

ஏகை ௭௮, பெ. (ஈ.) வயிரக்‌ குற்றங்களு ளொன்று; 
steak, a faut in a diamond. '“ஏகையநீங்கி'' 
(சிலப்‌.14,181). 
[இல்‌ ௮ ஈல்‌ ௯ ஈரு ௯ ஏகு. ஏகை.7 ர 

ஏங்கல்‌ ௧9௪; பெ. (௩) 1. பேரொலி செய்தல்‌; 
ஆரவாரிக்கை; 8004, பா. ''ஈட்டிய சமபல வீர 
ரேங்கலால்‌'' (இரகு.திக்குவி.251). 2. மயிற்குரல்‌ 
(பிங்‌.); screaming, as of 8 peacock. 3. யாழ்‌ 
நரம்பினோசை (பிங்ப, 5௦, aS of the strings of 
8/9. 4. அமுகை (பிங்‌); வ 5. குழந்தைகட்கு 
வருங்காசநோய்‌; கsthma in children. 
ம. ஏங்ஙல்‌. 
[ஏங்கு ௯ ஏங்கல்‌.] 

ஏங்கிப்போ-தல்‌ சுர்ஷர-ற-றம்‌-, 8.செ.கு.வி. (41) ஏக்கம்‌ 
பிடித்தல்‌; 1௦ be in low spirits, to languish, used impers 
தாயைப்‌ பிரிந்ததனால்‌ குழந்தை ஏங்கிப்‌ போயிற்று, 
(உ.வ.). 


[ஏங்கு ௯ ஏங்கி  போ.] 


ஏங்கு-தல்‌ 


ஏங்கு-தல்‌ சரரப-, 7.செ.கு.வி. (44) 1. ஒலித்தல்‌; 6 
sound, as a lute; to roar; to scream, as a peacock. 
2. இளைத்தல்‌; £௦ றக, |ஸஓயர5h. “தாழ்ந்து தளர்ந்‌ 
தேங்கி!” (சீவக.2012). 3. மனம்‌ வாடுதல்‌; (௦ ௦9 
for, yearn வின. ““மக்கட்கென்றேங்கி' (நாலடி.130). 4. 
அமுதல்‌ (சூடா.); 1௦ weep, Cry, wai, 500. 5. அஞ்சுதல்‌; 
to be in fear, to be panic-stricken. '“நேரலன்‌ படையை 
நோக்கி யேங்கினர்‌'' (கந்தபு.சூரபன்‌.வதை.50). 6. 
இரங்கல்‌; | i5 said of a devotee whose mind is always 
longing for God, as in ... “ஏங்குதே நெஞ்ச மையோ” 
(தாயுமான.). (செ.அக.). 

க. ஏங்கு; பட. ஏங்கு; ம. ஏங்குக; கோத. ஏங்‌; தெ. ஏக்கு, 
வெக்கு; பர்‌. நேஞ்ஞ; கேண்‌. நேசுகானா; கூ. நேஞ்ச; குரு. 
நாக்னா; மால்‌. நகாயெ. 

[ஏ - ஏங்கு ௯ ஏங்கு-தல்‌.] 

ஏங்குறல்‌ சரப; பெ. (௩) கவலையடைதல்‌; 81216 
of being sorrowful or thoughtful. (சா.அக.). 
[ஏங்கு * உறல்‌.] 

ஏச்சம்‌ ௧௦௭௬, பெ. (ஈ.) ஒருங்கிணைதல்‌, கூடியிருத்‌ 
தல்‌, தொடர்பு, கூட்டு (சேரநா.); connection, tie. 

ம. ஏச்சம்‌. 

(இயை இயைத்து, இயைச்சு ஏச்சு ஏச்சம்‌ (கொ.வ.).] 
ஏச்சு சீமப, பெ. (ஈ.) 1. வசவு; 80059, insult, calling 

names. 2. பழிப்பு; 160080. ''எமர்கள்‌ குடிக்கோ ரேச்‌ 

சுக்கொ லாயிடுங் கொலோ'' (திவ்‌.பெரியாழ்‌.3,8,2). 

3. புறக்கணிப்பு; egligence. 4. புறங்கூறுதல்‌; 

backbiting. 

ம. ஏச்சு; தெ. ஏகு. 

ஏச்சுக்கட்டு-தல்‌ 80௦ப-/-/சரப-, 5.செ.குன்றாவி. (44) 
சேர்த்துக்‌ கட்டுதல்‌; இணைத்துக்கடடுதல்‌; 0/0 
together. (சேரநா.). 

ம. ஏச்சுக்கெட்டு. 

[இயை -, இயைத்து ௮ இயைச்சு அ ஏச்சு * கட்டு... 
ஏச்சுக்கட்டை பபர்‌ பெ. (௩) மாட்டுவண்‌ 

டியை நிறுத்தப்‌ பயன்படுத்தும்‌ கட்டை; 8 144 0௦4 

device serving as a brake of a bullock-cart. (சேரநா.). 

ம. ஏச்சுக்கட்டை. 

[இயைத்து -- இயைச்சு ௮ ஏச்சு * கட்டை.] 
ஏச்சுக்காட்டு-தல்‌ 50௦ப-/-/2/0-, 5.செ.குன்றாவி. (44) 


பழிப்பைச்‌ சட்டிக்‌ காட்டிப்‌ பேசுதல்‌ (இ.வ.); 10. 


reproach pointing to one's fault, twit. 
[ஏ - ஏச்சு * காட்டு... 

ஏச்சுரை பா, பெ. (ஈ.) பதிப்புரை: ௦றறா௦ம்ர்ப௱, 
சபரு. '“ஏதிலார்‌ தாங்கூறு மேச்சுரையுங்‌ கேட்டேங்கி'' 
(சிலப்‌.29,அடித்தோழியரற்று) . 
/ஏ- ஏச்சு ௬ உரை] 


283 


ஏசு'-தல்‌ 


ஏச்சோறு கைய; பெ. (௩) தண்டச்சோறு; 
food gion grat. ''ஏச்சோறு பொங்கி யிட்டே”' 
(ஆதியூரவதானி.3). 


[எள்ளல்‌ ௯ எள்‌ * சோறு - எச்சோறு ௯ ஏச்சோறு./ 

ஏசல்‌ 889/ பெ. (ஈ.) 1. இகழ்கை; ரeproaching, abusing. 
“ஏசலொப்பன கோகிலப்‌ பறவைகளிசைத்தல்‌'' (கந்தபு. 
நாட்டு.44). 2. பழிமொழி (சூடா.); 8800௭. 3. ஒருவ 
ரையொருவர்‌ ஏசிக்கூறும்‌ பாட்டு; 0௭ or Song in 
which each of two parties extols himself and depreciates 
te other. ‘‘சிந்து கலித்துறைக ளேசல்‌'' (திருப்பு. 198). 
ம. ஏச்சல்‌ (குற்றம்‌ சுமத்துதல்‌). 
[ஏ ஏத்து ௮ ஏச்சு ௯ ஏச்சல்‌ ௯ ஏசல்‌, ஏத்து - பிறர்மீது 
பழி சுமத்து... ச 

ஏசறவு' ௭ பெ. (ஈ.) 1. விருப்பம்‌, அன்பு; 06316, 
ஓஓ.  **தாமுற்ற வேசறவைத்‌ தோழியர்முன்‌ 
பேசுவார்‌'' (பதினொ.ஆளு.திருவுலா.138). 2. போற்றி 
வழிபாடு; றாவ/56, adoration. ''முனிசண்முகனை 
யேசறவு பேசிநின்று'* (சிவதரு.பாயி.11) . 
[ஆசை * உறு - ஆசையறு ௮ ஆசறு ௯ ஏசறு ௯ ஏசறவு 
(கொ.வ.).] 

ஏசறவு” ௯௮8௯ பெ. (௩) 1. பழித்தல்‌; 880௭. 2. 
இழிவுபடுத்துதல்‌; ॥80080/00. 3. துன்பம்‌; துயரம்‌; 
compunction, penitence, regret. 
[ஏ - ஏத்து அ ஏச்சு அ ஏசு. ஏசு - உறு - ஏசுறு  ஏசறவு.] 

ஏசறு'-தல்‌ ச8ச, 4.செ.கு.வி. (44) ஆசைப்படுதல்‌; 
to long for desire, ''வரைத்தோள்‌ கூடுதற்‌ கேசற்ற கொம்‌ 
பினை'' (பதினொ.ஆளு.திருவந்‌.45). 
[ஆசை * உறு - ஆசையறு ௯ ஆசுறு  ஏசறு.] 

ஏசறு”-தல்‌ கஜ, 4.செ.குன்றாவி. (44) 1. பழித்தல்‌; 
to blame, reproach. ‘‘gசறு மூரவர்‌ கவ்வை'' (திவ்‌.திரு 
வாய்‌.5,3,1). 2. வருத்த முறுதல்‌; 1௦ be troubled, to 
feel sorry. 
[ஏ ௮ ஏத்து (பழிசுமத்து) ௯ ஏச்சு ஏசு * உறு - ஏசுறு 
ஏசறு.] 

ஏசி' & பெ. (ஈ.) இகழ்ச்சி (அக.நி.); ரசா! 
(எள்‌ எத ஏள்‌ ஒர ௮ ஏசி.] 

ஏசி” & பெ. (௩) கிளி: ஓவா. (அக.நி.). 
குரு. எடெர்‌. 
/விள்‌- எள்‌ ௯ ஏளி ஏசி.] 

ஏசிக்காட்டு-தல்‌ சஷ/-&-நதீர்ப-, 5.செ.குன்றாவி. (94) 
ஏச்சுக்‌ காட்டு பார்க்க; 996 சocukkaiffu. 
[ஏசி * காட்டு.] 

ஏசு'-தல்‌ 58ப-, 5.செ.குன்றாவி. (44) இகழ்தல்‌; 1௦ 8009௦, 
reproach, rall at, insult. “ஏசவெண்டலையிற்‌ பலிகொள் 
வதி லாமையே”' (தேவா.425,6). 
தெ. ஏகு. 


[எள்‌ - ஏள்‌ ௯ ஏசு.] 


ஏசு“-தல்‌ 284 ஏடகப்பை 


ஏசு£-தல்‌ க8ப-, 5.செ.குன்றாவி. (1) செலுத்துதல்‌; ம 
ஸபா, கேர்‌. “கொல்லம்‌ பேசி'' (தேவா.380.6). 
(எய்‌ ஏ ஏவு ஏசு] 

ஏசு” கப பெ. (6) இயேசு பார்க்க; 566 ந்ச்2ப “ஏசுநாம 
மொன்றை நம்புவீர்‌'' (கிறித்‌). 
[இயேசு ௯ ஏசு] 


ஏசு" ௯ பெ. (௩) குற்றம்‌ (திவா.); *8பர்‌, blemish. 
[மாசு ஆசு ௯ ஏசு (கொ வ.)] 

ஏட்சி' ௪௦ பெ. (௩) தோற்றம்‌; '“ஏட்சிதொட்‌ டெண்ண" 
(சினேந்‌.காண்டப்‌.3); ரising of a heavenly body. 
[எழுச்சி ௯ ஏட்சி (கொ.வ.).] 

ஏட்சி சு பெ (௩) உறுதி; ஊறு, ரீரச55. 
“ஓட்சியின்‌ விளக்கிடு மென்றனிச்‌ சித்தே!” 
(அருட்பா ஸi,அருட்பெருஞ்சோதியக). 
[ஏல்‌ - சி - ஏற்சி ஏட்சி (கொவ.).] 

ஏட்டன்‌ 6, பெ. (॥) மேலோன்‌; ஸர்ப௦ப5 ஈகா. 
/ஏ ௯ ஏட்டன்‌ (மு.தா 77).] 

ஏட்டிக்குப்போட்டி சர&&ம-ற-ழப பெ. (௩) நேருக்குமா 
றான செயல்‌ (கொ.வ.); logomachic retort or tit for 
tat 
தெ. ஏடிகிபோடி. 


[ஏண்‌ ௯ ஏட்டு ௯ ஏட்டி - கு * போட்டி - ஏட்டிக்குப்போட்டி. 
ஏண்‌ - நேரானது, செவ்விது..] 

ஏட்டிற்கல்வி ௪௪/4 பெ. (௩) ஆசிரியர்‌ இல்லாக்‌ 
கல்வி; learning Not by teacher, self-education. 
[ஏடு * இல்‌ - ஏடில்‌ * கல்வி - ஏட்டிற்கல்வி (கொ.வ.) - 
நூலின்‌ துணைமட்டும்‌ கொண்டு அதில்‌ உள்ளதைத்‌ தனக்குப்‌ 
புலப்பட்டவாறு விளங்கிக்‌ கொள்ளும்‌ படிப்பு. 'இல்‌' ஏழன்‌ 
உருபு] 

ஏட்டுச்சுரைக்காய்‌ அப-௦-பாச-&-்து, பெ. (॥) 1. 
பட்டறிவோடு கூடாத கல்வியறிவு; bok -learning that 
is devoid of practical wisdom “ஏட்டுச்‌ சுரைக்காய்‌ கறிக்கு 
உதவாது" (பழ.) 2. பட்டறிவு இன்றி நரலறிவுமட்டு 
மூள்ளவ-ன்‌-ள்‌; person with such book learning 
அவனொரு ஏட்டுச்குரைக்காய்‌. அவனால்‌ எதுவும்‌ 
செய்து காட்ட முடியாது. (உ.வ.). 
(ஏடு - சுரை 4 காய்‌ - ஏட்டுச்சரைக்காய்‌ - ஏட்டில்‌ வரையப்‌ 
பட்ட சுரைக்காய்‌ ஓவியம்‌. ஏட்டுச்‌ சுரைக்காய்‌ - பிறிது 
பொருளுணர்த்திய குறிப்புத்தொடர்‌.] 

ஏட்டுப்படிப்பு ச்கஐ-2௪0/றறப, பெ (௩) (உலக) பட்டறிவு 
இல்லாத கல்வி; book-leaming without practical kno- 
wiledge. 
[ஏடு * படிப்பு - ஏட்டுப்படிப்பு - ஏட்டில்‌ அல்லது நூலில்‌ 
உள்ளவாறு படித்தறிந்த கல்வி.] . 

ஏட்டுப்பொறி சரப-ற-ற௦ர்‌, பெ. (௩) ஓலைச்சுவடியில்‌ 
பதித்த முத்திரை; Seal set on a letter written on 


palmyra leaf. “ஏட்டுப்‌ பொறி நீக்கி மெல்லென விரித்து'' 
(பெருங்‌.வத்தவ.10,109). 
/ஏடு * பொறி - ஏட்டுப்பொறி] 

ஏட்டுவினை சீப-ஸரச! பெ. (௩) ஓலையேட்டி லெமு 
துந தொழில்‌; ௦upation as writer on palmyra leaves 
“ஏட்டு வினைக்‌ கணக்கன்‌'' (பெருங்‌.வத்தவ.10,95). 
[ஏடு * வினை - ஏட்டுவினை.. 

ஏட்டை! சுடர்‌ பெ. (௩) 1. வறுமை; poverty, Necessitous 
state or condiion ““ஏட்டைப்‌ பருவத்து மிற்பிறந்தார்‌ 
செய்வன'' (நாலடி.358). 2. தளர்வு; weakness. 3. 
இளைப்பு; 000000, ர. ''வெண்ணிணத்த செந்த 
டிக்கே யேட்டைப்பட்டு'' (சீவக.1552). 
[இள்‌ ௯. இட்டை - ஏட்டை.] 

ஏட்டை” ௪ பெ. (௩) 1. இளமை; youthfulness. 2. 
இளங்கதிர்‌; young ears of com. 
[இள்‌ ௯ இட்டை ௮ ஏட்டை. 

ஏட்டை” ௪4௪ பெ. (௩.) விலங்கேற்றின்‌ பெயர்‌ (திவா.); 
male of animals, as of the buffalo 
[ஏறு - ஏற்றை - ஏட்டை (கொ.வ.).] 

ஏட்டை” ௪௮ பெ. (௩) விருப்பம்‌ (பிங்‌. ); Intense desire. 
[இள்‌ ௯ இட்டை ௯ ஏட்டை (கொ.வ.].] 

ஏட்டைப்படல்‌ 6/-0-0சரவ] பெ. (௩) இளைத்தல்‌; 
reduce in growing thin. 
(ஏட்டை * படல்‌.] 

ஏட்டைப்பருவம்‌ 5/௮-2-௦சபக௱, பெ. (௩) இளம்‌ 


பருவம்‌; period of youth; youthhood. 2. தளர்ந்த 
பருவம்‌; helpless state. 


[ஏட்டை - பருவம்‌.] 


ஏட 62, இடை. (28) தோழனையும்‌, தாழ்ந்தோனை 
யும்‌ விளிக்குஞ்சொல்‌; 608200 addressed familiarly 
to a friend or an inferior. 


[ஏல ஏழ. ஏட. எல்லா, எலா பார்க்க; 56 ௪18, ௪8. 

கலந்த அன்பின்‌ வெளிப்பாடு புலப்படுத்தும்‌ எல்லா எலா 
என்னும்‌ கெழுதகைப்‌ பொதுச்‌ சொற்கள்‌ உலகவழக்கில்‌ ஏட, 
ஏடா, அடா, அடே எனத்திரிந்தன. தோழனை விளித்த இதே 
சொல்‌ பணியாளரையும்‌ விளிக்கப்‌ பயன்படடதால்‌ பழந்‌ 


தமிழர்‌ பணியாளரை இழிவாக நடத்தவில்லை என அறியலாம்‌. 
ஏடகணி சம பெ. (௩) ஓலையீர்க்கு (தைலவ. 
பாயி.20); ரீ of a palm lee. 
[ஏடு * அகணி - ஏட்டகணி. ஏடகணிி, ஏடு - பனையோலை. 
அகணி - தடுவிலிருக்கும்‌, ஈர்க்கு. 
ஏடகப்பை ச்ரஓூறறக பெ. (॥.) ஏடு அல்லது வண்‌ 
டலை வழிக்கப்‌ பயன்படுத்து மகப்பை; (901௦ ப5௦0 
for removing the scum of liquids, skimmer. (சா.அக.). 
(ஏடு * அகப்பை] 


ஏடகம்‌! 


285 


ஏடு” 


ஏடகம்‌' சரசர) பெ. (௩) மதுரைக்கருகிலுள்ள திருவே 
டகம்‌ என்னும்‌ ஒரு சிவத்தலம்‌; Sia shrine near 
Madurai. 


(ஏடு - அகம்‌.] 
சமணர்க்கும்‌ சம்பந்தர்க்கும்‌ இடையே நடந்த புனல்வாதத்தில்‌ 
சம்பந்தர்‌ விட்ட ஏடு வையை நீரில்‌ எதிர்த்துச்‌ சென்று 
அக்கரையை அடைந்த இடம்‌ ஏடகம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. 

ஏடகம்‌” சர, பெ. (௩) செம்மறியாட்டுக்கடா; 12). 
[மேழகம்‌ ௯ ஏழகம்‌ - ஏடகம்‌./ 

ஏடகம்‌” சரரச௱, பெ. (ஈ) 1. பூ; ரி. “ஏடகக்குலஞ்‌ 
சேருமைக்‌ குழலொடு'' (திருப்பு.730). 2. தெங்கு 
(திவா.); ௦C0॥பர்‌-றக/।ற 3. பனை (மலை.); p௱yாக- 
palm, 
[ஏடு * அகம்‌ - ஏடகம்‌. ஏடு - இதழ்‌.] 

ஏடகம்‌" கரக, பெ. (ஈ.) ஒரு வகைத்‌ துணி (சூடா.); 
a kind of cloth. 
[ஆடை அ ஆடகம்‌ ௯ ஏடகம்‌./ 

ஏடகம்‌” ரக, பெ. (ஈ.) பலகை (அக.நி.); றல 
[ஏடு * அகம்‌.] 

ஏடணை சா, பெ. (॥.) ஆசை; 8080ம்‌ desire. 
“ஏடணையு மேவலெழுவாயு முதனூலும்‌'' (சிவதரு. 
சிவஞானயோ.112). 
[ஈடணை ௮ ஏடணை (கொ.வ.].] 

ஏடல்‌ சர! பெ. (௩) 1. உள்ளீடு; er content. 2. 
கருத்து (திவா.); ௱eaning, intention, thought. 
[ஏல்‌ - எழுதல்‌, தோன்றுதல்‌. ஏல்‌ ௯ ஏள்‌ - ஏளல்‌ ௯ ஏடல்‌, 
ஏடல்‌ - உள்ளே வளர்ந்து வடிவம்‌ பெற்ற உள்ளீடு, வித்து, 
கருத்து. 

எடலகம்‌ சசரக, பெ. (௩) 1. அதிமதுரம்‌ (மூ.அ.); 
liquorice-plant. 2. குன்றி: crab's-eye. 
/ஏடல்‌ * அகம்‌ - ஏடலகம்‌.] 

ஏடலர்‌ சச; பெ: (ஈ.) தாமரைப்‌ பூ, 10105 flower. 
(சேரநா.). 
ம. ஏடலர்‌. 
(ஏடு * அலர்‌ - ஏடலர்‌ - அகன்ற மலர்‌. 

ஏடன்‌" ௬௪ பெ. (௩) 1. ஏழை; றா. 2. செவிடன்‌ 
(யாழ்‌.அக.); 084 ஈக, 
க. ஏட. 
[ஏழை ௮ ஏழன்‌ ௯ ஏடன்‌.] 

ஏடன்‌” சச, பெ. (௩) தோழன்‌ (யாழ்‌.அக.);: மாழகாம, 
friend 
[ஏல எள. ஏடன்‌] 

ஏடன்‌” ௯ பெ. (௩) தொழும்பன்‌; 812/6 ''ஏடர்களை 
யெங்கு மாண்டுகொண்ட வியல்பறிவார்‌'' (திருவா 
௪௧.43,4). 


Skt. 56௨ 
[ஏட ௯ ஏடன்‌.] 

ஏடாகூடம்‌ ஸகியம, பெ (॥) 1 தாறுமாறு: perverseness, 
contradiction, confusion 2. குழப்பம்‌ உண்டாக்கும்‌ 
நிலை; 00016 3. அழிவு, சிக்கல்‌; 0806, risk, hazard 
4. எதிர்ப்பு; ௦jection, Opposition, calamity. 
ம. எடாக்கூடம்‌; க. ஏடா கோட; தெ. ஏடாகோடமு 
[ஏண்‌ ட ஏடு. எடம்‌. கோண்‌ கோடு - கோடம்‌. ஏடம்‌ 
* கோடம்‌ - ஏடாகோடம்‌ - ஏடாகூடம்‌. 'ஏண்கோண்‌' 
என்னும்‌ யாழ்ப்பாண வழக்கை ஒப்புநோக்குக.] 

ஏடாசிரியன்‌ 23/௫௪ பெ. (௩) ஆசான்துணையின்றி 
ஏட்டின்‌ உதவி கொண்டே கற்றோன்‌. (யாழ்‌.அக.); 
one who has learnt from books and not from a teacher. 
(ஏடு - ஆசிரியன்‌... 

ஏடார்மலர்‌ ௪௦௧௬௪௨ பெ. (ஈ.) தாமரைப்பூ; ।0ப5 flower. 
(சேரநா.). 
ம. ஏடார்மலர்‌. 
[ஏடு * ஆர்‌ * மலர்‌] 

ஏடி! சரி பெ. (ஈ.) கடல்பன்றி; porpoise, dolphin. 
ம. ஏடி. 
[ஏடு - ஏடி (அகன்ற வடிவினது)... 

ஏடி” ச பெ. (௩) தோழி போன்ற பெண்பாலாரை 
விளிக்கும்‌ விளியிடைச்சொல்‌; 8 exclamation addre- 
ssed familiarly to a woman friend or to a woman of 
lower status than one who addresses her 
(ஏல ௯ ஏழ ௮ ஏடா ௮ ஏடி. 

ஏடு! சஸ்‌, பெ. (௩) 1. பூவிதழ்‌ (திவா.); 0௨௮. 2. 
மலர்‌; ரி. “ஏடமர்‌ பொழில்‌'' (தேவா.249,11). 3. 
கண்ணிமை (அக.நி.); ஒசர. 4. பனையோலை 
யக்‌ Sip of pelmywa ket for wg 5. ஏட்டுப்புத்தகம்‌ 
book of palymra leaves 6. புத்தகவிதழ்‌; leaf of a 0001. 
“எழுதாத புத்தகத்தேட்டின்‌'' (திருமந்‌.2885). 7. 
வாழையிலைத்‌ துண்டு); section of a plantain leaf 
cut near the base, for use as a plafe. 8. பாலின்‌ ஆடை; 
எகா. ''பாலினேடுதேன்‌'' (உத்தரா. சந்திரகே.71). 9. 
உடம்பு; 0௦0. 'ஏடுநிலத்தி லிடுவதன்‌ முன்னம்‌'' (திவ்‌. 
திருப்பல்‌.4). 10. மேன்மை; 91621658, excellence. 
*“ஏடுடைய மேலுலகோடு'' (தேவா.539,2). 11. குற்றம்‌ 
(திவ்‌.பெரியதி.4,1,7,வியா.); ஈய, blemish. 12. விஞ்‌ 
சையருலகம்‌; 060502 world. 


ம. ஏடு; ௧. ஏடு. 


[ஏ ஏடு. ஏ - உயரம்‌, நீட்சி, அகலம்‌. ஏடு - அகன்று தீண்ட 
ஓலை, இலை, பூவிதழ்‌, பொத்தகம்‌, பாலாடை... 

ஏடு” சுரபி பெ. (௩) 1. உலகம்‌ (அக.நி.); 400. 2, 
பாதத்தின்‌ அடிப்பக்கம்‌ (திவா.148.); 9016 of foot. 
[இடு - எடு. 


ஏரு. கட்டல்‌ 


286 


ஏண்டாப்பு 


ஏடு கட்டல்‌ ரப-/2// பெ. (ஈ.) ஏடு படர்தல்‌; 10௦ 
of a scum on the surface of any liquid. (சா.அக.). 


[ஏடு * கட்டல்‌. 

ஏடுகம்‌' சபா, பெ. (௩) கல்லறை (யாழ்‌.அக.); 08/6. 
[ஏடு ஏடுகம்‌. ஒறாகா. பலகைக்‌ கற்களால்‌ அமைத்த புதைகுழி 
ஆகலாம்‌.] 

ஏடுகம்‌” ச௯ரபழகா பெ. (௩) 1. மலை; ஈ௦பாங். 2. 
குன்று; ॥॥. 
[ஏ ௮ ஏண்‌ ௯ ஏடு ௯ ஏடுகம்‌..] 

ஏடுக முருங்கை சூரபரச-௱பஙாத;, பெ. (ஈ) மலை 
முருங்கை; hil moringa - Hedysarum sennoides. 
(சா.அக.). 
[ஏடுகம்‌” 4 முருங்கை.] 

ஏடுகோ-த்தல்‌ ௬4-46, 4.செ.கு.வி. (04) பனை 
யோலைகளினாலமைந்த பொத்தக விதழ்களைக்‌ 
கயிற்றிற்‌ கோத்தல்‌; (௦ sting together the leaves of 
a palmyra leaf-book. 
(ஏடு * (கோர்‌) கோ.] 

ஏடுகோளாளன்‌ சஏ்ப-மதிறை, பெ. (௩) கணக்கன்‌; 
accountant. ''ஏடுகோளாள ரெனையரென்றெண்ணி'' 
(பெருங்‌. உஞ்சைக்‌. 37,153), 
[ஏடு * (கொள்‌) கோள்‌ “ ஆளன்‌.] 

ஏடுசேர்‌-த்தல்‌ ச௬ஏப-சச-, 4.செ.கு.வி. (44) பனையோ 
லைகளை ஏடுகளாகச்‌ சீவிப்‌ பொத்தகமாக்குதல்‌; £௦ 
make up a book of ths strips of palmyra leaves. 
[ஏடு * சேர்‌] 

ஏடுதயிர்‌ கரப-ஐள்‌; பெ. (ஈ.) ஆடை நீக்காத தயிர்‌; 
curd from which cream has not been removed. (சா.அக.). 
[எடு * தயிர்‌. 

ஏடுதூக்கு-தல்‌ ௪6ப-/0/40-, 5.செ.கு.வி. (44.) ஆசிரியரி 
டம்‌ ஏட்டை எடுத்துப்‌ படித்தல்‌; 1௦ take up and read 
a book of palmyra leaves, before one’s teacher. 
[ஏடு * தூக்கு.] 

ஏடுபடர்தல்‌ ௬-ற௮ஏத0௮! பெ. (௩) ஆடையுண்டாதல்‌; 
formation of coating on the surface of some liquids 
(சா.அக.). 
(ஏடு * படர்‌] 

ஏடுபடு-தல்‌ ௬0௦௪௯; 20செகுவி (1) 1. பாலில்‌ 
ஆடையுண்டாதல்‌; 1௦ £0 85 ஒக. 2. பாசிபடிதல்‌; 
to spread, as moss over the surface of water. 
[எடு * படு] 

ஏடுவாரு-தல்‌ ச்ப-॥ச்ப-, 7.செ கு.வி. (ஸர்‌) பொத்தக 
ஏடுகளாக்குதற்குப்‌ பனையோலைகளைச்‌ சீவுதல்‌; 1௦ 


pare palmyra leaves into uniform strips for being made 
up into a book, 


[ஏடு * (வார்‌) வாரு. வகிர்‌ ஃ வார்‌ வாருதல்‌ - பிளத்தல்‌; 
தறுக்குதல்‌.] 

ஏடெழுது-தல்‌ பஸ்‌, 5செ.குவி. (0) 1 எழுத்துக்‌ 
கற்பிக்க முதலில்‌ ஏடு எழுதித்‌ தருதல்‌; 1௦ wாite out 
the alphabet for a child on an auspicious day with 
appropriate ceremonies. 2. புதுப்பொத்தகமெமுததி 
தொடங்குதல்‌; ௦ wie or begin to Copy a book 
for learning. 
[ஏடு * எழுது] 

ஏடை ௮ பெ. (॥.). ஆசை (சூடா.); ஊம்‌ desire, 
eager lunging. 
[ஈடு எடை ௯ ஏடை./] 


ஏண்‌' ச, பெ. (ஈ.) 1. உயர்ச்சி: xaltation greatness, 


excellence. ““ஏணிலேனிருந்தேன்‌'' (திவ்‌.பெரியதி. 
1,6,1). 2. எல்லை (திவ்‌ திருவாய்‌.2,8,8,பன்னீ.); 
Loundary, ராம்‌ 3. பெருமை praisworthiness worth. 


4. ஆணவப்பேச்சு; h௮ughty 8008. ''ஏண்பல பகர்ந்‌ 
தனை' (கந்தபு.அவைபுகு.153). 5. செருக்கு; 0106. 
ஏண்‌” ௬, பெ. (௩) 1. திண்ணம்‌; ராறறச55, stability. 
“நெஞ்சத்தே ணிகந்து'' (சீவக.770). 2. வலிமை; 
strength, energy ''ஏணிலான்‌ சேவகமும்‌'' (சிறுபஞ்‌.12). 

[ஏ ௮ ஏண்‌.] 

ஏண்‌” சற பெ. (௩) வளைவு; 0100160685, bend. 

ஏண்‌" ௬, பெ. (௩) கருநிற மான்‌; ஓlack deer having 
prominent large eyes. ஏணி, ஏணம்‌, ஏணகம்‌. 
மறுவ. நவ்வி; ௧., து. ஏடி; 51 Harin. 
[ஏ ௯ ஏண்‌. 

ஏண்கோண்‌ -/௩ பெ. (௩) ஒழுங்கின்மை; பாஸ 
ness, crookedness, inconsistency. ஏண்கோணான 
பேச்சு. (யாழ்ப்‌.). 
[ஏ ௯ ஏண்‌ - செங்குத்து, நெட்டு, உயரம்‌. கோள்‌ - கோண்‌ 
- வளைவு, சரிவு. ஏண்‌ * கோண்‌ - ஏண்கோண்‌, மேடும்‌ 
பள்ளமுமாய்‌ இருத்தல்‌, ஒழுங்கின்மை. 

ஏண்டன்‌ சற, பெ. (ஈ.) முட்டாள்‌; ஸரி, bie. 
(சேரநா.). 
ம. ஏண்டன்‌. 
[ஏ - ஏண்‌ ஏண்டு ௯ ஏண்டன்‌ - செருக்கினால்‌ அறிவிழந்த 
வன்‌] 

ஏண்டாப்பு ஸ்ரப, பெ. (ஈ.) இறுமாப்பு (யாழ்ப்‌.); 
self-conceit, arrogance, pride. 
/ஏ- ஏண்‌ ௯ எணாப்பு ('ஆப்பு' - சொல்லாக்க ஈறு). ஏண்‌ 
- செருக்கு. ஏணாப்பு  ஏண்டாப்பு (இடைத்திரிபு).. 


ஏணகம்‌' 


ஏணகம்‌' ஏகா, 
of black deer (சா.அக.). 
[ஏ ௯ ஏண்‌ ஏணகம்‌.] 

ஏணகம்‌” ௭2சா, பெ. (ஈ.) ஒரு வகை மருந்துச்‌ சரக்கு 
(நாமதீப.395); (ற. 
[ஏண்‌ ௯ ஏணகம்‌.] 

ஏணம்‌' சக, பெ. (௩) நிலைபேறு (பிங்‌.); ரிராா£55, 
stability. 
ம. ஏணம்‌. 
[ஏ - ஏண்‌ ௮ ஏனம்‌.] 

ஏணம்‌” காண, பெ. (ஈ. 1. அகன்ற கண்களையுடைய 
கருநிற மான்‌; black deer having prominent large eyes. 
2. மான்தோல்‌ (வின்‌.); 0697 skin. 
[ஏ ௯ ஏண்‌ ஏணம்‌ (உயரமான அல்லது மேடான காட்டுப்‌ 
பகுதிகளில்‌ வாழ்வது. ஏணம்‌ என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ வடமொ 
ழியில்‌”ஹரின்‌ எனத்‌ திரிந்தது]... 

ஏணம்‌” கசா பெ. (ஈ) 1. வலிமை; $்சாஓம்‌. 2. எலும்பு; 
௦௦08 (செ.அக.). 
[ஏண்‌ - ஏணம்‌..] 

ஏணம்‌' காக, பெ. (௩) அழகு; ஸ்‌ (சேரநா.). 
ம. ஏணம்‌. 
[ஏண்‌£_. ஏணம்‌ - மானைப்போன்ற அழகு. 

ஏணல்‌ ௭௪] பெ. (௩) வளைவு (யாழ்ப்‌.); போகா, 
bend. 
[ஏணல்‌ கோணல்‌ என்பதன்‌ குறுக்கம்‌. இணைமொழியாக 
உள்ள கூட்டுச்‌ சொற்களில்‌ பின்சொல்‌ மறைய முன்சொல்‌ 
மட்டும்‌ வழக்கூன்றுவது உண்டு..] 

ஏணல்கோணல்‌ எ௪/-/ம௪(/ பெ. (ஈ) தமுங்கின்மை 
(வின்‌.); பாevenness, irregularity, crookedness. 
[ஏண்‌ - ஏணல்‌. கோண்‌ ௮ கோணல்‌. ஏண்கோண்‌ பார்க்க; 
5 சம்‌] 

ஏணாப்பு ச்ஃ்ழப பெ. (௩) இறுமாப்பு. (யாழ்‌.அக.); 
haughtiness 
[ஏண்‌ ௮ ஆப்பு - ஏணாப்பு.] 

ஏணி! கூ; பெ. (௩) 1. அடுக்கு; நீச ''அண்டத்தேணியின்‌ 
பரப்பும்‌” (கந்தபு. சூரன்வதை.485). 2. எண்‌; number 
“ஏணிபோகிய கீழ்நிலைப்‌ படலமும்‌'' (ஞானா. 
54,1). 3. ஏணி; 120020 “"மண்டலத்தூ டேற்றிவைத்‌ 
தேணிவாங்கி'' (திவ்‌.பெரியாழ்‌.4.9,3). 4, சல்லை; ॥- 
ஈர்‌. 600... “நளியிரு முந்நீரேணியாக'' (புறநா. 
35,1). 5. நாடு (திவா.); country, territory. 
ம., ௧., து. ஏணி; தெ. நிச்சேண. 541 ஏனம்‌ ௪47: ஊர்‌ 
[ஏண்‌ - ஏணி (மு.தா. 727. 


ஏணி” சர்‌ பெ. (௩) 1. மான்‌ (சூடா.); பகல, அntelope. 
2. மான்கன்று (திவா.); yung கே, fawn. 


287 


ப. (௩) கருப்பு நிறமான; ௧ 506065 | ம. ஏணி. 


ஏணிப்பந்தம்‌ 


[ஏண்‌ ௮ ஏணி. 


ஏணி” க பெ. (௩) 1. குன்று; ஙி. 2. மலை; ஈ௦பாங். 
3. செங்குத்தாக வளரும்‌ மரம்‌; 81 42. 


[ஏண்‌ ௯ ஏணி] 


ஏணிக்காணம்‌ சாக்கா, பெ. (௩) ஏணி வைத்து 
மரமேறும்‌ ஈழவர்க்குரிய வரி (51.67); tax paid by 
toddy tappers. 
ம. ஏணிக்காணம்‌. 
[ஏணி “ காணம்‌. காணம்‌ - காணத்தின்‌ (கொள்ளின்‌) வடிவாகச்‌ 
செய்யப்பட்ட பொழ்காசு.] 

ஏணிநிலை ௬/௪; பெ. (௩) பகைவர்‌ மதில்‌ மீது 
ஏணி சார்த்துதல்‌; placing ladder on the side of the 
rampart of the enemy, literary convention describing 
a heroic tradition 
[ஏணி - நிலை.] 
பகைவர்‌ கோட்டையைக்‌ கைப்பற்றியே தீருவோம்‌ என்னும்‌ 
மறவர்‌ துணிவைக்‌ காட்டும்‌ புறத்துறை. '“இட்டவீரக்கழலை 
உடைய கொடுவினையாளர்‌ செறிந்து, செறியாதார்‌ மண்ணின்‌ 
ஏவறைகளை யுடைய மதிலிலே ஏணியைச்‌ சார்த்தியது.'” 
(பு.வெ.) . 

ஏணிப்படிகால்‌ ௬/-௦-௦சரி-2) பெ. (ஈ.) ஏணிப்படுகால்‌ 
பார்க்க; 866 6N/-p-padukdl 

ஏணிப்படுகால்‌ ச்ரர்ற-றசரப-ங்சி! பெ. (ஈ.) மேகலை; 
woman's jewelled girdle. ‘‘qஏணிப்படுகா லிறுகிறுகத்‌ 
தாளிடீஇ'' (பரிபா.10,11). 
[ஏணி * படு * கால்‌ - ஏணிப்படுகால்‌ - ஏழு அல்லது எட்டு 
வடங்களாகத்‌ தொங்கல்‌ அமைத்த இடையணிகலன்‌.] 

ஏணிப்பந்தம்‌ ௯/-2-௦சா௱, பெ. (ஈ.) தோளிற்‌ சுமக்கும்‌ 
ஒருவகைத்‌ தீவட்டி வரிசை; ர 01 torches set in 
a beam and carried on men's shoulders in night 
0006591006. 


[ஏணி - பந்தம்‌.] 


ஏணிப்பந்தம்‌ 


ஏணிப்பழு 


ஏணிப்பழு ௬/௨/ பெ. (௩) ஏணிப்படி (வின்‌.); 
step or rung of a ladder 
[ஏணி - பழு. பள்‌ ௯ பழு - கிடக்கைப்படி.] 

ஏணிம௰க்கம்‌ க/-ஈ௫௪//௪௱, பெ. (௩) கோட்டைக்கு 
உள்ளும்‌ புறமுமுள்ளார்‌ ஏணியிசைநின்று போர்செய்‌ 
தலைக்‌ கூறும்‌ புறத்துறை (தொல்‌.பொருள்‌ 68,உரை); 
theme of the fighting of opposing parties climbing on 

‘ladders placed against the opposite sides of the wall 
of a fort. 
[ஏணி * மயக்கம்‌. மயக்கம்‌ - கைகலத்தல்‌, போர்‌.] 

ஏணிமிசைமயக்கம்‌ சக்த ரது, பெ. (௩) 
ஏணீமயக்கம்‌ பார்க்க (தொல்‌ பொருள்‌ 68); 596 கரர்றக- 
yakkam, 

ஏணுக்குக்கோண்‌ சூபசப-k-kமற, பெ. (௩) எதிரிடை 
யான பேச்சு (யாழ்ப்‌.); thwarting, gainsaying, logoma- 
chic talk 
[ஏண்‌ ௯ ஏணுக்கு * கோண்‌.] 

ஏணை' சபெ (௩) தொங்கும்‌ தொட்டில்‌, புடவைத்‌ 
தொட்டில்‌; எloth-cradle hung from a cross piece or 
branch, children’s hammock. ''ஏணைநின்‌ றெடுத்த கைப்‌ 
பிள்ளை'' (அருட்பா.ஸ.பற்றறுத்தல்‌.2). 
மறுவ. தூளி. 
[ஏல்‌ ௯ ஏள்‌ ௯ ஏண்‌, ஏணை. (வே.க.35).] 

ஏணை” ச௮/ பெ. (௩) உறுதி நிலை; £ரmness, stability. 
“ஏணை பெற்றிட வெனக்கருள்‌ புரிந்த” (அருட்பா. 
ஸர அபயநி.1). 
[ஏ - ஏண்‌ ஏணை.] 

ஏணை ச்சர்‌ பெ. (ஈ) ஆடு (யாழ்‌.அக.); 0024 ௦ 
sheep 


/ ஏண்‌"... ஏணை - மானைப்‌ போன்றிருக்கும்‌ வரையாடுகளுள்‌ 
ஓரினம்‌. 


ஏணைக்குக்‌ கோணை க௧//0-/-/ம௪( பெ. (௩) 
ஏட்டிக்குப்‌ போட்டி; contradiction merely for the sake 
of contradicting, tit for tat. 


[ஏண்‌ ஏணை. கோண்‌ கோணை. ஏணை கு * கோணை./ 
ஏத்தம்வாழை 62௱-0291 பெ. (௩) நேந்திரம்‌ வாழை 
(நாஞ்‌.); ௮ kind of banana popular in Kerala 
[ஏற்றம்‌ ௯ ஏத்தம்‌ * வாழை] 
ஏத்தன்‌ ௪480 பெ. (௩) நேந்திர வாழை; ௨ ஸ்‌ ௦f 
plantain (சேரநா.). 
ம. ஏத்தன்‌. 
[ஏற்றம்‌ ௬ ஏறிறன்‌ ஃ ஏத்தன்‌.] 
ஏத்தனம்‌ சீீசா, பெ. (ஈ) 1. கருவி; (௦0, insttument 
2. ஏனம்‌ (பாத்திரம்‌); esse, utensil. 


ம. ஏத்தனம்‌. 


288 


ஏதல்‌ 


ஏத்தாளன்‌ சர்ச, பெ. (௩) ஏத்தாளி (சிலப்‌.26,124, 
அரும்‌.) பார்க்க; 966 fia 


[எத்து * ஆளன்‌.] 

ஏத்தாளி சிரச பெ. (௩) புகழ்ந்து பாடுபவன்‌; panegyrist, 
bards, singers 
ம. ஏத்தாக்கள்‌. 
[ஏத்து * ஆள்‌ * இ - ஏத்தாளி, ஏத்துதல்‌ - புகழிதல்‌.] 

சஏத்தியலாளன்‌ ச்சி பெ. (௩) எத்தாளி பார்க்க 
(பெருங்‌.நரவாண 6,87); 866 சரகர்‌ 
/ஏத்து * இயல்‌ * ஆளன்‌.] 

ஏத்து-தல்‌ சுீப-, 5.செ.குன்றாவி. (V1) 1. வாழ்த்துதல்‌; 
1௦ 01655. “பகைதவ நூறு வாயென... ஏத்தினாள்‌” 
(சீவக.324). 2. புகழ்கை; ஓாaisiறஓ, ஒர்‌01ஈ0. '“இழிப்பு 
மெடுத்தேத்தும்‌'' (நாலடி.163). 
[ஏ ௮ ஏத்து] 

ஏதண்டை ௯௫௦௧௦1 பெ. (௩) 1. பலகைத்தூக்கு; 91௦7 
suspended by cords, rack for books 2. நீர்த்துறையிற்‌ 
கட்டிய பரண்‌; platform raised over a body of water, 
or at a ford for passengers waiting for a ferry 
3. கட்டடங்கட்ட உதவும்‌ சாரம்‌; scaffold 
[ஏந்து  ஏந்தண்டை ௯ ஏதண்டை.] 

ஏதப்பாடு ௫௦-ற-றச்ப்ப, பெ. (ஈ.) குற்றம்‌ உண்டாகுகை; 
நபர, 0879௦ “இளிவென்னு மேதப்பா டஞ்சுபவர்‌'' 
(குறள்‌.464). 
[ஏதம்‌ * பாடு. படு -, பாடு.] 

ஏதம்‌" க, பெ () 1. துன்பம்‌ (திவா.); 51120, 
afflction, distress. “ஏதம்‌ படுபாக்கறிந்து'' (குறள்‌, 136) 
2. குற்றம்‌ (திவா.); fat, defect, blemsh 3. கேடு; 
calamity, run. “அரவும்‌ உருமும்‌ புலியும்‌ யானையு 
மிவற்றது ஏதமுடைத்து'' (இறை.18,உரை). 
ம. ஏதம்‌ 
[ஏறு - ஏறம்‌ ஏதம்‌. ஏறு - குத்துதல்‌, தாக்குதல்‌, துன்புறுத்த 
தல்‌, துன்பம்‌.] 

ஏதம்‌” ௯, பெ. (ஈ) 1. மான்‌; 0667, 8 species of 
deer or antelope of black colour with beautiful eyes 
and short legs. 2. ஆடு); sheep. 
ம. ஏதம்‌. 
[ஏண்‌ ௯ ஏணம்‌ ௮ ஏதம்‌ (கொ.வ.].] 

ஏதா ௫, பெ. (॥) தீயோர்‌ (வின்‌.); blameworthy 
persons, evil-minded peopie. 

ஏதல்‌ ௬௮ பெ. (௩) 1. பேரகை; 000. 2. மரக்கலம்‌; 
vessel, ship 


[இய ஏ ஏகு ஏகுதல்‌ ௮ ஏதல்‌. இய - செல்‌. நட. 


ஏதலன்‌ 


289 


ஏது 


ஏதலன்‌ ௪௪, பெ (॥) பகைவன்‌; 106, enemy 
““ஏதல னின்னுயிரை வவ்வி'' (திவ்‌.பெரியதி.1,7,4). 
ம. ஏதலன்‌. 
[எள்ளல்‌ ஏளல்‌ ௯ ஏதல்‌ ௯ ஏதலன்‌ - எள்ளும்‌ பகைவன்‌./ 

ஏதலிடு-தல்‌ ௪௦௪/-/00-, 20.செ.கு.வி. (84) 1. பொறா 
மையொடு பேசுதல்‌ (வின்‌.); 10 speak with envy. 
2. எள்ளி உரையாடுதல்‌; mocking 
[எள்ளல்‌ ௯ ஏளல்‌ ௯ ஏதல்‌ 4 இடு.] 

ஏதன்‌ 6௦8௦, பெ. (ஈ.) மூலகாரணன்‌; 6 ஈஸ்‌௦ is the 
ரர 08ப99. ''ஏதனை யேதமிலா விமையோர்‌ தொழும்‌ 
தேவனை'' (தேவா.471,3). 
[ஏந்து ௯ ஏது ஏதன்‌.] . 

ஏதனம்‌ ௫க௱, பெ. (ஈ.) மூச்சு விடுகை (யாழ்‌.அக.); 
breathing. 
ம. ஏதனம்‌. 
[ஏங்கு ௯ ஏந்து - ஏந்தல்‌ ௯ ஏதல்‌ ௯ ஏதலம்‌ - ஏதனம்‌ 
(கொ.வ.].] 

ஏதாகிலும்‌ சபா, சு.பெ. (நா) ஏதேனும்‌; 900௦- 
thing, whatever. 
[ஏது + ஆகிலும்‌.] 

ஏதாகுதல்‌ ௪787ப051 சு.பெ. (நா) ஏதாவது (யாழ்ப்‌.); 
something, whatever, ever 50 little. 
(ஏது - ஆகுதல்‌.] 

ஏதி' ௫&௦ பெ. (௩) 1. படைக்கலப்‌ பொது; 492001. 
“மருப்பினுதி யேதிகொளுத்தி'' (இரகு.திக்கு.35). 2. 
வாள்‌ (திவா.) ; 54010 
[எய்‌ எய்தி ஏதி (கொ.வ.). எய்தி - எய்வது, கொல்லும்‌ 
கருவி. 

ஏதி” 4; பெ. (0. துண்டம்‌ (பிங்‌.); piece, ௨௭ம்‌ 
[எய்‌ எய்தி ஏதி- வெட்டியது, குத்தியது, துண்டாக்கியது..] 

ஏதில்‌ ஸ்‌) பெ. (ஈ.) அயல்‌; விள. 
[ஏது - இல்‌ - ஏதில்‌ (ஏதும்‌ இல்லாதது, உறவு கொள்ளாதது 
இல்‌: - எ.ம.இ.நி.).7 

ஏதிலன்‌ 2942, பெ. (ஈ.) பிறன்‌, வேற்றவண்‌; 5ர்காஏள, 
neutral, one who does not mingle in others’ affairs. 
[ஏது * இல்‌ * அன்‌ - ஏதிலன்‌ (ஏதும்‌ இல்லாதவன்‌, உறவும்‌ 
பகையும்‌ அற்றவன்‌) இல்‌' - எ.ம.இ.நி.] 

ஏதிலார்‌ ௬௭௪; பெ. (௩) 1. பிறர்‌ (அன்னியர்‌); ௦95, 
foreigners, strangers, those who do not mingle in others’ 
88௫. “ஏதிலார்‌ பக்கமாகி'' (கந்தபு.தவங்காண்‌ 22). 
2. பதைவர்‌ 1069, ஊக. ''ஏதிலவேதிலார்‌ நூல்‌” 
(குறள்‌.440). 3. பரத்தையர்‌ றா௦591ப125. “ஏதிலார்ப்‌ 
புணர்ந்தமை'' (கலித்‌.78). 4. வறுமையாளா 00 ஈச. 
[ஏது * இல்‌ * ஆர்‌ - ஏதிலார்‌ - ஏதுமற்றவர்‌, எவ்வகை உறவும்‌ 
இல்லாதவர்‌, 'இல்‌' ௭.ம.இ,தி.] 


ஏதிலாள்‌ ௯௪ பெ. (௩) பிற பெண்‌; 88009, பார்சி 
மாகா 2 மாற்றான்‌; 0௦0-876 “ஏதிலாள்வாய்‌ நவையி 
னிற்‌ காத்தியென்ன'' (திருவிளை.வன்னியுங்‌.42) . 
[ஏது * இல்‌ * ஆள்‌ - ஏதிலாள்‌ (ஏதும்‌ இல்லாதவள்‌, எவ்வகை 
நெருங்கிய உறவும்‌ இல்லாதவள்‌. 'இல்‌' - எ.ம.இ.தி.]).] 

ஏதிலாளன்‌ ஸ்‌/-கி8ந பெ. (॥.) பிறன்‌ (அன்னியன்‌); 
8810௭. ''ஏதிலாளற்‌ கிழந்தனெ னெழிலே'' (பு.வெ.11, 
பெண்பாற்‌.4) 
[ஏது * (இல்லாளன்‌) இலாளன்‌..] 

ஏதிலான்‌ சக பெ. (௩) வறியவன்‌ (யாழ்‌.அக.); 
poor man. 
ம. ஏதிலான்‌ (பகைவன்‌). 
[ஏது * இல்‌ * ஆன்‌ - ஏதிலான்‌ (ஒன்று மற்றவன்‌]. *இில்‌' 
- எமி] 

ஏதின்மை ச்ரறாக பெ. (௩) 1. அயன்மை; sஙangeness, 
foreignness 2, பகைமை); enmity, hatred, alienation. 
'*அறிவுடையா ரேதின்மை கோடி யுறும்‌'' (குறள்‌.816). 
[ஏது * இன்மை.] 

ஏதீடு சப, பெ. (௩) தோழி அறத்தோடு நிற்கையில்‌, 
தலைவி, தலைவனை மணத்தற்கு அவன்‌ செய்த 
உதவிகளைக்‌ காரணமாக இட்டுரைக்கை, ''ஏதீடுத 
லைப்பாடு'' (தொல்‌ பொருள்‌.207); literary theme in 
which the lady companion of a heroine explains that 
the reasons for the choise of her man by her mistress 
are to be found in the risks he had taken to save her 
in times of imminent danger, and other tokens of his 
regard for her. 
[ஏது * ஈடு. இடு ௮ ஈடு. ஏது - காரணம்‌.] 

ஏது' சப; பெ. (.) 1. விளக்கம்‌; ॥ப5£ஃர௦. '“ஏதுக்கள்‌ 
காட்டி முடித்தா ளிணையில்ல நல்லாள்‌'' (நீலகேசி. 
423). 2. தொடரு லச, ஈச. “புலிகொண்மார்‌ 
நிறுத்த வலையுளோ ரேதில்‌ குறுநரி பட்டற்றால்‌” 
(கலித்‌.65,25). 3. ஒரு கருமம்‌ அல்லது முடிவு 
செய்யத்‌ தூண்டுவது; 5timulating 076 to act or decide. 
Sk. hetu. 
[ஏ ௮ ஏது. (வே.க.54).] 

ஏது” கப, பெ. (ஈ.) ஏவுகை, தரண்டுகை, காரணம்‌; 
inciting, urging, cause,basis. ''ஏது நிகழ்ச்சி யெதிர்த்துள 
தாதலின்‌'' (மணி.3,4). 
[ஏ ஏவு ஏது (வ.மொ.வ.98)./ 

ஏது” சஸ்‌, 1. ஏது; which, what. உனக்கேது வேணும்‌ 
(இ.வ.). 2.. ஏண்‌; ஸி. அவன்‌ உன்னையப்படிப்‌ 
பேசவேண்டியதேது? (இ.வ.). 3. எங்கிருந்து, எப்படி; 
hence, how. அவனுக்குப்‌ பணமேது? (உ.வ.). 
ம. ஏது; க. யா, ஆ, ௭, ஏ, யாவ, தாவ; கோத, ஏத்‌; துட. 
ஏத்‌; குட. ஏதி; து. தா, தானெ, சானெ; ஈதவு, வா, ஓவு; 
தெ. ஏதி, எதி, ஏத்தி; கொலா. ஏத்‌, ஏத்வ்‌; பர்‌, ஏத்‌; கூ, 
அனெ, ஏகனெ; கொண்‌. எம்‌; நா. நா, நானெ; குவி. ஏன; 
குரு. எக்நா; மால்‌. இந்திர, இகிர்‌, இகம்‌; பிரா, அரா, அராத்‌. 


ஏது” 


290 ஏந்தல்‌ 


[ஏ ஏது. ஏ - வினாச்சொல்‌. ஆ ஏ ஓ அம்‌ மூன்றும்‌ வினா'' 
(தொல்‌.எழுத்‌.32). எது - சுட்டடியாகப்‌ பிறந்தவினாச்சொல்‌, 
ஏது - காரணங்கருதிய வினாச்‌ சொல்‌.] 

ஏது” ௪௦0; பெ. (௩.) ஏதம்‌; £ஃப!t, 8௭79௦. '"ஏதிலாக்‌ கற்பம்‌” 
(கந்தபு.அவை.15). 

ஏது” சர, பெ, (ஈ.) 1. காரணம்‌; 08ப56, 0ார01ஈ, basis 
பமிலி 08056. ““ஏதுவி னுணர்த்தலும்‌'' (தொல்‌.பொ 
ருள்‌.168). 2. துணைக்காரணம்‌ (திவா.) ; ௩5 ப௱(। 
080986. 3. முதற்காரணம்‌ (வின்‌ ); primitive cause, or 
the material of which a thing is made. 4. செல்வம்‌; 
கவ்‌. அவன்‌ ஏதுவுள்ளவன்‌ (யாழ்ப்‌.). 5. கருதளவை 
(அனுமான) உறுப்புகளைந்தனுள்‌ இரண்டாவது; 
(Log) statement of reason, the second member of an 
Indian Syllogism, middle term 6 காரண காரியங்களை 
ஒரு சேரக்‌ கூறும்‌ ஓர்‌ அணி வகை (தண்டி.57); (ret) 
figure of speech which brings together cause and effect 
and which is sub-divided into Karakam and Rapakam 
7. ஏதுநிகழ்ச்சிபார்க்க; 566 ச0ப-1/92/௦௦ '“ஏது முதிர்ந்த 
திளங்கொடிக்‌ காதலின்‌'' (மணி.7,20). 8. பொருட்டு 
(நிமித்தம்‌); foreboding, foreshadowing, omen, augury 
[ஏந்து ௯ எது.] 

ஏதுஅணி ௫௦-சர/ பெ. (ஈ.) யாதானும்‌ ஒரு பொருட்டிற 
மிதனினிது நிகழ்ந்ததென்று காரணம்‌ விதந்து சொல்‌ 
லும்‌ அணி (அடி. சிந்‌.); ரபாக ௦4 speech 
[ஏது * அணி.] 

ஏதுக்கருத்தன்‌ 68ப-6-/சயர்சந பெ. (॥) ஏவுதற்கருத்‌ 
தன்‌ (இறை 18,பக்‌.110); indirect agent. 
[ஏது - கருத்தன்‌. 

ஏதுக்கருத்தா ௮&ப-&-kசபர்த்‌ பெ. (௩) ஏதுக்கருத்தன்‌ 
பார்க்க (தொல்‌.சொல்‌.248, உரை); 886 édukkarutlan. 

ஏதுங்கெட்டவன்‌ க௫பர்‌-&ஜீஜூசர, பெ. (௩) பயனற்ற 
வன்‌; person of No worth whatever, 8 good for Nothing 
follow 
[ஏதுவும்‌ ௯ ஏதும்‌ * கெட்டவன்‌.] 

ஏதுநிகழ்ச்சி ச௦ப-/ரத௦ பெ. (௩) கன்மங்களாகிய 
காரணங்கள்‌ தத்தம்‌ பயனைக்‌ கொடுத்தற்குத்‌ தோற்‌ 
துகை, events as the concomitant fruits of previous 
09௦06.  ““ஏதுநிகழ்ச்சி யெதிர்த்துள தாதலின்‌'" 
(மணி 3,4). 

ஏதுப்பண்ணு-தல்‌ ச௦0-ற-றகறாம: 15.செ.கு.வி. (44) 


நாடியபொருள்‌ கிடைத்தற்கு வகைசெய்தல்‌ (௨.வ.); 
to endeavour to attain an end, to take steps to achieve 


one’s aim. 
[ஏந்து ௮ ஏது * பண்ணு... 

ஏதுப்பார்‌-த்தல்‌ &௦-ற-றக்‌-, 4.செ.கு.வி. ([.) நேரம்‌ 
பார்த்தல்‌ (வின்‌.); 40 wait for a Suitable Opportunity. 
(ஏந்து ஏது * பார்‌.] 


ஏதுப்போலி ௫ப-ற-றப்‌/, பெ. (ஈ.) ஏதுவுக்குரிய இலக்க 
ணயின்றி ஏதப்போலத்‌ தோன்றுவது (மணி.29, 141); 
fallacy, fallacious middle term 


[ஏந்து - ஏது * போலி 

ஏதும்‌ ப, பெ. (௩) 1. சிறிதும்‌; வள ௨ 106. “ஏதும்‌ 
நீரிலா தழல்படு வெய்யகான்‌”” (கந்தபு.சுரம்புகு.221. 2. 
எதுவும்‌; ரெள்ர்றற, everything without exception... கற்ப 
கம்‌ ஏதுந்‌ தரும்‌. 3. ஏதாவது; 5௦௱ஊீரற9 4. எதுவாகி 
லும்‌, எல்லாம்‌; whichever, whatever, whatsoever, all, 
any. 
ம. ஏதும்‌. 
[எது * உம்‌ - எதுவும்‌ ௯ ஏதும்‌.] 

ஏதுமலைவு ௫&௦ப-௱எ/எர்ய, பெ. (ஈ.) செய்யுட்‌ குற்றங்களு 
ளொன்று (யாப்‌.வி.525); 09490 in poetry. 

* 

[ஏது * மலைவு.] 

ஏதுவின்முடித்தல்‌ ௫&பா-௱பரஎ! பெ. (௩) முன்‌ 
காரணம்‌ விளங்கப்‌ பெறாத தொன்றைப்‌ பின்‌ கார 
ணத்தால்‌ முடிவு செய்வதாகிய உத்தி (நன்‌.14); 
(Gram) subsequent vindication of that which had not 
been justified previously, one of 32 பம்‌, 
[ஏது * இன்‌ - முடித்தல்‌.] 

ஏதேது ௪௦0, பெ. 
whatsoever. 
ம. ஏதேது. 
[ஏது * ஏது - ஏதேது.] 

ஏதேனும்‌ ஸபா, பெ. (௩) ஏதாவது, குறைந்த 
வளவாவது; 5மmewhat, a little of something, at least 
anything. 
ம. ஏதேனும்‌. 
[ஏது * ஆயினும்‌ ௯ ஏதாயிலும்‌ ஃ ஏதேனும்‌./ 

ஏதை ௫௮௮, பெ. (ஈ.) 1. வறிஞன (யாழ்‌.அக.); ற௦௦ா 
man. 2. பேதை; innocent person; ignoramus. 


௩.) எதுவாயினும்‌; which al, 


[ஏழை ௮ ஏதை.] 

ஏந்தல்‌! காச] பெ. (௩) 1. மலை (அக.நி.); நப. 2. 
முதல்‌ (அக.நி.); that which is ft. 3. உதவி; 
assistance, helpfulness. அவனிருந்தது எவ்வளவோ 


ஏந்தலாயிருந்தது. 4. எளிதிற்‌ செய்துமுடிக்குந்‌ 
தன்மை; 6856 in accomplishment. அந்தக்‌ காரியம்‌ 


செய்வது எனக்கு ஏந்தலாயிருககிறது 
[ஏ ௮ ஏல்‌ ஏத்து ௯ ஏநீதல்‌.] 

ஏந்தல்‌” ௭௦௨ பெ. (॥.) இளமை; yபரரர்பnகss. 
[இளந்தை -, ஏந்தை - ஏந்தல்‌. ] 

ஏந்தல்‌” ன்‌ பெ. (௩) 1. கையேந்துகை; etching 


out the hands, as a beggar. 2. தாங்குகை; holding up, 
raising, supporing. 3. தேக்கம்‌ (திவ்‌.திருச்சந்‌.6, 


ஏந்தல்வண்ணம்‌ 


வியாக்‌.); wie shallow pool 4. ஆழமின்மை 8410- 
wness, as of a utensil. 5. பயிர்செய்தற்காதாரமாக 
அமைக்கப்பட்ட ஏரி (C6), igaton tank in a fiat 
பார 6. ஏந்திசை (காரிகை.செய்‌.1,உரை); ரர 
in verse. 7. உயர்ச்சி; height, eminence “'ஏந்தற்‌ பொற்‌ 
றோளினாய்‌"'(கம்பரா.சூர்ப்ப.54) 8. பெருமை 
(பிங்‌.); nity, greatness 9. மேடு (சூடா.); ௦nd 
10. பெருமையிற்‌ சிறந்தோன்‌; 0624 man, noble 
“ஏந்தல்காணா”' (கந்தபு.தாரகன்வதை 76). 11. அரசன்‌ 
(திவா.), 409 12. உட்கிடைச்‌ சிற்றூர்‌; நகல்‌ ௦ 
ஸர ஸரிகச 13 ஊதை நோய்‌ (இராசவைத்‌. ); paralysis 
14. ஊன்றி நடத்தல்‌, முடம்‌; staggering, lameness 
[ஏல்‌ ௮ ஏந்து.] 

ஏந்தல்வண்ணம்‌ ச்௦21-ஸரகா, பெ. (௩) விளக்கத்‌ 
தின்‌ பொருட்டும்‌ வற்புறுத்துதற்‌ பொருட்டும்‌ மறித்‌ 
துவரும்‌ சொற்சீர்‌ (தொல்‌ பொருள்‌.543); (2௦8) 
rhythm produced by repeating the same word for greater 
clearness and emphasis, as in. வைகலும்‌ வைகல்‌ 
வரக்கண்டும்‌'' (நாலடி.39). 

[ஏ - ஏந்து ஏந்தல்‌ £ வண்ணம்‌. 

ஏந்தானம்‌ சரக்கா, பெ (௩) 1. பொருளைத்‌ தாங்கு 
மாறு தொங்கும்‌ தட்டுப்பலகை; hanging shelf or rack, 
to set things on 2. தரக்குதற்கு ஏந்திய கை; ௩805 
or arms extended forward or hooked with another's to 
carry a child, or a burden 

[ஏந்து * ஏனம்‌ - ஏந்தேனம்‌ ௯ ஏந்தானம்‌ (கொ.வ.]).] 
ஏந்தி சூ பெ. (ஈ) தாங்குபவன்‌; bearer, pos56SS0r, 
one enriched with, used in compounds, as புகழேந்தி. 
[ஏந்து - ஏந்தி... 

ஏந்திக்கொள்(ளு)-தல்‌ ௭4-௦7, 10.செ.குன்றாவி. 
(vt) 1. கையாற்‌ நூக்குதல்‌; ௦ ॥ர்‌ by the hands. 2. 
கையாற்றாங்குதல; 1௦ 5பறport by the hands. 3. 
கைகொடுத்தல்‌; ௦ lend a hand 

[ஏந்தி * கொள்‌..] 

ஏந்திசை ள்ள பெ. (௩) செய்யுளோசை வகை; 
rhythm in verse 


[ஏத்து * இசை... 

ஏந்திசைச்செப்பல்‌ ச0/82-௦-820௮/, பெ. (ஈ) வெண்‌ 
சீர்‌ வெண்டளையாற்‌ பிறக்கும்‌ ஓசை (காரிகை. 
செய்‌.1,உரை); rhythm generally found in Venpa verse 
and produced by ... நேரசை following any காய்ச்சீர்‌. 
[ஏந்து * இசை - செப்பல்‌. 

ஏந்திசைத்தூங்கல்‌ ௬௭89/-/-/079௪1 பெ. (௩) ஒன்றிய 
வஞ்சித்தளையாற்‌ பிறக்கும்‌ ஓசை (காரிகை.செய்‌.1, 
உரை); (pr௦5.) rhythm found in kali verse and produced 
by நிரையசை following any கனிச்சீர்‌. 


[ஏந்து * இசை- தூங்கல்‌.] 


291 ஏந்து“ -தல்‌ 


ஏந்திசையகவல்‌ ள28௮/-202௪1/ பெ (௩) நேரொன்றாசி 
ரியத்‌ தளையாற்‌ பிறக்கும்‌ ஓசை (காரிகை.செய்‌.1, 
உரை); rhythm found in agaval verse and produced 
by நேரசை following either of the மாச்சீர்‌. 


[ஏந்து + இசை * அகவல்‌.] 

ஏந்திரம்‌' ௬௭௭, பெ. (॥) 1. மாவரைக்குந்‌ திரிகை 
(பிரபோத.11,34); ஈ௭0-ஈரி 2. கரும்பாலை; 5பஓகா- 
cane press 
ம. ஏந்த்ரம்‌; 5/4 yantrn. 
[இய - இயந்திரம்‌ ௯ ஏந்திரம்‌.] 

ஏந்திரம்‌” சூஎர்கா, பெ. (ஈ.) மாயக்கலை, கண்கட்டுக்‌ 
கலை; 180௦ '*ஏந்திர நூழில்‌ செய்யா'' (சீவக.2283). 
[இய - இயந்திரம்‌ - ஏந்திரம்‌ (செலுத்துதல்‌, ஏவுதல்‌]... 

ஏந்திரம்‌” ள்‌, பெ (6) 1 மதிலறுப்பு (அக.நி.); 
bastion of a fortified wall 2. தேர்‌; car, chariot. 
[ஏ - ஏண்‌ ு திரம்‌ - ஏந்திரம்‌. 'திரம்‌' - சொல்லாக்க ஈறு. 

ஏந்திரவச்சு ௬ூ௦/௮--எ௦பப, பெ. (௩) திரிகையச்சு; லப5 
or upright shaft about which the upper stone of a hand 
mill is tumed. 
[இயந்திரம்‌ ௯ எந்திரம்‌ * அச்சு - எந்திர அச்சு  ஏந்திரஅச்சு..] 

ஏந்திலை ்ள/ஜ்‌ பெ. (ஈ.) வேல்‌; றதா, ance. 
“ஏந்திலை சுமந்து'' (பரிபா.17,2). 
[ஏ ௮ ஏந்து (உயரம்‌). ஏந்து - இலை - ஏந்திலை (நெடிய 
இலை முகட்டுவேல்‌).] 

ஏந்திழை எ; பெ. (ஈ) 1. அழகிய அணிகலன்‌; 
beautiful omament ''ஏந்திழையாட்‌ டருகென்னும்‌'' 
(பு.வெ.4,24). 2. பெண்‌; woman beautifully decked 
ஸரth jewels. "ஏந்திழை யிவளுக்கு'' (திவ்‌.பெரியதி. 
2,7,3). 
ம. ஏந்திழ. 
[ஏந்து - உயர்வு, சிறப்பு. ஏந்து * இழை - ஏந்திழை - சிறந்த 
அணிகலன்‌ அணிந்தவள்‌. 

ஏந்து'-தல்‌ ச-, 5.செ.குன்றாவி. (44) 1. உயரத்தூக்கு 
தல்‌; ௦ 11 2. உயரத்தூக்கிப்‌ பிடித்தல்‌; 1௦ hold a 
thing after Ifing it 3. கைநீட்டுதல்‌; 1௦ stretch out the 
hands நீ தர நான்‌ ஏந்தி வாங்கினேன்‌. 4. கையிலெடுத்‌ 
தல்‌; 10 receive in the hands நீரை ஏந்திப்‌ பருகினான்‌. 
5. தாங்குதல்‌; 1௦ ௩௦10 ௩ the hands. ''அங்குசபாச 
மேந்தி'' (சூடா.). 7. சுமத்தல்‌; 1௦ 8பறற0ார்‌ 8 a beam. 
உத்திரத்தைத்‌ தூண்‌ ஏந்தி நிற்கிறது. 
[ஏ ௮ ஏல்‌ ௮ ஏந்து. 

ஏந்து” -தல்‌ சஸ்‌-, 10.செ.கு.வி. (44) 1. ஓங்குதல்‌; 
to rise high; to be elevated. ''நிலனேந்திய விசும்பும்‌” 
(புறநா.2,2). 2. சிறத்தல்‌; ௦ 06 eminent, excellent, 
exalted, of fine quality. ''ஏந்தியகொள்கையார்‌ சீறின்‌'' 
(குறள்‌.899). 3. மிகுதல்‌ (தொல்‌.பொருள்‌.543,உரை); 
to be abundant. 


ஏந்து 


292 


ஏப்புழை 


ம. ஏந்துக. 
[ஏ - ஏண்‌ ௯ ஏந்து. 
ஏந்து” சஸ்‌, பெ. (௩) 1. வாய்ப்பானது, வாகு (வசதி); 
convenience. 2. காரணம்‌, reason. 
[ஏ ௮ ஏல்‌ ௮ ஏந்து.] 
ஏந்து" காஸ்‌; பெ. (௩) முடம்‌; lameness (சேரநா.). 
ம. ஏந்து. 
[ஏல்‌ அ ஏந்து (காலை ஏந்தி வைத்து நடத்தல்‌).] 
ஏந்துகால்‌ ௭௯/௪) பெ. (௩) முடக்கால்‌; |௱ஒnes5. 
(சேரநா.), 
ம. ஏந்துகால்‌. 
[ஏந்து * கால்‌.] 


ஏந்துகுழந்தை க௦ப-&ப/ஜ0த], பெ. (௩) கைக்குழந்தை; 
infant in arms 


(ஏந்து * குழந்தை - ஏந்து குழந்தை (வினைத்தொகை]).] 
ஏந்துகொம்பன்‌ சாஸ்‌-௦ம், பெ. (௩) 1. வளைந்த 
கொம்பையுடைய யானை: 818012 with curved tusks. 
2 திமிர்ந்து முன்‌ வளைந்த கொம்புள்ள மாடு; ௦ 
with horns rising abruptly and projecting forward at the 
points 
[ஏந்து * கொம்பு * அன்‌.] 
ஏந்துகொம்பு சரஎப-k0௱ம்பு பெ. (௩) 1. யானைக்‌ 
கொம்பு; (ப5% of an elephant curved பறணகாப்‌. 2. தாங்கு 
கொம்பு (வின்‌.); curved pole of the palanquin: pole 
for carrying a load. 


[ஏந்து - கொம்பு.] 


ஏந்துகொம்பு 
ஏந்துமாந்து ள்ஸ்றாக்ஸ்‌, பெ. 
assistance (சேரநா.). 


(௩) உதவி; help, 


ம. ஏந்துமாந்து 
(எந்து ௯ ஏந்துமாந்து (எதுகை குறித்த இணைமொழி]).] 


ஏந்தெழில்‌ ௬௯௮4 பெ. (௩) மிக்க அழகு; பரம 
beauty. “பூங்குழைக்‌ கமைந்த வேந்தெழின்‌ மழைக்‌ 
கண்‌." (நெடுநல்‌.38). 
[ஏந்து * எழில்‌. ஏந்து - உயர்ந்த, சிறந்த. 


ஏப்பம்‌ ச்றறகா, பெ. (௩) தேக்கெறிவு; சructation, belch. 
“நிணமுண்‌ டேப்ப மிட்டு'' (திருவிசை.கரு.பதி.10,6). 


ம. ஏம்பல்‌. 
[ஏ ௮ ஏப்பம்‌. (வே.க.35).] ' 


ஏப்பம்பறி-தல்‌ றகா-றதர்‌-, 4.செ.கு.வி. (ப்‌) ஏப்பம்‌ 
விடு பார்க்க; 899 éppamvigu. 


[ஏ ௮ ஏப்பம்‌ * பறி-.] 


ஏப்பம்விடு-தல்‌ சறகா-ஸீரீப-, 20.செ.கு.வி. (41) தேக்‌ 
தெறிதல்‌; 1௦ belch, to eject as of wind, from the 
mouth - eructate. 


[ஏ ௮ ஏப்பம்‌ “ விடு.] 


ஏப்பமிடு-தல்‌ ௧௭௭-/2ப-, 20.செ.கு.வி. (44) ஏப்பம்‌ 
விடு பார்க்க; 566 ஜகா 


[ஏப்பம்‌ - விடு - ஏப்பம்விடு -, ஏப்பமிடு..] 


ஏப்பமெடு-த்தல்‌ ௧௦2௱-௪7ப-, 4.செ.கு.வி. (41) ஏப்பம்‌ 
விடு பார்க்க; 866 éppamvidu. 


[ஏப்பம்‌ - எடு.] 
ஏப்பாடு ௪௨0; பெ. (௩) அம்பு விமும்‌ எல்லை 


(பெருங்‌.உஞ்சைக்‌.53,68) ; பistance to which an arrow 
can fly. 


(ஏ * பாடு. படு ௯ பாடு, ஏ - அம்பு. பாடு - படுமிடம்‌, 
விழும்‌ இடம்‌] 

ஏப்பியன்‌ ந்‌, பெ. (ஈ.) பேதை (கொ.வ.); ஈஸ 
fool. 


(ஏ ௮ ஏய்ப்பு * அன்‌ - ஏய்ப்பியன்‌ ௯ ஏப்பியன்‌, (எளிதில்‌ 
ஏமாற்றப்படுபவன்‌]).] 
ஏப்பிராசி ௫றர்‌ச்‌; பெ. (௩) ஏப்பியன்‌ பார்க்க; 996 
ppiyan. 
க. ஏப்ராசி, எப்ராசி, எப்ரேசி; து. எபுளந்தெ, தெ. எப்பெராசி. 
ஏப்புழை ச்-ற-றய/ஜ;; பே. (௩) அம்பு எய்யக்‌ கோட்டை 
மதிலில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ துளைமாடம்‌ 
(சீவக.105,உரை); 1௦00-0006 in a fort-wall for 
discharging arrows through. 


(ஏ - புழை - ஏப்புழை. ஏ - அம்பு. புழை - துளைமாடம்‌.] 


ஏப்பைசாப்பை 


293 


ஏமம்‌ 


ஏப்புழை 
ஏப்பைசாப்பை க்ேறச!-$த்றத, பெ. 
(உ.வ.); that which is useless 


(௩) பயனற்றது 
[¢ - ஏண்ட ஏண்பு ௯ ஏப்பு - (உயரம்‌). சாய்‌ - சாய்ப்பு 
௮ சாப்பு (சாய்வு, சரிவு). ஏப்புசாப்பு - ஏற்றத்தாழ்வு, கோணல்‌ 
மாணல்‌, ஒழுங்கற்றது.] 

ஏம்‌! சற, பெ. (௩) 1. இன்பம்‌; றleasபா6,delight. “ஏமுற 
வினிதி னோம்பி'' (கம்பரா.வீபீட.114). 2. காப்பு; 
பா "எஞ்சிய பொருள்களை ஏமுறநாடி'' (திரு 
முரு.97). 

[ஏ - ஏம்‌ (வ.மொ.வ.99).] 

ஏம்‌ கற பெ (௩) 1. குழப்பம்‌, மயக்கம்‌; றச்‌, 
distraction. “வேனிலத்த மென்னா தேமுற்று'' 
(அகநா.69). 2. துன்பம்‌; 111000, 5பர£சாறடு. 

[ஏ ௮ ஏம்‌... 
ஏம்பல்‌' சரமச! பெ. (ஈ.) 1. ஆரவாரம்‌ (பிங்‌.); 00516, 


பறா௦கா 2. களிப்பு; ஓிசasபா6 “'ஏம்பலோ டுறையு 
மாயன்‌''  (காஞ்சிப்பு.சலந்தரீ.17). 3. வருத்தம்‌; 
pain, physical or mental. “"மத்திசைதாக்க 


வேம்பலுற்றனம்‌'' (திருவிளை.பரிநரி.12). 
ம. ஏம்பல்‌. 
[ஏம்‌ ௯ ஏம்பு ௯ ஏம்பல்‌ (சு.வி.77).] 

ஏம்பல்‌? ஊம்ச! பெ. (௩) உட்கிடைச்‌ சிறுகுடி; hamlet 
attached to a vilage. நிலமும்‌ ஏம்பல்களும்‌ 
(S.1.1 vii.209). 
1ஏ ௮ எம்பல்‌. ஊரார்க்குத்‌ துணையாகப்‌ பாதுகாப்பு தரும்‌ 
நோக்கில்‌ அருகில்‌ தோன்றிய குடியிருப்பு] 

ஏம்பல்‌” ஸ்ச்ச! பெ. (௩) ஏரிப்பாசனமாக அமைந்த 
நிலம்‌; 1870 cultivated by irrigation from lake ‘குடிகாடு 
அரநிருவி ஏம்பலில்‌ கடமையும்‌' 'கல்லாத்தான்‌ ஏரிக்‌ 
கீழை ஏம்பலின்‌ தென்கடைக்கேய்‌ ஏறப்போகவும்‌' (5.11- 
241,410). 
[ஏ - ஏம்பு - ஏம்பல்‌ - 
ஏரிக்கரை] 


உயர்த்திக்கட்டிய மதகு அல்லது 


ஏம்பலி-த்தல்‌ ௬௭௦௪/-, 4.செ கு வி. (44.) அவாக்‌ கொள்‌ 
தல; 1௦ feel intense ardour, to long ardently. 
“நின்றாள்‌ சரணென்‌ றேம்பலிப்பார்கட்கு'” (தேவா. 
1040,8). 
1ஏ ௯ எஏப்பு - ஏம்பல்‌ ௯ ஏம்பலி] 


ஏம்பு'-தல்‌ சுரம்ப-, 5 செ கு வி. (44) 1 பெருகக்களிப்ப 
உடைதல்‌; (௦ rejoice, to be overjoyed. “மள்ள ரேம்பலோ 
டார்க்கு மோதை'' (கந்தப ஆற்று.33). 
[எழும்பு - ஏம்பு/ 


ஏம்பு”-தல்‌ சம்ப-, 5.செ.கு வி. (44) 1. வருந்துதல்‌; 
1௦ பர 'மத்திகை தாக்க வேம்பலுற்றனம்‌'' 
(திருவிளை பரிநரி.12) 2 மனங்கலங்குதல்‌; 10௦ 06 
confused in mind 
[ஏ ௮ ஏல்‌ ௯ ஏலல்‌ - அசைதல்‌, தொங்குதல்‌, வருந்துதல்‌, 
மனம்கலங்குதல்‌. ஏல்‌ ௮ ஏம்பு../ 

ஏமங்கோலா ச்றகா-ஏபத பெ (௩) 1. மயில்மீன்‌; 
peacock fish, graj, Histiophorus unmaculatus. 2 ஒரு 
கடல்‌ மீன்‌; 5word fish, greyish, Histiphorus breviostris. 


[ஏ ௯ ஏமம்‌ * கோலா. ஏமம்‌ - உயரம்‌, நீளம்‌] 


ஏமம்‌! க பெ (௩) 1. கலக்கம்‌ (பிங்‌.); நனறிஸ்‌ 
2. உன்மத்தம்‌ (திவா.); (0௦011௫, madness, bewilde- 
ஈஸ! ''ஏமுறறவரினுமஏழை ' (குறவ 873) 


[ஏ ௮ ஏம்‌ ௯ ஏம்பல்‌ ௯ ஏமல்‌ ௯ ஏமம்‌ - கவலை, கலக்கம்‌, 
வருத்தம்‌. 
ஏமம்‌” சரசா, பெ. (௩) இடுதிரை (திவா ); பார்க. 


(ஏ ௯ ஏமம்‌ (உயர்த்துவது].] 


ஏமம்‌” ச்சா, பெ. (௩) 1. காப்பு, பாதுகாப்பு; 9/ஸ்‌ 


“ஏமப்பேரூர்‌'' (தொல்‌.982). 2. இன்பம்‌ (திவா.); 
delight, enjoyment, gratificaton 3. கணிப்பு (பிங்‌ ): jollity, 
ஈவர்‌ 4. காவல்‌; பefence, protection, guard “எல்லா 
வுயிர்க்கு மேம மாகிய'' (புறநா 1,11). 5. பொருள்‌ 
வைப்பு, நலக்குவை (சேமநிதி) (திவா ); 602050 
treasure, welfare fund 

[ஏ உயர்வு, உயர்த்தல்‌, தூக்கல்‌, காத்தல்‌, ஏம்‌ ௯ ஏமம்‌ 
(காவல்‌]).] 


ஏமம்‌" சரசா, 


பெ. (௩) திருநீறு (பிங்‌.); 58060 ashes. 
[ஈம்‌ ௯ ஏம்‌ ௯ ஏமம்‌ (ஈமக்காட்டுச்‌ சாம்பல்‌). 

ஏமம்‌” காண, பெ. (௩) இரவு; ஓர்‌; “புறங்காட்டி 
லேமந்தோறு மழலாடுமே'' (தேவா.965,7). 
(இரு - இருள்‌ - இரும்‌ ௯ ஏம்‌ ஃ ஏமம்‌ - இருள்‌, இரவு / 


ஏமம்‌” சாக பெ. (௩) பொன்‌; 0010; “ஏம மீத்த 
வியல்பினனாகி'' (பெருங்‌.வத்தவ.1,26). 


(எல்‌ - ஓளி. எல்‌ ஏல்‌, ஏம்‌ ஏமம்‌ - பொன்‌..] 


ஏமம்‌ 


294 


ஏமாற்றம்‌ 


ஏமம்‌” கக, பெ. (6) 1. 
ஏபகாபசப 0180௪ ''எழின்மணி விளக்கி னேமம்‌ போகி.” 
(பெருங்‌.உஞ்ஞைக்‌ 34,2). 2. வலிமை; ஊரு 3. 
மலை; ஈ௦பாtain 


/எ- ஏம்‌ ஃ ஏமம்‌] 


ஏமமணல்‌ ௬௱௪-௱௭0௪/ பெ. (ஈ.) பொன்மணல்‌(மூ.அ.); 
alluvium. 


[ஏமம்‌ - மணல்‌] 


ஏம மலை சாகச பெ. (॥) பொன்‌ விளையும்‌ மலை; 
mountain containing gold ore (சா அக). 


[ஏமம்‌ * மலை.] 
ஏமரு'-தல்‌ கசாப்‌”, 2:செ.கு.வி. (1) 1 காக்கப்படுதல்‌; 
to be protected, to be supported ''இடிப்பாரை யில்லாத 
வேமரா மன்னன்‌'' (குறள்‌ 448). 2. களிப்புறுதல்‌; ₹௦ 
rejoice, to be elated ''ஏமரு புவனமூன்றும்‌'' (கந்தபு 
மேரு 24), 
[ஏம்‌ * மருவு - ஏமருவு - ஏமரு (கொ.வ.)./ 
ஏமரு”-தல்‌ ஊசப-, 2செ.குவி (ஸர) திகைத்தல்‌ 
(யாழ்‌ அக ); ௦ be bewildered or perplexed. 
[ஏம்‌ ஏமம்‌ * அறு-தல்‌ - ஏமறு-தீல்‌ ௯ ஏமரு-தல்‌ (கொ.வ.].] 
ஏமல்‌ ௭௪/ பெ. (௩) மனக்கலக்கம்‌, இ.வ.); ௦0ஈரப50ஈ 
of mind 
ம. ஏமல 
[ஏ ௮ ஏம்பு - ஏம்பல்‌ ௯ ஏமல்‌.] 
ஏமவெருமை ௪௭௪ பெ (௩) மன்னர்‌ குடைகள்‌ 
தம்மில்‌ தலைமயங்கிய வாட்போரில்‌ தானெறிந்த 
வேல்‌; theme of unyeilding resistance ஒ நோ எருமை 
மறம்‌ 


[ஏமம்‌ * எருமை / 


ஏமன்‌ ௬௭௭௦ பெ. (ஈ.) இயமன்‌ (சங்‌.அக.); 0௦0 ௦! 
Death 


ம. எமன 
[இயமன - ஏமன்‌] 


ஏமா'-தல்‌ ச்‌, 18செகு.வி (1) 1. அரணாதல்‌; 
to be protecied by, guarded by 'ஏமாப்ப முன்னே 
யயறபகை தூண்டிவிடுத்து'' (பழ.306). 2 ஆசைப்படு 
தல; 10 088 ''அருந்தேமாந்த நெஞ்சம்‌" (புறநா 101) 
3 இன்டுறுதல்‌; 1௦ 06 exhilarated, be overjoyed, be 
in an ecstasy, lo experience the highest delght “காமர்‌ 
நெஞ்ச மேமாந்‌ துவப்ப'' (புறநா 198,8). 4 செருக்குறு 
தல்‌; 10 feel proud, to be highly elated “இரங்கு 
நமக்கம்பலக்‌ கூத்த னென்றென்‌ நேமாந்திருப்பேனை'' 
(திருவாச 21,7) 


[ஏமம்‌ * ஆர்‌ ஏமமார்‌ ௯ ஏமார்‌ ௮ ஏமா, (பாதுகாவல்‌ 
பொருநதுதல்‌, மகிழ்தல்‌, மகிழ்ச்சியில்‌ திளைததல்‌, செருக்கடை 
தல்‌). ஏமார்ப்ப, ஏமார்ந்த என்பவை ஏமாப்ப, ஏமாந்த, என 


காவலையுடைய இடம்‌; 


இடைக்குறைந்து வழக்கூன்றின. ஏமா என்பது வழுவினை. 
ஏமமார்‌ என்பதே செவ்விய வினை வழுவினைகளைக்‌ 
குறைவினை (பச) ஸூம்‌) என்பர்‌. 


ஏமா”-த்தல்‌ சரச, 18 செ.கு.வி. ((.) கலக்கமுறுதல்‌; 
to be distressed ''புணர்ந்தோர்‌ நெஞ்சேமாப்ப வின்றுயி 
நுறந்து'” (மதுரைக்‌.575). 
[ஏமம்‌ * அறு - ஏமமறு- ஏமாறு ஏமா. (பாதுகாப்பு அறுதல்‌, 
துன்புறுதல்‌, கலங்குதல்‌) ஏமா (குறைவினை - பனfective verb) J 
ஏமா”-த்தல்‌ சச்‌, 15.செ குன்றாவி (4) உறுதிப்படுத்‌ 
துகுல்‌; (௦ 06 0971௮ ''கனவென மருண்ட வென்னெஞ்‌ 
சேமாப்ப'' (பொருந.98). 
[ஏமம்‌ - ஆர்‌ - ஏமமார்‌  ஏமார்‌ . ஏமா. (குறைவினை 
ஆர்த்தல்‌ - சேர்த்தல்‌ ஏமம்‌ - இன்பம்‌, நலம்‌, உறுதி/ 
ஏமாந்துபோ-தல்‌ சரகப-றப்‌-, 8.செ.கு.வி. (41) ஏமாறு 
தல்‌; to be disappointed அவன்‌ ஏமாந்து போனான்‌. 
(உ.வ). 


ம. ஏமாறுக. 


[ஏமம்‌ - அறுதல்‌ - ஏமாறுதல்‌. ஏமாறு ௯ ஏமாறி - ஏமாந்து 
* போ.] 

ஏமாப்பு ச்ரச்றறப பெ. (௩) 1. அரணாதல்‌; security, 
991469ப20 ''எழழுமையு மேமாப்புடைத்து'' (குறள்‌.126) 
2 வலியாகை; 5பறport, stay, strength ‘‘«ச்சத்திற்கே 
மாப்‌ புடைத்து'' (குறள்‌ 112). 3. இறுமாப்பு; ॥ஃப£6பா, 
ர்க “ஏமாப்‌ பிரலை விலங்கலை'' (ஞானா.43,25). 
4. கருத்து (திவா.), ௦ஒject, Intention, purpose 


[ஏமம்‌ * ஆப்பு - ஏமாப்பு 'ஆப்பு' சொல்லாக்க ஈறு / 
ஏமார்‌'-தல்‌ சச்‌, 18.செ.கு.வி. (41) மனங்கலங்குதல்‌; 
to be confused, bewildered. ‘‘gஏமார்ந் தனமெனச்‌ 
சென்றுநா மறியின்‌'' (நற்‌.49). 
[ஏமம்‌ * அறு-தல்‌ - ஏமறு-தல்‌ ௯ ஏமாறு-தல்‌ ௯ ஏமார்‌-தல்‌ / 
ஏமார்‌”-த்தல்‌ சுரன்‌, 15.செ.குன்றாவி. (41) வலுப்படுத்‌ 
துதல்‌; (௦ strengthen, establsh firmly, make secure 
"'சலத்தாற்‌ பொருள்செய்தே மார்த்தல்‌'' (குறள்‌.660). 
[ஏமம்‌ * ஆர்‌-த்தல்‌ - ஏமார்‌-த்தல்‌ ] 
ஏமாளி ணகர பெ. (௩) பேதை; simpleton, dunce, fool 
““நெறியிலாத வேமாளி'' (திருப்பு.530). 
ம. ஏமாலி 
/எமம்‌ * அறு - ஏமறு ௯ ஏமாறு ௮ ஏமாறி ஏமாளி. 
ஏமாற்றம்‌ சசரக, பெ (௩) 1 ஏய்க்கப்படுதல்‌; ste 
of being defrauded, disappointment. 2. ஏய்ப்பு; deceit, 
ரீவி 3 மனக்கலக்கம்‌; 00ரப௮0ஈ ௦4 mind, perplexity. 
“ஏமாற்ற மென்னைத்‌ தவிர்த்தாய்‌'' (திவ்‌ பெரியாழ்‌. 
2,7.8). 
ம. ஏமாற்றம்‌, கோத. ஏமான்‌, தெ. ஏமறு. ஏமாறு 


(ஏமம்‌ * அறு - ஏமமறு - ஏமாறு - எமாற்றம்‌./ 


ஏமாற்று" -தல்‌ 


295 


ஏய! 


ஏமாற்று -தல்‌ க்றக்ரப-, 5.செ.குன்றாவி. (44) ஏய்த்தல்‌; 
to hoodwink, disappoint, deceive. ““மகனுத்தியினா 
லவரை யேமாற்ற'” (இராமநா.உயுத்த.57). 
ம. ஏமாற்றுக. 
/ஏமாறு  ஏமாற்று.] 

ஏமாற்று” -தல்‌ சுரக்ரம-, 5.செ.குன்றாவி. (4) ஏமஞ்‌ 
செய்தல்‌; ௦ 0௪7௦௩0, protect. ''மாற்றே மாற்றலிலையே'' 
(பரிபா.4,53). 


[ஏமம்‌ * ஆற்று - ஏமாற்ற. 

ஏமாறு'-தல்‌ ஊக, 2.செ.கு.வி. (44) அலமருதல்‌ 
(யாழ்‌.அக.); 1௦ be confused, bewildered. 
[ஏமம்‌ * ௮று-தல்‌ - ஏமமறு-தல்‌- ஏமறு-தல்‌- ஏமாறு-தல்‌./ 

ஏமாறு”-தல்‌ கரத, 2.செ.கு.வி. (41) ஏய்க்கப்படுதல்‌; 
to be guiled; to be inveigled, defrauded “மோக வலை 
யூடே யேமாறி'' (திருப்பு.622). 
[ஏமம்‌ * அறு - ஏமமறு - ஏமாறு.] 

ஏமிலாந்தி சரக! பெ. (ஈ) 1. திகைத்து நிற்பவன்‌ 
(யாழ்ப்‌.); one who is despondent, confounded, 
disappointed. 2. மனமயக்கமுடையவன; 80371-ஈ॥- 
nded, forgetfu! person 
[ஏம்‌ -இல்‌ - ஏமில்‌ * (ஆழ்ந்தி) ஆத்தி... 

ஏமிலாந்து-தல்‌ சுரர்க்்ப-, 10.செ.கு.வி. (4) 1. 
திகைத்து நிற்றல்‌; 1௦ despair, stand aghast. 2. 
மனந்தடுமாறுதல்‌; 1௦ tare about, not knowing what 
to do; to be in a fix; to be amazed. 
[ஏம்‌ * இல்‌ - ஏமில்‌ * (ஆழ்ந்து) ஆற்து.] 

ஏமிலாப்பு சரரச்றப, பெ. (॥.) மனத்தடுமாற்றம்‌ (யாழ்‌. 
அக.); confusion, bewilderment. 
[ஏமிலாந்து - ஏமிலாப்பு.] 

ஏமினி சறற பெ. (௩) இடுதிரை, (அக.நி.); போ. 
[எழினி - ஏமினி (கொ.வ.].] 

ஏமுறு" -தல்‌ சரப, 13.செ.கு.வி. (44) 1. மகிழ்வுறுதல; 
to be delighted. '“ஏமுறு விளையாட்‌ டிறுதிக்கண்ணும்‌'" 
(தொல்‌.பொருள்‌.147). 2. தன்மை திரிதல்‌; 1௦ ௦9 
changed in nature or disposition. ““ஏமுறு விரண்டு 
முளவென மொழிப” (தொல்‌.பொருள்‌.109). 3. காப்ப 
டைதல்‌; ௦ be protected, saved. ''எஞ்சிய பொருள்‌ 


களை யேமுற நாடி'' (திருமுருகு.97). 4. பொருத்தமுறு 
தல்‌; 10 be suited, be appropriate. “காமமும்‌ பொருளு 


மேமுறத்‌ தழுவி'' (இலக்‌.வி.704). 


[ஏம்‌ * உறு. 

ஏழுறு-தல்‌ சரம, 13.செ.கு.வி. (41) 1. வருத்தமுறு 
தல்‌; 1௦ Suffer, 10 be vexed. ““ஏமுறுகிளவி'' (தொல்‌.பொ 
ருள்‌.146), 2. பித்துறுதல்‌; 1௦ 0௦ 1050, Insane. “ஏமுற்ற 
வரினு மேழை'' (குறள்‌.873). 3. மயக்கமுறுதல; to 


be perplexed, bewildered. ““ஏமுறு ஞாலந்‌ தன்னிற்‌ 
றோன்றி'' (திருமுருக. 163). 
[ஏம்‌ * உறு.] 

ஏய்‌'-தல்‌ க, 4.செ.கு.வி. (21) 1. பொருந்துதல்‌; ம 
6௪ suited. “ஏய்ந்த பேழ்வாய்‌'” (திவ்‌.பெரியதி.1,7,3). 
2. தருதல்‌; ௦ ௦௦ ரீ ''தில்லையூரனுக்கின்‌ றேயாப்பழி”” 
(திருக்கோ.374). 
(இயை, ஏய்‌.] 

ஏய்‌“-தல்‌ ச, 4.செ.குன்றாவி. (44) 1. ஒத்தல்‌: 1௦ be 
வணிக £௦. '*சேலேய்‌ கண்ணியரும்‌'' (திவ்‌.திரு 
வாய்‌.5,1,8). 2. எதிர்ப்படுதல்‌; 1௦ ல! '“போயினசின்‌ 
னான்‌ புனத்து மறையினா லேயினா ரின்றியினிது'' 
(ஐந்‌.ஐம்‌.11). 

ஏய்‌” ச; இடை. (றவ) மறுத்தற்கும்‌ கூப்பிடுதற்கும்‌ 
பயன்படுத்தும்‌ இடைச்சொல்‌; interjection for Negation 
and for calling attention. 
[ஏ ௯ ஏய்‌ (ஒலிக்குறிப்பு)... 

ஏய்‌'-த்தல்‌ ஞ-, 4 செகுன்றாவி. (1) 1 பொருந்தச்‌ 
சொல்லுதல்‌; ௦ (91 ௨ 5969 நய. “பொய்குறளை 
யேய்ப்பார்‌'' (பழ.77). 2. ஒத்தல்‌; 1௦ resemble, to 
be like, be similar to. ‘அல்லிப்‌ பாவை யாடுவனப்‌ 
பேய்ப்ப'” (புறநா.33,17). 3. வஞ்சித்தல்‌; 1௦ 0௦0/௨ 
cheat, defraud. 
ம்‌. ஏ. 
(இயை ஏய்‌ ஏய்த்தல்‌.] 

ஏய்ப்ப சற; இடை.. (றக) ஓர்‌ உவமவுருபு (தொல்‌. 
பொருள்‌.290); 80-8061அ) word of comparison. 
[இயை ௮ இயைப்ப - ஏய்ப்ப.] 

ஏய்ப்பிலேவட்டன்‌ ஞூ0/௯௭/௭, பெ. (ஈ.) மதிகேடன்‌ 
(யாழ்‌.அக.); ௦௩6 who is easily duped; dupe; fool. 
/எய்ப்பு - ஏய்ப்பு * இல்‌ - ஏ * வட்டன்‌./ 

ஏய்ப்பு ம, பெ. (ஈ.) ஏமாற்று; பசலர்‌, 7720. 
[இயைப்பு - ஏய்ப்பு../ 

ஏய்ப்புக்காட்டு-தல்‌ சுறறய-K-கிநீப-, 5.செ.குன்றாவி. 
(\4) ஏமாற்றம்‌ செய்தல்‌; 1௦ பபpe, circumvent, deceive, 
defraud. 
ஏய்ப்பு * காட்டு. 

ஏய்வு காய, பெ. (ஈ.) உவமை (திவா.); ொழவ(50, 
likeness, resemblance. 
ம. ஏய்வு (இணைப்பு). 
(இயைவு ௮ எய்வு.] 

ஏய' ஞ்ச இடை. (௦௦௩) ஓர்‌ உவமவுருபு (தண்டி.33); 
adverblal word of comparison. 
[இயை ௮ இயைய - எய.] 


ஏய 


ஏய்‌ ௬௪-, பெஎ. (50/.) பொருந்திய, ஏற்புடைய; 
appropriate, suitable “ஏயதன்மை இருவருந்தேர்ந்‌ 
தரோ”' (கந்தபு.அசுரேந்திரன்‌. மகேந்திரஞ்‌. 47). 
[இயைய ௮ ஏய.] 

ஏயம்‌ சகா, பெ. (1) தள்ளத்தக்கது; that which deserves 
to be abandoned. "இது ஏயம்‌, இது உபாதேயம்‌... என்று 
நிச்சயித்து'' (ி.சி.258,சிவாக. ). 
[இய ஏ - செல்லுதல்‌, நீங்குதல்‌, ஏ ௯ ஏயம்‌ - நீக்கத்தக்கது..] 

ஏயர்‌ சச; பெ. (௩) வடபுலத்து ஆயரகுடியின்‌ கிளைமர 
பினர்‌; descendants of Hehaya, one of Yadhava races. 
““ஏயர்க்கென்று நிலத்தொடு தொடர்ந்த குலப்பகை'' 
(பெருங்‌. வத்தவ. 8,44). 
[ஆயர்‌ ௯ ஏயர்‌ (கொ.வ,).] 

ஏயர்குலம்‌ சூசா&ப/ற, பெ. (ஈ.) மிருகாவதியின்‌ தந்தை 
குலம்‌ (பெருங்‌.) (அபி.சிந்‌.); றக! lineage of 
Mrugavathi of Perungathai 
(ஆயர்‌ ௯ ஏயர்‌ - குலம்‌.] 

ஏயர்கோன்கலிக்காம நாயனார்‌ க௮-/0/-/௪//42௪- 
ரத்தக்‌, பெ. (௩) அறுபத்து மூன்று நாயன்மாருள்‌ 
ஒருவர்‌ (பெரியபு.); ae of a canonized Saiva Saint. 
(ஆயர்‌ ௯ ஏயர்‌ [வடதமிழ்‌), ஏயர்‌ * கோன்‌ * கலி * காமன்‌ 
* நாயனார்‌.] 

ஏயான்‌ சூச்ந பெ. (௩) ஒரு தொழிலைச்‌ செய்யத்த 
காதவன்‌ ''மாவலியை யேயானிரப்ப'' (திவ்‌.பெரியதி. 
1,5,6): he who is too exalted to do an act. 
(இயை * ஆ * அள்‌ - இயையான்‌ ௯ ஏயான்‌ (கொ.வ. J 

ஏயில்‌ சூர்‌ பெ. (௩) இசை (ஈடு.4,6,2); 5009, music. 
[ஏழில்‌ ௯ ஏயில்‌ (கொ.வ.).] 

ஏயெனல்‌ ச௪-ர-சச/ பெ. (ஈ.) ஒரு விரைவுக்‌ குறிப்பு; 
ono, expr. of rapidity as uttering the sound ''ஏயெனு 
மாத்திரத்து'' (கம்பரா.பள்ளி.72). 
[ஏய்‌ * எனல்‌] 

ஏயே 6-௪, இடை. (1) இகழ்ச்சிக்‌ குறிப்பு (திவா.); 
exclamation expressive of ridicule. 
(ஏ - ஏ. 

ஏர்‌'-தல்‌ ள்‌, 2.செ.கு.வி. (4) எழுதல்‌; 1௦ 159. 
“பனிக்கடல்‌ பருகி வலனேர்பு' (முல்லை.4). 
[எல்‌ ௮ (எழு) ௯ ஏர்‌. 

ஏர்‌£-தல்‌ ௬: 2.செ.குன்றாவி. (44) ஒத்தல்‌; 1௦ 06 116. 
எள. '"முத்தேர்‌ முறுவலார்‌'' (இனி.நாற்‌.2). 

ஏர்‌” சு; பெ. (ஈ.) 1. கலப்பை; ற0ய00. “ஏரி னுழாஅ 

ருழவர்‌'' (குறள்‌.14). 2. ஒரு கலப்பையும்‌ ஓரிணைமா 

டும்‌; team of oxen and plough. ''ஏருமிரண்டுளதாய்‌”* 

(தமிழ்நா.60). 3. ஆழவுமாடு (சூடா.); 4015 of oxen. 


296 


ஏர்க்கால்‌ 


4. உழவு; ploughing, agriculture, as an occupation 
“ஏரினு நன்றா லெருவிடுதல்‌'' (குறள்‌.1038). 5. ஒரு 
நாளி லுழக்கூடிய நிலம்‌; ௮5 much land as can be 
ploughed ma day _ 


ம. ஏர்‌; ௧. ஏரு, ஆர்‌, கோத. ஏர்‌; துட. ஏர்‌; தெ. ஏரு, 
கொலா. சேர்‌, பர்‌. இரெர்‌, கோண்‌. சேர்‌; கூ, சேரு; குவி. 
கேரு: பிரா. அரே.£ ஷா 10 plough, AS arian, L aro, ச 
ar0o-(rootar), 10 plough, £ arable = that can be ploughed 
[இல்‌ ஈல்‌- ஈர்‌ ஏர்‌ (மண்ணைப்‌ பிளப்பது, மண்கட்டிகளை 
உடைத்து இழுத்துச்‌ செல்வது].7 

ஏர்‌ ௬ பெ (௩) 1. எழுச்சி: பசevelopment, growth. 
“ஏரு மெழிலு மென்றா'' (தொல்‌.பொருள்‌.247). 2. 
தோற்றப்‌ பொலிவு; handsome appearance, bearing. 
சீய மன்னானிளமையும்‌ வனப்பு மேரும்‌'' (சீவக. 
1721). 3. அழகு; ப. ''கடனறிவார்‌ முன்னின்‌ 
நிரப்புமோரே ருடைத்து'' (குறள்‌.1053). 4. தன்மை; 
9000655 ''ஏரளவில்லா வளவினர்‌'' (திருக்கோ.308). 


[ஏ - ஏர்‌] 


ஏர்‌” சு; பெ. (௩) நற்சீரகம்‌; போற 56d - பரப 
சோபா. (சா.அக.). 


(ஈர்‌ ஏர்‌, ஏ ௮ ஏர்‌, ஏர்‌ - நீட்சி.] 


ஏர்க்கட்டு ௬-ம்‌, பெ. (௩) ஏர்ப்பூட்டு; ர! 
ploughing. 
/ஏர்‌ 4 கட்டு.] 


ஏர்க்களம்‌ ௭-4-2, பெ. (௩) நெற்களம்‌; threshing 
7௦0. “'ஏர்க்களம்‌ பாடும்‌ பொருநரும்‌ போர்க்களம்‌ 
பாடும்‌ பொருநரும்‌'' (தொல்‌.பொருள்‌.91,உரை). 
[ஏர்‌ * களம்‌.] 

ஏர்க்களவுருவகம்‌ ௬-/-/௪௪-பஙற, பெ. (௩) 
போர்க்களத்தை ஏர்க்களமாக உருவகப்படுத்தும்‌ 
புறத்துறை (புறநா.369); (Purap) literary theme of 
metaphorically describing the battle-field as a threshing 
floor. 
[ஏர்‌ 4 களம்‌ * உருவகம்‌.] 

ஏர்க்காடி ச்-&-&ச்ரீ பெ. (0. ஏர்க்காணிக்கை, வரி 
வகை, (5.1.1i.155);tax 
[ஏர்‌ - காணி, காணம்‌ - காணி ௮ காடி.] 


ஏர்க்காணிக்கை ௬-&-காரவபெ. (௩) ஏர்வரி (ஸா); 
plough tax. 
[ஏர்‌ 4 காணிக்கை] 

ஏர்க்கால ௬-/-௪ பெ. (ஈ.) 1. கலப்பை, வண்டியிவற்‌ 


றின்‌ நுகங்‌ கொளுவும்‌ உறுப்பு; 8241, a5 of a plough 
or of a cariage; thill. 2. ஆரக்கால்‌; poke Of.a wheel. 


ம. ஏர்க்கால்‌. 


[ஏர்‌ * கால்‌]. 


ஏர்க்குளி 


297 


ஏரங்காடு 


ஏர்க்குளி சு&%பர்‌, பெ. (ஈ) சீப்பு முதலியன செய்யவுத 
வும்‌ மரவகை; (Nels), white hard wood 
[ஈர்‌ * கொளி - ஈர்க்கொளி_ ஈர்க்குளி. ஏர்க்குளி (கொ வ.) 7 

ஏர்க்குறிப்பு ச-&-&பரறறப பெ. (௩) ஏர்விடுதலைக்‌ 
குறிக்கும்‌ அன்றாடக்‌ கணக்கு [MM.); daily account 
of ploughs at work 
[ஏர்‌ * குறிப்பு. 

ஏர்கட்டு-தல்‌ ச-&சரீப-, 5.செ.கு.வி. (41) நிலத்தில்‌ 
உழவுமாட்டைப்‌ பூட்டி உழத்‌ தொடங்குதல்‌; 1௦ yoke 
the plough நல்ல அந்தியேர்‌ கட்டுகிற நேரம்‌. (உ.வ.). 
[ஏர்‌ “ கட்டு.] 

ஏர்ச்சீர்‌ ௫-௦, பெ. (ஈ) 1. உழவுத்‌ தொழிலுக்குரிய 
கருவிகள்‌; ements or husbandry. ஏர்ச்சீரில்லாத 
வன்‌. 2. வேளாண்மையால்‌ வருஞ்செல்வம்‌ (வின்‌.); 
wealth produced by husbandry 
ம. ஏருசீரு. 
(ஏர்‌ 4 சீர்‌] 

ஏர்த்தாயம்‌ சு--6சா, பெ. (ஈ.) பருவகாலத்து உழவு 
(வின்‌.); ploughing in season. 
[ஏர்‌ * தாயம்‌. 

ஏர்த்தொழில்‌ ௪௦/4) பெ. (௩) உழவுத்‌ தொழில்‌; 
husbandry, calling of a tiller. 
[ஏர்‌ * தொழில்‌] 

ஏர்த்தொழிலர்‌ ௬-/-/242; பெ. (ஈ.) உமுதுண்போர்‌ 
(திவா.); 8ரூர்பே!பார$18, husbandmen, tiller. 
[ஏர்‌ - தொழில்‌ * அம்‌.] 

ஏர்நாழி சகி பெ. (௩) கலப்பை யினோருறுப்பு 
(வின்‌.); 5mall circular piece of wood with a hole 
in the centre to receive the cord, vada-k-kayiru, by which 
polughmen can regulate the depth of a furrow. 


[ஏர்‌ * நாழி] 

ஏர்ப்ப சறச, இடை. (08௩) ஓர்‌ உவமவுருபு (தொல்‌.பொ 
ரள்‌.286,உரை); ௮dverblal word of comparison. 
(ஏல்‌ அ ஏர்‌ ஏர்ப்ப.] 

ஏர்ப்பண்‌ ௪-0-௦௨௩ பெ. (॥.) பூட்டாங்கயிறு (வின்‌. ); 
ropes for attaching the oxen to the plough and the 
plough-beam to the yoke. 


[ஏர்‌ * பூண்‌ - ஏர்ப்பூண்‌ ஃ ஏர்ப்பண்‌ (கொ.வ.]).] 
ஏர்ப்பு சுறழப, பெ. (ஈ.) ஈர்ப்பு” பார்க்க; 896 //ற0ப8. 
ஏர்ப்பூட்டு ௬-ற-றப்‌ரீப, பெ. (ஈ.) முதலுழவு; ploughing 
for the first time in the season on an auspicious day, 
begun with appropriate ceremonies. 
(ஏர்‌ 4 பூட்டு. 
ஏர்ப்பொன்‌ ச-௦-0௦, பெ. (௩) வரிவகை (81.14.1550; 
tax. 


[ஏர்‌ - பொன்‌.] 


ஏர்பு க்றப பெ. (௩) எழுச்சி (பிங்‌.); ascent, elevation 
rising of a heavenly body. 


(ஏர்‌ ஃ ஏர்பு. 

ஏர்பூட்டு-தல்‌ ச்-றம£ப-, 5.செ.கு.வி. (44.) ஏரில்‌ மாடு 
கட்டுதல்‌; (௦ y௦ke the oxen to the plough. ‘‘ஏர்பூட்டி 
னல்லது'' (ஏரெழு.17). 
[ஏர்‌ * பூட்டு. பூண்‌ (த.லி.) ௯ பூட்டு (பி.வி.).] 

ஏர்மங்கலம்‌ எ்‌-கஓ/க௱, பெ. (௩) பொன்னேர்பூட்டிப்‌ 
பாடும்‌ மங்கலப்‌ பாட்டு; cient song of benediction 
sung at the commencement of ploughing. 'ஏரொடு 
நின்றோ ரேர்மங்கலமும்‌'' (சிலப்‌.10,135). 
[ஏர்‌ * மங்கலம்‌.] 

ஏர்வாரம்‌ சபத, பெ. (ஈ.) 1. ஏருக்காகக்‌ கொடுக்கும்‌ 
விளைவுப்‌ பங்கு (வின்‌.); hare of produce allowed 
for the team and agricultural implements used in cultivating 
the land 
[ஏர்‌ * வாரம்‌. 

ஏர சக இடை. (றக) ஓர்‌ உவம உருபு (தொல்‌. 
பொருள்‌.286,உரை); அdverbial word of comparison. 
[ஏல்‌ ஏல ௮ ஏர.] 

ஏரகம்‌ ச, பெ. (௩) 1. திருவேரகம்‌; பபற ௩ 5. 
Kanara, sacred to Skanda, one of the six padaividy. 
“ஏரகத்‌ துறைதலுமுரியன்‌'' (திருமுரு.189). 2. சுவாமி 
மலை (Mod.); Swamimalai in the Tanjavdr Dist. 
[ஏர்‌ * அகம்‌ - ஏரகம்‌. ஏர்‌ - அழகு.] 

ஏரங்கம்‌ ௬௨9௧, பெ. (௩) மீன்‌ வகை (சங்‌.அக.); 
a kind of fish. 
ம. ஏரங்கம்‌. 


[ஏர்‌ ௮ ஏரங்கம்‌.] 


ழீ 


A பத வட அசர்‌ 
ஸ்‌ ASE A en 
ps. 373 

LJ 


“© 


ன்‌ ஏரங்கம்‌ 
ஏரங்காடு சுகர்‌-ரச்ர்ப பெ. (௩) எரங்காடு பார்க்க 
(இ.வ.); ; 596 எகர்ழச்ப. 
/எரி எர ௮ ஏரங்காடு - செம்மண்‌ பாங்கான திலத்திலுள்ள 
காடு.! 


ஏரடம்‌ 


298 


ஏரி 


ஏரடம்‌ சுசஏக௱, பெ. (ஈ.) இடி (சங்‌.அக.); பாள. 
ஏறு * இடி - ஏறிடி ௯ ஏறிடம்‌-- ஏறடம்‌ ஏரடம்‌ (கொ.வ.].] 
ஏரடி-த்தல்‌ ௬-௦, 4.செ.கு.வி. (.) உழுதல்‌; 1௦ poh. 
ம, ஏரடிக்குக. 
[ஏர்‌ * அட] 


ஏரண்டப்புள்‌ சுசாஏ8ழழ்ப/ பெ. (௩) ஏரண்டம்‌” பார்க்க; 
see éangam.? 

ஏரண்டம்‌' சாரண, பெ. (௩) 1. ஆமணக்கு (பிங்‌.); 
எக[௦ா-றிகா்‌. 2. ஆமணக்கிலிருந்து உண்டாகும்‌ 
பொருள்கள்‌ (தைலவ.தைல.9&54); products of the 
castor plant. 
ம. ஏரண்டம்‌. 
(எரி * அண்டம்‌ - எரியண்டம்‌ ௯ ஏரண்டம்‌. (செவ்வாம 
னக்கு]. 

ஏரண்டம்‌” க்காக, பெ. (௩) கண்ட பேரண்டப்‌ 
பறவை; 1wo-headed bid ‘ஏரண்ட வென்றிப்‌ 
புள்ளுக்‌ கிரையாவாய்‌'' (வேதாரணி.தேவல.12). 
ம, ஏரண்டம்‌ 
[ஈர்‌ + உண்டு - ஈருண்டு அ ஈரண்டி ௯ எரண்டி ௯ ஏரண்டம்‌ 
(நகத்தால்‌ குத்தி அலகால்‌ பிளந்து கொன்றுண்ணும்‌ பறவை) / 

ஏரண்டன்‌ சுகா, பெ (.) ஓர்‌ இயற்‌ பெயர்‌; க 
௦ ௮ 08800 ஏரண்டமுனிவர்‌. 

ஏரணம்‌' சாகா, பெ. (॥) காரணங்‌ காட்டி மெய்ப்பிக்‌ 
கும்‌ அறிவியல்‌; 00௦. '“ஏரணங்‌ காணென்ப 
ரெண்ணர்‌'' (திருக்கோ.நூற்சிறப்‌ ) 
(ஏர்‌ - நேர்‌, பொருத்தம்‌, செப்பம்‌. ஏர்‌ - அணம்‌ - ஏரணம்‌ 
'அணம்‌' சொல்லாக்க ஈறு. ஏரணம்‌ - நேரே பொருத்திக்‌ 
காரணங்காட்டி உண்மைகளை உறுதிப்படுத்திச்‌ சொலலாடும்‌ 
கலைத்திறன்‌.] 

ஏரணம்‌” சுசாகர, பெ. (௩) மறைந்துபோன சொற்போர்‌ 
(தருக்கம்‌) கலைநால்‌; 80 extinct treatise in. Tamil on 
1090 ஏரணம்‌ உருவம்‌ ஓகம்‌ இசைகணக்கு... அன்ன 
நூல்‌ யாவும்‌ வாரி, வாரணம்‌ கொண்ட தந்தோ வழி 
வழிப்‌ பெயரும்‌ மாள.” (தனிப்பா.). 
[ஏர்‌ - ஏரணம்‌..7 

ஏரம்பம்‌' எமக, பெ. (௩) 1. யானை (நாமதீப.); 
elephant 2 வேளாண்மை? 8010ப1பாக 


/ஏ.- ஏர்‌ ௮ ஏரம்பம்‌ (உயரமானது, உழவு]./ 

ஏரம்பம்‌” சகச, பெ (௩) ஒரு கணித நூல்‌ 
(குறள்‌ 392, உரை) ; treatise on Mathematics 
[ஏர்‌ ௯ ஏரம்பம்‌. கீழ்வாயிலக்கக்‌ கணக்கிற்கு எதிரான மேல்‌ 
வாயிலக்கக்‌ கணக்கு, வடிவக்‌ கணக்கு, வானநூல்‌ கணக்கு 
போன்றவை பற்றிய நூலாகலாம்‌./ 

ஏரரத்தை சுசாச((/ பெ. (ஈ.) பேரரத்தை; 072212 galangal. 
(சா.அக.). 
[ஏர்‌ - அரத்தை. 


ஏரல்‌ ௬௪/ பெ. (ஈ.) கிளிஞ்சில்‌ (திவா.); ஈப556| 0 
other bivalve animal, snail ஏரல்‌ எழுத்துப்‌ போல்வ 
தோர்‌ விழுக்காடு (குறள்‌.பரி.உரை). 

ம. ஏரல்‌. 
[ஈர்‌ அ ஏர்‌ ௯ ஏரல்‌.] 

ஏரா' கக பெ. (௩) கப்பலின்‌ அடிப்பொருத்து மரம்‌ 
(யாழ்ப்‌.); keel of a ship. 

ம. ஏரா. 
[ஆர்‌ ஏர்‌ ஏரா. ஆர்‌ - பொருத்துதல்‌.] 

ஏரா” சுத்‌ பெ. (௩) ஏராக்கள்‌ பார்க்க (யாழ்ப்‌.); 998 
éakkal 

ஏராக்கள்‌ ௬௪%] பெ. (௩) பனை மரத்துப்‌ பாளையிவி 


ருந்து இறக்கும்‌ இணிய பனஞ்சாறு; Sweet sap 
extracted from the spathe of the palmyra tree (சா.அக.). 


[எர்‌ ஃ ஏரா (கள்ளின்‌ தன்மை நிரம்பாத) * கள்‌./ 


ஏராண்மை சுக்‌ பெ. (6) உழவு 
ploughing, tillage, agriculture. 


(யாழ்ப்‌.); 


/ஏர்‌ . ஆண்மை] 

ஏராப்பலகை ௬௪-௦0-0௫20 பெ. (ஈ) கப்பலின்‌ அடிம 
ரம்‌ (யாழ்ப்‌.); keel of a ship 
[ஆர்‌ ௯ ஏர்‌ ௯ ஏரா * பலகை.] 

ஏராமரம்‌ எ-று, பெ. (௩) ஏராப்பலகை பார்க்க; 
see érappalagai 

ஏராளட்டவணை ்‌-ச்‌-எரீககக பெ. (௩) ஏரையும்‌ 
உழவுசெய்வோரையுங்‌ காட்டும்‌ குறிப்பு (ஈ௱.); ॥8 
of the ploughs and labourers in a village 
(ஏர்‌ . ஆள்‌ - அட்டவணை] 

ஏராளம்‌ சுக்கா, பெ (॥) மிகுதி; abundance, plenitude 
''ஏராளமாக்‌ கோலமெழுதிய தரைகளும்‌”' (இராமநா. 
சுந்‌.3). 
தெ. ஏராளமு, பேராளமு; ௧, கேராள, து. கேராள 
[ஏர்‌ * ஆளம்‌ - ஏராளம்‌. ஏரை ஆள்வதால்‌, வேளாண்மை 
செய்வதால்‌ உண்டாகும்‌ மிகுவிளைச்சல்‌. ஒன்றுக்கு நூறாக 
விளைதல்‌./ 

ஏராளர்‌ ச-ச௪; பெ. (௩) 1. உழவர்‌; husbandmen, 
agriculturists, cultivators, ploughmen 2. வீரர்‌; brave men, 
heroes (சேரநா.). 
ம. ஏராளன்‌. 
ஏர்‌ + ஆன்‌ * அர்‌] 

ஏரி சர பெ. (ஈ) 1. இயற்கையாகப்‌ பள்ளத்தில்‌ தேங்கிய 
பெரிய நீர்நிலை; 86 2. செய்கரை நீர்நிலை; 
மவ 1௮ 3. பாசனத்திற்குப்‌ பயன்படும்‌ தீர்‌ 
நிலை; 686௩0 for irrigation. 4. பக்கக்கரைகளைக 
காப்பாகக்‌ கொண்ட பெரிய நீர்நிலை; (2109 80% 
a lake with banks. '“ஏரியாம்‌ வண்ணமியற்று மிதுவல்‌ 


ஏரிப்பட்டி 


299 


ஏல்‌' 


லால்‌'' (திவ்‌.இயற்‌.2,16). 5. எருத்துத்தியில்‌; யாற 
௦f ௨ றப ஏரி நிமிர்ந்தா லிடையனையும்‌ பாராது. 
(யாழ்ப்‌.). 6. கொழுத்துள்ள பிடர்‌; pominence 0 
the nape of the neck, through corpulence அவனுக்கு 
ஏரி முற்றிப்‌ போயிற்று (வின்‌.). 7. கழை (புனர்பூசம்‌); 
star 
ம., ௧., குட., து. ஏரி 
[ஏ ௮ ஏர்‌ ௮ ஏரி (உயர்ந்த கூரையை உடையது]./ 
ஏரிப்பட்டி சர-ற-றசரீ பெ. (௩) ஏரியைக்காக்கும்‌ பணிக்‌ 
காகக்‌ கொடுக்கப்படும்‌ மானியம்‌ (5 1 11,225), 6000- 
wment made for carrying out repairs to the tank 


[ஏரி * பட்டி] 
ஏரிப்பாய்ச்சல்‌ ச-ற-றச்‌௦/ பெ. (௩) ஏரிநீர்ப்பாசனம்‌; 
irrigation from a tank 


[ஏரி * பாய்ச்சல்‌.] 


ஏரிப்பாய்ச்சி சூர்‌ற-றஜ்லஎ பெ. (ஈ) மீன்பிடி வரி. 


(MNAD 1,287); fish rent. 
[ஏரி - பாய்ச்சி, பாய்ச்சி - மீன்‌... 

ஏரிமேரை சுரன்‌! பெ. (॥) ஏரி, மதகு, கலிங்கல்‌ 
இவைகளின்‌ புதுப்பிக்கும்‌ செலவிற்காக ஒதுக்கப்ப 
டும்‌ விளைச்சலின்‌ பகுதி (4/0), portion of the crop 
Set apart to meet the expense of keeping the reservoir, 
watercourses etc in good repair 
[ஏரி ௬ மேரை. மேலி - மேரி மேரை (மேலாக அல்லது 
கூடுதலாகத்‌ தரப்படும்‌ வரி, பங்கீடு]..7 

ஏரிவாரியத்தார்‌ ச்ர-॥ச்ற்சர்க்‌, பெ. (௩) ஏரியை மேற்பார்‌ 
வையிடும்‌ குமுவினர்‌ (5௦ ), 1009 Committee of ancient 
times which functioned as a supervising body over tanks 
and irrigation 
[ஏரி - வாரியம்‌ * அத்து * ஆர்‌. 'அத்து' - சாரியை... 


ஏரிவாரியம்‌ ச்ரக்ற்கா, பெ. (0) ஏரிவாரியத்தார்‌ 
(IMPNA 17) பார்க்க; see drivariyallar 
ஏரிவாளை காக பெ. (॥) வாளைமின்வதை; 


fresh-water fish 


ஏரிவாளை 


ஏரின்வாணர்‌ சர-க்ன, பெ. (௩) ஏரின்வாழ்நர்‌ பார்க்க 
(திவா. ); 566 சரக்‌ 

ஏரின்வாழ்நர்‌ சர-மவீறவ; பெ. (ஈ.) உழவுத்‌ தொழில்‌ 
செய்து அதனால்‌ வாழ்பவர்‌ (திவா.); ௮ஓர்பtபrists, 
as those who live by the plough. 


/ஏர்‌ - இன்‌ * வாழ்நர்‌. இன்‌' ஐந்தன்‌ உராபு.] 

ஏருழவர்‌ ௪-௭ பெ. (௩) ஏர்கொண்டுமுபவர்‌; 
plough tillers. “வில்லே ருழவர்‌ பகை கொளினும்‌'' 
(குறள்‌.872). 
[ஏர்‌ ௬ உழவர்‌.] 

ஏருழவு ௪-2, பெ. (ஈ.) 1. வேளாண்மை; 010ப91/00, 
tillage, agriculture. 2. ஒரு நாளில்‌ இரண்டேரைக்‌ 
கொண்டு உழக்கூடிய நிலம்‌ (0.5௱.0.1,288), extent 
of land that can be ploughed by two pairs of the plough. 


[ஏர்‌ * உழவு.] 

ஏரெழுபது ௭-௪பழஎபப, பெ. (௩) ஏரைப்புகழ்ந்து கம்பர்‌ 
பாடிய ஒரு நூல்‌; poem by Kamban containing 70 
stanzas in praise of the plough 
(ஏர்‌ * எழுபது.] 

ஏரோட்டு-தல்‌ ச-௦ரப 5.செ.குன்றாவி (84) உழுதல்‌; 
to plough 
[ஏர்‌ - ஓட்டு-தல்‌./ 

ஏரோர்‌ சுள்‌; பெ (ஈ.) உமுவோர்‌; 0௦000௭. ''ஏரோர்‌ 
களவழித்‌ தேரோர்‌ தோற்றிய'' (தொல்‌.பொருள்‌.76). 
[ஏர்‌ 4 ஆர்‌ - ஏரார்‌ ஏரோர்‌.] 

ஏல்‌'(ற்‌)-த(ற)ல்‌ ௪, 14 செ.கு வி. (41) 1. தகுதல்‌; 
to be suitable convenient, just “ஏலா விடரொருவ 
ருற்றக்கால்‌'' (நாலடி 113). 2. மாறுபடுதல்‌; 1௦ change. 
“ஏலாதான்‌ பார்ப்பான்‌'' (நான்மணி.54). 

ஏல்‌” (ற்‌)-த(ற)ல்‌ சு”, 14.செ கு.வி. (4) 1. துயிலெமு 
தல்‌; 10 ௮wake fom sleep ''நீ துஞ்சியேற்பினும்‌'' 
(கலித்‌.12) 2 நிகழ்தல்‌; 1௦ 8006, ௦பா. “ஏற்றதை 
யுணர்‌ கிலமென்று'' (பாரத.வாரணாவத 21). 3 யிகு 
தல்‌; (௦ be excessive to abound,ஏற்கக்‌ கொடுத்தான்‌. 


ஏல்‌“(ற்‌)-த-(ற)-ல்‌ ௫்‌-, 9.செ.குன்றாவி. (81) 1. எதிர்‌ 
கொள்ளுதல்‌ (சூடா.); 1௦ receive, welcome. 2. ஒப்புக்‌ 
கொள்ளுதல்‌; 10 80ஈ॥(, accept, consent, concede; 10 
embrace, adopt “செய்வெனென்‌ றேன்றபின்‌'' (கம்பரா. 
கிளை 126) 3 மேற்கொள்ளுதல்‌; 10 பndertake, enter 
upon, engage in, take charge of ''என்றேனடிமை”' 
(திவ்‌.இயற்‌.4,95). 4 அன்புகூர்தல்‌; £௦ 1006 “ஏற்ற 
துணைப்‌ பிரிந்தார்‌'' (திணைமாலை. 06). 5. இரத்தல்‌; 
to stretch out the hands in supplication, to beg, as alms 


(இல்‌, எல்‌ அ ஏல்‌.] 


எல்‌“(ற்‌)-த-(ற]-ல்‌ 


300 


ஏலவார்குழலியம்மை 


ஏல்‌'(ற்‌)-த-(ற)-ல்‌ ச-, 9.செ.குன்றாவி. (90) 1. 
எதிர்த்தல்‌; ௦ ௦றposSe in battle, to encounter, as a 
1௦௪ ''ஏன்றடு விறற்களம்‌ பாடி'' (திருமுருகு 55). 2. 
சுமத்தல்‌; (௦ 092, ரரி பற, வா. 'விறகேற்று விலைகூறி 
யதை'' (அருட்பா.1,நெஞ்சறி.255). 3. ஒத்தல்‌ 
(தண்டி.33); 1௦ be equal, similar 
க. ஏர்‌ (போரில்‌ எதிர்த்தல்‌); து. ஏர்சாவுண்‌ (அடித்தல்‌). 

ஏல்‌” சு பெ. (௩) 1. பொருத்தம்‌; sபitability, appropriate- 
ness, fரess ‘மாலை யேலுடைத்தாக.. அணிந்தும்‌” 
(திருவாச.2,114). 2. உணர்ச்சி; revival, esp of one 
in swoon or in depressing grief '“ஏல்பெற்று... கண்ணாள்‌ 
புலம்பா வெழுந்திருப்ப'' (சீவக.1810). 

ம. ஏல்‌. 

ஏல்‌” சு பெ. (௩) ஏரல்‌ பார்க்க; 599 சச! 

ஏல்‌” ௪ இடை. (றகர்‌) எதிர்மறை யேவலொருமை 
ஈறு; eg i எற, ரரி, ௮5 ஈவது விலக்கேல்‌ 

ஏல்‌” ச வி.எ. (54) என்றால்‌; 18, ப5௦0 as an ending 
in a conjunctional sense as in  வந்தாயேல்‌. 

ஏல்‌” சு, பெ. (௩) கினிஞ்சில்‌; 602௨ ஸ்வ. (சா.அக.). 
[ஏரல்‌ -, ஏல்‌] 

ஏல்வை' ௪௪; பெ (ஈ) காலம்‌; 006, period, 998600, 
0௦0880 '“அரசாள்கின்ற வேல்வை'' (உத்தரரா.சம்பு 
வன்‌.6). 2 நாள்‌ (சூடா.); 03. 3. நீர்நிலை (பிங்‌.); 
tank; large expanse of water 
[எல்‌ (பொழுது) ௯ ஏல்‌ ஏல்வை] 

ஏல்வை” சந], பெ. (௩) வரிவகை (8.1 1496); ௨ ல 
(ஏல்வை - நீர்நிலைக்காக வாங்கப்பட்ட வரியாகலாம்‌ ] 

ஏல க குவி.எ. (80) 1. முன்னமே; 8890, 
ஸாக்‌ “பிரளயம்‌ வருமென்‌ றேலக்‌ கோலி” 
(ஈடு 2,8,7). 2. மிக; erally, vastly. '“கல்வியேலவ 
மைந்த பெருமை பெற்றும்‌" (திருக்காளத்‌.4,3,8). 

AS oer, E ers, before, Goth air, soon, 2 early, from oer 
(ஏல்‌ ஏல (ச.வி.78)] 

ஏலக்கம்‌ ௪/௨ பெ (ஈ.) கடினவேலையின்‌ பொமுது 
ஊக்குவிக்க எழுப்பும்‌ ஒலி; ப 1௦ 9%00ப806 one 
another in hard work (சேரநா.). 

ம. ஏலக்கம்‌ 

[ஏல்‌ ஏலக்கம்‌. ஏல - கெழுதகைப்‌ பொதுச்‌ சொல்லாக வரும்‌ 

விளி.] 
ஏலக்காய்‌ க-து பெ. (௩) ஏலச்செடியின்காய்‌; 

cardamom 


x 


க. ஏலக்கி, ஏளக்கி, யாலக்கி; து., குட.. ஏலக்கி; தெ. ஏலகி. 
Guj daci; Beng ilAyaja; Hin 43௮0; Mar ௪௧0௦, élaci, Skt 6/6. 


[ஏலம்‌ - காய்‌. ஏ ஏல்‌ ஏலம்‌ (உயர்ந்த மணம்‌ வீசுவது]. 
ஏலக்கோலம்‌ ச்ட-&-kமிகா, பெ. (ஈ.) அணியம்‌ (யாழ்‌. 
௮௧.) ; readiness, preparedness. 
[ஏல்‌ * கோலம்‌ - ஏலக்கோலம்‌./ 
ஏலங்கேள்‌(ட்‌)-த(ட)ல்‌ ௪௨-6௪, 12.செ.கு.வி. (84) 
ஏலவிலையை ஏற்றி அல்லது குறைத்துக்‌ கேட்டல்‌; 
to bid at an auction 
[ஏலம்‌ - கேள்‌.] 
ஏலச்சீட்டு ௧௪-௦-௦/ீப, பெ. (ஈ௩.) ஏலங்கேட்டெடுக்குங 
கூட்டுச்‌ சீட்டு; periodical deposit of Money, the net 
collections being auctioned away to the lowest bidder 
on each occasion 
[ஏலம்‌ - சீட்டு] 
ஏலப்பாட்டு 6௪-௦2-௦௪40, பெ. (௩) படகோட்டிகளின்‌ 
பாட்டு (வின்‌.); boatmen’s song in which the words 
60, 6166 occur again and again 
(ஏல - பாட்டு - ஏலப்பாட்டு. ஏலேலோ என இசைத்தவாறு 
பாடும்‌ பாட்டு. = 


ஏலம்‌! கண, பெ. (௩) 1. செடிவகை; வrdamom plant 
2 ஒரு மணப்‌ பொருள்‌ (திவா.); கramom 86609 
3. மயிர்ச்சாந்து; பற9பent for perfumng the hair of 
ஸூ ''ஏலவார்குழலிமார்‌'' (திருவாச.29). 


ம. ஏலம்‌ ௧. ஏலக்கி, யாலக்கி, யாலகி, குட. ஏலக்கி, தெ. 
ஏலக்கி, ஏல. Mar 830, vélaci, véladdda, or 615, Olay. 


[ஏ ஏல்‌ - ஏலம்‌] 
ஏலம்‌” சுதா, பெ (௩) போட்டியிற்‌ பலர்முன்‌ ஏற்றும்‌ 
விலை; 8ப00௦ஈ 


ம., து., ௧. ஏலம்‌, தெ. ஏலமு, பாலமு, வேலமு ர ஸிகா; 
Mar lilam, ரிகா, Port i&ilam 

ஏலரிசி சள; பெ. (॥) ஏலவரிசிபார்க்க: 996 சிஎ--சர$! 
(ஏலம்‌ * அரிசி] 


ஏலரிசிமணி ச்சரீட்றகை்‌ பெ. (0) பரவ மகளி 
கமுத்தணிகளுளொன்று; ௮ kin of Necklace wom 
by parava women 


ஏலம்‌ * அரிசி - மணி] 
ஏலவரிசி ௧2-௮8] பெ. (ஈ.) ஏலக்காயின்‌ உளளீடி 
(5.1 14121), cardamom seed 
க. ஏலககி 
[ஏல * அரிசி] 


ஏலவார்குழலியம்மை ககு்பட்காணச பெ (ஈ) 
திருக்காஞ்சியிற்‌ கோயில்‌ கொண்ட அம்மையார்‌; 
deity in Kanchipuram temple 
[சலம்‌ * வார்ஞ்லி + அம்மை] 


ஏலவே 


301 


ஏவங்கேள்‌'(ட்‌)-த(ட)ல்‌ 


ஏலவே ௪8-ட-த்‌ கு.வி.எ. (804) ஏல” பார்க்க; 586 5௪" 


[ஏல - ஏ - ஏலவே] 

ஏலன்‌ சுக, பெ. (॥) தினையரிசி; ஈச 
[இல்‌ ௯ எல்‌ ௮ ஏல்‌ - அன்‌ - ஏலன்‌ - சிறியது. 'அன்‌' - 
ஒருமை குறித்த ஈறு... 


ஏலாமை கிச்‌ 


பெ. (ஈ) 1. கூடாமை; Inability, 
impossibiity 2. பொருந்தாமை; பn$பitableness, inco- 
ngruity, inconsistency ''பூதமுதலாய தத்துவங்களென 
வுரைத்தல்‌ ஈண்டைக்கேலாமையறிக,'* (சி.போ. 
சிற்‌.1,1). 


[இயலாமை ௮ ஏலாமை./ 


ஏலா ௧4 விளி (££) | தோழன்‌ தோழியை முன்னிலைப்‌ | ஏலு!-தல்‌ சுப 13 செ.குவி. (44) 1. நிகழ்தல்‌; ம 


படுத்துஞ்‌ சொல்‌ (பரிபா 8,69,கந்தபு அசமுகிப்‌.12); 
exclamaton of familiar address to a companion, whether 
man or woman 2. மனைவியை விளிக்கும்‌ கெமுத 
கைப்‌ பொதுச்சொல்‌ (கரூர்‌.வ.); word of endearment. 
ஏலா, இங்கே வா (இ.வ.). 

க. எலா, லே; தெ. எலா. 


[எல்லா ௯ எலா. ஏலா.] 
கணவன்‌ மனைவி ஆகிய இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ 
ஏற்றத்தாழ்வின்றி அன்பும்‌ மதிப்பும்‌ ஒருபடித்தரமாகப்‌ 
புலப்படும்‌ வகையில்‌ எலா என அழைப்பது முந்து தமிழ்ப்‌ 
பண்பாடு அஃது இன்றும்‌ நாட்டுப்புறங்களில்‌ ஒதுக்கபபட்டுப்‌ 
புறக்கணிக்கப்பட்ட மக்களிடை மறையாமல்‌ நின்று நிலவுகி 
றது மேனாட்டார்‌ ஒருவரையொருவர்‌ (4810 என விளித்துக்‌ 
கொள்வதை இதனொடு ஒப்பிடுக. 

ஏலாதி ௪௪௦ பெ. (ஈ) (இலக்‌ ) ஒவ்வொரு பாடலிலும்‌ 
ஆறு நற்பண்புகளைக்‌ கூறும்‌ முறையில்‌ நூறு பாடல்‌ 
களினால்‌ கணிமேதாவியார்‌ என்னும்‌ புலவரால்‌ 
இயற்றப்பட்ட ''ஏலாதி'* என்னும்‌ பதினெண்கீழ்க்‌ 
கணக்கு நூல்களீ£ள்‌ ஒன்று; | காகா 80 ௦ther 
ingredients’, name of an ancient didactic work by 
Kanl-Mataviyar, containing 100 stanzas and mentioning 
six virtues in each stanza, one of Padin-en-kil-kanakku. 


[ஏலம்‌ * ஆதி] 

ஏலாதிகடுகம்‌ கச்எ-&எர்பரகா, பெ. (ஈ.) மருந்துவகை 
(யாழ்‌.அக.); 8 medicine 
[ஏலம்‌ * ஆதி - கடுகம்‌.] 

ஏலாப்பு க8றறப, பெ. (ஈ.) துன்பம்‌ (யாழ்‌.அக.); 054655. 
மறுவ. பொல்லாப்பு; ம. ஏலாப்பு. 


[இயலாப்பு - ஏலாப்பு.] 


ஏலாப்புறம்‌ கிக்கா, பெ. (ஈ.) வயலைச்சற்றியுள்ள 


இடம்‌, place adjoining and around paddy-fields. 

(சேரநா.). 

ம. ஏலாப்புறம்‌. 

[எல்லைப்புறம்‌ - ஏலாப்புறம்‌ (கொ.வ.].] 
ஏலாமுள்சிகய/ பெ. (௩) வேலியமைக்கப்‌ பயன்படுத்‌ 

தும்‌ ஒருவகை முட்செடி; 8 590165 of thomy plant 

(சேரநா.). 

ம. ஏலாமுள்ளு, 

[வேல்‌ வேலா * முள்‌ - வேலாமுள்‌ அ ஏலாமுள்‌ (கொ.வ.]..] 


happen, occur 2 பொருந்துதல்‌; 10 join, mingle 3. 
செய்ய முடிதல்‌; 10 06 ற0551018 இது உன்னாற்‌ செய்ய 
ஏலுமா. 

ம. ஏலுக. 

[இயல்‌ ௯ ஏல்‌ ௯ ஏலு-தல்‌ ] 


ஏலே க்க விளி. (ம்‌) 1. சிறுவனையும்‌ இழிந்தோனையும்‌ 


விளிக்குஞ்‌ சொல்‌; எxclamation or familiar address 
to inferior and young ஏலே! என்னலே அது? 
(நெல்லை.) 2. பழங்குடி மக்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
அன்பொடு விளிக்கும்‌ கெமுதகைப்‌ பொதுச்‌ சொல்‌; 
word of endearment among Harijans and other most 
Backward Communities 


[ஏல்‌ - ஏலா ஏலே] 


ஏலேலசிங்கன்‌ 66௪89௧ பெ. (ஈ.) திருவள்ளுவ 


நாயனார்‌ காலத்தில்‌, அப்பெருமானிடம்‌ பேரன்பு 
பூண்டு ஒழுகி, தன்‌ மகளை வள்ளுவருக்கு வாழ்க்‌ 
கைத்‌ துணையாகக்‌ கொடுத்த ஒரு வேளாளப்‌ பெரு 
மகனார்‌; ௮ vélala chief, a contemporary of Tiruvalluvar 
fascinated by Tiruvalluvar's excellence and gave his 
daughter in marriage to him (Tiruvalluvar) as a token 
of respect. 
(ஏலேலன்‌ * சிங்கள்‌. ஏலேலன்‌ என்பது படகோட்டிக்கும்‌ 
கப்பல்‌ உடைமையாளனுக்கும்‌ பண்டு தொட்டு வழங்கிய 
பெயராகலாம்‌./ 

ஏலேலம்‌ சிக, விளி. (ஈ() ஏலேலோ? பார்க்க; 895 
க்க." 

ஏலேலோ! கிகி, விளி. (4) படகு முதலியன 
,தள்ளுவோர்‌ பாடும்‌ ஏலப்பாட்டில்‌ வரும்‌ ஒரு சொல்‌; 
onom expression that occurs again and again in songs 
sung by boatmen or others while pulling or lifting together. 
'மண்ணை நம்பி ஏலேலோ - மரமிருக்க - ஏலேலோ. 
மரத்தை நம்பி ஏலேலோ - கிளையிருக்க - ஏலேலோ."' 


[ஏலோ - ஏலோ - ஏலேலோ (ஒலிக்‌ குறிப்பு). 


ஏலேலோ” சக்க, பெ. (௩) சோழமன்னனொருவனின்‌ 
பெயர்‌; ame of a Chola King. (செ.அக.). 


ஏவங்கேள்‌' (ட்‌)-த(ட)ல்‌ ௬௧-64, 12.செ.கு.வி. (44) 
ஏவல்‌ செய்தல்‌; 1௦ 00 ௮5 0௦040. 


[ஏவல்‌ ௯ ஏவம்‌ - கேள்‌.] 


ஏவங்கேள்‌“(ட்‌)-த(ட)ல்‌ 


302 


ஏவற்சிலதி 


ஏவங்கேள்‌”(ட்‌)-த(ட)ல்‌ ௬௭-6௪-, 12 செகுவி (91) 
1. குற்றத்தைச்‌ சுட்டிப்‌ பேசிப்‌ பழித்தல்‌ (உ வ.): 1௦ 
taunt a person specifying his faults 2 இடைமறித்து 
வினவுதல்‌; to intermiddle when an injury is done 
அரசன்‌ செய்ததற்கு ஏவங்கேட்பவரார்‌? (வின்‌ ). 
[எவ்வம்‌ ௯ ஏவம்‌ *% கேள்‌.] 

ஏவஞ்ச கரத, கு.வி.எ (80..) ஏறத்தாழ; 5௦ க்‌, 1 
being 80 ஏவஞ்ச இந்தக்காரியம்‌ முடியலாம்‌ (812). 
[ஏற * எஞ்ச - ஏறஞ்ச ௯ எவஞ்ச / 

ஏவதும்‌ ௬௪, சு.பெ. (றா) 1. ஒவ்வொன்றும்‌; 
வரர. ''செய்வினையேவது மெண்ணி லாதகடந் 
தொறும்‌'' (கந்தபு.சுக்கிரனுப.36). 2. ஏதுவும்‌; ஙhats0- 
ever 
[ஏ * அதுவும்‌ - ஏவதுவும்‌ ௯ ஏவதும்‌.] 

ஏவம்‌" ௬௮௱, பெ. (௩) குற்றம்‌; 18ப11, பிள்‌. “ஏவமிக்க 
சிந்தையோடு'' (தேவா.2306) . 

(எவ்வம்‌ ௯ ஏவம்‌./ 

ஏவம்‌” ௪௭௱, கு.வி எ. (80/.) இவ்விதம்‌; tus, exactly 

$0. 
ம. ஏவம்‌ 
[இவ்வம்‌ ௯ ஏவம்‌ (கொ.வ.).] 


ஏவர்‌ ௬௭ வி.சு.பெ. (ரசாஓா௦) எவர்‌; which persons, 
who 


ம. ஏவா, 
[எவ்‌ * அர்‌ - எவர்‌ ஃ ஏவர்‌.] 

ஏவல்‌' ச்ச; பெ. (௩) 1. தரண்டுகை; 10510200ஈ, 
incitement 2. ஓதுதை; 1601௮. “ஏவலின்‌ முதுமொழி” 
(பரிபா.13,40) 3. ஆணை (திவா.); வ௦।௱nப்‌, order, 
author). 4. பணிவிடை; 5 ''ஏவன்‌ முற்றி" 
(அரிச்‌.பு.மயான 1) 5. ஏவலாள்‌; servant, attendant 
“முனிவர்க்‌ கேவலாய்‌'' (தாயுதேசோ 1) 6. தீய 
ஆவியை ஏவிவிடுதை; inciting a devil against an 
enemy by witchcraft 7. ஏவல்‌ வினைமுற்று (நன்‌.145); 
(gram) imperative finite verb. 8. வறுமை (சூடா.); 
poverty, want. 
(எவ்‌ எவல்‌.] 


ஏவல்‌” ௬௮ பெ. (௩) பல்லிகொட்டுகை; றறiய௦பs 
chirpings of a lizard. 


(ஏவு ஏவல்‌.] 

ஏவல்கேள்‌(ட்‌)-த(ட)ல்‌ ௬௪'-்சு;, 12.செ.கு.வி. (41) 
ஏவியபணி செய்தல்‌; (0 86/6, obey orders, perform 
duties assigned, to wait upon, as an attendant. 


(ஏவல்‌ * கேள்‌.] 


ஏவல்கொள்(ளூ)-தல்‌ ௫௪/-k௦/-, 12.செ.கு.வி. (v1) 
வேலை வாங்குதல்‌; 10 06 work done by others. 


(ஏவல்‌ - கொள்‌..] 


ஏவல்சிலதியார்‌ ௬௪/-க/எஎற்ன்‌; பெ (௩) சமையலறை 
ஏவற்பெண்டிர்‌, மடைப்பள்ளியாரடியார்‌; kitchen 
malds 
[ஏவல்‌ - கிலதி * ஆர்‌ சிலதி - ஏவிய பணி செய்யும்‌ சிற்றாள்‌.] 


ஏவல்மேவல்‌ &௪/-ஈ௬௪/ பெ. (ஈ௩.) கட்டளை (வின்‌.); 
commands 


/எவல்மேவல்‌ (எதுகை குறித்த இணைமொழி]).] 


ஏவல்விடை ௬௪-௭௧ பெ (ஈ) வினாவுக்கு விடை 
யாக ஒரு ஏவல்‌ இடுவது; answering a question by 
an imperative retort, as when asked, ‘will you do this?’ 
to say ‘Do it yourself’ “சாத்தா, இது செய்வாயோ? என்ற 
வழி “நீ செய்‌!” என்பது போன்ற விடை. (நன்‌.386. 


உரை) 


[ஏவல்‌ * விடை - ஏவல்‌ விடை - ஏவலே விடையாக 


அமைவது / 

ஏவல்வினா ௬௪/௧ பெ. (௩) ஏவும்‌ நோக்கத்தோடு 
கேட்கும்‌ வினா (நன்‌ 385); questioning with a VOW 
to give a command as ‘Had you your dinner?’ சாத்தா 
உண்டாயா? 
[ஏவல்‌ * வினா - ஏவல்‌ வினா. 'நீ உண்டாயா?"'' என்னும்‌ 
வினா, ''போய்‌ உண்‌'' என்னும்‌ ஏவற்குறிப்பை உள்ளடக்கிய 
ஏவல்‌ வினாவாயிற்று / 

ஏவல்வினை ௬௨/-0௪( பெ. (௩) 1 முன்னின்றாரை 
ஏவும்‌ வினை; verb in the mperatve Mood 2. மந்திரத்‌ 
தொழில்‌; 801 of commanding a devil by witchoraft 
to do harm to a person 
[ஏவல்‌ * வினை] 


ஏவலன்‌ ௫/3, பெ. (ஈ.) பணிவிடை செய்வோன்‌; 
attendant, servant. ஏவலர்‌ தொழின்முறை யியற்ற'' 
(கந்தபு.உரைபுனை. 17). 
ம. ஏவலன்‌. 
[ஏவல்‌ * அன்‌ - ஏவலன்‌.] 

ஏவலாள்‌ ௬௪/2! பெ. (ஈ.) ஏவலன்‌ பார்க்க; 596 ௪௪0 
[ஏவல்‌ * ஆள்‌..7 

ஏவள்‌ ௬௮/ பெ. (ஈ.) எப்பெண்‌; which woman. 
ம. ஏவள்‌. 
(எவ்‌ * அள்‌ - எவள்‌ ௯ ஏவள்‌.] 

ஏவற்சிலதி ௬௭-௪௦ பெ. (ஈ.) குற்றேவல்புரியும்‌ 
பெண்‌; mald Servant of a household; kitchen-mald. 
“பூவிலை மடந்தைய ரேவற்சிலதியர்‌'' (சிலப்‌.5,51). 


[ஏவல்‌ ஃ சிலதி - ஏவற்சிலதி, சிலதி என்னும்‌ சொல்லே 
ஏவற்பணியாளைக்‌ குறிக்கும்‌. 'ஏவல்‌' மிகையான முன்னடை. 
சிலதி - குற்றேவல்‌ செய்யச்‌ செலுத்தும்‌ பெண்‌. செல்‌, செலவு 
* ஆளி - செலவாளி ௮ செலவாதி ௯ செலதி ௮ சிலதி. 
செலவாதிபார்க்க; ௧௦௪ /வvகீப்‌ ] 


ஏவற்பணி! 


ஏவற்பணி ௪௨-௪௫ பெ. (௩) ஏவியவேலை (வின்‌ ), 
services commanded, often used as-a compliment in 
epistolary writings and in polite conversation 


[ஏவல்‌ - பணி - ஏவற்பணி] 

ஏவறவு சிப, பெ. (॥) துன்பம்‌, கவலை; 50௦4, 
distress (சேரநா.). 
ம. ஏவறவு 
[ஏசறவு ௯ ஏவறவு (கொ.வ ].] 

ஏவறை' ௬௮௮, பெ. (௩) மறைந்து அம்பெய்தற்குரிய 
மதிலுறுப்பு (பு.வெ.6,5,உரை); retreat constructed in 
the battlement of a fort from where bowmen might shoot 
arrows against the enemy unobserved 
[ஏ * அறை - ஏவறை ஏ - அம்பு] 

ஏவறை” ண பெ (ஈ) ஏப்பம்‌ (யாழ்ப்‌.); belching, 
eructation 
[ஏ * உறு - ஏவுறு - ஏவறை. ஏ - எப்பம்‌.] 

ஏவன்‌ ௬௭௭, வி.பெ (றா) யாவன்‌; who? 
ம. ஏவன்‌; ௧. யாவன்‌, தாவன்‌; து. எரு; தெ. எவ்வண்டு; 
பட. எம்‌ 
[எவன்‌ - ஏவன்‌ / 

ஏவிவிடல்‌ ௬ர௪(/ தொ.பெ. (ஸம. ஏவிவிடு பார்க்க; 
see கப 

ஏவு'-தல்‌ ௫, 8 செ குன்றாவி. (Vv!) 1. ஆணையிடு 
தல்‌; 10 றாகி, 004, 090 2. தூண்டிவிடுதல்‌; 
to incite, prompt, urge, instigate, to conjure and set on, 
95 ௮ ௦௱௦ஈ 3. திருவருளால்‌ தூண்டப்படுதல்‌; ௦ 
1௦ inspire, as God ஆவியானவர்‌ பவுலை யேவினார்‌ 
(கிறித்‌.). 4. செலுத்துதல்‌ (பிங்‌), (௦ 015026, a5 an 
arrow, 10 throw, as a dart 5. சொல்லுதல்‌; 1௦ speak, 
த). ஏவா விருந்த வடிகள்‌'' (சீவக. 3036). 
ம. ஏவுக; ௧. ஏசு. 
[எய்‌ ப எவு./ 

ஏவு” சய பெ. (ஈ.) உயரம்‌, 6௭14. 
௧. ஏ CG haben AS hebban, E heave, Goth hefian, to 
lif. உ heaven, 02 hifinn. AS. heofon, the air, the abode of 
the Deity. Lit. the ‘heaved’ or ‘lifted up’. 
/ எ. ஏவு. 

ஏவு” சுய, பெ. (௩) அம்பு; வாண. '"மாறிலேவு பூட்டி" 
(கந்தபு.காமதக.66). 
[எய்‌ ஏ. ஏவு. 

ஏவு' சங, பெ. (௩) துன்பம்‌; ஈச. 
[எவ்வம்‌ - (எவ்வு] ஏவு... 

ஏவுகணை சிய/க௩ு பெ. (௩) குறிதவறாமல்‌ இலக்‌ 
கைச்‌ சென்று தாக்கும்‌ படைக்கலம்‌; 115916. 
(ஏவு * கணை. 


303 


ஏழ (ஏழா) 


ஏவுகாரன்‌ ௬பான்கற, பெ. (௩) எய்பவன்‌, வில்லாளி; 
archer (சேரநா.). 
ம. ஏவுகாரன்‌. 
/ஏவு - காரன்‌.] 

ஏவுகை சங்‌ பெ. (௩) ஏவுதல்‌; Inciting, driving. 
ம. ஏவு 
(ஏ ஏவு எவுகை.] 

ஏவுண்ணு-தல்‌ கயா, 12.செ.குவி. (1) அம்பு 
தைத்தல்‌; (௦ 08 injured by an aாow ''பகழியினே 
வுண்டு'' (இறை.6,64). 
[ஏ * உண்‌ - ஏவுண்‌ ௯ ஏவுண்ணு ஏ - அம்பு] 

ஏவுதற்கருத்தன்‌ ச்‌8-48ய/௪ஈ பெ (ஈ) (இலக்‌.) செய்‌ 
விக்கும்‌ வினைமுதல்‌; (08) indirect agent who 
causes a thing to be done, அரசன்‌ கோயில்‌ கட்டினான்‌ 
(உ.வ.). 
(ஏவுதல்‌ - கருத்தன்‌ - ஏவுதற்கருத்தன்‌.] 

ஏவுவான்‌ பாக்‌, பெ. (॥) கட்டளையிடுபவன்‌ (பிங்‌.); 
master, director 
(ஏவு - ஆன்‌ - ஏவுவான்‌./7 

ஏவூர்தி ௯்ப்யபெ. (॥) விண்ணில்‌ செலுத்தும்‌ ஊர்தி; 
vehicle which is sent through sky. 
[ஏவு * ஊர்தி - ஏவூர்தி/ 

ஏழ்‌' 4, பெ. (௩) ஏழிலைப்‌ பாலைமரம்‌ (ஏழில்மரம்‌); 
seven leaved milk plant 
1ஏ ௮ ஏழ்‌ - உயர்ந்தமரம்‌, நெடியமரம்‌.] 

ஏழ்‌” சு, பெ. (௩) ஏமு பார்க்க (தொல்‌.எழுத்‌.388); 596 
சிப 

ஏழ்ச்சி கி பெ. (ஈ.) தோற்றம்‌; கppearance, advent, 
ஈanifestaton. ''ஏழ்ச்சிக்‌ கேடின்றி'' (திவ்‌.திருவாய்‌.3,24). 
/எழு- ஏழ்‌ ஏழ்ச்சி.] 

ஏழ்‌ பிறப்பு சுறர்தறறப பெ. (ஈ.) ஏமு பிறப்பு பார்க்க; 
see dlupirappu. 

ஏழ்புழை 4-0/5 பெ. (ஈ.) வேய்ங்குழல்‌ வகை; ௭9௦0 
pipe that has seven holes. ''ஏழ்புழையைம்‌ புழை 
யாழிசை கேழ்த்தன்ன'' (பரிபா.8,22). 
[ஏழு ௯ ஏழ்‌ - புழை. புழை - துளை] 

ஏழ்மை சீ-ஈக பெ. (௩) ஏழு; 5. ''ஏழ்மைப்‌ 
பிறப்புக்குஞ்‌ சேமம்‌.'' (திவ்‌.திருவாய்‌.4,69). 
/ஏழமு- ஏழ்‌ * மை.] 

ஏழ (ஏழா) சுத, விளி. (ம்‌) பழங்குடியினர்‌ தம்‌ 
மனைவியை விளிக்குஞ்சொல்‌ (நெல்லை; 80 85- 
tion used by tribals to address or Call attention to thelr 
wives. 


[ஏல ௮ ஏழ (- ஏழா]. 


ஏழகத்தார்‌ 


ஏழகத்தார்‌ ௪27௪12; பெ. (ஈ.) படைவகுப்பாருள்‌ ஒரு 
வகையா; lass of Military Men 


/ஏழகம்‌ - மெய்ம்மறை (கவசம்‌). ஏழகம்‌ - அத்து - ஆர்‌ - 
ஏழகத்தார்‌. ''அத்து'' - சாரியை ஆர்‌' - ப.பா.ாறு.] 
ஏழகநிலை ச்ஜசாரஜ; பெ (௩) ஏழகத்தகரினைப்போல்‌ 
எழுச்சி கொண்ட மறவர்‌ பண்பு (அபி.சிந்‌); ॥tசrary 
theme, dealing with kings and chieftains ‘> யரும்‌ 
புகழையுடைய ஞாலத்தில்‌ இளமையைப்‌ பாராதே அர 
சன்‌ பூமி காவல்‌ பூண்டு நிற்பினும்‌ ஏழக நிலையேயாம்‌' 
(பு.வெ.பொதுவியல்‌) 
[ஏழகம்‌ - நிலை - ஏழகநிலை, ஏழகம்‌ - ஆட்டுக்கிடா.] 
ஏழகம்‌ சரக, பெ. (௩) 1. செம்மறியாடு; ஈ௭ ௦ 
69 2. துருவாட்டேறு; ram of the species of sheep 
called Duradu (துருவாடு), fleecy sheep. (சா.அக.). 


(மேழகம்‌ ஃ ஏழகம்‌./ 
ஏழடுக்குமீன்‌ 6/௪20/ப-ஈ௭, பெ. (ஈ.) ஓரின மீண்‌: ௨ 
kind of fh. (சேரநா.). 
ம. ஏழடுக்கு மீன்‌. 
[ஏழ்‌ * அடுக்கு - மீன்‌.] 
ஏழத்தனை அரச! பெ. (௩) ஏமூமடங்கு; 899 times 
[ஏழு * அத்தனை. 
ஏழமை சிசாச; பெ (௩) ஏழைமை பார்க்க; 566 சிகர! 
ஏழரை சிகா பெ. (௩) 1. ஏமும்‌ அரையும்‌; 59 


ச half. 2. ஏழரை நாழிகை உள்ள கால அளவு; 
3 AM (at nght) (சேரநா.). 


ம. ஏழர. 
(எழு * அரை.] 

ஏழரைக்கோழி சசஎ-k-&ப/; பெ. (௩) ஏழரை வெளுப்‌ 
பில்‌ கூவும்‌ கோழி (சேரநா.); 000% crowing at 3 AM. 
ம. ஏழரக்கோழி 
[ஏழு * அரை - கோழி. 

ஏழரைச்செப்பு 5௮2௦-௦0; பெ. (௩) பொற்காசு 
வைக்கப்‌ பயன்படுத்தும்‌ ஏழரை இடங்கழி கொள்ள 
சாவுள்ள செப்புப்‌ பெட்டி; oper vessel which will 
contain seven and a half measures (paras or itangalis) 
for the safe-keeping of gold coins or the like. (சேரநா..) 


ம. ஏழரச்செப்பு 
[ஏழு * அரை - செப்பு. 
ஏழரைநாட்டுச்சனி ௮௮௪௮-ஈ௪1ப-0-02 பெ. (௩) ஏழரை 
்‌ யாண்டுக்காரி பார்க்க; 566 கி/தகர-y-andu-k-kard 
[ஏழு * அரை * ஆண்டு - ஏழரையாண்டு -, ஏழரையாட்டு 
அ ஏழரைநாட்டு * சனி, ஆண்டு - ஆட்டு.] 
ஏழரையாண்டுக்காரி ச்சாசர்‌ஏ-க்எப--்க்‌ர்‌ பெ. (௩) 
நிலை வோரையிலிருந்து 12, 1, 2ஆம்‌ இடங்களில்‌ 
ஏழரையாண்டு வருத்தும்‌ காரி (சனி). (வின்‌.); 


304 


ஏழியன்‌ 


(Astrol) Saturn in his malign influence for 71/2 years 
when passing through the zodiacal sign of one’s star 
at birth, the one previous and the one after 
ம. ஏழரஞ்சனி, ௧. ஏழரெயாடதசனி. 
[ஏழு * அரை * ஆண்டு - காரி 

ஏழாங்காப்பு அ-கர்‌-&த்றப, பெ. (ஈ) குழந்தை பிறந்த 
ஏழாம்‌ நாளில்‌ செம்பிலும்‌ வெள்ளியிலுமான நாணி 
னால்‌ புனைந்த ஒருவகைக்‌ கால்கொலுசைக காப்‌ 
பாக அணிவிக்கும்‌ நிகழ்ச்சி (இ.வ.); 09091௦18 or 
anklets of a particular pattern, of copper and silver wire 
twisted tagether, put on the ankles of a baby on the 
seventh day ரிகா birth, as an amulet. 


[ஏழு * ஆம்‌ காப்பு. 

ஏழாங்காய்‌ விளையாட்டு சுச்ர்ஏஞ்‌-ஸ்ச்ர்ப, பெ. (.] 
பெண்கள்‌ வீட்டிற்குள்‌ விளையாடும்‌ ஒருவகை 
விளையாட்டு (வின்‌ ); 10000 game played by girls. 
மதுவ. ஈரி. 
ல்‌. ஏழாமுத்தின்‌ விளையாட்டு. 
[ஏழு * ஆம்‌ - காய்‌ - விளையாட்டு.] 

ஏழாங்கால்‌ சி2ர்‌-த/ பெ. (௩) திருமணத்திற்கு ஏமுநா 
ஸின்‌ முன்பு நடும்‌ பந்தற்கால்‌ (வின்‌.); ௮பspiCou5 
first post, for erecting the marriage pavilion, planted seven 
days before the date of the wedding 
[ஏழு * ஆம்‌ - கால்‌.] 

ஏழிசை ச-8தர பெ. (௩) குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, 
உழை, இளி, விளரி, தாரம்‌ என்னும்‌ ஏழு வகை 
நரம்பு இசையொலி (திவா.); seven notes of the 
diatonic scale 
[ஏழு ௯ ஏழ்‌ - இசை, 

ஏழிசையெழுத்துகள்‌ ௬-/82/)-எபப/ச௪(! பெ. (௩) ஏழி 
சைகளின்‌ குறியீடாக வழங்கும்‌ ஏமு நெட்டுயிர்‌ 
(திவா. ); Seven long vowels of the alphabet significative 
of the seven notes of the diatonic scale. ஆ, ஈ, ஊ, 
ஏ, ஐ, ஓ, ஒள - என்பன, 
(ஏழு ௯ ஏழ்‌ * இசை - எழுத்துகள்‌.] 

ஏழிசைவாணர்‌ ௮-/8ஜ-ரகக, பெ. (1) யாழோர்‌ (கந்தரு 
வர்‌) , கேோdharvas, noted for their superb music ஏழிசை 
வாணருஞ்‌ சித்தரும்‌'' (சேதுபு விதூம.4). 
[ஏழு ௯ ஏழ்‌ * இசை * வாணர்‌] 

ஏழியன்‌ கந்‌, பெ. (௩) நெற்கதிர்களைத்‌ தாக்கும்‌ 
சிறிய புழு; கnker-wom, palmer-worm, letocorisa 
acuta, the ricesapper, an insect pest destructive to the 
growth of paddy 
ம. ஏழியன்‌ 


[அதியன்‌ - ஏழியன்‌./ 


ஏழில்‌" 


ஏழில்‌! ௪4 பெ (6) ஏழிலைப்பாலை (குறுந்‌.138, 
உரை ), Seven-leaved mik-plant 
(ஏழ்‌ * இலை - ஏழிலை ௮ ஏழில்‌../ 

ஏழில்‌” க பெ (௩) இசை; ௱ப9௦, as consisting of 
$6 ௩௦5 ''ஏழி லியம்ப வியம்பும்‌ வெண்சங்‌ கெங்‌ 
கும்‌"' (திருவாச 7,8) 
[ஏ - ஏழ்‌ ௯ ஏழில்‌ (எழும்‌ இசை) ] 

ஏழில்‌” ச பெ (॥) நன்னன்‌ என்னும்‌ தலைவனது 
மலை; Name of a hil which belonged to Nannan, 
an ancient chief of the Tam! country ‘நன்ன னேழினெடு 
வரை'' (அகநா 152) 
ம. ஏழில்‌ 
(ஏழு ௮ ஏழில்‌ (ஏழு குன்றங்களின அடுக்கு] ] 

ஏழிலைக்கிழங்கு ச-ர/2-k-&/2ஓப, பெ (௩) மரவள்ளி; 
tapioca, whose leaves divide at the top into several forks 
மறுவ. மரவள்ளி, குச்சி, கப்பல்கிழங்கு, ஆழ்வள்ளிக்கிழஙகு, 
ம. ஏழிலைககிழங்கு 
/ஏழு + இலை + கிழங்கு 7 

ஏழிலைப்பாலை 4-/2/0-0ச௮, பெ. (௩) ஏழிலைக 
ளைக்‌ கொண்டதும்‌ நெடுந்தொலைவு மணம்‌ பரப்‌ 
பும்‌ பூக்களைக்‌ கொண்டதுமான மரம்‌; seven leaved 
milk plant, mir Alstonia Scholaries 


ம. ஏழிலமபால 
[ஏழிலை * பாலை முட்டுகள்தோறும்‌ ஏழிலை கொண்டது / 
ஏழிலைம்பாலை -/௮/-௱-றச௪ பெ. (॥) ஏழிலைப்‌ 
பாலை பார்க்க, 966 கி-ர௪/-0-றசி௫ "பூத்த வேழிலைம்‌ 
பாலையைப்‌ பொடிப்பொடியாகத்‌ தேய்த்த'” (கம்பரா 
வரை 6) 
[எழிலை * பாலை - ஏழிலைப்பாலை - ஏழிலைம்பாலை 
(மெலித்தல்திரிபு) ] 
ஏழு கிப பெ (॥) 1 ஏழு எனனும்‌ எண்ணுப்பெயர்‌, 
ஆறின்‌ மேல்‌ ஒன்று; uber seven, one More than 
5 2. எ: என்னும்‌ எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ்‌ 
எண்ணுப்பெயர்‌; name of the seventh Numeral symbol 
"எ: ௩ Ta 
மறுவ. ஏழ்‌ - (எழு பெயரடி: 001006 
ம. ஏழு. க. ஏழு, ஏளு. தெ. ஏடு. யேடு, துத. ஏல்‌, து. 
எள்‌. ஏளு, இரு. ஏலு. கை. யல்‌ எரு. யெகு. கோத. யேயெ. 
ஏய்‌, குரு. யெலலு, துட. ஏழ்‌, ஒவ. குட. ஏளி, பட. இய்யு, 
கொலா. எட. ஏட்‌, கோண்‌. ஏறுங்க, ஏனு. ஏழுஙக, குவி. 
ஒதகி. கோல்‌. இய. சாந்‌. ஏ. ஏா, குரி. ஏயகு, பிராகு. ஆப்த்‌ 
Turk yedi, Sinh hathat, Hung het, Mag heb, Gk epta] 
ஏழ்‌ ஏழிலைப பாலைமரம்‌ ஏழிலைகளின பெயரால்‌ 
தோனறிய ஏழிசைபபண்கள. ஏழு நரமபகள கட்டிய யாழுககும்‌ 
பெயராய அமைந்திருத்தலான்‌, ஏழு பிரிவுகளாக அமைநத 
ஏழிலைபபாலை மரத்தின இலையமைப்பே ஏழு என்னும 
எணணுபபெயா தோன்றக காரணமாயிற்று 


305 


ஏழை 


ஏழு விண்மீன்‌ கூட்டததிற்கு இப்பொழுது கனனியோரை 
(கன்யாராசி) எனப்பெயரிருபபினும்‌ பண்டைக்‌ காலததில்‌ ஏழ்‌ 
௮ ஏழை என்னும்‌ சொலலே பெண்ணைக குறிக்கும்‌ சொல்லாக 
வும்‌ பயினறதால. ஏழிலைபபாலை மரததின்‌ இலையமைப்‌ 
பால்‌ தோனநிய எணணுப்பெயா விண்மீன்‌ கூட்டததுக்‌ கன்னி 
யோரைக்கும்‌ பழம்பெயராயிற்று 

ஏழ்‌ - சேழ்‌ - சேத்‌ அடிநிலைத்திரிபுற்றவை 

Norw sju, Po/ oexdem, L septem, G seiben, GK sept, Out 200௭, 
ச seacht, Sp siete, Fin sett, Port sete, sett, Czech sedm, Esp 
sep, Russ syem, Rum Sapte, OF seofen, E seven, Serbo sedam, 
Goth sibeen, // seck, Swe byu, Dan வப; Basq zaspi, Slav 
sedmi, Serbo sedan, F sept 


Heb schwah, Ar Saab, sab, sabat, //aq sebat, Georg Shwidi, 
9407 sibben, Akkad Siber, Egy Sin, Sph, Copt saht, Ain sewe, 
set, Swahl seber, saba 


றை schi-chi, Anna chet, Siam chet, Laos (86; /ndo-china chet, 
tsi 


Skt 58012, Hind, Sind, பாம்‌, Mara, Gu, Beng, On sat, பர, 
Kash Sat, sath, Ass sat, hat, Nep sal, Pal satia, இர வர்க, 
Bum sali, Saru. 


ஏழு - டு - து - நு. முடிநிலைத்திரிபுறறவை 
ம dley, ,Mongo! lebet, dotoghan, Malay tujuk, Tib (sokpu) 


101௦, 7ib dun, Nep dyun, dun, nush, nhe, nis, nuch!, Naga tam, 
thene, tanet, Siam {set, nwal, nw 
ஏழு (ஐந்து * இரண்டு) கூட்டுச்சொல்லானவை. 
உலக மொழிகளில ஒனறு முதல்‌ ஐந்துவரையிலான எணணுப்‌ 
பெயாகளின ஊடாட்டம ஒரு சீரான போக்கை எய்தியுளளன 
ஐநதுககு மேற்பட்ட எண்ணுப்‌ பெயர்கள்‌ அமெரிக்கப்‌ டழங்‌ 
குடி மககளிடையிலும்‌ பறுமியப்‌ பழங்குடி மககளிடையிலும்‌ 
அறிமுகபபடுததபபடாததால அவாகள்‌ ஐநதையும இரணடை 
யும்‌ கூடடி ஏழு எனபபொருள கொண்டனர்‌ 
American-Aztec Shek- ume (5 + 2) 

Khuan - nhach (5 + 2) 

Khun-ntth (5 + 2) 


ஏழூசிக்காந்தம்‌ ௪48--/6௪௦௭௱, பெ. (ஈ) ஒன்றிற்கீழ்‌ 
ஒன்றாக ஏழூசிகளைப்‌ பிடிக்கவல்ல ஓர்வகைக காந்‌ 
தம்‌;powerful magnet capable of attracting seven needles 
which hang one below the other (சா ௮௧) 


[ஏழு - ஏழ * ஊசி * காந்தம்‌ / 

ஏழேழு அப, பெ (௩) ஏழில்‌ ஏழு மடங்கு; 566 
tmes seven, forty-nine 
ம. ஏழேழு 
(எழு * எழு! 

ஏழை சபெ (ஈ) 1 அறிவிலான்‌; (001564, silly person, 
one of weak intellect 2 அறியாமை; ignorance, simpI- 


city, harmlessness, mental weakness "ஏழைத்தன்மை 
யோவில்லை தோழி'' (கலித்‌ 55,232) 3 பெண்‌; 


ஏழைக்குறும்பு 


306 


ஏற்பாடு" 


ஸ௦௱க “எருதேறி யேழை யுடனே'' (தேவா.1171,2) 
4. வறியவன்‌ (சூடா.); indigent person, poor wretch, 
helpless fellow. 


ம. ஏழ 
(எள்‌ ஏள்‌_ எழ்‌- ஏழை.] 

ஏழைக்குறும்பு சுஜ-&-பஙயாம்பு பெ (॥) பேதை 
போலக்‌ காட்டிச்‌ செய்யும்‌ குறும்பு; mischief perpe’ra- 
ted under an exterior cloak of innocence 
[ஏழை - குறும்பு. 

ஏழைத்தன்மை 64/-/-/20௱ச/ பெ. (௩) 1. அறியாமையா 
கிய பண்பு; slate of ignorance “ஏழைத்தன்மையோ 
வில்லை தோழி" (கலித்‌.55,23). 2. வறுமை நிலை; 
state of poverty 
[ஏழை * தன்மை] 

ஏழைமை ௪௭௪ பெ. (॥) 1 
பொருள்‌ 274), ignorance, 
2. வறுமை; poverty 
(எள்‌ ௯ ஏள்‌ _ ஏழை ௯ ஏழைமை./ 

ஏழைமைகாட்டு-தல்‌ க2௮-/௪/0-, 5.செ.கு வி. (61) 


கோழையாதல்‌ : (வின்‌.), £௦ 68 mid, Cowardly, 
effeminate 


அறியாமை (தொல்‌ 
simplicity, innocence 


(ஏழை ௯ ஏழைமை * காட்டு.] 

ஏழையாளன்‌ சி21--தீ, பெ. (௩) வறியவன்‌; ௦01, 
miserable man '“பாம்பென வுயிர்க்கு மேழையாளனை” 
(தமிழ்நா 168). 
ம. ஏழன்‌ 
(ஏழை * ஆளன்‌./ 

ஏழொத்து சி-௦ரப, பெ. (௩) (இசை) தாளவகை, 
(திவ்‌.திருவாய்‌.2,6,பதிகத்‌ தலைப்பு); (Mப5) vanety of 
time-measure 
(ஏழு * ஒத்து. ஒற்று ௯ த்து. 

ஏளனம்‌ சதக, பெ. (ஈ) இகழ்ச்சி (சூடா ); mockery, 
jeer. 
[எள்‌ ௯ ஏள்‌ ௯ ஏளனம்‌. 'அனம்‌' - சொல்லாக்க ஈறு. 

ஏற்க 448, கு.வி ௭. (304) ஏற்கவே பார்க்க (யாழ்ப்‌.); 
see érkavé 
(ஏல்‌ * க] 

ஏற்கநட-த்தல்‌ ௫எ-10எ-, 3.செ.கு வி (41) ஒழுங்காய்‌ 
நடத்தல்‌,(வின்‌.); 1௦ behave properly 
[ஏல்‌ * க - ஏற்க * நட] 

ஏற்கவே சர்க்‌, கு.விஎ (30/) முன்னமே; before 
hand, early, in good time ‘ஆபத்து வந்தபோது நம்மைத்‌ 
தேடித்‌ திரியவொண்ணாதென்று ஏற்கவே கடலிடங்‌ 
கொண்டவனை'' (ஈடு 3,6,2). 


ஏற்க * ஏ.] 


ஏற்குமட்கலம்‌ சு&பாச[-kத/தா, பெ. (௩) 1. கடினை; 
bow! 2. ஐயமேற்கும்‌ கலம்‌; bow! for receiving alms 
(ஏற்கும்‌ * மண்‌ * கலம்‌./ 
ஏற்கெனவே 84௯௪௨, குவிஎ ஏற்கவே 
பார்க்க; 586 érkavé 


(adv) 


[ஆ (முன்பு) ௯ ஏ ௮ ஏல்‌ ௯ ஏற்கு (முன்பு) ஃ ஏற்கனவே 
௯ ஏற்கெனவே ] 

ஏற்கை ன்‌! பெ. (n) 1 இணங்குகை; consent, agree 
1௦ 2. வாங்குந்‌ தன்மை; receiving capacity 
[எல்‌ ௯ ஏற்கு ௯ ஏற்கை] 

ஏற்ப றக, இடை. (றக்‌) ஓர்‌ உவம உருபு (தண்டி.33), 


adverbial word of comparison - கு.வி.எ (20) தக்கபடி; 
in accordance with 
[ஏல்‌ - பொருந்துதல்‌. ஏல்‌ ௯ ஏற்ப.] 

ஏற்படு-தல்‌ சுறசப- 20 செகு வி. (41) 1. உண்டாதல்‌; 
to come inte existence, to become formed, to be produced 
௦ created அந்த ஊர்‌ அவனால்‌ ஏற்பட்டது. 2. தலைப்ப 
தல்‌ (யாழ்ப்‌ ), £௦ be engaged in, to enter upon, 
as a business 3 உடன்படுதல்‌ (யாழ்ப்‌.); 1௦ 80766, 
consent, become a party-to a contract 
ம. ஏர்ப்பெடுக, ௧. ஏர்படு, கோத. ஏர்பட்த, து. ஏர்படு, 
ஏபுண; தெ. ஏர்படு; பர்‌. ஏப்‌ (அடைதல்‌): கோண்‌. ஏதானா 
(எடுத்தல்‌), கூ, ஏண்ப (வாங்குதல்‌). 
[ஏல்‌ - பொருந்துதல்‌, பொருத்தல்‌, எழுப்புதல்‌, உண்டாக்குதல்‌ 
ஏல்‌ * படு - ஏற்படு. படுதல்‌ - செய்தல்‌ ஏற்படு - உண்டாகச்‌ 
செய்‌, உளதாக்கு./ 

ஏற்படுத்து-தல்‌ ச்றசபர£ப, 5 செ குன்றாவி. (44) 1. 
உண்டுபண்ணாதுல்‌; 1௦ 006216, make, form, Construct, 
estabiish அவன்‌ அந்த ஊரை ஏற்படுத்தினவன்‌ 2 
இணங்கச்செய்தல்‌ (யாழ்ப்‌); 1௦ persuade, prevail Upon, 
0006 3 நிறுவுதல்‌; ௦ find, as Quilty or not guilty 
அவனைக்‌  குற்றவாளியென்‌  றேற்படுத்தினார்கள்‌ 
(பே.வ.). 4 அமர்த்துதல்‌; 1௦ ௦0வ appoint, assign, 
institute, putinto office அவனை அச்செயலுக்குத்‌ தலைவ 
னாக ஏற்படுத்தினார்கள்‌ 5. அணியப்படுத்துதல்‌ 
(வின்‌ ); 1௦ prepare, arrange, get ready 
ம. ஏாப்பெடுத்துக, ௧. ஏர்படிசு. தெ. ஏர்பரடசு 
[ஏல்‌ - எழுப்பு, உண்டாக்கு, ஏல்‌ * படு - ஏற்படு ஏற்படுத்து / 

ஏற்பாடு! 0200, பெ, (௩) 1 ஓழுங்கு; ௮angement, 
method, system, rule, established custom அந்த ஏற்பாடு 
நன்றாயிருக்கிறது 2 அமர்த்தம்‌; ௮றppoiniment to an 
01106 அந்த வேலைக்கு அவனை ஏற்பாடு பண்ணி 
னான்‌. 3. உடன்படிக்கை; சngagement, covenant 4 
கிறித்தவர்‌ பழைய, புதிய விவிலிய நூவின்‌ இருபகு 
திகளான பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுகளில்‌ 
ஒன்று; 165809, as the oid and New testament In 
the Bible (Chr). 


ஏற்பாடு” 


307 ஏற்றம்போடு-தல்‌ 


ம. ஏர்ப்பாடு; ௧. ஏர்பாடு; கோத. ஏர்பட்த்‌; துட. ஏவர்‌; 
து. ஏர்பாடு; தெ. ஏர்பாடு. 
[ஏற்படு ௯ ஏற்பாடு] 

ஏற்பாடு” சீர, பெ. (௩) பொருத்தம்‌ (யாழ்‌.அக.); 
fitness, appropriateness. 
[இயல்‌ ௯ ஏல்‌ * பாடு - ஏற்பாடு. படு ௯ பாடு.] 

ஏற்பி-த்தல்‌ ச்றர, 4.செ.குன்றாவி. (\1.) ஒப்படைத்தல்‌ 
(இ.வ ); 1௦ ஊntrust. 
ம. ஏல்பிக்குக. 
[ஏல்‌ ௮ ஏற்பு ௯ ஏற்பி.] 

ஏற்பு சறட பெ (ஈ.) 1. பொருத்தம்‌; கறppropriateness, 
ரி£ற655 '“ஏற்புற வணிதலும்‌'' (நம்பியகப்‌.125). 2. ஏற்‌ 
றுக்கொள்கை, வரவேற்பு; ௮cceptance, reception 
[ஏல்‌ ௯ ஏற்பு] 

ஏற்புழி சுய கு.வி.எ. (20\.) ஏற்குமிடத்து; ௨1 
appropriate place ‘‘அடைகளை ஏறற்புழி யெங்கும்‌ 
ஒட்டுக'' (சிலப்‌.13,155,உரை). 
[ஏற்பு * உழி.] 

ஏற்புழிக்கோடல்‌ ஜப/-/-/07௪1 பெ. (௩) (இலக்‌) 
பொருந்துமிடங்களில்‌ கொள்ளுகையென்னும்‌ உத்தி 
(நன்‌ 227,விருத்‌.); (ராக) application of rules and 
definitions to cases where they might suitably apply, 
allowing of exceptions, one of 32 பம்‌. 
[ஏற்பு * உழி * கோடல்‌. கொளல்‌ ௯ கோடல்‌.] 


ஏற்புறவணிதல்‌ சுறபமசா௦எ], பெ. (ஈ.) மணமகளை 
அழகு செய்தல்‌; ecorating a bride. 
[ஏற்பு * உற * அணிதல்‌.] 

ஏற்போன்‌ ௦, பெ. (ஈ.) இரவலன்‌ (சூடா.); 06002, 
mendicant 
[ஏல்‌ ௯ ஏற்பான்‌ - ஏற்போன்‌.] 

ஏற்றக்கால்‌ 5ரச-&-4சி; பெ. (௩.) துலாவைத்‌ தாங்கும்‌ 
கால்‌; frame for Supporting a sweep or picottah for 
irrigation 
ம. ஏற்றக்கால்‌; ௧. ஏதகோலு. 
[ஏற்றம்‌ * கால்‌.] 

ஏற்றக்குறைச்சல்‌ கச-k-kபா/cca பெ. (6) 1. உயர்வு 
தாழ்வு; Superiority and inferiority; highness and lowness; 
greatness and smallness. 2. ஒவ்வாமை (பே.வ.); 
disparity, difference, disagreement. 
ம. ஏற்றக்குறச்சில்‌. 
[ஏற்றம்‌ * குறைச்சல்‌. குறைத்தல்‌ - குறைச்சல்‌. ] 

ஏற்றக்கோல்‌ ௬௯/40 பெ. (௩) துலாமரத்தில்‌ நீரிறைக்‌ 
கும்‌ கழி; pole attached to a well sweep or picottah 
and supporting the bucket for drawing water. 


க. ஏத கோலு; ம. ஏத்தக்கோல்‌ 


[ஏற்றம்‌ * கோல்‌] 

ஏற்றச்சால்‌ ௬௭௦-௦௧ி) பெ. (॥) துலாக்கால்‌; bucket used 
for imgation by picottah. 
[ஏற்றம்‌ * சால்‌.] 

ஏற்றணை ச்சா பெ. () அரியணை; 1006, 
supported by legs carved with the figure of the lion. 
'"ஏற்றணையி னீங்கி'' (கந்தபு.இரண்‌.சூரப.யுத்‌.29). 
/ஏறு * அணை ஏறு - அரிமா ஏறு. 

ஏற்றப்பட்டரை 72-0-0௪// பெ. (ஈ.) ஏற்றமிட்டி 
றைக்குங்‌ கிணற்றைச்‌ சூழ்ந்த விளைநிலம்‌ (இ.வ.); 
cultivable 180 surrounding a well from which water can 
be drawn by a sweep or picottah for purposes of irrigation. 


[ஏற்றம்‌ * பட்டரை. பட்டடை -- பட்டரை] 

ஏற்றப்புவாரம்‌ ௫-ற-றப-க்கா, பெ. (ஈ.) நீர்க்கூலி 
(WG), share of the produce, charge for watering lands. 
[ஏற்றம்‌ * அப்பு * வாரம்‌. அப்பு - நீர்‌.] 

ஏற்றபடி கரச-றசள்‌ வி எ. (2. 1. தக்கவாறு; 8 5 
fit, meet, becoming, proper. 2. விரும்பியவாறு (வின்‌. ); 
as one likes; according to one’s own pleasure. 
[ஏல்‌ ௯ ஏற்ற - படி.] 

ஏற்றம்‌ சரசா, பெ. (ஈ) 1. மேல்‌ ஏறுகை; ஈ௦பா, 
as on a ladder, a horse, ascending 2. மேடு; ascent, 
accivity 3. உயர்கை, கொடியேற்றம்‌; 105000, ௮5 ௨ 
ரி89, raising பற 4. நீர்ப்பெருக்கு; rising, as the flowing 
யச. 'ஆணையாலே யேற்றந்தொடங்காக்‌ கடலின்‌'' (கம்‌ 
பரா.நகர்நீ 141). 5. புகழ்‌ (திவா.); 256, eulogy. 6. 
இடிமரம்‌; heavy wooden rammer set to a frame for 
pounding parched rice 7 அதிகப்படி; increase, incre- 
ஈஸ! “மேல்‌ ஏற்றம்‌ ஒரு நாளைக்கு மூன்று மாவாக'' 
(S115,129). 8. மிகுதி; ௨௦௦35 “ஏற்றம்‌ நெல்லுக்குறுணி 
எழுநாழியும்‌'' (01705) 9. மேன்மை; 054௦0௦, 
superiority, exaltation, pre-emnence ''பத்தர்கட்‌ கேற்ற 
நல்கினீர்‌'' (தேவா 599,6). 10 நினைவு; remembrance 
“ஏற்ற நினைவுந்‌ துணிவுமாகும்‌'” (தொல்‌ சொல்‌ 337). 
11. துணிவு; ௦௦98. ஏற்ற மிலாட்டியென்‌ னேமுற்றாள்‌ 
(தொல்‌.சொல்‌.337.உரை). 12. ஏற்ற மரம்‌; well Sweep, 
100184 ''ஏற்றமிரண்டுள'' (திருமந்‌.2873). 
ம. ஏத்தம்‌; ௧, ஏத, யாத, தெ. ஏதமு 
[ஏறு - ஏற்று ஏற்றம்‌ (சு.வி.78).] 

ஏற்றம்போடு-தல்‌ ச்ராகா-றக்ஏப-, 20.செ.கு.வி. (4) 1. 
துலாமரம்‌ அமைத்தல்‌; ௦ set a well sweep or picottah. 
2. தோப்புக்கரணம போடுதல்‌; *௦ punish or humble 
one's self by taking hold of the right ear with the left 
hand and the left ear with the right hand and then raise 
and lower the body many times in quick succession. 


[ஏற்றம்‌ * போடு.] 


ஏற்றமடல்‌ 


ஏற்றம்போடு-தல்‌ 
ஏற்றமடல்‌ ௬௭-ஈ£/ பெ. (௩) துலாமரந்‌ தாங்குங்‌ 
கோல்‌ (வின்‌.); ரீபபா 0 which the well sweep 
or picotiah is pivoted and which is attached to a pillar 
planted in the ground. 


[ஏற்ற * மடல்‌.] 


ஏற்றமரம்‌ சச, பெ. (௩) துலாமரம்‌; lng lever 
or yard pivoted on an upright post in an irrigating machine 
as the well sweep or picottah 


[ஏற்றம்‌ * மரம்‌.] 


ஏற்றமொழி ௬-௦ பெ. (௩) புகழ்ச்சியுரை (திவா. ); 
praise, eulogy. 


(ஏற்ற - மொழி. 1 


ஏற்றரவு ௬௯௪௨; பெ. (௩) 1. அண்மைக்‌ காலம்‌; 
near future 2. முதல்‌; front, first in place or time 3. 
அதிகம்‌, மிகுதி; much, very many, excessive. 


ம. ஏற்றரவு. 
(எல்‌ * தரவு - ஏற்றரவு.] 


ஏற்றல்‌" சரச பெ. (௩) ஒப்புக்கொள்ளுதல்‌; ௨0766100, 
accepting 


(ஏல்‌ ௮ ஏற்றல்‌.] 
ஏற்றல்‌” ௪௨ பெ. (௩) எதிர்க்கை; 0180ப1540ஈ, polemics 
அறுவகைச்‌ சமயமு மேற்றல்‌'” (பெருங்‌. 
உஞ்சைக்‌.36,243). 
/எறு- ஏற்று. ஏற்றல்‌. ஏறு - குத்துதல்‌, தாக்குதல்‌, எதிர்த்தல்‌... 
ஏற்றல்‌” சரக] பெ. (॥) ஊசி ஏற்றல்‌; thrusting a needle 
into the body for introducing a liquid medicine: to inject. 
(சா.அக.). 
(ஏற்று ௯ ஏற்றல்‌..] 
ஏற்றவாறு க்ரச-ட-ச்பு கு.வி எ. (ஸ்‌) 1. 
suitably 2. முறைப்படி; proportionately. 


[ஏற்ற * ஆறு - ஏற்றவாறு... 


ஏற்றபடி; 


308 


ஏற்றிறக்கம்‌ 


ஏற்றார்‌ சரன்‌; பெ. (௩) பகைவர்‌; f௦65, 6௦/85 “ஏற்றார்‌ 
மூதூரெழினகை யெரியின்‌ வீழ்வித்து'' (திருவாச. 
3,158). 
ம. ஏற்றார்‌. 
[ஏற்றல்‌ : ஆர்‌ - ஏற்றலார்‌  ஏற்றார்‌.] 

ஏற்றாளி சரக்‌ பெ. (௩) எதிராளி: enemy, adversary. 
(சேரநா ) 
ம. ஏற்றாளி 
[ஏற்றல்‌ * ஆளி - ஏற்றலாளி ௯ ஏறறாளி] 

ஏற்றாற்போல சுரச்‌-ற/2, கு.வி.எ. (804) ஏற்றபடி; 
appropriately, in accordance with. 
[ஏல்‌ ௯ ஏற்றல்‌ ஏற்றால்‌ * போல்‌.] 

ஏற்றான்‌ கக, பெ. (௩) வகுப்புக்கு முதவில்‌ வரும்‌ 
மாணவன்‌ (நெல்‌.); firs! boy to be present at school, 
on a day 
[ஏ ௮ ஏற்று (உயரம்‌, சிறப்பு) ஏற்று * அன்‌ - ஏற்றன்‌ - 
ஏற்றான்‌. 

ஏற்றியல்‌ ௭2! பெ. (ஈ.) விடை (இடப) ஓரை; 18பாப5, 
a sign of the Zodiac. ‘உருகெழு வெள்ளி வந்தேற்றியல்‌ 
சேர'' (பரிபா.11,4). 
[ஏறு * இயல்‌ / 

ஏற்றியிறக்கு-தல்‌ ு-_-ர௪/4ப-, 5.செ.குன்றாவி. (44) 
கண்ணேறு கழிக்குஞ்‌ சடங்கு நிகழ்த்துதல்‌; ₹௦ 
perform the ceremony of waving lights, etc, before a 
person to avert the evil eye 
[ஏற்று * இறக்கு.] 

ஏற்றிலக்கை ௭7812 பெ. (॥.) அதிகச்சம்பனம்‌; ஈர்‌ 
Say “'ஏற்றிலக்கை பெற்றுண்கிற மிடுக்கையுடைய'" 
(ஈடு 7,4,5). 
[ஏ + இலக்கை.] 

ஏற்றிவா-தல்‌ (ஏற்றிவருதல்‌) ௭-௦௪-, 15.செ.குன்‌ 
நாவி. (1) கூடிவருதல்‌; 1௦ 800. ''தடிமூன்றினால்‌ 
ஏற்றிவந்த நிலம்‌'' (811,11) 
[ஏறு - ஏற்று - ஏற்றி - வா.] 

ஏற்றிழிவு ச்ரர்ங்பு பெ. (௩) 1. பெருமை சிறுமை 
(தொல்‌.பொருள்‌.உரை); 924655 and smallness 2. 
மேடுபள்ளம்‌ (இறை.18,உரை); hill and dale, mountain 
and valley; up and down, uneven surface. 
ம. ஏற்றிறக்கம்‌. 
(ஏறு - எற்று * இழிவு. 

ஏற்றிறக்கம்‌ சுரர்ச&்&க பெ. (௩) 1. மேடும்‌ பள்ளமும்‌; 
up and down spot, hill and dale. 2. ஏற்றலும்‌ இறக்கலும்‌; 
increase and decrease, fluctuation in position or status 
3. ஏற்றுமதியும்‌ இறக்குமதியும்‌; ஷலா 8௩0 ற்‌. 


ஏற்று'-தல்‌ 309 ஏற்றெழு-தல்‌ 


4. கடலில்‌ அலை ஏற்றமும்‌ இறக்கமும்‌; 600 200 ஏற்றுக்கொள்‌ (ளூ)-தல்‌ கரப-4-401, 10 செ குன்றாவி 
flow of tide. (சேரநா.). (0) 1 ஒத்துக்கொள்ளுதல்‌; இசைதல்‌; 1௦ 606/6, 
admit, accept, acknowledge 2 மேற்கொள்ளுதல்‌; ம 
undertake, engage in, take charge of 


ம. ஏற்றிறக்கம்‌ 

[ஏற்று * இறக்கம்‌./ 

ற்று'-தல்‌ சரப, 5.செ.குன்றாவி (4) 1. தூக்குதல்‌; | , , பிர த, 
an aie, hoist » த்தரத்தை யேற்றினான்‌ 2 ஏற்றுத்தொழில்‌ ள்ப-1-(0//, பெ. (௦) யானை முதலிய 

மிகைப்படுத்துதல்‌; விலையை ஏற்றுதல்‌; 1௦ increase. வற்றில்‌ ஏறிநடத்துந்‌ தொழில்‌ (சீவக 1758,உரை); 811 

85 01௦ 3 சுமத்துதல்‌; (௦ 1050 as a cart or ship, to | Of nding on elephants, horses, etc 

impose as a responsibility 4 ஏறச்‌ செய்தல்‌; !௦ ஙா [ஏறு * தொழில்‌... 

over, as a wheel over a person காலில்‌ வண்டியை 

ஏற்றிவிட்டான்‌. 5. அடுக்குதல்‌ (திவா.), ௦ pie பற, 

stow away, pack 6. மேம்படுத்துதல்‌; 1௦ eulogise, praise 

“ஏற்றற்‌ கண்ணும்‌ நிறுத்தற்‌ கண்ணும்‌'' (தொல்‌.பொருள்‌ 

147). 7. குடியேற்றுதல்‌; ௦ colonize, populate. கொண்டு [ஏறு - ஏற்று * துறை./ 

வந்து ஏற்றின இலக பெண்களுக்கும்‌ ஏற்றுப்பனை ௬7ப-0-0௪0௪[ பெ. (௩) ஏற்றைப்பனை 

(811,261) 8 திலைநிறுத்தல்‌; 1௦ £௦0, establish ‘நம்‌ பார்க்க; 996 சரச-ற-றசான!. “ஏற்றுப்‌ பனையெல்லாம்‌ 

பெயரால்‌ ஏற்றின வீரசோழன்‌ திருமடை விளாகத்தில்‌' நிறைந்த குலைகளாய்‌'' (பெரியபு.திருஞான.980). 

(11,47). 9 உட்செலுத்துதல்‌; 10 றப! 1, cause to 

enter, insert, to drive in, as a nail நகத்தில்‌ ஊசியை 

ஏற்றினான்‌. 10. மேற்செலுத்துதல்‌; ௦ 85006, 1051 | ஏற்றுமண்‌ ச்ரய-கா, பெ. (௩) பிற இடங்களினின்று 

பறபற தன்‌ குற்றத்தை அவன்‌ மேலேற்றினான்‌ 11, கொண்டு வந்து போட்டமண்‌; 0900511604 0]. 

ஏற்றுமதி செய்தல்‌; 1௦ ௦ 12. சடார்‌ கொளுவுதல்‌; (சேரநா.). 

to light as a வாம. “விளக்கேற்றினேன்‌"' (திவ்‌.இ ட ஏந்தமன்ஸு்‌ 

யற்‌.2,1). 13. நினைத்தல்‌; ௦ (6/6, 000902. '“கான 

லஞ்‌ சேர்ப்பன்‌ கொடுமை யேற்றி'' (தொல்‌ சொல்‌ 337). (ஏறு ௯ ஏற்று * மண்‌. 

14. துணிதல்‌ (தொல்‌.சொல்‌.337); ௦ 06006 15. | ஏற்றுமதி சரயாசஎ்‌; பெ. (௩) 1. கப்பலிற்‌ பண்டமேற்‌ 

படைத்தல்‌; £௦ 0119, ௮5 8 ௦0 “ஏற்றிக்‌ கழித்த நுகை; றா 2. ஏற்றுமதிப்‌ பண்டம்‌; ௨0௦7௦0 08100. 

வெண்சோற்றையருந்தி'' (காசிக. ஓங்காரவி.கி.11). 

ம. ஏற்றுக; து. ஏராவுனி; தெ. ரெச்சு; கொலா. எத்‌; நா. 

எத்த்‌; கூ. எத; குவி. எதலி 


1ஏல்‌ ௮ ஏற்று * கொள்‌./ 


ஏற்றுதுறை ச்ரம-பாசர்‌ பெ. (௩) சரக்கைக்‌ கப்பலிலேற்‌ 
ந்‌ துறைமுகம்‌ (வின்‌.); place 04 export or embarka- 
ton 


(ஏறு - (ஏற்றை) ஏற்று - பனை.] 


ம. ஏற்றுமதி; ௧., தெ. எகுமதி. 
[ஏற்று - மதி. 'மதி' அளவு குறித்த சொல்‌ முதனிலைப்பொருள்‌ 
குறித்த ஈறாயிற்று.] 
[ஏறு - ஏற்ற... ஏற்றுமதிச்சீட்டு ச்ராஎன-எ-லரப, பெ... (॥) கப்பலி 
ஏற்று” சங; பெ. (௩) மரத்தினாற்‌ செய்த மேடை லுள்ள நாவாய்கனின்‌ பெயர்‌, பயணியர்‌ தொகை, 
(யாழ்‌.அக.); wooden platform. சரக்குகளின்‌ விளக்கம்‌ முதலிய குறிப்புகள்‌ அடங்கி 
யுள்ள சீட்டு (MNavi 123); manifest, cargo list and 


ழ்‌ ட ஏற்று (உயரமானது]./ க 
பத்‌ த்ய வ்‌ ர list of passengers. 


ஙு -கல்‌ சம ப்றாவி. (ஈர) மெய்ப்பித்தல்‌; 
ஏற்று” -தல சரம: 5 செ.குன்றா ்‌ த து 
to establish by evidence, substantiate '“அடிமையென்ற /எஜ்‌ ண சட்டு 
வெவ்வுரை யெம்முன்‌ னேற்ற வேண்டும்‌'' (பெரியபு. | ஏற்றுமுதல்‌ சரப-/பப8[, பெ. (௩) தோணி முதலியவற்றி 
தடுத்தாட்‌.55). லேற்றப்படுஞ்‌ சரக்கு (சங்‌.அக.); 080௦ exported in 


> - boats, etc. 
[ஏல்‌ ௯ ஏற்ற... 


ஏற்றுக்குறி ஊப-/-ர பெ. (௩) 1. ஆண்குறி; றச5. | /றற - முதல்‌, 

2. எருதின்‌ இலச்சினை; ஜா(01 01 8 0%. (சா.௮௧.). | ஏற்றெழு-தல்‌ ௭வப-, 2.செ.கு.வி. (44) 1. மயக்குந்து 
யில்களினின்றும்‌ எழுதல்‌; 1௦ ise after recovery of 
(ஏறு - குறி. ்‌ ல A 
, . consciousness from a swoon, from sleep. ““மெய்யறிந்‌ 
ஏற்றுக்கொண்டுவா அய-4-4மஸ்-ச்‌, 18.செ.குவி. | தேற்றெழு வேளாயின்‌"' (கலித்‌.37). 2. ஓங்கி யெழும்பு 
(21) ஒருவனைத்‌ தாங்க வருதல்‌; 1௦ ௦005 னம்‌ | தல்‌; t௦ 88090. 85 a flame. "ஏற்றெழு வன்னிமே 
£௦ support another. அவனுக்கு ஏற்றுக்‌ கொண்டு வந்தான்‌. | ஒனிது துஞ்சலாம்‌”' (கந்தபு.விடைபெறு.31). 3. மேற்‌ 

(உ.வ.). செல்லுதல்‌; 10 proceed against. 


[ஏல்‌ ௮ ஏற்று * கொண்டு * வா.] [ஏல்‌ ௮ ஏற்று * எழுதல்‌, 


ஏற்றை 


ஏற்றை ௬௭௧; பெ. (ஈ) ஆற்றலோடு கூடிய ஆண்பால்‌ 
விலங்கு (தொல்‌.பொருள்‌.604); male of any animal 
remarkable for physical strength. 


(ஏறு - ஏற்றை. 


ஏற்றைப்பனை சறற; பெ. (௩) ஆண்‌ 
பனை; ௨௦ றாக “இடுகாட்டு ளேற்றைப்பனை'* 
(நாலடி.96). 


[ஏறு ஏற்றை * பனை] 


ஏற்றைப்பனை 

ஏற்றோற்றம்‌ ச£மாக௱, பெ. (௩) காலை அல்லது உதய 
முதல்‌ 10 நாழிகை வரை, பனைப்பொழுது; 0௦100 
ரர 5ப 56 &॥ 10 A.M. (சா.அக.). 


(எல்‌ * தோற்றம்‌ - எற்றோற்றம்‌ - ஏற்றோற்றம்‌. எல்‌ - 
கதிரவன்‌. / 

ஏற 8% கு.வி.எ. (80.) 1. அதிகமாக; 5௦ ௮5 1௦ exceed, 
06 than. அரைப்படிக்கு ஏறக்கொடு. 2 உயர;:௦ஈ (80, 
in the air, above ““அந்தரமாறா... ஏறப்பறக்கெனிற்‌ 
பறந்திடும்‌'' (சீவக.2156). 3. முமுவதும்‌; completely, 
8ன்ஷு '"என்னுடையிருளை யேறத்துரந்தும்‌'” (திரு 
வாச.2,6). 4. முற்பட, ஈ advance, forward “மானிடத்து 


ஏறச்செல்லு நிலைமையை விரும்பும்‌” (சீவக.1932, 
உரை). 


(ஏறு ௯ ஏற. 
ஏறக்கட்டித்தூக்கு-தல்‌ ௬௪-௩-&ரீர-1-1ப0%கம்‌-, 5.செ.குன்‌ 
றாவி. (81) 1 தொங்கும்படி உயரக்‌ கட்டி வைத்தல்‌; 


£௦ hang பற 2. தண்டனைக்காகத்‌ தொங்கக்‌ கட்டுதல்‌; 
to hang up by the hands in order to flog. 


[ஏற * கட்டி - தூக்கு. / 


ஏறக்கட்டு'-தல்‌ சூச--சரீப4, 5.செ.குன்றாவி. (60) 
வலுப்படுத்துதல்‌ (யாழ்‌.அக.); 1௦ strengthen by hands, 
etc. 


[ஏற * கட்டு.] 


310 


ஏறடவு 


ஏறக்கட்டு”-தல்‌ ௭௬௪-k-&சரீப-, 5 செ.குன்றாவி. (44) 1. 
உயரக்கட்டுதல்‌; 1௦ யி பற. 2. விலையேறுதற்காகச்‌ 
சரக்கை விற்காமல்‌ வைத்தல்‌; (௦ put off selling SO 
that prce may £se 3 மேகம்‌ பெய்யாமற்‌ கரத்தல்‌; 
to withhold or keep back, as clouds ther showers வானம்‌ 
மழையேறக்‌ கட்டிவிட்டது. 4. இறைந்த பொருள்க 
ளைக்‌ குவித்தல்‌; 1௦ collect together Scattered articles, 
89 grain into & heap. 5. அடியோடு நிறுத்துதல்‌; 1௦ 
give up altogether, as a person his studies 


ம. ஏற வய்க்குக. 
[ஏற - கட்டு] 
ஏறக்குறைய ௬௪-&-&பணர்க, கு.வி.எ.. (௮0\.) சற்றொப்ப 
(சுமார்‌); more or less, about 
ம. ஏறக்குறெ. 
[ஏற * குறைய. 
ஏறக்குறையப்பேசு-தல்‌ &2-/-பச[்‌2-,0-028ப-, 


5.செ.குன்றாவி. (41) இகழ்ந்து கூறுதல்‌ (இ.வ.); 1௦ 
vilify, abuse 


[ஏற * குறைய - பேசு.] 

ஏறங்கோட்பறை சுசர்‌-&ம!-றதஜ; பெ. (௩) ஏறுகோட்‌ 
பறை பார்க்க; 566 érukot-parat 
[ஏறு * கோள்‌ * பறை - ஏறங்கோட்பறை. '௮ம்‌'சொல்லினிமை 
கருதி வந்த அசைநிலைச்‌ சாரியை.] 


ஏறங்கோள்‌ ௬௨-9௦! பெ. (ஈ.) ஏறுகோட்பறை பார்க்க; 
see érukoparsi. ''ஏறங்கோண்‌ முழங்க'' (சீவக.489). 
[ஏறு * கோள்‌ - ஏறங்கோள்‌ 'அம்‌' அசை நிலைச்‌ சாரியை... 

ஏறச்சங்கு ௪௭-0-0௮1ரப பெ (௩) கோயிற்குக்‌ கொடைய 
ஸித்த பெரியோர்‌ பல்லக்கு, சிவிகை முதலியவற்றில்‌ 
ஏறும்போது மதிப்புரவு கருதி ஊதப்படும்‌ சங்கு 
(இ.வ ). conch that Is blown in honour of a chief 
or a liberal donor of a temple as he mounts his vehicle. 
[ஏற * சங்கு.] 

ஏறட்டுக்கொள்‌ -தல்‌ சசர்ப-&-k௦[-, 7.செ.குன்றாவி. (v1) 
உரிமைப்‌ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல்‌; 1௦ ௧55ப- 
me a responsible post. எப்பேற்பட்ட இறைகளும்‌ 
நாங்களே ஏறட்டுக்‌ கொண்டு இறுக்கக்கடவோம்‌' 
(5.1.1. 41-40). 


[ஏற * அட்டுக்கொள்‌ - மேற்கொள்தல்‌./ 


ஏறடவு எ்எஏ&ப, பெ. (ஈ.) வரவு செலவுக்‌ கணக்கு; 
accounts entry. (சேரநா.). 


ம. ஏறடவு. 


(ஏறு * (அடைவு) அடவு] 


ஏறடு-தல்‌ 


311 


ஏறாமேடு 


ஏறடு-தல்‌ சசரப-, 19.செ.குன்றாவி. (44) 1. மேல்‌ 
வைத்தல்‌; 1௦ 0508 ௦௨௭. ''கொம்பினிடத்தே யேறட்ட 
தம்கையிடத்தே'' (முல்லைப்‌.34,உரை). 2. மேற்கொள்‌ 
ளுதல்‌; 1௦ 1/8 பற 0088 894 இவை சுண்ண 


மென்பதொரு பெயரை யேறட்டுக்‌ கொண்டு 
(சீவக.876,உரை). 

[ஏற * அடு. 

ஏறத்தாழ ௬௪-82) கு.வி.எ. (எ. ஏறக்குறைய 


பார்க்க; 566 éakkuralya 
[ஏற * தாழ... 

ஏறப்பற-த்தல்‌ ௬௪-௦-௦௧௯-, 3.செகுவி. (41) 1. உயரப்‌ 
பறத்தல்‌; 19 fly on high ““அந்தரமாறா... ஏறப்பறக்கெ 
னில்‌" (சீவக.2156). 2. ஏலாதவற்றைச்‌ செய்ய முயலு 
தல 1௦ அltempt the impossible. 


[ஏற * பற.] 

ஏறப்போ'-தல்‌ ௭ச-ற-0-, 8.செ.குன்றாவி. (81) குறித்‌ 
துச்‌ செல்லுதல்‌; 10 9௦ towards, proceed in the direction 
௦1. ஊரேறப்போக (சீவக.1875,உரை). 
[ஏற்‌ * போ.] 

ஏறப்போ”-தல்‌ சுசறறப்‌-, 8.செ.கு.வி. (41) குறுக்கிட்டுச்‌ 
செல்லுதல்‌; 1௦ 111975௦0( “தேவரடியார்‌ மத்தவாணச்‌ 
சேரியேறப்போன தெருவுக்குக்‌ கிழக்கும்‌” 
(S11 ம - 15) 
[ஏற - மேலே, மீதாக, குறுக்காக. ஏற * போ.] 

ஏறல்‌ ச்ச பெ. (௩) கிளிஞ்சில்‌; bivalve shell fish 
(சா.அக.). 
(இறல்‌ ௯ ஏறல்‌ (பிளவுண்டது, கிளிஞ்சில்‌).] 

ஏறவாங்கு'-தல்‌ ச௪-மக்ாரப- 7செ.கு.வி. (41) 
1. விலகியிருத்தல்‌; 1௦ 06 ௮0௦4. ''சர்வேசுரன்‌... 
ஏறவாங்கி நிற்குமாகில்‌'' (ஈடு.). 2. சுளுக்குதல்‌ 
(வின்‌.); (௦ be drawn up, twisted, as the neck by 
cold 
[ஏற - உயர, பிறழ. ஏற * வாங்கு.] 

ஏறவாங்கு“-தல்‌ ஜச-சீர்ரப-, 5.செ குன்றாவி. (64) 
1 முழுதும்‌ விலைக்குப்‌ பெறுதல்‌; 1௦ pபாchase outright 
அவன்‌ இந்தப்‌ பண்டங்களை ஏறவாங்கிவிட்டான்‌. 2. 
நயமாக வாங்குதல்‌; (வின்‌.), 10 buy cheaply. 
[ஏற * வாங்கு ஏற - மிகுதி. 

ஏறவிடு-தல்‌ &8-௦/7ப-, 18.செ.குன்றாவி. (44) 1. ஏறும்‌ 
படிச்‌ செய்தல்‌; 10 make climb, to allow to ascend. 
ஏறவிட்டேணியை வாங்கினதுபோல. 2. மரக்கலத்‌ 
தைக்‌ கரைக்குத்‌ தொலைவாக விடுதல்‌ (வின்‌.); ௦ 
keep off from the shore, 85 a vessel 3. காற்றுமுகமாய்க்‌ 
கப்பலை விடுதல்‌ (வின்‌ ); 1௦ 82 வர wih the 
ஸர 4 கரை சேர மரக்கலத்தை விடுதல்‌ (வின்‌.), 
io turn towards the shore, as a vesse! 5. மேற்போக 


விடுதல்‌; (௦ allow to spread, to circulate, as poison. 
நஞ்சு ஏறவிடக்கூடாது. (உ.வ.). 


[ஏறு - ஏற்‌ * விடு] 

ஏறவிறங்கப்பார்‌-த்தல்‌ ௫-ட-ர2ர்ஓூ-ற-றக்‌ா-, 4.செ.குன்‌ 
நாவி. (ம) கீழும்‌ மேலும்‌ பார்த்தல்‌; 1௦ are at, survey 
tom head to foot அவன்‌ என்னை ஏறவிறங்கப்‌ பார்த்‌ 
தான்‌. 
[ஏற * இறங்க - பார்‌] 

ஏறாங்கடை ச்காழச்‌ பெ. (॥.) ஓவ்வாச்செயல்‌ 
(வின்‌.); convenient engagement, unsuitable contrast. 
ம. ஏறாங்கடை. 
[ஏறு * ஆம்‌ * கடை - ஏழாங்கடை..] 

ஏறாட்டம்‌ சக, பெ. (௩) போட்டி; ௱ழ௦. 
க. ஏறாட்ட. 
[ஏறு * ஆட்டம்‌. ஏறு - எதிர்ப்பு] 

ஏறாடி சற்‌ பெ. (௩) காளைகளை மேய்ப்பவன்‌; 
owherd (சேரநா.). 
ம. ஏறாடி. 
(ஏறு * (ஆளி) ஆடி. ஏறு - காளை.] 

ஏறாண்முல்லை சுக்-௱ம/௮ பெ. (॥) ஆண்மை 
மிகுந்த வீரக்குடியினொமுக்கத்தைப்‌ புகழும்‌ புறத்‌ 
துறை (பு.வெ.8,22), (Purap.) literary theme of eulogi- 
sing the traditional military renown of an eminent warrior 
lineage family 
[ஏறு * ஆண்‌ - முல்லை] 

ஏறாந்தலை ச்கா-/௪௪/ பெ. (ஈ.) ஏரியின்‌ நீர்ப்பிடி 
யிறுதி; ௦uter catchment limits of the water of a tank 
/ஏறு * ஆம்‌ * தலை.] 

ஏறாப்பாடு ச்ச்‌-ற-ழச்ரப, பெ. (ஈ.) வீட்டின்‌ முற்றத்தைச்‌ 
சுற்றியுள்ள இடம்‌; place adjoining the yard of a 
house (சேரநா.). 
ம. ஏறப்பாடு. 
[இறை ௯ இற -, எற £ பாடு - எறப்பாடு ௯ ஏறாப்பாடு 
(கொ.வ.]. இறை - இறைப்பு, இறைவாணம்‌.] 

ஏறாப்பு சுச்றப, பெ. (ஈ.) மாராப்பு, ஏத்தாப்பு; சறா௦ா, 
breast cloth of women. (சேரநா.). 
ம. ஏறாப்பு. 
(ஏறு * ஆப்பு. ஆப்பு' - சொல்லாக்க ஈறு.] 

ஏறாமேடு சுச்‌-௱சப, பெ. (॥) 1. உயர்ந்த மேடு; ர்‌ 
level which one cannot reach or to which water cannot 
156 2. செய்யமுடியாத செயல்‌; enterprise beyond One's 
ஓண. 3. ஏறாங்கடை பார்க்க (வின்‌); 56 அச்ச. 


[ஏறு * ஆ * மேடு. ஆ' - எம.இ.நி.] 


ஏறாவழக்கு 


312 


ஏறு” 


ஏறாவழக்கு சச, பெ 
unreasonable dispute '“ஏறாவழக்குத்‌ தொடுக்கின்றார்‌'” 
(அருட்பா.1,இங்கித.13) 


(॥) அடா வழக்கு; 


(ஏலா - வழக்கு - ஏலா வழக்கு ஃ ஏழாவழக்கு..] 
ஏறாவேணி ச்ச்‌-ரகர்‌ பெ. (௩) கேோக்காலி; h௦ரz0na! 

beam set against the wall and used as a shelf “*நிரம்பகல்‌ 

பறியா வேறா வேணி'' (பதிற்றுப்‌ 43,33). 

[ஏறு * ஆ * ஏணி] 


ஏறாளர்‌ எச; பெ. (௩) படை வீரர்‌ (திவா.); காரா, 
soldiers. 


ம. ஏறாள்‌, ஏறாளர்‌. 
[ஏறு * ஆளர்‌. ஏறு - அம்பு./ 


ஏறான்‌ க்ஷ பெ. (ஈ) பள்ளிக்கூடத்துக்கு முதன்முதல்‌ 
வருபவன்‌; frst boy to be present at Schoo! 
/ஏறு * ஆன்‌. ஏறு - சிறப்பு, தலைமை.] 
ஏறிட்டுக்கொள்(ளு)-தல்‌ ௬4-6௦, 10 செ குன்‌ 
நாவி. (41) ஏற்றிக்கொள்ளுதல்‌; 1௦ 800901 or assume 
responsibilty “என்னுடை இரட்சை உனக்கே பரமாக 


ஏறிட்டுக்‌ கொள்ளவேணும்‌'' (இரகசிய.338). 

/ஏறிடி ௯ ஏறிட்டு . கொள்‌... 
ஏறிட்டுப்பார்‌'-த்தல்‌ ஊர்ப-ற-றக்‌-, 4.செ.கு.வி. (9/4) 
நிமிர்ந்து பார்த்தல்‌; 1௦ 1௦௦k பற. 


(ஏற * இட்டு - பார்‌.] 

ஏறிட்டுப்பார்‌”-த்தல்‌ ஸ்ரப-ற-ழன்‌-, 4.செ.குன்றாவி. (4) 
கவனித்தல்‌; (௦ ake Notice of, Care for. அவர்‌ என்னை 
ஏறிட்டுப்‌ பார்க்கவில்லை 
[ஏற * இட்டு * பார்‌] 

ஏறிடு'-தல்‌ சரீர: 18 செ.குன்றாலி. (41) 1. குற்றம்‌ 
சாட்டுதல்‌; 1௦ ast upon, to superimpose, as blame. 
2. நாணேற்றுதல்‌; 1௦ ௦௭0, 88 ௮ 6௦8. ஏறிட்ட வில்‌ 
(சீவக 657,உரை). 3. தூக்குதல்‌; £௦ [ர பற '"'கருமுகை 
மாலைபோலே எடுத்து ஏறிட்டுக்‌ கொண்டு போனான்‌'' 
(ஈடு 1,3,1). 4. உயர்த்துதல்‌; 1௦ [௮௦ “தூசு நீக்கி 
யேறிட வார்த்தபோது'* (கம்பரா இந்திர.56). 5 புகப்‌ 
பனணறுதல; 1௦ probe into, to Cause to penetrate 
பருவிற்‌ சலாகையை யேறிட்டான்‌ (வின்‌.). 
ம. ஏறிடுக. 
[ஏறு * இடு - எறிடு.] 

ஏறிடு”-தல்‌ ன்ப: 18.செ குன்றாவி. (41) கணக்கிலிடு 
தல; 1௦ enter on the credit side of account “வரும்‌ 
மாடை நாட்டிலே ஏறிட்டுக்‌ கொண்டு'' (511V,493) 


ம. ஏறிடுக 
[ஏறு * இடு - ஏறிடு.] 


ஏறியருளப்பண்ணு-தல்‌ &i-y-arula-p-pannu-, 
12 செ குன்றாவி. (41.) 1. நரல்‌ எழுதுதல்‌; 1௦ transcribe 
on a palm leaf as the sacred books ‘‘பட்டோலை பிடித்து 
ஏறியருளப்‌ பண்ணிக்கொண்டு வருகையில்‌" (குருப்‌ 
ரம்‌.172,ஆறா.). 2. படிமம்‌ (விக்கிரகம்‌) அமைத்தல்‌; 
to cast, as an idol or image திருப்பள்ளிநாய்ச்சியார்‌ 
முதலாகவுள்ள திருவுடம்புகளும்‌ ஏறியருளப்பண்ணு 
வித்து (A591). 
[ஏறி + அருள * பண்ணு... 

ஏறு'-தல்‌ கப, 5.செகுவி. (ஸர்‌) 1. உயர்தல்‌; 1௦ 9௦ 
up, as the eyebrows, in anger ''ஏறியு மிழிந்து மூளும்‌ 
புருவங்கண்‌ முரிய'' (சீவக.2507). 2. மேலேறுதல; 
to rise, ascend, as the heavenly bodies, to mount, climb. 
“குன்றேறி யொளிப்பினும்‌'' (நாலடி.90). 3. முற்றுப்‌ 
பெறுதல்‌; 1௦ tnகte, end. '' ஆண்டெலா மின்றொ 
டேறுமோ'' (கம்பரா.கிளை.114). 4. மிகுதல்‌; ௦ 
abound in number, weight or measure, to increase in 
price, quality 5. பரவுதல்‌; to Spread, to be diffused, 
85 poi நஞ்சேறுகிறது. 6. மருளுறல்‌, தெய்வமேறப்‌ 
பெறல்‌; become possessed ''கடல்‌ ஞாலத்‌ தீசன்வந்‌ 
தேறக்கொலோ”' (திவ்‌ திருவாய்‌.5,6,1). 7. வளர்தல்‌; 
£௦ 0௦5 பயிரேறிவிட்டது. 8. உட்செல்லுதல்‌; (௦ ஊ£சா, 
to penetrate, to run into, as a thorn அவன்‌ சொன்னது 
மனத்திலேறவில்லை 9. குடியேறுதல்‌; 1௦ settle, 1௦ 
be domciled திருக்கோயிலைச்‌ சூழ்ந்த இடத்திலும்‌ 
சன்னதியிலும்‌ ஏறின பல குடிக்கும்‌ (111.93). 10. 
ஏற்றிவைக்கப்படுதல்‌; (௦ be (949, 8 ௦௧0௦ மூட்டை 
கள்‌ கப்பலில்‌ ஏறின. 
ம. ஏறுக, ௧. ஏறு; கோத. ஏர்‌, துட. ஓர்‌; குட. ஏர்‌ (தலைக்கு 
உயர்த்து); து. ஏருனி, தெ. ரேகு; கொலா. லேப்‌; நா. லேப்‌; 
குவி. ரெனெய்‌. 
[ஏ ஏல்‌ ஏறு] 


ஏறு”-தல்‌ ள்ப-, 5.செ குன்றாவி. (v1) கடத்தல்‌; 1௦ 0055, 
0855 ove. ''அருளாற்‌ காவிரியை யேறி'' (பெரியபு.திரு 
நாவு. 303). 

(ஏல்‌ எஏறு.] 

ஏறு” ஸு, து வி. (௦௦4) ஒரு துணை வினை; அபxilary 
90 8  நடந்தேறுதல்‌. 

(ஏல்‌ ௯ ஏறு (மேற்செலல்‌, வினைமூடித்தல்‌]../ 

ஏறு” சப; பெ. (0) 1 உயரம்‌; ஸர! “ஏறுடை 
வானந்தன்னுள்‌'' (பெரியபு கண்ணப்ப.6) 2. முதல்‌ 
விண்மீன்‌, இரலை (அச்சுலீ பப்‌; 151 ஈக. 

[ஏ எல்‌ ஏறு ஏ - உயர்ச்சி] 

ஏறு” க, பெ. (॥) 1. காளை (இடபம்‌); ஸப “ஊர்தி 
வால்வெள்‌ ளேறே”' (புறநா 13). 2. விலங்குகளின்‌ 
ஆண; males of certain animals as, பன்றி, புல்வாய்‌, 
உழை, கவரி, எருமை, மரை, பெற்றம்‌ (தொல்‌.பொ 
ருள்‌.593.594). 3 துருவாடு (திவா.); male of the 
sheep 4. சுறாவின்‌ ஆண்‌ (தொல்‌ பொருள்‌.595); ஈae 


ஒறு 


313 


ஏறுதழுவு-தல்‌ 


shark. 5. சங்கின்‌ ஆண்‌ (பிங்‌.); le ௦௦௦. 6. ஆண்‌ 
பனை; £௮௪ றலிரராக 7. விடை ஓரை (இடப ராசி) 
(திவா.); 721185, 8 sign of the Zodiac 
[ஏ - ஏறு] 

ஏறு” ப, பெ. (௩ 1. எறிதை; நாண "காயாத மரமீது 
கல்லேறு செல்லுமோ'' (தாயு.சச்சி.8). 2. அடிக்கை; 
beating, as of a drm. “எடுத்தே றேய கடிப்புடை 
வியன்கண்‌”” (பதிற்றுப்‌.41,23). 3 வாள்‌, தேள்களின்‌ 
எறிகை; stroke, as of a sword, sting, as of a scorpion 
“வாளேறு காணத்‌ தேளேறு மாயுமா போலே" (ஈடு.3,9, 
பர). 4. பருந்தின்‌ கவர்ச்சி; ற௦பாஎறஏ பறபற, ௮5 ௮ 
68016 ''பருந்தி னேறுகுறித்‌ தொரீஇ”' (புறநா.43,5). 5. 
இடி; ஐபாசலt '"அதிர்குர லேறொடு'' (புறநா. 
160,3). 6. அழிக்கை; 068/0 '“அவ்வெயில்‌ ஏறு 
பெற்‌ றுதிர்வனபோல்‌'' (கலித்‌.2). 7. எறிந்ததனாலான 
வடு; 502. இஃதோ ரேறு (தொல்‌.சொல்‌.119,உரை). 
[இல்‌ ௯ எல்‌ ஏ ௮ ஏறு குத்துதல்‌, தாக்குதல்‌, அழித்தல்‌, 
பகைத்தல்‌...] 

ஏறு” சூ, பெ. (॥.) பகைமை; enmity. 
(று - ஏறு. ஏறு - எதிர்ப்பு... 

ஏறு” சப; பெ. (௩) மர வகை (அக.நி.); 8 400 ௦4 
tree. 


[ஏ - ஏறு] 

ஏறுக்குமாறு ச&ப-௱ள்ய, பெ. (£.) தாறுமாறு; 11௦0௭, 
unruly behaviour, perverseness, contrariety. 
[ஏறு - கு * மாறு.] 

ஏறுகடை சய-4௪௮/ பெ. (௩) கடைசி முடிவு (வின்‌.); 
very end, extremity. 
[ஏ ஏறு * கடை] 

ஏறுகண்‌ க்ங-ச, பெ. (௩) 1. பக்கப்‌ பார்வை; 01809. 
2. சரிந்து பார்க்கும்‌ பார்வை; 509 98009, 006. 
(சேரநா.). 
ம. ஏறுகண்ணு. 
(ஏறு * கண்‌. 

ஏறுகாலி கங-கி; பெ. (௩) சிறிய கலப்பை; ௨ 140 
of plough smaller than the ordinary one. (சேரநா.). 
ம. ஏறுகாலி. 
[ஏறு * காலி - ஏறுகாலி - ஆழமாக உழாமல்‌ மேலோட்டமாக 
உழும்‌ கலப்பை.] 


ஏறுகோட்பறை ப-604098) பெ. (௩) ஏறுதமுவுதற்‌ 
குரிய முல்லைநிலப்பறை (இறை.1,பக்‌.18); பெ, 
used in 6 -லி] (bull fight) toumaments in forest-pasture 
tacts. 


[ஏறு * கோள்‌ * பறை. ஏறு - காளை... 


ஏறுகோடல்‌ சம-ப்ஸஎ/, பெ. (6) காளையைத்‌ தழுவி 
அடக்குதல்‌; 5பஙப்ப/றஓ he bl a5 8 820. கைக்கிளை 
யுள்‌ ஆசுரமாகிய ஏறுகோடல்‌ (தொல்‌.பொருள்‌.53, 
உரை). 
[ஏறு * கோடல்‌. ஏறுகோள்‌ பார்க்க; ௧௪ சுப 01] 

ஏறுகோள்‌ சுய-&ப்‌ பெ. (ஈ) ஆயர்குல வழக்கின்படி 
ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காக அவள்‌ 
வளர்த்த காளையைத்‌ தழுவி அடக்குதல்‌ (திருக்கோ. 
136,உ௨ரை); capture of the bull at large as a proof 
of bravery, by a man seeking in mamage the hand 
of a woman, ௨ custom among herdsmen in ancibnt times. 
[ஏறு - கோள்‌. ஏறு - காளை.] 
முல்லைநிலக்‌ குடியில்‌ பெண்‌ பிறந்தால்‌ பெற்றோர்‌ தம்‌ 
தொழுவில்‌ அன்று பிறந்த சேங்கனறுகளைத்‌ தம்மூட்டியாக 
விட்டு வளர்த்து அவ்வாறு வளர்ந்த ஒனறைத தழுவி அடக்கின 
வனுக்குப்‌ பெண்ணைக்‌ கொடுத்தல்‌ மரபு. இது ஏறுகோள்‌ 
எனப்படும்‌. 

ஏறுங்கூறுமாய்‌ சயர்‌-&ப்பா-ல்‌; வி.எ. (சஸ்‌.) தாறுமா 
றாய்‌ (இ.வ.); improperly, indecently. 
[ஏறும்‌ * கூறும்‌ * ஆய்‌. ஏறு உயர்வு, செம்மை. கூறு - பிளவு, 
பிரிவு.] 

ஏறுசலாகை ௭௩-982], பெ. (॥.) கைம்மரம்‌ கோக்கும்‌ 
சட்டம்‌ (யாழ்ப்‌.); (809 wooden peg passing through 
the ends of rafters in a building 
[ஏறு * சலாகை சாலாக்கு ௯ சலாகு ௯ சலாகை (நீண்டது)./ 

ஏறுசாத்து சப-85/0, பெ. (௩) செட்டிமாருள்‌ ஒருவகை 
யார்‌ (Sllw,232), a sect of chetty caste (litmerchants 
dealing in export businass) 
[ஏறு * சாத்து - ஏறுசாத்து : பணடைக்‌ காலத்தில்‌ ஏற்றுமதி 
வாணிகம்‌ செய்து வந்த கடல்‌ வாணிகப்‌ பிரிவினர்‌ இறக்குமதி' 
வாணிகத்தில்‌ ஈடுபட்டோர்‌ இறங்கு சாத்து எனக்‌ குறிக்கப்பட்ட 
னர்‌. சார்த்து - சாத்து (குழுவாகச்‌ "சென்று வணிகம்‌ 
செய்வோர்‌ ] 


ஏறுண்(ணு)-தல்‌ ௬பா-, 12.செ.கு.வி. (41) 1. அறுக்கப்‌ 
படுதல்‌; 10 06 பேர்‌ ௦4.வாளுந்‌ திகிரியு முதலியவற்றா 
லேறுண்ட தலை (தொல்‌ பொருள்‌.71,உரை). 2. அம்பு 
முதலியன தைத்தல;0 be pierced, transfixed 'எய்யே 
றுண்டவாறு'' (திருவிளை.பழியஞ்சி.24). 3. தள்ளப்ப 
இடுதல்‌; (௦ be throw down. ''பொறியினேறுண்டு... 
வீழ்ந்தான்‌'' (சீவக.2183). 
/ஏறு * உண்‌... 

ஏறுதழுவு-தல்‌ ௬ப-/ப-, 9.செ.கு.வி. (44) ஆய்க்கு 
லக்‌ காளையா மணமுடிக்கும்பொருட்டு எருகினைத்‌ 
தமுவிப்‌ பிடித்தல்‌; c௮pture a bull at large as proof 
of bravery in 60-64] contests, a custom among herdsmen 
ற ao நீரக. அந்நிலத்தியல்பு பற்றி ஏறுதழுவி 
(தொல்‌.பொருள்‌.53,உரை). 


[ஏறு * தழுவு. ஏறு - காளை.] 


ஏறுநாகம்‌ 


314 


ஏறுமுகம்‌” 


ஏறுநாகம்‌ கங-ஈசீரச, பெ. (௩) மாட்டுச்‌ சுழிவகை 
(பெரிய.மாட்‌ ); 8 kind of circular Mark on the head 
or body of cattle 


(ஏறு - நாகம்‌] 


ஏறுநீர்‌ கூர்‌; பெ (௩) கடல்‌ தீரின்‌ ஏற்றம்‌: 1௦4, 
70005 1006 “கடகடற்கு ஏறுநா இழி நீருளவோ 
என்னில்‌” (தக்கயாகப்‌ 122,உ ரை) 


[ஏறு  தீர்‌.] 


ஏறுநெற்றி சப-ஈனர்‌ பெ. (௩) அகன்ற நெற்றி(இ வ); 
broad forehead. 


(ஏறு * நெற்றி] 


ஏறுபடி' ௭-90 பெ (௩) 1 அதிகப்‌ படித்தரம்‌.(லின்‌ ). 
extra batta to a servant, extra allowance for expenditure 
in the temple 2 தாழ்வாரம்‌ (யாழ்‌ ௮௧), sloping roof 
verandah, 


[ஏறு * படி. ஏறு - மேன்மேலுயாதல்‌.] 


ஏறுபெட்டி சபற; பெ (௩) மரமேறிகள்‌ கருவிகள்‌ 
வைப்பதற்காக அரையிற்‌ கட்டிக்கொள்ளும்‌ பெட்டி 
(யாழ்ப்‌.); 08591 containing tools for tapping toddy 
which a toddy drawer carries about his waist while 
engaged in tree tapping. 


(ஏறு * பெட்டி.] 


ஏறுபெட்டி 


ஏறுபொழுது ஏப-00//00; பெ. (ஈ.) முற்பகல்‌; £௦6௦௦, 
time of the sun's advancing towards the meridian. 


[ஏறு * பொழுது. 


ஏறுமாடம்‌ ச்ப-௱ச்த, பெ. () 1 மரத்தின்‌ மீதமைந்த 
பரண்‌ (இ.வ.); 01. 2. காட்டு விலங்குகளினின்று 
தப்பிக்க மரக்கிளையின்மீது அமைக்கப்பட்ட சிறு 
குடிசை; small cottage 07 hut constructed on the 


bifurcated branches of a tree as an asylum from wild 
animals {in forests). 


ம. ஏறுமாடம்‌. 
[ஏறு * மாடம்‌] 


ஏறுமாநாட்டு நல்லியக்கோடன்‌ கசயா௱க்ச்ப-ா௮/18- 
“4/0. பெ (௩) ஓவியர்‌ குடியில்‌ பிறந்த ஓய்மா 
நாட்டு நல்லியக்கோடனுக்குரிய ஒருபெயர்‌: 5பாக௱e 
of ரோக nattu Nallyakkodan, Tami chieftain of Sangam 
age 


(ஏறு * மா * நாட்டு * நல்லியன்‌ * கோடன்‌. ஏறுமா - 
பொலிகாளை./ 


ஏறுமாறு கய பெ. (௩) 1. முட்டுக்கட்டை; 
impediment to progress 2. உண்மை நெறியினின்று 
மாறுதல்‌; deviation from the path of truth or justice 
3. குழப்பம்‌; 019008. 4. முரணியல்‌; contrary to Nature. 
5 வயிற்றிலேற்படும்‌ குழப்பம்‌; 015010௦160 condition 
of the stomach. (sா.அக ). 6 தாறுமாறு; ஈறா௦ற, 
unruly behaviour “ஏறுமாறாக விருப்பாளே யாமாயின்‌'' 
(தனிப்பா.1,95,24). 7. இகலுகை; competing, rivaling 
'"ஏறுமாறேற்குமிக்குன்று'' (பரிபா.18,6). (செ.அக.). 


/ஏறு * மாறு] 

ஏறுமிராசி ச்பார்கூ; பெ. (௩) ஏறுமோரை பார்க்க; 506 
ள்பாபரal 
/ஏறும்‌ - இராசி] 


ஏறுமுகஅக்கமணி ச்ப-௱பஓச-2&&தாகா! பெ. (ஈ) உருத்‌ 
திராக்க மணிகள்‌ முறையே முகங்கள்‌ அதிகம்பெறக்‌ 
கோக்கப்படும்‌ மாலை; ஓகார ௦1 ' rudrAksa beads 
In which the number of faces of the beads is in a 
progressively ascending scale 


(ஏறு * முகம்‌ * அக்கமணி] 


ஏறுமுகக்கண்டிகை க்ய-றபஓச-ங-kகாஎஓக்‌ பெ. (5) 
ஏறுமுகஅக்கமணி பார்க்க; 566 &்ப-௱பga-akkamani 
/ஏறு * முகம்‌ - கண்டிகை.] 


ஏறுமுகம்‌' சுங-௱பஏசா, பெ. (௩) வளருநிலை; லற 
state, state of increase ''என்றுன்ப மனைத்தும்‌ ஏறுமு 
கங்கொண்ட தல்லால்‌'' (அருட்பா 5,தனித்திருத்‌ 12) 
(செ.அக ) 


/ஏறு * முகம்‌.] 


ஏறுமுகம்‌” கூ-ஈண, பெ. (௩) 1. சினமிகு முகம்‌; 
காரு 8505 2 மேனோக்கிய முகம்‌; அnything facing 
பறWwா5 (சா. அக. ). 


(ஏறு * முகம்‌.] 


ஏறுமோரை 


ஏறுமோரை ௬-4 பெ. (ஈ) கதிரவன்‌ வடதிசைச்‌ 
செலவிற்கு இடமாய்‌, சுறவம்‌ முதல்‌ ஆடவை (மகர 
முதல்‌ மிதுனம்‌) வரையுள்ள ஆறு ஓரைகள்‌ 
(இருக்கை) (வின்‌.); 541 5905 ௦ the Zodiac through 
which the sun passes in its northerm Course, dist fr 


இறங்கு மோரை. 
[ஏறும்‌ * ஓரை] 


ஏறுவட்டம்‌ எ-கா, பெ. (॥) 1. விண்மீன்‌ முதலி 
யன நாழிகையேறும்‌ முறை; பifferencs, less or More 
than 60 Indian hours in the passage of the moon through 
any of the naksatra, also the difference in the karanam 
and yokam as affected thereby 2. பங்கின்‌அளவுக்கு 
அதிகமான நிலம்‌ முதலியவை; 60889 above, OF 
deficiency In, equal shares in the division of the inheritance 
of lands, etc 


[ஏறு * வட்டம்‌.] 


ஏறுவாசி' தய-க பெ. (௩) 1. ஏற்றம்‌; i658, 85 
௦1 01௦௦ விலை ஏறுவாசியாயிருக்கிறது 2. உத்தரம்‌ 
சுவரில்‌ செல்லுதற்கு வேண்டிய அளவு (இ.வ.); 
length of a groove in a wall into which is inserted the 
edge of a beam or rafter. 


ம. ஏறுவாசி 
[ஏறு * வாகி வாய்‌ வாயி வாசி. 

ஏறுவாசி்‌ தபதி பெ. (௩) ஒரு வரியிலுள்ள செங்கல்‌ 
இணைப்புகள்‌ அதன்‌ மேல்வரியிலுள்ள செங்கல்‌ 
இணைப்புகளுடன்‌ சேராதபடி கட்டும்‌ கட்டிட 
வேலை (உ.வ.); ஒreaking of joints, in brickwork. 
ம. ஏறுவாசி. 
[ஏறு * வாசி, வாய்‌ ௯ வாயி வாசி.] 

ஏறுவாணம்‌ சுப-க்க௱, பெ. () வாணம்‌; 8 180 
of fire-work. (சேரநா.). 
ம. ஏறுவாணம்‌. 
[ஏறு * வாணம்‌... 

ஏறுவால்‌ க்ங-ச்‌; பெ. (௩) நீண்ட வால்‌; (ற 64. 
பசு ஏறுவாலும்‌ எருது கூழைவாலும்‌ (வின்‌.). 
[ஏறு * வால்‌.] 


ஏறுவிடு-தல்‌ ச்வ-ஸப்ப 20.செ.கு.வி. (04) ஆயர்‌ 
தம்மகளை மணம்புரியத்‌ தக்கோர்‌, தழுவிப்‌ 
பிடிக்கும்‌ பொருட்டு எருதுவிடுதல; ௦ 961 ௮ bull 
at large to be captured, as a test of bravery, by a 
man who seeks the hand of a woman in marriage, 
a custom among herdsmen in ancient times. 


[ஏறு * விடு.] 


315 


ஏறுவிடுத்தல்‌ சுப-ஸ்பாஎ!, பெ. (௩) முப்பத்திரண்டறங்‌ 
களுட்‌ பொலியெருதுகளை உதவும்‌ அறச்செயல்‌ 
(திவா.); எhartabie act of furnishing covering bulls, 
one of muppattrandaram 


(ஏறு * விடு! 


ஏறுவெயில்‌ ச்ம-ஞர்‌ பெ. (॥) முற்பகல்‌ வெயில்‌; 
increasing heat and sunshine, as the sun advances 
towards the meridian, dist fr. இறங்குவெயில்‌. 


[ஏறு * வெயில்‌ ] 


ஏறுழவன்‌ எ/ர, பெ. (௩) படை வீரன்‌ (வின்‌.); 
warrior 


[ஏறு * உழவன்‌. ஏறு - அம்பு.] 


ஏறூர்ந்தோன்‌ சும்றஎ6ர, பெ. (௩) சிவன்‌ (சூடா.); 308 
who rides on the bull 
[ஏறு * ஊர்ந்தோன்‌.] 

ஏறெடு-த்தல்‌ ச்௪ரப-, 4.செ.குன்றாவி. (\£) 1. மேலெ 
டுத்தல்‌; ௦ ॥1 பற, as the head, eyes (செ.அக.). 
2. தலை நியிந்தல்‌; ம 08 in an upright or a 
perpendicular posture 3. «உயர்த்துதல்‌; to highten 
(சா.அக.). 


[ஏறு * எடு.] 


ஏன்‌' ௭, கு.வி.எ. (80.) எதற்கு; why? what? wherefore? 
how? “அடுத்த வினையுளதாயி னிறையே னென்னில்‌'' 
(சிவப்பிர.2,6). 


ம. ஏன்‌; ௧. ஏன்‌; து. தானே; தெ. ஏமி; பட. ஏக. 
[ஏ - ஏன்‌, (வே.க.103).] 


ஏன்‌” ௬, இடை. (றக!) 1. தன்மை யொருமைப்‌ 
பெயாவினைகளில்‌ வரும்‌ ஈறு; fist pers sing suffix 
(a) of a verb, as in வந்தேன்‌; (6) of a Noun, as in 
அடியேன்‌. 2. ஒழிதற்‌ பொருளில்‌ வரும்‌ இடைச்‌ 
சொல்‌ (நன்‌.420,மயிலை.); particle of exclusion, 88 
ற ஏனோன்‌. 


ம. ஏன்‌; க. ஆன்‌, என்‌, நான்‌, யான்‌; கோத. ஆன்‌; துட. 
ஒன்‌; குட. நானி; து. யான்‌, நேன்‌; தெ. ஏன்‌, நேன்‌; கொலா, 
ஆன்‌; நூ. ஆன்‌; பர்‌. ஆன்‌; கட. ஆன்‌; கோண்‌. அனா; 
கொன்‌. நான்‌; கூ, ஆன்‌; குவி. நானு; குரு. ஏன்‌; மால்‌, 
ஏன்‌; பிரா. ஈ. 


[நான்‌ அ ஆன்‌ ௮ ஏன்‌... 


ஏன்‌” 8௩ பெ. (௩) பன்றி; 00. “ஏனொருவ னாயெயிற்‌ 
நில்‌ தாங்கியதும்‌'' (திவ்‌,இயற்‌.நான்‌.70). 


(இல்‌ ௯ எல்‌. ஏல்‌ ௯ ஏன்‌. இல்‌ - 
கருநிறப்பன்றி.] 


கருமை. ஏன்‌ - 


ஏன்றுகொள்(ளூ) '-தல்‌ 


ஏன்றுகொள்(ளூ)'-தல்‌ ௬-2, 


7.செ.குன்றாவி. 
(1) 1. ஏற்றுக்கொள்ளுதல்‌; ௦ ceive, accept, to 


entertain ““அடியேனையு மேன்றுகொணிீ” 
(தேவா.323,6). 2. பிறனைத்‌ தாங்குதல்‌; (௦ 09190, 
plead the cause of. அவனுக்காக ஏன்றுகொண்டு வருகி 
றான்‌. 


[ஏல்‌ ௮ ஏன்று * கொள்‌.] 


ஏன்றுகொள்(ளு)”-தல்‌ ௯௩-௦7, 7.செ.குன்றாவி. 
(41) எதிர்த்து நிற்றல்‌; 1௦ லாரா! 0௦5. 'அபிமன்னு 
வையுங்கண்டு துரியோதனன்‌ மகன்‌... ஏன்றுகொள்ள'' 
(பாரதவெண்பா.795) . 


(எ. ஏல்‌. ஏன்று - கொள்‌. ஏ - உயர்தல்‌, எதிர்தல்‌.] 


ஏன்றுகோள்‌ ச௩-&ச பெ. (6) ஆதரித்தல்‌; 5பறற௦ார்ாழ, 
ஸே. “'எனக்குறுப்பான ஏன்றுகோளையுடைய 
னாய்‌” (திவ்‌.திருவாய்‌.2,7,6,பன்னீ.). 


[எல்‌ ௮ ஏன்று * கோள்‌. கொள்‌ ௯ கோள்‌. J 


ஏன கடி சு.பெ. (றா0.) பிற; thers, the rest. “முதலா 
வேன'' (தொல்‌. எழுத்து.66). 


[ஏ - உயர்தல்‌, மிகுதல்‌, எஞ்சுதல்‌, ஏ ஏல்‌. ஏல ௯ ஏன 
- எஞ்சியவை.] 


ஏனப்படம்‌ ௬2-௦-௦௪௦௧ஈ, பெ. (ஈ) பன்றிமுகக்‌ கேட 
கம்‌; shield in the shape of a boar's head “ஏனப்படமும்‌ 
கிடுகின்‌ படமும்‌'' (சிலப்‌.14,172). 


[ஏனம்‌ - படம்‌. 


ஏனபானம்‌ சூச-றக்சா பெ. (ஈ.) தட்டுமுட்டு; பtnsils, 
implements. 


(ஏனம்‌ * பானம்‌. 'பானம்‌' எதுகை குறித்த இணைமொழி.] 


ஏனம்‌! சா, பெ. (॥) வாய்ப்பு opportunity, convenie- 
nce, happiness. (சேரநா.). 


ம. ஏனம்‌. 


[ஏல்‌ ௮௯ ஏனம்‌.] 


ஏனம்‌” ன்‌ பெ. (௩) 1. கள்‌ குடிப்பதற்கு ஓலையா 
லான கலம்‌, ஓலைக்குடலை (திவா.); ஐவ௱-1981-/9- 
9991 for drinking toddy from 2. கலம்‌; utensil, vessel 
3. கருவி (வின்‌ ); 1௦0. 4. அணிகலன்‌ (இ.வ.); ௦௨௦ 


ம. ஏனம்‌. 
[ஏல்‌ ௮ ஏனம்‌ (ஏற்பது).] 


ஏனம்‌” சகா பெ. (௩) 1. பன்றி; றற, பளி hog. 
(தொல்‌.பொருள்‌.623). 2. தினையரிசி: ஈபில்‌. 


[ஏனல்‌ - கருமை. ஏனல்‌ ௯ ஏனம்‌.] 


316 


ஏனாதி" 


ஏனம்‌” ௯௭௭, இடை. (நச!) ஆய்தவெமுத்தின்‌ சாரியை 
(தொல்‌.எழுத்து.134,உரை.);  ஊnபmeratve particle 
added to ஃ, as in அஃகேனம்‌. 


[அன்‌ _ ஆன்‌ ஆனம்‌ -, ஏனம்‌ (சாரியை].7 


ஏனம்‌” சா, பெ. (௩) 1. கரிச (பாவம்‌); 84, ௦42௦௦ 
(சூடா.). 2. குற்றம்‌ (யாழ்‌.அக.); 191. 


[ஈனம்‌ ௯ ஏனம்‌... 


ஏனல்‌ ௭! பெ. (௩) 1. செந்தினை (திவா.); red 
ஈபில்‌ 2. கருந்தினை (சூடா. ); ஸிack-ஈரிஎt 3. தினைப்‌ 
பனம்‌ (பிங்‌); ஈமச்‌ 160. 4. கதிர்‌ (வின்‌.); கோ ௦f ௦௦ 


(இல்‌, எல்‌, ஏல்‌ (கருமை). ஏலல்‌ ஃ ஏனல்‌ - கருந்தினை. 
கறாற்தினைக்குரிய பெயர்‌ தினைகளுக்குரிய பொதுப்பெயரா 
கிச்‌ செந்தினையையும்‌ தினைப்புனத்தையும்‌ குறித்தது. 


ஏனவாயன்‌ ச்-ஸஞ்றை, பெ. (௩) பேதை (இ.வ.); 00, 
fool. 


(ஈனம்‌ ஏனம்‌. ஈனம்‌ * வாயன்‌ - ஈனவாயன்‌ - ஏனவாயன்‌.] 


ஏனாதி! ௯௪௦; பெ. (௩) ஓர்‌ இளகியம்‌ (இலேகியம்‌) 
(வின்‌.); 8 kind of electuary. 


(ஏலாதி, ஏனாதி, 


ஏனாதி” ௬௪௦; பெ. (௩) 1. விற்படைத்தலைவன்‌; 
general of archery wing. 2. படைத்தலைவன்‌ (பிங்‌.); 
௭௮ 3. மறவன்‌ (பிங்‌.); 801012, காரா 4. அமைச்‌ 
சர்‌ ancient title conferred by a king on his minister. 
''சோழிக வேனாதி தன்முக நோக்கி'' (மணி.22,205). 


ம. ஏனாதி, தெ. ஏனாதி. 


1ஏ - அம்பு. ஏனன்‌ - வில்லாளி. ஏனன்‌ + அதி - ஏனதி ௮ 
ஏனாதி - விற்படைத்தலைவன்‌.] 


ஏனாதி” சப) பெ. (௩) 1. முடி திருத்தாளன (பிங்‌.); 
barber 2. சாணாரில்‌ ஒரு வகுப்பு; 014100 among 
shanars (Tj). 


தெ. ஏனாதி. 


[ஏனன்‌ * அதி - ஏனதி ௯ ஏனாதி, ஏனாதி - விற்படைத்‌ 
தலைவன்‌, ஏனாதி” பார்க்க; 5 சமீர்‌ 2] 


தோற்ற படைத்‌ தலைவர்கள்‌ சிறைப்பிடிக்கப்பட்டுப்‌ பகை 
வர்க்கு மழித்தல்‌ தொழில்‌ செய்யும்‌ பணிக்கும்‌ பிற துணைப்‌ 
பணிகளுக்கும்‌ ஏவப்பட்டதால்‌ தோன்றிய புதிய குலப்பெயர்‌ 
களை இச்சொல்‌ சுட்டுவதாயிற்று. 

ஏனாதி" ச்ச்சீ; பெ. (௩) வடார்க்காடு, நெல்லூர்‌ 
மாவட்டங்களில்‌ வாமும்‌ ஒரு பழைய வகுப்பினர்‌ 
(ET; primitive tribe in North Arcot and Nellore Districts. 


ஏனாதிதிருக்கிள்ளி 


தெ. யேனாதி. 


[ஏ * அம்பு. ஏ - ஏனன்‌ - வில்லாளி. ஏனாதி - வில்லாளி 
இனத்துத்‌ தலைவன்‌, விற்படைத்‌ தலைவன்‌] 


ஏனாதிதிருக்கிள்ளி ஸ்ப பெ. (6) 
கோனாட்டு எறிச்சலூர்‌ மாடலன்‌ மதுரைக்‌ குமரனால்‌ 
பாடப்பெற்றவன்‌; கொடையும்‌, வீரமும்‌ கொண்ட 
கிற்றரசன்‌.( அபி சிந்‌.); ceftain, beneficent and heroic, 
being sung by the poet Konatfu eni-c-caluir madalan 
Madurai-k-Kumaran. 


[ஏனாதி “ திரு * கிள்ளி. ஏனாதி - விற்படைத்தலைவன்‌. 
படைத்‌ தலைவருள்‌ ஒருவனாகவிருந்து சோழராட்சியில்‌ சிற்றர 
சனாக மாறிய குறுநில மன்னனாகலாம்‌ / 


ஏனாதிநாதநாயனார்‌ ஸசிரி-ஈச்சச-ாதிசாத்‌; பெ. (6) 
அறுபத்து மூவர்‌ நாயன்மாருள்‌ ஒருவர்‌.(பெரியபு.); 
canonized Saiva Saint, one of 63 (அபி.சிந்‌.). 

[ஏனாதி * நாதன்‌ * தாயனார்‌. ஏனாதி பார்க்க, 2௯ சீரகப்‌ ] 
ஏனாதி மோதிரம்‌ சச்-௱ப/கா, பெ (5) ஏனாதிப்‌ 


பட்டத்தார்க்கு அரசரளிக்கும்‌ மோதிரம்‌-(சீவக.2569, 
உரை), Ng being the insignia of the tite of énadi 


(ஏனாதி * மோதிரம்‌ / 
ஏனும்‌ ஸ-ப௱, இடை... (02௩) என்றாலும்‌; 9 அட having 
the force of “even if", “தாமரை முதல்வற்கேனும்‌'' 


(கந்தபு காமதகன.83) 


[ஆல்‌ ௯ ஏல்‌ ௯ ஏலும்‌ ௯ ஏனும்‌... 


317 


ஏனையுவமம்‌ 


ஏனென்றால்‌ -ஸச்‌ இடை. (௦௦॥).) எதற்காக என்‌ 
றால்‌; becau56. நான்‌ அப்படிச்‌ சொல்வது ஏனென்றால்‌. 
(உ.வ.). 
[ஏன்‌ * என்றால்‌] 

ஏனென்‌(னு)-தல்‌ ௪-௪௭-, 14 செ.குன்றாவி. (4) இட 
ரில்‌ உதவக்‌ கேட்டறிதல்‌; 1௦ make kind enquiries in 
times of need with a view to offer help அவரை ஏ னென்று 
கேட்க ஆளில்லை (உ.வ.). 


[ஏன்‌ * என்‌.] 


ஏனை' ச] கு.வி.எ. (80/.) மற்றை ,(சூடா.); ௦4௭, 
the rest 


[ஏல்‌ ஏல ௯ ஏன - ஏனை] 


ஏனை” சச பெ (॥) 1. மலங்கு மீன்‌, (திவா.); 69, 
கaயரa 2 ஓர்‌ இசைவகை(திவா.); ௱ப5ical note 


[ஏல்‌ - ஏனை] 


ஏனைக்குமோனை சர்&ம-௱மற௮ பெ (1) ஏணைக்‌ 
குக்கோணை பார்க்க; 996 énakku-k-konal 


ஏனையவர்‌ ஸ்ட்‌ பெ (॥) மற்றையோர்‌; 01915. 
[ஏல்‌ ஏல... ஏன ௮ ஏனை * அவர்‌. 

ஏனையுவமம்‌ ௪௮-)-புகக௱, பெ. (௩) வெளிப்படையு 
வமம்‌ (தொல்‌.பொருள்‌.49); 610104 comparison, dist 


ஈ உள்ளுறை யுவமம்‌. 


[ஏனை * உவமம்‌] 


ஐ்‌ ௮ தமிழ்‌ வண்ண மாலையில்‌ அகரமும்‌ இகரமும்‌ 
கூடிப்பிறந்த ஒன்பதாம்‌ உயிர்நெடில்‌; ஈஸ எச and 
vowel of the Tamil alphabet, diphthong of ‘a’ and 4” 
“அகர இகரம்‌ ஐகாரமாகும்‌.”* (தொல்‌.எழுத்‌.54) 


ம., க., தெ. ஐ. 
(௮- இ-௮இ. ஐ] 


'ஐ' என்பதே ஒப்பமுடிந்த வரிவடிவம்‌ எனினும்‌ தொன்முது 
காலத்தில்‌ தமிழ்மொழி உருவெழுத்தாகவும்‌ அசையெழுத்தாக 
வும்‌ எழுதப்பட்டுவந்ததால்‌, “அஇ' என்னும கூட்டுயிர்‌ 'அய்‌' 
என மாற்றுக்‌ கூட்டுயிர்‌ வடிவம்‌ பெற்றது இதனை (அஜ), 
(அய்‌) என்னும்‌ சிந்துவெளியில்‌ கிடைத்த எழுத்துகளாலும்‌ 
அறியலாம்‌. ““அகரத்திம்பர்‌ யகரப்‌ புள்ளியும ஐயென்‌ நெடுஞ்‌ 
சினை மெய்பெறத்‌ தோன்றும்‌" (தொல்‌ எழுத்‌.56) எனத்‌ 
தொல்காப்பியர்‌ நூற்பா இயற்றினார்‌ ஆதலால்‌ இது இலக்கண 
வழக்கன்று என்பதும்‌ உலகியல்‌ வழக்கை ஒருபுடை தழுவிய 
தன்‌ நோக்கம பண்டையோர்‌ ஏட்டுச்சுவடிகளில்‌ உளள எழுத்‌ 
துப்பாங்கு பினனையோர்ககுப்‌ புலப்படுத்தற்கே என்பதும்‌ 
அறிதல்‌ வேண்டும்‌ 


அசையெழுத்துக்காலத்தில்‌ தமிழில்‌ நெட்டுயிர்‌ அனைத்தும்‌ 
இருஉயிர்க்குறில்களின்‌ இணைப்பெழுத்துகளாக எழுதப்பட்‌ 
டன. எ-டு. ௮௮ ௮ ஆ; இஇ ௮ ஈ, ௨௨ ௮ ஊ: எள 
ஏ (அல்லது) இஅ ௮ ஏ, ௮இ ௮ ஐ அல்லது அய்‌ ௯, ஐ; 
ஒஒ ௯ ஓ அல்லது ௨௮ ௯ ஓ,௮௨ . ஒள அல்லது அவ்‌ 
ு ஒள ஏகார ஐகார ஓகார ஒளகாரஙகளை ஈரெழுததுக்‌ 
குறில்களாக எழுதாமல ஓரெழுதது நெடிலாக எழுதும்‌ 
முறையை இலக்கண வல்லுநர்‌ புகுத்தியபோது பண்டைய 
ஈரெழுத்து நெடில்களுககு இலக்கண அமைதி கூறுவதற்கா 
கவே தொல்காப்பியர்‌ அகரஇகரம்‌ ஐகாரம்‌ ஆகும்‌ என்றார்‌. 
நெட்டுயிர்களை ''ஈரள பிசைக்கும்‌ நெட்டெழுத்தென்ப'' எனக்‌ 
குறிப்பிடுவதும்‌, இருகுறில்‌ இணைந்து நெட்டுயிர்‌ வரிவடிவம்‌ 
பெறும்‌ என்னும்‌ பண்டைய அசையெழுத்து நிலையைக்‌ 
குறிப்பால்‌ புலப்படுத்துவதாகும்‌. எழுத்து? பார்க்க, 599 ௪பரீப2. 


ஐ” 4, இடை (கர்‌) 1, (அ) வினைமுதற்பொருள்‌ 
ஈறு: SUff of nouns formed from verbs to express, 
that which does an action as n பறவை (ஆ) செயப்படு 
பொருள்‌ ஈறு, that which is acted upon, as in தொடை 
(மாலை) (இ) கருவிப்பொருள்‌ ஈறு (நன்‌ 140,உரை), 
the instrurrent, as in பார்வை. 2 தொழிற்‌ பெயர்‌ ஈறு; 
suff of verbal nouns, as ih கொலை. 3 பண்புப்பெயர்‌ 
ஈறு (நன்‌ 140,உரை), 5பரீ ௦f அbstract NOUNS, as in 
தொல்லை 4. முன்னிலை யொருமை ஈறு (நன்‌.140, 
உரை); ending of 2nd pers sing verb, as In சென்றனை. 
5. ஒரு சாரியை. (நன்‌.185,உரை), euphonic augment, 
85 ॥ பண்டைக்காலம்‌. 6 முன்னிலைக்‌ குறிப்பு வினை 
முற்று Ml; 2rid pers. appeliatve verb ending 
அல்லை. 


ஐ அ பெ ௫) 1. 


ஐூ சபெ. (ு) 1 


ம. ஐ, எ: ௧. அம்‌, அன்னு, அன்‌, அண்ண, ன்ன, ன; து. 
நு. ன, தெ. நுனி; கோண்‌. துன்‌; கூ. ஐ: குரு. இன்‌; பிரா. 
னெ, எ.பயபே £௩௪, பர நு, நும்‌ 7பா& மார ர, ; in. en 
8. 


[1A - ஜீ. 


ஐ” ௮, இடை. (ஊர) இரண்டாம்‌ வேற்றுமையுருபு 


(நன்‌ 296); accusative case-ending ‘‘இரண்டாகுவதே, 
ஐயெனப்‌ பெயரிய வேற்றுமைக்‌ கிளவி'' (தொல்‌. 
சொல்‌.71). 

ம. எ; ௧. அன்னு; தெ. னி, இ. 

[இ ஐ. இ - அண்மைச்சுட்டு, கீழிறங்குதற்‌ குறிப்புத்‌ திரிபு 
வேர்‌. அண்மைச்சுட்டு நெருங்குதல்‌, ஓத்தல்‌, இழிதல்‌, 
உடைமை, ஆக்கப்பொருள்களையும்‌, இழிதற்குறிப்பு அழித்‌ 
தல்‌, நீத்தல்‌ குறிப்புப்பொருள்களையும்‌ வினைமுதலுக்குச்‌ 
சேர்க்கும்‌. தெரிநிலை வினையும்‌ குறிப்பு வினையும்‌ வினை 
முதலுக்குச்‌ செயப்படுபொருட்பாங்கைச்‌ சேர்க்க ஐ' உருபு 
உதவுதலின்‌ ''எவ்வழிவரினும்‌ வினையே வினைக்குறிப்பு 
அவ்விரு முதலின்‌ தோன்றும்‌ அதுவே” (தொல்‌. சொல்‌. 71) 
எனத்‌ தொல்காப்பியர்‌ விளக்கிக்‌ கூறினார்‌. வினைப்பயனை 
எழுவாய்க்கு ஏற்றும்‌ பொருட்பாங்கை “ஐ” உருபு புலப்படுத்த 
கிறது என்பதே இதன்‌ பொருள்‌..] 

வியப்பு; wonder, astonishment 
ஐதே யம்ம யானே (தொல்‌.சொல்‌.385,உரை). 
2. பெருமை; largeness 3. உயர்வு; elevation, height. 
மென்மை; 8180090955. ''ஐதுவீ 
ழிகுபெயல்‌'” (சிறுபாண்‌.13). 2. அழகு; 0௦6பநு. 3. 
நுண்மை; ௱inuteness, subtleness  “அணுத்தருந் 
தன்மையி லையோன்‌'' (திருவாச.3,45). 4. கூர்மை; 
sharpness 


(அள்‌ - அய்‌. ஐ.] 


ஐ ௮, பெ (௩) 1 தந்தை; ௮th தன்னை சேவடித்‌ 


தாமரை'' (சீகாளத்திபு நான்முக 124). 2. தலைவன்‌; 
160, ஈசா “என்னைமுன்‌ நில்லன்மின்‌'' (குறள்‌ 771) 
3 கணவன்‌; ॥ப5௦80 ''எனக்கு மாகா தென்னைக்கு 
முதவாது'' (குறுந்‌.27). 4 அரசன்‌ (சூடா.); 1/9 5. 
ஆசான்‌ (அக நி.): பொப, pest, teacher 6. சிவன; 
88 7. கொற்றவை; 9000855 Duாஏa 8. முதலாளி, 
ஆண்டை, 0085 ''விடைதாரும்‌ ஐயே'' (நந்தனார்‌). 


ம. ஐ: ௧. ஐகன்‌; தெ. ஐவாரு 
[ஆ ஆய்‌ அய்‌ ஐ. ஆ - முதன்மை, தலைமை,] 


ஐூ சபெ (ஈ) 1. சளி, கோழை; றா ''ஐயினான்‌ 


மிடறடைப்‌ புண்டு'' (தேவா 812-7). 2. வெண்மை; 
white colour 


ம.ஐ 
[அள்‌ ௮ அய்‌ ௮ ஐ. (மு.தா.333).] 


ஐ அ பெ. (௩) 1. கருமை; வர்பா 2 கடுகு; பகா 
3. கம்மாறு வெற்றிலை; 08% een betal leaf 4. 
தும்பை; bitter lucos 
(இல்‌ இய்‌ ௮ அய்‌ ஐ இல்‌ - கருமை.] 

ஜூ சபெ (ஈ) சருக்கரை; பகா (சா.அக.). 

[இக்கு - ஐக்கு- ஐ/ 
ஐ! ௮ பெ. (॥) பருந்து; 6 


(ஐ. ஜூ (உயரப்பறப்பது].] 


ஐ! 3 பெ. (ஈ.) ஐந்து; 149. 


ம. ஐ. 
[கை ஐ (த.வ்‌.146).] 
கையிலுள்ள ஐந்து விரல்கள்‌ ஐந்து எண்ணும்‌ எண்ணுப்பெயர்‌ 
தோன்றக்காரணமாயின நாட்டுப்புறங்களில்‌ இன்றும்‌ பழங்‌ 
களை எண்ணும்போது ஐந்தைந்தாக எடுத்துப்போட்டு ஒரு 
கை (5) இருகை (10) என எண்ணுதலைக்‌ காணலா ம்‌. 
ஐக்ககம்‌ ௮%&2ஏசா௱, பெ. (ஈ) வீட்டினுள்‌ முற்பகுதியில்‌ 
அமைந்த பெரிய அறை; drawing room. (சேரநா.). 
ம. ஐக்ககம்‌. 
ன்‌ ழ்‌ - ம ்‌்‌ . . 
[ஜ ஜக்கு * அகம்‌ - ஐக்ககம்‌. இ - உயர்வு. இக்கு - பெரிய./ 
ஐக்கணச்சூலை ௮௮48௪-0-00/81 பெ. (6) சளியால்‌ 
குழந்தைகளுக்குக்‌ காணும்‌ ஓர்வகைக்‌ கணச்குலை; 
form of tabes In new bom Infants. (சா.அக ). 


[ஐ * கணம்‌ * குலை] ( 

ஐக்குரம்‌ ச&பாசா, பெ. (௩) கருப்பஞ்சாற்றாற்‌ செய்யப்‌ 
பட்ட கருந்தேன்‌ (ஆ.அக.); honey made of sugarca- 
ne-juice. 
[இக்கு - கரும்பு. இக்கு ௯ ஐக்கு ௯ ஐக்குரம்‌.] 

ஐகாரக்குறுக்கம்‌ aigara-k-kurukkam, பெ. (n) சார்பெ 
முத்துகளூள்‌ இரண்டு மாத்திரை அளவினும்‌ 
குறைந்து ஒலிக்கும்‌ ஐகாரம்‌ (நக்‌.95,உரை); (604 'ஐ' 
shortened which, except when it டி treated as a distinct 
letter in the alphabet, never receives its full measure 
of two mattirai, one of ten carpeluttu. 
[ஐ * காரம்‌ - குறுக்கம்‌. காரம்‌ - எழுத்துச்சரியை./ 

ஐகான்‌ சர-ஏகர, பெ. (॥) ஐயென்னுமெழுத்து; the letter 
ஐ. "ஐகான்‌ யவ்வழி'' (நன்‌.124) (செ.அக.). 
[ஐ * கான்‌. கான்‌ - சாரியை./ 

ஐங்கணை ௪ர்ர்‌-ஏசாச பெ. (௩) காதற்கடவுளின்‌ 
அம்புகள்‌; ௮0ws of kama, the god of Sexual love 
tipped with five kinds of flower, “விரைமல ரைங்கணை" 
(மணி.5,5). (செ.அக.) ''ஐங்கணை அரியத்தக்க புண்‌ 
ணெல்லாம்‌ எனக்கேயாக்கி'” (கம்ப.). 
ம. ஐங்கண, அய்கண; ௧. அய்கண (ஐந்து அம்புகளை 
உடையவன்‌). 
[ஐ * கணை - ஐங்கணை. தாமரை, மாம்பூ, அசோகு, முல்லை, 
நீலோற்பலம்‌ என்பன ஐந்து மலர்கள்‌... 


ஐங்குறுநூறு 


ஐங்கணைக்கிழவன்‌ ௪/-4கா௮// பரிசு பெ. (௩) 
காமன்‌; 1௮, the god of sexual love who uses 
அரில்‌ “ஐங்கணைக்கிழவன்‌ காட்சியுண்‌ மகிழ” 
(கல்லா.19,10) (செ.அக.). 

[ஐந்து * கணை 4 கிழவன்‌ ] 

ஐங்கணையல்லல்‌ அ-ர்‌-kகாசர-ஏ-/ஜ; பெ (॥) காம 
நோய்‌; ஐங்கணையவுத்தை; effect produced by 
ainkanal 


[ஐந்து * கணை 4 அல்லல்‌.] 


ஐங்கணைவில்லி 2-ர-kகாச-ரந பெ. (௨) காமன்‌; 
ஐந்து வகை மலர்களை அம்பு முனையில்‌ வைத்து 
எய்பவன்‌; Kama, the god of sexual love, the archer 
who uses arrows tipped with five kinds of flowers 
“ஐங்கணை வில்லித னாண்மை'' (திவ்‌.பெரியதி. 
9,5,7). (செ.அக ). 
[ஜந்து * கணை - வில்லி.] 


ஐங்கதி ௮-1-9201 பெ. (௩) குதிரை நடை, 146 kinds 
of pace of the borse. ‘‘ஐங்கதி நடத்திக்‌ காட்டி'' (திரு 
விளை மெய்க்கா.37). (செ.அக.]). 


[ஐந்து * கதி. (கது - கதுவுதல்‌) கது ௯ கதி (நிலைமை].] 


ஐங்கரற்கிளையோன்‌ ௪7-1-ஏசாச-ர்கர்ஸே, பெ. (௩) 1. 
முருகன்‌; ஸமா Mபாயஓக 2. வீரபத்திரன்‌; Veerabadra 


[ஐந்து * கரன்‌ - கு * இளையோன்‌. ] 


ஐங்கனி சர்ர்ரசற; பெ. (ஈ.) ஐந்து வகைப்‌ பழங்கள்‌; 
the five kinds of fruits. 


[ஐந்து + கனி. 

ஐங்காயக்கூறு சர்ஏச்ச-&-&ப்ய; பெ. (௩) ஐந்துவகை 
உசிலைச்‌ (சம்பாரச்‌) சரக்கு; 1௪ constituent parts in 
the mixture of drug (சா.௮௧.). 


[ஐந்து * காயம்‌ * கூறு] 

ஐங்காயம்‌ ௪/-ஈ-9ஜ௪ர, பெ. (ஈ.) கடுகு, ஓமம்‌, வெந்த 
யம்‌, உள்ளி, பெருங்காயம்‌ முதலிய ஐந்து உசிலைச்‌ 
சரக்குகள்‌ (தைலவ.தைல.135,வரி.111) ; fe vegetable 
stimulants, viz., mustard, bishop-weed, fenugreek, garlic, 
asafoetida 
[ஐந்து * காயம்‌. காள்‌ அ காளம்‌ ௮ காயம்‌ - கார்ப்புச்‌ 
சுவையுடையது. 

ஐங்குரவர்‌ ௮/-॥-பான; பெ. (ஈ.) மதித்துப்‌ போற்றுதற்‌ 
குரிய பெரியோர்‌ ஐவர்‌; fie elders entitled to respect 
42. அரசன்‌, ஆசிரியர்‌, தாய்‌, தந்தை, தமையன்‌. ''ஐங்குர 
வராணை மறுத்தலும்‌'' (திரிகடு.97). (செ.அக.). 


[ஐந்து - குரவர்‌. 


ஐங்குறுநூறு ௮//ரப௩-ஈம்ு; பெ. (௩) எட்டுத்தொகையு 
ளொன்று, அகம்‌ பற்றிய ஐந்நூறு அகவற்‌ பாக்கள்‌ 


ஐங்கூந்தல்‌ 


32 


ஐதுகன்‌ 


ஐந்திணை வகுப்புக்கு ஏற்பப்‌ புலத்‌ துறை முற்றிய 
கூடலூர்‌ கிழாரால்‌ தொகுக்கப்பட்டது; he short five 
hundred, an ancient anthology of love-lyrics, containing 
500 short agaval verses, one of ettu-t-togai, compiled 
by kydaldr-kilar 
[ஐந்து * குறு - ஐங்குறு * நூறு. 
ஒவ்வொரு பகுதியும்‌ முறையே ஓரம்போகியார்‌, அம்மூவ 
னார்‌, கபிலர்‌, ஓதலாந்தையார்‌, பேயனார்‌ ஆகிய ஐவரால்‌ 
இயற்றப்பட்டது 

ஐங்கூந்தல்‌ ௮-॥-பா௦8/ பெ. (௩) ஐந்து வகையாக 
ஒப்பனை பெறும்‌ கூந்தல்‌; women’s hair, as dressed 
in five modes ''நாறைங்‌ கூந்தலு நரைவிரா வுற்றன'* 
(மணி.22,130). (செ.அக ). 
[ஜந்து * கூந்தல்‌] 

ஐங்கோலான்‌ ௮-1-k/தா, பெ (ஈ) ஐங்கணைக்கிழவன்‌ 
பார்க்க; 566 காஏகாகர--ki/அர '"ஐங்கோலா னடத்துங்‌ 
கொடுங்கோலை'' (பிரபோத 6,39) (செ.அக ). 
[ஐந்து * கோல்‌ * ஆன. கோல்‌ ௫ அம்பு, கணை] 

ஐச்செலவு ௮௦௪20, பெ. (ஈ) கணவன்‌ மனைவிக்குக்‌ 
கொடுக்கும்‌ படி; 5பbsistance allowance (given to one's 
4419) (சேரநா ). 
ம. ஐச்செலவு 
[ஐ * செலவு - ஐஞ்செலவு ௮ ஐச்செலவு ஐஞ்செலவு பார்க்க, 
59௪ அரப இது ஆகுபெயராய்‌ உணவுச்‌ செலவைக்‌ 
குறித்தது... 

ஐசு சப பெ. (ஈ.) மல்லிகை; /8௱௱௦ ஸப (சா.அக ). 
[ஐ - அழகு, மணம்‌. ஐ. ஐயு- ஐசு] 

ஐசுகைசா-தல்‌ அநீப-ஏ2/85-, 19செகுவி (ஸர) மிகச்‌ 
சிறிதாதல்‌; ௦ be exceedingly small or minute 
“ஐசுகைசான இருட்கொ ழுந்துகளை'' (திவ்‌.இயற்‌ திரு 
விருத்‌.69,வ்யா.பக்‌.361). (செ ௮௧.). 
(தச * கைக * ஆதல்‌, ஐசுகைசு - எதுகை குறித்து வந்த 
இணைமொழி, ஐ இசு - சிறியது./ 

ஐஞ்சந்தி சர்ர்‌, பெ. (௩) ஐந்து தெருக்கள்‌ 
கூடுமிடம்‌ (திருமுரு.225,உரை); Jபறcton of five 
streets. (சா.அக.,). 
[ஐந்து * சந்தி. 

ஐஞ்சிறப்பு ௪89/0, பெ. (௩) ஐந்து மங்கலப்‌ பூசை; 
ceremonies on the five auspicious occasions in the life 
௦4 ௮ பர்கர்‌ ''ஐஞ்சிறப்‌ பயருந்‌ தேவர்‌'” (மேரு 
மந்‌.1,8). 
[ஐந்து * சிறப்பு - இஞ்சிறப்பு...] 

ஐஞ்செலவு ௪௦௦௯0 பெ. (௩) குழம்பு, கூட்டு 
போன்றவை செய்வதற்காகச்‌ சேர்க்கப்படும்‌ உசி 
லைப்‌ (மசாலா) பொருள்கள்‌; 501065, condiments, 
curry stuffs 
[தந்து * செலவு - ஐஞ்செலவு.] 


ஐந்தறைப்‌ பெட்டியில்‌ (அஞ்சறைப்‌ பெட்டியில) உசிலைப்‌ 
பொருள்களைச்‌ சமையலறையில்‌ வைத்திருக்கும்‌ பழக்கம்‌ 
இதனை வலியுறுத்தும்‌ இக்காலத்தும்‌ நாட்டுப்புறங்களில்‌ இத 
னைச்‌ சந்தைச்‌ செலவு எனபர்‌ 

ஐஞ்ஞூறு ௮--ர-ர்‌-ப்ப, பெ. (ஈ) ஐந்நூறு பார்க்க; 566 
ainndru. 
[ஐந்நூறு - ஐஞ்னூறு.! 


ஐஞ்ஞை' சர்ர்‌ பெ. (ஈ) அறிவுகேடன்‌ (அக.நி); 
ignorant, foolish person (சா.அக.). 


[அழிஞன்‌ அ அஞ்ஞை ௬ ஐஞ்ஞை / 
ஐஞ்ஞை” சங்க பெ (௩) அழகு; ஸ்‌ (சா.அக.). 
[ஜ - தம்மை ௯ இன்னை ௯ சஞ்ளை.] 


ஐணம்‌ ௮7க௱, பெ. (ஈ.) மான்‌ தோல்‌ (Pond.); deer-skin 
(செ.அக.). 


[ஐ - அழகு. ஐ ௯ ஐணம்‌.] 

ஐதபயிர்‌ ௮/௦2-ஹஜர்‌; பெ. (௩) அடர்த்தியற்ற பயிர்‌ 
(வின்‌.); thin crop of growing com (செ.அக.). 
[ஐ - ஐது - மெல்லிது, பரவலானது. ஐது * பயிர்‌ - ஐது பயிர்‌ 

ஐதி சர பெ. (ஈ) உலகுரையாகிய அளவை (யாழ்‌. 
அக.); tradition, as an authority (செ.அக.). 
[ஐ ௮ ஐது - உயர்வு, சிறப்பு, மேன்மை. ஐது ஐதி.] 

ஐது ௪, பெ. (0) 1. அழகுள்ளது; that which is 
ஸஷஃபரரீப! “பெற்றியு மைதென”' (மணி 10,2). 2. அழகு; 
beauty (கூர்மபு தக்கனைச்‌ சாத்‌.3) 3. நுண்ணியது; that 
which is minute, fine, subtle ‘‘ஐதமர்‌ நுசுப்பினாள்‌'' 
(கலித்‌ 52) 4. மெல்லியது; that which is thin, light, 
lender, soft ‘‘ஐதுவீ ழிகுபெயல்‌'' (சிறுபாண்‌.13). 5. 
வியப்புடையது; tht which is wonderfப. "ஐதே யம்ம்‌”' 
(தொல்‌ சொல்‌ 385,உரை). 6 இளகிய தன்மை; ரிப்‌ 
“சுண்ணம்‌ . . நான நீரி னைதுபட்‌ டொழுகி'' (சீவக. 
117) 7 செறிவின்மை; 5றகrseness, standing Near 
but not in contact. ''ஐதது நெல்‌, அடர்ந்தது சுற்றம்‌" 
(யாழ்ப்‌ ) (செ அக ) 
[ஐ - ஐது (தமிவ 279).] 

ஐது அம்மை அ///-௪௱௱ச பெ. (௩) அடர்த்தியாக 
இல்லாது காணப்படும்‌ அம்மை; 10௱ ௦4 ஸுக! pox 
in which the pustules remain more or less distinct and 
separate 
[ஐது - அம்மை.] 

ஐதுகன்‌ ௮3/௪, பெ. (ஈ) மறை (வேத) முறைகளை 
மறுத்துக்‌ காரணமுறையான்‌ வழக்காடுபவன்‌; ௦௩6 
who 1s a hétu-vadin and denies the authority of the 
46025 “ஆரண நூல்வழிச்‌ செவ்வை யழித்திடு மைதுகர்க்‌ 
கோர்‌ வாரணமாய்‌'' (ரஹஸ்ய.61). (செ.அக.). 


[ஏது ௯ ஐது - ஐதுகன்‌.]/ 


ஐதுநொய்தாக 


921 


ஐந்திரம்‌" 


ஐதுநொய்தாக ௮/ப-ஈ0.2402, குவி எ. (804) மிகக்‌ 
குறைவாக; பு | அனந்தன்‌ பாலுங்கருடன்பாலு 
மைதுநொய்தாக வைத்து!” (திவ்‌ பெரியாழ்‌ 5,4,8). 
(செ ௮௧) 
[ஐது - தொய்து - ஆக./ 

ஐந்தஃகல்‌ ௮௭௫/௪ பெ. (௩) ஐம்புலன்களை ஒடுக்கு 
தல்‌; curtailng the five senses and restrictng their 
activities to a lmit (சா அக.). 
(ஜந்து + அஃகல்‌ / 

ஐந்தடக்கு-தல்‌ சர028%&ப-, 7.செ.கு.வி. (81) ஐம்பு 
லன்களையும்‌ ஒடுக்குதல்‌; 1௦ control the five senses 
“ஆமைபோலைந்தடக்க லாற்றின்‌'' (குறள்‌ 126). 
(செ.அக.) 
[ஐந்து * அடக்கு / 

ஐந்தமுதம்‌ சரரகாபக, பெ. (॥) சருக்கரை, தயிர்‌, 
தேன்‌, நெய்‌, பால்‌ இவைகளைக்‌ கலந்து செய்த 
அமுதம்‌; five Nectars Le, the five sweet substances 
viz. Sugar, curd, honey, ghee and milk (சா.அக ) 
(ஐந்து * அமுதம்‌ - இந்தமுதம்‌ ] 

ஐந்தரம்‌' சரசா, பெ. (6) பனை (யாழ்‌.அக.); 
றவ௱டா& (சா அக.). 
[ஐ : உயரம்‌ ஐ - ஐந்து - ஐந்தரம்‌] 

ஐந்தரம்‌” அரா, பெ (ஈ) 1. அழகுள்ளது; (௨ which 
5 bதகபரரீப! 2 செறிவின்மை; $081560638. 
[ஐ - ஐந்து ௯ ஐந்தரம்‌..] 

ஐந்தல்‌ ௪௦21 பெ. (ஈ.) அருள்‌, இரக்கம்‌; ercy, pity, 
sympathy. (சேரநா.). 
ம. ஐந்தல்‌ 
[ஐ - ஐந்தல்‌. ஐ - மென்மை, இரக்கம்‌./ 

ஐந்தவி-த்தல்‌ ௮௦2, 4 செ கு.வி. (1) ஐந்தடக்கு 
பார்க்க: 589 சண்பை ''ஐந்தவித்தா னாற்றல்‌'' 
(குறள்‌.25). 
[ஜந்து - அவி.] 

ஐந்தறிவுயிர்‌ எ௦௮ங்ய்ரர்‌, பெ. (௩) ஐயறிவுயிர்‌ (திவா.) 
பார்க்க; 566 ayarfvuyir. 
[ஐந்து ச்‌ அறி * உயிர்‌.] 


ஐந்தனுருபு 2/02-பாயற்பு பெ. (௩) ஐந்தாம்‌ வேற்றுமை 
யினுருபு; 0896 ending of the ablative, viz, இல்‌ 0 
இன்‌ enoting separation, similitude, limit or means. 


(சா ௮௧.). 


[ஐந்து * அன்‌ - உருபு.] 


ஐந்தாங்கல்‌ அகர, பெ (॥) ஐந்து கற்களைக்‌. 
கொண்டு விளையாடும்‌ ஒரு வகை விளையாட்டு 
(இ.வ ): forfeit game which consists IN throwing five 
stones up into the air and catching them in vartous 
ways 
[ஐந்து + ஆம்‌ - கல்‌.] 

ஐந்தாங்கால்‌ அ௱எகாழசி! பெ (௩! திருமணத்திற்கு 
ஐந்துநாள்‌ முன்பு நடும்‌ பந்தற்கால்‌ (வின்‌ ); ரீர5்‌ 
auspicious post of the marriage pavilion planted on the 
fifth day before the date fixed for the marmage 
[ஐந்து * ஆம்‌ * கால்‌.] 

ஐந்திணை ௮-7-02௮1 பெ. (॥) 1 அன்புடைக்காமம்‌ 
(நம்பியகப்‌ 4,உரை.); 1046 between man and woman 
as manifested in five situations pertaining to the five 
tacts of land 2 குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம்‌, 
நெய்தல்‌ என்னும்‌ ஐவகை நிலங்கள்‌ (திவா.); 16 
five tracts of land ‘அன்பின்‌ ஐந்திணைக்‌ களவெனப்படு 
வது'' (இறை கள.நூற்பா. 1). 
[ஐந்து * திணை 

ஐந்திணைச்செய்யுள்‌ ௮--ற௮-௦-௦றுப/ பெ. (௩) 
உரிப்பொருள்‌ தோன்ற ஐந்திணையையுங்‌ கூறும்‌ 
சிற்றிலக்கியம்‌ (இலக்‌ வி 849); poem describing the 
ain-tnai, along with their characteristics (சா.அக.) 


[ஐந்து * திணை - செய்யுள்‌.] 


ஐந்திணைத்‌ தெய்வம்‌ ௮-7-எ௱௮-(-8ூச, பெ 6) 
ஐந்து நிலங்கட்குமுரிய தெய்வம்‌: முருகன்‌, கொற்‌ 
றவை, திருமால்‌, வேந்தன்‌, வருணன்‌ என்பவர்‌; 
presiding deities of the five tracts of land viz. Murugan, 
Korvavai. Tirumal, Véndan and Varunan 
[ஐந்து - திணை - தெய்வம்‌.] 

ஐந்திணையெழுபது ௮/-7-/௱எ-ர-எபறகப, பெ. (௩) 
பதினெண்கீழ்க்‌ கணக்கு நூல்களுள்‌ மூவாதியார்‌ 
செய்த நூல்‌; எழுபது (14 * 5) பாடல்களைக்‌ 
கொண்டது; கncient love poem of 70 stanzas by 
Muvadlyar, one of Patinen-kii-k-kanakku, (சா.அக.). 


[ஐந்து * திணை - எழுபது... 

ஐந்திணையைம்பது ௮/-7-எ௮-)-வறகபப, பெ. (௩) 
பதினெண்கீழ்க்‌ கணக்குநூல்களூள்‌ ஒன்று; மாறன்‌ 
பொறையனார்‌ இயற்றியது; 50 பாடல்களைக்‌ 
கொண்டது; ௮ncient love poem of 50 stanzas by 
Maran-poralyanar, one of Padinen-kil-k-kanakku 


[ஐந்து * திணை - ஐம்பது... 


ஐந்திரம்‌" சளி, பெ (௩) 1 தொல்காப்பியத்திற்கு, 
முந்து நூலாக வழங்கி மறைந்த பண்டைத்‌ தமிழிலக்‌ 
கணம்‌, 8 ancient treatise on Tamil grammar, being 


ஐந்திரம்‌" 


the basic and source work for ancient extant Tamil 
றான Tolkappரyam, ''ஐந்திரம்‌ நிறைந்த தொல்காப்பி 
யன்‌ எனத்‌ தன்பெயர்‌ தோற்றி'' (தொல்‌ எழுத்‌.பாயி ) 
2. இந்திய மொழிகளுக்கு இலக்கணம்‌ வகுக்க 
எடுத்துக்காட்டாக விளங்கியதும்‌ பாணினியின்‌ வட 
மொழியிலக்கணத்துக்குக்‌ காலத்தால்‌ மிகவும்‌ தொன்‌ 
மையானதுமாகிய முந்து தமிழ்‌ இந்தியப்‌ பொது 
இலக்கணநூல்‌; 3 08 Indian proto-Tamil grammar, 
which set an example for later grammarians in different 
languages in ancient India, many centuries prior to Panini's 
Sanskrit grammar. 


க. ஐந்தரவியாகரண; தெ. ஐந்த்ரவியாகரணமு. 98, Pali, 
aindra Nep Tib. aindra. 


[ஐ - மேன்மை, உயர்வு. ஐ ௮ ஐயன்‌ - ஐந்தன்‌ - ஐந்திரன்‌ 
அ ஐந்திரம்‌. (ஓ.நோ.) புலம்‌ ஃ புலத்தன்‌ ௮ புலந்தன்‌ - 
புலந்திரன்‌, மாந்தன்‌ ௯ மாந்தரன்‌.] 


ஐந்திரனால்‌ இயற்றப்பட்ட தமிழிலக்கணம்‌ ஐந்திரம்‌ எனப்பட்‌ 
டது ஐந்தன்‌ என்னும்‌ பெயர்‌ இன்றும்‌ துளுமொழியில்‌ ஐத்து, 
ஐத்தப்ப என வழங்குகிறது ஐத்தக்க, ஐத்தம்ம, ஐத்தை எனும்‌ 
பெண்பாறபெயர்களும்‌ ஒப்புநோக்கத்தக்கன 'ஐந்தரம்‌' ஒருவ 
கைப்‌ பனைமரததையும்‌ குறிப்பதால்‌ பனையன்‌ என்னும்‌ 
பொருளிலும்‌ இப்பெயர்‌ வந்திருக்கலாம்‌ தொல்காப்பியர்‌ 
ஐந்திர இலக்கணத்தை நிறைவாகக்‌ கற்றவராதலால்‌ முந்து நூல்‌ 
மரபு நன்கு பேணிக்காக்கப்பட்டுள்ளது. தொன்முதுகாலத்தில்‌ 
முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை, இசைநுணுச்கம்‌ 
போன்ற இசையிலக்கண நூல்களும்‌ அகத்தியர்‌ இயறறியதாகக்‌ 
கூறப்படும்‌ அகத்தியம்‌ என்னும்‌ இயற்றமிழிலக்கணமும 
மறைந்துபோன நிலையில்‌ வரலாற்றுககெட்டிய அளவில்‌ ஐந்தி 
ரமே தொன்முது தமிழ்‌ நூலாக இந்திய நாடு முழுவதிலும்‌ 
அறியப்பட்டுள்ளது ஆரியர்‌ வருகைக்கு முன்பு இந்தியப்‌ 
பெருநிலம்‌ முழுவதும்‌ தமிழே பேசசு மொழியாகவும்‌ எழுத்து 
மொழியாகவும்‌ நிலவியதற்கான சானறுகள்‌ அறிஞா பெருமக்‌ 
கள்‌ பலராலும்‌ நிறுவப்பட்டுள்ளன பிராகிருத மொழிகளிலும்‌ 
பாலி மொழியிலும்‌ எகர ஒகரக குறில்‌ எழுத்துககள்‌ இருநதன. 
கெளதம புத்தாதம்‌ இளமைக்காலத்தில்‌ கற்ற மொழிகளில்‌ 
தமிழும ஒன்று எனபதை லலிதவிகத்தாரம்‌ என்னும்‌ நூலால்‌ 
அறிகிறோம சாரிபுத்தர்‌ தம 16 ஆம்‌ அகவையில்‌ ஐநதிரவிலக்‌ 
கணம்‌ கற்றார்‌ என்று புத்த சாதகக்‌ கதைகள்‌ கூறுகின்றன 
ஐந்திர இலக்கணம்‌ கற்ற பெருமக்கள்‌ கிமு ஆறாம நூற்‌ 
றாண்டு வரை இந்தியா முழுவதும்‌ இருந்திருக்கிறார்கள்‌ 
என்பதும்‌ பாணினியின்‌ காலத்தில்‌ கங்கைசசமவெளிப்பகுதி 
யில்‌ ஐந்திரம்‌ கற்பிக்கப்படடது என்பதும்‌ தெரியவருகின்றன 
பாணினி விந்தியமலைக்குத்‌ தெற்கே எதனையும்‌ குறிபபிட 
வில்லை கிழக்குத்திசையில்‌ உச்சயினி முதல்‌ பாடலிபுத்திரம்‌ 
வரையிலுள்ள பகுதிகளில்‌ ஐநதிர இலக்கணம்‌ பிராகிருதம்‌ 
பேசுவோராலும்‌ பயிலப்படுதலால்‌ அதனைக்‌ கிழக்கிநதிய 
இலக்கணம்‌ என்றும்‌ அதனைப்‌ பாணினி முழுமையாக ஏற்க 
வில்லை என்றும்‌ கூறப்படுகிறது 


பண்டைய இந்திய இலக்கணத்தன்மை பற்றி ஆய்வுக்கட்டுரை 
எழுதி பம்பாய்ப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ (1915) பொற்பதக்கம்‌ 
பெற்ற வடமொழி ஆராய்ச்சியாளர்‌ கிருட்டிணபெல்வால்கரின்‌ 
பின்வரும்‌ கூற்று இக்கருத்தை அரண்‌ செய்வதாகும்‌. 


322 


ஐந்திரம்‌" 


Amdram - Pann! mentions this name except under the general 
appellation of “the easterners” an often quoted passage from 
the fourth taranga of the Kathasarith Sagara informs us that the 
school which Panini supplanted was known as Aindra school 
... that technical terms used by the so called Aindra treatises 
are connected with one another and are, further, simpler and 
more pnmitive than those of Panini is quite evident, and on this 
ground it is not unlikely that they represent a school of grammanians 
prior to Panini's 


— Sripad krishna Belwalkar (1915), “Systmes of Sanskrit 
Grammar” Unwersity of Bombay (pp 10-11). 


வடமொழியிலக்கணத்தினின்றும்‌ முற்றிலும்‌ வேறுபட்ட சந்திர 
இலக்கணம்‌ தமிழ்‌ மொழிக்கே உரியது என்பதை ஆராய்ச்சி 
வல்லுநர்‌ பருனலும்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 


ஐந்திரத்தைப்‌ பிராகிருத மொழியில்‌ மொழியாக்கம்‌ செய்தவர்‌ 
முதல்‌ சாகடாயணர்‌ அது பின்னர்‌ இந்திரன்‌ என்பவரால்‌ 
வடமொழியிலும்‌ ஆக்கம்‌ பெற்றது இவை மட்டுமன்றி சந்திர 
கோமினின்‌ பெளத்த இலக்கணமும்‌, பாலி மொழியில்‌ இயற்‌ 
றப்பட்ட சக்சாயனமும்‌, திரவிட சங்கம்‌ நிறுவிய சமண 
சாகடாயணராகிய தேவநந்தி பூச்சியபாதர்‌ இயற்றிய சைனேந்‌ 
திர இலக்கணமும்‌ சாதவாகன மன்னர்‌ காலத்தில சருவவரும 
னால்‌ இயற்றப்பட்ட கலாபவியாகரணம்‌ எனப்படும்‌ காதந்திர 
இலக்கணமும்‌, ஐந்திர இலக்கணத்தை அடியொற்றி வடபுல 
மொழிகளுக்கு இலக்கணம்‌ வகுக்க உதவின, 

தென்னாட்டு ஐந்திர இலக்கணம்‌ வடநாட்டிலும்‌ கற்பிக்கப்பட்ட 
தைத்‌ தாராநாதரும்‌ யுவான்சுவாங்கும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 
வான்மீகி இராமாயணத்தில்‌ (இராமா உத்தர.36,43) அனுமன்‌ 
ஐந்திர இலக்கணம்‌ கற்றவனாகக்‌ கூறப்பட்டிருக்கிறான்‌ கி பி. 
10ஆம்‌ நூற்றாண்டில்‌ இயற்றப்பட்ட பழங்கன்னட இலக்கண 
நூலாகிய சப்தமணி தருப்பணம்‌ ஐந்திரநெறியில்‌ வந்த காதந்‌ 
திர இலக்கணத்தை அடியொற்றி எழுதப்படடுள்ளது. 


பாணினியின்‌ இலக்கணத்தைத்‌ திருத்தியும்‌ ஒழுங்குபடுத்தியும்‌ 
வார்த்திக உரையெழுதிய காத்தியாயனர்‌ ஐந்திர இலக்கணம்‌ 
கறற தென்னாட்டவர்‌ என்றும்‌ இவர்‌ நந்தர்களொடு தொடர்பு 
கொண்டிருந்தார்‌ என்றும்‌ கதாசரித்‌ சாகரம்‌ என்னும்‌ நூல்‌ 
குறிப்பிடுகிறது மராட்டிய மாநிலதது வடமொழிப்‌ பேராசிரி 
யர்‌ வகாங்கர்‌ தென்னாட்டிலிருந்தே இலக்கண அறிவு இந்தியா 
முழுவதும்‌ பரவியுளளது என்றும்‌ வடமொழிக்கு வளஞ்சேர்த்த 
பதஞ்சலி, யாசுகர்‌, சாகடாயனர்‌ போன்றோர்‌ தென்னாட்டவர்‌ 
கள்‌ என்றும குறிப்பிடுகிறார்‌ 


“இந்திரன்‌ எட்டாம்‌ வேற்றுமை என்றனன்‌'' என்று உரையாசிரி 
யர்கள்‌ மேற்கோள்காட்டியிருப்பதும்‌ ''கப்பத்து இந்திரன்‌ விழு 
நூல்‌'' என்று சிலப்பதிகாரத்தில்‌ கூறப்படுவதும்‌ சைனேந்திர 
இலக்கணத்தைச்‌ கட்டியதேயன்றிப்‌ பண்டைத்தமிழ்‌ ஐந்தி 
ரத்தை நேரடியாகச்‌ சுட்டியதன்று பணடைத்தமிழ்‌ ஐந்திரத்தை 
அடியொற்றித்‌ திபேத்திய மொழிக்கு உயிரும மெயயுமாக. 
முப்பது முதலெழுத்துகள்‌ அமைக்கப்பட்டிருந்தன என அறிகி 
றோம்‌ 


தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ வடவேங்கடம்‌ தென்குமரியாகத்‌ 
தமிழ்‌ வழங்கும்‌ எல்லை சுருங்கிவிட்டது எனினும்‌ ஐந்திர 
இலக்கணம்‌ இந்தியப்பெருநிலம்‌ முழுவதும்‌ இலக்கண ஒளிக்க 
திர்‌ வீசிப்‌ புகழ்பெற்றிருநதது எனபது நிறுவப்பட்டுளளது 


ஐந்திரம்‌" 


323 


ஐந்திரம்‌" 


தமிழிலக்கணத்தை விரித்துக்கூறும்‌ அடிப்படை வகைமைகள்‌ 
தொன்று தொட்டுத்‌ தமிழில்‌ காக்கப்பட்டுவருவது போலவே 
ஐந்திரத்தை அடியொற்றி எழுதப்பட்ட வடபுல இலக்கணநூல்க 
ளிலும்‌ கையாளப்பட்டுள்ளது. 


தமிழிலக்கணம்‌ சொற்களை, பெயர்‌, வினை, இடை, உரி என 
நான்கு இயல்களாகப்‌ பிரித்துக்‌ கொள்வது போலவே ஐந்திர 
வழிவந்த காதந்திரம்‌ போன்ற பிராகிருத இலக்கண நூல்க 
ளும்‌ நாமம்‌, ஆகயாதம்‌, நிபாதம்‌, உபசர்கம்‌ எனச்‌ சொற்களை 
(பெயர்‌, வினை, இடை, உரிசசொற்களாக) வகைப்படுத்து 
கின்றன வேற்றுமைகளை முதல்வேற்றுமை, இரண்டாம்‌ வேற்‌ 
றுமை என எணணிட்டு வரிசைபபடுததிககூறுவது தமிழ்மரபு 
இதனையே வடபுல மொழிகளின்‌ இலக்கணநூலகள்‌ பின்பற 
றின. பாணினியும்‌ இந்த இலக்கணபபாங்கையும புணர்சசி 
இலக்கணத்தையும்‌ ஐநதிரநெறியாரிட மிருநது தெரிந்து கொண்‌ 
டிருக்கிறார்‌. ஐந்திர வழிவந்த தொல்காபபியம்‌ ''எல்லாச்சொல்‌ 
லும்‌ பொருளகுறிததனவே'' என்று குறிப்பிடுகிறது இதே 
கருத்தைக்‌ கல்பசந்திர வியாகரணம்‌ என்னும்‌ காதநதிர இலக்க 
ணமும்‌ சுட்டிக்காட்டி ''பொருள்குறித்ததே சொல்‌ என்று 
ஐந்திரம்‌ கூறுகிறது'' (அருத்த பதம்‌ இத்தி ஐந்தராணாம்‌) என்று 
தெளிவாக மூலநூலாகிய ஐந்திரத்தின்‌ பெயரைக்‌ குறிப்பிடுகி 
றது. இதிலிருந்து இந்திய மொழிகளில்‌ இலக்கணம்‌ எழுதும்‌ 
பாங்கு தமிழிலிருந்தே பிராகிருதம்‌ உள்ளிட்ட வடபுல மொழி 
களுக்குப்‌ பரவியது என்பதும்‌ அதன்பிறகே சமற்கிருதத்துக்குத்‌ 
தமிழிலக்கணத்தை அடியொற்றி உயிரெழுத்து மெய்யெழுத்து 
வகைப்படுத்துதல்‌ தோன்றியது என்பதும்‌ தெரிகின்றன 


எழுத்துகளை உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று தனித்தனி 
யாக வகைப்படுத்துவதும்‌, தோன்றல்‌, திரிதல்‌, கெடுதல்‌ எனக்‌ 
கூட்டுச்சொற்களின்‌ இருசொற்களிடைப்‌ புணர்ச்சி (சந்தி) இலக்‌ 
கணம்‌ கூறுவதும்‌ மேலையாரிய மொழிகளில காணப்படாததும்‌ 
முற்றிலும்‌ தேவைப்படாததுமான இலக்கண வகைமை. ஆயின்‌ 
தமிழுக்கு அடிப்படையான இந்த இலக்கண அமைதிகள்‌ 
சமற்கிருதத்துக்குத்‌ தேவையில்லை என்பதறியாமல்‌ பாணினி 
தமிழிலக்கணங்களின்‌ கூறுகளையே தேவையின்றிச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டிருப்பதால்‌ தமிழிலக்கணத்தின்‌ தொன்மையும்‌ வட 
மொழியிலக்கணத்தின்‌ பினமையும்‌ உணரப்படும்‌ 


இலத்தீனில்‌ ஐந்துவேற்றுமைகளும்‌ கிரேக்கத்தில்‌ ஆறுவேற்று 
மைகளும்‌ இடம்பெற்றிருக்கும்‌ நிலையில்‌ சமற்கிருதத்தில்‌ 
மட்டும்‌ தமிழைப்போல்‌ எட்டு வேற்றுமை இடம்‌ பெற்றிருப்ப 
தும்‌ இக்கருத்தை வலுப்படுத்துவதாகும்‌ 


ஐந்திரம்‌ முற்றிலும்‌ தமிழிலக்கணம்‌ என்பதை அறியாமல்‌ 
இதனை வடமொழி இலக்கணங்களுள்‌ ஒன்றாகச்‌ சிலர்‌ கருதி 
னர்‌ பாணினி பழைய சமற்கிருத இலக்கண நூல்களுள்‌ 
ஒன்றாக ஐந்திரத்தை எங்கும்‌ குறிபபிடவில்லை; மகாபாசியம்‌ 
எழுதியவர்களும்‌ குறிப்பிடவில்லை பாணினியாத்ததைவிட 
ஐந்திரம்‌ பன்மடங்கு பெரியது என்று மாபாரதத்தின்‌ உரை யாசி 
ரியரான தேவபோதர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ உலகமொழிகள்‌ 
வேறெவற்றிலும்‌ இல்லாத பொருளிலக்கணம்‌ தமிழிலிருப்ப 
தால்‌ ஐந்திரம்‌ 25,600 நூற்பாக்களைக்‌ கொண்டிருந்ததையும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


வடபுலமொழிகளில்‌ ஐந்திர இலக்கணத்தை அடியொற்றி இலக்‌ 
கணம்‌ எழுதியவர்கள்‌ அவ்வம்‌ மொழிக்கு முதன்முதலாக 
வரிவடிவம்‌ உண்டாக்கித்‌ தந்து இலக்கணம்‌ எழுதியவராவர்‌. 
ஆதலின்‌ தமிழிலக்கணத்தில்‌ எழுத்திலக்கணம்‌, சொல்லிலக்க 


ணப்‌ பகுதிகளை மட்டும்‌ வடபுல மொழிகளில்‌ மொழியாக்கம்‌ 
செய்தனர்‌ வடபுலத்தில்‌ புதிய மொழிகளின்‌ அகப்பொருள்‌ 
புறப்பொருள்‌ தழுவிய இலக்கியங்கள்‌ வெறும்‌ நாட்டுப்பாடல்‌ 
களாகவே நிலவியதால்‌ பொருளிலக்கணம்‌ வடபுலமொழிக 
ளுக்கு அக்காலத்தில்‌ உடனடித்‌ தேவையாக நிலவவில்லை. 


ஐந்திரத்தைத்‌ தழுவிய தொல்காப்பியர்‌ எழுத்ததிகாரம்‌, சொல்‌ 
லதிகாரம்‌, பொருளதிகாரம்‌ என முப்பிரிவாக இலக்கணம்‌ 
வகுத்திருக்கும்‌ நிலையில்‌ அதே ஐந்திரத்தைத்‌ தழுவிய வடபு 
லத்து இலக்கண நூல்கள்‌ எழுத்துக்கும்‌ சொல்லுக்கும்‌ மட்டும்‌ 
இலக்கணம்‌ கூறிப்‌ பொருளதிகாரத்தைப்பற்றி ஒன்றும்‌ கூறா 
மல்‌ விட்டுவிட்டதற்கு இதுவே காரணமாகும்‌. 


மராட்டிய மாநிலத்து வடமொழிப்‌ பேராசிரியர்‌ வகாங்கர்‌ 
இந்திய மொழிகள்‌ பலவும்‌ எழுதப்பட்டு வந்தநிலையில்‌, 
புதிதாகச்‌ சமற்கிருதத்தை உண்டாக்கி எழுதத்தொடங்கிய 
போது அதற்கெனத்‌ தனித்த வரிவடிவத்தை உண்டாக்கிக்‌ 
கொள்ளவில்லையென்றும்‌, அந்தந்தப்‌ பகுதிகளில்‌ வழங்கிய 
உள்நாட்டு மொழிக்குரிய எழுத்துக்களை சமற்கிருதம்‌ எழுதப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டார்கள்‌ என்றும்‌ நீண்ட வரலாற்றில்‌ 
இன்று வரை சமற்கிருதத்துக்கு, என்று தனித்த எழுத்து வடிவம்‌ 
தோன்றியதே இல்லையென்றும்‌ கூறுகிறார்‌. 


வடபுலத்தில்‌ இலக்கண அறிவு வளர்வதற்கு வெகுகாலத்திற்கு 
முன்பே தமிழகத்தில்‌ பல்வகை இலக்கணங்கள்‌ முழுமையாக 
வளர்ச்சி பெற்றிருந்தன. இதனைப்‌ பருனல்‌ பெருமகனாரும்‌ 
தெளிவாகச்‌ சுட்டிக்‌ காட்டியிருக்கிறார்‌. 


“As | have shown elsewhere there are strong reasons for believing 
that the Tamil people had an independent system of writing in 
use before theirs was analysed by grammarians in the north 


— Dr Burnell, The Andira School of Sansknt Grammar (620). 


ஐந்திரத்தைவிடத்‌ தொல்காப்பியம்‌ நூற்பாக்களின்‌ எண்ணிக்‌ 
கையளவில்‌ பத்திலொருபகுதியாகக்‌ குறைந்துள்ளது. தொல்‌ 
காப்பியர்‌ பொருளதிகாரத்தில்‌ இலக்கிய வகைமைகளுக்குரிய 
உரிப்பொருளை மட்டும்‌ விரித்துரைத்து ஏனைய முதற்பொ 
ருள்‌ கருப்பொருள்களைப்‌ பற்றிய பொருளிலக்கணங்களைக்‌ 
கூறாமல்‌ விட்டுவிட்டார்‌ ஐந்திரம்‌ இவற்றையும்‌ உள்ளடக்கிப்‌ 
பெரிய நூலாக இயற்றப்பட்டிருக்கலாம்‌ 


பாண்டிய நாடு பன்னிரண்டாண்டுகளாகத்‌ தொடர்ந்து மழை 
பெறாமல்‌ வறங்கூர்ந்தபோது மக்கள்‌ பலரும்‌ பல திசைகளில்‌ 
குடிபெயர்ந்தனர்‌ என்றும்‌, மீண்டும்‌ நாடுமலிய மழை பெய்து 
நாடு நாடாயினபோது, அரசன்‌ நாலாப்புறமும்‌ ஆட்போக்கித்‌ 
தமிழ்நூல்களைக்‌ கொணர்க என ஆணையிட்டும்‌, எழுத்திலக்‌ 
கண சொல்லிலக்கண நூலகள்‌ மட்டும்‌ கிடைத்தன வென்றும்‌ 
எப்பாடு பட்டும்‌ பொருளிலக்கண நூல்களில்‌ ஒன்றேனும்‌ 
கிடைக்கவில்லை யென்றும்‌ இறையனார்‌ களவியல்‌ நூல்‌ 
கூறுகிறது ஐந்திரகாலத்திற்குப்பின்‌ முதற்பொருள்‌ கருப்பொ 
ருள்‌ நூல்கள்‌ தனித்தனியாக எழுதப்பட்டன என்பதும்‌, இறைய 
னார்‌ களவியல்‌ நூல்‌ எழுதப்பட்ட காலத்தில்‌ தொல்காப்பியம்‌ 
இருந்தாலும்‌ அதிலுள்ள உரிப்பொருள்‌ தழுவிய பொருளதிகா 
ரத்தைப்‌ பொருள்‌ நூலாக அரசன்‌ முழுதும்‌ ஓப்பவில்லையென்‌ 
பதும்‌ உய்த்துணரலாம்‌. ஐந்திரம்‌ என்னும்‌ பெயரில்‌ ஒரு 
சிற்பநூல்‌ இருந்ததும்‌, இசைநூலைத்‌ தொலகாப்பியர்‌ நரம்பின்‌ 
மறை என்று குறிப்பிடுவதும்‌, மொழிமரபுக்கு அப்பாற்பட்ட 
பொருள்‌ மரபு நூல்களின்‌ பெருக்கத்தைச்‌ சுட்டுவனவாம்‌. 


ஐந்திரம்‌” 324 


ஐந்திரம்‌” சசரக, பெ. (௩) ஒரு கற்றச்சு மரத்தச்சு 
நூல, சிற்பநூல்‌; treatise on architecture in stone and 
wood carving (8). 


(ஐந்திரம்‌ - ஐந்திரம்‌] 
ஐந்திரநூல்‌ இயற்றப்பட்ட காலத்திற்குப்‌ பிறகு உரிப்பொருள்‌ 


மட்டுமன்றி முதற்பொருள்‌ கருப்பொருள்‌ பற்றிய நூற்பிரிவுக 
ளின்‌ கிளைநுலாக வளாநத கலைநூலாகலாம்‌ 


ஐந்திரவிலக்கணம்‌ ௮௭௭௪-௦-/2//ச௭௱, பெ (௩) முந்து 
தமிழ்‌ ஐந்திர இலக்கணத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டு இந்திரவியாகரணம்‌ என்னும்‌ பெயரில்‌ 
இயற்றப்பட்ட வடமொழி இலக்கணநூல்‌. (சில்ப. 11- 
99,உரை.); Sanskrt grammar ascribed to Indra modelled 
after the ancient Tami treatise 


[ஐந்திரம்‌ - இலக்கணம்‌ / 

ஐந்து! சஸ்‌, பெ (௩) 1 ஐந்து என்னும்‌ எண்ணுப்பெ 
யர்‌, நான்கினமேல்‌ ஒன்று; றபber five 2 ர்‌ 
என்னும்‌ எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ்‌ எண்ணுப்‌ 
பெயர; name of the fifth Numerical Number ரு” in 
Tamil 


மறுவ. கை, கைந்து, ஐந்து, அஞ்சு, பாதம்‌, பாஞ்சு, பஞச. 
ம. ஐந்து, அஞ்சு, ௧. ஐது, து. அய்ன்‌, குட. அஞ்சி; தெ. 
அயிது, கொலா, அய்த்‌, அயித்‌, பட. அய்து, கைக்‌, அஞ்‌; 
கட. அயிது, எரு. அஞ்சு, கோத. அஞ்செ, குரும்‌. அய்து; 
இரு. அய்ந்து 

Slam (karen) yal, yea, Laos ha, Mithan Naga aga, Chinese 


{cauton) ng, Mag ot, Hung ot; Tib ma, Malay dima, Anna n-an, 
Viet n-an 


[கை ௯ கைந்து ௯ ஐந்து கையிலுள்ள ஐந்து விரல்களின்‌ 
அடிப்படையில்‌ தோன்றிய எண்ணுப்பெயர்‌ தொடக்கத்தில்‌ 
கை - கைந்து என வழங்கிப பின்னர்‌ ஐந்து எனத திரிந்தது 
பாதத்தின்‌ ஐது விரல்களை எண்ணிய மக்கள்‌ கூட்டத்தினர்‌ 
அதிலிருதது 2௪2 - மசாமர்‌ என்னும்‌ சொறகளைத்‌ திரித்துக்‌ 
கொண்டனர்‌ எனினும்‌ அவற்றின்‌ மூலமாகிய பாதம்‌ என்ப 
தும்‌ தமிழ்ச்‌ சொல்லாகவே இருப்பது அறியத்தக்கது / 


கை (ஐந்து) முதலவகை அடிநிலைத்திரிபுற்றவை 

vap 00, Amoy go, Mb lgyarung} kung, ரம்‌ thorpa) gme, 7ம்‌ 
gna, Nep gno, gna, Burm nga, Buta nga 

கை ஃ கைந்து - கைன்க்‌ -, சைன்க்‌. 

இரணடாம்‌ வகை அடிநிலைத்திரிபுற்றவை 

Georg khouthi, Heb Chamischah, Ar kh-am-seh, chams, iraq 


kh-am-set, 047 000, /r பேர்‌, L quin-que, F cint, Port cmCo, 
Sp cinco, // cinque, Aum ௦, Esp வர, Thar har 


கை ௮ கைந்து ௯ ஐந்து 

மூன்றாம்‌ வகை அடிநிலைத்திரிபுற்றவை திரவிடமொழிகளில்‌ 
பெருக வழங்குகின்றன. எனினும்‌ இவற்றின 'ஊடாட்டம்‌ 
கிழக்காசிய மொழிகளிலும அங்கேரி மொழியிலும்‌ காணப்படு 
கிறது இவை திரவிட இனச்சொற்பட்டியலில்‌ முன்னர்த்‌ தரப்‌ 
பட்டுள்ளன. 


ஐந்து 


ஐந்து - து முதல்வகை முடிநிலைத்திரிபுற்றவை. 
௦ dyw; Copt tw, Mango tunnya; Ahi (swahili). tano. 


ஐந்து - து - உ - வு. இரண்டாம்‌ வகை 
முடிநிலைத்திரிபுற்றவை 


Chine (mand) wu, Korea oo; 772 (நேவாமி. wu, wuky; Fin. wusi. 
ஐந்து - து - சு மூன்றாம்‌ வகை முடிநிலைத்திரிபுற்றவை. 
Al (somal) san; மோர்‌ seiung கேன்‌ selyung 

பாதம்‌ - பெண்தெ - பை (பாதத்திலுள்ள ஐந்து விரல்கள்‌) 
முதல்‌ வகை அடிநிலை முடிநிலைத்‌ திரிபுற்றவை. 


L pente, Pol pents; Serbo pet, Osla peti; Buss ந்‌ Basq 
bost, boriz; Czech pet, Turk bes, Gk pont, Nep-({Khaling} bhong; 
Nep{Tharu) pacher Naga pangu, pungu, banga, Burm (Kumi) 
pan, Burr (kami) pangna Sinh phai, pahai 


பாதம்‌ - பாஞ்சு - பஞ்ச - விசு 
இரண்டாம்‌ வகை அடிநிலை முடிநிலைத்‌ திரிபுற்றவை. 


Skt panj {vedic pansal, Sind punj, Brah தார்‌. Kash panch, pamb, 
Assa paach, Mar, கர, Ori, Bang paanch Nep panch, Beng 
{Kocch) panch, Gond panchu, ப panch, Lith penk, G 
funt, Yd finef, Swe, Dan, Norw fem; OF tN, 2 fwe; Goth 
fin, Dut vist, Firvishi, viden 


ஐந்தின்‌ தொடக்க நிலைச்சொறகளான கை - கைந்து என்பவை 
தமிழில்‌ வழக்கிழநதன கைவிரல்களின்‌ அடிப்படையில்‌ 
தோனறிய ஐந்தைககுறிக்கும்‌ எண்ணுப்பெயர்களே போதும்‌ 
என்ற நிலையில்‌ பாதத்தின்‌ விரல்களைக்குறித்த மற்றொரு 
எணணுப்பெயர்‌ ஐந்தைக குறிககத்‌ தோன்றியது ஏன்‌ என்று 
வினாவுவாரும்‌ உளர்‌ இருபது வரை எண்ணுவதற்காக இரு 
கைகளிலும்‌ இரு பாதங்களிலும்‌ உள்ள விரல்களை எண்ணு 
வது மரபாக இருந்தது ஆதலால்‌ இந்தைரோப்பிய மொழியில்‌ 
நாளடைவில பாதத்தையும்‌ ஐந்தைக்‌ குறிக்கும்‌ எண்ணுப்பெய 
ராக்கிக்‌ கொண்டனர்‌ பாதத்தின்‌ அடியாகத்‌ தோன்றிய எண்‌ 
ணுப்பெயர்‌ அடிநிலை முடிநிலை ஆகிய இருவகைத்‌ திரிபுக 
ளும்‌ ஒருசேரட்‌ பெற்றிருப்பதால்‌ இச்சொலலை வழங்கிய 
மக்கள பிறமொழியாளரொடு பெருக ஊடாடியிருக்கினறனர்‌ 
எனத்தெரிகிறது 


கையின்‌ அடியாகத்‌ தோன்றிய எண்ணுபபெயர்‌ அடிநிலைத்தி 
ரிபுகளையும பின்னர்‌ முடிநிலைததிரிபுகளையும்‌ பெற்றிருப்ப 
தால இசசொலலை வழங்கிய மககள வாழையடி வாழையாக 
ஒரு குடும்பத்திலிருந்து பல்வேறு திசைகளில்‌ சென்றவர்கள்‌ 
எனத தெரிகிறது முடிநிலைத திரிபுபெற்ற மொழிகள்‌ ஆப்பி 
ரிக்கா, எகுடது, நட்டாசியம. கிழக்காசியா ஆகிய தொலைவி 
டஙகளில்‌ ஊடாட்டம பெற்றிருப்பதால ஐந்து என்னும்‌ சொல்‌ 
லும்‌ அதற்கு மூலமான கை - கைந்து என்னும்‌ சொற்களும்‌ 
தோனறிய காலம்‌ ஞாலமுதன்மொழியின்‌ தொடக்ககாலம்‌ 
எனலாம்‌ இவற்றைச சிற்சில மொழிகள்‌ தக்கவைத்துக்கொண 
டிருப்பது உடன்‌ கொண்ட சொல்வளமாகிய முன்னோர்‌ 
சொற்காபபைக்‌ காட்டும்‌ ஒரு சில தொன்முது சொற்களைத்‌ 
தக்க வைத்துக்கொண்டிருபபதால்‌ விடுபட்ட சொல்‌ வரலாற்றுத்‌ 
தொடர்பைக்‌ காண உதவுகிறது. 


ஐந்து” 325 


ஐந்நூறு 


ஐந்து” கர்ப்ப, பெ. (0) நைநதுபோதல்‌; ௦80) worn 
out, un for u56. இந்தத்‌ துணி ஐந்து ஐந்தா கக்‌ கிடக்கிறது 
(இ.வ ). 
[நை நைந்து ஐந்து. தைதல்‌ - பழையதாகித்தானே கிழிதல்‌, 
பயனற்றுப்போதல்‌..7 

ஐந்துகில்‌ போர்ப்போர்‌ சண்‌/பரரீ-௦௦-0-0௪) பெ (௩) 
ஐந்து துணிகளைப்‌ போர்த்துக்‌ கொள்ளும்‌ பெளத்தர்‌; 
Buddhists, as those who cover themselves with five 
௦௦085 ''ஐந்துகில்‌ போர்த்துழலு நீதர்‌'' (தேவா 239,10). 
(செ அக ). 
[ஜந்து * துகில்‌ - போர்ப்போர்‌.] 

ஐந்து சுண்ணம்‌ ப்ப யறறா, பெ 6) 1 கடல்‌ 
நுரை, கிளிஞ்சல்‌, குக்குடம்‌, வலம்புரி, வெள்ளைக்‌ 
கல்‌ முதலியவைகளை நீற்றிய சுண்ணங்கள்‌; கப 
carbonates obtained by calcining sea-froth, bi-valve shell, 
egg-shell, conch (turning to the mght) and lime stone 
2. நண்டு, நத்தை, சங்கு, வெடியுப்பு, கடல்நுரை 
ஆகிய இவ்வைந்தையும்‌ தாளித்த சுண்ணாம்பு; 116 
(chunam) obtained by buming the following five Substa- 
nces viz. crab-shell, snail shell, conch, nitre and sea 
froth. 
[ஐந்து * சுண்ணம்‌.] 

ஐந்துண்டி சபரு பெ. (ஈ.) ஐந்துணவு (திவா.12,71) 
பார்க்க; 5ee ainounavL. 
[ஐந்து * உண்டி... 

ஐந்துணவு சர்ப்பாசப பெ. (௩) கடித்தல்‌, நக்கல்‌ 
பருகல்‌, விமுங்கல்‌, மெல்லல்‌ முதலிய ஐந்து வகை 
யால்‌ உண்ணாதற்குரிய உணவுப்பண்டம்‌ (சூடா.); 
five kinds of food differentated according to the manner 
of taking them viz. biting, licking, drinking, swallowing 
and munching. (செ.அக.). 
[ஐந்து * உணவு]. 

ஐந்துபல்நங்கூரம்‌ aindu-pal-nargdram, பெ. (ர) நங்கூர 
வகை; ஓraphne! anchor, having five flukes or prongs 
(செ.அக.). 
[ஐந்து * பல்‌ * நங்கூரம்‌. நாஞ்சில்‌ கூர்‌ நாங்கூர்‌ நங்கூரம்‌.] 


ஐந்து பல்நங்கூரம்‌ 


ஐந்துபா அஸ்க பெ. (ஈ) வெண்பா, அகவல்‌, கலி, 
வஞ்சி, மருட்பா யெனும்‌ ஐ வகையான பாக்கள்‌ 
(காரிகை); five varieties of verse (செ.அக.). 


[ஐந்து * பா] 


ஐந்தெழுத்து an௦பரப பெ. (௩) நமசிவாய எனும்‌. 


அந்தெழுத்து; five sacred syllables of 5105 
-Namasivaya 


[ஐந்து * எழுத்து ] 

ஐந்தை எண பெ (௩) சிறுகடுகு; 102௩ Mustard 
“மறுமையை யைந்தை யனைத்‌ தானுஞ்‌... சிந்தியார்‌'” 
(நாலடி.329) (செ.அக ). 
[ஐ - சிறியது ஐ ௮ ஐந்தை (சிறிய கடுகு). 

ஐந்தொகை' ௮0௦92! பெ. (௩) வேற்றுமைத்தொகை, 
வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்‌ 
தொகை, உம்மைத்தொகை என்பன; 446 Compounds 
ஊரி ரள **ஐந்தொகை மொழிமேல்‌ பிறதொகல்‌ 
அன்மொழி'' (நன்னுல்‌-369) 
[ஐந்து * தொகை] 

ஐந்தொகை” ௮/0௦9௮] பெ. (௩) விமுமுதல்‌, வரவு, 
செலவு, இருப்பு, ஆதாயம்‌ முதலிய ஐவகை விளக்‌ 
கங்‌ காட்டுங்‌ கணக்கு (இ வ ); balance sheet, contai- 
ning five partculars (செ அக ). 


[ஐந்து * தொகை] 

ஐந்தொழில்‌ ௭294 பெ. (௩) ஐந்து தொழில்‌; 1௦ 
functions of God ':ஐந்தொழிற்கு மப்புறமாய்‌'' 
(குமர.பிர.கந்தர்‌.5). (செ.அக.). 
[ஜகது * தொழில்‌ - ஐந்தொழில்‌. படைத்தல்‌, காத்தல்‌, அழித்‌ 
தல்‌, மறைத்தல்‌, அருளல்‌ என்பன.] 

ஐந்தொழிலன்‌ சர2௦//௪ பெ. (ஈ.) ஐந்து தொழிலையு 
டைய சிவன்‌; Siva who performs five functions. 
(செ அக.). 
[ஐந்து * தொழிலன்‌.] 

ஐந்நிலை சஜ பெ. (௩) உடம்பினுட்பட்ட ஆதன்‌ 
பயன்துய்க்கும்‌, நனவு, கனவு, உறக்கம்‌ (சுழுத்தி) 
பேருறக்கம்‌ (துரியம்‌), உயிர்ப்படக்கம்‌ (துரியாதீதம்‌) 
என்ற ஐவகை நிலை (திருமந்‌.); 149 conditions or 
states of the embodied soul 
[ஐந்து * நிலை.] 


ஐந்நூறு ச), பெ. (ஈ.) ஐந்து நூறு; 14௦ hundred. 
(சா.அக.). 


க. ஐநுறு, அய்றுறு, அயிறூறு; ம. அஞ்ஞாறு; கு. அஞ்ஞபாரி; 
து. அய்நூரு; தெ. ஏநூறு; பட. ஐநூறு. 


[ஐந்து * நுறு. 


ஐம்படைத்தாலி 


ஐம்படைத்தாலி ௮/-ஐ-6௪08/-/-12 பெ. (௩) கழுத்திலே 
பிள்ளைகளணியும்‌ ஐந்து படைக்கலன்‌ உருவமைந்த 
அணி gold pendant worn by children in a necklace 
bearing in relief of five weapons of Visnu, as an amuiet 
ஐம்‌ படைத்தாலி... குறுநடைப்‌ புதல்வர்க்கு'' (மணி. 
756). (அபி சிந்‌.). 
[ஐந்து * படை - தாலி. சங்கு, சக்கரம்‌, வில்‌, வாள்‌, மறத்தண்டு 
(கதை என்பவற்றின்‌ உருப்பொறித்த தாலி.] 

ஐம்படைப்பருவம்‌ ௮-௱-5௪25/-0-2சாமாக, பெ. (௩) 
ஐம்படைத்தாலியையணிதற்குரிய  குழந்தைப்பரு 
வம்‌; stage of childhood appropriate for wearing the 
வி௱bகi--18. “ஐம்படைப்‌ பருவத்து வெம்படை 
தாங்கி'' (8111,3 10). (செ அக.). 
(ஐந்து * படை - ஐம்படை * பருவம்‌] 


ஐம்பது அ௱ம்‌ச0ப, பெ. (॥) ஐந்து புத்துகள்‌ கொண்ட 
சாண்‌; ரீரு, ஈயா ரீரீி (செ அக ). 
ம. ஐம்பது, அம்பத்து, குட. அயிம்பதி; து. ஐவ; தெ. என்பதி, 
யாபய்‌, யாபை, ௧. அய்வத்து, அயிவத்து, ஐவத்து; பட. 
ஐவத்து, துட. என்பொத்‌, இரு. அம்படு; கோத, எய்வத்‌, 
அய்வத்‌ 
(ஐந்து * பத்து... 

ஐம்பருத்தி அம்சா, பெ. (॥) ஐந்து வகைப்‌ பருத்தி: 
five vanities of cotton 


(ஐது * பருத்தி - ஐம்பருத்தி. 
ஐவகைப்‌ பருத்திகள்‌ வெண்பருத்தி, செம்பருத்தி, உப்பம்‌ 
பருத்தி, தாளிப்பருத்தி (கொடிப்பருத்தி), இலாடன்‌ பருத்தி. 
போலிப்‌ பருத்திகளைந்து - பூப்பருத்தி, வேளப்பருத்தி, எருக்‌ 
கம்பருத்தி, பேய்ப்பருத்தி, காடடுப்பருத்தி 

ஐம்பால்‌" அட்சி; பெ (௩) ஆண்பால்‌, பெண்பால்‌, 
பலாபால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ என்ற ஐந்து 
பால்‌ பிரிவுகள்‌ (தொல்‌.பொருள்‌ 644), the five parts 
in which nouns and finite verbs are divided 


[ஜந்து * பால்‌ - ஐம்பால்‌,] 

ஐம்பால்‌” ஐ-௱-ம்சீ/பெ (௩) ஐந்து வகையாக முடிக்கப்ப 
டும்‌ மகளிர்‌ கூந்தல்‌; ஸ௦க'5 ஈசர்‌, from its being 
dressed in five modes “வண்டினங்கள்‌... அம்பராவுங்‌ 


கண்மடவாரைம்பாலணையும்‌'* (திவ்‌.பெரியதி.7,5,3). 
(செ.அக.). 


[ஐந்து * பால்‌ - ஐம்பால்‌. பால்‌ - வகை. ஐம்பான்முடி பார்க்க; 
See aimpanmugi J 

ஐம்பான்முடி ௪/௱-0௧0-ஈபரி; பெ. (௩) மகளிர்‌ கூந்த 
வின்‌, கொண்டை, குழல்‌, பனிச்சை, முடி, சுருள்‌ 


(திவா.) என்ற ஐவகை முடி, five Modes of dressing 
woman's hair 


[ஜந்து * பால்‌ * முடி - ஐம்பான்முடி.] 
கொண்டை, குழல்‌, பனிச்சை, முடி, கருள்‌ என்பனவற்றுள்‌ 


முடி, சுருள்‌ என்னும்‌ இரண்டை அளகம்‌ துஞ்சை எனக்‌ 
குறிப்பிடுவதுண்டு. கொண்டை - பக்கங்களில்‌ முடிவது குழல்‌ 


326 ஐம்பெருங்குழு 


௪ சுருட்டி (முறுக்கி) முடிக்கப்படுவது பனிச்சை - உச்சியில்‌ 
கூராகக்கோபுரம்‌ போல்‌ முடிவது அளகம்‌ (முடி) - நெளிகூற்‌ 
தல்‌ ஒழுங்கு துஞ்சை (சுருள்‌) - பின்னித்தொங்கவிட்ட 
பின்சடை 


ஐம்பான்முடி ட்‌ 

ஐம்புலம்‌ ௮/-ஈ-மப8௱, பெ. (௩) ஐந்து உறுப்புகளுக்கும்‌ 

உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்‌ என்னும்‌ 

ஐந்து உணர்ச்சிகள்‌; sensations of the five sensory 

ரஹ “ஐம்புலனுமொண்டொடி கண்ணே யுள'' 
(குறள்‌.1101). (செ.அக.). 


(இந்து * புலம்‌.] 


ம்புன்னை எறறபாறக்‌ பெ. (6) து வகைப்‌ 
வம்பு தது 
புன்னை மரங்கள்‌ fie kinds of poon tree 


(ஐந்து * புன்னை - ஐம்புன்னை.] 


அவை: 1. புன்னை அல்லது புன்னாகம்‌, 2. கரபுன்னை; 3. 
காட்டுப்புன்னை; 4 சிறுபுன்னை, 5. மூவிலைப்புன்னை. 


ஐம்பூதம்‌ ௮-௱-6002௱, பெ (௩) இயற்கையின்‌ ஐவகைப்‌ 
பாகுபாடுகள்‌ (மணி.27,89); 8/6 elements (செ.அக.). 
[ஐந்து * பூதம்‌] 

ஐம்பெருங்காப்பியம்‌ ௮/-ஐ-௦௦ங்காஷ்கா, பெ. (ஈ.) 
சீவகசிந்தாமணி, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, 
வளையாபதி, குண்டலகேசி என்னும்‌ ஐம்பெரும்‌ 
இலக்கியங்கள்‌ (நன்‌.387,மயிலை); the five great epics 
viz, Sivaga Sintamani, Silappadigaram, Manimégalai, 
Valayapati and Kundalakési. (செ. அக. ). 


[ஐந்து * பெரும்‌ - காப்பியம்‌./ 


ஐம்பெருங்குழு சர--றசயர&மீப, பெ... (௩) அரசர்க்கு 
இன்றியமையாதவரான அமைச்சர்‌ அந்தணர்‌, 
படைத்தலைவர்‌, தூதர்‌, ஒற்றர்‌ என்னும்‌ ஐவகை 
அரசியற்றலைவர்‌; fie chief officers of a king. 
“ஐம்பெருங்‌ குழுவு மெண்பே ராயமும்‌'' (மணி.1,17). 
(செ.அக.). 


(ஐந்து * பெரும்‌ ஃ குழு. 


ட்‌ நட. 
2 த 
ஸ்டா அட்‌ 


ஐம்படைத்தாலி 


ஐம்பான்‌ முடி | | 


1. பனிச்சை | 


2. கொண்டை 
3. துஞ்சை 
4. குழல்‌ 


5. அளகம்‌ 


ஐம்பெருங்குற்றம்‌ 


327 


ஐயப்படு-தல்‌ 


ஐம்பெருங்குற்றம்‌ ௮-7-/ஊபாப்பரகற பெ (॥) கொலை, 
பொய்‌, களவு, கள்ளுண்ணுதல்‌, சூது என்ற ஐவகைத்‌ 
'தீச்செயல்கள்‌; the five heinous sins. (செ அக ) 


[ஐந்து * பெரும்‌ * குறறம்‌ ] 
ஐம்பொறி சஹர்‌ பெ (௩) மெய்‌, வாய்‌, கண்‌, 
மூக்கு, செவி என்னும்‌ ஐநதறுப்புகள்‌ (திவா ); 14/6 
organs of sense viz, body, mouth, eye, nose and ear 
(செ அக ) 
[ஜந்து * பொறி] 
ஐம்பொன்‌ ௪4௬-௦௦௧ பெ. (௩) பொன்‌, வெள்ளி, 
செம்பு, இரும்பு, ஈயம்‌ என்ற ஐவகை மாழைகள்‌ 
(வின்‌ ); five chief metals, viz, gold, silver, Copper, 
iron, அபய 
ம. ஐம்பொனனு 
[ஐந்து * பொன்‌] 
ஐம்மீன்‌ ௮-/-//2 பெ. (॥) 1. கைம்மீன்‌ (அத்தம்‌) 
(பிங்‌.); 13h naksatra, so called because of its five 
principal stars 2 உருள்‌ (ரோகிணி); ஈf௦பாth Naksatra 
(செ.அக.). 
[ஜந்து * மீன்‌] 
ஐம்முகக்கணை ௮/-ற-௱பரச-6-4கா௪[ பெ. (॥) ஐந்து 
முனைகளைக்‌ கொண்ட ஒருவகை அம்பு (வின்‌.); 
arrow with five points 
[ஐந்து * முகம்‌ * கணை / 
ஐம்முகன்‌ ௮/-ற-ஈபர௪, பெ. (॥) ஐந்து முகங்களையு 
டைய சிவன; Siva, the five-faced (செ.அக.). 
ம. ஐம்முகன்‌, 
[ஐந்து * முகன்‌. 
ஐம்மை ௪-௱-௱௪/ பெ. (௩) 1. தகட்டு வடிவு (பிங்‌.); 
thinness and flatness, as of aplate 2. நெருக்கம்‌ (வின்‌.) ; 
closeness, crowdedness (செ.அக.). 
[ஐ - ஐம்மை./ 
ஐய' aa, கு.பெ.எ. (80/) வியக்கத்தக்க; ரப 
““ஐயகோங்குறைத்தர”” (கலித்‌.25). 
(ஐ. - பெருமை, வியப்பு. ஐ ௮ இய./7 
ஐய்‌ கற்க குபெ.எ. (80)) 1. நொய்ய; mall, weak. 
“ஒரு தனக்குள்ள வைய படையையும்‌'' (திருவா 
லவா.46,12). 2. அழகிய; ஸசஃபரரப।. 
[ஐ - நுண்மை, சிறுமை. ஐ - ஐய..] 
ஐய்‌ சர்த, இடை. (1) 1. வியப்புக்குறிப்பு; ஊxclamation 
ஜீ லற. “ஐய விண்ணதொ ரற்புத மாயையை”: 
திருவிளை.விடை.23). 2. இரக்கக்குறிப்பு; ௨௦௨ா௨- 
.on of pity, concen ''ஆதுல ரானீ ரந்தோ வையவென்‌ 
ஈமுது'" (திருவிளை.மாமனாக.23) (செ.அக.). 


ஆன்‌ 


ஐ. ஐய.] 


ஐயக்கடிஞை சந்2-/-/சற்அ, பெ. (௩) இரப்போர்‌ கலம்‌; 
alms ௦௦4. 'ஐயக்‌ கடிஞை கையினேந்தி'' (மணி.13,109) 
(செ அக ) 


[ஐயம்‌ * கடிஞை குடிகை ௯ கடிகை - கடிஞை 7 


ஐயக்காட்சி சந்எ--&சி[/ பெ (௩) 1 தோன்றினதொரு 
பொருளை அதுவோ இதுவோ என்று இரண்டுறக்‌ 
கருதுகை(சி சி அளவை 3,மறைஞா ); 510 0 perce- 
pton too dim to decide whether a thing is this or that 
2. கண்மாயம்‌; ॥॥ப50 (செ அக ). 


[ஐயம்‌ * காட்சி - ஐயக்காட்சி ] 


ஐயகோ குப்‌ இடை (1) இரக்கம்‌, துயரம்‌ ஆகிய 
வற்றை வுணர்த்துங்‌ குறிப்பு; ஊxclamaton of pity, 
SOrTOW "ஐயகோ வென றலம்வருவாள்‌ '' 
(வெங்கைக்கோ 246) (செ அக ) 


[ஐயன்‌ - ஐயவோ - ஐயகோ.] 


ஐயங்கார்‌ கர்தாரக்‌, பெ (௩) 1 திருமாலிய ஆசான்‌; 
learned Vaishnava priest 2. திருமாவிய வகுப்பாரின்‌ 
பட்டப்பெயர்‌ (TASi,145), title of Sri Vaisnavas 
தெ. அய்யகாரு, ஐவாரு 
[ஐயன்‌ * கார்‌ - ஐயங்கார்‌. அவர்‌ ௯ வாங்‌ தெ. வாரு 
காரு ஐயர்‌, ஐயனார்‌, ஐயன்மார்‌ என்பன தமிழ்வடிவங்கள்‌, 
ஐயங்கார்‌ என்பது தெலுங்கு வாயிலாக இராமானுசர்‌ காலத்திற்‌ 
குப்பின்‌ தமிழில்‌ புகுநத திசைச்சொல்‌ / 
ஐயங்கொள்(ளு)-தல்‌ சற்ச&௦!-, 16.செ.கு.வி. (4) 
நம்பிக்கை தளர்தல்‌; 10 have doubt, 1௦ lose faith 


[ஜயம்‌ - கொள்‌. 


ஐயடிகள்‌ சர்எஓு! பெ. (ஈ) 1. மதிக்கத்தக்க பெரி 
யோர்க்கு வழங்கும்‌ மதிப்புரவு உயர்மொழி; honorific 
ttie of respectable religious persons 2. சமணமுணிவா; 
Jain Monk 


[ஜயம்‌ - இரந்து உண்ணுதல்‌. ஐயம்‌ * அடிகள்‌ - ஐயடிகள்‌. 
ஐயம்‌ ஏற்று உண்ணும்‌ சமண முனிவர்‌. ] 

ஐயடிகள்‌ காடவர்‌ கோன்நாயனார்‌ ௧),௪092/-/644202- 
-k0துகக்‌, பெ (௩) அறுபத்து மூன்று நாயனமாருள்‌ 
ஒருவர்‌ (பெரியபு.); பல்லவ குலத்து மன்னராக 
இருந்தவர்‌; canonized Saiva saint, one of 63,author 
of the Ksettira-t-tiru-venpa and a Pallava Prince. 
(செ.அக.). 


[ஐயடிகள்‌ * காடவர்‌ கோள்‌ * நாயனார்‌. ஐயடிகள்‌ - முனிவர்‌, 
சமணமுனிவர்க்குரிய மதிப்புரவு உயர்மொழி. காடவர்‌ - 
பல்லவர்க்‌ குரியபெயர்‌. இவர்‌ பல்லவ அரசர்‌ குடியைச்‌ 
சார்ந்தவரு.ம்‌ சமண முனிவராக இருந்து பின்னர்‌ சிவனடியா 
ராக மாறியவரும்‌ ஆகிய நாயனார்‌. ] 


ஐயப்படு-தல்‌ ஆ௪-0-0ச0ப-, 20.செ.கு.வி. (44) ஐயங்‌ 
கொள்‌ பார்க்க; 896 சந்ச/10/ 


ஐயப்பாடு 


ஐயப்பாடு கர்ச-ற-ழச்ர்ப, பெ. (ஈ.) ஐயம்‌” பார்க்க: 899 
சட்காட “அறிந்தவை யையப்பா டில்லதே யொற்று'' 
(குறள்‌.587). (செ.அக.). 

[ஐயம்‌ - பாடு. படு பாடு.] 

ஐயபூழி ற்ப பெ. (॥.) பருமணல்‌ (யாழ்‌.அக.); 
grit, coarse sand (செ.அக. ). 

[ஐ ௮ ஐய - பூழி. து - பெரிய.] 


ஐயம்‌" சக, பெ. (௩) 1. ஒரு பொருளை அதனின்று 
வேறுபட்ட பல பொருள்களாக உணர்தல்‌ (தொல்‌ 


பொருள்‌.260); doubt, uncertainty, SuSpenss, 
$i. 2. அகப்பொருட்டுறைகளுள்‌ ஒன்று 
(இறை.2,உரை.32); theme of doubt arising in 


one’s mind as to whether a damsel seen is human or 
Some other lovable object (செ.அக.). 
ம. ஐயம்‌. 
[ஐ ௮ ஐயம்‌. ஐ - சீறுமை ஐயம்‌ - சிறுகுதல்‌, ஒன்றைப்‌ பற்றிய 
தெளிவு குறைவுபடுதல்‌, தன்கு புலப்படாமை, தடுமாற்றம்‌. 
ஐயம்‌” ஆக, பெ. (௩) சிறுபொழுது (பிங்‌); 8607 
duration of time (செ.அக.). 
[ஐ - சிறுமை, இயம்‌ - சிறியது, சிறுபொழுது. 
ஐயம்‌” க்கா பெ. (௩) உய்த்தறிதல்‌ (பொதி நி.); 
ரள ௦௪ (செ.அக.). 


[ஐ - சிறுமை, ஐயம்‌ - சிறியது, சிறிய பற்றுக்கோடு, நம்பிக்கைக்‌ 
குரிய சிறு காரணம்‌] 

ஐயம்‌” ஆ, பெ (௩) 1. இரப்புணவு (பிச்சை); வாட 
"தாபதவேடத்தரையம்‌ புகுவரால்‌'* (திருவாச.17,9). 
2. இரப்போர்கலம்‌; beggar’s bow! 
[ஐயன்‌ - சமண சமயம்‌ பரவியபோது சமணத்துறவிக்குரிய 
மதிப்புரவுச்‌ சொல்‌ (ஓ.நோ ஐயன்‌ ஆரிதன்‌) ஐயன்‌ -, ஐயம்‌ 
- சமணத்துறவிகளுக்கு இடும்‌ உணவு ஓ.நோ ஐயன்‌ - 
அடிகள்‌ - ஐயடிகள்‌ - இயமேற்றுண்ணும்‌ அடிகள்‌../ 

ஐயம்‌” சர்ச, பெ. (ஈ) மோர்‌ (யாழ்‌.அக.); buttermilk 
(செ அக ) 
[ஐ - மென்மை, இளக்கம்‌, ஐ _ இயம்‌ - இளக்கமான அல்லது 
தீராளமான மோர்‌] 

ஐயம்பிடாரி க்ச-றரர்ச்ர்‌ பெ. (௩) சிற்றுர்த்‌ தெய்வம்‌ 
(இவ); female demon of the village. (செ.அக.). 
[ஐயம்‌ * பிடாரி - ஐயம்பிடாரி.] 


ஐயம்புகு-தல்‌ கறகா-றபழமஃ, 21 செ.கு வி. (41) இரத்‌ 
துண்ணுதல 10 85% alms, beg “ஐயம்‌ புகுவரா லன்னே 
யென்னும்‌'' (திருவாச. 17,9). 
[ஐயம்‌ ,புகு..] 

ஐயமறுத்தல்‌ வினா சந்சா-சஙரஎ[-ஸரரகீ பெ (௩) ஐயம்‌ 
நீக்குதற்குக்‌ கேட்கும்‌ வினா (திவா.); 08540ஈ wரth 
a view to clearing a doubt (செ ௮அக.). 
[ஜயம்‌ * அறுத்தல்‌ * வினா. / 


328 


ஐயவினா 


ஐயமுறல்‌ கந்காப! பெ. (௩) ஐயங்கொள்‌-தல்டார்க்க; 
see alyanikol 
[ஐயம்‌ * உறல்‌.] 

ஐயர்‌ கற்க; பெ. (௩) 1. பெரியோர்‌: ஈஸ worthy of 
£9502601 “ஐயரே யம்பலவ ரருளாலிப்‌ பொழுதணைந்‌ 
தோம்‌'' (பெரியபு.திருநாளை 30). 2. முணிவர்‌; 88085. 
3 தேவர்‌ (திவா.); estas 4. பார்ப்பார்‌ (திவா.); 
மாக்க ' "பார்ப்பானை ஐயரென்ற காலமும்‌ போச்சே'' 
(பாரதியார்‌) 6 வீரசைவர்‌ பட்டப்பெயர்‌: 016 07 
பாரகு௨6 விசாகப்‌ பெருமாளையர்‌ 7. கிறித்தவ விடை 
மூழியரின்‌ (பாதிரிமார்‌) பட்டப்பெயர்‌; 411௦ 01 ordained 
ministers in the protestant churches 8. மறவர்‌; warrior. 
8. அரச மரபினர்‌ (செ அக.); member of royal family 
ம. ஐயன்‌; ௧. ஐகள்‌; தெ. ஐவாரு, ஐயவாரு, கர ௨/2; 
Skt arya 
[ஐயன்‌ ௮ ஐயர்‌.] 

ஐயவணி எந்ச-ர-த/ பெ. (ஈ.) உவமைப்‌ பொருள்களின்‌ 
ஒப்புமையினால்‌ ஐயுறுவதுபோற்‌ பேசும்‌ அணி 
(அணியி 10); ரரபா ௦74 speech in which close 
resemblance between two objects leads to one of them 
being spoken of as if it were mistaken for the other. 
(செ.அக.). 
[ஐயம்‌ * அணி - ஐயவணி.] 

ஐயவி ஆச்‌ பெ. (௩) 1. வெண்சிறு கடுகு; white 
051270. “ஐயவி-புகைப்பவும்‌'” (புறநா.98,15) 2. கடுகு 
(திவா ), [றக ரப5£தா 3. ஒரு நிறை (தொல்‌.எழுத்‌. 
164); ௮ weight 4. கடுக்காய்‌ (மலை ); ணhebuic myrobalan. 
5 கதவிற்குக்‌ காவலாகப்‌ புறவாயிலிலே தூக்கப்ப 
டும்‌ துலாமரம்‌; பறright bar for the gate of a fort. 
பூணாவையவி தூக்கிய!” (பதிற்றுப்‌ 16). 6. அம்புக 
ளின்‌ கட்டு (பதிற்று.16, உரை); bundle of arrows 
(செ.அக.). 
ம. ஐயவி. 
[ஐ - சிறுமை, ஐ ௮ ஐயவி - சிறிய கடுகு, கடுகுபோல்‌ 
கார்ப்புள்ள கடுக்காய்‌. ஐ - உயர்வு. ஐயவி - துலாமரம்‌. 
அம்புக்‌ கூடு / 

ஐயவிக்காய்‌ சடல; பெ. (௩) கடுக்காய்‌ என்பதற்‌ 
குக்‌ குமூஉக்‌ குறி; secret Name for gGall-nut. (சா.௮௧.). 
[ஐயவி & காய்‌.] 

ஐயவித்துலாம்‌ சந்ஏர-!-ப/கர, பெ. (௩) தலைகளைப்‌ 
பிடித்துத்‌ திருகும்படி அமைந்திருக்கும்‌ ஒரு மதிற்‌ 
பொறி (சீவக.102,உரை); A:N6 set on the walls 
of a fort to operate as twisting heads (செ.அக.). 
[ஐ ௯ தயவி - உயரம்‌. ஐயவி - துலாம்‌ - ஐயவித்துலாம்‌ 
- உயர்த்திக்கட்டிய துலாம்‌.] 

ஐயவினா சூ்ச-ஸர்த்‌ பெ. () ஐயமறுத்தல்‌ வினா 
(நன்‌.385,உரை) பார்க்க; 56 aiyam-arutial-viné 
(செ அக.) 
[ஐயம்‌ * வினா.] 


ஐயவுணர்வு 


329 


ஐயெனல்‌ 


ஐயவுணர்வு சந்ச-ர-பறகாம, பெ. (0) நிலையில்லா 
வறிவு (இறை.7,70); பnertain knowledge, dist. fr. 
துணிவுணர்வு (செ.அக.). 
[ஐயம்‌ * உணர்வு... 

ஐயவும்மை சந்ச-ர-பறாசர்‌ பெ. (௩) உம்‌" பார்க்க; 596 
பா! (செ அக.). 
(ஐயம்‌ + உம்மை] 

ஐயவுவமை சர்ச்‌ பெ. () அணிவகை 
(வின்‌ ); ரபாக 01 50690 (செ.அக.). 
(ஐயம்‌ * உவமை] 

ஐயள்‌ ௪--/ பெ. (௩) வியக்கத்தக்கவள்‌; remarkable, 
wonderful woman, ‘ஐயள்‌'' (ஐங்குறு.253). 
[ஐ ஐயள்‌ (தமி.வ 280) ] 

ஐயறிவுயிர்‌ ஜ்ல-்ர; பெ (ஈ) ஐம்புலன்கள்‌ வழியாய்‌ 
அறிவடையுமுயிர்‌ (நன்‌ 449), being that 
acquires knowledge through five senses, as a 
beast or a man of low intellect. (ச.அக.) 


[ஐந்து * அறிவு - ஐயறிவு * உயிர்‌] 

ஐயன்‌' சற்ற, பெ. (ஈ) 1 முணிவன்‌ (பிங்‌); 5896 
2 ஆசான்‌ (பிங்‌.); priest, teacher, preceptor 3. 
அண்ணன்‌; 0008 “முன்னின்று மொய்யவிந்தார்‌ 
என்‌ ஐயர்‌'' (புவெ 8,22). 4. தந்‌ைத (பிங்‌ ), 20௭. 
உங்கள்‌ ஐயன்‌ எங்கே? (கொங்‌ வ ). 5. உயர்ந்தோன்‌ 
(கொ.வ.); 5பpenor person, man of dignity, of respecta- 
ர்‌ 6 தலைவன்‌; ஈர 7 அரசன்‌; (0 8. 
கடவுள்‌; 000. (செ.அக ). 
ம. ஐயன்‌, Pl; ayya; Skt arya 
[ஐ - ஐயன்‌ (தமி.வ.279).] 
ஐயன்‌ என்னும்‌ சொல்‌ ஐயா என்னும்‌ விளிவடிவில்‌ பாண்டி 
நாட்டு வெள்ளாளர்‌, முதலியார்‌ முதலிய பலகுலத்தாரும்‌ 
தந்தையைக்‌ குறிக்க ஆளும்‌' சொல்லாகும்‌ 

ஐயன்பாத்தி சந்‌கா-0சரி; பெ. (௩) ஐயனார்‌ கோயில்‌ 
மானியம்‌ (புது.கல்‌.333); lands granted to an Aiyanar 
ற (செ.அக.). 
(ஐயன்‌ - பாத்தி. பகுதி - பாத்தி... 

ஐயன்பாழி சந்சா-௦கி பெ. (௩) அய்யனார்‌ கோயில்‌; 
shrine of Aiyanér,‘‘ஐயன்பாழியி லானை'' (ஈடு.1,1,5) 
(செ.அக.). 
[ஐ - ஐயன்‌ * பாழி] 

ஐயன்மார்‌ நட்சத்‌; பெ. (॥.) தமையன்மார்‌ (கலி.107); 
elder brothers (சங்‌ இலக்‌.சொற்‌.). 
[ஐ - ஐயன்‌ - மார்‌.] 

ஐயனாரிதனார்‌ கர்சன்‌, பெ. (௩) புறப்பொருள்‌ 
வெண்பாமாலையாகிரியர; ௮பthor of the pura-p-porul- 
vஒரறஃ-௱கிர (செ.அக.) 


[ஐயன்‌ * ஆரிதன்‌ * ஆர்‌ - ஐயனாரிதனார்‌. ஐயன்‌ - சமணமுனி 
வர்க்கு வழங்கிய மதிப்புரவு உயர்மொழி. அருகதன்‌ ௮ 
ஆரிதன்‌. ஆர்‌ - உயர்வுப்‌ பன்மையீறு.] 

ஐயா' சற்க்‌ பெ. (௩) 1. மதிப்புரவு குறித்த விளிப்பெயர்‌; 
வ்‌. 2. தலைவன்‌; 250௭. அந்த ஐயா என்ன சொன்‌ 
னார்‌? (கொ.வ.) (செ அக.). 
[ஐயன்‌ ௯ ஐயா (விளி) விளிப்பெயரை எழுவாயாக ஆள்வது 
முற்றிலும்‌ வழு. 

ஐயாதிச்சிறுவெண்டேரையார்‌ ஜ்ப-௦-வrvenoeralyd, 
பெ (௩) ''இருங்கடலுடுத்த'' எனப்‌ பெருங்காஞ்சி 
பாடியவர்‌; 0061, author of Perunkanிi (அபி.சிந்‌.); 
[ஐயாதி - சிறு * வெண்‌ * தேரையர்‌ ஐயர்‌, ஐயார்‌ ௯ ஐயாரி 
௮ யாதி. (கொ.வ ).] 

ஐயாளம்‌ ஆச்‌, பெ. (ஈ.) அரிமா; 10௩ (செ.அக.). 

ஐயாறு ௮-)-த்ய பெ. (௩) திருவையாறு (தேவா); 
Tiruvaiyary, a town in ஹஊிவபா District with a Siva shrine. 
[ஐந்து * ஆறு - ஐந்தாறு - ஐயாறு. ஐற்து ஆறு பாய்வதால்‌ 
ஐயாறு என்று பெயர்பெற்றது.] 

ஐயிருவட்டம்‌ 2௦-ர-ாப-ரசஙத, பெ. (॥) கேடகம்‌; 
held '“ஐயிருவட்டமொடு எஃகு” (திருமுருக 111). 
(செ.அக ) 
[ip * இரு * வட்டம்‌./ 

ஐயுணர்வு ௪_-பாச௩ம பெ. (௩) ஐம்புலவறிவு; kKnowle- 
009 from the five senses ''ஐயுணர்வெய்தியக்‌ கண்ணும்‌” 
(குறள்‌.354) (செ அக.). 
[ஐந்து அ ஐ * உணர்வு] 

ஐயுறவு சற்பாசூ%பூ பெ (௩) தெளிவின்மை; 00ப0(, 
$ப$910100 '*தெளிந்தான்‌௧ண்‌ ஐயுறவும்‌'' (குறள்‌.510). 
(செ அக ) 
[ஐயம்‌ - உறவு - ஐயுறவு. உறு - உறவு] 

ஐயுறு-தல்‌ 21-)-பய-, 17 செ குன்றாவி. (1) தெளிவுபெ 
றாமை; £௦ 00001 or suspect. ''ஐயுற்றெ ண்ணமுஞ்‌ 
செயலும்‌ வேறாய்‌” (பாரத.நிரைமீட்சி.128). (செ.அக.) 
[ஐயம்‌ - உறு.] 

ஐயூர்முடவனார்‌ சற்ப்‌-௱பகசறன்‌, பெ. (॥) பாண்டி 
யன்‌ கூடகாரத்துத்‌ துஞ்சிய மாறன்‌ வமுதியைப்‌ 
பாடிய புலவர்‌; 80௦1 poet. 
[ஐயூர்‌ - முடவன்‌ * ஆர்‌.] 

ஐயூர்மூலங்கிழார்‌ கூ்ப்‌-௱பர்ஜரிக்‌; பெ. (௩) கானப்பே 
ரெயில்‌ கடந்த உக்கிரப்பெருவமுதியைப்‌ “புலவரை 
யிறந்த”” என்று பாடிய புலவர்‌; 880080 poet 
[ஐயூர்‌ - மூலம்‌ - கிழார்‌. ஐயூர்‌ - இடப்பெயர்‌. மூலங்கிழார்‌ 
- பிறந்த நாண்மீன்‌ காரணமாகப்‌ பெற்ற பெயர்‌../ 

ஐயெனல்‌ 2-)-6௮/ பெ. (௩) 1. (அ) வியப்புக்குறிப்பு: 
uttering. ““ஐ''| expressive of wonder '“ஐயென்றா ளாயர்‌ 
மகள்‌” (சிலப்‌ 17,எடுத்துக்காட்டு). (ஆ) வருத்தக்‌ 


ஐயே 


330 


4 
ஐவண்ணம்‌ 


குறிப்பு; of distress or mental suffering. ''ஐயெனமேவிப்‌ 
பூ நிலமிசை யிருக்கும்‌'' (சீவக.1025). (இ) உடன்படற்‌ 
குறிப்பு; 01 556! “'ஐயென மன்ன னேவ'' (சீவக. 
907). 2 விரைவுக்குறிப்பு; 00 expression of haste, 
பா “'ஐயெனத்தோன்றுவர்‌'' (சீவக.1225). 3. அதட்‌ 
டற்குறிப்பு(கொ.வ.); எxclamation expressive 01 rebuke 
intended to frighten elephant, horse, bull, sic (செ.அக ). 
[ஐ * எனல்‌ - ஐயெனல்‌. 'ஐ' - ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌ ] 

ஐயே சர்க்‌ பெ (॥) 1 கீழ்மக்கள்‌ தலைவனை விளிக்கும்‌ 
ஒரு விளிப்பெயர்‌; 8 form of address used by low 
Caste people towards their masters or persons of higher 
rank in the social scale ‘ஐயே நானுங்‌ கொன்றவ 
னல்லேன்‌'' (திருவிளை.பழியஞ்சின.24). 2. ஒரு வியப்‌ 
புக்குறிப்பு; ௮” exclamation of wonder. 


[ஜயன்‌ அ ஐயே (தயி வ 280)! 


ஐயை' சீற்ச/ பெ. (ஈ.) 1. மலைமகள்‌ (பிங்‌.); கவ்‌. 
2. கொற்றவை (பிங்‌ ); Dபாஓச்‌ 3. தவப்பெண்‌ (சூடா. ); 
female 85060௦ 4 ஆசிரியன்‌ மனைவி; wife of one's 
18200௭ 5. தலைவி(திவா ); ஈ/50685 6. மகள்‌ (பிங்‌. ); 
வaugh£சா 7. தாய்‌; ஈசா. (செ.அக ). 


[ஐ - தயை! 

ஐயை” சர்ச பெ. (ஈ) 1. பெண்பால்‌ இயற்பெயர்‌; 
fem proper name 2 மாதரியின்‌ மகள்‌ (சிலப்‌.) ; வdaughter 
of Madan 3 தித்தணின்‌ மகள்‌ (௮௧.6); பaughter of Titan. 


[ஐ - ஐயை.] 


ஐயைந்து ௪/ஏ-அாப, பெ. (ஈ.) இருபத்தைந்து; 1/௪ 
7/5 ''ஐயைந்து மறியாத மானிடரை வையம்‌ சுமப்பது 
வம்பு'' (திருப்பா தனியன்‌). 

[ஐந்து * ஐற்து - இயைந்து... 

ஐயையோ ௬௬௫ இடை (ஈ() ஐயோ இிரக்கக்குறிட்பு; 
exclamation of pity, or grief (செ.அக.). 
தெ., ௧., ம. து. அய்யய்யோ 
[ஐயோ - ஐயோ - ஐயையோ] 


ஐயோ ஆக்‌ இடை. (௩) 1. வியப்புக்குறிப்பு (சூடா.); 
exclamation of wonder. 2 இரக்கக்குறிப்பு (சீவக 2622, 
உரை); &xclamaton of pity, concen 3. வருந்தற்‌ 
குறிப்பு; exclamation expressive of poignant grief 
“ஐயோ விதற்கோ வருந்தவமுன்‌ செய்தாயே”' 
(கந்தபு அசுரேந்‌ 7) (செ அக ) 
தெ., ௧க., ம., து. அயயோ 
[ஐயன்‌ ௯ ஐயோ (தமிவ 280) / 

ஐயோன்‌ ஹூ, பெ (ஈ) நுண்ணியன்‌; 0௦0, (6, 8 
beng of subtle essence ''அணுத்தருந்‌ தன்மையி 
லையோன்‌'' (திருவாச 3,45). (செ.அக ). 1 
[ஐ - ஐயோன்‌] 

ஐராவணன்‌ சாக்காக, பெ (0) 1 இராவணனின்‌ 


மாமன்‌; பறி ௦4 Ravana (சேரநா ). 2 இந்திரன்‌;. 
Indra 


ஐரி சர்ர்‌ பெ. (1) வைக்கோல்‌ தூறு, படப்பை: haystack. 
[வை * இரி - வையிரி ஃ ஐயிரி ௯ ஐரி.] 


ஐரை ௮௮ பெ. (॥) அயிரை பார்க்க; 596 ஆச்ச! 
ஐலை ௪/௪ பெ. (ஈ.) அயிலை பார்க்க; 56 ஜர்‌ 


ஐவகைத்தாயர்‌ ௮/-020௪//-/இன; பெ. (௩) ஈன்றதாய்‌, 
ஊட்டுந்தாய்‌, சீராட்டுந்தாய்‌, கைத்தாய்‌, செவிலித்‌ 
தாய்‌ முதலிய ஐவகைத்தாயர்‌ (பிங்‌.); 14/6 kinds of 
mothers (செ.அக. ) 
[ஐந்து * வகை - தாயர்‌] 

ஐவகைமலடு ai-vaga-maladu, பெ (௩) ஐந்து 
வகை மலட்டு நோய்கள்‌: ஆதி மலடு, காக மலடு, 
கதலி மலடு, கருப்பு மலடு, ஆண்‌ மலடு (சா.அக.); 
five kinds of barrenness 
[ஐந்து * வகை -.ஐவகை * மலடு.] 

ஐவகைமன்றம்‌ ௪/-எஓஎ-௱ை, பெ. (௩) வெள்‌ 
எஏிடை, இலஞ்சி, நெடுங்கல்‌, பூதசதுக்கம்‌, பாலை 
என்னும்‌ பெயர்களில்‌ காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்த 
ஐந்து வகையான மன்றங்கள்‌; names of five ally - 
squares in ancient Poompugar 


ஐவகைவினா 2௮-ஏ2ஏ2-ஸறக்‌ பெ. (॥) அறியான்‌ வினா, 
அறிவொப்புக்‌ காண்டல்‌ வினா, ஐய மறுத்தல்‌ வினா, 
அவனறிவு தான்காண்டல்‌ வினா, மெய்யவற்குக்‌ 
காட்டல்‌ வினா முதலிய ஐந்து வகை வினா 
(திவா.12,73); five kinds of questions. (செ.அக.). 


[ஐந்து * வகை - வினா] 

ஐவண்ணம்‌' அ/-௪ராசஈ, பெ. (ஈ.) வயிரக்கல்வகை 
(யாழ்‌ அக.), 8 kind of precious stone (செ அக.) 
[ஐந்து * வண்ணம்‌ - ஐவண்ணம்‌./ 

ஐவண்ணம்‌” ௮-ஸாதர, பெ. (௩) மருதோன்றி (திரு 
விளை மாணிக்கம்‌.40); ஈரா (செ.அக.). 
மறுவ. அழகுவண்ணம்‌, அழவணம்‌ 
[ஐ * வண்ணம்‌ - வண்ணம்‌. ஐ - அழகு.] 

ஐவண்ணம்‌” அரசாக பெ (௩) பரவமகளிர்‌ கால்‌ 
விரல்களில்‌ அணியும்‌ நகமூடி, சலங்கைமுன்‌ தாங்கி, 
மயிலடி, இடைக்காற்பீலி, நகரைமீன்‌ என்னும்‌ 
ஐவகை விரலாழிகள்‌; fie toe - rings worn by parava 
women (செ.அக.). 
[ஐந்து * வண்ணம்‌ - ஐவண்ணம்‌./ 

ஐவண்ணம்‌” சாக, பெ (௩) கொடுக்கப்பெற்ற 
நெல்லை உரலில்‌ குற்றிய பின்னர்‌ அரிசி, நொய்‌, 
நொறுக்கு (குறுணை) உம்‌ தவிடு என்று ஐவகை 


யாகப்‌ பிரித்து வைத்தல்‌; classifying husked rice into 
five kinds. 


[ஐந்து ௯ ஐ * வண்ணம்‌. இங்கு வண்ணம்‌ என்பது வசை... 


ஐவணம்‌ 


331 


ஐனூண்‌ 


ஐவணம்‌ சாகச, பெ. (॥.) ஐவணணம்‌ (வின்‌.) 
பார்க்க; 566 சர்ாக (செ.அக ). 
(ஐவண்ணம்‌ _ ஐவணம்‌ 7 

ஐவர்‌ ௪௭ பெ. (ஈ) 1. பாண்டவர்கள்‌; fie Pandavas, 
“ஐவ ரென்றுல தேத்து மரசர்கள்‌'' (கலித்‌.25) 2. ஐந்து 
பேர; five persons (செ அக )} 3 ஐம்புலன்களை 
ஐவராகக்‌ கூறும்‌ குறிப்பு; personification of five sense 
organs as five persons ''ஐவரொடுங்‌ கூடாமல்‌ (தாயு 
பராபரக்‌.252). 
ம. ஐவர்‌. 
[ஐந்து ஐ * அர்‌ - ஐவர்‌. 

ஐவர்களி சர்ச! பெ. (௩) கோலாட்டம்‌; ௨ ஏக 
of five in which they sing and dance in a ring, marking 
time with beats of short coloured sticks (சேரநா.). 


[ஐ - ஐவர்‌ 4 களி.] 

ஐவர்ணம்‌ அ/-சாச௱, பெ. (ஈ.) ஐவண்ணம்‌” பார்க்க; 
see ai-vannarr 
[ஐ * (வண்ணம்‌) வாணம்‌./ 

ஐவளம்‌ ௧௩௨8, பெ. (௩) மிளகு, அகில்‌, கோட்டம்‌, 
தக்கோலம்‌ (வால்‌ மிளகு) குங்குமம்‌ என்னும்‌ மலை 
வளம்‌ ஐந்து. அரக்கு, இறலி, செந்தேன்‌, மயிற்பீலி, 
நாவி என்பாரும்‌ உளர்‌. (பரி.18,15) (சங்‌.இலக்‌. 
சொற்‌.); five products of Mountain forest. 
[ஜந்து * வளம்‌ - ஐவளம்‌.] 

ஐவனம்‌ ச்சா, பெ. (௩) மலைநெல்‌; ஈ௦பா£கin paddy, 
wild rice, Oryza mutica. ''ஐவனம்‌ வித்தி'' (புறநா. 
159,17) (செ.அக.). 
ம. ஐவனம்‌. 
[ஐ - மென்மை, சன்னம்‌, ஐ ௮ ஐவனம்‌ - சன்னமான மூங்கில்‌ 
நெல்வகை.] 

ஐவாய்க்கள்ளி ஞ்ச, பெ. (॥.) மான்செவிக்‌ 
கள்ளி; sஓiral-leafy Milk-hedge. (சா. அக.). 
[ஐவாய்‌ மான்‌ ௯ தவாய்‌ * கள்ளி, ஐவாய்க்கள்ளி - ஐவாய்‌ 
மானின்‌ செவி போன்ற கள்ளி. 

ஐவாய்மான்‌ அதுக, பெ. (௩) 1. அரிமா; 0. 
“கரிமருப்பு ஐவாய்‌ மான்கை:” (திருவிளை.மாணிக்‌ 
கம்‌.54). 
[ஐ * வாய்‌ - மான்‌ - ஐவாய்‌ மான்‌. ஐ - பெரிய. மா ஃ 
மான்‌ - விலங்கு./ 

ஐவாய்மிருகம்‌ சஞ்சு, பெ. (௩) ஐவாய்‌ 
விலங்கு பார்க்க; 566 ௮/-டச்‌-ரகரழப. 

ஐவாய்விலங்கு ச: -மரலரழப, பெ. (௩) கரடி; | 
black bear, melursus ursinus, SO called from the prehensile 
power of his four feet and mouth. 


சிறு கடுகு; 82! ஈமக்‌. 
2. கடுக்காய்‌; 091-ஈப்‌. (சா.அக.). 


ஐவி சர்ர்‌ பெ. (௩) 1. 


[ஐயவி ௯ ஐவி] 


ஐவிரல்‌ ௮-௮] பெ. (ஈ.) 1. கைம்மீன்‌ (அத்தம்‌); 130 
naksatra, resembling the five fingers, hastha. (செ. அக. ). 
2. ஐந்து விரல்‌ ௮ளவு; five finger breadth 


ம. ஐவிரல்‌ 
[ஐந்து * விரல்‌.] 

ஐவிரலி ௮-ஸர்‌; பெ. (௩) 1. கொடி வகை (மூ.அ.); 
creeper bearing a red fruit (செ.அக.). 2. கடலாம 
கணக்கு; plant Jatropha curcas 
ம. ஐவிரலிக்கோவ. 
[ஜந்து * விரலி. 

ஐவிரலிச்‌ சங்கு ௮-424-௦-ஊஊர2ய; பெ. (௩) ஐந்து முட்‌ 
பாய்ந்த சங்கு; conch with five spikes (சா.அக.). 
[ஐந்து * விரலி * சங்கு./ 


ஐவிரை சர்ர்ச/ பெ. (௩) ஐந்து வகை மணப்பொருள்‌ 
கன்‌; five kinds of aromatic drugs viz 1. கோட்டம்‌; 
a perfume 2. துருக்கய்‌; the resin of olibenum tree. 3. 
தாரம்‌; fragrant wood of deodor tree 4. அகில்‌; ரகவ 
wood of agi! 196.5. சந்தனம்‌; 58002/-4000. (சா.அ௧.). 


(ஐந்து * விரை - ஐவிரை. விரை - நறுமணம்‌.] 


ஐவேலி ச்சி; பெ. (6) 1 திருவாரூர்‌ *ஈர்யகமா்‌. 
“'ஐவேலியாந்திருவாரூர்‌'' (திருவாரூர்க்‌ கோவை). 2. 
ஐந்து வேலி நிலம்‌; fie veli land. 
[ஜந்து * வேலி - ஐவேலி.] 


திருவாரூரில்‌ கோயில்‌, குளம்‌, நந்தவனம்‌ ஆகிய ஒவ்வொன்‌ 
றும்‌ ஐந்துவேலி நிலப்பரப்புடையது (ஒரு வேலி - 20 மா. 
நூறு குழி - 1 மா.) 


ஐன்‌ ௪ பெ. (0) 1. அழகு; ஸர. 2. நேர்த்தி: 
ரீறசச55. இது ஐனான துணி (கொங்.க.). 3. சிறப்பு, 
மேன்மை; 6000818706. ஐனான தேன்‌ (இருள.). 


[ஐ தன்‌. ஐ - அழகு. 


ஐனவர்‌ ௧௭௮; பெ. (ஈ.) சேரநாட்டு மலை வாழ்நர்‌; 
hilt tribe in Kerala. 


[ஐன்‌ ௯ ஐனவர்‌.] 

ஐனூண்‌ ஸம்‌, பெ. (௩) மாப்பிள்ளைக்குச்‌ செய்யும்‌ 
சிறப்பு விருந்து; 506015] feast given to the bridegroom. 
(சேரநா.). 
ம. ஐலூண்‌. 
[ஐ ௮ தன்‌ - ஊண்‌ - ஐனூண்‌.] 


ஒ ௦, தமிழ்‌ வண்ணமாலையில்‌ பத்தாம்‌ உயிரெழுத்தா 
கிய அரை அங்காப்பு இதழ்குவியாப்‌ பின்னணணத்‌ 
தாழ்‌ உயிர்க்குறில்‌; nth letter and vowel of the Tamil 
alphabet, the half-close back lax unrounded vowel in 
To, 


[௨- ஐ.] 


உகரச்சுட்டு 'வேர்முதலானபோது வேரடித்திரிபுகளால்‌ பெற்ற 
திரிபு வடிவமே ஓகரம்‌. உகரவேர்முதற்பொருள்களை ஒகர 
வேர்‌ முதல்களும்‌ பெறும்‌ ஆ, ஈ, ஊ எனும்‌ நெடுஞ்சுட்டுகளே 
அஇஉ எனும்‌ குறுஞ்சுட்டுகளானவாறுபோல ஏகார ஓகார 
நெடில்கள்‌ எகர ஓகரங்களாகக்‌ குறுகவில்லை எகர ஒகரங்கள்‌ 
ஏகார ஓகாரங்களாக நீட்சியும்‌ பெறவில்லை இவற்றின்‌ குறில்‌ 
நெடில்‌ தோற்றங்கள்‌ ஒன்றற்கொனறு தொடர்பற்றவை 
அசையெழுத்துக்காலத்‌ தொன்முது தமிழில்‌ இருஉயிர்க்குறில்‌ 
இணைந்து நெட்டுயிர்‌ வடிவம்‌ பெற்றதால்‌ ஏகார ஓகாரங்கள்‌ 
இ௮-(ஏ) எனவும்‌ ௨௮-(ஓ) எனவும்‌ எழுதப்பட்டன ஈரெ 
முத்துக்கு ஒருவடிவம்‌ தந்து நெடிலாக்கியபின்‌ எகரஒகரக்‌ 
குறிலெழுத்தை எழுதுவதற்குத்‌ தனியெழுத்தைப்‌ படைக்காமல்‌ 
ஏகார ஓகார நெட்டெழுத்தின்‌ மேல்‌ மெய்யெழுத்தைப்போல்‌ 
புள்ளி வைததுக்குறிலாக்கினர்‌ இதனாற்றான்‌ தொல்காப்பியர்‌ 
“மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு நிலையல்‌'' (தொல்‌. 
எழுத்து 15) 

“எகர ஒகரத்‌ தியற்கையு மற்றே'' (தொல்‌.எழுத்து.16) 

என நூற்பா யாத்தார்‌ என்க. 

ஒ'-த்தல்‌ 2- 4.செ.குன்றாவி. (41) 1. போலுதல்‌; 1௦ 
resemble “உறுப்பொத்தல்‌  மக்களொப்பன்றால்‌'' 
(குறள்‌.993). 2. சமமாதல்‌; 1௦ 6௦ ௪qபஃ. ஒத்தாருமிக்கா 
ருமில்லாதவர்‌ (உ.வ.). 

(௨ல்‌, ஒல்‌ - தல்‌ - ஒத்தல்‌.] 

ஒத்தல்‌ ௦-, 4.செகு.வி. (44) 1. தகுதியாதல்‌; (௦ be 
suited, to be consistent with, to be appropriate ““ஒப்பநாடி 
யத்தக வொறுத்தி'' (புறநா.10,4). 2. இசைதல்‌; 1௦ 08 
9800601806 அவனுக்கு ஒத்த செய்தி. 3 ஒமுக்கமுடைய 
ராதல்‌; 1௦ be of good character: to be well behaved 
“ஒப்பார்‌ மற்றெனைவர்‌'' (சீவக.1543). 4. ஒற்றுமைப்‌ 
படுதல்‌; 1௦ be harmonious, be in happy concord 
'எத்தால்‌ வாழலாம்‌; ஒத்தால்‌ வாழலாம்‌. 5 இல்லாத 
தொன்று இருந்தாற்‌ போலுதல்‌; 1௦ அறpear as if it 
8௭௭8. “கமலபாதம்‌ வந்தென்‌ கண்ணினுள்ளன வொக்‌ 
கின்றதே'' (திவ்‌.அமலனாதி 1). (செ ௮௧.). 

ம. ஒக்குக; ௧, ஒர்பு, ஒப்பு; கோத. ஒப்‌; துட, உப்‌; குட. 
ஓ: து. ஒப்பியுனி; தெ. ஒப்பு; குரு. ஒக்க்னா. 

[உல்‌ ௮ ஓல்‌ * தல்‌ - ஓத்தல்‌, ஓல்‌ அ ஓத்து, ஒத்தல்‌.] 
ஒ”-த்தல்‌ 0, 4.செ.கு.வி. (4) விலகல்‌; 1௦ 064 ௨302. 
[உல்‌ ஓல்‌ தல்‌ - ஓத்தல்‌. ஓ.நோ. பொல்‌ - தல்‌ - பொத்தல்‌, 
பொத்துதல்‌.] 


ஒஃ்கல்‌ ௦௪1 பெ. (ஈ) ஓதுங்கல்‌ (ஆ.அக.); 8600 


away from 


[ஒல்கு ௮ ஓஃகு- ஓஃகல்‌.] 


ஒஃகு-தல்‌ ௦&ப-, 7.செ.கு வி. (44) 1. பின்வாங்குதல்‌; 


to retreat, fall back ''ஏற்ற தெவ்வருக்கொஃகினன்‌'' 
(கம்பரா பள்ளிபடை.106) 2 குறைதல்‌ (ஆ.அக.); 
௦ றொ (செ.அக.) 


[ஓல்‌ ௯ ஒல்கு ௯ ஒஃகு / 


ஓக்க ௦&2, கு வி எ. (304) 1 ஒருசேர; together, along 


with, in company with ‘ஒக்கததொழுகிற்றி ராகிற்‌ கலியுக 
மொன்று மில்லையே'' (திவ்‌ திருவாய்‌ 5,2,10) 2 மிகு 
தியாக; plentifully, bountifully, numerously. ஓக்கக்‌ 
கிடக்கிறது. 3. சமமாக; பக) "பக்கமும்‌ பிடருமொக்‌ 
கமுட்டிகள்‌ படப்பட! (பாரத வேத்திரகீய.56). 4. ஒத்தி 
ருத்தல்‌; 1௦ 66 ஸிகா 1௦ ''கொக்கொக்க கூம்பும்‌ 
பருவத்து'' (குறள்‌.490). (செ அக.). 

ம. ஒக்க, குட. ஒக்க, ஒக்கசெ; தெ. ஒகட; பிரா. ஒக 

[ஒல்‌ ௮ ஒருங்கு ௯ ஒருக்கு - ஓக்கு ஓக்க] 


ஒக்கட்டு ௦//சரப, பெ. (௩) மாதர்‌ கமுத்திலணியும்‌ 


பாசிமணிக்‌ கோவை; 5mall string of beads, worn round 
the neck by women (செ.அக.). 


[உள்‌ - கட்டு - உட்கட்டு  ஓக்கட்டு ] 


ஒக்கடி'-த்தல்‌ ௦//௪0-, 4.செ.கு.வி. (41) தாளங்கொட்‌ 


டுதல்‌ (சீவக 156,உரை.); 1௦ keep time either with 
hands or with cymbals 


(ஒருங்கு ௯ ஒருக்கு ௯ ஓக்கு * அடி.] 


ஓக்கடி-த்தல்‌ ௦&எஏீ, 4 செ குன்றாவி. (41) செப்பணி 


டுதல்‌; 1௦ (808, 16ஈ01916 “திருவாபரணங்கள்‌ ஒடிந்தது 
ஒக்கடிக்கிறதும்‌'' (கோயிலொ.93). (செ.அக.). 


/ஒருங்கு ௯ ஒருக்கு ஒருக்கு - அடி - ஒருக்கடி அ ஓக்கடி.. 


ஒக்கநோக்கு-தல்‌ ௦%kச-றம்‌&&ப-, 5.செ.குன்றாவி. (44) 


சமமாகப்‌ பார்த்தல்‌; 1௦ look at dispassionately, to treat 
றற “ஒக்க நோக்கினரல்லவ ரதனிலை யுணரார்‌'' 
(கம்பரா.இரணிய.44). (செ.அக.). 


[ஓல்‌ ௯ ஓக்க - நோக்கு.] 


ஒக்கப்‌ பண்ணு-தல்‌ ௦%த-ற-றதறறப-, 12.செ.குன்றாவி. 


(21) செப்பணிடுதல்‌; ௦ pair, renew. (செ.அக.). 
(ஒருங்கு ௯ ஒருக்கு ௯ ஒருக்க ௯ ஒக்க “ பண்ணு... 


ஒக்கப்பாடு-தல்‌ ௦//2-0-0சரப-. 5.செ.கு.வி. (84) பிறன்‌ 


கூற்றுக்கு ஒத்துக்‌ கூறுதல்‌; ॥£, (௦ ஓ 1௩ பற5௦1, 
to cross the t's and dot i's of another with a view to 
please him; to say ditto (செ.அக.). 


[ஓல்‌ ௯ ஓக்க - பாடு.] 


ஒக்கம்‌ 


ஓக்கம்‌' 9௪, பெ. (௩) ஓமம்‌ பார்க்க (மலை.), 586 
௭ (செ அக.) 

ஒக்கம்‌” சா, பெ. (௩) 1. ஊர்‌ (பிங்‌); ௭120௪ 2 
அற்பம்‌ (அரு நி ); மரி 3. கரை (யாழ்‌.அக.); hr, 
௦8௩ (செ.அக.). 
[ஓக்கல்‌ ௯ ஐக்கம்‌ (ஊர்‌...) ஒல்கு  ஒல்கம்‌ ௯ ஓக்கம்‌ (சிறுமை) 
ஓரம்‌ ௮ ஓக்கம்‌ - ஒக்கம்‌ (கரை) ] 

ஒக்கம்‌” okkan, பெ (n) 1. 
2, பொலிவு; ரகாச (செ.அக.). 


அகலம்‌; breadth 
[ஓக்கம அ ஓக்கம்‌ (அகலம்‌) 7 

ஓக்கம்‌" okkam, பெ. (௩) இடை, இடுப்பு; 16 waist, 
hip, loins (சேரநா.). 
ம. ஒக்கம்‌. 
[உக்கு  ஓக்கம்‌ ] 

ஒக்கரை %&க£ச்‌ பெ. (ஈ) விலா (நாமதீப.); 999 ௦f 
the body (செ அக.). 
[ஒக்கலை ௮ ஓக்கரை.] 

ஒக்கல்‌" //௪/ பெ. (ஈ) 1 சுற்றத்தார்‌; relations, kinsfolk 
“தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ தான்‌'' 
(குறள,43). 2 குடும்பம்‌; (சாடு 3. குடியிருப்பு; 
settlement (செ அக.) 
(ஒல்‌ - ஒத்தல்‌, பொருந்துதல்‌, கூடுதல்‌. ஒல்‌ ௯ ஒல்க ௯ ஓல்கல்‌ 

ஒக்கல்‌” ௦//௪/ பெ. (௩) காளைகளைக்கொண்டு 


பிணையடித்துத்‌ தவசமணிகளைப்‌ பிரிக்கச்‌ செய்தல்‌; 
driving oxen to trample upon sheaves of corn for threshing 


(சேரநா.). 
ம. ஒக்கல்‌, ௧. ஒக்கலதன (வேளாண்மை). 
[உல்‌ உக்கு ௯ ஒக்கு ௯ ஓக்கல்‌,/ 
ஒக்கல்‌” ௦//௪( பெ. (௨) ஒக்கலை பார்க்க; 566 ௦44287 
(செ.அக ). 
ம. ஒக்கு. 
ஒக்கல்‌ போற்றல்‌ ௦/4/-2மர௮/ பெ. (ஈ.) சுற்றத்தாரைப்‌ 
போற்றுவதாகிய வேளாண்மாந்தரியல்பு (திவா.) ; 5- 
pporting or maintaining one's relations, one of the qualities 
of the vélalas (செ.அக.), 


ஓல்கல்‌ ௮ இக்கல்‌. ] 


[ஒக்கல்‌ - போற்றல்‌.] 

ஒக்கலி'-த்தல்‌ ௦௧7-, 4.செ.கு.வி. (44) 1. ஆவலங்‌ 
கொட்டுதல்‌; 1௦ shout in joy, hulla-baloo, as a mark 
of tர்பாற௩. “பேய்கள்‌ கூடி யொன்றினை யொன்றடித்து 
ஒக்கலித்து'' (பதினொ.திருவாலங்காட்டு மூத்த.1,11). 
2. உறவினரோடு கலந்து பேசுதல்‌; 1௦ converse freely, 
hold friendly tommunion with one's relations. (W). 


333 


ஒக்கு”-தல்‌ 


ஓக்கலி“-த்தல்‌ ௦21, 4 செ.கு வி (41) 1 இனத்தாரு 


டன்‌ உறவாடுதல; 1௦ encourage one's class or 
community maintain them, give them medical aid, etc 
2. ஓத்துப்போதல்‌; (௦ become reconciled (செ.அக ) 
3 ஓப்பாதல்‌; (௦ become equal 
[ஒக்கல்‌ ௮ ஜிக்கலி. (வே.க.111) (முதா.215).] 

ஓக்கலிடு-தல்‌ ௦/4௮//0ப-, 20 செ.கு.வி. (ர) ஒக்கவி' 
பார்க்க, 562 okkah"' (செ அக ). 
[ஜக்கல்‌ ௬ ஜக்கலிடு (சு.வி.66).] 

ஒக்கலை ௦/4௪௪4 பெ. (௩) இடுப்பு; hp; side of the 
body “ஒக்கலை வேண்டியழல்‌'' (பழ.290). (செ.அக.). 
[ஓல்கு- ஓக்கு- ஒக்கல்‌. ஒக்கலை. ஓல்கு - சருங்கு, ஒடுங்கு. 
ஒக்கலை - ஒடுங்கிய இடுப்பு] 

ஓக்களித்தல்‌ ௦&௮! பெ (௨) கக்கலுக்கு முந்திய 
வாயசைவு; inclinalon to vomit 
[ஓ - இக்களி. (முதா 6).] 

ஓக்கிடு'-தல்‌ ௦///0ப-, 18.செ.குன்றாவி. (41) செப்பணி 
டுதல்‌; ௦ றா (செ.அக.). 
[க்கு - இடு/ 

ஓக்கிடு”-தல்‌ ௦///7ப-, 18 செ குன்றாவி. (44.) ஒழித்தல்‌; 
to ruin, to do away with (செ அக.). 
[க்கு * இடு 

ஒக்கிலியன்‌ ௦/௪ பெ. (ஈ.) தமிழ்‌ நாட்டிற்‌ குடியே 
றிய ஒரு மரபினர்‌, கன்னட நாட்டார்‌; ச of 
a caste of cultivators from the Kannada province who 
have settled in the districts of Madurai and Coimbatore. 
(செ அக ). 
ம. ஓக்கிலியன்‌; ௧. ஒக்கலிக; குட. ஒக்க (கூட்டுக்‌ குடும்பம்‌); 
து. ஒக்கெலு. 
[ஒக்கு - 
(உழவன்‌ ).] 


ஒக்கல்‌ - ஓக்கலியன்‌ -) ஓக்கிலியன்‌, 
ஒக்கு'-தல்‌ ௦/0, 5.செ.குன்றாவி. (74.) 1. கொப்புளித்‌ 
தல்‌; (0 08016 2. பிற்பட விடுதல்‌; ம leave behind. 
(செ.அக.). 
ம. ஒக்குக. 

[உல்‌ அ ஓல்‌ ௮ ஓக்கு - பொங்குதல்‌, மேற்படுதல்‌, வழிதல்‌. 
ஓக்கு_-தல்‌ ௦kkப-, 5.செ.குன்றாவி (4) 1. உழுதல்‌; 
1௦ யீ the land. 2. குத்துதல்‌, கழித்தல்‌; 1௦ pierce, dig. 

க,, து. உக்கு, ஒக்கு. 
[உல்‌ அ ஒல்‌ ௮ ஓக்கு - உட்செலுத்துதல்‌, நிலத்தை ஏரால்‌ 
உழுதல்‌.] 

ஒக்கு”-தல்‌ ௦/0 5.செ.குன்றாவி. (44) அதரி திரித்‌ 
தல்‌; ஏரக்களத்தில்‌ பிணையடித்துக்‌ கதிரினின்று 
தவசம்‌ பிரித்தல்‌; 1௦ பர்‌/௦ oxen to trample upon Sheaves 
of com for threshing. கம்பு ஓக்கினான்‌ (இ.வ.). 


ஒக்கு”-தல்‌ 


ஒக்கு”-தல்‌ ௦/40- 5.செ.குன்றாவி. (44) 1. சமப்படுத்து 
தல்‌; 1௦ 80ப2(26. 2. செப்பணிடுதல்‌; t௦ set right, repair 
3. மூட்டுதல்‌, தைத்தல்‌; (௦ 894 together two pieces 
of any material (வின்‌.). 

[உல்‌ ஒல்‌ ௯ இக்கு. உல்‌ - பொருத்துதல்‌.] 
ஒக்கூர்மாசாத்தனார்‌ ௦kப்ரக$ச(£ஜறன்‌; பெ. (௩) கடைக்‌ 
கழகக்காலத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌; 0௦௦ of Sangam age. 

[ஓக்கூர்‌ + மா 4 சாத்தன்‌ * ஆர்‌, ஒக்கூர்‌ - உழவரார்‌. 
மாசாத்தன்‌ - தரைவழி வாணிகக்குழமுவின்‌ தலைவன்‌. 'ஆர்‌' 
உயர்வுப்பன்மையீறு.] 

ஒக்கூர்மாசாத்தியார்‌ ௦0-2௪ பெ. (॥) கடைக்‌ 
கழகக்‌ காலத்‌ தமிழ்ப்புலவர்‌; 0௪1955 of sangam age 

ம்‌ 
(ஒக்கூர்‌ * மா - சாத்தி * ஆர்‌. ஓக்கூர்‌  உழவரார்‌. மாசாத்தி 
தரைவழிவாணிகக்‌ குமுத்தலைவனாகிய மாசாத்தனின்‌ 

மனைவி. ஆர்‌' - உயர்வுப்‌ பன்மையீறு.] 

ஒக்கை ௦/௪; பெ. (௩) பாண்டிநாட்டிலுள்ள ஒக்கூரெ 
னுமொரு நகரம்‌; 8 ther Name for Okkur of Pandiya 
kingdom 
[ஒக்கல்‌  ஓக்கை.] 

ஒகரம்‌ ௦9௭௭, பெ. (௩.) 1. 'ஒ” என்னும்‌ உயிரெழுத்து; 
vowel ‘&' of Tamil alphabet 2. ஓங்காரப்பறவை 
என்னும்‌ மயில்‌ (சூடா.); ame of the peacock from 
the similarity of form ‘ஓ’. 
[ஓ * கரம்‌ - ஓகரம்‌. 'கரம்‌' - எழுத்துச்சாரியை.] 
தொன்முது காலத்தில்‌ தமிழ்‌ உருவெழுத்தாக எழுதப்பட்ட 
போது ஓகரம்‌ மயிலின்‌ வடிவமாக எழுதப்பட்டது. ஒலியல்‌ 
என்னும்‌ தோகை வடிவமாகவும்‌ வரையப்பட்டது அதுவே 
அசையெழுத்துக்காலத்தில்‌ எனவும “3 எனவும்‌ 
எழுதப்பட்டு மயிலையும்‌ தோகையையும்‌ குறித்த ஒகர வரிவடி 
வாயின 

ஒச்சட்டை ௦௦௦4௪ பெ. (௩) ஒஞ்சட்டை பார்க்க 
(செ.அக.); see oNjaftiai 
[உச்சட்டை ௮ ஓச்சட்டை (வே.க 81).] 

ஒச்சந்தம்‌ ௦௦௦சா பெ (௩) 

see uccandam (செ.அக ) 


உச்சநதம்‌ பார்க்க; 


/உச்சந்தம்‌ ௯ ஒச்சந்தம்‌ (வே.க.05).] 

ஒச்சம்‌' ௦கா, பெ (ஈ) நாணம்‌ (வின்‌.): bashfullness; 
shyness (செ அக.), , 
ம. ஒச்சம்‌; ௧. ஒச்சய, தெ. ஒச்செமு. 
/உஞ்சு ௯ ஒஞ்சு ௯ ஒச்சு  இச்சம்‌..] 

ஒச்சம்‌” ௦0௦௧, ப. (n) குற்றம்‌, குறைவு; fect, 
ரீ. அவனுடைய வடிவத்தில்‌ ஓர்‌ ஒச்சமும்‌ 
சொல்ல முடியாது (செ.அக.). 
தெ. ஒச்செமு. 
/எச்சம்‌ - ஓச்சம்‌ ] 

ஒச்சம்‌” ௦௦௦௮, பெ. (॥.) கவணித்தல்‌ (யாழ்‌.அக.); 
lstening with attention. (செ. அக. ). 


[உல்‌ ஃ உத்து ௮ ஓத்து ௯ ஐசசு ௯ ஓச்சம்‌.ரீ 


334 


ஒச்சி' ௯௦) பெ. (௩) ஒஞ்சிபார்க்க; 599 ௦ரீர்‌ (செ.அக.]. 

ருக்‌ ன்‌ ப 
ஒச்சி-த்தல்‌ ௦௦௦, 4.செ.கு.வி. (44.) ஒஞ்சி பார்க்க. 

(வின்‌.); 56௪ சுரீர்‌ (செ.அக.). 
ஒச்சியஞ்‌ சொல்‌(லு)-தல்‌ ௦௦௦ற்சர்‌-/௦[-, 13.செ.கு.வி. 

(ஸப) காமஇச்சையாய்ப்‌ பேசுதல்‌ (வின்‌.); 1௦ 80991 

ibidinously. (செ.அக.). 

/ஓச்சியம்‌ - சொல்‌.] 
ஒச்சியம்‌ ௦௦ந்கா, பெ. (ஈ௩.) 1. கூச்சம்‌; bashfulness; 

shyness. 2. இணியமொழி: ௨ஊ0௦ப$ speech, tender, 

loving words 3. பழிப்பு; contempt (செ.அக.). 

[ஒச்சு ௯ ஓச்சியம்‌./ 
ஒச்சினி ௦௦௦ரர்‌ பெ. (௩) கருவின்‌ ஒன்பதாம்‌ மாதம்‌ 

(சங்‌.அக.); ih Month, as of pregnancy (செ.அக.). 

[ஒன்பது  ஒச்சு  ஒச்சினி.] 
ஒச்சை" ௦௦௦21 பெ. (௩) உற்றுக்‌ கேட்தை; |itenin9 

attentively, as to a distant Sound, 

[உத்து ௯ ஓத்து ௯ ஒச்சு ௯ ஒச்சை.] 
ஒச்சை ௦௦௦௮] பெ. (௩) கரந்தற்சோறு; ரகாச 1000. 

(செ.அக.). 

[உல்‌ ௮ உத்து ௯ ௨ச்சு ௯ உச்சை ௮ ஒச்சை.] 
ஒச்சைக்கொடுத்துக்கேள்‌(ட்‌)-த(ட)ல்‌ ௦௦௦20 
/00ப/ப-/-/95, 11.செ.குன்றாவி. (பம்‌) உற்றுக்கேட்டல; 
to listen attentively. ஒச்சைகொடுத்துக்‌ கேட்காதே (வின்‌. ) 
(செ அக,). 

[ஒச்சை - கொடுத்து * கேள்‌./ 


ஒசத்தி ௦8௪44 பெ. (௩) உயர்வு; ஓeatness, excellence, 
superiority. 
ம. ஒசத்தி. 
[உயர்த்தி ஒசத்தி, (கொ. வ.) உயர்த்தி பார்க்க; 5௪௪ மன] 

ஓசி'-த்தல்‌ ௦8, 2.செ.குன்றாவி. (4) கொடுத்தல்‌ 
(அக.நி.); 1௦ 94/6. (செ.அக.). 
/ஓல்‌. ஓய்‌ ஓயி- ஓசி.] 

ஒசி”-த்தல்‌ ௦8, 2.செ.குன்றாவி. (44) 1. குறித்தல்‌; 
to break, as a stick. ''யானைபோர்க்கோ டொசித்‌ 
தனவும்‌'' (திவ்‌ இயற்‌.1,27). 2. அசைத்தல்‌; ௦ 
move, shake, wave. (வின்‌.) (செ.௮௧.), 

ஒசி”-தல்‌ ௦84, 2.செ.கு.வி. (91) 1. முறிதல்‌ (பிங்‌.): 
to break, become broken, as a stick 2. நுடங்குதல்‌; 
to bend under a weight, as the tender branch of a 
tree or the waist of a woman '“மாந்துண ரொசிய வேறி" 
(சூளா.இரத.44). 3. சரய்தல்‌; 1௦ (8, மச “வாயருகு 
வந்தொசிந்து மறிய” (சீவக.595). 4. நாணாதல்‌; 1௦ 69 
ப, bகshரீப. “கண்ணரக்கி நோக்கா தொசிந்து" (சீவக. 
2541). 5. வருந்துதல்‌; 1௦ ரள. “உருகு நுண்ணிடை 


ஒசிந்தநோக்கு 


335 


ஒட்டக்கூத்தர்‌ 


யொசியப்‌ புல்லினாள்‌'' (சீவக.989). 6. 
(திவா.); 1௦ become 6௦0 or weary. (செ.அக.). 
[ஓடி ௯ ஓசி. (த.வ. 72).] 

ஒசிந்தநோக்கு ௦50௭-ம்‌, பெ. (௩) 
பார்க்கும்‌ பார்வை: siிe-glance ""உரையினர்‌ பாட்டின 
ரொசிந்த நோக்கினர்‌” (சிலப்‌.1,55). (ச௪.௮௧.). 
[ஓசி ௮ ஓகிந்த - நோக்கு.] 

ஒசிப்பு ௦8000, பெ. (ஈ) 1. முறிக்கை; 20 of breaking 
2. எலும்பு முறிதல்‌; breaking of a bone, fracture. 
(சா.அக.). 
[ஓசி ௮ ஒசிப்பு.] 

ஒசியல்‌ ௦/௪, பெ. (௩) கிளை முறிக்கப்பட்ட மரம்‌; 
tree, a branch of which has been broken. ‘‘நிலம்படாஅ 
நாருடை யொசியலற்றே'' (குறுந்‌.112) (செ.அக.). 
[ஓசி * அல்‌.] 

ஒசிவு ௦$ந்பு பெ. (௩) 1. அசைவு; பலர்‌. 2. முறிவு; 
breaking (ஆ.அக.). 
(ஓசி - ௨.7 

ஒஞ்சட்டை சர்ச! பெ. (௩) ஒல்லி; ஸன்ஓ 121 800 
1981. (செ.௮௧.). 
[உஞ்சட்டை ௮ ஒஞ்சட்டை (வே.க.81).] 

ஒஞ்சட்டையன்‌ ௮௪/௪௪, பெ. (௩) ஒல்லியானவன்‌; 
tall, lean man (செ.அக.). 
[ஓஞ்சட்டை * அன்‌.] 

ஒஞ்சரி'-த்தல்‌ கா-, 4.செ.குன்றாவி. (44) கதவைச்‌ 
சிறிது சாத்துதல்‌; 1௦ close the door slightly. “மதனசுந்தரி 
கதவை யொஞ்சரி'. (செ.அக.). 
/ஒஞ்சு அ ஒஞ்சலி ௯ ஒஞ்சரி.] 

ஒஞ்சரி”-த்தல்‌ ஷுகர்‌ 4.செ.கு.வி. (ஸஃ.) ஒருபக்கஞ்‌ 
சார்தல்‌ (வின்‌.); 10 9௦ sideways. (செ.அக.). 

ஒஞ்சரி”-த்தல்‌ 288, 4.செ.கு.வி. (ஸ.) ஒரு பக்கமாய்ச்‌ 
சாய்தல்‌; (௦ 19 0௩ 008 89/98 ''இடது கைப்புறமாய்‌ 
ஒஞ்சரித்துச்‌ சயனிக்க வேண்டும்‌'' (ஜீவப்‌ பிரம்மைக்ய. 
பக்‌.634) (செ.அக.). 

ஒஞ்சரி தீர்ப்பு ௦ந்சார்‌-சறறம பெ. (௩) ஒரு சார்பான 
தீர்ப்பு; partial; one-sided decision (W.). (செ.அக.). 

ஒஞ்சரி வழக்கு 2727-2220 பெ. (ஈ.) ஒஞ்சரி தீர்ப்பு 
பார்க்க; 596 07]/த-ர7மறப. (செ ௮௧.) 
[ஒஞ்சரி * வழக்கு. 

ஒஞ்சான்‌ ௦நீதற, பெ. (ஈ.) மீன்வகை; ௨ 40 ௦ ரி, 
“கோளை யாள லொஞ்சான்‌'' (குருகூர்ப்‌. 7) பன்ற அக.). 


ஒதுங்கிப்‌ 


ஓய்தல்‌ | ஒஞ்சி'-த்தல்‌ ஏர்‌; 4.செ.கு.வி. (ஸர. நாணுதல்‌; ம 


feel abashed, to be shy. ஒஞ்சித்துச்‌ சாப்பிடாமல்‌ விட்டு 
விட்டான்‌ (வின்‌.) (செ.அக.). 
[(ஒஞ்சு (த.வி)  ஒஞ்சி (பி.வி.] (வே.க.83].] 

ஒஞ்சி”-த்தல்‌ 9/-, 4.செ.கு.வி. (\.) மனத்தை யடக்கு 
தல்‌ (யாழ்‌.அக.); 1௦ control one's mind. 
[ஒஞ்சு (த.வி.) -, ஒஞ்சி (பி.வி.].] 

ஒஞ்சி ௭94 பெ. (௩) மூலை; woman's breast. (nurs) 
(செ.அக.). 
[மொஞ்சி ௮ ஒஞ்சி.] 

ஒஞ்சியழற்சி ரர-ர-௮க பெ. (ஈ.) முலைக்காம்‌ 
பழற்சி; றlammation of the nipple - thelalsia. (செ.அக.). 
[மொஞ்சி ௯ ஒஞ்சி * அழற்சி. முலை  மொஞ்சி - ஒஞ்சி 
(கொ.வ.].] 

ஒஞ்சிவலி ஸக்சர்‌ பெ. (ஈ.) முலைக்காம்பில்‌ குத்தல்‌; 
pain in the region of the nipple - thelitis. (சா.அக.), 
[ஒஞ்சி * வலி.] 

ஒஞ்சு'-தல்‌ 2ப- 5.செ.கு.வி. (4...) குறுகுதல்‌, சருங்கு 
தல்‌ ; 10 shorten, shrink. 
[உல்‌ அ ஓல்‌ ௯ ஓங்கு ௯ ஓஞ்சு../ 

ஒஞ்சு”-தல்‌ மரிய: 5.செ.கு.வி. (44) அடங்குதல்‌; ௦ 
subdue. 
[உல்‌ ௯ ஓல்‌ ௯ ஓங்கு ௯ ஒஞ்சு.] 

ஒட்ட ௦/9, கு.வி.எ. (804) 1. அடியோடே; completely, 
to the very end. வாலை யொட்ட அறுத்துவிட்டான்‌. 2. 
நெருங்க; ௩62 to, Inimately 3 இறுக; closely, tightly. 
“ஒட்டக்கட்டு'. 4. போல (தொல்‌.பொருள்‌ .290); 5ர்ரிகா 
௦, 85. (செ.அக.). 
[ஒடு ௯ ஒட்டு - ௮.7 

ஒட்டக்காய்‌ 8/2 பெ. (௩) 1. ஆணின்விதை; 
195406. 2. குதிரை ஐட்டக்காய்‌, குதிரைப்பிடுக்கன்‌ 
என்னும்‌ மரம்‌; & tree. 
க. உட்டகாய்‌, வெட்டகாய்‌. 
/உட்டை ௯ ஓட்டை * காய்‌ - ஓட்டைக்காய்‌ ௯ ஓட்டக்காய்‌. 
உருண்டை ௯ உண்டை ௮ உட்டை./ 

ஒட்டக்கூத்தர்‌ ௦/2-/-/0//2 பெ. (௩) பிற்காலச்‌ சோழ 
ரவையில்‌ விளைங்கிப ஒரு பெரும்புலவர்‌ ௧ ரான்‌ poet 
in the Cola court, who flourished about the 12th ௦. 
[ஓட்டு * கூத்தர்‌ - ஓட்டுக்‌ கூத்தர்‌ - ஒட்டக்கூத்தர்‌ ஓட்டு 
ஆணை, குள்‌, பந்தயம்‌. பலர்முன்‌ ஓட்டேறறு (குளுரைத்துப்‌) 
பாடிவெல்லும்‌ கூத்தன புலவர்‌, அரசரால்‌ பெரிது மதிக்கப்பட்ட 
தால்‌ உயர்வுப்‌ பன்மையீறு 'அர்‌' சேர்ந்து கூத்தன்‌ கூத்தர்‌ 
ஆயிற்று இவரியற்றியன, ஈட்டியெழுபது, ரவருலா, தக்கயா 
கப்பரணி, இராமாயண உத்தரகாண்டம்‌ பிறர்‌ பாதிமுடித்த 
செய்யுளை, ஒட்டப்பாடி முடிக்கும்‌ திறமையால்‌, ஒட்டக்கூத்தர்‌ 
எனப்பட்டார்‌ என்பது பொருந்துவதன்று ஒட்டப்பாடும்‌ திறன்‌ 
பலர்க்கும்‌ கைவந்த கலை. குளுரைத்துப்‌ பாடி முடிப்பதே 
அரிய திறன்‌../ 


ஒட்டகக்கோழி 


336 


ஒட்டப்போடு-தல்‌ 


ஒட்டகக்கோழி ரீ பெ. (௩) நெருப்புக்கோழி: 
ostich. (சேரநா.). 


ம. ஒட்டகக்கோழி. 


[ஒட்டகம்‌ ௬ கோழி] 


ஒட்டகக்கோழி 
ஒட்டகப்‌ பறவை ௦8920௪ பெ. (௩) கமுத்து 
நீண்ட பறவை. அதாவது கொக்கு, நெருப்புக்கோழி 
முதலியன; 0108 with long Necks like crane, ostrich 
90. (சா. அக. ). 


[ஒட்டகம்‌ * பறவை] 

ஒட்டகப்‌ பாரை ௦(802-0-றக/ பெ. (ஈ.) ஓட்டாம்பாரை 
மீன்‌; 10159 ஈackerel. (செ.௮௧.). 
[ஒட்டகம்‌ - பாரை.] 

ஒட்டகம்‌ ௦/8ர௪௱, பெ. (ஈ.) பாலைவனப்‌ பயணத்திற்கு 
தவும்‌ நீண்டநாள்‌ உண்ணாதிருக்கும்‌ ஒரு விலங்கு 
(தொல்‌.பொருள்‌ 573); கோகி, camelus dromedarius 
(செ அக.). 
ம. ஒட்டகா; கொர. வண்டி; கை. வாண்டி; ௧. ஒண்டெ; 
துட. வொட்டி;: பட. வொட்ட; து. வொண்ட; தெ. ஒண்டெ; 
கோண்‌. ஊட்டு; கொண்‌. லோட்டி; கூ, ஓடெ; குரு. உண்ட; 
மால்‌. உடே Pkt ottaga, Pali ஓட்ட்‌. 5k! ப5!a 
[ஒட்டு ௯ ஒட்டகம்‌. ஓட்டு - பட்டினி, ஒட்டகம்‌ - பட்டினி 
கிடக்கவல்ல விலங்கு... 

ஒட்டகை ௦2941 பெ. (௩) ஓட்டகம்‌ பார்க்க (திருநெல்‌. 
பு.விட்டுணு.25) ; 596 ௦9௪௭ (செ.அக.). 
[ஒட்டு ௮ ஒட்டகம்‌ ௬ ஒட்டகை.] 

ஒட்டங்காய்ப்புல்‌ ௦ரர-ஏன்‌-ற-றய/ பெ. (௩) ஆடையி 
லொட்டும்‌ ஒருவகைப்‌ புல்‌; ௨ 1/0 07 grass with 
prickly seeds which stick to the clothes (J.) (செ.அக.). 
[ஓட்டும்‌ - காய்‌  புல்‌.] 

ஒட்டங்கி ௦8191 பெ. (॥) உலையாணிக்கோல்‌ (CEM), 
tool of metal-workers; beak-iron 


[ஓட்டு அ ஒட்டங்கி, ஒட்டுதல்‌ - தொடுதல்‌... 


ஒட்டச்சி ௦1௫௦௦1 பெ. (ஈ.) ஒட்டர்‌ குடிப்பெண்‌; லாகா 
of the ottan caste. (செ. அக.). 
[ஓட்டரம்‌ * அத்தி - ஒட்டரத்தி ௯ ஓட்டத்தி ௮ ஓட்டச்சி. 
ஓட்டரம்‌ - ஓரிசா..] 

ஒட்டடஞ்சாகுபடி ௦42/27/மபறசர்‌, பெ. (ஈ.) ஒட்டடை 
நெற்பயிர்‌ உண்டாக்கற்குரிய வேளாண்‌ முறை 
(GTJ.D.195), method of cultivation in which the ottadai 
paddy is raised. 
[ஒட்டன்‌ - சாகுபடி. ஒட்டன்‌ - ஓட்டடைநெல்‌. ஆகுவழி ௮ 
ஆகுவடி ௯ சாகுவடி - சாகுபடி.] 

ஒட்டடை' ஏன்‌ பெ. (ஈ.) 1. நூலாம்படை; 301049 
web and dust; cob-web 2. சம்பாநெல்‌ வகை; ௮ variety 
of campa paddy cultivated in the Thanjavur district and 
maturing in eight months. (செ.அக.). 3. மெல்லிய 
சுட்டப்பம்‌; ௨ thin ॥௦௦ cake. (சா.அக.). 
[ஒட்டு * அடை. ஒட்டு - மெல்லியது.] 

ஒட்டடை” ௦427௪ பெ. (ஈ.) பொலிதாற்றி அளப்பதற்கு 
ஏந்தான நிலை; condition of being ready for measure- 
ment, as of harvested paddy (Madu) (செ.அக.). 
[ஒட்டு + அடை, - ஒட்டடை. ஒட்டு - பொட்டு, பகர்‌, ஒட்டடை 
ச ஓட்டும்‌ பதரும்‌ சேர்ந்தது ] 

ஒட்டணி £௫! பெ. (ஈ) உவமையால்‌ பொருளைப்‌ 
பெறவைக்கும்‌ அணி (தண்டி.51); (Rhet) figure of 
speech in which the idea of the subject matter is sought 
to be conveyed suggestively by the description of that 
which resembles it. (செ.அக.). 
[ஓட்டு * அணி - ஓட்டணி பிறிதுமொழிதல்‌ அணி என்றும்‌ 
சொல்லப்படும்‌. 

ஒட்டத்தி ௦௪/4; பெ. (௩.) ஓட்டுத்துத்திபார்க்க (மலை.); 
see ௦4ப//1ப/4 (செ.அக.). 

ஒட்டப்பம்‌ ௦ஙீழறகா, பெ. (௩) தோசை; pan-cake. 
(செ.அக.). 
[ஓட்டு * அப்பம்‌ - ஓட்டப்பம்‌ -, ஒட்டப்பம்‌./ 

ஒட்டப்பிடி-த்தல்‌ ௦1200/ள-, 4.செ.குன்றாவி. (4) 1. 
இழுத்துப்பிடித்தல்‌; 1௦ hold fast or tight, as the reins 
of a horse 2. இழுத்துப்‌ பிடித்தல்‌; 1௦ stretch hard as 
in measuring cloth (W.). 3. வலுக்கட்டாயம்‌ செய்தல்‌, 
தொல்லை செய்தல்‌; (௦ நு pressure to, to compel. 
(ட௦௦.) (செ. அக.). 
[ஒட்டு ௯ ஓட்ட * பிடி.] 

ஒட்டப்போடு-தல்‌ ௦2-ற-ற6ரப-, 19.செ குன்றாவி. (44) 
1. தன்னைத்‌ தானே பட்டிணி போடுதல்‌; 1௦ 5188 
06% 9௦74 2. பட்டிணி கிடக்கச்‌ செய்தல்‌; (௦ make 8 
patient fast to cure his disease, to put a person, On 
short commons for disciplinary purposes, (W.). 
(செ.அக.). 


[ஒட்டு ௬ ஒட்ட ஃ போடு. 


ஒட்டம்‌" 


337 


ஒட்டாங்கிளிஞ்சில்‌ 


ஒட்டம்‌' ௦ங், பெ. (௩) 1. பந்தயம்‌; w௮ger, Stake; 
“ஓட்டம்‌ யாவுநீ கொடுக்க'' (பாரத சூது.172). 
2. வெட்டளவு காட்ட வைக்குந்‌ திடர்‌; 00/08] 
mass of earth left out by pit or tank diggers 
to show the depth excavated (W.) (செ.அக.). 
[இட்டு * ௮ம்‌ - ஒட்டம்‌.] 

ஒட்டம்‌” ஹா, பெ (ஈ.) ஓட்டரம்‌ பார்கக; 899 ௦4௮௪. 
(செஅக) 

ஒட்டம்‌” ௦/8௱, பெ. (௨) ஒப்பந்தம்‌ (புது.); சச! 
(செ.அக.). 
[ஓட்டு - ஒட்டம்‌ (வே.க.110).] 

ஒட்டம்‌” ௦௪௱, பெ. (௩) ஓடு (யாழ்‌.அக.); ptsherd 
(செ.அக.). 
[ஒல்‌ அ ஒள்‌ - ஒடு - ஓட்டம்‌. ஒடு - ஓடியுத்தக்கது..] 

ஒட்டமொட்டு-தல்‌ ௦29-௦10, 5 செ.குன்றாவி. (44) 
பந்தயம்‌ போடுதல்‌; 1௦ 806 (செ.அக.). 

. (ஓட்டம்‌ 4 ஒட்டு. 

ஒட்டர்‌' ௦௪; பெ. (ஈ.) ஓட்டர நாட்டவர்‌ (பாரத. 
முதற்போ.35); people of the Orissa country. 
(செ.அக.). 
ம. ஒட்டர்‌; ௧. ஒட்ட; தெ. ஒட்டெவாடு. 
[ஒட்டரம்‌ (ஒரிசா) ௮ ஒட்டர்‌.] 

ஒட்டர்‌” ௦44 பெ. (௩) நீரோடை, ஆறு முதலியவற்‌ 
நின்‌ குறுக்கே கல்லணை கட்டும்‌ பணியாளர்‌; 5160 
labourers in constructing dam. 
[ஓட்டு * அர்‌ - ஒட்டர்‌. ஒட்டு - அணை, கற்களால்‌ கட்டும்‌ 
நீர்த்தடுப்பு.. 

ஒட்டர்‌” ௦48 பெ. (ஈ.) பகைவ; 1005. 
[ஒட்டார்‌ ௯ ஒட்டர்‌.] 

ஒட்டரம்‌ ௦௨௭௭, பெ. (௩) இன்றைய ஒரிசா மாநிலத்‌ 
தின்‌ பழைய தமிழ்ப்பெயர்‌; உளம்‌ Tamil Name for 
0558 (செ.௮௧.) 
[ஒட்டு - ஓட்டரம்‌. ஒட்டு - சிறுகுன்று. ஒட்டரம்‌ - குன்றுகள்‌ 
(நிறைந்த பகுதி. இனி, ஓட்டு (கல்லணை) கட்டும்‌ பணியில்‌ 
வல்ல ஒட்டர்‌ வாழும்‌ பகுதி என்னும்‌ பொருளில்‌ ஒட்டரம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌.] 

ஒட்டல்‌ ௦45] பெ. (ஈ.) 1. சேர்க்கை; கdhesion, contact, 
attachment, conjunction 2. உள்ளொடுங்குகை; தரர- 
nking, contacting ‘'ஒட்டற்கவுள்‌' (கோயிறபு நடரா 39) 
3, உடன்பாடு (திவா.), 00058, க55ச!. (செ.௮௧.). 
ம. ஒட்டல்‌; ௧. ஒட்டெ; கோத. ஒட்‌; து. ஒட்டு; தெ. ஒட்டு; 
பர்‌, ஒட்ப்‌ (வெள்ளையடித்தல்‌). 
[ஒட்டு * அல்‌.] 

ஒட்டலரி ௦/௧ பெ. (௩) கல்லலரி; ஸி - ௦nd. 
(சா.அக.). 
[ஓட்டு க்‌ அலரி. 


ஒட்டலன்‌' ௦௯ பெ. (ஈ) 1. பகைவன்‌; 1, ௦௩ 
who will not unite, foe, enemy. '“ஒட்டலன்றொ டவுற்ற 


தண்டத்தின்‌'' (கந்தபு.சிங்கமு.416) (செ.அக.). 2. 
மெலிந்தவன்‌; | ஈசா (ஆ.௮௧.). 
ம. ஒட்டலன்‌. 
[ஒட்டு * அல்‌ * அன்‌ - ஓட்டலன்‌. 'அல்‌' - ௭.ம.இ.நி.] 

ஒட்டவிடு-தல்‌ ௦ஙஎ-ஸர்ரப-, 18.செ.குன்றாவி. (V;்‌) 
1. சேரவிடுதல்‌; 1௦ let one join, permit access. 
2. பெொரவிடுதல்‌; ௦ set பற one against another, 
to bait, as in a cock-fight (W). (செ.அக.). 
[ஓட்ட * விழு. 

ஒட்டற்காது ௦8/௪ பெ, (॥) 1. குறுகிய காது; 
short ears (W.). 2. ஓட்டவைத்த காது; 5etched 
ear-lobe shortened by surgical operation (செ.அக.). 
[ஓட்டல்‌ - காது.] 

ஓட்டற்பலா ௦ஙறஅத்‌ பெ. (ஈ.) ஒட்டப்‌ பிலவு; 0௦19 
6/6 (சா.அக.). 
[ஓட்டல்‌ * பலா.] 

ஒட்டற்ற பொன்‌ ௦87800, பெ. (௩) 1. கலப்பில்லாத 
பொன்‌; பnlloyed or refined gold. 2. மாற்றுயாந்த 
பொன்‌; pபா6 gold 
[ஓட்டற்ற * பொன்‌. ஒட்டு - கலப்பு. 

ஒட்டறை எ; பெ. (௩) 1. ஒட்டடை.7. பார்க்க; 
$66 ௦27௮1 1. ''அற்பவகி நஞ்சிவைகள்‌ .:. ஒட்டறை யாற்‌ 
போம்‌'' (பதா£த்த.1142). (செ.அக.). 
[ஒட்டடை ௮ ஒட்டறை (கொ.வ.].] 

ஒட்டன்‌' ௦/8, பெ. (ஈ.) ஓட்டர (ஒரிசா) நாட்டிலிருந்து 
வந்த பணியாளன்‌ அல்லது தொழிலாளி, ௨ worker 
or a labourer originally belongs to Orissa state (செ.அக.) 
ம. ஒட்டன்‌; தெ. ஒட்டெ வாடு; ௧. ஒட்ட. 
[ஒஓட்டரம்‌ - ஒட்டான்‌ - ஒட்டன்‌./ 

ஒட்டன்‌” ௦௪ பெ. (1) நெல்வகை; variety of paddy 
cultivated in the Thanjavur district and maturing in six 
and a half months. (செ.அக.). 

ஓட்டாக்கொற்றி 8-4-0; பெ. (௩) 1. கன்றை 
யணுக விடாத கறவைமாடு; 004 that repels its 
௦4 2. அன்பில்லாத பெண்‌; woman unkind to her 
child or to her husband. (செ. அக.). 
[ஒட்டாத ௯ ஓட்டா * கொற்றி - ஓட்டாக்கொற்றி. கொற்றி 
- மாடு.] 

ஒட்டாங்கிளிஞ்சில்‌ எர்ச்ர்ரீர்‌, பெ. (ஈ.) 1. உடைந்த 
சிப்பி; broken Oyster shell. 2. ஒருவகை மீன்‌; ௨ ரப 
of shel! fish. 


[ஓடு ௯ ஓட்டாம்‌ ௯ ஒட்டாம்‌ - கிளிஞ்சில்‌.] 


ஒட்டாங்குச்சு 


338 


ஒட்டியம்‌ 


ஒட்டாங்குச்சு ௦ர்க்ரபபூ பெ (6) 1 ஓட்டரங்‌ 
காய்ச்சில்‌ பார்கக, 886 ப00காரகம 2. மண்கல 
ஓடு, broken piece of a pot 

ஒட்டாங்கொடி சார, பெ. (௩) ஓடாங்கொடி 


பார்க்க; 566 ஏக்‌ (செ.அக.). 

ஒட்டாநோய்‌ கல; பெ (॥) தொற்றாநோய்கள்‌; 
disease which do no infect persons. (சா.அக.). 
(ஒட்டாத * நோய்‌] 

ஒட்டாம்‌ பாரை ௦ர்கா-றக்&/ பெ. (௩) கடலமீன்‌ வதை; 
horse mackerel of olive colour (செ.அக.). 
[ஓட்டாம்‌ * பாரை] 

ஒட்டார்‌ ௦8; பெ. (ஈ) பகைவர்‌; 1065, ௦85 who 
சரி! n௦t படி “ஒட்டார்‌ சொலொல்லை யுணரப்படும்‌'' 
(குறள்‌,826). “ஒட்டார்பின்‌ சென்றொருவன்‌ வாழ்தலின்‌'' 
(குறள்‌,967), (செ.அக ). 
ம. ஒட்டார்‌ 
(ஒண்டு .. ஓட்டு ௯ ஒட்டார்‌ (வே.க.110).] 

ஒட்டாரக்‌ காரன்‌ எர்க்ச-&-&க£ர பெ (6) பிடிவாதமுள்‌ 
ளவன்‌; 00810819 fellow; Contumacious man (செ.அக.). 
(ஒட்டாரம்‌ * காரன்‌.] 

ஒட்டாரங்கட்டு-தல்‌ உர்த்தர்‌-&தர்ப-, 5 செ.கு வி. (91) 
பிடிவாதம்‌ பண்ணாதல்‌; 1௦ 09 obstinate, to be perverse, 
head-strong "“ஒட்டாரங்‌ கட்டி நம்‌ பல்லக்குக்‌ கொம்பை 
யொடித்தெறிந்த” (தனிப்பா.1,223,13) (செ.அக.). 
(ஒட்டாரம்‌ - கட்டு.] 

ஒட்டாரம்‌ பர்க்க, பெ (ஈ) முற்கூறியதையொட்டி யே 
இறுதிவரை மாறாது நிற்றல்‌ (பிடி வாதம்‌); onstanton 
principles, obstinacy, stubbornness; perversity. (Loc.) 
(செ.அக ) 


ம. ஒட்டாரம்‌, தெ. ஒட்டாரமு. 
[ஒட்டு -- ஓட்டாரம்‌.] 


ஒட்டாவுருவம்‌ ஊரீச்‌-ஸ-பாய்கா, பெ. (௩) கற்படிமம்‌ 
(யாழ்‌ ௮௧.) ; stone image, dist fr otturuvam (செ.அக.). 


(ஒட்டாத * உருவம்‌./ 

ஒட்டி! ௦4 பெ (௩) ஓரின மீன்‌ (ஒட்டு மீன்‌); ௨ 1860 
of fish 
ம. ஒட்டி. 

ஒட்டி” ௦4; பெ. (௩) ஒருவகை அப்பம்‌; & ஸ்‌ ௦4 
cake 
குட., ம. ஓட்டி. 
[ஓட்டு ௯ ஒட்டி - ஓட்டில்‌ இட்டியவாறு வேகும்‌ அப்பம்‌. இது 


எலாட்டி ௯ ரொட்டி எனத்‌ திரிந்த வடபுலத்திரிபு கடுங்‌ 
கொச்சை வழக்கு. ] 


ஒட்டி” ௦; பெ. (௩) 1. ஒட்டி நிற்கும்‌ பொருள்‌; that 
which adheres to, coheres with “ஒட்டி யவனுளமாகில்‌ 
லான்‌'' (சி.போ.2,1,1). 2. ஓட்டொட்டி பார்க்க; 596 
oft! 3 ஒரு கடல்‌ மீன்‌; ௮ ஈவா ரி5h (J) (செ.௮௧.). 
ம. ஒட்டி. 
[ஓட்டு - ஒட்டி... 

ஒட்டிக்கிரட்டி ௦4/7௪ பெ. (௩) ஒன்றுக்கு இரண்டு 
பங்கு; twice as Much. (0௦1௦0). (செ.அக ). 
[ஒன்று ௯ ஒற்றை ௯ ஒட்டை - ஓட்டி * கு * இரட்டி.] 

ஒட்டிக்கொடு-த்தல்‌ ௦4/-6-07ப-, 4.செ.குன்றாவி. (4) 
உறுதி பண்ணித்‌ தருதல்‌; 1௦ ஓive an assurance, to 
solemnly promise, guarantee ‘‘ஐங்கழஞ்சுபொன்‌ மன்ற 
ஒட்டிக்‌ கொடுத்தோம்‌'' (8.111 99) (செ.அக.). 
[ஓட்டு ௯ ஓட்டி * கொடு.] 

ஒட்டிக்கொள்ளல்‌ ௦4407௪; பெ. (ஈ) 1. நோய்‌ 
பற்றுதல்‌. இது நோயாளியினின்று நேராகவும்‌ அல்‌ 
லது பிறிதொரு வழியாகவும்‌ வந்துசேரும்‌; |ஈ/600௦ஈ 
of disease by contact with a patient directly or transmitted 
through water, food or other means of conveyance 
றர 2. ஒன்றோடொன்று மிகுதியாகப்‌ பொருந்‌ 
தல்‌; ஈர abnormal joining of parts to each other 
* 806940 (சா.அக.). ''ஒட்டாரை ஒட்டிக்கொளல்‌' 
(குறள்‌.679). 
[ஒட்டி * கொள்ளல்‌.] 

ஒட்டி கக்குவான்‌ ௦ரீ-kசk&பக், பெ. (ஈ.) ஒருவகைப்‌ 
புல (யாழ்‌ அக.); 0835 (செ.அக.,). 

ஒட்டிடு-தல்‌ ஊரீரரப-, 20 செ கு.வி. (41) 1. பந்தயம்‌ 
போடுதல்‌; ம lay a wager 2. ஆணையிடுதல்‌; 1௦ 
take an oath (செ.அக.). 
[ஒட்டு - இடு./ 

ஒட்டிதற்‌ கடமை ௦-2-/சரர்‌ பெ. (௨) குடியான 
வன்‌ கொடுக்குங்‌ கடமைகளுளொன்று (1 &.81॥ 32); 
customary due payable by the cultivator (செ.அக.). 
[ஒட்டி * தன்‌ * கடமை. ஒட்டி உறுதி. கடமை - வரி. தான்‌ 
செலுத்த வேண்டிய கட்டாயமான வரி.] 

ஒட்டிப்‌ பயறு ௦றீறதுகப, பெ. (௩) எலிப்பயறு 
(சா.அக.); ௮ kind of pulse, leguminous plant. 


(ஒட்டி * பயறு. 

ஒட்டிப்போ-தல்‌ ௦-௦-௦௦- 8.செ.கு.வி. (ர்‌) 1. கூடப்‌ 
போதல்‌ (வின்‌.); 1௦ 9௦ 81000 ஈர்‌. 2. வற்றுதல்‌; 1௦ 
become lean; to get emaciated, ௦ shrink. கன்னம்‌ ஒட்டிப்‌ 
போயிருக்கிறது' (செ.அக.). 
[ஒட்டி * போ-தல்‌,] 

ஒட்டியம்‌ ௦ந்கா, பெ. (௩) 1. ஒரு நாடு; 01998. 2. 
ஒட்டர மொழி; 0௫8, the language of Orissa. 3. 
ஒருவகை மந்திர வித்தை; kind of witchcraft 


ஒட்டியர்‌ 


339 


ஓஒட்டு2-தல்‌ 


4. மந்திர வித்தை யுணர்த்தும்‌ நூல்‌; 680456 on 
witchcraft (W) (செ.அக.). 


ம, ஒட்டியம்‌; ௧. ஒட்டி, தெ. ஒட்டெ. 
[ஒட்டு ௯ ஒட்டியம்‌.] 
ஒட்டியர்‌ ௪௭ பெ. (ஈ.) ஒட்டியன்‌ பார்க்க; 56௪ நக 
ஒட்டியன்‌ ௦8௪௭, பெ. (॥) 1. ஓட்டர நாட்டவன்‌ 
(பாரத இராசசூய.134); 20/௦ ௦40558 2. ஒட்டரநாட்‌ 
டரசன்‌; ற ௦4 0559 “ஒட்டியன்‌ போற்‌ பெண்‌'' 
(தமிழ்நா.223). (செ.அக.). 
ம. ஒட்டியன்‌ 
ஒட்டியாக்கு-தல்‌ உர்ற்கி&ப-, 5.செ.குன்றாவி. 
இணையாக்குதல்‌; 1௦ 60ப8[26, to Make equal. 


(vt) 


[ஒட்டு ௯ ஓட்டி * ஆக்குதல்‌ / 

ஒட்டியாணம்‌ க்கா, பெ. (௩) 1. ஓகப்பட்டை 
(திருமந்‌ 818); ஏுரdle worn by yogis while in a sitting 
posture, so as to bind the waist and the doubled-up 
legs together 2 மாதர்‌ இடையில்‌ அணியும்‌ அணியு 
ளொன்று; 0010 or silver girdle or belt, an ornament 
worn by women round the waist ‘உடை தாரமு மொட்டி 
யாணமும்‌'' (மீனாட்‌.பிள்ளைத்‌ ஊசல்‌.10) (செ.அக.). 
ம, ஒட்டியாண்‌, ஒட்டிஞாண்‌, ௧. ஒட்ட்யாண; து. ஒட்யாண்‌; 
தெ. ஒட்டாணமு; ஒட்யாண்டு 
[௨டு -- ஓடு * நாண்‌ - ஓடடுநாண்‌ (அரைஞாண்கயிறு) - 
ஓட்டியாண்‌ * அம்‌ - ஓடடியாணம்‌ உடைநாண்‌ பார்க்க, 
see udaman J 
உடு - இடுப்பு. தெலுங்கிலும்‌ கன்னடத்திலும்‌ உடு - ஒடி 
எனத்திரியும்‌ ஓடி - இடுப்பு. ஒடி - ஒட்டி ௯ ஒட்டியாணம்‌ 
எனத்‌ திரிந்தது இதன்‌ பழநதமிழ்ப்‌ பெயர்‌ உடு * நாண்‌ 
- உடைநாண்‌ அரை ஞாணைக்‌ குறித்தசொல்‌ மகளிர்‌ இடையி 
லணியும்‌ அணிகலனைத தெலுங்கில்‌ குறித்தது. ஓகநிலையிலம 
ரும்‌ முனிவர்‌, இடுப்பொடு மடித்த பாதங்களைச்‌ சேர்த்துக்கட்‌ 
டும்‌ துணி அல்லது நூற்கயிறு உடைநாண்‌ (ஒட்டியாணம்‌) 
எனப்பட்டது. பிற்காலத்தில்‌ இது பூணூல்‌ என்னும்‌ பெயர்‌ 
பெற்றது என்பது திருமந்திரம்‌ 818ஆம்‌ பாடலால்‌ தெரியவருகி 
றது. 

ஒட்டியாதேவி ஈ௦ர்ச-ரச$ பெ. (௩) ஒட்டியக்‌ காளி 
பார்க்க (வின்‌.); 886 ௦ரீர்துகி!. (செ.அக.). 

ஓட்டியான்‌ ஈரஞ்சந பெ. (ஈ.) கையாள்‌; ககா! 
““ஒட்டியானும்‌ இல்லை புட்டிக்‌ கடுப்பால்‌ உளைந்தேன்‌"' 
(வள்ளி.கதை.!46.) . 
[ஓட்டு ௯ ஒட்டியான்‌./ 


ஒட்டியுப்பு ௦றீ--பறறப, பெ. (௩) வெடியுப்பு (மூ.௮.); 
saltpetre (செ.அக.). 
[ஓட்டி + உப்ப] 

ஒட்டிரட்டி ர்க பெ. (॥) ஒற்றைக்‌ கிரட்டை,; 000016, 
1/ர௦9 as ௱ப௦்‌. ''இலங்கைப்‌ போர்க்‌ கொட்டிரட்டி 
கலிங்கப்‌ போர்‌'' (கலிங்‌.218,புது.) (செ.அக.]). 


[ஒன்று - ஒற்று - இரட்டி - ஒற்றிரட்டி ௯ ஒட்டிரட்டி (கொ.வ.].. 


ஒட்டின்மரம்‌ ௦ஙறாககா, பெ. (௩) ஓர்‌ பூமரம்‌. இதில்‌ 
பூக்கள்‌ பெரிதாயும்‌ வெண்மையாயும்‌, நறுமணமுள்‌ 
சாதாயும்‌ மூன்று பூக்களுடைய கொத்துக்கள்‌ அமைந்‌ 
ததாயு மிருக்கும்‌. பிறிதொரு மரத்தை ஒட்டுவதனால்‌ 
முளைத்த மரம்‌; tee propagated by grating (சா.௮௧.). 
[ஓட்டு * இன்‌ * மரம்‌] 

ஒட்டினர்‌ ௦80௪ பெ. (ஈ.) நண்பர்‌ முதலியோர்‌ (வின்‌.); 
those who are attached together, friends, relations, 
adherents (செ அக.). 
[ஓட்டு ௮ ஒட்டினர்‌. ] 

ஒட்டு'-தல்‌ சரப-, 5.செ.குன்றாவி. (94) 1. ஓட்டவைத்‌ 
தல்‌; 1௦ 5406 as with paste or gum, to glue on 
இந்தத்‌ தாளைப்‌ புத்தகத்திலே ஒட்டு (உ.வ ). 2. 
தடுத்தல்‌; அணைகட்டுதல்‌; (௦ ௦bstruct, to construct 
கக 3 சார்தல்‌; 0 06 lake one’s self to, as for Support, 
for protection, to be neal to ‘திருவடியை யொட்டாத 
பாவித்‌ தொழும்பரை'' (திருவாச 10,7) 4. பந்தயம்‌ 
வைத்தல்‌; 1௦ 508, 812/9 '"மாதுதன்னை யொட்டி" 
(பாரத.சூது 182). 5 துணிதல்‌; 1௦ resolve, make up 
one's mind, decide காண்பதே கருமமாக வொட்டி'' 
(சீவக 2143) 6. தாக்குதல்‌; 10 அssail, attack, invade. 
“மாந்தருறை நிலத்தோ டொட்ட. லரிது'' (குறள்‌ 499). 
7. படைத்தல்‌ (உரி நி ), 1௦ 08809, make 8 கூட்டுதல்‌; 
to enhance, raise, as the sale price of an article 
விலையைச்‌ சிறிதொட்டி வைத்தான்‌. 9 கிட்டுதல்‌; 1௦ 
advance towards, come into close quarters with “ஒட்டித்‌ 
தன்‌ கையைப்‌ பற்றி யீர்த்ததும்‌'' (திருவிளை.அங்‌ 
கம்‌.23). 10 இசைதல்‌ (சம்மதித்தல்‌) ; 10 800ப19909, 
brook, tolerate, “ஒட்டேனரசோடொழிட்பேன்‌ மதுரையை” 
(சிலப்‌.21,37) 11. அறுதியிடுதல்‌; ௦ பertake, 
bind oneself to do a thing ''யாதுமொழியாமலொட்டி 
... முயல்கின்றார்‌'' (சீவக.591). 12. நட்பாக்குதல்‌; 1௦ 
make frends with. ‘‘ஒட்டாரை யொட்டிக்‌ கொளல்‌” 
(குறள்‌.679). 
க., ம., து. ஒட்டு, 


ஒட்டு”-தல்‌ ௦%-, 5.செ.கு.வி. (1) 1 ஒட்டிக்‌ கொள்ளு 


தல்‌; 1௦ ry to become parched up, as the tongue; 
“ப்ரஜை தாய்‌ முலையையகலில்‌ நாக்கு ஒட்டுமாபோ 
லே (ஈடு.1,3,9). 2. வஞ்சினம்‌ கூறல்‌ (சபதம்‌ 
செய்தல்‌); 10 challenge, debate. “ஒட்டிய சமயத்‌ 
துறுபொருள்‌ வாதிகள்‌" (மணிமே 1,60) 3 உள்ளொடுய்‌ 
குதல்‌; (௦ 86/76, ௦0ஈப்‌801, ஒட்டிய வயிறு. 4. பதுங்கி 
நிற்றல்‌; ௦ play the eaves-dropper, to lurk, to lie 
ரர ஊம்ப 5. பொருந்துதல்‌; 1௦ 06 suitable, appropriate. 
“பருவத்தோ டொட்ட வொழுகல்‌'' (குறள்‌ 482) 
(செ.அக.). 

ம. ஒட்டுக; ௧. ஒட்டு; கோத. ஒட்‌; து. ஒட்டுனி; தெ, ஒட்டு; 
பர்‌. ஒட்ப்‌. 

(ஒல்‌ ௯ ஒள்‌ - து - ஒட்டு. அண்‌ ௯ அண்டு ௮ ஒண்டு _ 
ஓட்டு. 


ஒட்டு” 


ஒட்டு” ந, பெ. (௩) 1. இணைக்கப்பட்டது: 0810, 
piece struck or fastened on, whether of cloth, board 
றவ! 2. அணை; க. ஆற்றில்‌ ஒட்டு கட்டியிருக்கி 
றார்கள்‌ (இ.வ.). 3. பறவை பிடிக்குங்‌ கருவி; ॥ாப-ர்௱க. 
“ஓட்டில்‌ பட்டகுருகு'” (திருப்பு.1163). 4. நட்பு; பா, 
ரர்ஸ8hiற அவனுக்கும்‌ இவனுக்கும்‌ ஒட்டு அதிகம்‌. 5. 
சார்பு; connection, attachment, love, affection. “ஒட்டறப்‌ 
பொருட்பறிப்பவர்க்கு'” (திருப்பு.615). 6. ஒப்பு; 0௦- 
mparison, resemblance. '“ஒட்டுரைத்திவ்‌ வுலகுன்னைப்‌ 
புகழ்வெல்லாம்‌'” (திவ்‌.திருவாய்‌ 3,1,2). 7. படைவ 
குப்பு (திவா.); ion ௦4 an army, battle aay. 8. 
தற்சமயம்‌ (வின்‌.); favourable Opportunity. 

௧. ம, து. ஒட்டு. 
[அண்‌ ௮ அண்டு ௯ ஒண்டு - ஒட்டு... 

ஒட்டு! ௦, பெ. (௩) 1. பொட்டு, பதர்‌; நப5%. 2. 
சிறுமை (அற்பம்‌) (சூடா.); ௧mallness, narrowness 3. 
ஓரம்‌; 0070௦1, 9006 அந்தக்‌ குழந்தை ஒட்டிலே இருக்கி 
றது. 3 கதிர்கொய்த தாள்‌ (யாழ்ப்‌.); 840016 
[ஓட்டு - சேர்தல்‌ , ஒட்டியிருத்தல்‌, மேலோடு, உமி, பதா்‌../ 

ஒட்டு” ௦, பெ. (௩) ஆணை; ௦24, “ஒட்டு வைத்தே 
னும்‌ மேல்வாரீர்‌,"” (அருட்பா,ர,வர்க்கமாலை.89). 
தெ. ஒட்டு. 

[ஒட்டு ௮ ஒட்டு. 

ஒட்டு” ௦, பெ. (௩) இகலாட்டம்‌ (வின்‌.); ஸதி, 
emulation. 

[ஒல்‌ ௮ ஒற்று - ஓட்டு. 

ஒட்டு” எப பெ. (௩) ஓட்டணி பார்க்க (குறள்‌.475, 
உரை.); 586 ofan 

ஒட்டு” ப பெ (௩) 1. மரப்பட்டை, 02% of a tree. 
“ஓட்டு விட்டுலறிய பராரை” (கல்லா.6,25). 2 தவசக்‌ 
காய்கணிகளின்‌ மேல்‌ இருக்கும்‌ தோல்‌; பறற 5k 
or rind of grains, vegetables etc 3. வேறுவகை 
மரக்கிளையுடன்‌ ஒட்டவைத்துண்டாக்கிய செடி; 
921. இந்தச்‌ செடி ஓட்டு. 4 புல்லுருவி(மலை. ); species 
of loranthus. 

[ஓட்டு - ஒட்டு. 7 

ஒட்டு” ரப பெ. (௩) 1. மொத்தம்‌, கூடுதல்‌; 1௦1௮ 
2. விலை கூட்டுகை (வின்‌.); raising the bid, as 
at an auction 
[ஓட்டு ௯ ஓட்டு] 

ஒட்டு” ௦0, பெ. () 1. சீறிய குன்று; ஸர்‌. 2. 
செய்குன்று; காரி! ரி. 

/ஓட்டு' அ ஓட்டு “] 

ஒட்டுக்கடுக்கன்‌ ௦ரப-&-&பககkக பெ (௩) கிறு கடுக்‌ 

கன்‌ வகை (வின்‌.), small ear-ring sticking Close to 

the ear (செ.அக.). 

தெ. ஒண்டு; ௧., து., ஒண்டி. 

[ஒட்டு * கடுக்கன்‌.] 


340 


ஒட்டுக்குருத்து 


ஒட்டுக்கண்‌ ௦-௧, பெ. 
நோயுள்ள கண்‌ (வின்‌.); 6/6 disease with the lids 
adhering or sticking together on account of inflammation. 
(செ.அக.). 


(௩.) இமையொட்டு 


[ஓட்டு - கண்‌.] 

ஒட்டுக்‌ கண்ணாள்‌ உர்ப்்கறாச்‌! பெ. (௩) 1. பெரு 
வெண்டை, 619 variety of bendy or 1௫5 fingers. 
2. பீளைக்கண்ணி; 806-060 woman (சா.அக.). 
[ஓட்டு + கண்ணாள்‌. 

ஒட்டுக்‌ கணவாய்‌ உர்ப-&-&2கமது; பெ. (௩) மீண்வகை; 
a species of cuttle fish, (செ.அக. ). 
[ஓட்டு * கணவாய்‌.] 

ஒட்டுக்‌ காந்தம்‌ எரீப&£க்‌க, பெ. (ஈ.) 1. இரும்பிற்குச்‌ 
சத்துக்‌ கொடுத்து மாற்றிய காந்தம்‌; கற 508) ௭௦ 
converted into a magnet by induced magnatism - artificial 
gn! 2. பொதுவாகவே இரும்பைத்‌ தன்னிடத்தே 
ஒட்டிக்கொள்ளச்‌ செய்யும்‌ காந்தம்‌; 8௩ rdinary 
magnet which naturally attracts iron. (சா.௮௧.). 
[ஓட்டு * காந்தம்‌. 

ஒட்டுக்காய்ச்சல்‌ ௦/ப--/2௦௧/ பெ. (௩) 1. தொற்றுக்‌ 
காய்ச்சல்‌ (வின்‌.); contagious fever. 2. உடம்போ 
டொட்டிய காய்ச்சல்‌; ௦00/௦, lowfசeா. (செ.அக.). 
[ஓட்டு * காய்ச்சல்‌.] 

ஒட்டுக்காயம்‌ ௦-வது, பெ. (௩) பட்டினி 
கிடக்கை; plete 82௩21௦ (1௩௩) (செ.அக.). 
[ஓட்டு * காயம்‌.] 

ஒட்டுக்கால்‌ எரபகச்‌, பெ. (௩) 1. ஒடிந்து அல்லது 
முறிந்து போய்ப்‌ பிறகு ஓட்டிய அல்லது பொருந்திய 
கால்‌; ௮ broken or fractured leg which was set right 
சீகா 2. பொய்க்கால்‌; 15196 160. (சா.௮௧.). 
[ஓட்டு * கால்‌.] 

ஓட்டுக்குஞ்சு ௦ரப-4--பற்பு பெ. (௩) 1. சிறுகுஞ்சு 
(வின்‌.); very young bird, nesting 2. பேன்குஞ்சு 
(யாழ்ப்‌. ); பொர 10056. (செ.அக.]). 
[ஒட்டு * குஞ்சு. 

ஒட்டுக்குடி ௦ீீப-&-kபஏ பெ. (௩.) பிறரிடத்திற்‌ கூடிவா 
முங்‌ குடி (வின்‌.); c௦-tenancy in ௨ house. (செ.அக.). 

ஒட்டுக்குடுமி ௦ரீப-&-&பஸ்ர; பெ. (௩) உச்சிச்‌ சிறு 
குடுமி; tiny tuft or lock of hair on the crown 
of the head (செ.அக.). 
[ஒட்டு + குடுமி] 

ஒட்டுக்குருத்து oftukkurutlu, Qu. (n.) சந்துகளி 
லன்றி வேறு இடங்களிலு முண்டாகுங்‌ குருத்துகள்‌; 
(in botany) buds coming out from other than natural 
places - adventitious - bud. (.அக. ). 


[ஒட்டு - குருத்து.] 


ஒட்டுக்‌ கணவாய்‌ 


ஒட்டியாணம்‌ 


ஒட்டு மீன்‌ 


Valw 


ஒட்டுக்கேள்‌(ட்‌)-த(ட9ல்‌ 


341 


ஒட்டுப்பார்‌-த்தல்‌ 


ஒட்டுக்கேள்‌(ட்‌)-த(ட)ல்‌ ௦ரீபா-சி!, 11.செ.குன்‌ 
நாவி. (1) ஒற்றுக்‌ கேள்‌-தல்‌ பார்க்க; 566 01/49, 
(செ ௮௧.). 
[ஒட்டு * கேள்‌... 

ஒட்டுக்கை ரபாக பெ. (௩) துண்டுக்கைமரம்‌ 
(CE.M.; jack rafter. (செ.அக.). 
[இட்டு * கை.] 

ஒட்டுக்கொடு-த்தல்‌ உரீப-&-k0ஏப-, 4.செ.கு.வி. (94) 
1. அணுக இடங்‌ கொடுத்தல்‌; 1௦ 2104 access, to 
be accessible 2. கேட்டது கொடுத்தல்‌;1௦ comply with, 
yield 10, grant to a request (செ.அக.). 
[ஓட்டு ச்‌ கொடு. 

ஒட்டுச்சம்பா ௦4/-௦-௦௱மக& பெ. (ற) 
(விவசா.1); 8 10 07 றப்‌. (செ.அக.). 


நெல்வகை 


[ஒட்டு * சம்பா.] 

ஒட்டுச்சல்லடம்‌ ௦0-௦-௦௮/௮ஏக, பெ. (ஈ.) குறுங்காற்‌ 
சட்டை, hort trousers, athletic drawers (செ.அக.). 
/ஓட்டு * சல்லடம்‌.] 

ஒட்டுச்சுண்ணாம்பு ottuccunnambu, பெ. (n.) நூற்‌ 
றுக்கு 40 பங்கு களிமண்‌ சேர்ந்த சுண்ணாம்பு 
(கட்டட.சா.); hydralic cement. 
[ஓட்டு * சுண்ணாம்பு.] 

ஒட்டுச்செடி எரீப--௦0/ பெ. (௩) 1. ஒட்டொட்டி 
பார்க்க; 566 ௦10/4 2. ஓட்டுக்கட்டி உண்டாக்குஞ்‌ 
செடி; 0211 றி! (செ.அக.). 
ம. ஒட்டுச்செடி. 
[ஓட்டு * செடி..7 

ஓட்டுச்சேர்வை ௦/ப-0-0௯௩௮[ பெ. (ஈ) புண்‌ அல்லது 
கட்டிகளில்‌ ஒட்டிக்கொள்ளும்படி யிடும்‌ சீலை 
மருந்து; aவhesive plaster (சா.அக.]. 
[ஒட்டு * சோவை] 

ஒட்டுஞாண்‌ பர்கா, பெ. (௩) 1 ஒட்டியாணம்‌; 005 
worn round the loins by women. 2 அரைக்குப்‌ புறத்தே 
தோன்றும்‌ ஒரு வகைச்‌ சொறி] 0ப!19060(5 eruption 
on the loins. (சேரநா.). 
ம. ஒட்டு ஞாண்‌. 
[ஓட்டு - ஞாண்‌.] 

ஒட்டுடந்தை ௦ர்பஏசா௦8/ பெ. (॥) 1. சிறுதொடர்பு; 
slight participation, a little connection, as in an act 2. 
தொலைவுறவு; stant relationship 


[ஓட்டு * உடந்தை] 


ஒட்டுத்தரவு எரபரசசய, பெ. (.) சுற்றாணை, சுற்றுத்த 
ரவு (00), cஈபaா (செ.அக.). 


ம. ஒட்டுத்தரவு. 
[ஓட்டு * தரவு.] 


ஒட்டுத்‌ திண்ணை ர்ப-1-1றற்‌ பெ. (௩) 1. பெருந்‌ 
திண்ணைக்குச்‌ சார்பாகக்‌ கீழ்ப்புறங்‌ கட்டப்படும்‌ 
சிறு திண்ணை; 191990 Masonry projection along side 
the pia 2. வாசலுக்கும்‌ பக்கத்துச்‌ சுவருக்கும்‌ இடையி 
லுள்ள மிகச்‌ சிறிய தெருத்திண்ணை; ஈவா strip 
of raised projection or pial between the entrance door 
of a house and the side wall, narrow pial in an indian 
dwelling house ‘ஒட்டுத்‌ திண்ணையிலே படுத்த கடைச்‌ 
சிறியேன்‌'* (அருட்பா, !.அருள்விளக்க.45) (செ.௮௧.). 


[ஒட்டு * திண்ணை./ 

ஒட்டுத்துணி ௦ரீபாீ-[பா/ பெ. (௩) ஓட்டிவைத்துத்‌ 
தைக்கப்படும்‌ துணித்‌ துண்டு; piece of cloth for 
patching (செ. அக.). 
[ஒட்டு * துணி.] 

ஒட்டுத்துத்தி ௦ரப-1-(ப பெ. (௩) 1. செடிவகை; 
angle-leaved burr mallow. 2. துத்திப்‌ பூண்டு வகை 
(மலை.); l௦be-leaved bur mallow. (செ. அக.). 
[ஒட்டு * துத்தி... 

ஒட்டுத்தையல்‌ ௦4ப-/-ட்௮[ பெ. (௩) ஒட்டுத்துணியிட்‌ 
டுத்‌ தைக்குந்‌ தையல்‌; patching needle work. 
(செ.அக.). 
[ஒட்டு *தையல்‌.] 

ஒட்டு நத்தை எர்பாசர்க்‌ பெ. (௩) காலிலொட்டிக்‌ 
கொண்டு துன்பத்தை யுண்டாக்கும்‌ ஓர்வகை நத்தை 
(சா அ௧.); ௮ kind of snail which gives trouble by 
sticking on legs. 

ஒட்டுநர்‌ ௦பாது; பெ. (.) தண்பர்‌ (திவா.); ரீர்ச5, 
adherents. (செ. அக. ). 
[ஓட்டு ௯ ஓட்டுநர்‌] 

ஒட்டுநோய்‌ ௦ரபாம்‌), பெ. (ஈ.) தொத்துநோய்‌; infectious 
or contagious disease. 
[ஒட்டு - நோய்‌.] 

ஒட்டுப்பழம்‌ ௦/0/-2-௦௪௪, பெ. (ஈ.) ஒட்டுமரத்தின்‌ 
பழம்‌; ஓாaft fruit, esp. the mango. (செ.அக.). 

ஒட்டுப்பற்று ௦ப-ற-றதரப, பெ. (ஈ.) 1. அவாக்கட்டு 
(ஆசாபாசம்‌); அttachment, tie of affection, as to one's 
ரவ). “அவனுக்குக்‌ குடும்பத்தில்‌ ஒட்டுப்‌ பற்றில்லை' 
(செ.அக.). 
[ஒட்டு * பற்ற... 

ஒட்டுப்பார்‌-த்தல்‌ ௦ரீப-ற-றச்‌-, 4.செ.குன்றாவி, (44) 
உளவு பார்த்தல்‌; 1௦ 50. (ஆ.அக ). 
[ஓட்டு * பார்‌] 


ஒட்டுப்பிசின்‌ 


342 


ஒட்டுவாரொட்டி 


ஒட்டுப்பிசின்‌ ௦/4-2-௦8, பெ. (௩) பறவைகளைப்‌ 
பிடிப்பதற்கு வைக்கப்படும்‌ பிசின்‌ தடவிய கண்ணி; 
0-௦ (இ வ.) (செ.அக.). 
[ஓட்டு * பிசின்‌./ 

ஒட்டுப்‌ பிரிமொழி ௦ர-ற-றரர-/ல/;, பெ. (௩) செய்யுட்‌ 
குற்றங்களுளொன்று (யாப்‌ வி.525); (Rhet.) defect in 
poetry. (செ அக. ), 
[ஒட்டு * பிரி - மொழி.] 

ஓட்டுப்புண்‌ ௦ரீபற்பர, பெ. (௩) 1. தொட்டவுடன்‌ 
ஒட்டுகின்ற புண்‌; 5k 5006 ௮5 யச. 2. தொத்துப்‌ 
புண்‌; infectious ich 3. தொற்றுச்சிலந்தி: contagious 
யச 4 ஏற்கனவேயுள்ள புண்ணினரு கே தொந்தத்தி 
னாலேற்படும்‌ பல புண்கள்‌; ௦001000௦05 80065 appea- 
ring near an original sore (சா.அக.,). 
[ஒட்டு - புண்‌... 

ஒட்டுப்புதவம்‌ ௦1/-0-௦ப், பெ. (௩) இரட்டைக்‌ 
கதவு; 0000 000 “ஒட்டுப்‌ புதவமொன்றுண்டு'' 
(சிலப்‌ 11,120) (செ.அக.). 
[ஓட்டு - புதவம்‌.] 

ஒட்டுப்புல்‌ ௦ரப-ற-றப/ பெ. (௩) புல்வகை (வின்‌.); 
stcking-grass (செ.அக.). 
[ஒட்டு . புல்‌.] 

ஒட்டுப்புழு ௦ரப-ற-றப/ப, பெ. (ஈ) புறாமுட்டி பார்க்க; 
see purimult. parakeet-bur, a widespread weed. (ட). 
(செ.அக.). 
[ஓட்டு * புழு] 

ஒட்டுப்பொறுக்கி ௦//௦௦௦ய//4 பெ. (௩) எச்சிற்பொ 
துக்கி beggar who lives on leavings of food ஒட்டுப்‌ 
பொறுக்கி நட்டுவக்காலி (நெல்லை.). (செ.அக.). 
[ஒட்டு . பொறுக்கி] 

ஒட்டுப்பொறுக்கு-தல்‌ ௦ரீப-ற-றரபகப: 5.செ குன்‌ 
றாவி. (44) சிதறியவற்றைச்சேர்த்தல்‌; (௦ ஏlean scatte- 
red remains, as of food, to scrape together (செ அக.,). 
[ஒட்டு * பொறுக்கு / 

ஒட்டுப்போடு-தல்‌ ௦ர்ப-ற-றக்ஏீப-, 20.செ குவி. (vi) 1. 
துண்டு வைத்து இணைத்தல்‌; 10 9404 0n, a5 2 piece, 
10 sew on, as & patch 2 சமயம்‌ பார்த்தல்‌ (வின்‌. ); 
to lle in wait, to bide one's tme (செ.அக.). 
[ஒட்டு - போடு] 


ஒட்டுமயிர்‌ எர்ப-ரதுா பெ (௩) 1 குடுமியுடன்‌ கூடாத 
மயிர்‌ har chpped or new grown about the tuft on 
16 head 2 வைத்துக்‌ கட்டும்‌ மயிர்‌: fl har 
(செ அக.). 


[ஒட்டு * மயிர்‌ 


ஒட்டுமருந்து எரீபா?சபாபப, பெ. (ஈ) 1. ஒட்டவைக்கும்‌ 
மருந்து; plastic materials used in medicine, plaster. 
2. துணித்த சதைப்‌ பாளங்களையும்‌, முறித்த வெலும்‌ 
புகளையும்‌ பொருந்திக்‌ கொள்ளும்படி தமிழ்‌ மருத்து 
வத்தில்‌ பயன்படும்‌ சதையொட்டி, எலும்பொட்டி 
முதலிய மூலிகைகள்‌; (௩ Tamil medicine) drugs that 
are used for purposes of curing incised wounds and 
for setting right the fractured bones. (sா.அக.). 


[ஒட்டு * மருந்து.] 

ஒட்டுமா பாத்‌ பெ. (௩) 1. ஓர்வகைத்‌ தித்திப்பு 
மாங்காய்‌; ஓரக ஈக 2. ஓட்டவைத்து முளைத்த 
இனக்‌ கலப்பான மாமரம்‌; ஈang0-t6e propagated by 
ஓூகரீங்றஏ (செ.அக.). 
ம. ஒட்டுமாவு. 
(ஒட்டு - மா.] 

ஒட்டுமீன்‌ ௦, பெ. (ஈ.) ஒருவகை மீன்‌; 900௭ 
ரி5ர. (சேரநா.). 
ம. ஒட்டுமீன்‌ 
[ஓட்டு * மீன்‌.] 

ஒட்டுமேகம்‌ ௦ரஙாஜ்க௱, பெ. (௩) தொற்றுவதனாலும்‌ 
அல்லது வேறுவகைத்‌ தொடர்பினாலு முண்டாகும்‌ 
மேகத்‌ தொடர்பான நோய்‌; ௮ contagious syphilis or 
other venereal disease aquired by direct venereal contact. 
(சா.அக.). 


[ஓட்டு * மேகம்‌. 


ஒட்டுமொத்தம்‌ ௦ரீப-௱௦ர[கர, பெ. (ஈ.) முமுமொத்தம்‌; 
ராஸ 108 (செ.அக.). 


[ஒட்டு * மொத்தம்‌./ 


ஓட்டுரிமை ரீபார்றச்‌ பெ. (ஈ.) ஒட்டுடந்தை? பார்க்க 
(வின்‌.); 5௪ ௦003/2 (செ.அக.). 


[ஒட்டு - உரிமை./ 


ஒட்டுருவம்‌ சர்பஙாக௱, பெ. (௩) மரப்பதுமை (யாழ்‌. 
அக.); wooden image, dist. fr. otti-v-uruvam. (செ. அக. |. 


[ஓட்டு * உருவம்‌./] 


ஒட்டுரோகம்‌ உரீபாப்ரசா, பெ. (ஈ.) ஒட்டுநோய்‌ பார்க்க; 
see offtundy 


ஒட்டுவட்டில்‌ ௦40-௦௪4] பெ. (௩) வழிபாட்டு வட்டில்‌ 
(811 4,3 };small vessel for holding water, etc. placed before 
the idol in worship (செ அக.). 


[ஓட்டு * வட்டில்‌] 


ஒட்டுவாரொட்டி ௦ரஙான்‌-௦ங பெ. (॥) ஒட்டுநோய்‌ 
பார்க்க, 56௪ ௦ரீபாம்‌. (செ. அக. ). 


[ஓட்டுவார்‌ - ஒட்டி. ஓட்டுவார்‌ - ஓட்டுபவர்‌, தொடுபவர்‌...] 


ஒட்டுவிடு-தல்‌ 


343 


ஓட்டோலம்‌ 


ஒட்டுவிடு-தல்‌ மர்ப-ஈஸ்-, 20.செ.கு.வி. (84) 1. 
்‌ பொருத்து நீங்குதல்‌; 10 become loose, disjoined as 
boards that had been glued together. 2. பற்றுவிடுதல்‌; 
1௦ cease to be a friend or kinsman; to become dissociated. 


(செ.அக.). 

ஒட்டுவித்தை ர்ப-ரர[ஜ; பெ. (௩) இடத்தைவிட்டுப்‌ 
பெயராதிருக்கச்‌ செய்யும்‌ வித்தை; ௱aஓc art of 
rendering persons incapacitated to move and making 
them {ansfixed to the ground. (செ.அக.). 
[ஓட்டு * வித்தை.] 

ஒட்டுவியாதி ௦/-ஞ்சர்‌; பெ. (ஈ.) ஒட்டுநோய்பார்க்க; 
see ௦1பாடு: (செ.அக.). 

ஒட்டுவிரல்‌ உரீஸர்க/ பெ. (௩) கைவிரல்கள்‌ ஒன்றோ 
டொன்று ஒட்டியிருத்தல்‌; fingers united by folds of 
skins or of membrances-webfingers. (சா.௮௧.). 
[ஒட்டு * விரல்‌... 

ஒட்டுவேகம்‌ ரீச்சா, பெ. (௩) மூகைப்‌ புல்‌; 
hare-grass. (சா.அக.). 
[ஓட்டு * வேகம்‌. ஊகம்‌ ௯ வேகம்‌.] 

ஒட்டுவேர்‌ எப்‌; பெ. (௩) மரத்தண்டுகளிலுண்டா 
கும்‌ வேர்‌; oot that springs பற from the stem of 
a tree to the surface of the earth. (சா.அக.). 
[ஒட்டு * வேர்‌.] 


ஒட்டுவேலை ௦ரப-மசிஎ; பெ. (௩) 1. இணைக்கும்‌ 
வேலை (வின்‌.); 108/0, sticking on, patching. 2. 
போலிவேலை 060806, dishonest work. 3. மச்சுப்‌ 
பாவும்‌ வேலை; 188010. (செ.அக.). 
[ஒட்டு - வேலை./ 


ஒட்டுவை-த்தல்‌ ௦10-027, 4.செ.கு.வி. (21) 1. பறவை 


களைப்‌ பிடிக்க ஒட்டுப்பிசின்‌ வைத்தல்‌; 0 561. 
bird-lime in order to ensnare birds. 2. ஆணையிடுதல்‌; 


to swear, take an oath 3. அகழ்தோண்டுதல்‌ (8); 1௦ 
dig trenches or moats round a city. (செ.அக.). 


ம. ஒட்டுவய்க்குக. 
[இட்டு * வை] 


ஒட்டுறவு எர, பெ. (௩) நெருங்கிய தொடர்பு; 
close relationship. (செ.அக.). 


[ஓட்டு * உ.றவு.] 


ஒட்டெறும்பு எரீசாம்ப பெ. (௩) ஒருவகைக்‌ கட்டெ 
றும்பு; $k வார்‌. (சா.அக.). 


[ஓட்டு - எறும்பு.] 


ஒட்டை' ௦8௪4 பெ. (ஈ) 1. ஒட்டைச்சாண்‌ பார்க்க; 
566 ௦49/-0-௦47. ''மன்னிய வொட்டை மாத்திரையாகி 
வயங்குவன்‌'' (திருக்காளத்‌.பு.6,18). 2. ஒத்த அகவை 
அல்லது உயரம்‌; 60ப2! 806 or height. 


க., து., ஒத்தெ; ம. ஒட்டெ. 
[ஓட்டு ௯ ஓட்டை.7 
ஒட்டை” ௬௮ பெ (॥) ஒட்டகம்‌; கோல “இலகெயி 
றொட்டைக்‌ களம்‌'' (கோயிற்பு நட.30) (௪௪.௮௧) 
க. ஒன்டெ. ரபீ பற்‌ 


[ஒட்டம்‌ - ஒட்டை. 


ஒட்டை” ரத பெ. (ஈ.) 1. ஓத்தஅளவு qa. 2. 


விளையாட்டில்‌ உதவுவோன்‌; 600 1௩ 8 ஏame. 
(செ.அக.). 


தெ. உட்டி. 
[ஓட்டு - ஐ. 
ஒட்டைக்கழுத்து ௦ங௮kத[பீப, பெ. (ஈ.) ஓட்டையைப்‌ 


போல்‌ நீண்ட கழுத்து; neck unusually long like the 
one of a came! (சா.அக.). 
[ஒட்டை * கழுத்து.] 

ஒட்டைச்சாண்‌ ௦௦-0, பெ (௩) பெருவிரல்‌ 
முனையிலிருந்து சுட்டுவிரல்‌ முனைவரைக்கும்‌ 
உள்ள நீளம்‌; hort span between the tips of the 
thumb and fore finger extended கட்டைவிரல்‌ நுனியி 
னின்று சிறுவிரல்‌ நுனிவரை உள்ள அளவு சாண்‌ ஆகும்‌. 
அதனின்று அளவில்‌ சிறியது, கட்டைவிரல்‌ நுனியி 
னின்று சுட்டுவிரல்‌ நுனிவரையிலான அளவு ஒட்டைச்‌ 
சாண்‌ எனப்பட்டது. 
[ஓட்டை - சாண்‌] 

ஒட்டைத்திருக்கை ௦3/-/-/ப//௪[ பெ. (ஈ.) திருக்கை 
மீன்‌ வகை (1); & kind of tirukkai fீ5h. (செ.அக. ). 
[ஒட்டை * திருக்கை.] 

ஒட்டொட்டி எர பெ. (ஈ.) ஒட்டங்காய்ப்புல்‌; 8 (40 
of grass with prickly seeds which stick to the clothes. 
(செ.அக.). 
[ஒட்டு * ஒட்டி.] 

ஒட்டோலக்கம்‌ ௦459௧௭, பெ. (ஈ.) 1. பேரவை; 0௦௦1 


assembly. 2. ஆரவாரம்‌ (வின்‌. ); Show, pomp, magnifice- 
௦9. (செ.அக.). 


தெ. ஒட்டோலக்கமு; ௧. ஒட்டோலக. 


[ஓல்‌ ஃ ஒலகம்‌ ஓலக்கம்‌. ஓட்டு - ஓலக்கம்‌ - ஓட்டோலக்கம்‌. 
(வே.க.114) ஓலக்கம்‌ பார்க்க; 2௦9 பlakkam.] 


ஒட்டோலம்‌ ௦408௬, பெ. (ஈ.) பெருந்தெள்ளுக்கொடி; 
ஓஹ£-ரகtile. (செ.௮௧.). 


[ஒட்டு * ஓலம்‌.] 


ஓஒட்பம்‌' 


344 ஒடியெறி-தல்‌ 


ஒட்பம்‌' ௦௦௧1 பெ. (ஈ.) அறிவு; intelligence, prescience; 
wi “கல்லாதா னொட்பம்‌ கழியநன்‌ றாயினும்‌'” 
(குறள்‌.404) (செ அக ). 


(ஒள்‌ - பு - ஒட்பு * அம்‌ - ஓட்பம்‌] 


ஒட்பம்‌” ௦றசா௱, பெ. (௩) 1 அழகு; ஸeaபரty. 2. நன்மை; 


ஸீ. 3 மேன்மை; excellence. (செ.அக.) 
[ஒள்‌ ௮ ஒளி, ஒள்‌ - பு - ஒட்பு * அம்‌.] 


ஒடி'-தல்‌ ளெ, 4 செ.கு.வி. (81) 1. மூறிதல்‌; 1௦ break, 
as a stick, a branch, a rib, to break off, snap; “விலா 


வொடிந்து'” பாரத வேத்திரகம்‌ பெ 2. கெடுதல்‌; 


1௦ be broken in strength, ruined '“ஒடியாப்‌ பருவத்து” 
(கலித்‌ 93,25). 3. இடையறுதல்‌; 1௦ 06959 for a 
time, break off, discontinue, suspend. ஓடியா 
முறையின்‌ மடிவிலையாகி'' (புறநா 29) (செ அக.). 
ம. ஒடியுக; ௧. ஒடி, உடி, கோத. ஒட்வ்‌; துட. வட்‌; குட, 
ஒடெ; து. ஓடியுனி. ஒடெயுனி; தெ. ஒடியு, கொலா. ஓட்‌; 
நா. நாட்‌, நாக்‌, கட. ஒட்‌; கூ, ஓச. ஒக்ப்‌; பர்‌. ஓட்‌, கோண்‌. 
வோடானா, 


[ஒடு - ஓடி] 


ஓடி -த்தல்‌ ஏ, 4.செ.குன்றாவி. (41) 1. முறித்தல்‌; 


to break, short off; to snap, as a branch, a stick, to 
cause to fracture, as a limb of the body. ‘தோள்களைத்‌ 
தமது கைகளாலொடித்தன ராமென'' (கந்தபு. 
திக்குவிசய.110). 2 அழித்தல்‌; 00 destroy, 


09/6 "காள கூடமொடிக்கு முலகங்களை'' 
(தேவா.614,10) (செ.அக.). 
[ஒடு - ஒடி] 


ஒடி”-த்தல்‌ எர, 4.செ.கு வி. (41) ஒளிசெய்தல்‌; (௦ 
sparkle, shine ““ஒடிக்கச்‌ சுடர்கால்‌ குருமணி”: (வாயுசங்‌. 
மகளிருற்‌ 3) (செ.அக.). 

[ஒள்‌ ௯ ஒளி ஒடி] 

ஒடி" ஊன்‌ பெ (௩) 1 கவண்‌ (யாழ்‌.அக.); ஒர்௦-bகt! 
2. வலை; 6! 3. மரத்துண்டு; 00 ௦ர ௨19. 4. 
காட்டுப்புதல்‌; ஸbப5h (ஆ.அக.). 

[ஒடு - ஓடி. 

ஒடிசல்‌' ௦/82! பெ. (௩) முறிந்தது; broken piece. 
(செ.அக.). 

ம. ஒடிச்சில்‌; ௧. ஒடகு, ஒடக; துட. விட்ய; கோத. ஓட்‌; 
குட. ஒடவெ: து. ஒடக; தெ. ஓடு. 

[ஒடி * அல்‌ - ஒடியல்‌ ௯ ஒடிசல்‌.] 


ஒடிசல்‌” ௦928; பெ (॥) ஓல்லியாயிருப்பவ-ன்‌-ஸ்‌: 


thin or slender person. (செ அக.). 

(ஒடி * அல்‌ - ஒடியல்‌ ௯ ஒடிசல்‌.] 

ஒடிகில்‌ ௦024 பெ. (௩) கவண்‌ (பிங்‌.); 60-0௨. 
(செ.௮௧.). 

தெ. வடிசெல; ம. ஒடிசில்‌. 

[ஒடி * சில்‌ - ஓடிசில்‌..] 


ஒடிசிறகு ௦௧70, பெ. (௩) ஒரு சிறிய பறவை; 
a 180 of bird. (சேரநா.). 


ம. ஓடிசிறகு. 
[ஒடி - சிறகு.] 

ஒடிபு ௦20 பெ. (௩) இடைமுறிகை; breaking off 
in the middle, leaving urfnished “ஒடிபொன்று துறை 


யன்றி முடிபொன்று துறையில்லை''  (சேதுபு. 
பாலோ.10) (செ அக.). 


[ஒடி ௯ ஓடிபு/ 

ஒடியல்‌ ௦ஏந்எ, பெ. (ஈ.) 1. முறிகை (வின்‌. ); 098100, 
ர்கபா்றஏ 2 பனங்கிழங்கின்‌ காய்ந்த பிளவு ( யாழ்ப்‌.) ; 
split tender palmyra roots dried and used as food 
(செ.அக.). 


(இடி ௯ இடியல்‌./ 

ஒடியல்மா ௦ஞ்௪/-ஈக்‌ பெ. (௩) பனங்கிழங்கின்‌ யு 
(யாழ்ப்‌.); flour made of the palmyra root. 
[ஒடியல்‌ * (மாவு) மா] 


ஒடியல்வால்‌ ௦௭௪/8 பெ. (ஈ.) காய்ந்த பனங்கிழங்‌ 
கின்‌ நுணி(வின்‌.) ; 60 01 a dried palmyra root ஒடியல்‌ 
வா லொடிக்க (வின்‌.) (செ ௮௧) 


[ஒடியல்‌ - வால்‌.] 


ஒடியற்கிழங்கு ௦ஏலபீதர்ரப, பெ. (௩) பனங்கிறங்கு! 
palmyra root. (ா.அக.). 


(ஒடியல்‌ 4 கிழங்கு. / 


ஓடியற்படவு ௦ஏந்கா-றசக, பெ. (௩) பக்கம்‌ அல்லது 
விளிம்பு முறிந்த தோணி (வின்‌.); boat broken 0 
the gunwale or edge. (செ. அக.). 


[ஒடியல்‌ - (படகு) படவு.] 
ஒடியன்‌ ௦ர௪௩ பெ. (௩) ஆமை; 100199. (சா.௮௧.). 
(ஒட்டியன்‌ ௯ ஓடியன்‌ ] 


ஒடியிடை. ௦ரந்08] பெ. (ஈ.) ஒடுங்கிய இடுப்பு; வாம 
waist. (சா அக. ). 


[ஒடி * இடை. 


ஒடியெறி-தல்‌ ௦ஏீ-)-சர்‌- 2.செ.குன்றாவி. (ங்‌) 1. 
காட்டுப்‌ புதர்களை வெட்டி யெறிதல்‌; 1௦ பப்‌ 00௪7 
a forest thicket while hunting “நெறியினை யொடியெறி 
கிற்‌ பவரொத்து'' (கலிங்‌.411,புது.) 2. மரக்கொம்பைப்‌ 
பாதி குறைத்தல்‌; (௦ snap or break, as a short branch 
that it might hang down within easy reach of the flock. 
"ஒடி யெறிந்தவர்வயின்‌'' (கலித்‌.68). 3. குற்றுயிராக்கு 
தல்‌; 10 beat within an inch of a person's iife. 
''கண்ணழகாலேயாயிற்று இவரை ஒடியெறிந்தது'' 
(ஈடு.3,4,2) (செ.அக.). 


[ஒடி * எறி.] 


ஒடிவான்‌ 


345 


ஒடுக்கிடம்‌ 


ஒடிவான்‌ ஸுக, பெ. (௩) அற்பண்‌; காஸ்‌ இந்த ஒடுக்கம்‌" ஸ்ர, பெ. (ஈ) 1. குறுக்கம்‌; narowness, 


ஒடிவான்களுக்‌ கெல்லாம்‌ நான்‌ பயப்படுவேனா'' (பிர 
தாப.விலா.104) (செ.௮௧.). 


[ஒடி * ஆன்‌./ 

ஒடிவு ௦௦, பெ. (6) 1. முறிதை; breaking, fracturing 
2. கெடுகை; பecaying. becomng damaged '“ஒடிவி 
லியமாதி சம்பத்தி யுள்ளோனாகி' (சூத ஞானயோ வானப்‌ 
பிரத்த 3) 3 குறைவு; 080098910, ரோப்‌. '*ஒடிவில்‌ 
பொற்கிழி நல்கி'' (திருவிளை.இரசவா.10). 4 அழித்‌ 
தல்‌ (சங்காரம்‌.); penodical annihilation, destruction of 
the universe. “முதல்‌ கெடலொடிவிடை'' (திவ்‌. 
திருவாய்‌. 1,3,3). 5. தவிர்வு; 0688800... “ஓடி விலை 
வெறாயிரம்‌'' (சீவக 76) (செ ௮௧.). 
ம. ஒடிவு, க. டக, ஒடெ: கோத. ஒட்‌; துட. விட்ய; குட. 
ஓடெவெ; து. ஒடகு, தெ. ஒடபி. 
[ஒடி - ஓடிவு] 

ஒடு' ம பெ. (6) 1. திலப்பாலை; ர௦பn0-leaved 
discous featherfo!!. ''ஒடுமரக்‌ கிளவி'' (தொல்‌.எழுத்‌ 
262) 2. முதுபுண்‌ (சீவக 2881,உரை ), 199080 
sore, spreading abscess 3. ஓடுக்கட்டி பார்க்க; 5 
odukkatt. (செ.அக.) 


[இது - ஓடு] 


ஒடு” ௦ஸ்‌, இடை (287) 1. மூன்றாம்‌ வேற்றுமை யுருபு 
(தொல்‌ சொல்‌ 74), (போக) ஈன்‌ ஊற 2. எண்ணுப்‌ 
பொருளில்‌ வரும்‌ இடைச்சொல்‌ (நன்‌.428), ௦00060- 
ve parce (செ அக ). 


ம. ஒடு, து. டூ ட, தெ. தோடு; ௧. ஓடம்‌; பட, ஓட; பிரா, 
துட்‌, அட்‌ 
[ஓல்‌ ௯ ஒள்‌ ௯ ஒடு./ 
3 g ்‌ 
ஒடு” ௦௦, பெ. (௩) வளைவு, நெளிவு; bend, bruise 
[உடு - ஒடு (மு.தா.266,சு.வி.69).] 
ஒடுக்கட்டி ௦00-4௪4; பெ. (௩) அக்குட்புண்‌; ஸர 
in the armpit (collod.) (செ.அக.). 
ம. ஒடிக்குரு; ௧. ஒடிசெ; து. ஒடி; தெ. ஒடிசெகட்ட, 
வடிசெகட்ட. 
[ஒடு * கட்டி. 
ஒடுக்கத்தம்பிரான்‌ ௦ஏபச-1-[தாம்ர்க்ர, பெ. (॥.] சிவணி 
யத்‌ திருமடத்தின்‌ அகப்பணி பார்க்குந்‌ தம்பிரான்‌; 
ascetic who functions as a private secretary to the head 
of a Saiva mutt. (Loc) (செ.அக.). 
[ஒடுக்கம்‌ * தம்பிராள்‌.] 
ஒடுக்கநாடி ௦ங்சொச்ர[ பெ. (1) தாக்குண்ட நாடி; 
oppressed pulse. (sா.அக.). 


[ஒடுக்கம்‌ * தாடி. 


closeness 2 அடக்கம்‌; self-restraint, seif-control, 56- 
ர-ஙastery. ''ஒடுக்கமு மற்றுள குணமும்‌'' (ஞானவா.சி 
கித்‌ 225). 3. சுருங்கை; ரeduclon, contraction. ‘(பந்‌ 
திடை யொடுக்க முறலால்‌'' (தாயு சித்தர்கண.9). 4. 
பதுக்கம்‌; ஸiபinஓ 006'5 6. '' ஊக்க முடையானொடுக்‌ 
கம்‌'” (குறள்‌ 486). 5. தனிமையான இடம்‌; place of 
seclusion, retired sport 6. மறைவிடம்‌; place Of concea- 
வர்‌. '“கண்மாறாடவ ரொடுக்க மொற்றி'' (மதுரைக்‌. 
642). 7. மெய்யறிவு நிலைக்காக (ஞானகிருத்தியங்க 
ளுக்காக) ஒடுங்கியிருக்கை; (90681, retirement for 
spiritual exercises 8 ஓன்றிலட௩குகை; wou, as 
of the elements one into another, absorption, dissolution, 
disappearance, as of salt in water '“உமையோ விறைவர்‌ 
பாகத்‌ தொடுக்கம்‌'' (தனிப்பா 112,56). 9 சிறிது 
சிறிதாகக்‌ குறைத்தொடுங்குகை; ஓரக ரறknஓ, 
reduciton step by step, as of circumstances, ot the powers 
of the body 10. முடிவு; end, close, termination. 
'"ஒடுக்கங்‌ கூறார்‌... முழுதுணர்ந்தோரே'' (சிலப்‌.1,18). 
11. மந்தணம்‌ (இரகசியம்‌); 86809 (செ அக.). 
ம. ஒடுக்கம்‌. 
[ஓடு - ஒடுக்கு * அம்‌.] 

ஒடுக்கம்‌” odukkam, பெ. (௩) 1. புமுக்கம்‌; நபltiness. 
2... இடைஞ்சல்‌ (யாழ்‌.அக.); 400019, distress. 
(௫௪.௮௧) 
[௨டு - ஒடு - ஒடுக்கம்‌ ] 

ஒடுக்கம்‌” சரச, பெ. (௩) வழிபாடு (யாழ்‌.௮௧.); 
worship (செ.௮௧.). 
[ஓடு - ஓடுக்கம்‌ ] 

ஒடுக்க மதிப்புரவு ௦ஏப&&எ-0றறபாய, பெ. (0) விழா 
முடிவில்‌ கோயில்‌ அதிகாரிக்குச்‌ செய்யும்‌ மதிப்புரவு; 
honours rendered at the close of a festival to the trustees 
of a temple (Loc) (செ.அக.). 

ஒடுக்க வணக்கம்‌ ௦70௪-2௪, பெ. (ஈ.) அடங்கி 
வழிபடுகை (வின்‌.); பலferential behaviour, reverential 
sபbா550 (செ. அக. ). 
[ஒடுக்கம்‌ * வணக்கம்‌.] 

ஒடுக்கிக்கட்டு-தல்‌ 0ப/00-/-/௪10-, 5.செ.குன்றாவி. 
(1) 1 நெருக்கிக்‌ கட்டுதல்‌; ௦ wrap Closely; to bind 
tighthy, to tuck up and fasten behind, as the skirts 2. 
ஓலைப்‌ பெட்டி முதலியவற்றின்‌ விளிம்புகட்டுதல்‌ 
(வின்‌.); 1௦ bind the hem, as of a palmyra-leaf basket 
0 19. 3. சிறுகக்‌ கட்டுதல்‌; 1௦ ஸயild within a small 
extent of space. (செ.அக.). 
[ஒடுக்கி - கட்டு. 

ஒடுக்கிடம்‌ ௦0/2) பெ. (ஈ.) 1. மறைவிடம்‌; Set 
0806 2. மூலை; ன. 3. நெருக்கமானவிடம்‌;ாவா௦ 
0806 (செ.அக.). 


[ஒடுக்கு - இடம்‌... 


ஒடுக்கு" -தல்‌ 


ஒடுக்கு'-தல்‌ ப்ப”, 5.செ குன்றாவி. (81) 1. அடக்கு 
தல்‌; 10 5பbjugate; 1௦ bring down, as another's pride, 
to keep down, suppress, subdue பகைவரை ஓடுக்கி 
விட்டான்‌. 2. வருத்துதல்‌; 1௦ 08056 distress, as cold 
௦ா ச குளிர்‌ மிகவும்‌ ஒடுக்குகிறது. 3. ஒன்றச்‌ (லயிக்‌ 
கச்‌) செய்தல்‌; 1௦ 055016, as the elements, 19 Cause, 
to merge one in another, to cause to destroy as the 
world, at the close of an age 4. செலவு முதலியன 
குறைத்தல்‌; ௦ reduce or retrench, as expenses 5. 
உடம்பு சிறுகுதல்‌; 10 9row thin or lean, as the body 
6. சுருக்குதல்‌; 10 thrust within a Shorter compass, 
1௦ 80102 "ஒடுக்கி யொடுக்கிச்‌ சொன்னாலும்‌ ராமன்‌ 
கீர்த்தி" (இராமநா.கிஷ்கிந்‌.3). 7. கருவூலத்தில்‌ சேர்த்‌ 
இல்‌; ௦ rem or lay up, as in to a treasury; to deposit 
or garner, as in a storehouse ‘'தம்‌ பண்டாரத்தி லடைவுற 
வொடுக்கி'” (பெரியபு.குங்கிலிய 13) 8 கீழ்ப்படுத்து 
தல்‌; 10 802, 80000௪ ““அடிக்குடில்‌ ஒருத்தரும்‌ 
வழாமை யொடுக்கினன்‌'' (திருவாச 3,161). 9. திருடு 
தல்‌; (0 100 'நாணும்‌ நிறையுமான ஒடுக்கு மாட்டைப்‌ 
பாரித்துக்‌ கொண்டு” (ஈடு.5;3,9) (செ.அக.). 
ம, ஒடுக்குக; ௧, உரிகிடு; தெ. ஒடுக்கின்க. 
[ஒடுங்கு - ஐடுக்கு/ 


ஒடுக்கு£-தல்‌ ௦9ப/2ப-, 5.செ.குன்றாவி. (v1) முடிவுபெ 
றச்செய்தல்‌; 1௦ lose down, to terminate. (செ.அக.) 


[ஓடு ஐடுக்கு ] 


ஒடுக்கு? சங்கை, பெ (6) 1. அடக்கம்‌; contraction, 
ompres$i0n 2 இடுக்குமூலை (வின்‌. ); one, narrow 
stip ௦1 50806 3 ஒடுக்கமாயிருப்பது; that which is 
narrow, of litte breadth ஒடுக்குப்‌ பாதை. 4 கலங்களின்‌ 
அடுக்கு; 094 or depression in a metal utensil குடம்‌ 
ஒடுக்கு விழுந்து போயிற்று. 5. தொடைச்சந்து; 9௦ 
(செ.அக ) 


[ஒடு - ஐடிக்கு (வே.க.64).] 

ஒடுக்கு” ஏப்ப, பெ. (ஸு) 1. உணவு (புது.கல்‌.) : 10௦0 
2. பணாஞ்செலுத்துகை; payment. (142௩) (செ.அக.). 
[ஒடு - ஓடுக்கு ] 

ஒடுக்குச்சீட்டு ௦௦பk&ம--லரfப, பெ. (௩) செலுத்திய 
வர்க்குக்‌ கொடுக்கும்‌ பற்றுச்சீட்டு (வின்‌ ): recent 
given by the recipient acknowledging the money paid 
(செ அக.). 


[டுக்கு சீட்டு... 


ஒடுக்குத்துண்டு ௦௦ப&ப-1-பா௦ப, பெ. (௩) ஒடுக்குச்‌ 
சீட்டு பார்க்க, 598 Odukkபu-C-எரயப (செ அக ). 


ஒடுக்குப்படி ௦70//0-0-0௪01 பெ (௩) ஒரு பழையவரி; 
ancient tax (Insc) (செ.அக ). 


(இடுக்கு * படி] 


346 


ஒடுங்கியோடு 


ஒடுக்குமருந்து ௦எப&&ப௱கயாப பெ. (௩) பருத்த 
உடம்பை யொடுக்கிப்‌ பழைய நிலைக்குக்‌ கொண்டு 
வருவதற்குக்‌ கொள்ளும்‌ மருந்து; medicine which 
reduces the body and brings it to the normal size 
(சா.அக ). 
[ஒடுக்கு * மருந்து..] 


ஒடுக்குமாடு ௦/ப/40/-௱சர,; பெ. (௩) கொள்ளைப்‌ 
பொருள்‌; plundered propery, booty. “ஒடுக்கு மாட்‌ 
டைப்‌ பாரித்துக்‌ கொண்டு'' (ஈடு 5,3,9) (செ.அக.) 


[ஒடுக்கு * மாடு. மாடு - செல்வம்‌ ] 


ஒடுக்குவாகை ௦ரப//ப-சரச பெ. (௩) 1. வெண்‌ 
வாகை); small jleaved white sirissa - albizzia procera 
(ata) 2 பன்றிவாகை; bastard rose wood. (சா. அக. ). 


[ஒடுக்கு * வாகை.] 


ஒடுக்குவாய்‌ ௦ஏபகக்பாஸனு, பெ. (॥) 1 கோணல்வாய்‌ 
(வின்‌.); ry mouth; creoked mouth 2. சிறுகிய வாய்‌; 
small mouth, as of a vessel. (செ.அக.). 


[ஒடுக்கு * வாய்‌.] 


ஒடுக்கெடு-த்தல்‌ ௦௦% 4செகுன்றாவி (44) 
நெளிவெடுத்தல்‌; 1௦ remove a dent, smooth out the 
dented surface of a metal utensil (செ.அக. ). 


[ஒடுக்கு * எடு.] 


ஒடுகு பரப; பெ. (ஈ.) ஓடு' பார்க்க; 866 ரப” 
(செ.அக.,). 


ஒடுங்க சபரக, இடை (சா) உவமஉருபு (தொல்‌.பொ 
ருள்‌.290); adverbial word of comparison 


[ஒடு ௮ ஓடுங்க. ஓடு - ஓட்டுதல்‌, பொருந்துதல்‌... 


ஒடுங்கல்‌' பாச பெ. (௩) கட்டுப்பாடு, தடை; 
obstacle, impediment. (செ அக.). 


ஒடுங்கல்‌” யர பெ. (௩) 1. கீழ்ப்படிதல்‌; ௦beying. 
2. சுருங்கல்‌; மரு 3. பதுங்கல்‌; hin 


[ஓடு ௯ ஒடுங்கு - அல்‌.] 


ஒடுங்கி பாழ்‌ பெ. (௩) தன்‌ உறுப்புகளை 
உள்ளொடுக்கும்‌ இயல்புள்ள ஆமை; ॥t ச்‌ 
which contracts,  toroise. “ஒடுங்கி யோடு” 


(பாலவா.306) (செ.அக.). 
[ஒடு ௯ ஒடுங்கி (வே.க. 84). 


ஒடுங்கியோடு பார்ப்ப, பெ. (ஈ) ஆமையோடு; 
tortoise shell (சா. அக. ). 


[ஒடுங்கி - ஒடு] 


ஒடுங்கு-தல்‌ 347 ஒண்டி 


ஒடுங்கு-தல்‌ ௦0ப17ப-, 7.செ.கு.வி. (8..) 1. அடங்குதல்‌; ஒடுவடக்கி ௦௭-ட-1எஏ2%%, பெ. (௩) 1. குப்பைமேணீ; 
1௦ be restrained, as the senses or the desires, to calm Indian acalypha 2. திராய்‌ (மலை ); ௮a profusely bra- 
down; to become tanduil 'என்னிதயமு மொடுங்க nching prostrate herb. 3 பெருந்தும்பை (சித்‌.அக.); 
வில்லை'' (தாயு.ஆனந்தமா.9) 2. குறைதல்‌; 6 large species of white dead nettle. (செ.௮௧.). 


become reduced, to grow less; ''ஊணொடுங்க வீணொ 

டுங்கும்‌'' 3 சுருங்குதல்‌; 1௦ snk, shrivel. 4 

ஒதுங்குதல்‌; ௦ respectfully 5106 on to one side, as ஒடுவன்‌ oduvan, பெ. {n.) ஒட பார்க்க; 58 ௦ 

when meeting a superior, to move to a side “மேலை (செ அக.). 

க பன ஒல்‌ ற ணகி கயன்‌ கள்ள ஒடுவு ௦்பப, பெ. (ஈ.) புண்‌ புரை; 8ப5 ௩ ௨ 8018. 

வதை.164). 5. மறைந்திருத்தல்‌; (௦ be concealed, (சா.௮௧.). 

பஷ “தொழுத கையுள்ளும்‌ டடையொடுங்கும்‌” (குறள்‌ 

828). 6. கீழ்ப்படிதல்‌; 1௦ 06 5பb5சசா! அவன்‌ | 90 ஒடுவு.] 

அவனிடத்து ஒடுங்கியிருக்கின்றான்‌ 7 சோம்புதல்‌; | ஒடுவெண்ணெய்‌ ௦ஏப0--சாலு, பெ. (௩) புண்ணுக்‌ 

to be lazy; macive ‘‘ஒடுங்கா வுள்ளத்‌ தோம்பா வீகை'' கிடும்‌ ஒருவகையெண்ணெய்‌ (வின்‌); ௦41 applied ௦ 

(புறநா 8,4) 8 குவிதல்‌; 1௦ 00056, as the petals of cure a boil or eruption. (செ.அக.). 

the lotus fிower "தாமரையின்‌ றட ம்போதொடுங்க”' 

(திவ்‌ இயற்‌ திருவிருத்‌ 76) 9 அமைதல்‌; 40 06856, 85 

noise, bustle, to be Quiet, silent ஊர்‌ ஒடுங்கிவிட்டது | ஒடுவை ௦; பெ. (௩) ஒடு பார்க்க; 596 du 

10. சோர்தல்‌; 10 be weary, exhausted, to sink உடல்‌ “தான்றியு மொடுவையும்‌ ஒடுங்கி” (மணிமே.6,80) 

ஓடுங்கி விட்டது 11 ஒன்றுதல்‌; 1௦ become dissolved, (செ.அக.). 

involved one within another,‘as the elements, worlds, 

til all is absorbed in the great mfnte காரியங்கள்‌ ந த்‌ 

காரணத்தில்‌ ஒடுங்கும்‌. 12 ஒளி மங்குதல்‌: (வின்‌), | ஒடுவைப்புண்‌ ௦0௪ பெ. (௩) மேல்வாயைப்‌ 

to grow dm, as light (செ அக). பற்றி வரும்‌ புண்‌; பlcer or a wound in the Palate. 
(சா.அக.). 


[ஒடு * அடக்கி. 


[ஓடு * எண்ணெய்‌.] 


ம. ஒடுங்ஙுக, ௧. உடுகு, உடகு; கோத. ஒட்க்‌; துட. வீட்க்‌; [ஒடுவை - புண்‌.] 


து. க தண்டு ப. கத்து உடைப்‌ கூ யப்‌ | ஒடுளகம்‌ ௦ரப௪ரகர, பெ. (ஈ.) குடைவேல்‌; பாமக 
குரு. ஒ ்‌ இ thorn, babool (சா.அக.). 


(ஓடு ௬ ஒடுங்கு. 
ஒடுங்குமேனி ௦பர்ழயாஸ்‌; பெ. (௩) இளைக்கு 
மூடம்பு; emaciated body. (சா.அக ). 


(ஓடுளம்‌ * அகம்‌.] 


ஒடை ஏச பெ. (ஈ) உடை? பார்க்க; 568 பத 


ர்‌ (செ.அக.). 
[i ர * மேனி.] க 
ஸு க 2 , ஒடைச்சி ௦8௯௦9 பெ. (௩) ஒஓடு”-1 (ட) பார்க்க; 866 
ஒடுத்தங்கு-தல்‌ ௦ஏ-1-நர்ழப, 7.செ.கு.வி. (84) புண ௦007-7, (செ.அக.). 
ணிற்‌ சீழ்த்தங்குதல்‌ (வின்‌.); 10 rain unremoved, ன 5: பத்‌ 
as pus na boil (செ.அக } ஒணடன ongan, பெ. (ஈ.) நரி(பிங்‌.); jackal. (செ.அக.,). 
[ஒடு * தங்கு. [ஒண்டு * அன்‌.] 
ஒடுதடங்கல்‌ ௦ப0எ0எர்ழ! பெ. (ஈ.) நெளிவு (வின்‌.); 
crook, bend, flexure. (செ.அக.). 


ஒண்டி! எள்‌, பெ. (௩) 1. தணிமையானது; 16 which 
i$ 9916 இந்த மாடு ஒண்டி. 2. துணையில்லாதவன்‌; 
solitary, single persan; one who is all alone, without 


[ஓடு * தடங்கல்‌] any றற '“ஒண்டியாய்த்‌ தேர்விட்டு'' (இராமநா. 
ஒடுதலாம்‌ ௦8௦௪8, பெ. (௩) புதினா; ஈரம்‌ -ஈஸhage- | யுத்த 29) (0௪.௮௧). 
ஈப5. (சா.அக.). க. ஒண்டி; து. ஒண்டி; தெ. ஒண்டி, ஒண்டரி; குரு. ஒண்டா; 


[ஓடு ஓடுதல்‌ ௯ ஒடுதலை ௯ ஒடுதலாம்‌.] பட. ஒட்டி. 


ஒடுநில்‌-தல்‌ ௦ஏபார்‌-, 14.செ.குன்றாவி. (84) பருவிற்‌ 
சீற்த்‌ தங்கல்‌; 10 remain unremoved, as pus in a pimple ஒண்டி” ளார்‌ பெ. (0.) ஊற்றாணி என்னும்‌ கலப்பை 
தறி ச டர்‌, யுறுப்பு (பிங்‌.); Spike that fastens the pole to the 


plough (செ.அக.). 
ஒடுப்பை ௦ரபறறச! பெ. (ஈ.) ஓடு' பார்க்க; 568 ௦௦” 
(செ.அக.). 


[ஒன்று ௯ ஒன்றி ஃ ஒண்டி (கொ.வ.]./ 


[ஊன்றி ஒன்றி ௮ ஒண்டி (கொ.வ.].] 


ஒண்டிக்காரன்‌ 


ஒண்டிக்காரன்‌ வர்‌ பெ. (௩) தனிமையான 
வன்‌; single person, lonely, companiontess man 
(செ.அக.). 
தெ. ஒண்டிகாடு, ௧. ஒண்டிகார. 
[ஒன்றி ஃ ஒண்டி * காரன்‌] 

ஒண்டிக்குடி ௮ஏ-&-kபஓ! பெ. (௩) ஒண்டுக்குடி பார்க்க; 
see ondukkudl, (செ அக ). 
(ஓண்டு ௮ ஒண்டி - குடி./ 

ஒண்டிப்புலி எாஎ-ழாழயரீ, பெ. (௩) 1. கைக்கோளப்‌ 
பிச்சைக்காரன்‌; beggar of the kaikkdlar Caste 2. 


நோக்கனென்னும்‌ மரபினன்‌; pூ$0n of the Nékkan 
0856 (செ.அக,). 


[ஒண்டி - புலி] 

ஒண்டிமூலி ஏப்‌! பெ. (௩) 1. ஒரு பூண்டு; றா. 
2. தனியாக முளைக்கும்‌ பூண்டு; solitary plant. 
(சா அக, ) 
[ஒன்றி ஃ ஓணடி - மூலி. 

ஒண்டு-தல்‌ ௦0ப-, 5செ.கு.வி. (ஸர) 1. மரம்‌, சுவர்‌ 
முதலியவற்றைச்‌ சார்தல்‌; 1௦ lean or sit closely to 
8 196, வ 2௦ 2 ஒளிந்து கொள்ளுதல்‌, மறைந்து 
கொள்ளுதல்‌; 1௦ ide 
ம. ஒண்டுக, ௧. ஒண்டு; தெ. ஒணடு 
[அண்‌ ஒண்‌ ௮ ஒண்டு, (வே க.110,மு.தா.214).] 

ஒண்டுக்குடி ௦ர௦ப&ப்‌ பெ (॥) ஒட்டுக்குடித்தனம்‌; 
tenancy In a portion of a house. (செ.அக.) 
(ஒண்டு * குடி./ 

ஒண்டுக்கேள்‌-தல்‌ ௦ப--க்‌-, 12 செ.கு.வி. (ஃ.) 
ஓற்றுக்கேட்டல்‌; 1௦ ஊavesdrop. (Loc.) (செ அக.) 
(ஒண்டு - கேள்‌] 

ஒண்டொடி ௦௦௦ பெ. (௩) பெண்‌ (வீரசோ.வேற்‌ 
றுமை 3), 14, shining bracelet, fig, woman adorned 
with shining bracelets “ஒண்டொடி கண்ணேயுள”' 


(குறள்‌ 1101) 
[ஒன்‌ ௮ இன 4 தொடி, (அன்மொழித்‌ தொகை. ./ 
ஒண்ணடி மண்ணடியாய்‌ onnadi-mannadiy-éy, 


குவி எ. (2) ஒன்றடி மன்றடியாய்‌ பார்க்க; 566 
oraal maradlyéy (செ.அக.,). 


ஒண்ணல்‌ ௦௮ பெ (௩) ஒன்றல்‌ பார்க்க; 599 ona! 
(செ அக ). 


ஒண்ணார்‌ ரான்‌; பெ (6) 1. 
adversaries 2 பதைவா; foes 


பொருந்தார்‌; ர்வ, 


(ஒள ௮ ஒண்ணு ஓணணார்‌ (வே ௧.109) ஒன்னார்‌ எனவும்‌ 
வழங்கும்‌ (குறள்‌ 264, காண்க.) 7 


ஒண்ணி ரர்‌ பெ (6) பொன்‌; 000 (சா.அக.). 
[ஒள்‌ அ ஒள்ளி. ஒண்ணி ஒள்‌ - ஒளிர்தல்‌.] 


348 


ஒத்தமலங்கொட்டு-தல்‌ 


ஒண்ணு-தல்‌ ௦ஈப-, 15.செ.கு.வி. (ஸர்‌) 1. இயலுதல்‌; 
to be possible, feasible. “ஒண்ணுமோ வவர்தஞ்‌ செய 
லோதவே'' (கந்தபு பாயி.15). 2. தக்கதாதல்‌; 10 ௦9 
ரர்‌. 0௦0 அப்படிச்‌ செய்ய ஒண்ணாது. 3. பொருந்து 
தல்‌; ௦ 06 பார்‌90 (செ.அக.) 
[ஓள்‌ ஒண்ணு. (வே.க 109).] 

ஒண்ணுதல்‌ ௯௦௦31 பெ (ஈ.) ஒள்ளிய நெற்றியள்‌, 
பெண்‌; |, bright forehead, fig, woman, having a 
beautiful forehead. ''உலகருள்‌ காரணனொண்ணுதலோ 
டும்‌' (கந்தபு.தெய்வயானை.252). (செ.அக.). 
ம. ஒன்னுதல்‌. 
[ஒள்‌ * நுதல்‌ - ஒண்ணுதல்‌ (அன்‌.தொ.) 7 

ஒண்ணுதலாள்‌ பச பெ. (௩) 
பார்க்க; 566 ௦௮1 (சேரநா.). 


ஒண்ணாதல்‌ 


ம. ஒண்ணுதலாள்‌ 
[ஒண்ணுதல்‌ * ஆள்‌] 

ஒண்மை ௦௫௮ பெ. (॥) 1 விளக்கம்‌; ஸரி, 
splendour, brightness ‘ப்பின்‌ மாநக ரொண்மை"' 
(சீவக 535). 2. இயற்கையழகு; natura! grace, beauty. 
''ஓண்மையு நிறையுமோங்கிய வொளியும்‌'' (பொருங் 
உஞ்சைக்‌ 34,151) 3. நண்மை (பிங்‌ ); 9000, 900dneSS, 
excellence 4. நல்லறிவு; knowledge, clearness of 
understanding, wisdom “ஒண்மை யுடையம்‌ யாம்‌” 
(குறள்‌ 844) 5. மிகுதி (திவா.); ரuxuriance, fullness, 
abundance 6. ஓழுங்கு (சூடா.); 002, regularity. 
(செ அக.) 
ம. ஒண்மை. 
[உல்‌ உள்‌ ௮ ஒள்‌ அ ஒண்மை (செல்வி, 77,திச.171).] 


ஒத்தடம்‌ ௦20௫, ஒற்றடம்‌ பார்க்க; 899 ரச 
(செ அக ) 
[ஒற்று - ஓத்து ௯ ஒத்தடம்‌ (சுவி 66). 

ஒத்தது ௦200, பெ (॥) 1. தகுதியானது; that which 
is commensurate with, fit, consistent “ஒத்த தறிவா னுயிர்‌ 
வாழ்வான்‌'' (குறள்‌,214). 2, உலகத்தார்‌ ஏற்றுக்‌ 
கொண்டது; that which has the approval of the world. 
(செ அக ) 3. நிகரானது அல்லது துல்லியமானது; 
that which equal to or suitable 4 ஏற்றது அல்லது 
சரியானது; hat which is proper 


ம. ஒத்தது 
(ஓல்‌ ௯ ஓத்து * அது] 
ஒத்தபடி ௦2-றஅஎ, கு வி ௭. (20\.) ஏற்றவாறு; agreeably. 
suitably (செ அக ). 
[ஓல்‌ ௮ ஓத்த * படி] 


ஒத்தமலங்கொட்டு-தல்‌ ௦ர்தாசதரகமரீயப-, 5 செ.கு.வி. 
(1) இடக்குச்‌ செய்தல்‌; 10 behave improperly, rudely, 
msolenty (செ.அக ஆ 


ஒத்தல்‌" 


ஒத்தல்‌' ௦42! பெ (௩) 1. கேள்வியால்‌ தெளிந்தவற்றில்‌ 
மனம்‌ ஊன்றிநிற்கை (பிங்‌.), 0000ப01 or behaviour 
in strict conformity with one’s own convictions or settled 
persuasion, one of kéki 2 நடு (திவா ); middle, centre 
3. பொருந்துதல்‌; பார 4. போலுதல்‌; resembling 
“வில்லினை ஒத்த புருவம்‌'' (பாரதியார்‌) (செ.அக.) 
[௨௮ ஓ. ஓத்தல்‌ (முதா 168.த ம.4) ] 

ஒத்தவன்‌ ௦428 பெ (ஈ) சமமானவன்‌; 006 wh 
is equal 
ம. ஒத்தவன்‌ 
(ஒல்‌. இத்து - ஒத்த * அவன்‌... 

ஒத்தறு-த்தல்‌ ரத, 4 செ.குன்றாவி. (4) தாள 
வரையறை செய்தல்‌ (பிங்‌.); 10 ௱ea5பre time 
(செ அக ). 
[ஒற்று ௯ ஒத்து * அறுத்தல்‌] 

ஒத்தன்‌ ௦49, பெ. (ஈ) 1. ஒருவன்‌; 8500௦0. 
“எல்லாவிஃதொத்தன்‌'' (கலித்‌.61). 2. ஒருத்தன 
பார்க்க; 569 ௦ப/௪ற. (செ.அக ). 
[ஒருத்தன்‌ ௯ ஒத்தன்‌ (கொ வ.]./ 

ஒத்தாங்கு ௦ரகரரப கு. வி.எ (804) ஓத்தபடி பார்க்க; 
$6 தக] ''ஒத்தாங்‌ கொறுப்பது வேந்து'' 
(குறள்‌,561). (செ.அக.). 

ஒத்தாசை ௦4888) பெ. (௩) உதவி; 810, help, assistance. 
(௦௦1௦0) (செ.அக.). 
ம. ஒத்தாச; ௧. ஒத்தாசெ; கொ. ஒதாச்‌; துட. விதொஸ்‌. 
[உறு - உற்று ௯ உறிறாயம்‌ ஃ இத்தாயம்‌ அ ஒத்தாசம்‌ ௯ 
ஒத்தாசை (கொ.வ.].] 

ஒத்தாப்பு ௦ரக்றம பெ (ஈ) 1 மறைவு; 5lanting shed 
in a field or garden to screen from the sun or wind. 
2. குடில்‌; small building with 4 sloping roof on three 
out of its four sides (செ.அக.). 
[ஒல்‌ ஒது ஓத்து ௮ ஒத்தாப்பு 'ஆப்பு' சொல்லாக்க ஈறு. 

ஒத்தாழிசை ௦14-8௪1 பெ. (௩) கலிப்பாவின்‌ வகை 
(தொல்‌.பொருள்‌.442); 8 kind of kali verse. (செ.அக.). 
[ஓல்‌ * தாழிசை - ஒத்தாழிசை.] 

ஒத்தி! ௦4 பெ. (௩) ஒரு பெண்‌; ௦௩ w௦௱க. 
“இஃதொத்தி யென்‌ செய்தாள்‌ கொல்‌.'' (கலித்‌.143) 
(செ.அக.). 
[இருத்தி ஒத்தி (கொ.வ.].] 

ஒத்தி” ௦4/ பெ. (௩) ஒற்றி” பார்க்க; 599 ௦812 (செ.அக.). 
[ஒற்றி ௯ ஒத்தி. 

ஒத்தி” ௦44 பெ. (॥.) 1. பொருத்தம்‌ பார்க்கும்‌ பயிற்சி; 
experience of seeing proper occasion etc. 2. நிலத்தை 
ஒருவரிடம்‌ பொருத்தி வைக்கும்‌ அடைமானம்‌; ஈ௦- 
rtgage. hypothecation 3. ஓத்து வாங்குதல்‌; pledging. 


[ஒத்து - ஒத்தி (ச.வி.06,07)..] 


349 


ஒத்து'-தல்‌ 


(n) 1 uy; resemblance, 


ஒத்திகை மரீரச/ பெ 
reciprocal adaptation அதற்கும்‌ இதற்கும்‌ ஒத்திகை யிருக்‌ 
கிறது 2. நாடகத்தை முன்‌ ஆடிப்பார்க்கை; rehearsal 
3 சரிபார்க்கை: ௦ venfy the correctness எழுதின 
பிரதிகளை ஒத்திகை பார்‌ 4 உதவி: கssistance (W). 
(செ அக.). 


/ஓத்து ௯ ஒத்திகை. (வே.க 112).] 
ஒத்திகை பண்ணு-தல்‌ ௦ரிழசட்றசகாப-, 15 செ கு.வி. 
(1) மகிழச்‌ செயல்‌; (0 ஊப56 by amorous sports. 


'“ஒருநாட்‌ பகலிலெனை யொத்திகை பண்ணி" (தெய்‌ 
வச்‌ விறலி.425) (செ அக.). 


[ஒத்திகை - பண்ணு. 

ஒத்திசை ரச! டெ. (௩) இசையின்‌ (இலயம்‌ ) ஒன்றும்‌ 
ண்மை, harmony in Music, Symphony, concert (4) 
ர (செ அக. ). 


(ஓத்து * இசை. 

ஒத்திடம்‌ எ/லா, பெ. (ஈ) ஒற்றடம்‌ பார்க்க; 966 
ரக்கா “கொங்கையை யொத்திடங்‌ கொடுத்து'' 
(தனிப்பா.). (செ அக.). 


[ஒற்றடம்‌ - ஒத்தடம்‌ ௯ ஓத்திடம்‌ (கொ.வ.].] 

ஒத்திப்போடு-தல்‌ ௦/40208ப-, 19.செ.குன்றாவி. (ம்‌) 
தவணை தள்ளி வைத்தல்‌; 1௦ 80/௦பா, a5 a hearing, 
postpone (செ.அக ). 


[ஒத்தி * போடு.] 


ஒத்தியம்‌ ௦/ந்க, பெ. (ஈ.) நச்சு மூங்கில்‌; 8521௦ poison 
ஸப (சா.அக.). 


[உல்‌ ௮ ஓல்‌ ௯ ஜத்தியம்‌.] 

ஒத்திரு'-த்தல்‌ எப, 3.செ.கு.வி. (41) இசைந்திருத்‌ 
தல்‌; 1௦ live in harmony, concord, friendship. “ஓத்த 
தறிவான்‌ உயிர்வாழ்வான்‌'' (குறள்‌.) (செ அக.). 


[ஒத்து * இரு-த்தல்‌.] 


ஒத்திரு”-த்தல்‌ ௦யய-, 3.செ.குன்றாவி. (44) போன்றி 
ருத்தல்‌; 1௦ be similar to. (செ.அக.). 
[ஓத்து * இரு-த்தல்‌.] 

ஒத்து'-தல்‌ ௦8ப-, 10.செ.கு.வி. (4) 1. தாளம்‌ போடு 
தல்‌; 10 keep time with cymbals or with the hands. 
“குணலைக்‌ கொத்தின பாணி'' (கோயிற்‌.நட 30). 2. 
தாக்குதல்‌; 1௦ strike against each other, butt against, 
ஸபா! “புயசயில மொன்றோ டொன்‌ றொத்தினார்‌'' 
(பாரத.வேத்திர.14). 3. ஒற்றுதல்‌; ௦ நபா பூவைக்‌ 
கண்ணில்‌ ஒத்திக்‌ கொண்டான்‌. 4. தள்ளுதல்‌; 1௦ றபர்‌. 
(செ.அக.). 


ம. ஒத்துக; ௧. ஒத்து; குட, ஒத்த; து. ஒத்துனி; தெ. ஒத்து: 
குரு. ஒத்தனா 


(உத்து - ஒத்து... 


ஒத்து” -தல்‌ 350 ஒத்துழையாதார்‌ 


ஒத்து”-தல்‌ ௦4ப-, 10.செ கு.ளி. (41) விலகுதல்‌, ஒத்தி | ஒத்துப்பார்‌-த்தல்‌ ௦ரப-ற-றத்‌-, 4.செ.குன்றாவி. (44) 
திற்றல்‌; 0 make room for, to take cn to one side. ஒப்பிட்டுப்பார்த்தல்‌, சரிபார்த்தல்‌; 1௦ compare, collate, 


(செ அக ). to verify the correctness எழுதியதை மூலப்படியோடு 
க., தெ. ஒத்து. ஒத்துப்‌ பார்க்கிறான்‌. (செ.அக ) 
[ஜல்‌ -. ஓத்து. ம. ஒத்து நோக்குக. 


ஒத்து” எர்ப பெ (௩) 1. தாளவொற்று; ॥ா6 1௩ ஸப [இத்து * பார்‌. 


for singing and dancing, keeping time for singing, ஒத்துப்பிடி-த்தல்‌ 04ப-0-2/24, 4.செ.கு.வி. (41) 1. 
“ஒத்தளந்து'' (பரிபா 12,42) 2 நாதசுரத்துக்குச்‌ சுருதி குறிப்புச்செய்தியைக்‌ காற்றுக்கருவி வாயிலாக ஊதி 
கூட்டும்‌ ஓர்‌ ஊது குழல்‌; ௮ 1600 Instrument conical தொலைவிலுள்ளவனுக்குத்‌ தெரிவித்தல்‌; 1௦ convey 
in shape and enlarging downwards used for playing the hints by blowing pipes 2 ஓத்தாதுதல்‌; 1௦ sound 
the drone note accompanying a naka-curam. ““ஓஒத்தையூ the keynote with the ottu or drone (W) 3. ஒருவா 
துநரை யேய்க்கும்‌'' (திருவாலவா.49,18). 3. கையணி கூறியதையே மற்றவரும்‌ முழுமையாக ஏற்றுப்‌ பேசு 
வகை; நற 6806 தெ. ஒத்துலு. (செ.அக.). தல்‌; (௦ be in total agreement with another (செ.அக.). 
ம. ஒத்து. 
[ஒற்று ௯ ஒத்து (வே.க,108).] 

ஒத்துக்கொடு-த்தல்‌ ௦/0--04ப-, 4 செ கு.வி (41) 1 
பொறுப்பேற்றல்‌; 1௦ be answerable, 1௦ guarantee 2. 
ஒப்புவிக்கப்பட்ட கணக்குகளுக்கு வகை சொல்லு 


[த்து * பிடி.] 

ஒத்துப்போடு-தல்‌ ௦44-0-௦62ப-, 20.செ.கு.வி. (v.) 
தாளம்‌ போடுதல்‌; (௦ keep the time with cymbals 
as an accompaniment to singing or dancing. (செ.௮௧.). 


இல்‌; to render an account for matters entrusted, as [ஒத்து * போடு. 
1௦ an accountant (செ.அக.). ஒத்துவா(வரு)-தல்‌ ரீபாசீ, 18.செ.கு.வி. (44) 
[ஓத்து * கொடு] இணங்கி வருதல்‌; ௦ ome to an agreement, to become 


டட ்‌ தத்‌ . conformable (செ.அக.). 
ஒத்துக்கொள்(ளு)'-தல்‌ உர்ப--%௦1, 7.செ குன்றாவி, 


(1) 1. ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ (சம்மதித்தல்‌), 1௦ ஊர்‌, ம. ஒத்துவரிக. 
௦00606 2 பிழையை ஒப்புக்‌ கொள்ளுதல்‌; 1௦ 90170௦- [ஒத்து * வா..] 
wledge one's mistake or confess one's பெர்‌ தன்‌ ம்‌ 2 _ 
அ -yத்‌[- மன 
குற்றத்தை ஒத்துக்கொண்டான்‌. 3. கணக்கிலேறறுக்‌ | 9ததிவாழ-தல்‌ ரபாக: 12.செ.கு.வி. (V4) iy 
கொள்ளுதல்‌; 1௦ 07௦01. மொத்து வாழ்தல்‌; (௦ live in harmony as a family, 
relations, fellow-servants. (செ அக.). 
[இத்து * கொள்‌] ன . i 
ச . க்‌ ல * வாழ்‌. 
ஒத்துக்கொள்(ளு)“-தல்‌ oflu-k-kol 2.செ.குவி (vi) ன ல்‌ . © க ட்‌ 
1. இணங்குதல்‌; 1௦ 8089, c௦றபா அவர்கள்‌ இருவரும்‌ | ஒத்துழை-த்தல ௦/2, 4.செ.கு.வி. {vi க்‌்‌ 
ஒத்துக்கொண்டு சாட்சி சொன்னார்கள்‌. 2. ஏற்றதாதல்‌; மனமொத்து வினைசெய்தல்‌; £௦ C௦-0perate; 1௦ wor 
£௦ sult, 10 be adapted தண்ணீர்‌ ஒத்துக்‌ கொள்ள வில்லை | 19990௭. (செ அக... 
(செ அக). ம. ஒத்துழய்க்குக. 
[ஒத்து * உழை.] 
ஒத்துழைக்கை முப பெ. (௩) கூடிவினை 
செய்கை; ௦-peration. working in union (செ.அக.). 


[ஒத்து * கொள்‌.] 


ஒத்துநட-த்தல்‌ ௦1ப-ஈ209-, 3.செகுவி. (ஸர்‌) 1. ஒரே 
வகையாய்‌ நடத்தல்‌; to walk together at the same 
pace; to march, as soldiers 2 இசைந்தொழுகுதல்‌; (௦ ந்‌ 
act agreeably to the wishes of another, hve In harmony. ம. ஒத்துழப்ப. 
(செ.அக ). [ஒத்து * உழைக்கை.] 
[ஓத்து * நட. த்துழைப்பு ௦ரப/௮ற்றபு பெ. (௩) ஓத்துழைக்கை 
ஒத்துழைப்பு ஐ 
ஒத்துப்பாடு-தல்‌ ௦ரீப-ற-ழச்்ப- 5.செ.கு.வி. (ர) 1. பார்க்க; 866 offப/a/k&க்‌ (செ.அக.). 
இசையப்பாடுதல்‌; to Sing ழி concert in unison 2 [ஒத்து * உழைப்பு. 
பிறர்‌ சொல்லுவன எல்லாவற்றையும்‌ ஏற்று வழிமொ . ர ணம்‌ கை 
ழிதல்‌ (ஆமோதித்தல்‌); 1௦ 88894 to everything said | ஓத்துழையாதார்‌ oftulaiyédar, பெ. (ஈ.) பிறகொள்ளை 
by another, always say ditto to another's words யாரோடு இணங்கி நடவாதவர்‌; ௩0௦-00-00912105, 
(லக). dissenters (செ.அக.). 


[ஓத்து * பாடு. [ஒத்து * உழையாதார்‌.] 


ஒத்துழையாமை 351 


ஒதுக்கு" -தல்‌ 


ஒத்துழையாமை oflulayyana பெ. (௩) பிறகொள்கை ஒதுக்கல்‌" ௦௦k] பெ (ஈ) எழுச்சி (சூடா.) 1809, 


யோடு இணங்கி நடவாமை; ஈ0௩ -றeration, di- 
8884 (செ.அக ) 
[ஒத்து * உழையாமை 7 

ஒத்தெழுத்திடு-தல்‌ ௦/9/ப40ப-, 18.செ.குன்றாவி. (41) 
யாவரும்‌ மனமொத்துக்‌ கையெமுத்திடுதல்‌; 1௦ 80 
in token of agreement வினாப்‌ போக்கி ஒத்தெழுத்திட்‌ 
டுக்‌ கொடுத்த பரிசாவது' (511.V1,412) (செ.அக ) 
[ஓத்து : எழுத்து * இடு-.. 

ஒத்தை ௦/௭ பெ. (௩) ஒற்றை பார்க்க (இ.வ.); 566 
௦ாகர (செ.அக ). 

ஒத்தைநாடி சாசர்‌ பெ. (௨) ஒற்றைநாடி பார்க்க, 
see ora (சா.அக.) 
[ஒற்றை அ இத்தை * நாடி... 

ஒத்தைப்பூண்டு ௦2றறபர்ப பெ. (॥) 
பூண்டு பார்க்க; 566 ரகப்‌ (சா ௮௧.). 


ஒற்றைப்‌ 


ஒத்தையடிப்பாதை மர்கஷ்சர்றச0௪/ பெ. (ஈ.) ஒற்றைய 
டிப்பாதை பார்க்க; 566 orTaiyadippadai 

ஒதளை ௦௦ பெ (॥) காசுக்கட்டி (ஸ௱), வவwny 
foliaged cutch (செ அக. ). 
[உதள்‌ ௮ இதள்‌ அ இதளை.] 

ஒதி ௦௦, பெ. (॥) ஒருவகை மரம்‌; ॥ப்கூ 886 
66 '“ஒதியம்‌ பணைபோல்‌ விழுவர்‌'' (பதினொ.ஆளு 
டைய மும்‌.6) (செ.அக.). 
[உதி ௯ ஒதி. உதிமரம்‌ எனத்‌ தொல்காப்பியர்‌ வழங்குவர்‌. 
“'ஓடிமரக்‌ கிளவி உதிமர இயற்றே'' (தொல்‌.எழுத்து.262).] 

ஒதுக்கம்‌' odukkam, பெ. (௩) 1. தனிமை; retreat, privacy; 
seclusion, solitude 2. நடை; walk, gait “ஊழடி யொதுக்‌ 
கத்‌ துறுநோய்‌'' (சிலப்‌ 10,92). 3. பதுங்குகை; 00ப- 
ching, stooping 4 பின்னிடுகை; retiring, receding, 
retreating, withdrawing (W) 5. இருப்பிடம்‌; 80006, 
habitation, dwelling place ‘‘திணியிமிலேற்றினுக்‌ கொதுக்‌ 
கஞ்‌ செல்வ நின்னிணைமலர்ச்‌ சேவடி கொடுத்த'' 
(சீவக 3100) 6 மறைவிடம்‌ (சூடா.); [ர place. 
7. மகளிர்பூப்பு; க (W) 8. தங்குமிடம்‌, சாவடி; 
rest house 9 ஓர்‌ அமங்கல இசை (திருவாலவா.57,14, 
அரும்‌.); 06 (செ.அக.). 
ம. ஒதுக்கம்‌, ௧, ஒதகு; தெ. ஒதகு. 
(ஒதுக்கு * அம்‌] 

ஒதுக்கம்‌” ௦௦ப/௭௱, பெ. (ஈ) (யாழ்‌.௮௧.) 1. தாழ்மை; 
ஸப 2. ஒழுக்கம்‌; லோப! (செ.அக.). 
[இதுக்கு * அம்‌] 

ஒதுக்கம்‌” ௦0, பெ (॥) 
(சங்‌.இலக்‌.சொற்‌.); 800ப௱ப/210ஈ. 


சேர்ந்து கிடத்தல்‌ 


ஒதுக்கிடம்‌ ௦/0), பெ (6) 1. 


springing or sprouting forth. 
ம. ஒதுக்கல்‌ 
[உது ௯ ஒது - ஒதுக்கல்‌. 


ஒதுக்கல்‌” ௦0/௪1 பெ. (௩) ஓரிக்கல்‌ பார்க்க; 969 


ork! (செ அக |). 

ஒதுங்குமிடம்‌; 
place of relrement ‘தண்சார லொதுக்கிடந்‌ தந்து” 
(தஞ்சைவா 11). 2. தங்கும்‌ விடுதி; temporary abode 
(0௦௦) 3 அண்டி வாமுமிடம்‌ (பிங்‌.); shelter, refuge, 
றற (செ அக ) 

ம. ஒதுக்கிடம்‌ (இடைவழி). 

[ஒதுக்கு * இடம்‌] 


ஒதுக்கிப்போடு-தல்‌ ௦௦பK௩ர-ற-ற0ஏப-, 19.செ குன்றாவி. 


(1) 1 தீர்த்து விடுதல்‌; 1௦ settle, close up (4), 2. 
இனத்திணின்று நீக்கி விடுதல்‌; (0 6006, as from caste 
3 கேள்வியைத்‌ (விசாரணையைத்‌) தள்ளி வைத்தல்‌; 
to adjourn, as a hearing 4. சொத்தை மறைத்துவிடுதல்‌; 
to conceal, as property (Loc ) அவன்‌ சொத்தையெல்லாம்‌ 
ஒதுக்கிப்‌ போட்டான்‌. (செ.அக.). 

[ஒதுக்கி * போடு.] 


ஒதுக்கிரு-த்தல்‌ ௦௦ப&ர்பஃ, 13 செ.கு.வி. (ஸப) பிறர்‌ 


வீட்டிற்‌ குடியிருத்தல்‌ (குறள்‌.340,பரி.உரை.); 1௦ be 
a tenant in another's house. (செ.அக.). 


[ஒதுக்கு * இரு. 


ஒதுக்கு'-தல்‌ ௦௦ப&kப-, 5.செ.குன்றாவி. (1) 1. ஓதுங்‌ 


கச்‌ செய்தல்‌; (௦ put on one side, as the hair to 
cause to get out of the way, as cattle, in the road; 
to wash ashore, as floating or other bodies, to push 
into a corner, to cast to one side, to a hedge, as dry 
leaves. 2. பிணக்கை விலக்குதல்‌; (0 separate, as 
persons in a quarrel சண்டையிடாமல்‌ இருவரையும்‌ 
ஒதுக்கினார்கள்‌. 3. அணைத்துக்காத்தல்‌; 1௦ shelter, 
as a bird its young, to brood (Loc.). கோழிதன்‌ 
குஞ்சுகளைச்‌ செட்டைகளுக்குள்‌ ஒதுக்குகிறது”. 4. ஒரு 
புறமாய்ச்‌ சேர்தல்‌; together oN one side; to tuck up, 
as one's clothes while crossing a ver. நீ ஆடையை 
யொதுக்கிக்‌ கொண்டு நீரிலிறங்கு. 5. சொத்துக்களை 
மறைத்தல்‌; ௦ place Out of reach, remove by unfair 
means, secure for one's self clandestinely. சொத்துக்களை 
யெல்லாம்‌ வழக்குக்காக ஒதுக்கி விட்டான்‌. 6. விலக்கு 
தல்‌; to separate; to put away, to expel, as from caste. 
அவனைச்‌ சாதியினின்று ஒதுக்கி யிருக்கிறார்கள்‌. 7. 
தீர்த்தல்‌; (௦ ப்spatch, as a business (W). வழக்கைத்‌ 
தங்களுக்குள்‌ ஒதுக்கிக்‌ கொண்டார்கள்‌. 8. கொல்லு 
தல்‌;1௦ & ஆள்களை யொதுக்க (வின்‌.). 9. வறுமைக்குட்‌ 
படுத்துதல்‌; ௦ i௱poverish (WJ (செ.அக.). 

ம. ஒதுக்குக; ௧. உடுகிசு, உடகிசு; தெ. உடிகின்சு, டுங்க; 
கூ. டுப்ப; குரு. ஒடொக்னா; மால்‌. ஒட்கெ. 

(ஒதுங்கு - ஒதுக்கு... 


ஒதுக்கு” 


ஒதுக்கு” ௦3/40, பெ. (௩) 1. விலகியிருப்பது; (2 
which is apart, separate. 2. பிறர்‌ வீட்டிற்‌ குடியிருக்கை 
(குறள்‌.340,உரை ); நiving 85 a tenant in another's house 
3 புகஸிடம்‌; ரலீபரஎ, ௭12 'எவ்வொதுக்‌ கெய்துவா 
யே" (இரகு.கடிமண.50). 4. மறைப்பு; 50096, hiding 
place. 5 நடை; walking, gait. ‘தகைமெல்‌ லொதுக்கின்‌ 
... விறலி” (புறநா.135,3). (செ.அக.). 


[ஒதுங்கு ௯ ஒதுக்கு. 

ஒதுக்குக்கடல்‌ ௦8பய-/-/சர௪[ பெ. (௩) 1. குடாக்க 
டல்‌; த, ஓபரீ 2. இயற்கையிலமைந்த துறைமுகம்‌; 
natural harbour (செ.அக ). 
[ஒதுக்கு * கடல்‌] 

ஒதுக்குக்கல்‌ ௦20/40-/-/௪ பெ. (௩) படிக்கல்‌; 8190- 
$1006 (சேரநா.). 
ம. ஒதுக்குகல்‌. 
[ஒதுக்கு 4 சுல்‌.] 

ஒதுக்குக்குடி ௦௦பkku-k-kudi பெ. (௩) ஓட்டுக்குடி 
பார்க்க (வின்‌.); 866 ௦ரீப&&ப!. (செ.அக.). 
[ஒதுக்கு * கடி... 

ஒதுக்குப்‌ பச்சை ௦0//00-0-0௪௦௦௪( பெ. (௩) புமுங்க 
லில்‌ வேகாத நெல்‌; paddy that is not well boiled 
and is adhering to the sides of the vessel. Loc. 
(செ அக.). 
(ஒதுக்கு * பச்சை] 


ஒதுக்குப்‌ படல்‌ ௦41//-0-0௪721 பெ. (௩) காற்றைக்‌ 
தடுக்குங்‌ கிடைப்படல்‌ (வின்‌.); shed 40 screen cattle 
from the wind (செ.அக.). 


[ஒதுக்கு - படல்‌] 
ஒதுக்குப்பாடு ௦40//0-2-0ச0ப, பெ. (௩) மரவேலியுள்ள 


செய்கால்‌ நிலம்‌ (யாழ்ப்‌.); பlivable land enclosed 
by tree (செ.அக ) 


(இதுக்கு * பாடு/ 


ஒதுக்குப்புறம்‌ ௦௦ப4%ப-ற-ழபாதா, பெ. (௩) 1 ஒதுங்கும்‌ 
புறவிடம்‌; 606 of a building or a hedge or a tree, 
as afiording shelter from wind and rain 2. தனித்த இடம்‌; 
solitary place (செ.அக.). 


[ஒதுக்கு - புறம்‌./ 

ஒதுக்குப்பொதுக்குப்பண்ணு-தல்‌ odukku-p- 
ற௦பிப்hப-ற-றகப, 12 செ குன்றாவி. 1) 1 பண 
ஏமாற்றுச்‌ செய்தல்‌; 10 embezzle 2. சொத்தை 
மறைத்து வைத்தல்‌; 10 conceal property by omitting 
to insert it In the list or schedule, as of a person sued 
fr 061 (செ அக ). 


[ஒதுக்குப்பொதுக்கு * பண்ணு. ஒதுக்குப்‌ பொதுக்கு - எதுகை 
குறித்த இணைமொழி.] 


352 


ஒப்பங்கூறுச்சீட்டு 


ஒதுக்குமுளை ௦ப%ப-ப/எ, பெ. (௩) தேய்ந்த வெள்‌ 
ளிக்காசு; mall silver coin worn off by use (செ.அக.). 


[ஜதுக்கு * முளை, தேய்ந்ததால்‌ ஒதுக்கத்தக்க காசு. 
ஒதுக்குவயல்‌ ர்ப&ஸப-தyச பெ. (ஈ) வயலிற்‌ கால்‌ 

நடைகளைக்‌ கட்டுமிடம்‌ (வின்‌ ); 208 set apart in 

a paddy field behind the lodging hut, for penning cattle 


[இதுக்கு - வயல்‌.] 


ஒதுங்கு-தல்‌ ௦2பாரப-, 7.செ.கு.வி. (81) 1. விலகுதல்‌; 
to get out of the way, as 1௦ well 2. கரையிற்‌ சார்தல்‌; 
to dnft ashore. 3. அடைக்கலம்‌ புகுதல்‌; 1௦ Seek refuge, 
1 shelter “நின்றளிக்கும்‌ குடை.நிழற்கீ ழதினொதுங்கி 
(கம்பரா.கையடை.8). 4. ஒடுங்குதல்‌ (பிங்‌.); 1௦ 88 
aside and bow as a mark of respect, before a superior. 
5. நடத்தல்‌; 1௦ 680, 5160, ௮k "'கோல்காலாகக்‌ 
குறும்பல வொதுங்கி'' (புறநா.159,3). 6. பின்னடை 
தல்‌; ௨௦ ஏ 0௦60 ''செந்தளி ரொதுங்க மிளிர்‌ சீறடி" 
(கந்தபு தெய்வயானை.232). 7 தீர்தல்‌; (௦ be finished, 
settled, adjusted, completed காரிய மொதுங்கிவிட்டது. 
8. வறுமைப்படுதல்‌ (யாழ்ப்‌.); 1௦ 06 Impoverished, 
1௦ be In want 9. இறத்தல்‌ (யாழ்ப்‌.); (௦ 016. ஆள்‌ 
ஒதுங்கிப்‌ போயிற்று (செ.அக.). 


ம. ஒதுங்கு; ௧. ஒதுகு, ஒதகு; து. ஒதுங்க; தெ. ஒடுசு. 
[ஒடுங்கு - ஒதுங்கு - ஓதுங்கு-தல்‌ (வே.க.84).] 


ஒதுங்குபுறம்‌ ௦௦பர்ரப-றபாகா, பெ. (ஈ.) புறம்போக்கு; 
uncultivated land (Loc.} (செ.அ௧.). 


ஒதுப்புறம்‌ ௦௦ப-ற-றபர, பெ. (௩) ஒதுக்குப்புறம்‌ 
பார்க்க; 566 odukku-p-றபan. (செ ௮௧). 


ஒப்ப ௦0௦௪, இடை. (றச்‌) உவம வாய்பாடுகளுள்‌ ஒன்று 
(தொல்‌.பொருள்‌.291); கdverbial word of comparison 
“கற்பிளவோடு ஒப்பர்‌ கயவர்‌'' (நல்வழி). 
[ஓ ௮ ஒல்‌ ௮ ஒப்ப.] 
ஒப்பக்கதிர்‌ ௦றறஎ-k-kஎ பெ 
மெருகிடுங்‌ கருவி (வின்‌.); 
instrument (செ அக.). 


(௩) அணிகலனை 
jewellers polishing 


[ஒப்பம்‌ ௪ கதிர்‌] 


ஒப்பங்கூறு சர்‌) பெ. (௩) பங்கு ஓலை 
(பத்திரம்‌ ) (0.6), partition deed showing division of 
propery (செ.அக.). 


மறுவ. பங்கோலை, பங்காவணம்‌, (பங்குபத்திரம்‌, பாகபத்தி 
ரம்‌). 


[ஒப்பம்‌ * கூறு. ஒப்பம்‌ - செப்பம்‌, ஒழுங்கு. 


ஒப்பங்கூறுச்சீட்டு ஏறறசர்‌-&ப்ய௦மரர்ப, பெ. (௩) ஓப்பங்‌ 
கூறு பார்க்க (00), see cppan-kdu (செ.அக ) 


[ஒப்பம்‌ - கூறு * சீட்டு. 


ஒப்பங்கொடு-த்தல்‌ 


353 


ஒப்பம்‌? 


ஒப்பங்கொடு-த்தல்‌ ௦றறகர-௦பப 4.செ.கு.வி. (64) 
கட்டளை கொடுத்தல்‌ (யாழ்ப்‌.); 1௦ ரவர்‌ 8௩ 008, 
issue a summons (செ.அக.). 

[ஒப்பம்‌ * கொடு-த்தல்‌.] 

ஒப்பச்செய்‌-தல்‌ ௦௦02-௦-09ஈ, 1 செ.குன்றாவி (1) 
ஒத்துக்‌ கொள்ளச்‌ செய்தல்‌; 1௦ 08056 1௦ 8096. 
(ஆ.அக.). 

[ஒப்ப * செய்‌-தல்‌.] 

ஒப்பசெப்பம்‌ ௦008-8800௪ஈ, பெ. (௩) சமம்‌ (வின்‌.); 
levelness, as of ground. (செ.அக.). 
[ஒப்பம்‌ * செப்பம்‌. 

ஒப்படி' :0றறஎ0, பெ. (ஈ) 1. அறுவடை (உ.வ.): 
harvest. 2 ஒருவகைக்‌ கூட்டுநிதி! (6.11.01. 103), a kind 


of common good fund raised by proportionate contribu-’ 


tions from all land owners. (ச.அக ) 
தெ. எப்பிடி. 
[ஒப்பு ௯ ஓப்படி (வே.க.112).] 

ஒப்படி” சர்‌ பெ. (ஈ) தரய்மை; துப்புரவு; 0092110255, 
றeatness வீட்டை ஒப்படியாக வைத்துக்‌ கொள்‌ (இ.வ.). 
[உவப்படி - ஓப்படி 7 

ஒப்படி” சர்‌ பெ. (ஈ) அணியமானது (ஙா; th! 
which is ready (செ.௮௧.). 
[ஒப்பம்‌ ௯ ஒப்படி] 

ஒப்படிமிசுக்கு மசலா பெ. (௩) தில 
விளைச்சற்‌ கணக்கு (இ.வ.); 0000ப1840ஈ of the actual 
value of a crop. (செ.௮௧.). 
[ஒப்படி * யிசுக்கு.. 

ஒப்படியிருக்கை மறறச-ர-ர்ப&&, பெ. (௩) யாழ்‌ 
மீட்டும்‌ இருக்கை நிலை யொன்பதனுள்‌ ஒன்று 
(சிலப்‌.8,25,உரை.); ௮ posture, one Of nine irukkal. 
(செ.அக ). 
[ஒப்படி * இருக்கை. 

ஒப்படை'-த்தல்‌ ஏறறக, 4.செ.குன்றாவி. (4) 1. 
ஒப்புவித்தல்‌; (௦ entrust, consign, deliver, give Over 
to the charge of another. அவனிடத்தில்‌ எல்லாப்‌ 
பொறுப்பையும்‌ ஒப்படைத்திருக்கிறான்‌ (உ.வ.). 2. 
ஈடுகொடுத்தல்‌; 1௦ make amends give satisfaction, 
furnish a security, compensate, indemnify பணம்‌ வாங்கத்‌ 
தன்‌ சொத்துக்களையெல்லாம்‌ ஒப்படைத்தான்‌. (உ.வ.). 
3. பரிந்துரைசெய்தல்‌ (வின்‌.); 10 ரசcommend 
(செ.அக.). 
[ஓப்பு * அடை-த்தல்‌./ 

ஒப்படை” ௦0024 பெ. (ஈ) 1 ஒப்புக்‌ கொடுக்கை; 
entrusting, Surrender, commitment, delivery, pledging, 
giving charge 2. ஓப்படைப்புபார்க்க; 596 Oppafaippu. 
(செ அக). 
[ஒப்பு * அடை.] 


oppadalppuU, பெ. (௩) முறைமனற 


ஒப்படைப்பு 
ஆணையை நிறைவேற்றுகை; (060௮) delivery in 
execution court proceedings (செ.அக.). 


[ஒப்பு - (அடை) அடைய்பு.] 

ஒப்பணி'-தல்‌ 200௭4, 4.செ.குன்றாவி (4) ஒப்பனை 
செய்தல்‌; (௦ வெcorate, eombelish '*ஒப்பணிதலிற்‌ 
சிவப்பாதல்‌'” (திவ்‌.பெரியாழ்‌.3,6,8,வ்யா.பக்‌.690) 
(செ.அக.). 
[ஒப்பு * அணி - ஓப்பணரி.] 

ஒப்பணி” ௦றறசார்‌ பெ. (ஈ.) உவமையணி; (866) smile. 
(செ.அக.). 
[ஒப்பு * அணி.] 

ஒப்பந்தம்‌' ஏறறகாஎசா, பெ. (௩) 1. உடன்படிக்கை; 
agreement, stipulation, contract. 2. கட்டுப்பாடு; பாகர- 
rity, accord ஊரெல்லாம்‌ ஒப்பந்தமாயிருக்கிறது. 3. நடு 
(வின்‌.); middling quality, Mediocrity. 4. சமன்‌; 5௱௦௦- 
thness, evemess, levelness: ஒப்பந்தமான நிலம்‌ (வின்‌.). 
(செ.அக.). 
ம. ஒப்பந்தம்‌; ௧. ஒப்பந்த; து. ஒப்பந்த; தெ. ஒப்பந்தமு. 
[ஒப்பு ௯ ஒப்பந்தம்‌. 'அந்தம்‌' - சொல்லாக்க ஈறு / 

ஒப்பந்தம்‌” றற, கு வி.எ. (80) ஒப்பாக; imilarly, 
ஒப அவனுக்கு ஒப்பந்தம்‌ நீ செய்ய வேண்டும்‌. 
(இ வ.) (செ.அக ). 
[ஒப்பு * அநீதம்‌ ஒப்பந்தம்‌. பெயர்ச்சொல்‌ வினை 
யெச்சப்‌ பொருள்‌ தந்தது / 

ஒப்பந்தம்பண்ணு-தல்‌ oppandam-pannu=, 
15.செ.கு.வி. (ர) 1. உடன்படிக்கை செய்தல்‌; ௦ 
agree, to contract, covenant 2. ஈடாகக்‌ கொடுத்தல்‌ 
(வின்‌.); 10 0149 as equivalent for 3. சமம்பண்ணுதல்‌ 
(வின்‌.); 1௦ level, smooth ௦௩ (செ.அக.). 
[ஒப்பந்தம்‌ * பண்ணு-.] 

ஒப்பந்தமானகாணி ஏறறகார்க-கச-ண]்‌ பெ. (௩) 
வரியொழுங்கு செய்யப்பட்ட நிலம்‌ (வின்‌.); 1870 10 
which the tax or tthe has been commuted into a lump 
sum by agreement (செ.அக.). 
[ஒப்பந்தம்‌ * ஆன * காணி.] 

ஒப்பம்‌' ௦றறசா, பெ. (ஈ) 1. ஒப்பு (வின்‌.); றவு, 
comparison, resemblance. 2. ஒருதன்மை,;பnchangeaki- 
lity, 06௨55. ""ஒப்பமா யிரண்டற்றொன்றாய்‌'' 
(கைவல்ய தத்துவவி 28). 3. சமம்‌ (வின்‌ ); (08655 
4. மெருகு (புறநா.147,7,உரை.); 91096, polish. 5. 
ஒப்பனை (கலித்‌.117,1,உரை.); ௦amentation, Make- 
“பர. (செ.அக. ). 
ம. ஒப்பம்‌; ௧. ஒப்ப; கோத. ஒப்‌; துட. உப்‌; குட, ஒப்ப; 
து. ஒப்பி; தெ. ஒப்பு; பர்‌. ஒபிப்‌; குரு. ஒக்னா. 
/ஓப்பு ஓப்பம்‌.] 

ஒப்பம்‌” றற, பெ. (ஈ.) 1. கையொப்பம்‌; 5ிாஃ்பாச 
2. கட்டளை (யாழ்ப்‌); கார்‌, 8ய ராடு, citation, order 


ஒப்பமிடு'-தல்‌ 354 ஒப்பாரிக்காரன்‌ 


3. ஆணை ஓலை (அதிகார பத்திரம்‌) (யாழ்ப்‌); சார 
grant of privileges or honours; sanad. (செ.அக.). 
[ஒப்பு  ஒப்பம்‌.] 

ஒப்பமிடு '-தல்‌ ௦றறதா-/0ப-, 18.செ.குன்றாவி. (41) 1. 
சமமாக்குதல்‌; (௦ 5Moothen, level, Make even 2 மணி 
முதலியன துலக்குதல்‌ (புறநா.147,7); 1௦ polish, as 
8 ரண 3. ஒப்பனை செய்தல்‌ (அலங்கரித்தல்‌); 1௦ 
ஈச பொன்னிலே நீலமணியை அழுத்திப்பேணி 
ஒப்பமிட்டாற்‌ போன்ற (கலித்‌.117,உரை.) (செ.௮௧.). 
ம. ஒப்பமிடுக. 

ஒப்பமிடு”-தல்‌ ௦றறதா-நரப-, 18.செ.குன்றாவி (v1) 1 
கையொப்பமிடுதல்‌; 1௦ subscribe one’s Name to 2. 
ஆணை ஓலை (அதிகார பத்திரங்‌) கொடுத்தல்‌; £௦ 
grant a certificate of privileges or honours, to grant a 
diploma or sanad (செ அக.) 


ஒப்பரக்காரன்‌ ௦00௧௪-/-(த0, பெ. (௩) ஒப்புரவுக்‌ 
காரன்‌ பார்க்க; 596 ௦றறuravukka்an (செ.௮௧.). 


ஒப்பராவி ௦௦௦௪௪4 பெ. (௩) துலாக்கோல்‌ செய்வோன்‌ 
(வின்‌.); 008 who Makes balance. (செ.அக.). 


[ஒப்பு * அராவி - ஒப்பராவி.] 


ஒப்பராவு-தல்‌ றற, 9.செகு.வி. (1) துலை 
(தராசு) செய்தல்‌ (வின்‌ ); 1௦ make a balance 
[ஒப்பு + அராவு - ஒப்பராவு - ஒப்பாகத்‌ துலைக்கோலை 
அராவிச்‌ சமன்செய்தல்‌.] 

ஒப்பளவை ஏறத்‌ பெ. (ஈ.) உவமையளவை 
(உபமானப்பிரமாணம்‌.) (சி.சி.அளவை. 1); (1௦9) 8௩5- 
ly (செ.௮௧.). 
[ஒப்பு * அளவை.] 


ஒப்பன்‌ ௦00௪, பெ. (௩) மெருகிடப்பட்டது; that which 
has been bumished “ஒப்பன்‌ திருக்கைக்‌ காறை... 
ஒப்பன்‌ திருவடிக்காறை'' (51117) (செ ௮அக.). 
[ஒப்பு ஓப்பன்‌ (வே ௧.112) ஒப்பு - செப்பம்‌, அழகு / 

ஒப்பனை றற பெ. (௩) 1. உவமை; Si, 
௦0௱8150ஈ 2. சான்று (சாட்சியம்‌); 0௦௦1, evidence 
3. மேற்கோள்‌, எடுத்துக்காட்டு (திருட்டாந்தம்‌); 
instance, example, parallel 4. போலி (பாவனை .) 
(வின்‌.); ॥KeNess, effigy. 5. சமம்‌; levelness, evenness 
(W). 6. அழகு; adornment, decoration, beautification. 


“வடிவை யொப்பனை செய்தவாறு (பாரத 
இந்திர.26). (செ.அக.). 
ம, ஒப்பன. 


[ஓ ௮ ஒப்பு - ஒப்பனை. (வே ௧.112).] 


ஒப்பனை காட்டு-தல்‌ 020௪7 6௪4ப-, 5.செ.கு.வி. (41) 
1. ஓப்புக்‌ காட்டுதல்‌; 10 exhibit a likeness, by drawing 


a picture or by making a bust. 2. மேற்கோள்‌ காட்டுதல்‌ 
(வின்‌.); 1௦ 8000௦6 an illustration Or ஜாவ! (செ.அக.). 


[ஒப்பனை * காட்டு.] 


ஒப்பா-தல்‌ றச்‌, 6.செ கு.வி (41.) 1. உவமையாதல்‌; 
to be similar. 2 நேராதல்‌; (௦ சqபஃ! (செ அக... 


[ஒப்பு * ஆ(கு]தல்‌ ஒப்பாதல்‌.] 


ஒப்பாக்கு-தல்‌ ஏறறகி&கப-, 5.செ குன்றாளி (-() இணை 
யாக்குதல்‌, சமனாக்குதல்‌; 10 make equal, 9/9 

ஒப்பாசாரக்காரன்‌ ௦றறக்க்ச-4-kக், பெ (6) 1. 
ஒப்புக்குப்‌ பழக்கவழக்கங்களைக்‌ கடைபிடிப்பவன்‌; 
one who conforms Merely to extemal rites or usage 
2. மாயக்காரன: hypocrite, dissembler 
[ஒப்பு * ஆசாரம்‌ * காரன்‌ 5 சீகா] 

ஒப்பாசாரம்‌ மறறக்க்சா, பெ (ஈ) 1. உடன்படிக்கை; 
agreement, covenant அவனுக்கும்‌ உனக்கும்‌ ஒப்பாசார 
மென்ன? 2 ஓத்த ஒழுக்கம்‌; c௦nformty, proper 
௦000௦ 3. ஏய்ப்பு (வின்‌), றாவ 4 கண்டுங்‌ 
காணாதது போலிருக்கை (யாழ்ப்‌), kin 8 an 
act, connivance 5. புறவொழுக்கம்‌; [oா௱aி, external 
conduct (செ அக |). 
[ஒப்பு * ஆசாரம்‌ 5k! சக] 

ஒப்பாரி'-த்தல்‌ ஹக்‌, 4 செ குன்றாவி (44) ஒத்தல்‌; 
to resemble, look lke பொன்னை யொப்பாரித்து'' 
(தேவா 1200,10). (செ அக ) 
(ஒப்பு * ஆரி - ஒப்பாரி, ஆரி : பொருந்து, ஆரித்தல்‌ - 
பொருத்தல்‌, செய்தல்‌ / 

ஒப்பாரி” ச பெ. (௩) 1. ஒப்பு; 600௮ ''அவரன்ன 
ஒப்பாரி'' (குறள்‌,1071). 2 போலி; pretence, hoax, 
094076 “நாளு மொப்பாரியாய்வந்த புத்துறவுக்கு 
நன்மை பலவே செய்குவார்‌'' (அறப்‌.சத.30), 
(செ.அக ). 
க. ஒப்பாரி, தெ. ஒப்பாரி. 
[ஓ ௮ ஒப்பு அ ஒப்பாரி. (வே ௧.1.12) 7 

ஒப்பாரி” ௦றறக்ர்‌ பெ (௩) அமுகைப்பாட்டு; |ச£கtion 
by women making dolefu! reference to the personal 
appearance and good qualities of the deceased ''மகனே 
யென்றொப்பாரி சொன்னாள்‌'' (இராமநா.யுத்த.81), 
(செ அக,). 
ம. ஒப்பாரி. 
[ஒப்பாரி - ஒப்புமையான பண்புகள்‌, உள்ளம்‌ ஓத்த தன்மை, 
நெருங்கிய நல்லியல்புகளைச்‌ சொல்லிப்‌ புலம்புதல்‌ / 

ஒப்பாரிக்காரன்‌ ௦றறக்‌ா-&-&த்‌ர பெ. (௩) இறந்தவ 
னுக்கு ஒப்பாயிருத்தல்‌ பற்றி நெருங்கிய ' உறவின 
னாக மதிக்கப்படுபவன்‌ (வின்‌ ), one regarded as 


a near relative because of his resemblance to a deceased 
member of the family 


[ஒப்பாரி - ஒத்த இயல்பு, ஒப்புமை, ஒப்பாரி 4 காரன்‌.] 


ஒப்பாரிகொள்ளு-தல்‌ 


355 


ஒப்பு 


ஒப்பாரிகொள்ளு-தல்‌ றறகா-k௦!-, 7.செ.குன்றாவி. 
(41) இறந்தவனுக்கு ஒப்பாயிருத்தல்‌ பற்றி ஒருவனை 
நெருங்கிய உறவாகமதித்தல்‌ (வின்‌.); ௦ 80810 006 
85 a near relaton because of his resemblance to a 
deceased member of the family (செ ௮௧.). 


[ஒப்பாரி ்‌ கொள்‌] 

ஒப்பாரிச்சுவர்‌ oppér-c-cwar, பெ (௩) சம உயரத்தில்‌ 
எழுப்பப்படும்‌ சவர; walls raised at equal height 
(கொங்வ ). 
(ஒப்பாரி - சுவர்‌./ 

ஒப்பாரியிடு-தல்‌ ௦றறக்ர-ர-/ப- 20.செ.கு.வி. (v) 
இறந்தவரை நினைத்துப்‌ புலம்பியமுதல்‌; 1௦ 18௭௦ 
the death of a person making numerous reference to 
his or her personal appearance and excellent qualities. 
(செ அக ) 
[ஒப்பாரி 4 இடு! 

ஒப்பாரிவை-த்தல்‌ 0றறகர-டசர-, 4.செ.கு.வி. (1) ஒப்பா 
நியிடுதல்‌ பார்க்க; 598 ௦ppalyidu. (செ.அக.). 
[ஒப்பாரி வை] 

ஒப்பான்‌ ஏறறக, பெ. (௩) ஒழுங்கான இயல்புடைய 
வன்‌: man who walks in the path of rectitude “ஈங்கிவ 
ரொப்பார்‌ போல யாவையும்‌ விட்டு”' (திருவாலவா. 
27.43) (செ.அக.). 
[ஒப்பு * ஆன்‌/ 

ஒப்பி'-த்தல்‌ ஏற, 4.செ.குன்றாளி. (44) 1. உவமித்‌ 
தல்‌; 1௦ 190, ௦086. ''இத்துணையே ஒப்பிக்கப்பட்ட 
து" (இறை 1,25). 2 விமுக்காடிடுதல்‌; 1௦ 06410ப16 
in an eal measure among many ''பகழியொப்பித்‌ 
துள்ளவா றுட்டினானே'' (சீவக 798) 3 மெய்ப்பித்‌ 
தல்‌; 10 prove, demonstrate 4. ஒப்பனைசெய்தல்‌; 1௦ 
embellish, to adorn. ‘‘wரகதத்தைக்‌ கடைந்தொப்பித்த 
தொத்தன'' (அட்டப்‌.திருவேங்கடத்தந்‌.93). (செ.அக.). 
(ஒப்பு அ ஒப்பி... 

ஒப்பி”-த்தல்‌ ௦004, 4.செ.குன்றாவி. (04) 1 ஒத்துக்‌ 
கொள்ளச்‌ செய்தல்‌; (0 08056 1௦ ௨009௦ 2. ஏற்கும்படிச்‌ 
சேர்ப்பித்தல்‌; 1௦ 061/9, surrender, handover, Make 
வள 3. பாடத்தை மனனஞ்செய்து சொல்லுதல்‌; ௦ 
recite by recalling to mind what has been (கோம்‌, as 
8 lesson. (செ அக.). 
ம, ஒப்பிக்குக. 
[ஒப்பு ௯ ஓப்பி.7 

ஒப்பிடு- தல்‌ ௦99/0-, 18.செ.குன்றாவி. (44) 1. உவயித்‌ 
தல; 1௦ ஈச. 2. ஒத்துப்‌ பார்த்தல்‌; (0 compare with 
other copies. as manuscripts; to collate. (செ.அக.). 
[ஒப்பு * இடு] 

ஒப்பித்துக்கொள்(ளூ)-தல்‌ ௦0211ப-4-40/-, 7.செ.குன்‌ 
றாவி. (1) ஏற்றுக்கொள்ளுதல்‌ (௨.வ.); 10 receive; 
to take charge of, as an office. (௪௪.௮௧.). 
[ஓப்பி அ ஒப்பித்து ௬ கொள்‌.] 


ஒப்பிதம்‌ ஏற, பெ. (௩) 1 பொருத்தமாயிருக்கை; 
acceptability, propnety 2. சமம்‌; smoothness, levelness 
3 நேர்மையாயிருக்கை; 1௮655, Justice, equity 
(செ அக௧.). 
தெ. ஒப்பிதமு. 
[ஒப்பு அ ஒப்பிதம்‌. (வேக 112)] 

ஒப்பில்போலி ஏறறர-றக/;, பெ. (௩) ஒப்புமைப்‌ பொரு 
ளைக்‌ காட்டாத, போல்‌ என்னும்‌ இடைச்சொல்‌ 
(தொல்‌ சொல்‌ 280), 16 particle of companson, pd, 
used as a mere expletive without indicating any compari- 
$0 85 ॥ அவன்‌ இங்கு வந்தான்‌ போலும்‌ (உ.வ ) 
(செ அக ). 
[ஒப்பு * இல்‌ * போலி] 

ஒப்பின்முடித்தல்‌ ௦றறற-பர, பெ (௩) ஒன்றனதி 
லக்கணத்தை அதுபோன்ற வேறொன்றற்கும்‌ முடிவு 
செய்தலாகிய உத்தி (நன்‌ 14), (சே) அpplicaton of 
a rule appertaining to one thing to other things also 
of a similar character, one of 32 பம்‌ (செ அக.). 


[ஒப்பு * இன்‌ - முடித்தல்‌ / 

ஒப்பின்மை ணக பெ. (ஈ) 1 நிகரின்மை; 
incomparableness, peerlessness, the qualty of being 
unequalled or unparalleled 2 வேறுபாடு; பissimilauty, 
variation (செ அக.). 
[ஒப்பு * இன்மை.] 

ஒப்பு'-தல்‌ ௦றறம-, 5.செ.குன்றாவி. (41) ஏற்றுக்கொள்‌ 
ஞுூதல்‌ (சம்மதித்தல்‌); 10 807, 80060௦ to, assent, 
approve (செ அக ). 


தெ., ௧. ஒப்பு, து. ஒப்பி 
[ஒல்‌ ௮ ஒப்பு.] 

ஒப்பு” ௦றறப, பெ. (॥) 1. போலுகை; ikeness, similarity, 
resemblance. ''உறுப்பொத்தன மக்களொப்‌ பன்றால்‌”' 
(குறள்‌ 993). 2. ஆழகு; மbeauty, loveliness, grace 
“ஒப்புடை யொருவனை யுருவழிய'' (தேவா.474,7). 
3. கவனம்‌; 61900௦, ௨௦௨55 '"ஒப்பொடு கேட்பமென்‌ 
றுள்ளம்‌ பற்றியே'' (திருவாலவா 42,13). 4 ஒரு 
தன்மை; பாiformity, oneness, consonance 5 ஏற்புடை 
யது; that which is fit, appropriate, proper "தீர்த்த 
யாத்திரைக்குச்‌ செல்கை யொப்பல'' (திருக்கா 
ளத்‌ 1,20). 6. உவமையளவை (சி.சி.அளவை. 1); 
analogy. 7. உடன்பாடு; C௦56, 800081. 8. ஓப்பார்‌ 
பார்க்க; 886 ௦றறச்‌ (செ ௮௧ ) 
ம. ஒப்பு; ௧. ஒப்பு; கோத. ஒப்‌; துட, கொய்உபம்‌ ( கைஒப்பம்‌) ; 
குட. ஒப்பு; குரு. ஒக்னா; து. ஓம்பு: தெ. ஒப்பு. 
[ஒல்‌ ௯ ஒப்பு..] 

ஒப்பு” 9, பெ. (ஈ.) கையெழுத்து; றாஃபாச (600) 
(செ.அக.). 
ம. ஒப்பு. 
[ஓல்‌ ௮ ஒப்பு... 


ஒப்பு” 920 பெ. (௩) ஒத்தடம்‌ (இ.வ ); fomentaton 
(செ அக.). 


ஒப்புக்கமு'-தல்‌ ௦ற்றபக்கக/ப-, 1 செகுவி (ம) போலி 
யாக அமுதல, ௦ lament the death of a person for 
the sake of convention 


(ஒப்பு * கு * அழு - ஒப்புக்கமு. 'கு' - நான்கள்‌ உருபு... 
ஒப்புக்கழு”-தல்‌ ஏறறம&ிப: 1 செ குன்றாவி. (vt) 
மனமொவ்வாமற்‌ செய்தல்‌; 1௦ perform a task without 


putting one's heart into it, to do a thing reluctantly 
(செ அக ). 
[ஒப்பு * கு * அழு - ஒப்புக்கழு. 'கு' - நான்கன்‌ உருபு! 
ஒப்புக்கொடு-த்தல்‌ ௦00-6-609ப-, 4.செ.குன்றாவி. (44) 
ஒப்புவித்தல்‌; 40 liver, hand over, make over 
(செ.அக.). 
(ஒப்பு - கொடு] 
ஒப்புக்கொப்பாரம்‌ ௦றறப&0றறக்கள, பெ. (௩) விருந்தின 
ரைப்‌ பேணுதல்‌ (இ.வ.); entertainment of Quests, 
hospitality (செ அக. ). 
[ஒப்புக்கு * ஒப்பாரம்‌ - ஒப்புக்கொப்பாரம்‌. ஒப்புக்கு - விரும்‌ 
பும்‌ அளவுக்கு. ஓப்பாரம்‌ - செம்மை, நிறைவு./ 
ஒப்புக்கொள்(ள)தல்‌ ௦020-60, 7.செ.குன்றாலி. 
(1) 1 ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌; 1௦ take charge accept. 
அந்த வேலையை ஒப்புக்கொண்டான்‌. 2. மனத்துக்குப்‌ 
பிடித்தல்‌; (௦ be agreeable to அந்தக்‌ கிழலிக்கு ஒன்றும்‌ 
ஒப்புக்கொள்ள வில்லை (வின்‌.). 3. ஒத்துக்கொள்ளு 
தல்‌; 1௦ பஸ, ௦௦1655 (செ.அக.). 
தெ. ஒபபுகொனு 
[ஒப்பு  கொள்‌../ 


ஒப்புகுத்து-தல்‌ 9000/ப10- 5.செ.குன்றாவி. (94) 
கையொப்பம்‌ இடுதல்‌; 1௦ ஒர, 1௦ affix one’s signature. 
(சேரநா.). 

ம, ஒப்புகுத்துக. 
[ஒப்பு * குத்து, குத்துதல்‌ - இடுதல்‌... 

ஒப்புச்சரக்கு ௦றறம-ல-காக்ப, பெ. (௩) அகப்படாச்சரக்‌ 
கிற்கு மாற்றாகத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ அக்குணம்‌ 
வாய்ந்த வேறொரு போலிச்சரக்கு; replacement of 
one drug or Substance by another in place of a 
non-avallable drug-substtute. (சா.அக.). 


(ப்பு * சரக்கு./ 

ஒப்புதல்பற்றுச்சீட்டு ௦றறப2)-நரப௦எர, , பெ. (௩) 
1. சொத்தை முறைமன்ற ஏலத்தில்‌ எடுத்தற்குப்‌ 
பற்றுச்சீட்டு; (legal) delivery receipt for property 
purchased in court sale 2. அனுப்பியதைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டதற்குத்‌ திரும்பிவரும்‌ அஞ்சல்‌ பற்றுச்சீட்டு 
(இ.வ.); postal acknowledgement receipt. (செ.அக.). 
[ஒப்புதல்‌ * பற்று * சீட்டு./ 


356 


ஒப்புரவாயிரு-த்தல்‌ 


ஒப்புதல்ரசீது ௦௦0005 300, பெ. (ஈ) ஒப்புதல்‌ பற்றுச்‌ 


சீட்டு பார்க்க, 866 Oppudal parruccifu (செ ௮௧) 


ஒப்புப்பொருவு ௦றறப-ற-ற௦ஙய, பெ. (௩) உவமப்பொரு 
பார்க்க; 866 பாஊாச-௦-௦௦ப (செ அக ) 

ஒப்புமுத்து ௦ழஓம-/பப, பெ (௩) தலலுருவமைந்த 
முத்து (511 4,143), well shaped pearl, pearl of a round, 
symmetrical shape (செ அக ). 
(ஒப்பு : முத்து] 

ஒப்புமுறி ௦றறய-௱பர பெ (௩) ஐப்புக்கொண்டதைச்‌ 
குறிக்குஞ்‌ சீட்டு; 0௦௦0 of consent (Pudu 1180) 
(செ அக.). 
ம. ஒப்புமுரி. 
[ஒப்பு * முறி] 

ஒப்புமை 0றறபாச! பெ. (ஈ) சமம்‌; likeness, resemblance, 
ஙா “ஒப்புமை தோன்றச்‌ செப்புவதுவமை'' 
(தண்டி 29) (செ.அக ). 
(ஒப்பு - ஒப்புமை 'மை' - பண்புப்பெயரீறு / 

ஒப்புமைக்கூட்டம்‌ ௦௦௦பாம/-/6/பீரகர, பெ. (௩) புகழ்த 
லிலும்‌ இகழ்தவிலும்‌ ஒன்றை அதனினும்‌ மிக்க 
வேறொன்றொடு உவயிக்கும்‌ ஓரணி (தண்டி 78); 
(Rhet) bringing together several objects which have an 
attribute nm common among them for comparison, figure 
of speech In which an object is compared with several 
other objects to render the comparision effectve and 
telling 
[ஒப்புமை * கூட்டம்‌.] 

ஒப்புமொழி 2000-ஈ௱௦4, பெ. (ஈ) உடன்படிக்கை 
(வின்‌.); agreement, covenant. (செ.அக.). 
[ஒப்பு * மொழி. 

ஒப்புரவறி-தல்‌ ௦0௦ய8க-, 2 செ.கு வி. (ஸ்‌) உலக 
நடைக்கேற்ற பாங்குகளைத்‌ தெரிதல்‌ (குறள்‌. 
அதி.22); 1௦ know what is accepted by the world 
as proper, as in relation to gifts. (செ.அக.). 
[ஒப்புரவு * அறி-தல்‌.] 

ஒப்புரவா-தல்‌ ௦றறபாகாச்‌-, 6.செ.கு.வி. (41) அமைவுறு 
இல்‌ (ளொ.); (௦ be reconciled. (செ.அக. ). 
(ஒப்புரவு * ஆ(கு]தல்‌ - ஒப்புரவாதல்‌. 

ஒப்புரவாக்கு-தல்‌ ௦றறபாகத்‌4kப, 5.செ.குன்றாவி. (44) 
அமைவு செய்தல்‌ (விவிலி.2,கொரிந்‌.5,18); 1௦ 1900- 
௦6. (செ.அக. ). 
[ஒப்புரவு * ஆக்கு.] 


ஒப்புரவாயிரு-த்தல்‌ ௦றறபாகாகீர-ர்ப-, 3.செ.கு.வி. (1) 
நலமுடனிருத்தல்‌ (வின்‌.); 10 be fairly well in heath 
or circumstances. (செ.அக.). 


[ஒப்புரவு * ஆய்‌ * இரு.] 


ஒப்புரவு 


357 


ஒய்யாரக்காரன 


ஒப்புரவு ௦ழழபாகப, பெ. (௩) 1 ஒற்றுமை; ௮greement, 


யற்ற 2 ஒத்துப்போகும்‌ மெல்லியல்பு, சமன; 
smoothness, levelness, evenness 3 உலகப்‌ பொது 
ஒழுகலாறு; பே$10௱, ப5806, dutes enjoined by long 
established custom, caste rules ''ஒப்புரவொழுகு'' 
(ஆத்திசூ ) 4 உலகநன்மை; philanthropy 
“ஓருயிர்க்கே யுடம்பளித்தா லொப்புரவிங்‌ கென்னாகும்‌'" 
(பெருந்தொ.188) (செ அக ) 


ஒப்பு * ஊர்‌ - ஒபபூா ௯ ஒப்புரவு (சு வி.67). 
ம. ஒப்புரவு 
[ஒப்பு - ஓப்புரவு... 
ஒப்புரவுக்காரன்‌ ௦றறயாஸப--க்கற, பெ (॥) 1 குல 
மகன்‌; க ?. பங்காளி (இவ. ); 981/6, he 


that has an equal share with others in inhentance, 
co-parcener (செ அக.). 


(ஒப்புரவு - காரன்‌] 


ஒப்புவமை றறபமகாக்‌ பெ. (॥) அணிவகையு 


ளொன்று; ௦0 (ஆ அக). 
[ஒப்பு * உவமை./ 

ஒப்புவி-த்தல்‌ ௦றறயா!்‌, 4 செ.குன்றாவி. (41) 1 ஏற்கும்‌ 
படி சேர்த்தல்‌; 10 5பாender, deliver, consign, hand 
0சா ''அன்னைபால்‌ வினையேனை யொப்புவித்து'” 
(தாயு சச்சிதா 9). 2 மெய்ப்பித்தல்‌; 1௦ pve, 8௦- 
ஈ5tக6 4. எடுத்துக்காட்டுத்‌ தருதல்‌; (௦ illustrate. 4. 
கடன்சாட்டுதல்‌ (வின்‌.); (0 transfer, as a debt. 
(செ.அக.). 


ஒப்பூண்‌ ஐம்‌, பெ. (ஈ) பிறருடன்‌ ஒத்த பட்டறிவு; 
sharing pleasure along with others, experiencing a 
thing in common with others instead of solely by 
௦ா6self. :'ஓப்பூண்‌ உண்ணமாட்டாதே'' (ஸ்ரீவசன.83) 
(செ.அக ) 


[ஒப்பு * ஊண்‌ - ஓப்பூண்‌. (குறிப்புப்‌ பொருளாக ஒத்த 
பட்டறிவைக்‌ குறித்தது./ 


ஒப்போலை 02௦௦80 பெ. (ஈ.) உடன்படிக்கைச சீட்டு; 
deed of agreement, contract '“ஒப்போலை எழுதிக்‌ 
கொண்டு .... பிரவிருத்தியுறும்‌ மகாசனங்கள்‌'' (சிவ 
சம.58). (செ.அக.). 


ம, ஒப்போல. 
[இ.ப்பு * ஓலை.] 


ஒப்போன்‌ ௦000, பெ. (ஈ.) ஒத்தவன்‌; 0 Wற௦ 5 
equal to. 


ம. ஒப்போன்‌. 


[ஓப்பான்‌ ஃ ஒப்போன்‌.] 


ஒம்மல்‌ ஊ௱ச/ பெ (ஈ.) ஊர்ப்பேச்சு; ஈயா (௦௦) 
(செ அக.). 
[ஓம்‌ ௮ ஓம்மல்‌/ 

ஒம்மெனல்‌ 9-௱-8௦௪/ பெ (௩) லிக்குறிப்பு; 0௦ 
expr of the sound of a ball that is tossed about 
“"ஓம்மென்பந்தும்‌' (பதினொ.திருவிடை மும்‌.1, 
வரி.39) (செ.அக ). 
[ஓம்‌ - எனல 'ஓம்‌' - ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌ ] 

ஒமை ௦௪; பெ. (௩) மா (மலை ); ஈ8௩00 (செ.அக.). 
[மா ஃ மாம்‌ ௮ ஆம்‌ - ஓம்‌ ஓமை] 

ஓய்‌'-தல்‌ 0, 2 செ குன்றாவி. (91) 1 பெய்தல்‌, 
ஊற்றுதல்‌; 1௦ ற௦பா 2 இடுதல்‌; 1௦ ஓப, keep 
[உள்‌ ௮ ஒள்‌ ௯ ஒய்‌. 

ஒய்‌”-தல்‌ 05, 2.செ குன்றாவி. (81) 1. இழுத்தல்‌; ௦ 
drag 8010, 8$ 1000 ''கன்றுகா லொய்யுங்‌ கடுஞ்சுழி 
நீத்தம்‌" ( அகநா.68). 2. செலுத்துதல்‌; (௦ பொ, ௮5 
a boat, to send forth ''ஒய்யுநீர்வழிக்கரும்பினும்‌”' 
(பதிற்றுப்‌ 87,4) 3 கொடுத்தல்‌; ௦ 00/6 “வளராப்‌ 
பார்ப்பிற்‌ கல்கிரை யொய்யும்‌'' (நற்‌.356). 4 போக்கு 
தல்‌; (௦ யீரறச 0ப(, 811208 ஒய்யா வினைப்பய 
னுண்ணுங்காலை'' (சிலப்‌.14,33). 
[உய ஃ ஓம்‌. 

ஒய்‌”-தல்‌ ௦9, 2.செ.கு.வி. (1) 1 விட்டொதுங்குதல்‌; 
10 be off, to go away from ஒய்யெனத்‌ தெழித்தாங்கு 
(சிலப்‌ 15,48,உரை ). 2. தப்புதல்‌; (௦ 650806, get into 
58/0. “ஒடியொளித்‌ தொய்யப்போவா னிலைகாண்‌ 
மின்‌” (பரிபா.20,39) (செஅக ). 3 வளைதல்‌; 1௦ 0௭. 


[உய ௮ ஒய்‌ ௮ ஓய்‌-தல்‌ (வே.க 49).] 


ஒய்‌'-தல்‌ 0, 2.செ.குன்றாவி. (41) அடித்தல்‌, தாக்கு 
தல்‌; 1௦ stike, attack 


க. ஒய்‌; பட, ஊய்‌. 
[உல்‌ஃ ஒல்‌ ஓய்‌. 
5 ்‌ ட ்‌ 
ஒய்‌ ௦ இடை. (ஈர்‌) யானையைப்‌ பாகர்‌ வையும்‌ 


குறிப்பு மொழி (சிலப்‌.15,48,உரை.); hey! onom expr. 
used by mahouts to frighten an elephant. (செ.அக.,). 


[உய்‌ ஓய்‌.] 

ஒய்யல்‌ 0, பெ. (௩) 1. செலுத்துகை (பிங்‌); 
ராணா 2. கொடுக்கை; ஸர. (செ.அக.). 
[உய ௮ ஓய்‌ ௮ ஓய்யல்‌.] 

ஒய்யாரக்காரன்‌ ௦ருச்ச-ப-க்றை பெ. (௩) ஆரவார 
(ஆடம்பர) முள்ளவன்‌; 100, கொரு. (செ.அக.). 
க. ஒய்யாரகார; தெ. ஒய்யார காடு. 


[ஓய்‌ ௮ ஓய்யாரம்‌ - காரன்‌.] 


ஒய்யாரக்கொண்டை 


ஒய்யாரக்கொண்டை ூன்‌எ-&-k0ா08 பெ. (௩) அழ 
காக (அலங்காரமாக) முடிக்கும்‌ மயிர்முடி; (££ ௦4 கா 
gracefuily ted up "ஒய்யாரக்‌ கொண்டை யாம்‌ தாழம்பூ 
வாம்‌, உள்ளேயிருக்குமாம்‌ ஈரும்‌ பேனும்‌'' (செ அக ) 


[ஓய்யாரம்‌ ௬ கொண்டை. 


ஒய்யாரநடை ஐகஈ-0௪௦௪) பெ (௩) 1 அழகான 
தடை, 97808ப! 081 2 பிலுக்கு நடை, 8160(60 0121 
(செ.அக ) 
(ஓய்யாரம்‌ - நடை.] 

ஒய்யாரம்‌ ஷன்‌, பெ. (௩) 1. மகிழ்வான நிலை; 
gracefulness of movement, elegant bearing “ஒய்யார 
மாக நடந்து" (குற்றா குற 16,3) 2 ஆரவாரம்‌ (ஆடம்‌ 
பரம்‌ ) (வின்‌ ), அffecton, foppery (செ அத ) 


ம. ஒய்யாரம்‌, ௧, ஒய்யார; து, ஒய்யார, தெ. ஒய்யாரமு, 
Skt upacara. 
[ஒய்‌ - ஒய்யாரம்‌.] 


ஒய்யென! ௫௩-22, கு.வி.எ. (20) விரைவாக; 
பு “ஒய்யென வாங்கே யெடுத்தனன்‌'' (கலித்‌.37) 
(செ.அக.) 


(ஒய்‌ * என.] 

ஒய்யென” ௫90௪, கு.வி எ. 
(செ அக.,). 
குரு. அயா. 


(ஒய்‌ * என] 


(adv) மெல்ல; slowly 


ஒயில்‌ ௦ பெ. (௩) 1 ஒய்யாரம்‌; 0206 of form, 
posture or movement ““பிலுக்கிலே செயும்‌ ஒயிலாலே:' 
(திருப்பு 158) 2 ஒருவகைக்‌ கூத்து (இ வ ), 98௩௩௨ 
of persons on festival occasions by moving round and 
round in a circle to the accompaniment of a song, bowing 
to the ground and waving little towels or handkerchiefs 
(செ ௮௧) 


தெ. கொயலு. ஒயயாரமு; ௧. ஒய்யார 
[ஒய்‌ * இல்‌ - ஒயில்‌ (வளைந்தாடும்‌ ஆட்டம்‌), 
ஒயில்வண்டி ஒரசி பெ (௩) மகிழ்வான பயணத்‌ 
திற்கேற்ற வண்டி; carriage for a pleasant outing “சரீர 
முறுநோய்போம்‌ ஒயில்‌ வண்டி யேறுவார்க்கென்‌ 
றோர்‌'' (பதார்த்த. 1455) (செ.அக ). 
தெ. கொயலு பண்டி 
ஒயிற்கும்மி ர்‌-kபற௱ா பெ. (௩) 1 ஒயிலாட்டத்துப்‌ 
பாடும்‌ பாட்டு: 8000 பார 1௩ ௦94. முருகர்‌ ஒயிற்கும்மி 
2. ஓயில்‌” பார்க்க; 586 ஐர£ (செ அக.). 


358 


ஒருக்க 


ஓயின்மரம்‌ மாக்க, பெ (௩) தொழுமரம்‌; p॥llory, 
5805  ஒயின்மரத்திலே மாட்டினான்‌ (வின்‌.). 
(செ அக ) 
(உய்‌, ஒய்‌: இன்‌ ஓயின்‌ “ மரம்‌ ஓயின்மரம்‌ ] 

ஓரட்டுக்கை ௦சர்ப-&--௮ பெ (௩) இடக்கை (இ வ.); 
left hand 
[உரட்டு ௯ ஓரட்டு 4 கை] 

ஒரணை ௭௭ பெ (௩) இரட்டை; மா. ''திருக்கைக்‌ 
காறை ஒரணை' (11,226) (செ ௮௧) 
(ஓர்‌ . இணை - ஓரிணை ஃ ரணை] 

ஒராங்கு என்ப குவி எ, (804) ஓராங்கு பார்க்க, 599 
ப்கீழப “மாந்த ரொராங்குக்‌ கைசுமந்தலறும்‌ பூசல்‌ 
(பதிற்றுப்‌ 31,2) (செ அக ) 

ஒரால்‌ எச! பெ. (௩) நீங்குகை; w॥hdrawng, receding 
“வேந்தர்‌ தாரழிந்‌ தொராலின்‌”' (பதிற்றுப்‌ 23,17) 
(செ அக ). 
[ஒருவ . ஒருவல்‌ ரால்‌ ] 

ஒரானொரு ௦-௦௩. கு பெஎ (80) ஏதோ ஒன்று: 
a certain, some one at some pont ‘ஏரா னொருநாளில்‌' 
(குருபரம்‌.217,பன்னீ ) (செ அக ). 
[ஓர்‌ ஃ ஓரான்‌ _ ஓரானொரு / 

ஒரி-த்தல்‌ ௦7-, 4 செ குவி (ப) ஒற்றுமையாயிருத்தல்‌ 
(யாழ்‌ அக.); 10 be united, ர harmony (செ.அக ) 
[ஒர்‌ அ ஒரி அ ஓரி-த்தல்‌ (வேக 106) ] 

ஒரு! ௦௩, கு.பெஎ (80) ஒன்று என்பதன்‌ பெய 

ரெச்சம்‌; 8 ௦£ 8, ௦6, unique; specisl. ஒரு மகன்‌. 

(செ.அக ) 


ம்‌. ஒரு, ௧. ஒர்‌, ஓர்‌, கோத, ஓர்‌, துட, வீர்‌, குட. ஓரி. 
ஓா; து. ஜா, ஒரு, தெ. ஒகட்டி, ஒண்டு, கோண்‌. ஓர்‌, கொன்‌. 
ஒர்‌. கூ. ரோ. குவி, ரோ, குரு. ஒர்‌, மால்‌. ஒர்‌, பிரா. அசி 
[ஒன்று - ஓர்‌. ஒரு / 

ஒரு” ௯௩; கு.பெ.எ. (2௦) ஒப்பற்ற, சிறந்த; excellent 
(ஒன்று ௯ ஓர்‌ ௮ ஒருவு ௯ ஒரு (ஒன்றே தனித்துச்‌ சிறப்படை 
தல்‌).] 

ஒரு” ௦௩, பெ. (௩) செம்மறி (பிங்‌.); 5h 
[௨௫ - ஒரு : செம்மறி (கொ வ )./ 


ஒருக்க ௯/௪, கு.வி.எ. (80) 1 எப்பொழுதும்‌; வள, 
விது "'காமமொருக்க வொருதன்மை நிற்குமோ" 
(பரிபா 6,72) 2 ஒவ்வொன்றுக்கும்‌; for each 
வாக்குமூலத்துக்கு ஒருக்க ஓர்‌ அடி அவனுக்குக்‌ 
கொடுத்தான்‌ (இவ) 3. ஒருமுறை, ஒன்றுபோல்‌; 
once, like 06 (செ.அக.). 


[ஒருக்கு - ஒருக்க] 


ஒருக்கடி-த்தல்‌ 


359 


ஒருகால்‌ 


ஒருக்கடி-த்தல்‌ ௮ய/சசளி-, 4 செ.கு.வி. (41) ஒருக்கஸி- 


௦ப்kத//- ' 'ஒருக்கடித்தென்ன 
(திவ்‌.அமலனாதி.7,வ்யா பக்‌.88) 


குதல்‌ பார்க்க; 
வொண்ணாதே'' 
(செ.அக ) 
(ஒருக்களி _ ஒருக்கடி 7 

ஒருக்கடு-த்தல்‌ ௦௩//௪7ப-, 4.செ குன்றாவி. (44) சம 
மாக நினைத்தல்‌; (௦ make no distinction, to Consider 
பப ''திருக்கடித்‌ தானமு மென்னுடைச்‌ சிந்தையும்‌, 
ஒருக்கடுத்து'' (திவ்‌ திருவாய்‌ 8,6,2). (செ.அக.). 
/ஒருக்கு * அடு] 

ஒருக்கணி'-த்தல்‌ ௦-&-kரட, 4செகுவி (1) ஒரு 
பக்கமாய்ச்‌ சாய்தல்‌; ௦ ॥/6 on one side ‘ஒருக்க 
ணித்தோ மல்லாந்தோ கண்‌ வளர்ந்தருளுகிறது'' (திவ்‌. 
திருமாலை,23,வ்யா 81) 


566 


[ஒருக்களி ௬ ஒருக்கணி.] 

ஒருக்கணி”-த்தல்‌ கக்கா, 4.செ.குன்றாவி. (94) 
ஒருச்சரித்தல்‌; 1௦ shut partially, to set slantingly; to 
put sidewise, to leave ajar, as a door. கதவை ஒருக்கணி 
(யாழ்ப்‌ ). (செ அக.) 
[இருக்கி ஃ ஒருக்கணி] 

ஒருக்கணிப்பு ௦ப&kகறறப, பெ. (॥) ஒரு பக்கமாய்ச்‌ 
சாய்கை (யாழ்ப்‌ ); நூ) or leaning on one side (J) 
(செ அக.) 
[ஒருக்களி ௮ ஒருக்கணி ௮ ஒருக்கணிப்பு / 

ஒருக்கம்‌ ங்கா, பெ (6) 1. மனவொடுக்கம்‌; 
concentration of mind “மனத்தை யொருக்கு மொருக்கத்‌ 
தினுள்ளே'' (பதினொ திருவி மும்‌.24). 2. ஒரு 
தன்மை; 0060688, sameness ''ஒருக்கப்‌ பெயரானு 
ரைக்கப்படும்‌'' (காரிகை.ஒழிபி 6) (செ ௮௧.). 
ம. ஒருக்கம்‌ 
[இருக்கு - ஒருக்கம்‌ (வே ௧.106) / 

ஒருக்கல்‌' ௦ய//௮1 பெ. (ஈ) ஓர்‌ அமங்கலப்பண்‌ (ஓர்‌ 
அபசுரம்‌ ) (திருவாலவா.57,26); 006, defective Note 
ற பவ (செ. ௮௧) 
[உருக்கல்‌ ௯ ஒருக்கல்‌./ 

ஒருக்கல்‌” ௨ப/4௪(/ பெ (௩) அணியமாதல்‌; preparation, 
getting ready (சேரநா ). 
ம. ஒருக்கல்‌ 
[ஒருக்கு - ஒருக்கல்‌./ 

ஒருக்களி-த்தல்‌ ௦௩//421-, 4 செ.கு.வி. (84) ஒரு பக்கம்‌ 
சாய்தல்‌; ௦ lle on one side, to lean on one side. 
(செ.அக்‌.). 
(ஒருக்கு * உளி - ஒருக்குளி ௯ ஒறாக்களி.] 

ஒருக்கால்‌ மாம-ட-ஸசி, வி.எ. (804) ஒருகால்‌ பார்க்க; 
566 ௦/௪ '"ஒருக்காலழிதோன்றியும்‌'' (பாரத.பதின்‌ 
மூன்‌ 111) (செ அக). 
(இருகால்‌ * ஒருக்கால்‌. / 


ஒருக்காளி ௦ய-/-624 பெ. (௩) ஒரே கொட்டையுடைய 
பனம்பழம்‌; palmyra fruit having a single seed (Tinn.} 
(செ.அக.). 
[ஒரு * காழி - ஒருக்காழி ௮ ஒருக்காளி. காழ்‌ - கொட்டை. 
காழி - கொட்டையுடையது.] 

ஒருக்கு-தல்‌ லிய: 7 செ.கு.வி (41) 1. தன்று 
சேர்த்தல்‌; 10௦ bring together: to gether. ஒருக்கின 
பண்டங்களைக்‌ கொண்டு போகின்றமை (சீவக.60, 
உரை ) 2 அடக்குதல்‌; 1௦ $ப00ப6, ௦040! '"மனத்தை 
யொருக்கு மொருக்கத்தினுள்ளே'' (பதினொ.திருவிடை 
மும்‌.24) 3. அழித்தல்‌; 41, 8. '“இன்றொருக்கினே 
னித்தனை வீரரை'' (கம்பரா பிரமா.195) (செ.அக.). 


ம. ஒருக்குக 
(ஒரு - ஒருக்கு - ஒருக்கு-தல்‌ (வே.க.106].] 


ஒருக்குத்து மயkபர்ப, பெ. (௩) ஒருபக்கத்‌ தலைவலி, 
ஒற்றைத்‌ தலைவலி); headache on one side, Migraine. 


ம. ஒரிச்செனி, ஒரிச்சென்னி , 

[ஒருக்கு - குத்து - ஒருக்குக்குத்து -, ஒருக்குத்து...] 
ஒருகட்பகுவாய்‌ ௦ங-&ச[-றூப-ஜு; பெ (௩) பறை 

வகை (பிங்‌.); 8 kind of drum with one large face 

for beatng (செ.அக.). 

[ஒரு * கண்‌ * பகு * வாய்‌.] 


ஒருகட்பறை ௦-&!-றசார்‌ பெ. (௩) ஒருகட்பகுவாய்‌ 
பார்க்க (பிங்‌.); 596 Oru-kKat-pagu-vay (செ.அக.). 


[ஒரு * கண்‌ * பறை.] 


ஒருகணக்கு ௦ங-kககkkப, பெ. (6) 1. ஓரே முறை; 
மார்ரா ஈச ஒரு கணக்காய்‌ நடந்து வருகிறது. 2. 
நாட்டுக்கோட்டைச்‌ செட்டிமார்‌ செய்யும்‌ மூன்று 
ஆண்டுத்‌ தொலை நாட்டு வாணிகம்‌ (இ.வ.); 8 
triennial trade cared on in a foreign country by an 
agent of a Nattukkofttai Chett. (செ.அக. ). 


[ஒரு * கணக்கு./ 


ஒருகணை எபகான, பெ. (॥) ஒப்பற்ற அம்பு, (சங்‌. 
இலக்‌ சொற்‌ ), பாப arrow 


[இரு * கணை./ 

ஒருகால்‌ மசி; வி எ (80.) 1. ஒருமுறை, (திருவா 
லவா.நூல்வர.3); 00௦6 2. ஒருவேளை; perhaps 
ஒருகால்‌ அது நடக்கலாம்‌. 3. சிலவேளை; 506 mes 
“ஒரு காலுமையாளொர்‌ பாகனுமாம்‌'' (தேவா.405,1) 
'*பொருளற்றார்‌ பூப்பர்‌ ஒருகால்‌'' (குறள்‌.248). 


ம. ஒரிக்கல்‌; ௧. ஒர்ம்மெ, ஒம்மெ; குட. ஒம்ம; து. ஒம்மமெ, 
ஒர; பர்‌. ஒபொட்‌. 


[ஒரு * கால்‌. கால்‌ - பொழுது, முறை.] 


ஒருகாலில்நில்‌(ற்‌)-த(ற)-ல்‌ 


360 


ஒருங்கு" -தல்‌ 


ஒருகாலில்நில்‌(ற்‌)-த(ற)ல்‌ ௦/24/-ஈ7-, 14 செ கு வி | ஒருகைபரிமாறு-தல்‌ ௦ய-/2/-௦சண்கீங-, 5.செ கு.வி. 


(1) உறுதியாயிருத்தல்‌; 1௦ 06 firmly resolved, to be 
unflinching, a simile from an ascetic standing resolutely 
as one leg while doing penance. அதை முடிக்க ஒரு 
காலில்‌ நிற்கிறான்‌ (செ ௮௧) 
[ஒரு * கால்‌ * இல்‌ - நில்‌... 

ஒருகாலும்‌ ௦-சி-பா, கு வி எ (504) எந்தக்‌ காலத்தி 
லும்‌; at any tme whatsoever, used with a Negative, 
ஸூ. ஒருகாலும்‌ நடவாது (செ அக.). 
[ஒரு * கால்‌ * உம்‌] 

ஒருகாலே ௦-ச்‌-ச்‌, கு வி எ. (804) ஒரேமுறையில்‌; 
at once, at one stroke ஒருகாலேயெல்லாம்‌ வாங்குக 
(செ அக ) 
[ஒரு * கால்‌ - ஏ/ 

ஒருகிடை 2-௭ பெ. (॥) 1 கிடந்தகிடை,; ஸeing 
bedrndden, state of being unable to move from bed 
2. ஒருபக்கமாய்ச்‌ சாய்ந்து படுக்கை; ற ௦௩ 009 
599 ஒருகிடையாய்ப்‌ படுத்துக்‌ கிடக்கிறான்‌. (செ.அக.). 
(ஒரு * கிடை ஒரு : ஒருபக்கம்‌ / 

ஒருகுடி ௦-kபஎ! பெ. (॥) பங்காளி (யாழ்‌ அக.); 
830026 (செ.அக ), 
(ஒரு * குடி / 


ஒருகுழையவன ப-6ப/௯௪ பெ. (௩) பலராமன்‌; 
Balarama, who wore a ring in only one of his ears 
'ஒருகுழையவன்‌ மார்பிலொண்டார்போ லொளிமிக”” 
(கலித்‌ 105,11) (செ அக.). 


[ஒரு * குழை * அவன்‌.] 

ஒருகுழையொருவன்‌ ௦ஙப/ஹ்0ஙற, பெ. (௩) ஒரு 
குழையவன்‌ (பரி.1.5) பார்க்க; 5688 orukulaiyavan 
(ஒரு * குழை * ஒருவன்‌ / 

ஒருகுறி ௦ாம-பர்‌ குவி எ (80) ஒருமுறை; 00௦5 


ரகம்‌ கேட்போ னிருகாற்‌ கேட்பின்‌” (நன்‌.42) 
(செ அக ) 


/ஒரு * குறி] 


ஒருகூட்டு 0௦1-401, பெ. (௩) ஒருசேர்க்கை; 0059 
பங, compact (செ.௮௧.). 


[ஒரு * கூட்டு] 

ஒருகை' எ பெ. (௩) 1. கட்சியின்‌ இணக்கம்‌; 
ப்ங£6 றகர்‌ 2 ஒருகட்சி; 01006. (செ.அக.). 
[ஒரு * கை - ஒருகை] 

ஒருகை” ப, பெ. (॥) ஒரு ஆன்‌; 006 person 
ஆட்டத்திற்கு ஒரு கை குறைகிறது (௨ வ) 
/(ஐரு - கை - இருகை. 'கை' - சினையாகுபெயராய்‌ ஆளைக்‌ 
குறித்து... 


(41) 1 விருந்தினர்‌ வரிசையில ஒருபுறமாகப்‌ பரிமாறு 
தல்‌; 10 see food IN 0௦6 of two Opposite rows at 
வ்றறசா5 2 ஒருமுறை பரிமாறுதல்‌ (வின்‌ ), ௦ 062! ௦பர 
one course at a feast (செ அக). 


(ஒரு - கை * பரிமாறு] 


ஒருகைபார்‌-த்தல்‌ ௦ய-&2-றகீ£- 4.செ கு.வி (ஸர்‌) வெல்‌ 
லமுயலுதல்‌; 10௦ make a determined effort to win 
''உனக்காச்செனக காசசெனறொரு கை பாராமல்‌'' (இரா 
மநா யுத்த 2) (செ அக ) 
(இரு * கை - பார்‌] 


ஒருகையாயிரு-த்தல்‌ ௦ங-ககர-)-ஜ்‌-ர்ப-, 3.செ கு.வி. 
(ஸா) எதிர்க்கட்சிக்குப்‌ பகையாக ஒற்றுமையாயிருத்‌ 
தல்‌; 1௦ join hands as against a common enemy 
(செ அக ) 


(ஒரு * கை - ஆய்‌ - இரு] 
ஒருகைவிளையாடு-தல்‌ ௦௩-௮ யகர்ச்ரீப-, செ.கு வி. 

(41) எல்லாருக்கும்‌ ஒருமுறைவர ஆடுதல்‌ (வின்‌ ); 

lo play one round of a game 

(இரு * கை * விளையாடு] 


ஒருகோலுடையார்‌ ௦ம-மி-பூுச்‌; பெ (௩) ஒருகோ 
லுடைய துறவிகள்‌ (ஏ கதண்டி சந்நியாசிகள்‌ ) (தொல்‌. 
பொருள்‌ 625,௨ரை ), 8 lass of Brahman ascetics 
holding a single staff ௩ hand (செ அக ). 


(ஒரு * கோல்‌ ௬ உடையார்‌./ 


ஒருங்கணையாக பாரசாசந்சீரச, விஎ (804) ஒரே 
நேரத்தில்‌, அதே நேரத்தில்‌; smulaneously 


[ஒருங்கு * அணையாக / 


ஒருங்கவிடு-தல்‌ ௦ய9ச-ஸரர்ப-, 18 செ.குன்றாவி (41) 
பலவற்றை ஒன்றுசோத்தல்‌; (௦ bring together, unite 
"அவற்றை யொருங்கவிட்டு”' (திவ்‌ திருநெடுந்‌. 
17.வ்யா 134) (செ ௮௧) 

[ஒருங்கு ௯ ஒருங்க - விடு] 

ஒருங்கியலணி ௦0௮/2 பெ. (௩) புணர்நிலை 
யணி. (வீரசோ அல 13), (Rhet) figure of speech 
connecting different ideas together (செ அக ). 


[ஒருங்கு * இயல்‌ * அணி] 


ஒருங்கு'-தல்‌ 0ஙயர்ப-, 7 செகுவி (1) 1. ஒருபடியா 
தல்‌; 10 06 concentrated, to have a singleness of 
வ௱ ௦f ஓபாற௦58 *நினதா ளொருங்கப்‌ பிடித்து'' (திவ்‌.திரு 
வாய்‌ 5,8,8) 2 ஒன்றுகூடுதல்‌; (0 jn together. 
“மருத்து மிரும்புனற்கிறை வருமாகிச்‌ செவ்விதி 
னொருங்கி'' (கந்தபு சூரனரசிரு.11) 3. ஒடுங்குதல்‌; 
1௦ sink, decline, to become reduced ''உரமொருங்கி 


ஒருங்கு? 


361 


ஒருசிறை 


யது... வாலியது மார்பு'' (கம்பரா .யுத்த.மந்தி 90). 4. 
அழிதல்‌; 1௦ 06 பாகப்‌, 10 ச. ''நமரெல்லோரு 
மொருங்கினர்‌'' (பிரபோத 38.1). 
௧. ஒர்கூடு, ம. ஒருங்ஙு 
[ஓல்‌ ஒருங்கு - ஒருங்குதல்‌, ஒடுங்கு - ஒருங்கு - அழிதல்‌.] 
ஒருங்கு” யப, கு வி எ (804) 1 முழுதும்‌; க௦ஓethன. 
""தூணிப்பதக்கென்‌ றொருங்‌ கொப்பக்‌ கொண்டானாம்‌'' 
(நாலடி 387) 2 ஓரேகாலத்தில்‌; simultaneously 
[ஓல்‌ ௯ ஒரு ௮ ஐருங்கு../ 
ஒருங்கு” ரப பெ. (ஈ.) 1. முமுமை (திவா.); ஊர, 
மீர்‌ 2 அடக்கம்‌ (பிங்‌.), 5பறpression, restraint 
(செ அக | 
[ஓல்‌ அ இறா அ ஒருங்கு / 


ஒருங்கு” ௦ஙாதம பெ (௩) 
destruction, rin (செ.௮௧.). 


அழிவு (யாழ்‌.அக.); 


(ஒடுங்கு அ ஒருங்கு../ 


ஒருங்கே ௦ஙார8, வி.எ. (806.) 1. முழுதும்‌; thoroughly, 
fully. 2 ஒருசேர; to the fullest extent or measure. ''நம்மே 


லொருங்கே பிறழ வைத்தார்‌'' (திவ்‌.இயற்‌.திருவி 
ருத்‌.45) (செ.அக.). 
[ஒருங்கு * ஏ. 

ஒருச்சரி'-தல்‌ ௦-௦-சர, 4.செ.கு.வி. (41) ஒரு பக்க 
மாய்ச்‌ சாய்தல்‌; 1௦ lean or one side. 
[ஒரு + சரி] 

ஒருச்சரி“-த்தல்‌ ௦௩-௦0-0௧27 4.செ.குன்றாவி. (4) ஒரு 
பக்கமாய்ச்‌ சாய்த்தல்‌; 10 hut partially, as a door. 
கதவை ஒருச்சரித்து'' (ஈடு.10,8,3). 
(ஒரு * சரி] 

ஒருச்சாய்‌-த்தல்‌ ௦ங-௦-த-, 4.செ.குன்றாவி. (44) 
ஒருபக்கஞ்‌ சாய்த்தல்‌; 1௦ 4 10 one side, to shut 
உங்கட, as a door (செ.அக.). 
[ஒரு * சாய்‌.] 

ஒருச்சாய்வு ௦-௦-த்ஙப பெ. (௨) ஒருபுறமாகச்‌ 
சாயகை; |6௦09 0. one side. (செ.அக.). 
(ஒரு * சாய்வு.] 

ஒருசந்தி ௦ங-$சாஏ பெ. (௩) ஒரு நாளைக்கு ஒருமுறை 
மட்டும்‌ உணவு கொள்ளும்‌ நோன்பு; 408 01 taking 
only one meal in a day. ''நாயறி யாதொருசந்தி'' 
(தண்டலை 23) (செ.அக.). 
மறுவ. ஒருபொழுது 
(ஒரு ௪ சந்தி - ஒருசந்தி. சாந்தி ௯ சந்தி - விழா, நோன்பு. 


ஒருசாய்வு ௦-சூயப, பெ (ஐ) 1 
(பட்சபாதம்‌ ), leaning to 006 side, paral - கு வி எ. 
(20) 1. ஒருமிக்க (யாழ்ப்‌. ); 81000௭ 2. இடைவிடா 
மல்‌ (வின்‌.); ௦ாரறப௦ப$!). (செ. அக ). 


ஒருதலை, ஓரம்‌ 


[ஒரு * சாய்வு./ 

ஒருசாயல்‌ ௦-88௮! பெ. (॥) உருவொப்பு; likeness, 
having the same features, resemblance. இக்குழந்தை 
தந்தையோ டொருசாயலாக இருக்கிறது. (செ.அக.). 
[ஒரு * சாயல்‌ - ஒருசாயல்‌ - ஒருமித்த வடிவமைப்பு / 

ஒருசார்‌ ௦௩-௯8 பெ. (ஈ) 1. ஒருபக்கம்‌; 006 9106 
"ஒருசா ரருவியார்ப்ப'' (புறநா.115,1). 2. ஒரு (கட்சி) 
சார்பு; ௦0௪ ற்‌ 3 ஒருதலை; கங்க). (செஃஅக.). 
[ஒரு * சார்‌] 

ஒருசார்பு ௦ப-$த்றப பெ. (௩) ஒருசார்‌ பார்க்க; 996 
0ப-$க்‌' (செ.அக.). 

ஒருசாராசிரியர்‌ ௦-8சா-கீ8ர்ந்ச; பெ (॥) ஆசிரியருள்‌ 
ஒரு கொள்கையினா; கபthors or commentators belo- 
nging to one particular school of thought. (செ.௮௧.). 
[ஒரு * சார்‌ * ஆசிரியர்‌.] 

ஒருசாரார்‌ ௦-சன்ள்‌; பெ. (௩) ஒரு பக்கத்தவர்‌; persons 
on one side; those belonging to one pany. ‘அஞ்சின 
ரார்த்தா ரொருசாரார்‌'' (காரிகை.செய்‌.6,உரை.). 2. 
சிலர்‌; 50௦ (செ.அக.). 
[ஒரு * சாரார்‌.] 

ஒருசாலுழு-தல்‌ ௦-து-ப/ப-, 1.செ.குன்றாவி. (44) 
ஒருமுறை உழுதல்‌; (௦ ரபா 0௬06 with the plough. 
(செ.அக ). 
[ஒரு * சால்‌ - உழு. 

ஒருசாலைமாணாக்கர்‌ ரப-9த9/-றகாசிபகு பெ. (௩) 
ஒருபள்ளியிற்‌ படித்த மாணாக்கர்‌ (தொல்‌.பொ 
ருள்‌.666,உரை.பக்‌.653); pupils of the same school, 
schoolmates (செ.அக.,). 
[ஒரு * சாலை ஃ மாணாக்கர்‌.] 

ஒருசிம்புப்புகையிலை ௦-$ர்றம்ப-ற-றபஓதர்‌-y-ர/௮ர பெ. 
(௩) புகையிலை நறுக்கு ( யாழ்ப்‌.); 5m! bit of tobacco, 
single leaf of tobacco. (செ. அக. ). 
[ஒரு * சிம்பு * புகையிலை] 


ஒருசிறிது ௦-ல்‌, பெ. (௩) அற்பம்‌; ௨ (0௨. 
'“உய்த்துணர்ந்திடு நீரரே யொருசிறிதுணர்வார்‌'” (கந்த 
பு.சூரனமைச்‌.129) (செ.அக.). 

/சிற * து - சிறுது சிறிதுப] 

ஒருசிறை ௦-8/2; பெ. (ஈ) 1. ஒருபக்கம்‌; 00௦ 809; 
கோயி லொருசிறைத்‌ தங்கி'' (பொருந 90). 2. வேறி 
டம்‌ (பிங்‌ ); சறarate place. 3. ஒரு பகுதி; 008 part 
எ பா. “இருவர்‌ நூற்குமொருசிறை தொடங்கி" 
(நன்‌ 8) (செ அக.). 

[ஒரு - சிறை.] 


ஒருசிறைநிலை 


ஒருசிறைநிலை ௨ப-௪௯-௨௮ பெ (௩) சொல்லப்பட்ட 
பொருள்‌ ஒருவழிநிற்கப்‌ பாடலமைந்துள்ள முறை 
(இறை 56,உரை பக்கம 194), style of verse whose 
composition follows the sequence of the events narrated 
(செ.அக ) 
[ஒருசிறை * நிலை] 


ஒருசீரானவன்‌ ௦-/-கறக, பெ (௩) ஒரே தன்மை 
யாக இருப்பவன்‌ (வில்‌ ), 009 Who Maintains a uniform 
character, he who has moderation of temper (செ அக ) 
[ஒரு - சீர்‌ ஆனவன்‌ / 

ஒருசுடர்‌ ௦ரய$பசா, பெ. (ஈ) கதிரவன்‌; பர 
(ஒரு ௯ சுடர்‌ ஒரு : இப்பற்ற, தனித்‌ தன்மை வாயத்த / 

ஒருசேர ௦0-5௪ குவிஎ (20) ஒருமிக்க; பாஷ்‌, 
completely (௫௪ ௮௧) 
(ஒரு 4 சேர] 

ஒருசொல்‌ ௦-50! பெ. (௩) 1. உறுதிச்சொல்‌; ௩௦0 
of assurance, "அவர்‌ சொல்லிய சொல்லொரு சொல்லன்‌ 
றோ”' (கம்பரா.குகப்‌ 15) 2, பலசொல்லாயிருந்தும்‌ 
ஒரு சொன்னீர்மைப்பட்டது (சீவக 190.2 ரை), 
expression which while consisting of two or more words 
connotes but a single idea (செ அக). 
(இரு * சொல்‌.] 


ஒருசொல்விழுக்காடு ௦ங-$0/-ஸ/பீக்க்ப, பெ. (6) 
யாதொரு பொருளுமின்றித்‌ தொடரியத்தில்‌ வழங்கும்‌ 
சொல்‌ (சீவக 1886,உரை.); superfluous, expletive word 
in a sentance (செ அக.) 


(ஒரு - சொல்‌ , விழுக்காடு. விழுக்காடு - விழுதல்‌, 
வழங்குதல்‌ / 

ஒருசொற்பல்பொருள்‌ orv-sor-pal-porul பெ. (n.) ஒரு 
சொல்லுக்குரிய பல பொருள்கள்‌ (பிங்‌.); பிலா 
Meanings of the same word. (செ.அக. ). 
(இரு * சொல்‌ * பல்‌ 4 பொருள்‌. / 


ஒருசொன்னீர்மை ௦-50 பெ. (௩) சொற்கள்‌ 
இணைந்து ஒரு பொருளே தருந்தன்மை (புறநா .206, 
உரை ); Nature of the compound word which expressess 
& sngle idea (செ அத.). 
(ரு - சொல்‌ ட நீர்மை.] 


ஒருஞார்‌ ௪௩௬௪; பெ. (௩) பண்டைக்காலத்து வழங்கிய 
ஓர்‌ அளவுப்‌ பெயர்‌ (தொல்‌ எழுத்‌.170,உரை.); 8௦௭௭ 
measuபாe (செ.அக.). 
(ஒரு * ஞார்‌.] 

ஒருஞான்று எரீக்ங, பெ. (॥) ஒருநாள்‌; 0௩௦ day. 
ஒரு ஞான்று வந்தானை'' (கலி.37-14) (சங்‌.இலக்‌. 
சொற்‌ ). 


(ஒரு * ஞான்று. 


362 


ஒருத்து 


ஒருத்தல்‌ ௦0/21 பெ (௩) ஒருசார்‌ விலங்கின்‌ ஆண்‌ 
பெயரா; ற96 of ௦7 amas, vz, புல்வாய்‌, புலி, 
உழை, மரை, கவரி, கராம்‌ யானை, பன்றி, 
எருமை (தொல்‌ பொருள்‌ 590,591,592) (செ அக ) 


(ஜா. ஓரி -- இரு அகவ 


ஒருத்தலை ௦௩-/-/௪2, பெ. (௩) ஒருபக்கம்‌; 006 509 
'“ஒருத்தலைப்பரத்‌ தொருத்தலை பங்குளினுர்தி'” (கம்‌ 
பரா அயோத்‌ மந்‌ 66) (செ.அக ) 


(ஒரு - தலை தலை பருதி, பககம்‌] 


ஒருத்தலைநோவு ௦-/-/௪/2-1௦ப; பெ. (ஈ) ஒற்றைத்‌ 
தலைவவி பார்க்க; $66 or7m-t-lalaival '“ஒருத்தலை 
நோவா முடம்பு சுரத்தால்‌ வருத்தமாம்‌'” (பண 
விடு 248) (செ அக ) 
[ஜு * தலை * நோவு] 
ஒருத்தலையிடி ௦ங-1-/த/ச-)-ரஜீ;. பெ. (௩) ஒற்றைத்‌ 
தலைவலி பார்க்க, 566 oparttalamvah (செ ௮௧ ) 
[ஒரு * தலை * இடி தலை பக்கம்‌, பகுதி / 
ஒருத்தலைவலி ௦--இஇ-ஜர்‌ பெ. (௩) ஒற்றைத்‌ 
தலைவலி பார்க்க, 566 ௦a! (செ அக ). 
ம. ஒரிசசெனி, ஒருச்சென்னி 
[ஒரு * தலை * வலி தலை பக்கம்‌, பருகி] 
ஒருத்தளி-த்தல்‌ ௦ர்சர்‌-, 4 செ குவி (41) வயலிற்‌ 
பயிர்‌ முழுவதிலும்‌ கதிர்‌ பரிதல்‌ (இவ); 1௦ shoot 
simultaneously, as ears of corn in a field (Loc) 
(செ.அக ) 


[ஒரு : தளிர்‌ - ஒருத்தளிர்‌  ஒருத்தளி,/ 

ஒருத்தன்‌ ஐய, பெ (௩) 1 ஒருவன்‌; ௨ ௦8௮ 
ஈண்‌ “வடமொழியிலே வல்லா னொருத்தன்‌ வரவும்‌” 
(தாயு சித்தர்‌.கண.10). 2. ஒப்பற்றவன்‌; பஙபப௪ 080. 
incompargble one “ஒருத்தனே யுன்னை யோல 
மிட்டலறி'' (திருவாச.29,2) (செ அக ) 
ம. ஒருத்தன்‌, பட. ஒப்ப; ௧. ஒபப, ஒர்பு; து. ஒரி, ஒரியே; 
குவி. ரூசி, கூ. ரொஅன்சு; குருக்‌. ஒர்த்‌; மால்‌. ஒர்தெ 


(ஒன்று ௮ ஒள்‌ ௮ ஒரு ௯ ஒருவ அ ஒருவன்‌ ௮ ஒருத்தன்‌ 
- பலரினும்‌ மேம்பட்டு விலகித்தனித்து விளங்குபவன்‌./ 


ஒருத்தி ௦ பெ. (ஈ௩.) ஒருபெண்‌: உ டாமா. 
“ஒருத்திமகனாய்ப்‌ பிறந்து” (திவ்‌.திருப்பா.25) 
(செ.அக ). 


ம. ஒருத்தி, து. ஒர்தி, தெ. ஒர்தி, குரு, ஒரொத்‌, மால. ஒர்தி: 
குவி. ஏராந்த, எரொந்தி; ௧. ஒர்வெ, ஒபப்பளு, ஒப்பரகெ. 
(ஒரு ௯ ஒருத்தி. 

ஒருத்து ரப, பெ. (௩) மனவொருமைப்பாடு; ங்கள்‌ 
ஈம்க்0n ௦1 ஸ்‌. “ஒன்று சொல்லி யொருத்தினி னிற்கி 
லாத வோரைவர்‌'' (திவ்‌ திருவாய்‌.7,1,7) (செ.அக.). 


[ஒரு - ஒருத்து (ஒருமிப்பு) (வே.க.106).] 


ஒருதந்தை யீன்றமகள்‌ 


ஒருதந்தை யீன்றமகள்‌ ௦ாமதா0௮-ஏ ரகச! பெ 
(௩) தந்தையின்‌ மனைவியருள்‌ ஒருத்திக்குப்‌ பிறந்த 
மதச்‌; daughter of one of the wives of the father 
“அந்துவற்கு ஒருதந்தை யீன்றமகள்‌ பொறையின்‌ 
பெருந்தேவி யீன்றமகன்‌'' (பதிற்றுப்‌. 7,பதிக ) 

(இரு * தந்தை * ஈன்ற 4 மகள்‌,/ 

பதிற்றுப்பத்தில்‌ செல்வக்கடுங்கோ வாழியாதனை அநதுவனுக்‌ 
குப்‌ பொறையன்‌ பெருந்தேவியீன்ற மகன்‌ எனக குறிப்பிடும்‌ 
போது. அவன தாயை 'ஒரு தநதை யீன்ற மகள்‌' எனறு கபிலர்‌ 


குறிப்பிடுகிறாா அநதுவனின மாமனார்‌ ஒரு தந்‌ைத எனப்படு 
கிறார்‌ 


இடையறாட்‌ போகளால இளைஞா எணணிலாரா மடிதலின்‌ 
மகளிர்‌ எண்ணிக்கை மிகுந்த காலததில ஒரு ஆண்‌, பெண்கள்‌ 
பலரை மணநது கொள்ளும வழககம வளாந்தபோது. மனைவி 
யர்‌ பலாககும்‌ பிறந்த குழநதைகள ஒரு தாயப்பிளளைகள 
(உடனவயிறறுப பிறந்தோ£) எனக்‌ கூற முடியாத சூழல்‌ 
உணடானதால ஒருதந்தை மக்கள்‌ என வேறுடடுத்தி அழைக 
கப்பட்டனர்‌ இது ஐநதிணை மரபாகிய அன்புகெழு தமிழ்‌ 
மரபுக்குரிய இல்லற வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட பெருந்‌ 
திணை யொழுக்கம இதனை வடநாடடுமரபு எனபர்‌ தயரத 
னுககுப்‌ படடத்தரசியா மூவரின்‌ வயிற்றுட பிறந்த இராமன்‌ 
முதலாயினேரா ஒரு தந்தை மக்கள்‌ பாஞ்சாலி பாணடவர்களா 
கிய கணவர்‌ பலர்க்குப்‌ பெற்ற பிளளைகள்‌ ஒரு தாயீன்ற 
மக்கள பல்கணவ மணம்‌, பல்‌ மனைவியர்‌ மணம்‌ பெருந்தி 
ணைககுரிய ஒழுகலாறெனக்‌ கடியப்பட்டவை 

பெண்களின கற்டக்குத தெயவத்தனமை யூடடிப்‌ பெருமைப்ப 
டுத்திய தமிழப்‌ பண்பாட்டில்‌ பல்கணவர்‌ மணம்‌ உட்புகமுடிய 
விலலை ஆதலால்‌ ஒரு தாயீன்ற மக்கள்‌ என்னும்‌ சொல்லாட்சி 
தோனறவில்லை 


ஒருதமர்க்கலயம்‌ ௦பஎதாகா-K-kகிதுaாn, பெ. (௩) அடி 
மில்‌ ஓரே துளைறையிட்ட மண்குடுவை; 5வ॥! 
earthen pot with a whole at the bottom used in the 
manufacture of medicated 018 (சா அக.). 
(ஒரு * தமர்‌ - கலயம்‌. திவுள்‌ ௮ திவுர்‌  திறுர்‌ ௯ தமர்‌ - 
திருகியிடப்பட்ட துளை./ 
ஒருதரம்‌ ௦-0சகா, பெ (॥) 1, ஒருதடவை; 0௦5 
2. ஒரே முறை (யாழ்ப்‌ ), 008 and the same kind 
(செ.அக ) 
(ஒரு * தடம்‌ - ஒருதடம்‌ ௯ ஒருதரம்‌ தடம்‌ - வழிமுறை, 
பாக்கு. 

1 ர த்‌ 
ஒருதலை ௦௦௮/91 பெ. (௨) ஒரு சார்பு; 006 50600655. 
'"ஒருதலையா னின்னாது காமம்‌'' (குறள்‌.1196). 


(இரு * தலை. தலை - பக்கம்‌, பகுதி] 


ஒருதலை” ௦ு2௪/௪( பெ (॥) உறுதி: positveness, 
ty, '' ஒருதலை யுரிமை லே ண்டியும்‌'' (தொல்‌ பொ 
ருள்‌.225) . "பாம்பாற்‌ கோட்படுதல்‌ ஒருதலை" 
(குறள்‌ 890,பரி.உரைக்குறிப்பு) (செ ௮௧.) 


(ஒரு * தலை. தலை - முடி, முடிவு. 


363 ஒருதலைப்படு-தல்‌ 


ஒருதலைக்காமம்‌ ௦-௦2/9-&-kக்றகா பெ (௩) ஒருபக்‌ 
கமாலா காதல்‌; ௦nesided love, unrecIprocated love 
"கைக்கிளை யுடையதொருதலைக்‌ காமம்‌'' (நம்பிய 
கப்‌ 3) (செ அக ). 
(ஒருதலை - காமம்‌./ 


ஒருதலைக்குழவி ௦௩௦௨9//-ய/ பெ. (௩) ஒரு 
பக்கம்‌ தலைபோல்‌ உருண்டையாயும்‌ மற்றொரு 
பக்கம்‌ கூர்மையாயும்‌ அமைந்த குழவி; 81005 pestle 
shaped like a cone having a bulb at one point and 
a handle at the top (செ அக ). 


(ஒருதலை ௪ குழவி. குழைவி ௮ குழவி - குழையுமாறு 
அரைக்கப்‌ பயன்படும்‌ ஆட்டுகல்‌.] 


...... ஒருதலைககுழவி 
ஒருதலைசசாயல ௦யத/ச--த்‌எ, பெ. (௩) 1. ஒருபு 
றம்‌ கூருள்ள கத்தி; 006 60060 (0/6. 2. தலை 
ஒருபுறமாகச்‌ சாய்ந்திருத்தல்‌; inclination of the head 
10 006 side (சா.௮௧.). 


/ஒருகலை' ஃ சாயல்‌. சாள்‌ - (சாண்‌) சாய்‌ சாயல்‌ - 
கூர்மை] 

ஒருதலைதுணிதல்‌ ௦-02/2!-எப/08/ பெ. (௨) மாறுபா 
டான இரண்டு கொள்கைகளில்‌ ஒன்றை ஏற்றலா 
கிய உத்தி (நன்‌ 14); (08 ) 60810௩, accepting either 
of two contrary opinions or views one of 32 uti. 
(செ. அக.). 


[ஒரு * தலை' - துணிதல்‌. 

ஒருதலைநயன்‌ ௦௩-02-12௯௩ பெ. (௩) ஒருதலை 
வழக்கு பார்க்க, 966 Ou-dala/-valakku, (செ.அக.). 
[ஒருதலை' - நயன்‌..] 


ஒருதலை நியாயம்‌ ௦திஜர்ந்க்ா பெ. (௩) ஒரு 
தலை நயன பார்க்க; 586 onvdalai Nayan. 

ஒருதலைப்படு-தல்‌ ௦-02/-0-0௪-, 20.செ.கு.வி. 
(ப) ஒரு முடிவு பெறுதல்‌; 1௦ ௦௦6 0 8 Conclusion 
“எத்துணை யுரைப்பினு மொருதலைப்படாது'* 
(இறை.1,7) (செ.அக.). 


[ஒருதலை  படு.] 


ஒருதலைப்பூண்டு 


ஒருதலைப்பூண்டு ௦௩௦29)-ற-ழப்‌எப, பெ. (ஈ) ஒரு 
தலை வெள்ளைப்‌ பூண்டு; 021௦ with one clove 
௦ ஸப (சா.அக.). 


[ஒறுதலை' * பூண்டு.] 


ஒருதலையன்‌ ௦00௪, பெ. (॥.) கொக்கு; 5t௦rk 
(சா அக ). 


ஒருதலையுள்ளுதல்‌ ௦7௮-08/21-ஏ-ப/பஎ2/ பெ (௩) உளப்‌ 
பாங்கு (அவத்தை) பத்தனுள்‌ ஒன்றாகிய இடைவிடா 
நினைவு (நம்பியகப்‌ 36,உரை ); (Akap) Constant 
thought of the lover, a mood in love, one of ten kinds 
of 'aganiai' (வ/௦(20.(செ அக. ). 


(ஒரு * தலை * உள்ளுதல்‌.] 


ஒருதலை வழக்கு ௦-0௮/2/-த/ஜ&ப, பெ (௩) ஒருபக்க 
மான தீர்ப்பு; Jபபgement showing partiality, One sided 
or biased description or statement, leaning to one side 
or par (செ அக). 
[ஒருதலை' * வழக்கு... 

ஒருதன்மை ௦௩-௦றாஜ பெ (௩) 1 ஒரே முறை; 
being of one and the same kind 2 ஒப்பற்ற தன்மை; 


incomparableness 3. மாறாத்தன்மை; பnchangeable- 
858 (செ அக.). 
(இரு * தன்மை] 

ஒருதனி எ-௦சர்‌ பெ. (௩) 1. ஒப்பில்லாத தணி 
(சீவக 280, ரை ), perlessness, uniqueness ? தண்‌ 
னந்தனி; qபte alone, in absolute soltude “ஒருதனி 
உழந்தலித்திருத்தகு மாமணி'' (சிலம்பு) (செ ௮௧.). 
(இரு * தனி] 

ஒருதனிநிலை orudaniniai பெ (௩) போராரவாரம்‌ 
மிகுந்த படுகளத்தில்‌ வெள்ளம்‌ தள்ளாதபடி கல்லாற்‌ 
கட்டினகரையைப்‌ போலப்‌ பெரும்‌ படையை ஒரே 
வீரன்‌ தடுத்த துணிவுநிலையைப்‌ புலப்படுத்தும்‌ 
புறத்துறை; |iterary theme describing one of {the 


strategies of warfare where a soldier opposing and 
challenging a big army al! alone 


[ஒருதனி ௬ நிலை ஒருதனி - யாருமற்ற தன்னந்தனிமை..] 
தன்படையினர்‌ புறமுதுகிட்டு ஓடுவது கண்டும்‌ தானொரு 


வனே பகைவரை எதிர்த்துப்‌ போரிடும்‌ எருமை மறத்தினும்‌ 
இது வேறானது. 


ஒருதாரை மான்‌, பெ. (॥) 1. ஒருமுறை (ரீதி); 
one form, one method அந்தநூல்‌ ஒரு தாரையாய்‌ நடந்து 
வருகிறது (இ.வ.). 2. ஒரு பக்கக்‌ கூர்மை; hp 6009 
௦॥ ௦௩ 5108 “ஒரு தாரைக்‌ கத்தி' (வின்‌.) 3 இடையீடில்‌ 
லாத நீரொழுக்கு (வின்‌.); பnterrupted downpour of 
water. (Loc.} (இவ) (செ அக.) 


[ஒரு * தாரை. தடம்‌ ௮ தரம்‌ ஃ தாரை... 


364 


ஒருநிலைப்பொய்கை 


ஒருதாரைக்கத்தி பச்ச: (சம்‌ பெ. (௨) ஒருபுறம்‌ 
கூருள்ள கத்தி; 8 (ஙா sharpened on one 6009 
(சா அக ). 
(ஒரு * தாரை ஃ கத்தி] 

ஒருதிறம்‌ ௦-௮௱, பெ (௩) ஒருகூறு; 8 றக! '“ஓர்வுற்‌ 
றொரு திற மொல்காத நேர்கோல்‌'' (கலித்‌ 42,14). 
(ஒரு * திறம்‌.] 

ஒருதிறம்பற்று-தல்‌ ௦-௦/௫௱-றகாப-, 5 செ.கு வி (1) 
ஒரு பக்கமாக இருத்தல்‌; ௦ range oneself on Oneside 
''அறங்கூ றவையத்‌ துரைநுல்‌ கோடி யொருதிறம்‌ 
பற்றினும்‌'' (சிலப்‌ 5,136) (செ அக ). 
[ஒரு * திறம்‌ - பற்று] 

ஒருதிறன்‌ ௦-0/௮, பெ (௩) ஒருபக்கம்‌; 00௦9 9108 
'"ஓய்பசிப்‌ பிடியொடு ஒருதிறன்‌ ஒடுங்க'' (௮௧.91) 
[ஒரு * (திறம்‌) திறன்‌ / 

ஒருதுட்டெடை பர பெ (௩) நான்கு 
காசெடை, weight equal to 1/3 of an anna or 1/48 
of 8 rupee (சா அக. ). 
தெ. ஒகதுட்டு 
(ஒரு * துட்டு * எடை ! ஒருதுட்டெடை ஒரு உருபாய்க்கு 
192 விடுகாசுகள்‌ (தம்பிடிகள்‌) இருந்த காலத்தில்‌ 4 விடுகாசு 
கள்‌ ஒரு துட்டு எனப்பட்டது / 

ஒருதுவலி த, பெ (ஈ.) பண்டைக்‌ காலத்து 
வழங்கிய ஓர்‌ அளவுப்‌ பெயர்‌ (தொல்‌ எழுத்‌.170, 
உரை.), க! ௱easபா (செ.அக ). 
(ஒரு * துவலி] 

ஒருநாள்‌ ௦ஙய-ரத்‌ பெ. (ஈ.) ஒருநாள்‌; 008 ay, 0009. 
“ஒரு நாள்‌ உணவை ஒழி என்றால்‌ ஒழியாய்‌'' (நல்‌ 
வழி). 
ம. ஒருந்நாள்‌. 
(இரு * நாள்‌.] 

ஒருநாளும்‌ ௦-ாதிபா, வி.எ. (எர) எப்பொழுதும்‌; 8! 
any tme (used in negative sense) 
ம. ஒருநாளும்‌. 
[றா * நாள்‌ * உம்‌] 

ஒருநாளைக்கொருநாள்‌ ய-ாகிஜர்க௦ாரக்‌ வி.எ. 
(௨0) நாள்‌ செல்லச்‌ செல்ல; ay ஓ) ல). (செ.அக.). 
(ஒரு * நாள்‌ * ஐ £கு * ஒரு * தாள்‌.] 

ஒருநிலை .௦ங£/2 பெ. (॥) ஒன்றாகிய நிலை, 
(ஐக்கியம்‌); பர), நகா௦றர௦ப5 81216 (சேரநா.). 
ம. ஒருநில. 


ஒருநிலைப்பொய்கை ஙரர்த-ழ-ற௦)மு பெ. (ஈ.) 
வற்றாத பொய்கை (பரி.8,15); never drying tank or 
hand (சங்‌ இலக்‌ சொற்‌.). 


[ஒறு * நிலை * பொய்கை.] 


ஒருநிறத்தோற்றம்‌ 


ஒருநிறத்தோற்றம்‌ ௦ஙார்சர்சரகா, பெ. (௩) எல்லா 
நிறமும்‌ கண்ணுக்கு ஒரே நிறமாகக காணப்‌ 
படல்‌; colour blindness in which different Colours are 
seen as one. 
[ஒரு * திறம்‌ * தோற்றம்‌.7 

ஒருநினைவு ௦ஙாங்ச்ய, பெ. (॥) 1 வேறொன்றையும்‌ 
கருதாது ஒன்றையே சிந்தித்தல்‌; 0000௦௩ in which 
the mind 6 occupied by one idea to the exclusion of 
others - hyperprosexa ? ஒரே சிந்தை; (philo ) 60%09- 
ntration of mind on one object (சா.௮௧.). 


[ஒரு' * நினைவு] 

ஒருநெறிப்படு-தல்‌ ௦-ர-ற-றகப, 20.செ கு.வி. 
(ஸர்‌) ஒருவழிப்படுதல்‌ (தொல்‌ பொருள்‌.510); 1௦ stand 
together, to be placed together. (செ.அக.) 


(ஒரு * நெறி - படு... 

ஒருநேரம்‌ ௦௩ய-ஈ௪௭, பெ. (௩) 1. காலமல்லாத காலம்‌, 
அகாலம்‌; பா$685008016 time இவன்‌ இரவு ஒரு 
நேரத்தில்‌ என்‌ வீட்டுக்கு வந்தான்‌ (இவ.). 2 பாதிப்ப 
கல்‌; 53௮1-0 இன்றைக்கு ஒரு நேரப்பள்ளி (௨ வ.) 
(செ.அக.). 
/ஒரு * நேரம்‌./ 

ஒருப்படு-தல்‌ 2ய-2-0சஸ்‌-, 20 செ.கு.வி. (41) 1. ஒரு 
தன்மையாதல்‌ (சி.சி 2,5,மறைஞா ); 1௦ become one, 
unite, coalesce 2. ஓத்துக்கொள்ளுதல்‌ (இறை.1, 
உரை.7), 1௦ consent, agree 3. ஒருநினைவாதல (வின்‌.), 
io have the mind fixed on one object, to be abstracted 
from outward objects (W) 4. துணிதல்‌; to venture, 
0818. ' போக்கொருப்பட்டு நின்று'' (தொல்‌.பொருள்‌.41, 
உரை.) 5. முயலுதல்‌; (௦ 8481, ய 'போகவேணு 
மென்றொருப்பட'' (ஈடு 7,3,ப்ர.). 6. ஒன்றுகூடுதல்‌; 
to come together '*ஆட்பட்டீர்‌ வந்தொருப்படுமின்‌'' 
(திருவாச.45,1). 7. தோன்றுதல்‌; 1௦ 80082 “ஒளியொ 
ளியுதயத்‌ தொருப்படுகின்றது''  (திருவாச.20,5) 
(செ.அக.) 
[ஒரு * படு! 

ஒருப்படுத்து-தல்‌ ௦ப-0-0ச7ப/1ப-, 14.செ.குன்றாவி. 
(41) 1 ஓன்று கூட்டுதல்‌; 1௦ ng together, reconcile 
2. வழிவிடுதல்‌; 1௦ 010 ௮௦ ''திருவணுக்கன்‌ திருவாச 
லளவும்‌ ஒருப்படுத்தி மீள'' (ஈடு 7,3.ப்ர.). 3 முடிவு 
செய்தல்‌; 1௦ ரள, 5646 “ஒருப்படுத்‌ தூர்க்கு 
மீள்வான்‌'' (சீவக 505) 4. ஏற்றுக்கொள்ளச்‌ 
செய்தல்‌; 1௦ ஸர ௦ 8 agreement, cause to 
consent (இறை 6,65). (செ.அக.). 


[ஒரு * படுத்து... 

ஒருப்பாடு' oru-p-pédu, பெ. (ஈ) 1. (முயற்சி; deavour, 
ஒரீ “உங்களொருப்பாடு கண்டேனுக்கு"' (ஈடு 6.1.8). 
2. உடன்பாடு; ௦005௭1 ''சீிரிதென்றொருப்‌ பாடுற்றாள்‌'' 
(கந்தபு.வள்ளி. 163). 3. ஒருதன்மையாகை; பவம்‌, 


365 


ஒருபடி 


௦௦௩௦03 “உலகெலா மொருப்பா டொன்றி'' (கந்தபு. 
மேரு 18) 4 ஒன்றி நிற்கை; fn the Mind on a 
single aim, concentraton of mind ‘‘தன்னுள மொருப்பா 
டெய்த நிமலனை யுன்னி'' (கந்தபு மேரு.32) 5 மனத்‌ 
திண்மை; ஈesoluteness, constant ''கலயனார்த 
மொருப்பாடு கண்ட போதே'' (பெரியபு குங்கிலிய.28) 
(செ.அக.). 
(ஒரு * பாடு. படு ௯ பாடு. (மு.தி.தொ. பெ.)./ 

ஒருப்பாடு” ௦ுயறமகீரப, பெ. (௩) 1 ஒருபக்கம்‌, ஒருபாகத்‌ 
தில்‌; ௦௩ 00௨ 909 2 தாராளம்‌, அதிகம்‌, மிகுதி; 
great quantity, excess, ample (சேரநா.) 
ம. ஒருபாடு 
[ஒரு * பாடு. பாடு - பக்கம்‌. பகுதி. ஒரு', ஒரு” பார்க்க; 
2௪9 oru,' oru”] 

ஒருப்பார்வை ௦0-ற-றத்], பெ. (௩) உற்றுப்பாரத்தல்‌, 
விடாது பார்க்கும்‌ பார்வை (யாழ்‌.அக.); 1048ம்‌ 9826, 
attentive look (செ. அக.): 
(ஒரு * பார்வை / 

ஒருப்பிடி ௦௩, பெ (௩): உறுதிப்பிடி; ரா 0250. 
[ஒரு * பிடி] 

ஒருப்பு ௦௩0௦, பெ. (॥) ஒருவந்தம்‌ பார்க்க; 5௯ 
காரக. ''ஓதினார்க்குமுணர்வொருப்பாயதே'” (நீல 
கேசி.212) (செ அக.). 


[ஒரு - ஒருப்பு.] 

ஒருப்புறவன்‌ ௦ங-ற-றபa, பெ. (௩) முத்துவகை 
(8114,206), a kind of pearl (செ.அக.). 
[ஒறு * புறவன்‌.] 

ஒருபக்கவாரம்‌ ௦ப-ழசk௩ச-ஸக்க௱, பெ. (௩) ஒருசார்பாகச்‌ 
செய்தல்‌, ஒருதலையாகச்‌ செய்தல்‌ (யாழ்‌.அக.); 
parialty (செ.அக.). 
[ஒருதலை * வாரம்‌./ 


ஒருபடம்‌ ௦-றஎசா, பெ. (ஈ) இடுதிரை (திவா.); 
பாக. (செ.அக. ). 


/ஒருவு * படம்‌ - ஒருவுபடம்‌ -- ஒருபடம்‌. ஒருவு - நீங்கு, 
விலகு. படம்‌ - துணி] 

ஒருபடி! பொறசர்‌ பெ. (௩) 1. ஒருவகை; 8 (00 
2. ஒரே முறை; th 586 manner 'ஒருபடிப்பட்டிருக்கு 
மவனை'' (ஈடு.6,8,4). - வி.எ. (86) ஒருவாறு; 
tolerably, in some degrew, to Some extent, with some 
பரந்‌ (செ.அக.). 
ம. ஒருபடி. 
(ஒரு * படி. படி தன்மை, வகை.] 

ஒருபடி” ௦-றசீ; பெ. (ஈ.) தாராளம்‌, மிகுதி; ஓள்‌, 
a large quantity, a good many or good deal (சேரநா..). 
ம. ஒருபடி. 
[ஒரு * படி] 


ஒருபத்து 


ஒருபத்து 20௪/0; பெ. (௩) பத்து; 198. (சேரநா.). 
ம. ஒருபது 
[ஒரு - புத்து... 

ஒருபடித்தாய்‌' ௦ம-றசஏர்து; கு.வி.எ. (804) 1 ஓரே 
முறையாய்‌; ற the same way “உள்ளும்‌ புறம்பு 
மொருபடித்தாய்‌'' (அருட்பா, 1 ,நெஞ்சறி,621 ) 2 
இருக்கவேண்டிய நிலைக்குச்‌ சிறிது மாறுதலாய்‌; 
passably, tolerably எனக்கு உடம்பு ஒரு படித்தாயிருக்கி 
றது. (செ.அக.). 


(ஒரு * படித்து - ஆய்‌.] 


ஒருபடித்தாய்‌” ஊசித்‌; குவிஎ. (80) முயற்சி 
யாய்‌ (யாழ்‌ அக.); ஏர்ம்‌ வீர்‌ (செ அக.) 


/ஒருபடித்து * ஆய்‌ ஒருபடித்து - ஒருசீராய்‌, தொடர்ச்சியாய்‌. 
ஒருபடிப்பட ௦ப-றசலு-ற-றச(8, குவி.எ. (8௫) இடைவி 
டாமல்‌; பாராய்‌ "ஏழுநாள்‌ ஒருபடிப்பட மலை 


யைச்‌ சுமந்து'' (திவ்‌ பெரியாழ்‌.3,4,4,வ்யா.பக்‌.602) 
(செ அக.). 


(இரு - படி * பட.] 


ஒருபது ௦ங-றச0ப, பெ. (ஈ) பத்து; ௪. 'தாய்தந்தைக்‌ 
கொருபதாகு நாளுளதாம்‌'' (கூர்மபு.உத்‌.22,5) (செ.அக ). 
ம. ஒருபது 
(ஒரு * பத்து - ஒருபத்து ௯ ஒருபது. 

ஒருபாட்டம்‌ ௦௩-௦௪, பெ. (௩) ஒருபாறல்‌ மழை; 


heavy downpour of rain once at a stretch “ஒரு பாட்டம்‌ 
மழைவிழுந்தாற்போலே'' (ஈடு,4,5,2) (செ.அக ). 


[ஒரு' * பாட்டம்‌. 


ஒருபாவொருபஃது ச-றழச்‌-ஏ-0ப-றத்பப பெ. (௩) 
அகவல்‌, வெண்டா, கலித்துறை என்பவற்றுள்‌ ஏதே 
னும்‌ ஒருபாவிற்‌ பத்துப்பாடல்களால்‌ அமைக்கப்‌ 
பட்ட ஒரு சிற்றிலக்கியம்‌: ॥£சatபா6 in anyone 
of the 3 kinds of verstficalon “அகவல்‌ வெண்பாக்‌ 
கலித்துறை அதுகொண்டு ஒருபா ஒருபஃது உறின்‌அப்‌ 
பெயராம்‌” (இலக்‌ வி 823) (செ.அக.) 


(ஒரு * பா * ஒரு * பஃது. 

ஒருபான்‌ ௦ரப-றச்ற பெ. (௩) ஒருபது (தொல்‌.எழுத்‌. 199, 
உரை.) பார்க்க; 568 ௦௪0: (செ ௮௧.) 
ம. ஒருபது 
(ஒரு * பான்‌. பத்து ௯ பதின்‌ ௯ பான்‌. ஓ.நோ. இருபதின்‌ 
4 இருபான்‌./ ர 

ஒருபிடி ௯-9 பெ. (௩) 1. கைப்பிடியளவு; 8 ௩8௩01பஒ. 
'முடிவிலொரு பிடிசாம்பராய்‌'' (பட்டினத்‌ திருப்பா.தி 
ருத்தில்லை.7) 2. உறுதி; frm determination, unshakea- 
ble resolve. 3. விடாப்பற்று; fm trust or dependence 


366 


ஒருபொழுது 


4. விடாப்பிடி (பிடிவாதம்‌); 5tபbbomness, obstinacy. 
(செ அக ) 
(ஒரு! - பிடி] 

ஒருபுடை ௦-2 கு பெ ௭ (80)) சற்றொப்ப; ஓகார, 
imperfect, approxmate ஒருபுடையுவமை - குவிஎ 
(800) ஒருபக்கமாய்‌; 1௦ 009 506 "ஒரு புடை பாம்பு 
கொளினும்‌'' (நாலடி 148) (௫௪.௮௧) 
மறுவ. ஒருமருங்கு, ஒருசார்‌, ஒருபக்கம்‌; ம. ஒருபாடு 
(ஒரு! புடை] 

ஒருபுடையுவமை ௦-றபஓ8/-y-uvama/ பெ (Nn) முழுவ! 
தும்‌ ஒப்பாகாமல்‌ சில தன்மைகளில்‌ மாத்திரம்‌ ஒத்தி 
ருக்கும்‌ உவமை; simile in which comparison applies 
onty partially and not fuly, dist fr முற்றுவமை ''ஒருபுடை 
யுவமையாதலன்றி முற்றுவமையாதல்‌ செல்லாமை 
யானும்‌'' (சி போ சிற்‌ 1,2,3) (செ அக.) 
(ஒரு' * புடை * உவமை] 

ஒருபுடையொப்புமை ௦-றப81-ஏ-0றறபாது, பெ (n) 
ஒருபுடையுவமை பார்க்க; 866 orupudalyuvamal. 
(செ.அக.). 
[ஒரு' * புடை * ஒப்புமை / 

ஒரு பூ ௦௩-ம்‌ பெ. (௩) ஒருவிளைச்சல்‌, ஒருபோகம்‌ 
(Sllu 114), ௭06 crop (செ.அக.) 
ம. ஒரு பூ 

ஒருபொருட்கிளவி 2௦-௯௩-8284 பெ. (௩) ஒரு 
பொருள்‌ சுட்டும்‌ பலசொல்‌ (தொல்‌ சொல்‌ !,சேனா.); 
synonym (செ அக) 
[ஒரு * பொருள்‌ * கிளவி.] 

ஒருபொருட்‌ பன்மொழி ௦ப-2௦1-௦௪௭-ஈ௯/ பெ (௩) 
1. ஒரு பொருளைத்‌ தரும்‌ பல சொற்கள்‌; பீசா 
words connotng the same thing ? மீமிசைச்‌ சொல்‌ 
(நன்‌ 598); tautology for greater effect and emphasis 
(செ அக). 
(ஒரு * பொருள்‌ * பன்மொழி / 

ஒருபொருண்மொழி ௯-௦ஐ௦௩௨-ஈ௦% பெ. (ஈ) செய்‌ 
யூட்‌ குற்றங்களூள்‌ ஒன்று (யாப்‌ வி.525); 061604 in 
ற௦ணு/ (செ அக.). 
[ஒரு * பொருள்‌ * மொழி.] 

ஒருபொருள்‌ ௪ப-௦௦ய/ பெ. (௩) கடவுள்‌ (வின்‌.); 000. 
the one realty (செ அக.). 
(ஒறு - பொருள்‌.] 

ஒருபொழுது ௦-த௦/பப்‌, பெ. (௩) 1. ஒருவேளை; 
a division of tme “ஒருபொழுதும்‌ வாழ்வ தறியார்‌'' 
(குறள்‌.). 2. ஒருவேளை மட்டும்‌ உணவுகொளளும்‌ 
தெய்வ வழிபாட்டு நோன்பு; OW of taking One Meal 
in a day 


/ஒரு' * பொழுது. பொழுது - நேரம்‌, வேளை./ 


ஒருபோக்கன்‌ 


ஒருபோக்கன்‌ ௦10-20௪ பெ. (௩) வேறுபட்ட நடை 
யுளளவன; ௱an whose behaviour is of a singular 
or peculiar nature (செ அக ) 


[ஒரு' , போக்கு - அன்‌] 

ஒருபோக்காய்ப்போ-தல்‌ oru-pokkdy-p-po-, 
8செகுவி (60 திரும்பி வாராது போதல்‌; 1௦ be gone 
once and for ever never to return, an expression used 
in anger or Cursing (செ அக ) 
(ஒரு - போக்கு * ஆய்‌ - போதல்‌] 

ஒரு போக்கு! ௦ங-றமீக்கப; பெ. (௩) 1 ஒருவகை; ௦16 
80 2 ஒரே முறை; (66 8806 ஈகா 3 மாறான 


நடை; peculiar, singular conduct அவனுடைய செய்கை 
யெல்லாம்‌ ஒருபோக்கு (உவ) (செ.அக.) 


ம. ஒருப்போககு 
[ஒரு' - போக்கு - ஒருபோக்கு - ஒருவகை, முறை. ஒரு” 
* போக்கு ஐருபோக்கு : மாறான நடை / 


ஒருபோகம்‌ ௦ங-றப்ஏகா, பெ (॥) ஆண்டுக்கு ஒரு 
முறை விளைவ (RT), single crop (செ.அக.) 


ம. ஒருப்பூ 
(இரு * போகம்‌. பூ ௮ யூகம்‌ அ போகம்‌. 


ஒருபோகி ௦ய-2ம71 பெ. (ஈ) ஒரே நிகழ்வு; th ever 
constant entity, that which remains the same without 
variation, as time divested of all phenomena, like day, 
ஈர்‌, ௪  "'காலத்தையடைய ஒருபோகியாக்கி'' 
(ஈடு.9,3,10) (செ.அக.). 


/ஒரு' * போகி, போக்கு போகு போகி] 


ஒருபோகு ௦ங-றப்ரப, பெ. (௩) 1. ஒருபடித்தான நிலம்‌ 
(தொல்‌ பொருள்‌ 460,உரை ); (850 of uniform character, 
whether In regard to level or soil content 2. ஒத்தாழிசைக்‌ 
கலி வகையுளொன்று (தொல்‌.பொருள்‌.451,உரை.); 
a kind of verification. (செ.அக.). 


[ஒரு - போகு ] 

ஒருபோது ௦-ற்பப, பெ. (௩) ஒருபொழுது பார்க்க; 
$66 orv-poludu (செ அக.). 
(ஒரு' * (பொழுது) போது ] 

ஒருமட்டம்‌ ௦ங-ஈசங்ஹ, பெ. (௩) ஒருமட்டு பார்க்க; 
598 ப /ait. (செ.௮௧.). 
[ஒரு * (மட்டு) மட்டம்‌./ 


ஒருமட்டு ௦௩-ஈசரப்‌ பெ. (ஈ.) ஓத்த அளவு; சqality 
in size or measure - கு.வி.எ. (804) ஒருவாறு; in a 
way; 10 some extent. காரியம்‌ ஒருமட்டு முடிந்தது 
(செ.அக.). 


(ஒரு' 4 மட்டு.] 


367 


ஒருமி-த்தல்‌ 


ஒருமடைசெய்‌-தல்‌ ௪ப-௱௪௭௭௯-௦௯-, 1.செ குன்றாவி. 
(1) ஓருமுகமாக்குதல;।( , 1௦ bnng inany streams under 
one sluice, to conceive the vanous aspects of a thing 
1௦08௭ பகவதகுணங்களை ஒருமடைசெய்து பூஜிக்கை. 
(திவ்‌ திருப்பா.12,வ்யா 130) (செ அக.). 


[இரு உ மடை * செய்‌] 

ஒருமனப்படு-தல்‌ 2ய-௱௨8-0-0௪7ப-, 20.செ.கு.வி. 
(௭1) 1. ஒருமன மாதல்‌; £௦ 06 பறகan/௦ப5 2. மனத்தை 
ஒன்றிலே செலுத்துதல்‌; (0 concentrate the Mmnd 
intensely upon an object, to be deeply engaged in the 
pursuit of one (dea (செ அக ). 
[ஒரு * மனம  படு.] 


ஒருமனப்பாடு ௦-௱/சாச-ற-றச்பப, பெ. (ஈ) 1. மன 
விணக்கம்‌; பாகர்‌, ௦00௦௦0 2 மனத்தை 
ஒன்றிற்‌ செலுத்துகை; 01059 or undivided apphcaton 
of mind to an object 3 மனவடக்கம்‌; mental 
oan! (செ.அக ). 
[ஒரு * மனம்‌ * பாடு பழி ௮ பாடு.] 


ஒருமனம்‌ ௦ப-௱௪௱௧௱, பெ (௨) வேறொன்றும்‌ நாடாத 
மனம்‌; md without variation; unanimity, one 
mindedness (ா.அக.). 


ம. ஒருமனம்‌. 
(ஒரு + மனம்‌.] 


ஒருமா ௦ங-௱க்‌ பெ. (॥) இருபதில்‌ ஒருகூறாகிய 
பின்னவெண்‌ (ப.); 12040 1/20. (செ அக.). 
ம. ஒருமா(வு). 
(ஒரு உமா) 

ஒருமாதிரி ஊ-௱ச்ளிர்‌ பெ. (௩) ஒருவகை; 8 10ம்‌. 
- கு பெ.எ. (801) குணம்வேறுபட்ட,; 110012, peculiar. 
அவன்‌ ஒரு மாதிரி ஆள்‌ (உ.வ.) (செ.அக.). 
[ஒரு' * மாதிரி. மாத்திரி மாதிரி, மா அளத்தல்‌, மாத்திரி 
- அளவு, அளவ வேறுபாடு. 

ஒருமாரை ஈயாது) பெ. (ஈ.) ஒருமாவரை பார்க்க; 
see orumévaral. 
[இரு * மா * அரை - ஒறாமாவரை ௯ ஒருமாரை (மரூ௨.).] 

ஒருமாவரை பாக்கா] பெ. (௩) ஒருமாவும்‌ அரைமா 
வுஞ்‌ சேர்ந்த 3/40 என்னும்‌ கீழ்வாயிலக்கம்‌ (தொல்‌. 
எழுத்‌.171உரை.); ஈக ஊர்‌ ௨ haf 1/20 + 1/40 - 3/40. 
[ஒரு * wr + அரை. 

ஒருமி-த்தல்‌ மாயா, 4.செ.கு.வி. (41.) ஒன்றுசேர்தல்‌; 
to be in unison, 10 unite. “காதலிருவர்‌ கருத்தொருமித்து'* 
(பெருந்தொ.221) (செ.அக.). 
ம. ஒருமிக்குக; ௧, ஒம்மு, ஒக்கு; து. ஒம்மெபுனி, ஒக்கரபினி, 
ஒர்குனி; தெ. ஒம்மு, ஒருமு. 
(இருமு - ஒருமி.] 


ஒருமிக்க 


368 


ஒருமை பன்மை மயக்கம்‌ 


ஒருமிக்க 
together 
(திருப்பு 49) (செ அக) 


Orumikka, 
“மக்க 


குவி.எ. (944) 
ளொருமிக்கத்‌ 


ஒருசேர; 
தொடர்ந்தும்‌" 


[ஒருமு - ஒருமி- ஒறாமிக்க.] 

ஒருமிடறா-தல்‌ ௦-௱ர்(தச;, 6.செ.குவி (ர்‌) 1. ஒரு 
குரலாதல்‌; 1௦ ]0 (௩ ௦16 4006 ''இப்படியெல்லாரும்‌. 
ஒருமிடறாயேத்தினாலும்‌'' (ஈடு,4,3,10). 2. ஒரு சிந்‌ 
தையாதல்‌; £௦ 06 01009 றற ''நீியென்னோ டொருமிட 
நான பின்பு'' (ஈடு,1,10,4). 


(ஒரு * மிடறு - ஆகு - ஒருமிடறாகு ௯ ஒரறாமிடறாதல்‌ ] 
ஒருமிடறு ௦ய-ஈ௱௧; பெ (௩) ஒருவாய்க்குள்‌ அடங்‌ 

கும்‌ படி பருகுமளவு; 018 08பர1-01 நீபப்ப்‌ இன்னும்‌ 

ஒருமிடறு குடி (யாழ்ப்‌.) (செ.அக.). 

[ஒறா' * மிடறு.] 


ஒருமிப்பு ௦, பெ. (௩) 1. ஒற்றுமைப்படுகை; 
union, harmony 2. மனத்தை ஒன்றிற்‌ செலுத்துகை; 
close or undivided attention to an object ‘அப்பாலேபோ 
யொருமிப்பா யிருக்கையில்‌''  (குற்றா குற 103,2) 
(செ.அக.). 
ம. ஒருமிப்பு; குட. ஒர்மெ; து. ஒம்முத; தெ. ஒரிம, ஒரிமிக 
(இருமு - ஒருமி ௯ ஒருமிப்பு/ 

ஒருமுகம்‌ ௦-௱பஜர, பெ. (ஈ) 1 நேர்வழி; 0604 
routs, the same direction ஒருமுகமாய்ப்போ. (உ வ.). 
2. ஒற்றுமை; ப/௦, ஈவா) ஒருமுகமாய்ப்‌ பேசினார்‌ 
கள்‌ (உ.வ ). 3. ஒருகட்சி; $8ா6 றகர்‌. எல்லாரும்‌ 
ஒருமுக மாயிருந்தார்கள்‌ (வின்‌.) (செ.அக.). 

ஒருமுகமாய்ப்பேசு-தல்‌ oru-mugaméy-p-pé$u-, 
5.செ.கு.வி. (v.) பலர்‌ ஒரு மனத்தராய்ப்‌ பேசுதல்‌ 
(வின்‌.); 10 5றeak with one voice (செ.அக.). 


(ஒரு - முகம்‌ * ஆய்‌ * பேசு] 

ஒருமுகவெழினி ௦ங-௱/பரச--ிரற;, பெ. (ஈ.) ஒருபக்க 
மாக இழுக்கப்படும்‌ திரைச்சீலை (சிலப்‌. 3,109); stage 
screen drawn from one side. (செ. அக.). 
(ஒரு * முகம்‌ * எழினி. 

ஒருமுற்றிரட்டை ௦௩-௱பராசங பெ. (6) ஓரடி 
முற்றெதுகையாய்‌ வருவது (யாப்‌.வி.51); verse in 
which all the feet in one line have the same edugal. 
(செ.அக.). 
[ஒரு * முற்று * எதுகை] 

ஒருமுறைக்‌ காய்ச்சல்‌ ௦-௱யச-&-ச்ரனca, பெ. (௩) 
1. நாளொன்றில்‌ ஒருமுறை வருங்காய்ச்சல்‌; அttack 
of fever once in & day. 2. ஒருதடவை காய்ந்து பின்பு 
நின்றுபோகுங்‌ காய்ச்சல்‌; 0ம்‌ 006 attack of fever 
which never appears afterwards 3. ஓரே தடவை காய 
வைத்தல்‌; பற பற 0௦௪. 4. ஒரே தடவை அடுப்பு 


மேலேற்றிக்‌ காய்ச்சுதல்‌; boilng only once or at & 
stretch, as in the preparation of decoction or medicated 
98 (சா அக.) 


[இரு * முறை * காய்ச்சல்‌../7 

ஒருமூச்சாய்‌ ௦ம-௱பசஞ்‌, கு. வி எ (900) ஒரே தொடர்ச்‌ 
சியாய்‌; with Sustained, Continuous Manner, al 006 
stretch ஒருமூச்சாய்‌ வேலை செய்தான்‌ (செ.அக.). 
[ஒரு + மச்சு ச்‌ ஆய்‌] 

ஒருமை ௦யா௮ பெ (ஈ) 1 ஒற்றுமை (பிங்‌ ); oneness, 
பால 2. தனிமை; 5100100655, loneliness “என்னொரு 
மையுங்‌ கண்டுவத்தி'' (கம்பரா.கிளை 50) 3, ஒரே 
தன்மை; ப௱changeableness 4. ஒப்பற்ற தன்மை: 
peerlessness, uniqueness ''உண்மைபிறர்க்‌ கறிவரிய 
வொருமையானும்‌'' (சிவப்பிர முதற்சூ 3,பக்‌.91). 5. 
ஒருமை எண்‌ கூற்று; எஓம/& ஈபாம்சா "ஒருமை 
எண்ணின்‌ பொதுப்பிரி பாற்சொல்‌, ஒருமைக்கல்லது 
எண்ணுமுறை நில்லாது '' (தொல்‌ சொல்‌ 44) 6 மன 
மொன்றுகை; ௦00091200௩ ௦4 ஈயம்‌ ''ஒருமையா 
லுன்னையுள்கி'” (தேவா 478,4) 7 இறையுணாவு 
(பிங்‌), 1004160106 of God 8 கருத்துரை முடிவு 
decision, determnaton “கொடுத்து நம்‌ முயிரென 
வொருமை கூறினான்‌'' (கம்பரா மூலபல. 177) 9. துறக 
கம்‌ (மோட்சம்‌), ரீக! ஊற ''எம்மொடா 
மொருமை யெய்துவான்‌'' (கணிகைப்பு.நந்தியு.! 7). 10. 
மெய்ம்மை; ॥ப£றரபIness, veracity ‘ஒருமையே மொழி 
யுநீரார்‌'” (கம்பரா.அயோத்‌.மந்திர.9). 11. ஒருபிறப்பு: 
one birth in the round of births '"ஒருமைக்கட்‌ டான்கற்ற 
கல்வி'' (குறள்‌.398) (செ ௮௧.) 
ம. ஒரும: ௧. ஒரகெ, குட. ஒர்மெ; து. ஒம்முத (சேர்ப்பு), 
ஒக்கட (ஒருமை); தெ. ஒரிம, ஒரிமிக, 
[ஒரு அ ஒருமு - ஒருமை. 

ஒருமைப்படு- தல்‌ ௬பாடி/-2-0௪ரப-, 20 செ.கு வி. (vi) 
1 ஒற்றுமைப்படுதல்‌; 10 become united 2 மனம 
ஒருமுகப்படுதல்‌; 10 become concentrated ''சாஸ்திரங்‌ 
களிற்‌ சொல்லுகிறவழியே நெஞ்சு ஒருமைப்‌ பட்டு" 
(ஈடு.10,4,10). (செ.அக.). 
(ஒருமை - படு] 

ஒருமைப்பாடு ௦ய௱௪/-2-மசீஸ்‌, பெ. (௩) 1. ஒற்றுமைப்ப 
டுகை; 6910 ச 2. ஒருமித்திருக்கை; மங 
to become 8 whole. நாட்டின்‌ ஒருமைப்பாடு. (செ.அக.): 
[இருமை - பாடு. படு - பாடு.] 

ஒருமை பன்மை மயக்கம்‌ எமயா௮/-றapாTகl-mMayakkan, 
பெ. (௩) சொற்றொடரில்‌ (வாக்கியத்துள்‌) ஒறு 
பன்மைகள்‌ மயங்கி வழங்குகை (சீவக.2210,உரை.): 
use of the singular for the plural, or vice versa, 88 
sanctioned by usage. (செ.அக.). 


[இருமை “ பன்மை ு மயக்கம்‌] 


ஒருமைமகளிர்‌ 


ஒருமைமகளிர்‌ ௦யாத/-௫சரசர்‌, பெ (௩) பிற ஆடவர்‌ 
பாற்‌ செல்லாத மனமுடைய மாதர்‌ (குறள்‌.974 
உரை ): chaste, faithful women (செ.அக ). 
[ஒருமை * மகளிர்‌. 

ஒருமொழி ௦ பெ (6) 1 ஆணை; 04/8! 
command, the authoritative word of a king ஒருமொழி 
வைத்துல காண்ட சேரலாதற்கு (சிலப்‌ வாழ்த்துக்‌ 
உரைப்பாட்டு.) ? பல சொற்களாய்ப்‌ பிரிக்க முடியாத 
சொல்‌ (நன்‌ 259), வ।றி& வாம்‌, 061 ஈ (தொடர்மொழி 
(செ அக ) 3 ஒரு பொருளையே விளக்கி நிற்குஞ்‌ 
சொல்‌ (ஆ ௮௧), word which has single meaning 
[ஒரு * மொழி] 

ஒருலாகை யர்‌ பெ (॥) ஒருவகை (வின்‌ ); 8 
kind of, one sort 
தெ. லாகு 
(ஒரு * அலகு - ஒரு அலகு ௯ ஒருலாகு ௯ திருலாகை 
(கொவ.]/ 

ஒருவண்ணம்‌ ௦௩-௪௱, குவிஎ (804) ஒருவாறு; 
in some manner, to a certain extent, in some degree. 
“ஒருவண்ணந்‌ துயர்நீங்கி'' (கம்பரா கையடை 12) 
(செ அக.). 
ம. ஒருவண்ணம்‌ 
[ஒரு * வண்ணம்‌/ 

ஒருவந்தம்‌' ௦-ட-எா௦தா, பெ. (॥) 1. ஒற்றுமை; 
similarity, agreement 2. உறுதி; certainty, indubitable- 
655 '“ஒருவந்த மொல்லைக்‌ கெடும்‌'' (குறள்‌ 563). 3 
நிலைபேறு; ர 10009, 5). ''ஊக்க மொருவந்தங்‌ 
கைத்துடையார்‌'' (குறள்‌ 593). 4. தொடர்பு (வின்‌.); 
connection, relation (செ.அக.) 
[ஒரு' * அநீதம்‌ அழ்துதல்‌ - சேர்தல்‌. ஒறாவந்தம்‌ - ஒன்றுபடல்‌, 
ஒற்றுமை ] 

ஒருவந்தம்‌” ௦௩-௦-சாண௱, பெ ௭. (201) 1. ஒருசேர; 
all at a time 2. முடிவாக, உறுதியாக; tainly, undou- 
ஸீ) ''ஒருவந்தம்‌ ஒல்லைக்‌ கெடும்‌”' (குறள்‌ ). 
[ஒரு * அந்தம்‌ - ஒருவந்தம்‌ (பெயரே பெயரெச்சமாயிற்று]../ 

ஒருவந்தம்‌” 0ப--அanக௱, பெ. (ஈ.) தனியிடம்‌ (சூடா.); 
lonely 01௧09, place of retirement. 
[ஒருவ * அந்தம்‌. ஒருவுதல்‌ - நீங்குதல்‌, தனித்திருத்தல்‌. 
“அந்தம்‌' - பெயரீறு.] 

ஒருவயிற்றோர்‌ -ஜுரப்‌; பெ. (௩) உடன்பிறப்‌ 
பாளர்‌ (சகோதரர்‌); children of the same parents 
“ஒரு வயிற்றோர்‌ செய்கடனும்‌'' (கந்தபு. 
சிங்கமு.471) (செ.அக.). 
(ஒரு * வயிறு - ஓர்‌/ 

ஒருவர்‌ பன; பெ. (॥) உயர்சொற்கிளவி, ஒருவன்‌ 
அல்லது ஒருத்தியைச்‌ சிறப்பு கருதி உயர்வுப்‌ பன்‌ 
மையில்‌ வழங்கும்‌ பெயர்‌ (நன்‌.289); ௮ person, male 
or female indicated in plural as an honorific term. 
(செ.அக.) 


369 


ஒருவாக்காக 


ஒருவர்‌ 'அர்‌' - உயர்வுப்‌ பன்மையீறு / 


/ஒரு' * அர்‌ - 


முறைப்படி. 'அ£' - பலர்‌ பாலுக்குரிய ஈறு ““ஒருவரைக கூறும்‌ 
பனமைக்‌ கிளவியும்‌ ஒனறனைக கூறும பனமைக்‌ கிளவியும்‌ 
வழக்கினாகிய உயர்சொற்‌ கிளவி இலககண மருங்கின சொல்‌ 
லாறலல'' (தொல்‌ சொல்‌ 27) எனறு தொல்காபபியா கூறியி 
ருக்கிறார்‌ ஒருவனைட டலர்‌ பாலாகக கூறுவது பொருளில்‌ 
வறுமொழியாய்‌ இலக்கண வழுவுடையதாயினும்‌, பலராலும்‌ 
போறறப்படும்‌ புகழும்‌ பெருமையும பெற்றவனை நன்கு 
மதிககும நாகரிகம கருதிப பலா பாலுககுரிய ',அர' ஈறு 
சேர்க்கபபடடது ஒனறு பலவாகவோ ஒருவனைப்‌ பலராகவே 
மாற்றும்‌ பொருட்பாங்கு 'அா' ரற்றுககு இன்மையின இதனை 
உயர்வுப பனமையீறு எனப புதிய இலக்கண வகையீடு தந்து 
வழங்கினா 'அ' எனமை பலவின்‌ பாலீறம பனமை 
யீறாதலின்‌ அதனினறும வேறுபடுதத 'அா' உயாவுப்‌ பனமை 
யீறு எனப்பட்டது ஒருவர்‌ எனபதிலுளள அர்‌ ஈறு, பலாபா 
லீறு அனறு எனவும்‌ 'ஒருவன்‌' எனபதிலுளள அன்‌ அர 
எனத திரியாது எனவும்‌ அறிதல வேண்டும 

ஒருவழித்தணத்தல்‌ ங-த-ட-1எ! பெ (6) 
அலரடங்குகற்‌ பொருட்டுத்‌ தலைமகன்‌ சிலநாள்‌ 
வேற்றிடத்துச்‌ சென்று உறையும்‌ அகத்துறை 
(திருக்கோ 181,அவ ), iterary theme, iN which the 
lover's temporary absence from the place of his lady 
- love to avoid all tittle-tttle about him, is depicted 
(செ அக.) (அபி சிந்‌ ) 
[ஒரு * வழி * தணத்தல்‌./ 

ஒருவழிப்படு-தல்‌ ௦௩-௦8/-0-0௪0ப-, 20.செ.கு வி (।) 
1 ஒருமுகப்படுதல; 10 0000௦84௨16 படிப்பில்‌ மனம்‌ 
ஒருவழிப்பட வேண்டும்‌. (உ.வ ). 2. ஒன்று படுதல்‌, 
ஒற்றுமையாதல்‌; 1௦ 06 பங்‌ மாறுபட்ட வரெல்லாம்‌ 
இப்போது  ஒருவழிப்பட்டுவிட்டார்கள்‌. (உ.வ.). 
(செ.அக.). 


[ஒரு * வழி * படு./ 

ஒருவழியுறுப்பு ௦-//--பஙறறப, பெ. (॥) ஒருபகுதி 
(தொல்‌ சொல்‌.81); portion of the whole (செ அக.). 
(ஒரு * வழி 4 உறுப்பு.] 

ஒருவன்‌ ௦ஙகரஈ, பெ. (௩) 1. ஒருத்தன்‌; றசா50॥ ௦1 
the male sex, man or demon. ''குடிசெய்வ லென்னு 
மொருவற்கு'' (குறள்‌.1023). 2. ஓப்பற்றவன; 19 
incomparable one “ஒருவன்‌ வயமானடித்‌ தேர்வான்‌ 
போல'' (கலித்‌.37) (செ ௮௧.9. 


ம. ஒருவன்‌, ௧. ஒர்பு, ஒப்பனு, ஓர்வன்‌, ஒம்பு; பட. ஒப்பு; 
குட. ஒப்பெ, து. ஒரி, தெ. ஒருடு, ஒகடு, கோண்‌. ஓர்ன்‌; 
கூ. ரொன்‌அன்சு, குவி, ரோஓசி, ருசி; கொன்‌. ஒரென்‌, நா, 
ஒக்கொ; கொலா, ஒக்கொன்‌; பர்‌. ஒகுர்‌; கட. உகர்‌; மால்‌. 
ஒர்னெ. 
[ஒரு' * அன்‌ - ஒருவன்‌. ஒரு” * அன்‌ - ஒருவன்‌..] 
ஒருவாக்காக ௦-ரச்&்ககீரத, கு.வி.எ. (80) 1. ஒரு 
வகையாக; ௩ 8 சபத எலு. 2. ஓரேபடியாக; ஈ 
the same manner ''ஒருவாக்காகப்‌ படுத்துக்‌ கொண்டிருக்‌ 
கை'' (ஈடு.6,8,4,ஜீ). 3. ஓரேமுறையில; 0006 10 ௮]. 


ஒருவாக்கு 


ஒருவாக்காகத்‌ தொலைந்துபோனான்‌ (இ வ.). 4. ஒரு 
சேர; 81 together, Nn toto, யாவரும்‌ ஒருவாக்காகப்‌ 
போய்விட்டார்கள்‌. (செ.அக.) 


[ஒரு * வாக்கு : ஆக. 


ஒருவாக்கு ௦-கீ்்ப, பெ. (௩) 1. உறுதிமொழி; 00௦ 
word, truth, certainty, assurance 2. ஒன்றுசேர்ந்து 
கூறுஞ்‌ சொல்‌; பார்‌ 40106. (செ அக. ). 


[ஒறு 4 வாக்கு / 
ஒருவாமை மகா பெ (௩) 1. பிறழாமை; பா௦்மி- 


ஷக்‌ "'ஒருவாமை வைத்தற்கு ஒள்ளியான்‌ 
ஒருபுலவனால்‌ உரைக்கப்படுவது'' (இறை.1,12), 
2. நீங்காமை; கtதbility, invariability, permanence 
(செ அக.,). 


(ஒருவு * ஆ * மை, ஒருவுதல்‌ - நீங்குதல்‌; ஆ" - ௭.ம.இ.நி. 

ஒருவாய்கொள்ளல்‌ ௦௯-7௪! பெ. (௩) ஒரு 
தடவை வாய்‌ கொள்ளுமளவு உட்கொள்ளல்‌; 
taking one mouthful. (சா.அக.). 


[ஒறு - வாய்‌ * கொள்ளல்‌ ] 
ஒருவாய்க்கோதை ௦-மத்‌-&-k௦09] பெ. (௩) ஒருகட்‌ 
பறை; பrum with one face In the Shape of a Marakkil 


“மரக்காலன்ன வொருவாய்க்‌ கோதை'' (கல்லா.8,27) 
(செ அக.). 


(ஒரு * வாய்‌ * கோதை.] 
ஒருவாய்ப்படு-தல்‌ ௦௩-௦ஜி-2-0௪0ப-, 20.செ.கு.வி. (4.1) 


ஒருகுரலாகப்‌ பேசப்படுதல்‌; (௦ be spoken of with 
one voice. (செ.அக.). 


(ஒரு' - வாய்‌ - படு] 


ஒருவாயுணவு ௦/ப-ஞ்பாசுப; பெ. (ஈ) ஒரு கவளம்‌; 
one morsel of food (சா.௮௧.). 


[ஒரு' * வாய்‌ $ உணவு]! 

ஒருவாற்றான்‌ ௦-ர-க்ரக்ற, கு.வி.எ. (0) ஒருவாறு 
1,2 பார்க்க, 566 oruvé 1.2(செ அக.). 
(ஒரு * ஆறு * ஆன்‌ ஆறு - வழி, வகை/ 

ஒருவாறு ௦ப-9-கப கு.வி.எ. (80) 1. ஒருவகையாக; 
in a way; somehow 2. ஒரளவாகத; 1௦ 3 certain extent, 
in some degree 3. ஒருசேர; entirely, altogether 
“ஒருவா றொளியீண்டி நின்றால்‌”: (பழ.201) 
(செ.அக.). 
[ஒறா' * ஆறு - ஒருவாறு. ஆறு - வழி, வகை... 

ஒருவி ௦௩ பெ. (ஈ) ஒருத்தி, ஒருபெண்‌: 006 woman. 
ம. ஒருவி: 
[ஒருவன்‌ ௯ ஒருவி. (இ வ.]./ 

ஒருவிசை ௬2! பெ. (ஈ) ஒருமுறை; 0௬06, 24 09 
6. (ஆ.அக.). 


[ஒறு ச்‌ விசை, வீச்சு வீசு வீசை _ விசை.] 


370 


ஒரூஉ'-தல்‌ 


(vi) 1. 


ஒருவிதமா-தல்‌ ௯ப-௭௦௧௭-௪, 6 செகு வி 
புதியவகையாதல்‌; 1௦ ௦௦ சபரக 2. வேறுபடுதல்‌; 
to be of a different kind or attitude “பாங்கி யொருவித 
மாக நடந்தாள்‌'' (அருட்பா,,தலைவி வருந்தல்‌ 12, 
பக்‌.645). 3. கவணியாமை, மாறுபாடாக திருத்தல; 
1௦ be indifferent இப்போது அவர்‌ என்னிடம்‌ ஒருவிதமா 
யிருக்கிறார்‌. (செ.அக ) 


[ஒரு * விதம்‌ : ஆதல்‌] 

ஒருவியாழவட்டம்‌ ௦௫/2, பெ (n) வியாழன்‌ 
ஞாயிற்றைச்‌ சுற்றி வர ஆகும்‌ 12 ஆண்டுக்காலம்‌; 
time taken by Jupiter to make one orbit around the 
$பஈ. (ஆ.அக.). 
(ஒரு' * வியாழன்‌ ஃ வட்டம்‌./ 

ஒருவு'-தல்‌ ௦”, 5.செ.குன்றாவி. (44) 1. நீங்குதல்‌, 
விடுதல்‌; 1௦ கban0ற, ரர௦ப௩௦ச '"ஒருவுக வொப்பிலார்‌ 
நட்பு" (குறள்‌ 800) 2 கடத்தல்‌; (ம 01089, pass over. 
“இருவினை வேலை யொருவினைநீ'' (திருநூற்‌ 67). 
3 ஒழிதல்‌; ௦ 06 expected ''வேந்தனி னொரீஇய 
வேனோர்‌'' (தொல்‌ பொருள்‌.3?) 4. தப்புதல்‌; 0 
690829 “"பருந்தினேறு குநித்தொரீஇ'' (புறநா 43,5) 
(செ.அக ) 


[உருவு ௬ ஒராவு ௮ ஒருவுதல்‌./ 
ஒருவு£-தல்‌ ௦௩௩௦; செ கு வி. (41) ஓப்பாதல்‌, ஒத்தல்‌; 
1௦ resembls, equal. (பரிபா.3,32,பி-ம்‌.) (செ.அக.). 

[ஓல்‌ ௯ ஒரு - ஒருவு/ 


ஒருவு? ம; பெ. 
(செ.அக.). 


(ஈ.) செம்மறியாடு; sheep 
மறுவ. உரு, ஒரு, துரு. 
(௨௫ அ ஒரு ௯ ஒருவ. துரு - செம்மறியாடு. 


ஒருவேளை ௦-168/ கு.விஎ (83) 1. ஒருமுறை: 
on one occasion, once 2 ஒருகால்‌; றனாhaps நான்‌ 
ஒருவேளை அங்கே போகலாம்‌ (செ.அக.). 


ம. ஒருவேளை, ௧. ஒருவேளெ; தெ. ஒக்கவேட, பட. 
ஒந்துபேளெ. 


/ஒரு''- வேளை] 
ஒருவை ௦, பெ. (ஈ. 1. செம்மறியாடு; sheep. 
2. ஓர்‌ பூடு; ௮ kind of shrub or plant (சா.அக ). 


[௨௫ - உருவை ௮ ஒருவை. உறா - துரு - செம்மறியாடு, 
செந்நிறமுள்ள பூண்டும்‌ அப்பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌./ 

ஒரூஉ'-தல்‌ உப்ப 7 செ.கு.வி (1) 1 நீங்குதல்‌; 
விலகுதல்‌; (௦ remove, separate. 2. ஓடுதல்‌; ௦ ஙா 
flee 


/ஒருவு  ஒரறாஉ.] 


ஒரூ௨” 


371 


ஒரூஉ ப, பெ (௩) 1 ஆற்றினின்றும்‌ நீராடும்‌ 
குளம்‌ அல்லது ஊர்க்குளத்திற்கு நீர்‌ கொணரும்‌ 
கால்வாய்‌; channel through which water of a river 
runs through to the tank or swimming poo! 2. விளைநி 
லங்கருநக்குப்‌ பாயும்‌ ஆற்று வாய்க்கால்‌; water cha- 
nnel brought to village from tank or river to feed the 
7805 3 ஆற்று நீரால்‌ நிரம்பும்‌ குளம்‌; tank fed with 
ஙா கவரா 4 வடிகால்‌, இட்டாவி; மஹ ௦ ஓபter 1௦ 
drain out sewage water In a town 


க. ஒரு, ஓரிமோரி, குச்‌. ஓரியோ. 


/ஒருவு ௯ ஒரூஉ. 

ஒரூஉ ப்ப பெ. (ஈ. 1. இடைவிட்டிருப்பது, 
விலகியிருப்பது; keeping apa 2 உருக்குலைவு, 
வடிவச்‌ சிதைவு; பசformaton 


/இருவு ௯ ஒரு௨ ] 

ஒரூஉத்தனார்‌ முங்பர்சாக்‌; பெ (௩) ஒரு தமிழ்ப்புலவர்‌; 
poet of Sangam age (அபி.சிந்‌.) 
[ஒரு௨” ஃ ஒருஉத்தன்‌ * ஆர்‌ - ஒருஉத்தனார்‌ ஒருஉ - ஆற்று 
தீர்‌ பாயும்‌ கால்வாய்‌ ஒருஉத்தன்‌ ஆற்றுநீர்‌ பாயும்‌ 
கால்வாயை மேற்பார்ககும்‌ பணியாளன்‌, நீர்க்கட்டி. ஒருஉத்த 
னார்‌ - ஆற்றுக்கால்வாய்களை மேற்பார்க்கும்‌ பணியிலிருந்த 
தமிழ்ப்புலவராகலாம்‌ நாடெங்கும்‌ வாழும்‌ சிற்றூர்‌ மக்களிடை 
இன்றும்‌ நீருகட்டி எனனும்‌ கால்வாய்ப பணியாளர்‌ உள்ளனர்‌ ] 

ஒரூஉத்தொடை எாப்ப-[-1008 பெ (௩) அளவடியுள்‌ 
நடுவிருசீர்‌ களொழிய முதற்சீர்க்கண்ணும்‌ நான்காஞ்‌ 
சீர்க்கண்ணும்‌ மோனை முதலாயின வரத்தொடுப்‌ 
பது (இலக்‌ வி 723); alteration etc IN the first foot 
and the fourth of a line of verse (செ.அக.). 
(ஒரு௨ * தொடை.]/ 

ஒரூஉவண்ணம்‌ ௦்ப-ரகறக, பெ. (ஈ) யாற்றொழமுக்‌ 
காகப்‌ பொருள்‌ கொண்டு செல்லும்‌ சந்தம்‌ (தொல்‌. 
பொருள 559), rhythm of 4996 effected by composing 
like the fiow of a river (செ.அக.). 
(ஒரு௨ * வண்ணம்‌. ஒரு௨ - ஓட்டம்‌] 

ஒரூஉவளபெடை ரப்பாக/20802/ பெ. (ஈ) முதற்சீர்க்‌ 
கண்ணு நான்காஞ்‌ சீர்க்கண்ணு மளபெடை பயிலு 
வது; prolongation of vowel IN verse (ஆ அக.). 
[ஒருஉ * அளபெடை. ஒருஉ : விலகுதல்‌] 

ஒரூஉவியைபு உங்பற்சம்பு பெ. (௩) ஈற்றுச்சீரினும்‌ 
முதற்‌ சீரினுமியைபு வருவது; hig at the last 
ine of a verse (எ-டு) நிழலே இனியத னயலது 
கடலே'' (ஆ அக). 


[ஒரூஉ * இயைபு ஒருஉ - விலகுதல்‌, 
ஒரூஉவெதுகை எப்பாச0பரச[ பெ. (௩) முதற்சீர்க்கண்‌ 


ணும்‌ நான்காஞ்‌ சீர்க்கண்ணு மெதுகை வருதல்‌; 
appearance of ‘edukai’ in the first and fourth feet of 


a Ine in verse (எ-டு) ''மின்னவி ரொளிவடந்‌ தாங்கி 
மன்னிய'' 


[ஒருஉ - எதுகை] 


ஒரே ௦ குபெஎ (20) ஒன்றேயான; ௦றly, the one 


அவனுக்கு ஒரேமகன்‌. (௨.வ ). 2. மற்றொரு தரத்தில்‌ 
இல்லாதது; the same, Not of a different kind (சேரநா.). 


ம. ஒரே. ௧. ஒந்தே, தெ. ஒகே 
(ஒரு * ஏ./ 


ஒரோவழி ௦ார்‌-ஸச// கு.வி ௭. (802) சிறுபான்மையாய்‌; 


sometimes In some places, smaller number or part 
"யாதானும்‌ ஒரோவழி ஒருசாரார்‌ மாட்டு . நிகழும்‌ 
ஓழுக்கத்தினை' (தொல்‌.பொருள்‌.3,உரை.) (செ.அக.). 
[ஒரு * ஓ * வழி] 

ஒரோவொரு ௪௦௩, பெ. (௩) ஏதோவொரு; 50ஈஒ- 
thing, Somebody. 
[ஒறு * இ * ஒரு - ஒரோவொரு.] 

ஒரோவொருவர்‌ ௮ம்‌---௦ஙன; பெ. (௩) தனித்தனி 
ஒவ்வொருவர்‌; 9801) person, individual. “ஒரோ வொரு 
வர்க்‌ கொல்காதோ ரொன்று படும்‌'' (சிறு பஞ்‌.27) 
(செ ௮௧) 
(இரு * ஓ * ஒருவர்‌.] 

ஒரோவொன்று ம-4-௦ஈ௩; பெ. (௩) ஒவ்வொன்று; 
006 ஈ 690. ஒரோவொன்றே அறமுந்‌ துறக்கமும்‌ பொரு 
ளும்‌ பயத்தற்‌ சிறப்பு நோக்கி (தொல்‌.பொருள்‌.25, 
உரை.) (செ.அக.). 
[ஒரு * ஓ * ஒன்று... 

ஓல்‌' ௦4 பெ, (௩) 1. முண்மை, முதன்மை; foremost. 
2. தொன்மை; காப்ப) 


[௨ல்‌ ௮ ஒல்‌.] 

ஒல்‌” ௦1 பெ. (॥) முடிவிடம்‌ (திவா.); ராஸ்‌, ஸ்‌. 
(செ.அக.). 
ரூ ச்‌ க ல 

ஒல்‌ ௦1 பெ. (॥) தொல்லை, துன்பம்‌; 0ப0(6, ஊீரி்ர்௦ா. 
உத்‌ ச ச 

ஒல்‌ ௦ இடை. (நவ) 1. ஒலிக்குறிப்பு இடைச்சொல்‌; 
expression of invitatve sound 2. விரைவு சுட்டும்‌ 
ஒலிக்குறிப்பு: ௮00 expressing Speed 


(ஓ. - ஓல்‌. 

ஒல்‌” ௦/ பெ. (ஈ.) பொருத்தம்‌; 5பitebility, fitness. 
(௨ஷ்‌_ ஓல்‌, 

ஒல்‌” ௦1 பெ. (௩) மெலிவு, தளர்ச்சி; hess. 


7 


ஓல்‌” ௦1 பெ. (௩) 1. தழையவு, செழிப்பு; hooting forth, 
prosperity 2. பொலிவு; attractiveness 3. * அழகு; 
beauty. 
[உல்‌ ஓல்‌. 

ஒல்கல்‌ ௦7௧ பெ. (॥.) ஒல்கு-தல்‌ பார்க்க; 566 ௦0ப- 

ஒல்கு'-தல்‌ ௦ப-, 7செகு.வி. (1) 1 தளர்தல்‌; ௦ 
grow weak, or faint; to pine, to be disheartened ““ஓல்க 
லுள்ள மொடு" (புறநா.135, 8). 2 மெலிதல்‌; ௦ 
become reduced, thin, slender, to be amacisted ''ஒல்கு 
தேவியை'' (கந்தபு காமதகன.61). 3. குழைதல்‌; ம 
become soft, mellow ஒல்குதீம்பண்டம்‌'” (சீவக.52). 
4. நுடங்குதல்‌; ௦ temble as from weakness or from 
being over-burdened, to bend with trembling '"ஒல்கு 
- . நுண்மருங்குல்‌'" (சிறுபாண்‌ 135) 5. சுருங்குதல்‌; 
to Shrink, to flnch '“ஒழுக்கத்தி னொல்காருரவோர்‌ 
(குறள்‌.136). 6 அசைதல்‌; (௦ shake, Move '"இயலின 
னொல்கினளாடு மடமகள்‌” (பதிற்றுப்‌. 51,10) 7 ஒதுங்‌ 
குதல்‌; (௦ wave, Move fo a side 'பொன்னலங்கல்‌ 
காலசைப்ப வொல்கி'' (சீவக 595) 8 சாய்தல்‌; 1௦ 
௦01௨. “நெடுந்தூ ணொல்கத்‌ தீண்டி” (பட்டினப்‌ 250). 
9. தடத்தல்‌;1௦ 481, 7890 ''நீலந்தழீஇத்‌ தளர்பொல்கி'' 
(கலித்‌.115,14), 10 வளைதல்‌; 1௦ become bent 
“புள்ளொற்ற வொசிந்‌ தொல்கி'' (கலித்‌ 77-5) 11. 
வறுமைப்படுதல்‌; ௦ 06 impovenshed ‘‘ஓல்கிடத்‌ 
துலப்பிலா வுணர்விலார்‌'' (கலித்‌ 25,20) 12. மேலேப 
டுதல்‌; ௦ ௦m in contact ''அசைவளி வந்தொல்க'' 
(கலித்‌ 126,12) 13 மனமடங்குதல்‌; ட 06 self-contro- 
160. '“ஒல்காதார்‌ வாய்விட்‌ டுலம்புப'' (நீதிநெறி 72). 
14. கெடுதல்‌; 1௦ 08 பறர்பாச, 80011. '“ஒல்கிய வெழில்‌ 
வேழம்‌'' (கலித்‌.8,4). 
ம, ஒல்குக; தெ. ஒல்லாம்‌ போவு. 
(ஒல்‌ ௮ ஒல்கு.] 

ஒல்கு”-தல்‌ ௦100, 5.செ.குன்றாவி. (44) எதிர்‌ கொள்ளு 

தல்‌; ௦ 160506, meet. ''ஒல்கி ... மைந்தனைக்‌ கொண்டு 

புக்கார்‌'' (சீவக.472) (செ.அக.,). 

[உல்‌ ஓல்‌.] 


ஒல்லட்டை சர்ச்‌ பெ. (௬) ஒல்லியானவன்‌ 
(யாழ்ப்‌ ); thn, slender person; one reduced by disease 
0 806 (செ.அக ). 
[உல்‌ ௯ ஒல்‌ ௯ ஓல்லட்டை. (வே.க.82).] 

ஒல்லல்‌ ௦/௮ பெ (௩) 1. இயலுகை (திவா.); 69 
able, 009906. 2. ஊடல்‌ தீர்க்கை (சூடா .); ரeconciling 
after a love quarrel. (செ அக.). 
ம. ஒல்லல்‌. 
[ஒல்‌ * அல்‌. 

ஒல்லாங்கு எத்ரழபு; கு.வி.எ. (904.) பொருந்தும்‌ வழி 
யால; appropriately, in the proper way, befittingly. 
'“'ஒல்லாங்கியாமிரப்பவும்‌'' (கலித்‌.3,11). (செ.அக ). 


[ஓல்‌ * ஆங்கு./ 


372 


ஒல்லிநாடி 


ஒல்லாடி ௭80 பெ. (ஈ) ஓல்லட்டை பார்க்க; 999 
afta (யாழ்ப்‌ ) (செ அக ). 
ம. ஒல்லாடி 
(ஒல்‌ - ஆடி. 
ஒல்லாதவர்‌ 120௯௪; பெ. (௩) பகைவர்‌; 62/6. 
“ஒல்லாத வரிற்‌ பொருதே சில வும்பர்‌ வீழ: (கந்தபு. 
திருவிளை 60) (செ.அக.). 
[ஒல்‌ * ஆ - இல்லாத * அவர்‌. 'ஆ' - எ.ம.இ.தி.7 
ஒல்லாமை' தான! பெ. (௨) 1. இயலாமை; inability. 
2. இகழ்ச்சி (திவா ); றற! 3. அவாவின்மை 
(திவா ), (80% ௦f 088௭6 (செ.அக.). 
[ஓல்‌ * ஆ * மை - இல்லாமை 'ஆ' - எமதஇநி.] 
ஒல்லாமை” o/க்றத்‌ பெ. (௩) 1. பொருந்தாமை; 
பற5யகabப 2 வெறுப்பு; 060ப5(, loathsomeness. 


[ஓல்‌ ஆ உமை - ஓல்லாமை ஆ' - எமதஇநி/ 
ஒல்லார்‌ ௦/க்‌; பெ. (॥) பகைவர்‌ 1068, 9081௦6 
“ஒல்லார்‌ நாண'' (தொல்‌.பொருள்‌.76) (செ.அக.). 

ம. ஒல்லார்‌ 
[ஓல்‌ ௮ ஒல்லா] 

ஒல்லி' ௦4 பெ (௩) 1. மெலிந்தவன்‌; ஙா person 
2. மென்மை; 1/0659, 5|eலாச55 3. ஒல்லித்தேங்‌ 
காய்‌ (யாழ்ப்‌.) பார்க்க, 566 ௦0/41); 4. துடைப்பம்‌ 
(வின்‌.), ௦௦௫ (செ.அக.). 


ம. ஒல்லி. 
[ஒல்‌ ௯ ஒல்லி] 

ஒல்லி” ௦1; பெ. (௩) மேன்மை; எX௦எlence, eminence 
[ஜல்‌ ௮ ஒல்லி] 

ஒல்லிக்காய்ச்சி ௦//-&-kது௦௦] பெ. (௩) உள்ளீடில்லாத 


காயுள்ள தென்னை (யாழ்ப்‌.); ௦௦௦௦ப!-றalm that 
yields blighted fruit (செ.அக.). 


(ல்லி - காய்ச்சி] 


ஒல்லிட்டை ௭11 பெ. (ஈ.) ஒல்லியானவன்‌; 61000௭ 
or thin person. 


[ஒல்லட்டை ௮ ஓல்லிட்டை./ 
ஒல்லித்தேங்காய்‌ ௦14௬; பெ. (௩) உள்ளீடில்லாத 
தேங்காய்‌; 010160 or empty coconut (ஆ அக.). 
ம. ஒல்லித்‌ தேங்ங. 
[ஒல்லி * தேங்காய்‌.] 


ஒல்லிநாடி ரச பெ. (௩) ஒற்றை ட அப்பம்‌ 
slender habit of the body, lank. 


[ஒல்லி * நாடி.] 


ஒல்லிமேய்‌-தல்‌ 


373 


ஒலி”-த்தல்‌ 


ஒல்லிமேய்‌-தல்‌ ௦ர/-௱ன்‌-, 2.செ.கு.வி (ஸ்‌) தேங்கா | ஒல்லை' ௦௪ கு. லி ௭. (802) 1. விரைவாக (சூடா.); 
த (சூடா.) 


யில்‌ உட்பசையறுதல்‌; ௦ be empty, be blighted, as 


௦௦௦0ஈப15 ஒல்லிமேய்ந்த தேங்காய்‌ (யாழ்ப்‌.) 
(செ.அக ). 
[ஒல்லி * மேய்‌... 


ஒல்லியன்‌ ௮/௪, பெ. (ஈ.) மெல்லியவன்‌; ஙி ஈக 
(செ அக ) 


[ஒல்லி - அன்‌.] 


ஒல்லு'-தல்‌ ௦4ப-, 8.செ குன்றாவி (4) 1. இயலுதல்‌; 
to be able, possible, practicable ““ஒல்லும்வா யெல்லாம்‌ 
வினைநன்றே'' (குறள்‌,673). 2 உடன்படுதல்‌; ௦ 
8006 "பாசறை யல்லது நீயொல்லாயே'' (புறநா 31,6) 
3 தகுதல்‌; (௦ 08 14, 5ப12016 'கங்குற்போதி லீங்கு 
வந்திடுவ தொல்லாது'' (கந்தபு வள்ளியம்‌ 162) 4. 
பொருந்துதல்‌; (௦ ௦௦௦6, யாச, 9௩ "கானத்‌ தொல்‌ 
லும்‌ பேரழல்‌'' (கந்தபு ஆற்று 7) 5. நிகழ்தல்‌ (வின்‌.); 
to occur, happen, take place 6 ஓத்தல்‌; 1௦ resemble. 
7 நிறைவேற்றல்‌; ௦ ௦119010216 8 பொறுத்தல்‌; £௦ 
tolerate, endure ''ஒல்லுவ சொல்லாது'' (பரிபா 12-65) 


ஒல்லு”-தல்‌ o/ப-, 8 செ குன்றாவி (ஸீ) 1 குத்துதல்‌; 
1௦ ௭௦௦ 2 ஓலைப்பெட்டி முதலியன பொத்துதல்‌ 
(வின்‌), 10 mend, as a net, to braid, as a basket 


(செ அக ) 


ம. ஒலலுக. சு. ஒல்‌, கோத. லொந்‌, துட. வலொத்‌; து. ஒல்புனி; 
தெ. வலசு, கூ, ஒர்ப 


ஒல்லுநர்‌ ௦௪; பெ. (௩) நண்பர்‌ (திவா.); 11906; 
associates (செ அக ). 


[ஒல்‌ ஒல்லுழர்‌ ] 
ஒல்லென ௦/--௪௪, கு வி ௭ (804) 1. விரைய; பெர்‌ 


“வல்வினை ஒல்லெனவொப்ப'' (ஞானா.1,33). 2. 
வெளியாக (சீவக 737 உரை ), publicly, openly 
(செ.அக ) 


[ஒல்‌ - என, ஓல்‌ - ஒலிக்குறிப்பு.] 

ஒல்லெனல்‌ ௦/-/-ஐத/ பெ (ஈ) ஒலிக்குறிப்பு; 0௦0. 
sounding by shepherds etc in a certain way. '*ஆயரொல்‌ 
லென வொலிப்ப'' (சீவக 438) (செ.அக.). 
[ஒல்‌ * எனல்‌, ஓல்‌ - ஒலிகுறிப்பு / 

ஒல்லே ௦8 கு வி.எ. (904) சுருக்காக, விரைவாக; 
பெர) “நங்கை யென்னொ டுரையாய்‌ நனியொல்லே'” 
(சீவக.898) (செ.அக.). 


[ஒல்‌ அ ஒல்லே (வே.க.116).] 


rapidly, quickly 2 காலத்தாழ்வின்றி, உடனே; 
promptly “ஓல்லைக்கெடும்‌”' (குறள்‌,563). 
3 சுருக்காய்‌ (திவா ), ௩ ௨ 6 whe (செ.அக ). 
ம. ஒல்ல 

ஒல்லை” ௦௪1 பெ. (௩) பழமை; வாபி), 000995. 
ஒல்லை போற்‌ கருங்காவியென'' (இரகு இரகு.3) 
(செ ௮௧.). 
[உல்‌ ௮ ஒல்‌ - ஒடுங்கற்‌ கருத்துவேர்‌, உள்ளொடுங்குதல்‌ 
காலத்தால்‌ தொன்மைப்‌ படுதலையும்‌ குறிக்கும்‌. ஒல்‌ _ 
ஒல்லை (பழங்காலம்‌) ஓ.நோ ஓல்‌. தொல்‌, தொன்மை, 
தொல்லை 7 

ஒல்லை” ௦0/௪1 பெ. (௩) தொந்தரவு (அக.நி.); பம 
(செ.அக.) 
[ஒல்‌ - உள்ளொடுங்கற்‌ கருத்துவேர்‌, உள்ளொடுங்கல்‌, வறு 
மைப்படுதல்‌, இலம்படுதல்‌, துன்புறல்‌. ஒல்‌ 4 ஓல்லை 
(துன்பம்‌].] 

ஒல்லையூர்‌ ௦/ஐந்ப்‌; பெ. (ஈ.) கடைக்கழக வள்ளலின்‌ 
emi; a town of Tamil Cheiftain of Sangam age. 
[ஒல்லை * ஊர்‌ - ஒல்லையூர்‌ ஒல்லை - பழமை, தொன்மை. 

ஒல்லையூர்‌ கிழான்‌ ௦/ஜ்ப-&ீக்ற, பெ. (॥) தொடித்‌ 
தலை விமுத்தண்டினராற்‌ பாடப்பட்ட பெருஞ்சாத்த 
னின்‌ தந்தை; 52008௱ personage 
(ஒல்லையூர்‌ - கிழான்‌] 

ஒல்லொல்லி ௦/0 பெ. (௩) மிக்க வொல்லி; ௨ல்‌ 
tiness (செ.அக.). 

ஒல்வழி ௦1-1, கு.வி.எ. (80) 1. பொருந்தியவிடத்து; 
॥॥ 8 பரிச 01௧௦6 ''ஒல்வழி யொற்றிடை மிகுதல்‌" 
(தொல்‌.எழுத்‌.114). 2. பொருந்தியகாலத்தில்‌; ௨ the 
suitable time. (செ.அக.). 
[ஒல்‌ + வழி. 

ஒலி'-தல்‌ ௦-, 4. செ.சூ.வி. (41) தழைத்தல்‌; 1௦ shoot 
forth; to be luxuriant, to prosper, thrive. '“ஒலிந்த கூந்தல்‌” 
(பதிற்றுப்‌.31,24) (செ.அக.,). 
[உல்‌ ௮ ஒல்‌ அ ஒலி.] 


ஒலி”-த்தல்‌ 04, 4.செ.குன்றாவி. (4) ஓலி? பார்க்க; 
966 ௦4 "கரும்பின்‌ ஒலிக்குந்து'' (புறநா.137,6). 
[உல்‌ ஃ ஒல்‌ ௯ ஓலி 

ஒலி”-த்தல்‌ ௦4, 4.செ.கு.வி. (41) ஓசையெழுப்புதல்‌; 
to sound, as letter; to roar, as the ocean. ''ஒலித்தக்கா 
ஜென்னாமுவரி”' (குறள்‌,763). 


ஒலி*-த்தல்‌ 374 


ஒலி“-த்தல்‌ ௦/-, 4 செ குன்றாவி (44) 1 துப்புரவாக்கு 
தல்‌; 10 Move, as 0, to clean ''உதிர்துக ளுக்க 
நின்னாடை யொலிப்ப'' (கலித்‌ 81,31) (செ அக ) 
ம. ஒலி, க. உலி; கோத. ஒச்‌, குட. ஒலி, து. உரி, தெ. 
உலியு, குரு. ஒலொக்னா (புலம்புதல்‌), மால்‌. ஒல்கெ (அழு) 


ஒலிவல்‌ஈந்து 


(புறநா 76,7) 5 ஈயோட்டுங்‌ கருவி; fy whisk 
“ஒலியலுங்‌ கவரியும்‌ புரள'' (திருவிளை நரிபரி 40) 
(செ அக) 

[ஒலி & அல்‌ - ஒலியல்‌ அல்‌' தொபெனறு] 


ஒலியல்‌” ஷசி! பெ (௩) 1 தழை; (01806, leafage. 


(ஒல்‌. ஒலி ௯ ஒலித்தல்‌. (வேக 715) / 

ஒலி” ௦4 பெ. (6) 1 ஓசை (திவா.); 50, noise, 
roar; articulate sound 2 இடி (பிங்‌), under, thunde- 
௦௦1 3 காற்று (திவா ); ரஸல்‌ 4 சொல்‌; wr, speech 
“நின்னுருவரழ மொலியு மாகாயத்துள''  (பரிபா. 
4,31). 5. பிறர்கேட்கச்‌ செபிக்கை (சைவச பொது. 
151,உரை.); loud or audible recitaton of a mantra 
(செ.அக.). 


2. தோல்‌ (பிங்‌), 8/ஈ, ஈச 3. ஆடை (பிங்‌), th, 
garment 
ம. ஒலியல (அரச உடை), தெ. ஒலியு, து. ஒலிலு, ஒல்லி, 
க. ஒல்லி (சிறுசெடி) 
(ஓல... ஒலி. ஒலியல்‌/ 

ஒலியல்‌” ol) பெ. (௩) 1. தெரு (பிங்‌); eet 
2. ஆறு; ங்ள. '"அவ்வொலியற்‌ கொப்பாகுவதோ 
வுவராழியதே'' (கந்தபு காளிந்தி 6) (செ அக.) 
[ஓல்‌ ௮ ஓலி ௮ ஒலியல்‌,/ 

ஒலியல்‌” oa பெ (௩) 1. நோய்‌ (அக.நி.); |1685. 
2. தீ (யாழ்‌ அக ), ரி£க. (செ அக ). 
[உல்‌ ஓல்‌ - லி ஓலியல்‌ ] 

ஒலியல்‌” நீச! பெ. (௩) கடப்பமாலை (பரி.19,97], 
garland of kadappa flowers (சங்‌.இலக்‌ சொற்‌). 
(ஒலி ஒலியல்‌ 7 

ஒலியறிகுழல்‌ ௦ரரசர&ப/எ/ பெ. (௩) நெஞ்சத்துடிப்பறி 
யும்‌ கருவி: nsttument by which the cardiac SOuNds 
are heard - stethoscope (சா.அக.). 
(ஒலி * அறி ௪ குழல்‌. 

ஒலியன்‌" ர்க, பெ. (॥) ஆடை -(கோயிலொ.88); 
௦௦ (செ.அக.). 

ஒலியன்‌” சற, பெ. (ஈ) ஒருமொழியில்‌ அமைந்த 
அடிப்படைத்‌ தணி ஓலி; 8 பார்‌ 04 5ிஓஙcCaு 50nd 
in a given language phoneme 


[உல ஒல்‌, ஒலி (வே ௧.176) ] 


ஒலிக்கல்‌ ௦4/41 பெ. (ஈ) பல்‌; tooth ஷ It helps 
in the pronunciation (சா.அக.,). 


[ஓலி “ கல்‌] 


ஒலிக்குறிப்பு ௦/-&-kபர்றப பெ. (௩) குறிப்பிட்ட 
ஓசையைக்‌ குறிக்கும்‌ சொல்‌; $ymbol of & sound, 
&5 கலகலெனல்‌ (செ.அக ). 
[ஓலி குறிப்பு ] 

ஒலிசை ௦/88 பெ. (ஈ.) மணமகனுக்கு மணமகள்‌ 
சுற்றத்தார்‌ திருமணத்தின்‌ நான்காநாளிற்‌ கொடுக்‌ 
கும்‌ வரிசை (வின்‌ ); presents given by the Near 
relations of the bride to the bridegroom on the fourth 
day of the mamage (செ.அக.). 
[ஒலி ௮ ஒலிசை, (வே.க.116) ஒலி - செழிப்பு, தழைப்பு, 
மகிழ்ச்சி... 

ஒலிப்பு ௦/0, பெ. (ஈ) 1. பெருமொழி; 800010ப080955, 
ரகா ''சொன்மறை யொலிப்புடைமுனி'' (இரகு.இரகு 
வுற்‌.39) (செ.அக.). 2. ஒமுகல்‌, ஒழுக்கு, ஊற்று, 
சிறிய அருவி; leak, flowing, a flow, a Small stream 
or fountain. (சேரநா.). 


ஒலிமுகம்‌ ௦/-௱பழசா௱, பெ. (ஈ.) ஒலிமுகவாயில்‌ பார்க்க 
(செ அக.), 59% olimugavdyil 


ஒலிமுகவாயில்‌ ௦/-௱பழச-கீரர] பெ (௩) நகரம்‌ அல்லது 
கோயிலின்‌ முன்புறவாயில்‌ (விவிலி.2,இரா.7,17); 
outer gate of a city, fort or temple, where the guard 
is stationed (செ. அக.) 
(ஓவி - முகம்‌ * வாயில்‌. ஒலி - ஆராய்ச்சிமணி, ஓலிமுகம்‌ 
5 தலைவாயில்‌. ] 

ஒலியல்‌' ௭ந்ச/ பெ. (॥.) 1. தழைக்கை; |மயா809. 
*'ஓலியற்கண்ணிப்‌ புலிகடிமாஅல்‌'" (புறநா.201,15). 2, 
தளிர்‌ (புறநா.202,10,உரை.); 8001, 5றா௦்‌. 3. மாலை; 
garland of fிowers. ‘மல்லிகை யொலியல்‌ குடினார்‌'' 
(சீவக.2682). 4. வளைவு மாலை; 01626 of flowers. 
"கண்ணி யொலியன்மாலையொடு பொலியச்‌ சூடி" 


[ஒலி * அன்‌] 

ஒலியெழுத்து ௦/-)-சீபரீப, பெ. (௩) ஓலிவடிவான 
எழுத்து (நன்‌ 256,மயிலை.) ; 8ங்‌௦ப1219 SOuNd coNSIdE- 
red as a symbol of a certain state of consciousness. 
dit ர. வடிவெழுத்து. (செ.அக.,). 
(ஒலி * எழுத்து] 

ஒலியொலியென்றொலி-த்தல்‌  ௦-y-0/-y-enpol-, 
4.செ.கு.வி. (ஸப) மிக்கயயன்‌ தருதல்‌; t௦ yield abu- 
ஈக!) மரம்‌ ஒலியொலியென்‌ றொலிக்கிறது. (வின்‌.) 
(செ.அக.). 
[ஒலி * ஓலி * என்று - ஓலித்தல்‌.] 

ஒலிவடிவு ௦/-ஈர்ப, பெ. (௩) எமுத்துக்குள்ள ஓலி 
வடிவம்‌ ,(நன்‌.89,விருத்‌.); he graphic-configuration Of 
an articulate sound, dist tr. வரிவடிவு. (செ.அக.). 
[ஒலி - வடிவு. 

ஒலிவல்‌ஈந்து ௦௩௪/8, பெ. (.) தழைத்த ஈத்தமரம்‌ 
(தற்‌.2); ௧ ki 07 86. (சங்‌.இலக்‌.சொற்‌.). 
[ஒலியல்‌ - ஈந்து.] 


ஒலிவிதை 


ஒழி”-த்தல்‌ 


ஒலிவிதை ரர; பெ. (௩) 
விதைத்தல்‌; 5047௩0 In wet 1௮/0. (சேரநா.). 
ம. ஒலிவித. 
(ஒலி - விதை ஓலி - நன்கு முளைக்கத்தக்க செழிப்பான ஈர 
நிலம்‌ / 

ஒலுகு ௦ம்‌; பெ (ஈ) திண்டு (இ.வ.); 001812, cushion 
for the back of a chair (செ அக.) 
[ஓலி ஓலு - ஒலுகு / 

ஒலுங்கு பரம, பெ (௩) பெருங்கொசுகு; 010 Mosquito. 
(செ அக.) 
ம. ஒலுங்கு. 
[உலங்கு அ ஓலங்கு  ஒலுங்கு / 

ஒலோவு-தல்‌ ௦0%-, 7 செகுவி (1) குறைவாதல்‌; 
1௦ be wanting, deficient, lacking ‘‘éறுமுடை கோவண 
மிலாமையி லொலோவிய தவத்தர்‌'' (தேவா,413,10) 
(செ அக.) 
[ஓல்‌ (ஓல்கு] - ஒலவு ஃ ஒலாவு ௯ ஓலோவு./ 

ஒவ்வாப்‌ பக்கம்‌ ௦2-௦0-0௮4௮, பெ. (௩) ஏரணத்தில்‌ 
(தருக்கம்‌) பொருந்தாத பக்கம்‌ (வின்‌ ); ஊவா ௦ 
forced comparison, incongrny. (செ அக.). 
[ஜவ்வு ஆ - பக்கம்‌. 

ஓவ்வாமை' காத பெ. (௩) 1. ஓப்பாகாமை; 
unlixeness, mequality 2. இசையாமை; 050070, 
disagree! (செ.அக ). 3 தகுதிக்குறைவு (ஈனம்‌); 
being not equal to. 4, உண்மையல்லாமை; ॥௦! (06 
or right, not agreeable 


ம. ஒவ்வாத்து. 
[ஓவ்வு * ஆ * மை.] 
ஒவ்வாமை” முகச்‌ பெ. (॥) 1. இசையாமை, 


பொருந்தாமை; பாயம்‌). 2. உடல்‌ நலத்திற்‌ கொவ்‌ 
வாமை; allergy. 
[ஜவ்வு * ஆ - மை] 
ஒவ்வான்‌ ன்‌, பெ. (ஈ.) ஒப்பாகாதவன்‌ (கலி.104); 
peerless, uncomparable (சங்‌ இலக்‌.சொற்‌.). 
(ஓவ்வு-ஆ - ஆன்‌. ஆ'- எம.இ.நி, (புணர்ந்துகெட்டது)./ 
ஒவ்வு-தல்‌ ௦, 5. செ.கு வி. (4.4) 1. பொருந்துதல்‌; 
to be congruous, consistent ''ஊகமனுபவம்‌ வசனமூன்‌ 
றுக்கு மொவ்வும்‌'' (தாயு.எங்கு.3). 2. ஒத்திருத்தல்‌; 
to be liks; to be similar (செ.அக.). 
ம. ஒவ்வு; ௧. ஒப்பு; கோத. ஒப்‌; குட. ஓ; து. ஒம்புளி; 
தெ. ஒவ்வு, ஒப்பு, குரு. ஒக்கனா. 
[உல்‌ - இல்‌ ௮ ஒவ்‌ ௯ ஒவ்வு./ 
ஒவ்வுறு-தல்‌ ௦ஈயங-, 4.செ.கு.வி. (.) ஒப்பாதல்‌; ௦ 
8096; to be like, qua. ''இதற்கொவ்வுறாதால்‌'* (பாரத. ) 
(செ.அக.). 
ம. ஒவ்வுக. 
/ஓவ்வு - உறு.] 


ஈரமான நிலத்தில்‌ 


ஒவ்வொன்று ௦௩௦8; ப.பெ (றா) 1. ஒன்று மேணி; 
one each 2. கில; one here and there அந்த எண்களில்‌ 
ஒவ்வொன்று விடப்பட்டிருக்கும்‌ (செ.அக.). 


[ஒன்று * ஒன்று.] 

ஒவ்வோக்குழி ஸம்‌-&-ப/ந பெ. (௩) நிலத்திலே 
விரலால்‌ சிறுவர்‌ எழுதும்‌ அரிக்குழி; பஎpression 
made in the earth by repeatedly tracing with the 
finger in the same groove the outline of the ‘etter ஓ 
when children begin to earn the letters of the alphabet 
“பகவத்‌ விஷயத்தில்‌ ஒவ்வோக்குழியிடாதேயிருக்கிற 
உங்களுக்கு'' (ஈடு,5,6,2) (செ.அக.,). 
[ஓ * ஓ. குழி - ஓவ்வோக்குழி எழுதக்‌ கற்பிக்கும்‌ தொடக்கத்‌ 
தில்‌ ஓம்‌ எழுதிய பின்‌ தமிழ்‌ நெடுங்கணக்கு கற்பிக்கும்‌ 
வழக்கம்‌ தழுவி ஒவ்வோக்குழி எனப்பட்டது./ 

ஒவ்வோன்‌ ௦௩௦, பெ. (॥) ஓப்பில்லாதவன்‌; ௦௩ 
who has no 600௮. ''யாருமொவ்வோன்‌ ... உணர்தலுற்‌ 
நான்‌'' (பாரத.பதினெட்‌.111) (செ.௮௧). : 
(ஒவ்வு + ஆ * ஆன்‌ - ஒவ்வான்‌ ௮ ஓவ்வோன்‌. ஆ 
-எம.இதி. (புணர்ந்து கெட்டது]. 

ஒழி'-தல்‌ ௯, 4 செகு.வி (4) 1. தீர்தல்‌; 1௦ ௦6258, 
desist, stop, 1௦ discontnue, to be finished, ended 
“பொய்க்கோலஞ்‌ செய்ய வொழியுமே'' (நாலடி 43), 
2. அழிதல்‌; 10 060106, to become extinct, annihilated 
“ஒழிந்திடு மணுரூபங்கள்‌'' (சிசி 1,11) 3. சாதல்‌; 1௦ 
049, posh. ''ஈரைம்பதின்மரும்‌ பொருது களத்தொழிய'" 
(புறநா.2,15). 4. வெளிச்செல்லாது தங்குதல்‌; ₹௦ 
ரவ. "அரசர்‌ வாய்மொழி நம்பா லொழிகு வதாயின்‌'" 
(சிலப்‌.26,11). 5. முடிவாதல்‌ . (தீர்மானமாதல்‌); £௦ 
be setiied, decided ‘‘தமக்கொழிமரபின்‌ ... நல்லறம்‌! 
(மணி.16,110). 6. தவிர்தல்‌; 1௦ 06 ௨௦8000 7. விட்டு 
நீங்குதல்‌; (௦ 168/6 01, 08 ““இற்பிறப்பு நாணு 
மிடையொழிய'' (பு.வெ.7,27). 8. வேலைசெய்யாது 
இருத்தல்‌; 1௦ 06 84 851௦ ஒழிந்த வேளையில்‌ வா. 
(உ.வ.). 9. வெறுமையாதல்‌; ௦ 66 empty, unoccupied. 
இந்த வீடு ஒழிந்திருக்கிறது (உ.வ.) - ஓர்‌ துணை 
வினை; கமபிந னம்‌. ''கெடுத்தொழிந்தனை யென்‌ 
னையு முன்னையும்‌'' (கம்பரா.இரணியன்‌.24) 
(செ.அக.). 
ம. ஒழி. 
[ஒல்‌ - உள்ளொடுங்கல்‌, மறைதல்‌, அழிதல்‌. ஓல்‌ அ ஒள்‌ - 

ஒழி”-த்தல்‌ ௮, 2.செ.குன்றாவி. (44) 1. முடித்தல்‌; 
to bring to an end, ரர்‌ எல்லாவேலையையும்‌ ஒழித்துக்‌ 
கொண்டு வா. 2. அழித்தல்‌; 1௦ ற, ேர்ரு, 141. 3. 
நீக்குதல்‌; (0 put away, Cast off, expel, dismiss, exclude. 
அவனை வீட்டைவிட்டு ஒழித்தேன்‌. 4. தவிர்த்தல்‌; 
10 cop, ௭00, om, அதை யொழித்து மற்றெல்லாம்‌ 
சரி. (உ.வ.). 5. வெறுமையாக்கல்‌; 1௦ வா 01, ஊற, 
480816. பெட்டியை ஒழித்தாயிற்றா? (உ.வ.). 6. ஒடுக்கு 


ஒழி: 


318 


ஒழிவு' 


தல்‌; ௦ ௦, 7. துறத்தல்‌; ல பாக, 8. ஒழிபியல்‌ றந! பெ. (॥.) நூவின்கண்‌ முன்னியல்ச 


குறைத்தல்‌; (0 16000௦. 9. போக்குதல்‌; 1௦ ரஸு௦டூ. 
(செ.அக ). 

ம. ஒழிக்குக, ௧. உழிச, உழிபு, குட. ஒய்‌. 

[உல்‌ ௮ ஒல்‌ அ ஒள்‌ ௯ ஒளி ஓழி] 


ஒழி” ௦/4 பெ. (௩) அரிக்கட்டு (யாழ்‌.அக.); ஒபாபிக 
of com sheaves (செ ௮௧.) 


(அரி அழி. ஒழி 


ஒழிகடை 4-௪ பெ (௩) 1. பெரும்பான்மை 
முடிந்த நிலை (வின்‌.); 54916 of being almost exhausted 
as stores, almost! ended, nearly over. (செ.அக.). 2. சறு; 
termination 


(ஓல அ ஒல்லு அ ஒலு - ஒழு - ஒழி * கடை] 
ஒழிச்சு-தல்‌ ௦/௦, 5 செ குன்றாவி (91) 1 போக்கு 
தல்‌; 1௦ put an end to, to banish, remove '"பல்பிறவியை 
யொழிச்சுவன்‌'” (பதினொ ஆளு திருக்கலம்‌ 35). 2 
வெறுமையாக்கல்‌ (இ.வ.), (0 420919. 3. அழித்தல்‌ 
(இவ), ஸல (செ ௮௧.) 


(ஒழி, ஒழித்து த, ஐழிசகு (கொவ.].] 

ஒழித்துக்காட்டணி எ/ர்ப-&-&சந்று, பெ (n) பொ 
முளை ஓரிடத்தில்லையென மறுத்து மற்றோரிடத்‌ 
துண்டென்று பொருத்திக்‌ காட்டும்‌ அணி (அணியி 
53}, (866) figure of speech which consists In denyng 
the existence of a thing In a particular place by showing 
its existence elsewhere (அபி.சிந) (செ.அக.) 


[ஒழித்து * காட்டு - அணி] 


ஒழிந்தவேளை ௦8-9௫, பெ (௩) வேலையில்லாத 
காலம்‌, (65பர௪ 06 (செ அக.). 


[ஒழி இழிநத வேளை] 

ஒழிந்தார்‌ ஊசல்‌; பெ. (௩) மற்றவர்‌; 010875, the rest 
“ஒழிந்தாரைப்‌ போற்றி'' (நாலடி 49) (செ.அக.). 
(ஒழி அ ஒழிந்தரா/ 

ஒழிப்பணி கார்‌ பெ (6) ஒன்றன்‌ தன்மையை 
மறுத்து வேறொன்றன்‌ தன்மையை ஏற்றிக்கூறும்‌ 
அணி (தண்டி.73); ௧ $0பாட ௦7 speech which denies 
to an object one of its own attributes and ascribes another 
which Is foreign to t (செ.அக ) 
[ஒழிப்பு + அணி] 

ஒழிப்பு-தல்‌ ௦//றறப-, 5 செ குன்றாவி. (\£) ஒழித்தல்‌; 
lo destroy, 100௦ "அவல மொழிப்பியவன்‌ வயிற்‌ 
றிசையா'' (பெருங்‌ இலாவாண .9,229) (செ.அக ) 
(ஒஜி- ஒழிப்பு] 

ஒழிப்பு எப பெ. (௩) விலக்கு; 60001ப0ஈ, dismissal, 
றப (செ. அக. ). 


[ஒழி ௮ ஒழிப்பு. 


சரிற்‌ சொல்லா தொழிந்தவற்றைக்‌ கூறுமியல்‌ (நம்பி 
யகப்‌.); ரesiduary Chapter of a work ging various 
hems of information not mentioned in tha severel 
preceding chapters (செ ௮௧) 
(ஒழி - ஒழிபு * இயல்‌] 
ஒழிபு ௦/றப,பெ (ஈ) 1 எச்சம்‌, ௦0 2 ஒவ்வொன்‌ 
றாகத்தள்ளி உரியதைத்‌ தேரும்‌ நெறி, தேர்நெறி; 
law of selection by elminaton (செ அக.). 


[ஒழி - ஒழிபு! 
ஒழிய ஏந்த, கு.விஎ (80) தவிர; சxcept, save. 
*'பாடியென்‌ எந்தை பெம்மானை 


யொழியவே'' (திவ்‌.திருவாய்‌.3,9,2). (செ.அக.). 
[ஒழி - ஒழிய! 

ஒழியாவிளக்கம்‌ ர்ச்‌ எ/எ்kசா, பெ. (॥) ஒழியாவி 
எககு பார்க்க, 566 o/ydviakku "மொழிபெயர்‌ தேத்தோ 
ரொழியா விளக்கமும்‌" (சிலப்‌ 6,142) (செ அக ) 

ஒழியாவிளக்கு ௦௫-24, பெ (௩) விடிவிளக்கு 
(சிலப்‌ 6,143,உரை ), lamp that burns throughout the 
ஙு! (செ அக ) 
(ஒழியாத - ஒழியா - விளக்கு / 

ஒழியிசை ௦//--8 பெ (௩) ஒழிந்த பொருள்தருஞ்‌ 
சொற்களைத்‌ தருவது (நன்‌ 423), that which suggests 
an impled meanng (செ அக ), 
(ஒழி : இசை / 

ஒழியிசையெச்சம்‌ ௦(1,/8௮/-),-8002௱- பெ. (௩) ஒழியிசை 
பார்க்க; 566 ௦072௮ 
[ஒழி ௬ இசை , எச்சம்‌] 

ஒழியிசையெஞ்சணி எறு8-ர-ர்ஹு பெ (௩) ஒழி 
யிசை பார்கக 866 Ohya (ஆ, அக ) 
[ஒழி : இசை * எஞ்ச : அனி] 

ஒழியிசை யேகாரம்‌ ௦/$த--லக்கா- பெ (௩) ஒழி 
பொருளைக்‌ காட்டும்‌ 'ஏ' காரம்‌. 8' which sugges! 
an implied meaning 
/இழியிசை ஃ ஏகாரம்‌] 

ஒழிவி-த்தல்‌ ௮, 4 செ குன்றாளி (41) அழிவித்தல்‌: 
to cause to destroy, annihilate 2 முடித்தல்‌; ௦ 05056 
to terminate 
(ஒழி - ஒழிவி (பிவி) / 

ஒழிவிலொடுக்கம்‌ ௮8-௦8, பெ (௩) கனா 
ணுடைய வள்ளலார்‌ செய்த ஒரு சிவணிய நூல்‌; 
a Saiva treatise by Kannudaiyavallalar, about 18th C 
(செ.அக ). 
(ஒழிவு * இல்‌ * ஒடுக்கம்‌ ஒழிவிலொடுக்கம்‌./ 


ஒழிவு! ஏர்பு பெ (௩) 1 ஒழிகை; casing, forsaking. 
2. முடிவு; end, termination “ஒழிவில்கா லமெல்லா 


ஒழுக்கம்‌ 


முடனாய்மன்னி”' (திவ்‌.திருவாய்‌.3,3.1)- 3. பேரழிவு: 
final dissolution of the world “படைப்பி லொழிவில்‌'' 
(வேதா சூ 139). 4. குறைவு (வின்‌.); want, defect, 
deficlency 5. தேர்நெறி?; law 01 selection by elimination 
6. மிச்சம்‌; ஈச்ச தீயின தொழிவு போலப்‌ பின்‌ 
வளர்ந்து கெடுக்கும்‌ (குறள்‌ 674 உரை ). 7 ஓய்வு; 
6i5பா6 எனக்கு ஓய்ச்சல்‌ ஒழிவில்லாமல்‌ வேலை யிருக்கி 
றது (௨வ) 8 பற்றின்மை; ॥௦-அtachro! “பிர 
விர்த்தி யொழிவோ டபயமச்சம்‌'' (பிரயோத.27,81) 
(செ அக ) 


[ஒழி - ஒழிவு... 

ஒழுக்கம்‌ ௦/௪, பெ. (௩) 1 நடை; மேப்‌, 
behaviour, demeanour நல்லொழுக்கந்‌ தியொழுக்கங்கள்‌ 
(உவ). ? நல்லியல்பு, நன்னடை; 9000 00000, 
morality, virtue, decorum, "ஒழுக்க முயிரினு மோம்பப்‌ 
படும்‌” (குறள்‌ 131) 3 வகித்த கடமைகளினின்று 
வமுவாது நடக்கை; kஒepIng the ங65 (குறள்‌ உரைப்‌ 
பாயிரம்‌) 4 உலகத்தோடொட்ட ஒமுகுகை 
(சி சி 2,23,சிவஞா ), conduct IN conformity with the 
ர 5. செல்லுகை; 0009, ஓ௮5ஏ 6 வழி (திவா ), 
way, method 7. உயர்ச்சி (சூடா ), height, elevaton 8 
குலம்‌ (பிங்‌ ), 08516, tibe, family (செ அக). 
[ஒல்ரு அ ஒழுகு - ஒழுக்கு - ஒழுக்கம்‌ / 

ஒழுக்கல்‌' olka பெ. (௩) 1. நீர்கசிதல்‌, ஊறுதல்‌; 
leaking, ௦0209 மழையால்‌ வீட்டில்‌ ஒழுக்க லுண்டு 2. 
பொருந்துகை; ஒழ “ஆயிருபண்பி னொழுக்‌ 
கல்‌'' (தொல்‌ எழுத்‌ 112) (செ.அக.). 
(ஒழு - ஒழுகரு ௬ இழுக்கல்‌ 

ஒழுக்கல்‌” olukkal பெ. (௩) 1 வரிசையாக வைக்கை; 
arrangng in a row “ஓங்கிய கல்லுய்த்‌ தொழுக்கல்‌'' 
(புவெ 10,11, கொளு ) 2 வார்க்கை; ற௦பா9, 8 Into 
the mouth '“இறுமுயிர்க்கு மாயுண்‌ மருந்தொழுக்க நீதன்‌ 
றால்‌'' (நீதிநெறி 49) (செ அக ) 
(ஒழுகு - ஒழுக்கு - ஒழுக்கல்‌ 

ஒழுக்கல்‌” ௦/ப//௪( பெ. (ஈ) எழுச்சி (யாழ்‌.அக.); 190, 
வல்‌ (செ அக ). 


[ஒழுக்கு ௯ ஐழுக்கல்‌/ 


ஒழுக்கவண்ணம்‌ ௦/ப&&ச-ஸகறகர, பெ. (௩) ஒழுக்கவ 
ணக்கம்‌ பார்க்க, 566 olukka-vanakkan (ஆ அக ) 


ஒழுக்க வணக்கம்‌ ௦/ப&&ச-ரகாகkகaா, பெ (௩) தல்லொ 


முக்கம்‌ (யாழ்‌ அக ); 9000 றபப! (செ ௮௧ ). 
[ஒழுக்கு அ இழுக்க ௪ வணக்கம்‌./ 

ஒழுக்கவி olka, பெ (௩) கோயிலில்‌ நாடோறும்‌ 
படைக்கும்‌ சமைத்த உணவு (511,150), யsual, daily 
offering of food in a temple (செ அக). 
ம. ஒழுக்கவி 


[ஒழுக்கு * அவி] 


87 


ஒழுக்குவிழு-தல்‌ 


ஒழுக்கறை ல்க பெ. (௩) உருக்கு (நாமதீப.); 
சல. (செ.அக.). 


[ஓழுக்கு * அறை. அறை - பெயரீறு. ஒழுக்கல்‌ - உருக்கிவார்த்‌ 
தல்‌. 

ஒழுக்கு'-தல்‌ ௦/ப&ப-, 5.செ.குன்றாவி. (44) மிதந்து 
போக விடுதல்‌; 1௦ Cause to float along Or flow down. 
பேராற்றிடை மிதவைப்‌ பேழை யினிட்டு ஒழுக்கின 
இளங்குமரனும்‌ (பாரத.வெண்‌.195,உரை.) (செ ௮௧.). 
2. புடைத்தல்‌; 10 winow. 3. ஊற்றுதல்‌; (0 p௦பா. 
(சேரநா.) 


[ஒழுகு - ஒழுக்கு... 

ஒழுக்கு” -தல்‌ ௦10/40-, 5.செ குன்றாவி. (81) 1. வார்த்‌ 
தல்‌; ௦ 09099 to drop, ரொ ''ஒழுக்க வென்கணுக்‌ 
கொருமருந்து'' (தேவா 1110,1). 2. நடப்பித்தல்‌; ம 
help to conduct “ஆற்றினொழுக்கி'' (குறள்‌,46) 3. நீள 
இழுத்தல்‌; 1௦ 08% ௦பர்‌, 8$ 0010 thread “அச்சிலுறுத்தி 
யன பொற்கயிறொழுக்கியன போலும்‌'' (இரகு. 
தேனு 5) (செ௮அக ). 
[ஒழுகு - ஒழுக்கு / 

ஒழுக்கு” ௦/ப/40), பெ. (௩) 1 பொள்ளல்‌ வழியாக 
நீர்‌ சொட்டுகை; leaking, dripping, as from 8 08 
00 050: 2 நீரோட்டம்‌; 10-09 ''ஆற்றொழுக்கு'' 
(நன்‌.19) 3 நடத்தை; பபப! ''பொல்லா வொழுக்‌ 
கும்‌” (திவ்‌ இயற்‌ திருலிருத்‌.1) (செ.௮௧.). 
ம. ஒழுக்கு, ௧. ஒழகு; து. உக்குளி, தெ. ஒலுக. 
[ஒழுகு - ஒழுக்கு... 

ஒழுக்குநீர்ப்பாட்டம்‌ 9ப/4ப-ர்‌-2-றச்ர்சர, பெ. (௩) 
ஆற்றுக்காற்‌ பாசனவரி (கல்வெ ); லட ரெ ஙாாஸ்ற 
water that is used for irrigation opp to நிலைநீர்ப்பாட்டம்‌. 
(செ ௮௧) 


/ஓழககு * நீர்‌ * பாட்டம்‌./ 

ஒழுக்குப்பீளை ௦/ப&ப-றாறரக, பெ. (௩) பீளையைப்‌ 
பெருக்கும்‌ கண்ணோய்‌ வகை (தைலவ.தைல 571; 
blennorrhoea, acuta catarhal opthalmia (செ.அக.). 
[ஓழுக்கு * பீளை..] 


ஒழுக்குமாற்று-தல்‌ ௦//4/ப-ஈத்ரப-, 5.செ.கு.வி. (ப) 
நீரொழுகும்‌ ஓட்டையை அடைத்தல்‌ (யாழ்ப்‌.); 1௦ 
stop 81886 (செ அக,). 

[ஒழுக்கு * மாற்று] 

ஒழுக்குவிழு-தல்‌ ௦/பக&பாரரபா, 2.செ.கு.வி (1) 1. 
பொள்ளல்‌ வழியாக நீர்சொட்டுதல்‌; 10 000, 8 water 
from a leak, 10 leak 2. நீர்‌ ஒழுகும்‌ படி பொள்ளலுண்டா 
தல்‌; (0 become leaky, as a roof (செ.அக.). 


[ஒழுக்கு - விழு] 


ஒழுக்கெறும்பு gre 


ஒழுகுகொண்டை 


ஒழுக்கெறும்பு ௦/ப&ளமாம்பு பெ. (௩) ஒன்றன்பின்‌ 
னொன்றாய்த்‌ தொடாந்து செல்லும்‌ எறும்பு; 8ம்‌ tat 
moves in a tan. (செ.அக ). 


[ஒழுங்கு - ஒழுக்கு * எறும்பு ஒழுங்கு - வரிசை / 


ஒழுக்கை ப; பெ. (ஈ) சந்து; 8௦ ஒழுக்கை 
கிழக்கினின்றும்‌ மேற்குநோக்கிப்‌ போகிற செவ்வை 
(5114 138) (செ ௮௧) 
(ஒல்‌ - ஒடுங்குதல்‌. ஓல்‌ - ஓழு - ஒழுக்கை / 

ஒழுக பரச, குவி எள (804) மெதுவாக; slowly. ஒழுக 
வுயிரை வாங்காது (கலித்‌ 58,உரை ) (செ அக ) 
[ஒல்‌ அ ஓல்கு - ஒள்கு - ஒழ்கு - ஒழுகு - ஒழுக / 

ஒழுகல்‌' ௦, பெ (ஈ) | ஒழுக்கு; [eaking, dnppNg, 
16k. 2 நீர்‌ பாய்கை; ரி௦ணாஓ 3 நீளம்‌ (திவா ), ng 
4. உயரம்‌ (பிங்‌ ); நelgh! 5. திடுமென வெளிப்படல்‌; 
spurt. 


க. ஒழ்கு; ம. ஒழுகல்‌ 


[ஒழுகு அல்‌ / 
ஒழுகல்‌” ௦/பரச பெ (॥) 1. நடக்கை; 00௩00௦, 
ஸசக௦யா “அளவில்கணின்‌ றொழுகலாற்றார்‌” (குறள்‌ 


266) 2 பரவுதல்‌; 5றா8800 3 நேராகச்செல்லல்‌; 
walking or gomg straight 4 இடைப்பட்டதாதல்‌; 69௮ 
உ ௪ “உலகத்தோடு ஓட்ட ஓழுகல்‌'' (குறள்‌,140). 
[ஒழுகு * அல்‌] 

ஒழுகலாறு பரச; பெ (௨) ஒமுக்க நெறி; 06 
path of good conduct ‘காமம்‌ வெகுளி மயக்கமில்லாத 


ஒழுகலாற்றினை'' (தொல்‌.பொருள 75,உரை.) 
(ச௫௪ெ௮௧). 


(ஒழுகு அ ஒழுகல்‌ : ஆறு! 
ஒழுகிசை ௮பழ$ச, பெ (ஈ) வெறுத்திசையில்லாமல்‌ 
செவிக்கினிய மெல்லிசையுடைமையாகிய தன்மை 


(தண்டி 19), kind of flowng rhythm, iA which nothing 
discordant occurs (செ ௮௧) 


[ஒழுகு * இசை. ஒமுகிசை வண்ணம்‌ பார்க்க, 562 /பரசீசாக- 
mam J 


ஒழுகிசைச்செப்பல்‌ ௦/ப௮25/-0-௦௪௦௦௪1 பெ. (௩) இயற்‌ 
சீர வெண்டளை வெண்சீர்‌ வெண்டளையிரண்டும்‌ 
விரவிவந்த வெண்பாவினோசை (காரிகை செய்‌ 1, 
உரை ), rhythm notceable in the species of venbA 
verse in which ven-cirvendalai comes in along with 
iyar-cir-ven-dalal (செ அக.) 


[ஒழுகு * இசை - செப்பல்‌ / 


ஒழுகிசையகவல்‌ /ப/8௮/-)/-௪0௪௪1 பெ (௩) நேரொன்‌ 
றாசிரியத்‌ தளையும்‌ நிரையொன்றாசிரியத்தளையும்‌ 
விரவி வந்த அகவ லோசை (காரிகை செய்‌.1,உரை), 


rhythm noticeable in agaval verse when it contains both 
n&r-oorASiriya-t-talal and ~nirai-y-oorASlrtya-t-talal. 
(செ.அக ). 


[ஒழுகு * இசை * அகவல்‌ / 


ஒழுகிப்போ-தல்‌ ௦/ப/-ற-ஹப்‌-; 8செகுவி (1) 1. 


நீர்ப்பண்டஞ்‌ சிந்தி விழுதல்‌; £௦ 5ற॥| 2 மனங்‌ கரைந 
துருகுதல்‌; 1௦ 0000 Over sorrow of disappointment, 
றாத இவளென்ன ஒழுகிப்‌ போகிறாளே (இவ.) 
(செ அக ) 


[ஒழுகு - ஒழுகி * போ! 


ஒழுகு'-தல்‌ ௦/பஏப-, 7 செகுவி (ர) 1 நீர்பாய்தல்‌: 


1௦ flow, as a steam ‘ஒழுகு தீம்புனல்‌'' (றைடத 
நாட்டு6) 2 நீர்ப்பண்டம்‌ சொட்டுதல்‌; (௦ leak, drop, 
as water, to fall by drops. tnckle down * அசும்பொழுகிய! 
பொய்க்கூரை'' (திருவாச 26,7) 3 நடத்தல்‌; (௦ 00, 
0955. 6௮ 4 முறைப்படி நடத்தல்‌; (0 901 according 
to laws as the subject of a state ''வையங்காவலர்‌ 
வழிமொழிந்‌ தொழுக (புறநா 81) 5 நேர்மைப்‌ 
படுதல்‌; 1௦ be arranged IN regular order "ஒழுகுகொடி 
மருங்குல்‌'' (தொல்‌ கொல்‌ 317, உரை) 6 நெடுமையா 
தல்‌; (0 09 long or tal மால்வரை யொழுகியவாழை 
(தொல்‌ சொல்‌ 317 ரை) 7 பரத்தல்‌; 10 5றாக50 பர, 
extend, to be dred “மின்னொழுகு சாயல'' (சீவக 
494) 8 வளர்தல்‌; 0 ஓர ''ஒழுகு பொற்கொடிமூக்கும்‌'' 
(சீவக 165) 9 மிகுதல்‌; (௦ crease, become intense 
'“மன்னற்கொழுகு மனபு கொண்டு'' (உபதேசகா சிவத்‌ 
துரோ 173) 10 அமிழ்தல்‌; 1௦ 86 ''இட்டதொன்‌ 
றொழுகா வண்ணம்‌'' (கம்பரா வருணனை 84) 11. 
இளகுதல்‌; ௦ melt ஒழுகக்‌ காய்ந்த இரும்பு 
(சிவப்பிர 4,1,பக்‌ 385,௨ரை ) (செ அக ) 


க. ஒழகு. £ walk, OF wealcal, OHG walckan, MDU MLG 
walken, ON walka 


[உல்‌ ௮ ஓல்‌. ஒள - இழ்கு ௯ ஒழுகு / 


'ஒழுகு' ௦//ரம பெ (௩) 1 நிலத்தின்‌ வரலாறு குறிக்குங்‌ 


கணக்கு; land record containng particulars of the 
ownership, 610, of lands ''நாடுபிடித்தார்க்கு ஒழுகைக்‌ 
காட்டி'' (திவ்‌ திருமலை 3,வ்யா ) 2 கோயிலின்‌ வர 
லாறு கூறுவது; ரegister of a temple giving an account 
of its properties, and its histoy கோயிலொழுகு 
(செ அக ) 


[உள்‌ ௯ ஒள்‌ - ஒழுகு. (வேக 93)] 


ஒழுகு” பழ; பெ (௩) 1 வரிசை; ரண 2 வண்டி: 


(யாழ்‌ அக ), கோ, carnage 


(ஒழுகை - ஒழுகு (வரிசையாகச்‌ செல்லும்‌ வண்டிகளின்‌ 
ஒழுங்கு) / 


ஒழுகுகொண்டை பபழப-&0॥த, பெ (6) ஒருவகை 


மயிர்முடி (வின்‌ ); ௦௦1 ௦f har ted in a special way 
(செ அக ). 


[ஜிழுகு * கொண்டை.] 


ஒழுகுசங்கிலி 


ஒழுகுசங்கிலி ௦/பழப-5சரிஓர, பெ (ஈ.) தொடாசங்கிவி; 
a kind of chain 'தன்னோடொக்க ஒழுகு சங்கிலியிலே 
கட்டுண்டுழலுகின்ற க்ஷேத்ரக்ஞர்‌ காலிலே விழப்பண்‌ 
ணியும்‌'” (ரஹஸ்ய.194) (செ ௮௧). 
[ஒழுகு * சங்கிலி] 

ஒழுகுநீட்சி எ/பழப-ஙி௦ பெ. (௩) நேராக நீண்டிருக்கை; 
being stretched out. '“ஒழுகுநீட்சி யாலே கொடியென்ன 
வுமாய்‌'' (ஈடு 7,7,2) (செ ௮௧) 


[ஒழுகு * நீட்சி! 

ஒழுகுமாடம்‌ ௦பஓப-௱சக்ர்ஹு, பெ (௩) உடம்பு; the 
humanbody, as a house from which impurities flow out 
through nine excretory passages  ''ஒழுகுமாடத்து 
ளொன்பது வாய்தலும்‌'' (தேவா 338,7) (செ அக.). 
(ஒழுகு * மாடம்‌ - ஓமுகுமாடம்‌ உடம்பை ஓட்டை மாளிகை 
யாகச்‌ சொன்ன உருவகம./ 

ஒழுகுவண்ணம்‌ பழபுகஙாக௱, பெ. (௩) ஒழுகிய 
லோசையாற்‌ செல்லுஞ்‌ சந்தம்‌ (தொல்‌. 
பொருள்‌ 538); rhythm that flows evenly in a harmonious 
ஈசா (செ.அக ). 
[ஒழுகு * வண்ணம்‌.] 

ஒழுகை ௦/92, பெ (ஈ) 1. சகடவொழுங்கு; ரஸ்‌ 
of a5 ''பெருங்கயிற்‌ றொழுகை!' (பெரும்பாண்‌ 63). 
2. வண்டி, ௦87 ''உமணர்‌ உப்பொ யொழுகை யெண்‌ 
ணுப மாதோ'' (புறநா.116) (செ.அக.). 


[ஒழுகு - ஒழுகை ] 

ஒழுங்கரம்‌ பரக, பெ. (॥) ஒருவகை அரம்‌ 
(CEM), parallel fle (செ.அக.). 
[ஒழுங்கு * அரம்‌ - ஒமுங்கரம்‌ - ஒருசீரான அகலமுள்ள அரம்‌.] 

ஒழுங்கல்‌ ௦/ப1ச/ பெ. (ஈ.) ஒமுங்காயிருத்தல்‌ (வின்‌.); 
being nght, correct, straight, orderly (செ.அக.). 
[ஒழுகு ௬ ஒழுங்கு ௮ ஒழுங்கல்‌./ 

ங்கீனம்‌ பார்க, பெ. (॥) சீர்கேடு; 01800௭, 

confusion (கெ ௮௧.). 
[ஓழுங்கு * ஈனம்‌.] 

ஒழுங்கு'-தல்‌ ௦lயரழய-, 5.செ.குன்றாவி. (44.) நேர்படுத்‌ 
துதல்‌; ம 01808 1௩ 10௪, 99 in 00௭. ''ஒழுங்கி முன்னர்த்‌ 
திருமுறை வகுத்த காலை'' (திருவாலவா.38,19). 
[ஒழுகு - ஒழுக்கு... 

ஒழுங்கு” பர்‌ பெ. (0) 1, வரிசை; 05, rank, 
ர sens, ''சகடவொழுங்கு'' (சிறுபாண்‌.55,உரை..). 2. 
நேர்மை; 0109, regularity 3. முறை; le of action, 
method, plan, model, system. 4 நன்னடை; 9000 
conduct, propriety, decorum. 5. முறை (விதி.); regula- 
ton, law, precept. canon 6. அளவு முதலியன காட்டும்‌ 
தில விளத்தக்‌ கணக்கு (00), 160919 of the Me8$Ur6- 
ment and extent of fields and holdings. 7. நிலத்தீர்வைச்‌ 


379 


ஒள்வாளமலை 


கணக்கு (00), standard rate, for assessment of tax 
or for the pce of gran (செ அக ) 
ம. ஒழுங்கு. ௧. ஒய்யனெ (மெதுவாக) 1. ட௦றஓப5, £ டாத, 
Ger land, AS lang 
[ஒழுக்கு - ஒழுங்கு (சு வி.65) / 

ஒழுங்குகட்டு-தல்‌ ௦/பரிழப-சிப-, 5.செ.கு வி. (ர்‌) 
நெறியேற்படுத்துதல்‌ (வின்‌ ), 1௦ make a regulation, 
to frame a iaw (செ அக ). 


[ஒழுங்கு * கட்டு] 

ஒழுங்குபடுத்து-தல்‌ ௦/ப/ஓம-ழகரபரப-, 5 செ குன்றாவி. 
(vt) நேராக்குதல்‌; to set in order, to arrange, to regulate 
(செ ௮௧) 
[ஒழுங்கு * படுத்து... 

ஒழுங்கு வழக்கு ௦/பாரப-ஸ/எ%ப, பெ. (8) முதன்முறை 
தொடங்கும்‌ வழக்கு; proceeding by way of onginal 
suit onginated by a plant as dist fr one originated 
by a petition, regular sut (செ அக ). 
[ஒழுங்கு * வழக்கு / 

ஒழுங்கை பரச, பெ. (॥) 1. இடுக்குவழி (யாழ்ப்‌.); 
lane, alley 2 மண்டபநடைமுகப்பு; porch, portico 
“ஆயிரக்கால்‌ திருமண்டபத்தி னொழுங்கையில்‌'' 
(கோயிலொ 1346) (செ.அக.). 3. நீண்ட இடைகழி; 
long side walk 
[ஒழுங்கு ௮ ஒழுங்கை (வே.க.93)..] 

ஒள்‌' ௮ பெ (௩) 1 உட்செல்லுதல்‌, நுழைதல்‌; 
penetrating, entenng 2. மறைதல்‌, ஒளிந்து கொள்ளு 
தல்‌; hiding, concealing (சு வி.68) 

ஒள்‌” உ பெ. (ஈ.) 1. வெளிச்சம்‌; ர்‌. 2. அழகு; 
beauty. 3. வெண்மை, whiteness 

ஒள்‌” ௦/ பெ. (௩) 1. கூர்மை; $hகாற655. 2. அறிவு; 
knowledge, intelligence. 
[உல்‌ ஒல்‌ ஒள்‌..] 

ஒள்‌! ௮ பெ. (௩) 1. செறிவு; மநு. 2. மிகுதி, 


பெருக்கம்‌, 600955, Surplus 


ஒள்‌” 9 கு.பெ.எ. (96) 1. நல்ல; £௦௨, 9000. 2. 


மேன்மை; ஈ0010.. 3. மிகுதியான; vast, enormous. 
[ஒல்‌ ௯ ஓள்‌. 

ஒள்வாளமலை நக்கா) பெ. (.) உரம்‌ பொருந்திய 
தோளினையுடைய வாள்‌ வீரர்‌ ஆர்க்கும்‌ வீரக்கழலி 
னையுடையானுடன்‌ ஆடியது (பு.வெ.); !iterary theme 
pertaining to heroic verse. 


[ஒள்‌ * வாள்‌ - அமலை - ஒள்வாளமலை. அமலை - 


ஆரவாரம்‌, ஆடல்‌.] 


ஒள்ளி 


380 


ஒளி” 


ஒள்ளி ௦4 பெ (௩) 1 செம்பொன்‌; 60 0010 2 
வெள்ளி (சுக்கிரன்‌), Sய&@௮, Venப5S (செ அக ) 
[உள்‌ - ஒள்‌. ஐவி (ஒளியவது! / 

ஒள்ளிமை ௦4௫௪; பெ (௩) அறிவின்‌ ஓட்பம்‌; ஸாஓூர்‌- 
intelligence ஒருவனுக்கு ஒளளிமையாவது உலகத்தோடு 
பொருந்தினது (குறள்‌ 423,மணக்‌ ) (செ அக ) 
[உள்‌ - ஒள ௮ ஒள்ளி... ஒள்ளிமை/ 

ஒள்ளிய ௦௪ பெ (20]) 1 ஒளியுள்ள; மர, 
ப்ப 2 அறிவுமிக்க; விழா, wse 3 நலல; 
90௦0 4 அழகிய; 098பரரப! 
[ஓள்‌ அ இள்ளிய / 

ஒள்ளியர்‌ லச, பெ (௩) மாசற்றவர்‌; 0000 people, 
௦6௨ men ''ஒளியார்முன்‌ ஒள்ளியராதல்‌'' (குறள்‌ 714) 
(ஆ.அக ) 
(ஒள்‌. ஒள்ளி * அர்‌] 

ஒள்ளியன்‌ நச, பெ. (ஈ) 1 அறிவுடையோன்‌; 4156, 
ஈட்டம்‌ ற "ஒளியார்முன்‌. னொள்ளியராதல்‌'* 
(குறள்‌ 714) 2 நல்லவன்‌; ஊச ''சீவகன்வீணை 
வென்றா னொள்ளிய னென்று'' (சீவக.741) 
க. ஒள்ளித, பட. ஒளளியம 
[உள ௮ ஒள ஒள்ளி. அன்‌] 

ஒள்ளியோன்‌ ௦ பெ (ஈ) 1 வெள்ளி (திவா); 
planet Venus so called because it ட apparently the 
bnghtest of the stars (செ அக ) 2 கதிரவன்‌; பற 
3 அறிவுடையோன்‌; 4156 Intelligent Man (ஆ.அக ) 
[ஜன்‌ ௮ ஒள்ளி (ஆன்‌) ஓன்‌ / 


ஒள்ளொளி ௦-/-௦% பெ (௩) மிக்கவொளி (வின்‌ ) 
brillant hght (செ.அக ). 


[ஜன்‌ ஓலி] 


ஒளறி ௦௬௩ பெ (॥) உலரிமீன்‌; ராங்‌ nver-fish 
(செ அக ) 


/உலரிஃ இன்றி (கொவ).! 


ஒளி' ௬, பெ (௩) 1 வெளிச்சம்‌ (திவா): (81, 
brightness, splendour, brllancy. lustre 2? கதிரவன்‌ 
(பிங்‌), 8௨௩ 3. நிலா (பிங்‌), ௦௦ 4 விண்மீன்‌ 
(திவா ), 5$மா 5 தழல்நாண்மீன்‌ (கேட்டை); 180 
naksatra 6 தீர 7 எரிக்குந்‌ தன்மை; 5லrchng 
'“வெஞ்சுடரொனியுநீ'' (பரிபா 3,67). 8 மின்னல்‌ 
(பிங்‌ ), ॥ள்றார 9 வெயில்‌ (பிங்‌.), யாக 10 
விளக்கு; ற, 9௩! ''உடையானாம்‌ வேந்தர்க்‌ கொளி'' 
(குறள்‌ 390) 11 கட்புலன; sense of sight-, one of 
வ௱-றய ''சுவையொளி'' (குறள 27). 12 கண்மணி 
(வின்‌ ); ௮pple of the eye 13. பெருமை; 00௩5010ப0ப- 
sness, distinction excellence ‘‘fீற்றி னொளிதழைப்ப'” 
(பெரியபு திருஞான 1019) 14 புகழ்‌; (806, Celebnty, 
ரஸ ''ஒளியு மாற்றலு மோம்பா வீகையும்‌'' (பு.வெ 


9,1) 15 செயற்கையழகு; கரஙficial beauty ''ஒண்மையு 
நிறையு மோங்கிய வொளியும்‌' (பெருங்‌ ௨ஞ 
சைக்‌ 34,151) 16 அரசனது கடவுட்டனமை, ty 
of kறஓ-5hற ''மன்னவன்றன்‌ னொளி வையகங்காக்கு 
மால்‌”: (சீவக.248) 17 அறிவம்‌ (ஞானம்‌), பியா 
of றம்‌, ௭800. ''தனையறிநதோர்க்‌ கொளியுருவாய்‌'' 
(ஞானவா தாசூர 6) 18 சொன்மாலை (பிங்‌ ); 8010 
in verse (செ ௮௧) 


ம. ஒளி, ௧. உளகு, ஒளி, ஒள, ஒளபு; கோத. ஒள்ய (நல்லது), 
துட. விளய (நல்லது), குட. பொளி, து. ஒலி, ஒளி; தெ. 
ஒளியு (தோனறு), பட. ஒள்ளிய (நலல) 

[உல்‌ ௯ ஒள்‌ ௯ ஒளி] 


ஒளி -தல்‌ ௦4-, 4செகுவி (ஸர்‌) 1 மறைதல்‌; (௦ hi, 
steal away, flee into concealment '“ஒளியாவெண்ணெ 
யுண்டா னென்று'' (திவ்‌ பெரியதி.6,7,4). 2. தஸிர்தல்‌; 
௦ ரக! “ஒளியாது செல்வா ரென்றாய்‌'' (திணை 
மாலை 86) (செ அக.). 


ம. ஒளியுக, ௧, உளி, கோத, ஒய்ள்‌, குட. ஒளி, து. ஒள 
(மந்தணம்‌); தெ. ஓலமு (தங்கிடம்‌); குரு. ஒல்தாநன்னா, 
பட. உணி 
[உள்‌ ௮ ஒள்‌, ஒளி, உள்‌ ௯ உள்கு - உட்சுருங்கு, உட்செல்‌, 
மறைதல்‌./ 

ஒளி”-த்தல்‌ ௦4-, 4.செ குன்றாவி. (41) 1. மறைத்தல்‌; 
to hide, conceal, keep out of sight '“கன்றொளித்‌ 
தகலவைத்த கறவையின்‌'' (சீவக.371). 2 மனத்தில 
டக்குதல்‌; 1௦ 180 1ஈ ஈரப்‌, ௦ 0159ப159 ஒளிக்காமற்‌ 
சொல்‌ (உவ). 
[உள்‌ ஒள்‌ - ஒளி] 

ஒளி"-த்தல்‌ ௦4-, &.செ.கு வி. (41) பதுங்குதல்‌; 1௦ 16, 
hide, conceal one's self, lurk unseen ' "மதி. . ஒளிக்குஞ்‌ 
சடை. மன்னவனே'' (திருவாச 6,42) (செ அக ) 
ம. ஒளிக்குக, ௧. உளி, கோத. ஒய்ள்‌, துட. விள்ய. குட. 
ஒளி, து. ஒள (மந்தணம்‌): தெ. ஒளவு (மந்தணம்‌); பட. 
உணி 
(உள்‌. ஒள்‌ அ ஒளி ஓள்‌ பார்க்க, 599 ௮7 ] 

ஒளி” ol யெ (௩) 1 மறைகை; hiding, withdrawing 
ரீ ௨. "ஒளிகொள்‌ காரண முன்னாதோரே'' 
(ஞானா 29,13) 2 மறைவிடம்‌ (பிங்‌ ); பாபாற 0206, 
ன 3 வேட்டைக்காரர்‌ பதிவிருக்கு மறைப்பு; 
screen, a cover for a fowler 4 பார்வை விலங்கு, 0900) 
ஹட! ஒளிவைத்துப்‌ பிடித்தான்‌. (வின்‌) (செ அக.). 
க. உளி 
/உள்‌ ௮ ஒள்‌ ஒளி] 


ஒளி ௦ பெ (௩) பாடற்பயன்களுள்‌ ஒன்று (சிலப்‌. 
5,16.உரை.); 0069 of qualities of verse, 006 
of padar payangal (செ .அக.). 


ஒளிச்சாயல்‌ 


ஒளிச்சாயல்‌ ௦॥-௦-ஜ்எ, பெ (ஈ) சாய்ந்து வீசம்‌ ஒளி; 
the lght which falls obliquely on a surface - oblique 
fight (செ ௮௧) 
[ஓளி சாயல்‌ சாய்தல்‌ ௮ சாயல்‌] 

ஒளிச்சாயை ௦/--த்௮, பெ (॥) உருவத்தின்போவி 
கையாலும்‌ (பிரதிபிம்பத்தினாலும்‌) வளைவினாலும்‌ 
ஏற்படும்‌ ஒளிப்பரப்பு; (01 which has been scattered 
by reflection and refraction - diffused light. (சா அக.). 
[ஓளி சாயை] 

ஒளித்துத்திரி-தல்‌ ௦4/ப-/-47-, 2 செ.கு வி (41) மறைந்‌ 
துதிரிதல்‌ (வின்‌ ); 1௦ 90 about Incognito, wander in 
concealment (செ அக ) 
[ஓனிதது * திரி] 

ஒளித்துவிளையாடு-தல்‌ ௦ரரப-ரஜர்ச்ஏப*, 5.செ கு.வி. 

- (0) கண்பொத்தி விளையாடுதல்‌; 1௦ play hide: 
and seek (செ அக.) 
ம. ஒளிச்சு களிககுக 
[ஓளி - இளித்து * விளையாடு.] 

ஒளிநாடு ௦௦-ஈசரப-, பெ (॥) பழந்தமிழகத்தில்‌ செந்த 
மிழ்‌ நாட்டைச்‌ சூழ்ந்த பன்னிரு நாடுகளுள்‌ ஒன்று 
(தொல்‌ சொல்‌,400,உரை.); 06 of the 12 Nadu lying 
on the outskirts of the Sen-Tamil-nadu in the ancient 
Tami] county. (செ அக.,). 
(ஒள நாடு] 

ஒளிநூல்‌ ௦4ம்‌; பெ (௩) கண்ணொளியையும்‌ பார்வை 
யையும்‌ பற்றிக்‌ கூறும்‌ நூல்‌; ௮ science which treats 
of the nature and properties of light and vision - optics 
(சா.அக.). 

ஒளிப்பாட்டம்‌ ௦/றறசீஙாு, பெ. (ஈ.) ஏமாற்று; ரப்‌, 
0௦௦௪1 "இவர்களது ஒளிப்பாட்டம்‌ நம்மனோர்‌ அனைவ 
ரும்‌ அறிவர்‌'' (மதி ௧.1.112) (செ.அக.). 
[ஒளி ௨, ஒளிப்பு * ஆட்டம்‌.] 

ஒளிப்பிடம்‌ ௦/௦, பெ. (௩) மறைவிடம்‌ (பிங்‌.); 
ambush; covert, hiding place. (செ.அக ). 
ம. ஒளிப்பிடம்‌, ௧. உளி; தெ. ஓலமு; குரு. ஓலா. 
[ஒளி _, ஒளிப்பு - இடம்‌.] 

ஒளிப்பிழம்பு ௦/றரகாம்பு, பெ. (ஈ.) தீச்சுடர்த்திரள்‌; ரவ. 
(ஆ.அக.). 

ஒளிப்பு' ௦1200, பெ. (௩) 1. பதுங்கி மறைகை; 
absconding; siinking or stealing away. 2. மறைவு 
(வின்‌.); 0097. (செ.அக.). 
ம, ஒளிப்பு; க. உளி: து. ஒள; தெ. ஓலமு. 
[ஒளி அ ஒளிப்பு... 


381 


ஒளிமழுங்கு -தல்‌ 


ஒளிப்பு” 290, பெ. (॥) 1 ஓஒளிக்கை; பர, 
concealng 2. மனத்துள்‌ அடக்குகை; keeping secret, 
as one's thoughts ‘ஒளிப்பு மறைப்புப்‌ பண்ணாமற்‌ 
சொல்‌' (வின்‌) (செ அக.) 
[ஒளி ௮ ஒளிப்பு./ 

ஒளிப்புடம்‌ ௦4-0-2பரச௱, பெ. (௩) வெயிலில்‌ இட்டுச்‌ 
செய்த மருந்துப்‌ பொடி (மூ.௮ ); calcination by 
exposure to the sun (செ.அக.). 
[ஒளி * புடம்‌] 

ஒளிப்பொலி ௦/-ற-ற௦/ பெ (ஈ) களத்தில்‌ நீட்டமாகத்‌ 
தூற்றிய நெற்குவியல்‌ (இ வ.); long heap of paddy 
on the threshing - floor (செ.அக.). 
/ஒருகா ஒளி ஓளி * பொலி. ஓளி - உயரம்‌, நீளம்‌. 

ஒளிப்போர்‌ ௦/-ற-றம்‌; பெ (॥) மறைந்து நின்று 
நடத்தும்‌ போர்‌; பசி காகா (சேரநா.). 
ம. ஒளிப்போர்‌. 
[ஒளி - போர்‌] 

ஒளிமங்கு-தல்‌ ௦ர்‌-/௫ரழப-, 9.செ.கு.வி. (1) ஒளிகுறை 
தல்‌; ட grow dim, as light, splendour, or lustre. 
(செ.அக.). 
[ஒளி * மங்கு. மழுங்கு ௯ மங்கு./ 

ஒளிமங்கை ௦௧9௪) பெ. (॥.) 1. ஒளியுள்ளமங்கை; 
beautrful woman 2 வைப்பாட்டி; paramour {woman}, 
concubine. (சேரநா.). 
ம. ஒளிமங்க. 
[ஒளி - மங்கை.] 

ஒளிமணல்‌ ராகா! பெ. (௩) 1. மாழை (உலோக) 
மணல்‌; sand Mixed with in. 2. கருமணல்‌; black 
$80. (சா.அக.). 
[ஓளி - மணல்‌.] 

ஒளிமயக்கம்‌ ஈரக்‌, பெ. (॥) வெளிச்சத்தைப்‌ 
பார்க்க முடியாத ஓர்வகைக்‌ கண்ணோய்‌ 9/6 0198969 
due to abnormal intolerance of light-photophobia. 
(சா.அக.). 
[ஓளி - மயக்கம்‌.] 

ஒளிமரம்‌ ௦7-ஈ௧௧௱, பெ. (ஈ.) இருளில்‌ ஒளிவிடும்‌ 
மரம்‌; tree that is said to shine In the dark. ''பொங்‌ 
கொளிமரத்திற்‌ சீர்சால்‌ புள்ளினம்‌ பொறையுயிர்த்து'* 
(பிரபுலிங்‌.கோரக்கர்‌.19) (செ.அக.). 
ம. ஒளிமரம்‌. 
[ஒளி - மரம்‌.] 

ஒளிமழுங்கு-தல்‌ ௦ர்‌-௱க[பரஓம-, 9.செ.கு.வி. (44) ஓளி 
குறைதல்‌; 0 ூ dim, as 1014 splendour, Or lustre. 
(செ.அக.). 


[ஒளி - மழுங்கு.] 


ஒளிமறைவு 


382 


ஒளிவளவாய்‌ 


ஒளிமறைவு ௦/-௱கர்ப, பெ (௩) 1. ஒளித்துத்திரிகை; 
wandering in disguise. அவன்‌ ஒளி மறைவாய்த்திரிகி 


றான்‌ (உவ.). 2 கழுக்கம்‌; 58080 இவனிடம்‌ 
ஒளிமறைவு இல்லை (உ.வ.). 
ம, ஒளிமர; ௧. உளி: தெ. ஓலமு. 
[ஒளி - மறைவு - ஒளிமறைவு (ஒருபொருட்‌ பன்மொழி). 

ஒளி மின்னல்‌ ௦/௱ர்றச/ பெ. (௨) 1. ஒளிர்வு; 5plendour 
2. திகழ்வொளசீி; the lighting (as a weapon of Indira) 
(சேரநா ) 
ம. ஒளிமின்னல்‌. 
(ஒளி - மின்னல்‌ - ஒளியின்னில்‌.] 

ஒளியம்பு ௦ந்தாம்ப பெ (ஈ) 1 மறைந்து நின்று எய்யும்‌ 
அம்பு; 801 shot from ambush 2 வெளிப்படாமல்‌ 
தாக்குதல்‌; ௦0/01 ௮8௦k (சேரநா ). 
ம. ஒளியம்பு 
(ஒளி . அம்பு] 

ஒளியர்‌ ௦௪; பெ (ஈ) ஒளிநாட்டிற்‌ சிறந்துவிளங்கிய 
வேளாளர்‌; 149285 who were the dominant people, 
ற ரிக "பல்லொளியர்‌ பொடுங்க”' 
(பட்டினப்‌ 274) (செ அக.) 
[ஒளி - அர்‌ : ஒளியர்‌ / 

ஒளியவன்‌ உரசு பெ. (ஈ) கதிரவன்‌; 5௩, (6, the 
shin ௦௪ ''உம்பர்நா டிறந்து வீழ்ந்த வொளியவன்‌'' 
(கம்பரா நாகபா.202) (செ ௮௧). 


பணி 


ஒளியிரு-த்தல்‌ ௦/-ர-/ப-, 2செகு வி. (\।) பதுங்கியி 
ருத்தல்‌; ௦ ॥6 NM concealment, to lie 1௩ ambush, to 
ப. "'கிளிக்குலங்கள்‌ ... ஒளி யிருந்‌ தனுதினம்‌ பயிலும்‌” 
(காஞ்சிப்பு.திருநாட்டு.41) (செ.அக ) 
[ஒளி + இரு ர 

ஒளியிழை ரர பெ (॥) 1. அணிகலன்‌; 9695, 
ராமா! 2. அணிகலன்‌ அணிந்த பெண்‌; lady Since 
wearing jewels 
[ஒளி * இழை - ஓளியிழை ] 

ஒளியுணர்‌ வேற்றுமை ௦/--பாகான்ஙயான, பெ (௩) 
இரண்டு கண்களின்‌ ஒளியுணாச்சியைப்‌ பற்றிய 
வேறுபாடு; the difference between the two eyes in 
their sensitiveness to llght-hght difference (சா.௮௧.). 
[ஓளி : உணா - வேற்றுமை / 

ஒளியுருவியகல்‌ ௦4-)-பஙஞ்ச-/௪! பெ. (௩) வயிரக்கல்‌ 
(வைடூரியம்‌) (வின்‌.); 0208-06, a stone of value found 
in Ceylon (செ.அக ) 
[ஒளி . உருவிய - கல்‌.] 

ஒளியுள்ளுருவம்‌ ௦ந்பரீபஙக, பெ. (௩) கண்ணாடியு 
ஞூருவம்‌; 1௨06 in ஈரா (ஆ.அக.). 
[ஒளி & உள்‌ * உருவம்‌] 


ஒளியூடுருவல்‌ ஸஷ்ப்ர்மயாக! பெ. (॥) வெளிச்சம்‌ 
ஊடுருவிப்‌ பாய்ந்து செல்லல்‌; ight pessing through 
an object, as through a glass - transmission of light 
(சா.அக.). 
[ஓளி - ஊடு - உருவல்‌.] 

ஒளியோன்‌ ரர, பெ. (ஈ) இனியவன்‌ (பிங்‌.) பார்க்க; 
see olyavan. 
[ஒளி * ஆன்‌ - ஒளியான்‌ - ஓளியோன்‌ ] 

ஒளிர்‌'-தல்‌ ௦8, 2 செகுவி (v।) ஒளிசெய்தல்‌: (0 
shine, to emit light, to be resplendent ''உள்ளத்து 
ளொளிர்கின்ற வொளியே'' (திருவாச 37,5) 
(செ அக ). 
[ஒளி ௮ ஒளிர்‌. 

ஒளிர்‌'-த்தல்‌ ௦8-, 2 செ குன்றாவி. (1) ஒளிரச்செய்‌ 
தல்‌; (0 5660 light பறற ''ஊனமின்மினியு நானீ 
தொளிர்ப்ப னென்று ரைத்தல்‌ போலாம்‌'” (விவேக 
சூடா.பாயி 7) (செ அக ) 
(ஒளி * ஒனிர்‌/ 

ஒளிர்முகம்‌ ௦/-௱பஓகா, பெ, (௩) வயிரக்கல்‌ (வின்‌.), 
damon (செ அக) 


(ஒளிர்‌ - முகம்‌ - ஒளிர்முகம்‌ : ஒளி வீசம்‌ பக்கங்களைக்‌ 
கொண்டது / 

ஒளிர்வா(வரு)-தல்‌ ௦-௪, 18செகுளி (vi) 
ஒளிர்‌ பார்க்க; 56 ௦// ''கண்ணொளிர்‌ வரூஉங்‌ 
கவின்சாபத்து'' (புறநா 7,4). 
[ஒளி ்‌ வா.] 


ஒளிர்வு எங, பெ (ஈ.) வெளிச்சம்‌; brightness, radiance 
"அவருடைய முக வொளிர்வைப்‌ (வின்‌.) 
(செ அக.). 


[ஒளி ஒளிர்‌ ௯ ஒளிரவு.] 


பார்‌: 


ஒளிவட்டம்‌ ௦4-02, பெ (௩) 1. கண்ணாடி; ரா 
“ஒளிவட்டத்துப்‌ பாவையின்‌'' (இரகு குச 17). 2 
ஆழிப்படை (சக்கராயுதம்‌) (பிங்‌.); 85005 3. தெய்வ 
உருவங்களின்‌ தலையைச்‌ சுற்றியுள்ள ஒளிவட்டம்‌ 
(பிரபை ), ௬௮/௦ ௦4 ॥91% ''சுற்று மொளிவட்ட ஞ்‌ சூழ்ந்து 
சோதி பரந்து'' (திவ்‌ பெரியாழ 1,4,3) 4, நிலவு; 
௦௦௩ ''ஊர்களோடுடன்‌ முளைத்த வொளிவட்டத்து'' 
(யாப்‌ வி 83,288) (செ.அக.). 


[ஒளி * வட்டம்‌ / 

ஒளிவடி-த்தல்‌ ஈந்சர்‌-, 4.செ.கு.வி. (41.) மின்னுதல்‌ 
(இவ.), 1௦ flash ரர (செ.அக ) 
[ஒளி - ஒளிவு * அடித்தல்‌. 

ஒளிவளவாய்‌ ௦௪/8, கு வி.எ. (80.) கமுக்கமாய்‌ 
(இரகசியமாய்‌) (வின்‌ ); றார்ஸ. (செ ௮௧.) 


[ஒளி - ஒளிவு - அளவாய்‌ / 


ஒளிவிடம்‌ 


383 


ஒறறளபெடை 


ஒளிவிடம்‌ ரகா, பெ. (௩) மறைவிடம்‌; 8 ரப 
place, ambush. 


ம. ஒளிவிடம்‌, ௧. உளி; கோத, ஒய்ன்‌ (வேட்டைக்கான 
உயர்மரப்பரண்‌); தெ. ஓலமு; குரு. ஓலா. 
[ஒளி - இடம்‌.] 

ஒளிவிடு-தல்‌ ௦4-40: 20.செ.கு வி. 
(திவா ) பார்க்க; 588 ௦4: (செ.அக.). 

ஒளிவீச்சு ௦ரிரீலப; பெ. (ஈ.) ஒளி வீசுதல்‌; ரார்போற 
rays of light (சா.அக.). 
[ஒளி + வீச்சு] 

ஒளிவீசு-தல்‌ ௦/-ர$ப-, 5 செகு வி. (84) ஒளிர்‌ பார்க்க; 
566 ௦/7 (செ.அக ) 

ஒளிவு' ௦4௦, பெ (ஈ) மறைவிடம்‌ (வின்‌.); 91909 
of concealment (செ அக.). 


(vi) ஒளிர்‌ 


ம. ஒளிவு, க. உளி. ஒளவு, ஒளகு; து. ஒள, ஒளவு, ஒளாவு; 
தெ. ஓலமு, ஒளவு, குரு. ஓலா 
[ஒளி _ ஒளிவு, 

ஒளிவு? ரய, பெ. (௩) ஒளிர்வு (வின்‌.) பார்க்க; 966 
oil (செ.அக.) 
ம. ஒளிவு. 
(ஓனி' ௮ ஒளிர்‌ அ ஒளிர்வு அ ஒளிவு./ 

ஒளிவை-த்தல்‌ ௦-2, 4 செ.கு.வி. (/4) 1. கண்ணி 
வைத்தல்‌; 1௦ set a snare for animals or birds 2. 
பார்வை விலங்கு வைத்தல்‌; ௦ place a decoy 
(செ.அக.) 
[ஒளி ஈ வை] 

ஒளிவைத்துப்‌ பார்‌'-த்தல்‌ ௦4%௮//ப-2-2க்‌--, 4.செ.கு.வி. 
(ஸர்‌) கண்ணிவைத்துக்‌ காத்திருத்தல்‌ (வின்‌ ); 1௦ 19 
in wait for game after having set a snare (செ.அக.). 
[ஒளி * வைத்து * பார்‌] 

ஒளிவைத்துப்‌ பார்‌” -த்தல்‌ ௦ர்கரரப-றக்‌: 4.செ.குன்‌ 
றாவி. (41) உற்றுப்பார்த்தல; 10 9816 at a person. 
(செ.அக ). 
[ஒளி - வை. 

ஒளிவைத்துப்‌ பார்‌”-த்தல்‌ ௦/-ம/[ப-ற-றத்‌; 4 செ.குன்‌ 
றாவி (4() கைசெறித்துவைத்துக்‌ கூர்ந்து பார்த்தல்‌ 
(யாழ்‌.அக.); 1௦ look intently, shading the eyes with 
the palm over the eyebrows (செ.அக.,). 


[ஒளி ட வைத்து * பார்‌. 

ஒளிறு'-தல்‌ ௦11”, 2. செ.கு.வி. (41) விளங்குதல்‌; 
to shine, சா. '“ஒளிறுவாண்‌ மறவரும்‌” 
(மணிமே.1,68) (செ.அக ). 


[ஒளி ஒளிர்‌ ௯ ஒளிறு ௯ ஒளிறு-தல்‌. (வே.க.57,58).] 


ஒளிறு” ர; பெ. (௩) பேரொளி, அதிக வெளிச்சம்‌; 
splendour, light. '*ஒளிற்றுறு கலன்‌ மார்பெய்தி'” (கந்தபு. 
அசமுகிநகர்‌.24) (செ.அக.). 


[ஒளி ஒளிர்‌ ஒளிறு... 

ஒற்கம்‌' ௦௭, பெ () 1 வறுமை (தொல்‌.சொல்‌. 360); 
poverty, Indigence, destitution, want 2. தளர்ச்சி; 16016- 
ness, weakness 'ஒற்கததி னூற்றாந்‌ துணை'' 
(குறள்‌,414) 3. குறைவு; சficiency, dearth. “ஒற்க 
மில்வளன்‌'' (கந்தபு.மேரு.70). 4. அடக்கம்‌; fidence, 
ஈ௦சsty “ஒற்கமின்‌ நூத்தைவா யங்காத்தல்‌'' (நீதி 
நெறி.23) (செ.அக ). 

ஒற்கம்‌” ரதா, பெ. (௩) 1. பொறுமை (யாழ்‌.அக.); 
patience 2 ஒடுக்கம்‌; ரestaint (செ.அக.). 
[ஒல்‌ ௬ ஒல்கு இற்கு - ஒற்கம்‌ ] 

ஒற்கு-தல்‌ உப, 7 செகுளி. (4) 1. குறைதல்‌; 
to be deficient, to be wanting "ஒற்காமரபிற்‌ பொதியி 
லன்றியும்‌'' (சிலப்‌ 25,117). 2. தளர்தல்‌; ௦ fall short, 
droop “ஒற்காவுள்ளத்‌ தொழியா எஸாதலின்‌'' 
(மணிமே.15,18) (செ.௮௧.). 


[ஒல்‌ ௯ ஒல்கு ௯ இற்கு.] 


ஒற்றடம்‌ சர, பெ. (௩) வெப்பம்பட ஒற்றுகை 
(உ.வ.); 1009(8040௩ (செ.அக.). 


ம, ஒத்தல்‌, ஒத்தணம்‌. க. ஒத்தல, ஒத்தட, ஒத்தன, குட. ஒத்த்‌; 
து. ஒத்துனி; தெ. ஒத்தடமு, பட, ஒத்தண. 


[ஒற்று * அடம்‌. 'அடம்‌' - சொல்லாக்க ஈறு.] 


ஒற்றடிச்செருப்பு ௦7௪௦/-௦-சபறறப, பெ. (ஈ.) ஒற்றைத்‌ 
தோலட்டை யாலமைந்த செருப்பு (வின்‌.); 5ிறறers, 
sans. (செ. அக. ). 


[ஒற்றை * அடி - ஒற்றடி * செருப்பு. 

ஒற்றளபு ௦4ம்‌ பெ. (௩) ஒற்றளபெடை பார்க்க; 
$96 o/Talabeai (செ.அக.). 
[ஒற்று * அளபு./ 

ஒற்றளபெடை ௦89974 பெ. (௩) ங்‌, ஞ்‌, ண்‌ த, 
ம்‌, ண்‌, ஸ்‌, ய்‌, ல்‌,ள்‌, ஃ ஆகிய பதினோரு 
எமுத்துகளும்‌ தமக்குரிய மாத்திரையின்‌ மிக்கு 
ஓலிக்கை (நன்‌ 92); lengthening the mutes ங்‌, ஞ்‌, 
ண்‌, ந்‌,ம்‌,.ன்‌, வ்‌,ய்‌, ல்‌,ள்‌, ஃ afer one or two 
short syllables for the sake of metre, as in கண்ண்‌, 
இலங்ங்கு, 16 said Consonant being doubled in writing, 
to indicate the prolongation, one of ten carpeluttu. 
(செ அக.). 
[ற்று * அளபெடை - ஒற்றளபெடை - இனிய பண்ணோசைக்‌ 
காகச்‌ செய்யுளில்‌ இரட்டித்து அல்லது பன்முறை அடுக்கிவரும்‌ 
மெய்யெழுத்து நெட்டோசை. ஒற்று - மெய்யெழுத்து... 


ஒற்றறு-த்தல்‌ 


ஒற்றறு-த்தல்‌ ரச, 4 செகு.வி. (ர்‌) தாளத்தை 
அறுதியிடுதல்‌ (திவா.); 10 98 time with the hands 
or with cymbals in singing (செ.அக.). 


[ஒற்று * அறு] 

ஒற்றன்‌' ஊரந பெ. (॥) உளவு பார்ப்பவன்‌, வேவுகா 
ரன்‌; ஈச 8. 'ஒற்றனிவனென வுரைத்து'' 
(மணிமே.26,27). "மற்றுமோர்‌ ஒற்றினால்‌ ஒற்றிக்‌ 


கொளல்‌” (குறள்‌,588). 
[ஒற்று  அன்‌./ 

ஒற்றன்‌” ௭8௩ பெ. (௩) தூதன்‌ (யாழ்‌.அக.); essenger 
[ஒற்று + அன்‌] 

ஒற்றாடல்‌ சச! பெ (௩) வேவுகாரரை விடுத்து 
வினை செய்கை (குறள்‌,59,அதி ); ஊறி௦றஓ an 
directing spies. 
(ஒற்று * ஆடல்‌ / 

ஒற்றாள்‌ ஊசி! பெ. (௩) வேவுகாரன்‌; 80. "ஒள்ளிய 
வொற்றாள்‌ குணம்‌ (திரிகடு.85) 
ம. ஒறறாள்‌ 
[ஒற்று ௬ ஆள்‌/ 

ஒற்றி'-த்தல்‌ ௦ரர்‌: 4 செ.குவி (1) 1 ஒற்றுமைப்படு 
தல்‌; (0 be united with, to become one with 
"அவற்றினான்‌ ஆன்மா ஒற்றித்துக்‌ காணினல்லது'' 
(சிபோ சிற்‌ 5,1). 2. ஒற்றையாயிருத்தல்‌; 1௦ 06 000, 
85 ஈயா௦௪5 ''ஒற்றித்‌ தொத்தலும்‌ இரட்டித்‌ தொத்தலும்‌' 
(சிலப்‌ 3,152,அரும்‌.) 
(ஒற்று ஒற்றி ௯ ஒற்றி-த்தல்‌... 

ஒற்றி ர்‌ பெ ௩) 1 உடைமையை நுகரும்‌ 
உரிமையுடன்‌ கூடிய அடைமானம்‌ (தொல்‌ சொல்‌ 81, 
உரை ); mortgage with possession, as of land, trees, 
cattle, etc 2 ஒற்றியூர்‌; place Name, ரெப்‌ "நானொற்றி 
யிருந்தே னென்றாரே'' (அருட்பா.111,சல்லாபவி.5) 
(செ அக ) 
ம. ஒற்றி, ௬. ஒததெ, து. ஒத்து, தெ. ஒத்து. 
(ஒன்று - ஒற்று ஒற்றி] 

ஒற்றிக்கரணம்‌ ௦ரர-&-&சகாகற, பெ. (௩) ஒற்றிச்‌ சீட்டு 
பார்கக; 566 or-c-ciffu (செ.அக.,). 
ம. ஒற்றிக்கரணம்‌ 
[ஒற்றி + கரணம்‌ / 

ஒற்றிக்கலம்‌ ௦7ர்‌-&-&ச/தா, பெ. (௩) ஒற்றிச்சீட்டுபார்க்க; 
566 ௦-C-எரப நிலத்த தொற்றிக்கலம்‌ (தொல்‌ சொல்‌ 81, 
உரை ). 
(ஒற்றி - கலம்‌.] 

ஒற்றிக்காணி ரர-&-கக்ர்‌ பெ. (௩) அடைமான நிலம்‌ 
(உவ.); ஈ01920௦0 (800. (செ.அக.,). 
ற்றி * காணி] 


384 


ஒற்றியாட்சி 


ஒற்றிக்கொள்(ளூ)-தல்‌ ௦7-4-4௦0/, 10.செ குன்றாவி. 
(4) 1 உடலிற்‌ படும்படி அமுத்துதல்‌; 1௦ றா௦5$ 0 
one’s body, get anything applied or impressed on one's 
por50௩ ''சக்கரப்பொறி யொற்றிக்‌ கொண்டு” (திவ்‌ பெரி 
யாழ்‌.5,4,1). 2. வயப்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (வின்‌.); 
to take possession of, annex (செ ௮௧) 
[ஒற்றி - கொள்‌] 

ஒற்றிச்சீட்டு ௮-௦-0, பெ. (॥.) ஒற்றி ஆவணம்‌; 
usufructuary mortgage deed (செ.அக. ) 
ம. ஒற்றிச்சீட்டு. 
[ஒற்றி - சீட்டு! 

ஒற்றிடு-தல்‌ ௮ர/பப-, 20.செ.கு வி. (41) ஒற்றடமிடுதல்‌ 
(ளின்‌ ); 19 apply fomentation (செ. அக.). 
[ஒற்று * இடு! 

ஒற்றித்தவெண்‌ ௬14௭, பெ. (௩) ஒற்றைப்‌ பட்ட 
கணக்கு; 000 ஈபா௦ள (ஆ. அக.) 
(ஒனறிதத - ஒற்றித்த எண்‌ 

ஒற்றிநறுக்கு ௦ர-ஈசங//ப, பெ. (௩) பனையோலையில்‌ 
எமுதிய அடைமான ஆவணம்‌ (வின்‌.); ஈ௦10206 
deed, lease deed, written out on a palmyra - leat. 
(செ அக ) 
(ஒற்றி * நறுக்கு... 

ஒற்றிப்பிரசாதம்‌ ௦ரர-ற-றர்ச$சீ0ஜ, பெ. (௩) கோயிற்தே 
வுணா (பிரசாத) வகை; boiled rice, etc. offered to 
௨ ச ஒற்றிப்பிரசாதம்‌ குறுணியும்‌ (511,85) 
(செ.அக ) 
[ஒற்றி - பிரசாதம்‌ பிரசாதம்‌ - படையல்‌.] 

ஒற்றிப்போ-தல்‌ ௦-2-௦௪, 8.செ கு.வி. (V.) விலகிச்‌ 
செல்லுதல்‌; £௦ 9௦ ஆ ரர. (செ.அக.). 
க., தெ. ஒத்து 
[ஒற்றி * போ] 

ஒற்றிப்போடு-தல்‌ ௦ரர-ற-றப்ரீப-, 19.செ.குன்றாவி. (44) 
ஒத்திப்போடு பார்க்க; 5௪௪ ௦/4-2-றமர்‌. (செ.அக.). 
[ஒதுககி ௯ ஒத்தி, ஒற்றி * போடு.] 

ஒற்றிமீட்டு-தல்‌ எரர்ரர(ப-, 5.செ.குன்றாலி. (44) அடகு 
வைத்ததை மீட்டல்‌; (0 06ப96 10 redeem a mortgage. 
(ஒற்றி * மீட்டு. மீள்‌ (த வி.) - மீட்டு (பி.வி... 

ஒற்றிமீள்‌(ட்‌)-த(ட)ல்‌ ரண, 16 செ.கு.வி. (44) 
அடைமானந திருப்புதல்‌; 1௦ 60௦6. a mortgage. 
(செ.அக.). 

ஒற்றியாட்சி ௦ர-)-சி6; பெ. (௩) அடைமான நிலப்ப 
யன்‌ நுகர்தல்‌; சnjoying the usufructs of mortgaged 
property (செ அக ). 
(ஒற்றி - ஆட்சி 


ஒற்றியிரு-த்தல்‌ 


ஒற்றியிரு-த்தல்‌ ஊர, 2.செகு.வி (61) விலகி 
யிருத்தல்‌; 1௦ 962 24 ௨ $௦ ''ஒற்றியிருமென்று 
ரைத்தேன்‌'' (அருட்பா,111,சல்லாபலி 5) (செ ௮௧) 
[ஒதுங்கு - ஒத்து - ஒற்று - ஐற்றி ௬ இரு! 

ஒற்றியூர்‌ ஊரும்‌ பெ (6) திருவொற்றியூர்‌ 
(தேவா 1103,1), அncient shrine of Siva, a few miles 
to the north of Madras (ச அக ) 
[ஜாறி * ஊவா ஓற்றியா [வடசென்னையிலுள்ள, பாடல்‌ 
பெற்ற, சிவன்கோயில்‌ கொண்ட இவ்வூர்‌, ஒற்றியாகப்‌ பெற்ற 
ஊராகலாம்‌) ] 

ஒற்றியூரன்‌ ௦ம்‌, பெ (6) 1. சிவன்‌; Swa 2. 
வல்லாளை வென்ற ஒரு செங்குந்த வீரன்‌; legendary 
hero (ஆ அக ) 
/றைறி . ஹர்‌ அன்‌] 

ஒற்றியெடு-த்தல்‌ ௦8-)_-௪0ப-, 4 செ குன்றாவி. (41) 1. 
ஒற்றி ஈரம்வாங்குதல்‌; (௦ 809000 moisture with a blotter, 
sponge, etc 2 ஒற்றிப்‌ படியெடுத்தல்‌; 10 (89 8 
impression or copy from (செ.அக.) 
[ஒற்றி : எடு / 

ஒற்றிவை '-த்தல்‌ ௦றா-எர்‌-, 4 செ குன்றாவி (ஸ!) அடை 
மானம்‌ வைத்தல்‌; 10 mortgage, as land, as trees 


“விற்றுக்கொ ளொற்றிவை யென்னினல்லால்‌'' 
(திருவாச 6,18) (செ.அக.,) 

௧. ஒததெயிடு 

(ஹறறி உ வை] 


ஒற்றிவை”-த்தல்‌ ௦-ஸ்‌; 4.செகுன்றாவி (41) 1. 
தொலைவில்‌ வைத்தல்‌; 10 place Out of the way 
2 தவணை தள்ளி வைத்தல்‌; (0 ௮00, 89 a hearing 
to postpone (செ அக } 


தெ. ஒதது 
[ஒதுங்கு - இத்து - ஒற்று - ஒற்றி - வை] 

ஒற்று' -தல்‌ ௦, 5 செகுன்றாவி (1) 1 ஒன்றிற்ப 
டும்படிச்‌ சோத்தல்‌; (0 rng INio contact, to press, 
hug close வீணை மாத ரணி முலைத்‌ தடத்தி 
னொற்றி'' (சீவக 1746) 2 முத்திரையிடுதல்‌; ௦ 
நாற, 85 ௮ 5968! “கொடுவரியொற்றி'' (சிலப்‌ 5,98). 
3. உளவறிதல்‌; 1௦ 5ற 0ப! “கண்மா றாடவ ரொடுக்க 
மொற்றி'" (மதுரைக்‌ 642) 4 தாளம்‌ போடுதல்‌; 1௦ 
beat, as cymbals in keeping tme "காமரு தாளம்‌ பெறுதற்‌ 
கொற்றுவதுங்‌ காட்டுவபோல்‌'' (பெரியபு திரு 
ஞான 46) 5. தீண்டுதல்‌; ௦ (பள்‌ ''கதவொற்றிப்‌ 
புலம்பியா முலமர”' (கலித்‌ 8,2) 6 தமுவுதல்‌; 6௦ 
0806. ''சேஎச்‌ செவிமுதற்‌ கொண்டு பெயர்த்‌ தொற்‌ 
றும்‌'' (கலித்‌.103,51). 7. மறைதல்‌; 1௦ ங0 8 
உய்த்துணாதல்‌; (௦ ஓர ௦ ''உள்ளொற்றி யுள்ளூர்‌ 
நகப்படுவர்‌'' (குறள்‌ 927) 9. கட்டுதல்‌; (௦ 9, fasten 
“வலைவலி தொற்றின்ர்க்கு'' (கல்லா.66,6) 10 தீர்மா 
ணித்தல; 1௦ 060106, to ரச "ஒன்று நினைந்‌ 
தொற்றி'' (அகநா.5,20) (செ.௮௧.). 


365 


ஒற்று” 


ம. ஒற்றுக 


[ஒல்‌ - ஒன்று - ஒற்று - ஒற்று தல்‌.] 

ஒற்று -தல்‌ ஸப, 5 செ குன்றாவி (94) 1. அடித்தல்‌; 
௦ ஊ1/ ''வேணுக்கோலின்‌ மிடைந்தவ ரொற்றலின்‌'' 
(சீவக 634) 2 அமுக்குதல்‌; 1௦ press down, to press 
மற “வெங்கணைசெவிட்டி நோக்கி, யொற்றுபு திருத்தி” 
(சீவக 2191) 3 தாக்குதல்‌; 1௦ 9506 '“பழனத்த 
புள்ளொற்ற வொசிந்‌ தொல்கி'' (கலித்‌ 77,5) 4. எய்‌ 
தல்‌; 1௦ $%0௦4, ௮5 ௩ வாண ''கோலொற்றக்‌ குனிந்த 
வாறே'' (சீவக 797). 
[ஓல்‌ ௯ ஒற்று! 

ஒற்று -தல்‌ ௦ரய, 5 செ குன்றாவி (41) 1. துடைத்தல்‌; 
(ட wpe away, as tears ''கொடியனாடன்‌ கண்பொழி 
கலுழி யொற்றி'' (சீவக 1397) 2 தள்ளுதல்‌; 1௦ றபர்‌, 
85 8 0௦0 ''பாவையன்னா எறிவுறா வகையி னொற்றி'' 
(சீவக 1505) 3. வீழ்த்துதல்‌; 1௦ 191 00௬ ''புலிபார்த்‌ 
தொற்றிய களிற்றிரை பிழைப்பின்‌'' (புறநா.237,16). 4. 
வலித்தல்‌; £௦ 1ப0, 1௦ ங்கற 'எருதுகயிற்றை யொற்றி 
யிழுக்கின்றது' (வின்‌ ). 
(ஒல்‌  நற்று.] 

ஒற்று”-தல்‌ ௦7,5 செ குவி (41) 1. மெய்யெழுத்தாய்‌ 
நிற்றல்‌; 1௦ appear, as a pure CoNSONANt ''யரழவென்னு 
மூன்று மொற்ற'' (தொல்‌ எழுத்‌ 48). 2 தத்துதல்‌; ௦ 
move by jerks to starts, as an animal when its forelegs 
are ted together மாடு ஒற்றி யொற்றிப்போகிறது 
(யாழ்ப்‌.). 3 காற்று வீசுதல்‌; ௦ 6106, as wind. 
"கடிகாவிற்‌ காலொற்ற வொல்கி'' (கலித்‌ 92,51). 4. 
ஓட்டிக்கொள்ளூதல்‌ £௦ 5401, 1௦ 800816 ''தாளொற்றித்‌ 
தப்பி வீழ்ந்தார்‌” (சீவக.2768). 5. ஒற்றடம்‌ போடுதல்‌; 
to apply fomentation 6 நினைதல்‌; ம think ‘வந்தது 
வளர்த்து வருவ தொற்றி'' (சிலப்‌.3,65). 
[ஒல்‌ ௯ இற்று! 

ஒற்று -தல்‌ ப; 5. செ.குன்றாவி (44) உடுத்தல்‌ 
(யாழ்‌.அக ); 1௦ 0016. (செ.௮௧.). 
[ஒல்‌ - ஒற்று... 

ஒற்று” ம பெ. 1) 1. உடம்பு (அக.நி.); ஒப. 
2. ஒற்றன்‌ (யாழ்‌.அக.) பார்க்க; 596 ௦/7௮7. (செ.அக.). 
[ஒல்‌ - ஒற்று... 

ஒற்று” ஊப பெ. (௩) 1. மெய்யெழுத்து (தொல்‌. 
எழுத்‌ 411): ௦௦5௦ல்‌ 2. வேவு; 950/00509, spying. 
“ஒற்றி னாகிய வேயே'' (தொல்‌.பொருள்‌.58). 3. 
வேவுசெல்வோன்‌; 53, Secret agent "ஒற்று முரை 
சான்ற நூலும்‌'' (குறள்‌,581) 4. ஒற்றடம்‌; fomentation 
“ஒற்றுக்‌ கொடுத்தால்‌ வீக்கம்‌ நீங்கும்‌. 5 குழந்தை 
கையணிவகை; fl! bracelet for 8 child (தெ.ஒத்து). 
6. ஒற்நறுப்பு பார்க்க; 566 பய. ''ஒற்றுறுப்புடை 
மையில'' (சிலப்‌.13,108) (செ.அக.). 


(ஒல்‌ - ஒற்று] 


8 


ஒற்று 


386 


ஒற்றைக்‌ கண்ணன்‌ 


ஒற்று” ஸம பெ. (6) ஒற்றியிடும்‌ பொட்டணி, 
மாவுத்துணிக்‌ கட்டு (யாழ்‌.அக.), றoulஙce. (செ அக ) 

ஒற்று -தல்‌ செய, 5. செகுவி (ஸர) ஒத்து” பார்க்க; 
566 ௦407. (செ.அக.). 

ஒற்றுக்கேள்‌(ட)-த(ட)ல்‌ ரம-&-க்‌-, 12 குவி 
(41) பிறர்‌ பேச்சை மறைந்து நின்று கேட்டல்‌; 1௦ play 
the eavesdropper (செ அக.) 
[ஒல்‌ ௮ ஒற்று ்‌ கேள்‌. 


ஒற்றுகை ஓ பெ (6) 1. ஒற்றல்‌ பார்க்க, 566 
0௮ 2. மருந்து தேய்த்தல்‌; ஊமா௦வ்௦ற (சா.அக.). 


(ஒற்று ௮ ஓற்றுகை/ 
ஒற்றுணர்ச்சி ஊபாசமல்‌ பெ. (௩) ஒற்றுமையுணர்வு; 


common feeling, seeing eye to eye, agreeing in sentiment 
(செ.அக.) 
[ஒல்‌ ஃ ஒன்று ஓற்று - உணர்ச்சி] 

ஒற்றுப்பெயர்த்தல்‌ ௦ப-0-௦ஷகா*ச! பெ (௩) ஒருமொ 
ழியுந்‌ தொடர்மொழியுமாக நின்று வெவ்வேறு 
பொருள்‌ தருவதாகப்‌ பாடப்படும்‌ மிறைக்‌ கவி 
(தண்டி.95,உரை ); verse composed in such a way 
as to admit of the words being interpreted by artful 
analysis to convey more than one meaning. (செ.அக.) 
[ஒற்று * பெயர்த்தல்‌. 

ஒற்றுமை! ரபா; பெ. (௩) 1. ஒன்றாயிருக்குந்‌ 
தன்மை; ப, agreement, Concord: Oneness. “ஒற்‌ 
றுமை கொள்ளாதார்‌ நட்பு! (நாலடி,237). 2. மனம்‌ 
ஒருநிலைப்படுகை; கpplcaton of the Mind to one 
object, clese attention concentration of thought. "ஒற்‌ 
றுமை கொண்டு நோக்கு முள்ளத்து'' (திரு.வாச.3,128) 
“ஒற்றுமை நீங்கில்‌ அனைவர்க்கும்‌ தாழ்வு'' (பாரதி 
யார்‌.). 
(ஒல்‌. ஒன்று ௯ ஒற்று ௯ ஒற்றுமை.] 

ஒற்றுமை” மாச! பெ. (௩) ஒற்றரின்தன்மை; (பகlities 
requisite in & spy. “ஒற்றுமையால்‌ விண்ணாடர்‌ பொருட்‌ 
டிவண்‌ மேவியுளான்‌'' (கந்தபு.அக்கினிமு,வதை.7) 
(செ.அக,). 
[ஒற்று - ஒற்றன்‌. ஒற்று - ஒற்றுமை. 

ஒற்றுமை” ராத பெ. (௩) 1. உரிமை; ரஹ்‌ 2. 


குறிப்பு; 1700800ஈ. 3. தகுதி; 10௦5. 4. செல்வம்‌; 
4/௮. (செ.அக.). 


(ஒல்‌ ௯ ஒன்று ௬ ஒற்று ௬ ஒற்றுமை] 
ஒற்றுமைகோடல்‌ ஏரமாக-08], பெ. (௩) வேளாண்‌ 


மாந்த ரியல்‌ புகளு ளொன்று (திவா.): ॥iving In peace 
with others, characteristic of the 453. (செ.அக.). 


[ஓல்‌ ஃ ஒற்று - இற்றுமை * கோடல்‌.] 


ஒற்றுமைநயம்‌ ௮ங௱௮-ஜூசா, பெ (௩) 1 ஒற்றுமைத்‌ 
தன்மை; intmate connection, Opp to வேற்றுமைநயம்‌ 
"ஒறறுமை நயத்தினோன்‌ றெனத்‌ தோன்றினும்‌” 
(நன்‌ 451). 2. காரணகாரியங்கள்‌ ஒன்றாயிருக்கை 
(மணி 30,220), identity of Cause and effect (0௪ ௮௧.) 
[ஒற்றுமை - நயம்‌] 

ஒற்றுவன்‌ ரப பெ. (6) ஒற்றன்‌ பார்க்க, 586 0050, 
'"ஐயன தொற்றுவன்‌”' (கந்தபு நகரழி 36) (செ அக ) 
ம. ஒறறன்‌ 
(ஒற்று ௯ ஒற்றுபவன்‌ ௯ ஒற்றுவன / 

ஒற்றுவி-த்தல்‌ ர்‌, 1 பி.வி (௦4) ஒற்றுமூலமறி 
இல்‌; ௦ keep oneself informed of events through spies 


or secret emissaes ஒற்றி னானே ... ஒற்றுவித்து 
(குறள்‌,583,2 ரை ) (செ.அக ) 


[ஒற்று  ஜற்றுவி (பிவி) ] 

ஒற்றுறுப்பு ௦ரபாஙழழப, பெ (॥) செங்கோட்டியாழில்‌ 
நரம்பினும்‌ பத்தரினும்‌ தாக்குவதோ கருவி 
(சிலப்‌ 13,108,அரும்‌ ), 606 IN the yal adjoinng the 
stings and the belly, prob tet. (செ ௮௧) 


(ஒற்று - உறுப்பு. 


ஒற்றெழுத்து ௦றசபர்ப பெ. 
(திவா.); ௦508. (செ.அக. ). 


(ஒற்று * எழுத்து... 

ஒற்றை ௦/ பெ (௩) 1. ஒன்று (நன்‌.185,விருத்‌ ); 
ons; one of a pair. 2 ஒற்றைப்பட்ட எண்‌; 000 பாசா 
“மறையோ ரொற்றைப்பட வரித்தூட்ட வேண்டும்‌'' 
(மச்சபு சபிண்டீ,27) ''இரட்டைப்பட எண்ணியதில்‌ ஒற்‌ 
றைப்பட்டதம்மே'” (குற்றா குறவஞ்சி.) 3. தணிமை; 
singleness, soleness, uniqueness அவன்‌ ஒற்றை யாயி 
ருக்கிறான்‌ 4. ஓப்பின்மை; i௩romparableness "ஒற்‌ 
றைச்‌ சேவகனே'' (திருவாச 36,10) 5 தணியேடு; 
loose leaf of a book கீழே விழுந்த ஒற்றையை எடு 
6. ஒரு துளைக்கருவி; ௮ 1/0 01 musical instrument. 
“முன்னொற்றை யிருசங்க முடனூத'' (பாரத.நிரை 
மீட்சி 5) (செ.அக.). 
க. ஒத்தெ; து. ஒத்தெ. 
[ஒன்று ஒன்றை ௮ ஒற்றை. 

ஒற்றைக்கண்‌ ௦௮!-&-kஜர, பெ. (௩) 1. ஒருகண்‌ 00௦ 
eye or a single eye. 2. ஒருகண்‌ பார்வை; னல்‌. 
(சா.அக.). 


(௩) மெய்யெழுத்து 


(ஒற்று - ஒற்றை * கண்‌, 

ஒற்றைக்‌ கண்ணன்‌ ௦8/-/-/சஙாசர௩ பெ. (௩) 1. ஒரு 
கணா தெரிந்தவன்‌; one-eyed person. 2. வெள்ளி 
(சுக்கிரன்‌) (வின்‌.); Sபkra, the priest of the Asuras 
having only one eye. (செ.அக.). 
[ஒற்றை - கண்ணன்‌.] 


ஒற்றைக்கை 


387 


ஒற்றைமுலைச்சி 


ஒற்றைக்கை ௦ஈ௮-/-6௮, பெ (௩) ஒருகையாற்‌ காட்டற்‌ 
குரிய முத்திரை (அபிநயம்‌) (பாரத பாவ 19); gesture 
with one hand (செ.அக ) 
[ஒற்றை . கை.] 

ஒற்றைக்கொம்பன்‌ ௦௭//-மாம் பெ. (॥) 1 
ஒற்றைக்‌ கொம்புள்ள யானை; கlephant with one tusk 
2. பிள்ளையார்‌; நச்‌ (2658) who has only one 
யய5k (செ அக ) 
[ஒற்றை * கொம்பன்‌ உச்சிக்‌ கொம்பன்‌ பார்க்க ] 

ஒற்றைச்சார்‌ ௦௭4௦-௦8; பெ (௩) இடையில்‌ திறந்த 
இடமில்லாத வீடு (யாழ்ப்‌.), use without ௧ஈ open 
space in the centre. (செ அக ) 
(ற்றை * சார்‌. 

ஒற்றைத்தலைவலி ௦7721--த/எர-\ர பெ (௩) ஒற்றைத்‌ 
தலைநோய்‌; headache on 008 side (செ.அக.]. 
[இற்றை தலை - வலி] 

ஒற்றைத்தாலி ௦௮-1-18/, பெ (௩) தாலிமட்டுமான 
கமுத்தணி (வின்‌ ), arnage badge, without any other 
accbmpanying Jewels, pendants, etc. (செ அக ). 
ம. ஒற்றத்தாலி 
[ஒற்றை * தாலி] 

ஒற்றைத்தாழ்ப்பூட்டு ௦7௮/-1-18/-ற-றப்ரீட, பெ. (ஈ.) ஒற்‌ 
றைத்தாமுள்ள பூட்டு (வின்‌.); 100% with a single bolt; 
single lock (செ.அக.). 


[இற்றை * தாழ்‌ - ட்டு. 


. ம்‌ ஒற்றைத்‌ தாழ்ப்பூட்டு 
ஒற்றைத்துலா ௬௭-/-(/த பெ. (௩) ஒற்றையேற்றம்‌ 


(வின்‌.); 891-549 Made of one solid timber. 
(செ அக.). 
[ஒற்றை * துலா.] 

ஒற்றைநாடி' ௦-08, பெ. (ஈட) ஒல்லியான உடம்பு; 
lean or spare body. ஒற்றை நாடி மனிதன்‌ (செ.அக.). 


[ஒற்றை * நாடி. 


ஒற்றைநாடி” ௦ரக-றச்ரி, பெ. (௩) மாட்டுக்குற்றவகை 
(பெரிய.மாட்‌.17); 09190 in ௦2108. (செ.அக ). 
[ஒற்றை - நாடி.7 

ஒற்றைநின்றாள்‌ ஊ்ஈஈசி! பெ. (௩) கைம்பெண்‌ 
(விதவை.); ஸப “ஒற்றை நின்றாடுணை யூறுடடுத்து” 
(நீலகேசி.332) (செ.அக.). 
(இற்றை * தின்றாள்‌ / 

ஒற்றைநூல்வளைவு ௦1-எப்‌/-ஏககர்ய, பெ. (௩) கட்டட 
வளைவு வகை; (CEM), segmental arch. (செ.அக.). 
[ஒற்றை * நூல்‌ * வளைவு] 


. - ஒற்றை நூல்வளைவு 

ஒற்றைநூறபுடைவை ora-ni-pudai-va பெ. (n.) 
தனியிழையாற்‌ செய்த சீலை (வின்‌.); siறஓle-threaded 
th (செ.௮௧.). 


[ஒற்றை * நூல்‌ - புடைவை] 

ஒற்றைப்பட்டுமணி ௦725-ற-றசர்ப-றக, பெ. (௩) ஓற்‌ 
றைவட மணி(வின்‌.); ௩ecklace of single beads strung 
on silken மொழ. (செ.அக.). 
(ஒற்றை - பட்டு * மணி. பட்டு - மணிகோக்கும்‌ பட்டு நூல்‌. 

ஒற்றைப்படவெண்ணு'-தல்‌  ௦7-ற-ற8(த-V-ennU-, 
11.செ.கு.வி. (84) ஒற்றை யெண்களை மாத்திரம்‌ 
எண்ணுதல்‌; £௦ பாள only the odd Number. 
[ஒற்றை * பட * எண்ணு... 

ஒற்றைப்படவெண்ணு--தல்‌ க/0-0சர௪- றப, 
12.செ.குன்றாவி. (44) பண்டங்களை ஒவ்வொன்றாக 
எண்ணுதல்‌ (வின்‌.); 40 00பார்‌ things one by one. 
(செ.அக.). 
[ஒற்றை * பட * எண்ணு. 

ஒற்றைப்படை ௦-ற-றaர பெ. (௩) ஒற்றையான 
எண (௨.வ.); 000 பாலன. (செ.அக.). 
[ஒற்றை * படை. படு படை] 

ஒற்றைமுலைச்சி ௦க/-௱ம/கப்‌ பெ. (॥.) கண்ணகி, 
சிலப்பதிகாரத்‌ தலைவி: siஓe-breasted goddess. 
Kannagi. (சேரநா.). 


ஒற்றையடிப்பாதை 


3886 


ஒறும்பு 


ம. ஒற்றமுலச்சி. 
[ஒற்றை * (முலைத்தி) முலைச்சி.] 
ஒற்றையடிப்பாதை ௦7௮1-)-ச0/-ற-றசீபீஜ்‌ பெ. (௩) நடந்த 
காற்றடம்பட்டு அமைந்த வழி: 100-0௨1. (செ.அக.). 
[ஒற்றை * அடி - பாதை] 
ஒற்றையலகுசாகுபடி orral-y-alagu-$8-gupad! பெ. (n) 
ஒற்றையாக நாற்றுகளை நட்டுப்‌ பயிர்செய்கை; ௦ப10- 
vation by transplanting single seedlings (செ.அக.). 
(ஒற்றை * அலகு - சாகுபடி ] , 
ஒற்றையாள்‌ ௦௪/-)-தி. பெ. (௩) சற்றத்தாரெவருயில்‌ 
லாத தனியாள்‌; ingle person, one having No relations. 
(செ.அக.). 
ஒற்றையான்‌ ௦ரஈ்க்ந பெ. (ஈ) 1. கூட்டத்தினின்று 
பிரிந்து தணியாகத்‌ திரியும்‌ காட்டு யானை; 100ப௦- 
leophant 2. ஆண்‌ பன்றி, காட்டுப்பன்றி; ரி boar 
3. சுற்றத்தாரற்ற தனியாள்‌; 9019 member without 6 
ரணி. (சேரநா.). 
ம, ஒற்றயான 
[ஒற்றை * ஆன்‌ / 
ஒற்றையிதழ்ப்பூ ௦7௪-ஏ-/09[-ற-ப்‌ பெ. (ஈ.) ஓரிதமுள்ள 
மலச்‌; Mmonopetalous flower (செ.அக.). 
(ஒற்றை * இதழ்‌ - பூ] 
ஒற்றையிரட்டை பிடிக்கை ௦ாக-ஏ-ர௮நர-றid/k&a! பெ 
(௩) ஒருவகை விளையாட்டு; playing at odd and even. 
(செ.அக ). 
[ஒற்றை “ இரட்டை - பிடிக்கை.] 
ஒற்றைவலி ௦ரசர்ச/, பெ. (6) ஒரு பக்கத்து வலி; 
neuralgia on one side only-hemialgia. (சா.அக. ). 
[ஓற்றை “ வலி] 
ஒற்றைவலிப்பு ௦ரசர்ச/ற்றபு பெ. (௩) ஒரு பக்கத்து 
இழுப்பு; chorea or convulsion which affects only one 
side-hemichorea. (சா.அக.). 
[ஒற்றை - வலிப்பு] 
ஒற்றைவலை ௦2) க, பெ. (௩) ஒருவகைப்‌ பெரிய 
வலை; ௮ kind of fishing-net, (சேரநா.), 
ம. ஒற்றவல. 
[இற்றை - வலை,/ 
ஒற்றைவாய்க்கணக்கு ௦௪/-மச்‌;-k-kanakky, பெ. (௩) 
ஒரேவகையாய்த்‌ தீரும்‌ கணக்கு (வின்‌.): 021௦01540௭ 
made by a single operation, as by once adding, 
subtractihg, multiplying, or dividing. (செ.அக.). 
[ஒற்றை - வாய்‌ * கணக்கு. / 
ஒற்றைவாள்‌ சர்ச பெ. (ஈ.) ஒருவகை வாள்‌; ௦ 
kind of sword (சேரநா.). 
ம. ஒற்றவாள்‌. 
[ஒற்றை * வாள்‌.] 


ஒற்றொழிபாட்டு ௮ர-ழசிரப பெ (௩) மெய்யெமுத்‌ 
தில்லாப்பாட்டு (சூடா.); verse, the words of which 
do not contain any pure consonants (செ.அக ). 
[ஒற்று - ஒழி - பாட்டு./ 

ஒறு'-தல்‌ ஸு, 4.செகுன்றாவி (1) குறைதல்‌; ௦ 
be reduced, to diminish 
(ஒல்‌ (ஒல்கு) - குறைதல்‌ (த வி.) ஒல்‌ ௯ ஒறு (குறைத்தல்‌) 
பி.வி குறைவு. பிறவினை பெயருமாகும்‌. 

ஒறு”-த்தல்‌ ௦ு- 4. செகுன்றாவி (ஸ்‌) 1 உறுப்புச்‌ 
குறைத்துத்‌ தண்டித்தல்‌ ம யாஸர்‌, chasise by cutting 
the limbs ''ஒப்பநாடி யத்தகவொறுத்தி'' (புறநா 10,4). 
2 கடிதல்‌; (௦ rebuke, repre ''ஒறுப்ப வோவலை'' 
(அகநா 342). 3 வெறுத்தல்‌ (திவா.), (௦ 81/9, 1௦ 
be disgusted with 4. இகழ்தல்‌; deride, ridicule யாரே 
பிழைத்த தொறுக்கிற்பவர்‌'' (குறள்‌,779) 5 அழித்தல்‌; 
1௦ destoy ''ஒறுத்தானா மொன்னார்‌ புரங்கண்‌ மூன்றும்‌” 
(தேவா 407,11). 6 ஒடுக்குதல்‌; (௦ $பறறா6$5, as the 
desires, to restrain, as the senses, 10 mortfy, as the 
body, to curb, as the appetite, 0 subdue, as the passions. 
'சற்றும்‌ வாயொறுக்கிறா னில்லை' (வின்‌.). 7. வருத்து 
தல்‌; (௦ 91101, distress, cause pain to ‘"ஒறுத்தார்க்கு 
ஒரு நாளை இன்பம்‌'' (குறள்‌ ) 
[ஒல்‌ ௬ (ஒல்ர௬ு) ஒடுங்குதல்‌, ஒடுக்குதல்‌, கருக்குதல்‌, குறைத்‌ 
தல்‌, அடித்தல்‌, துன்புறுத்துதல்‌. ஒல்‌ ஒறு - வருத்துதல்‌, 
தண்டித்தல்‌ ஒல்‌ (தவி) - ஒறு (பிவி). ஒறுத்தல்‌ 
உறுப்புக்குறைக்கும்‌ தண்டனை. 

ஒறு -த்தல்‌ 0ஙயb, 4செகுவி (1) குறைதல்‌ (வின்‌.); 
to become scarce, scanty, as crops, as rain, to fall 
2. ஊனமாதல்‌; 1௦ 06 defective ஒறுவாய்‌ (செ.௮௧.). 
[ஒல்‌ ௯ ஒழ... 

ஒறு”-த்தல்‌ ௦, 4. செ.குன்றாவி. (4௩) இவறுதல்‌; 
to be stingy, miserly '"நூறுபொன்னு முத்தார மென்றே 
னொறுப்பேனோ'' (தெய்வச்‌.விறலி 295) (செ.அக.). 
[ஓல்‌ ௯ ஒறு.] 

ஒறு” ௦, பெ. (௩) குறைவு; பிலficiency, shortage 
[ஒல்‌ . ஒறு] 

ஒறுப்பு றறப, பெ. (௩) 1 தண்டனை: எhstisement, 
punishment 2 க।டிந்துபேசுகை; rebuke. reproof 3. 
வெறுப்பு (வின்‌ ); 41918, aversion, disgust 4. அடக்‌ 
குகை; bridling the passions, self-mortification, self-de- 
௮ 5. அருமை (வின்‌. ) 5carcily, deamess 6. குறைவு 
(வின்‌.); றல, 18%. (செ.அக.). 
ம. ஒறுப்பு, தெ. ரோயு. 
[ஒறு - ஹெப்பு.... 

ஒறும்பு ஈயம்ப பெ. (௩) வயல்களுக்கு வேண்டுமளவு 
குளத்தில்‌ பாசன நீரில்லாமை; scarcity of water In 
the irrigation tank (செ.அக.). 
(ஒல்‌ - இறு! அ ஒறும்பு (குறைபடுதல்‌)) ஓல்‌ - சுருங்குதல்‌. 
ஒறு - சுருக்கு, சுருக்கம்‌, குறைவு. 


ஒறுவனை 


389 


ஒன்பது 


ஒறுவனை ௦ங௮து பெ (௩) குறைவு (நாஞ்‌.): scarcity 
(செ அக). 


ம. ஒறுவன (பஞ்சம்‌). 


/ஓல்‌ - று - ஜறுவு - ஒறுவனை. ஒறும்பு பார்க்க; ௯௯ 


orumbu J 


ஒறுவாய்‌ ௦ங-ச்‌ு; பெ. (௩) 1. சிதைவடைந்த வாய்‌; 


mouth with congenital fissure of lips, Sunken mouth 
“பாதிநாக்கு முதடுகளிற்‌ பாதியுந்‌ தின்றொறுவாயேம்‌'' 
(கலிங்‌ 204) 2 ஓடிந்த விளிம்பு; broken edge of 
8 ற! ''ஒறுவாய்த்தலையிற்‌ பலி'' (தேவா.1125,6) 
(செ.அக.,). 
[ஒறு * வாய்‌] 

ஒறுவாய்ப்பல்‌ ௦ங-ச்‌-றாறஎ! பெ. (॥) சிதைவடைந்த 
பல்வரிசை; Ow of teeth with one of More gaps 
(செ அக ). 


[ஒறு * வாய்ப்பல்‌.] 


ஒறுவாய்ப்பானை -கு-ற-றகக பெ. (॥) விளிம்பு 


சிதைந்த பானை; pot chipped along its Mouth 
(செ அக ) 
[ஒறு * வாய்‌ பானை] 

ஒறுவாய்போ-தல்‌ ௦ங-ன்‌-றம்‌:, 8.செகுவி. (61) 1. 
வாயொடிதல 1௦ be broken at the edge, to be chipped 
௦4 ஒறுவாய்‌ போன பானையிலே (பெரும்பாண்‌ 99, 
உரை). 2. குறைவடைதல்‌; 1௦ 06 defective. ‘உம்மு 
டைய நாராயணத்தவமும்‌ ஒருவாய்போய்‌' (அஷ்டாத 
௪.பக்‌.158) (செ அக.). 
[ஒறு * வாய்‌ - போ.] 

ஒறுவாயன்‌ ௦-௪ பெ. (॥) உதடு சிதைந்த 
வாயுடையவன்‌ (வின்‌. ); harelipped man. (செ.அக.). 
[ஒறு * வாயன்‌.] 

ஒறுவினை ௦௩-8௪ பெ. (ஈ) 1. தீராத்‌ துன்பம்‌; 
unending trouble or difficulty 2. நாட்பட்ட நோய்‌; 1௦9 
continuous illness (செ அக.). 
[ஒறு * வினை] 

ஒறுவு ௦ஙங, பெ. (ஈ) வருத்தம்‌ (சங்‌.அக.); 400019; 
distress (செ.அக.). 
ம. ஒறுவு 
[ஒலு - ஒறுவு.. 


ஒறுவுகலம்‌ ௦௩௦-4௪௭, பெ. (௩) ஒருவாய்ப்பானை 


பார்க்க; 566 ௮ு/-2்‌--0-0க௪/ 
(சினேந்‌.175) (செ.அக.). 
[ஒறு - ஒறுவு * கலம்‌../ 


ஒன்‌' ௦௩ இடை. (8௩) ஒருசாரியை (தொல்‌. எழுத்‌.180); 
expletwe. (செ அக.). 


““ஒறுவுகலங்காடி'' 


[அன்‌ ௮ ஒன்‌.] 


ஒன்‌” ௦௩ 4.செ.கு.வி. (ஈ[.) 1. பொருந்துதல்‌; 1௦ மர. 
2. ஒன்றுதல்‌; 1௦ பார்க 


[ஒல்‌ ௯ ஒன்‌. (சு.வி.6).] 

ஒன்பதினாயிரப்படி மச0/ற-த்ர்ச-ற-றஎ பெ. (௩) 
திருவாய்‌ மொழிக்கு நஞ்சீபர்‌ செய்த விரிவுரை 
(வியாக்கியானம்‌), ஒன்பதினாயிரம்‌ நரற்பாக்களைக்‌ 
(கிரந்தங்களைக்‌) கொண்டது; N௮6 of a commentary 
by Naiijtyar on the Tiruvay-moll, consisting of 9000 
granthas (செ.அக ) 


[ஒன்பது * இன்‌ * ஆயிரம்‌ * படி.] 


ஒன்பது ௦ம்சர்ப, பெ. (ஈ) 1. ஒன்று குறைந்த பத்து, 


எட்டின்மேல்‌ ஒன்று; he number nine, 16 one from 
ten or one before ten ஒன்பது (தொல்‌. ). 2 கூ’ என்னும்‌ 
எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ்‌ எண்ணுப்பெயர்‌; 
name of the ninth numerical symbol in Tamil 

மறுவ. ஒன்பஃது, ஒன்பான்‌, தொண்டு, தொண்‌, தொவ்‌; ம. 
ஒன்பது; ௧. ஒம்பத்து; தெ. தொம்மிதி; து. ஒர்ம்ப; பட. 
ஒம்பத்து; கைக்‌. வம்பெரு, வந்தி, எரு. ஒப்து, இரு. 
வெம்பது, குட. ஒயிம்பது, கோத. ஒனபாத்‌, ஒர்பாத்‌, குற. 
ஒம்லுதி, துட. வின்‌ பொத்‌, ஒன்பத்‌; கோண்‌. உண்மா, உண்ம, 
உண்மாக்‌, கட. தொம்மிதி 

(ஒன்று * பத்து - ஒன்பத்து -, ஒன்பது 'ஒன்று' ஈறுகுறைந்தது 
கடைக்குறை. பத்து, பது எனத்திரிந்தது இடைக்குறை. ஒன்று 
குறைந்த பத்து என்பதே மரூஉமுடிபாகி ஒன்பது எனப்‌ 
பேச்சுவழக்கில்‌ ஈரசைச்‌ சொல்லாகக்‌ குறுகிற்று இனி ஒன்பதுக்‌ 
குமுன்‌ பழந்தமிழில்‌ வழங்கிய தொண்டு என்னும்‌ ஒன்பதைக்‌ 
குறித்த சொல்லும்‌, பத்தினும்‌ குறைவுற்றது என்னும்‌ பொருளை 
வெளிபபடுததும்‌ 'தொள்‌' (குறைபடுதல்‌) வினையினின்றே 
தோன்றியிருததலைத்‌ 'தொண்டு ' என்னும்‌ சொல்லை நோக்கி 
அறியலாம்‌ / 

ஒன்பது தொண்டு என்னும்‌ எண்ணுப்‌ பெயர்கள்‌ அடிநிலைத்தி 
ரிபுற்றும்‌ முடிநிலைத்திரிபுற்றும்‌ உலக மொழிகளில்‌ வழங்கி 
வருகின்றன. 

ஒன்பது கூட்டுச்‌ சொல்லாகலான்‌; மூவசையும்‌ மூவசைக்கு 
மேற்பட்டதுமான கூட்டுச்சொல்‌ பேச்சுவழக்கில்‌ ஓரசை அல்‌ 
லது ஈரசை மரூஉச்‌ சொல்லாகததிரியும்‌ என்னும்‌ சொற்பிறப்புப்‌ 
பொதுநெறியின்‌ வணணம்‌ திரவிடம்‌ தவிர்ந்த மொழிகளில்‌ 
அடிநிலைத்திரிபினும்‌ முடிநிலைத்திரிபினையே மிகுதியாகப்‌ 
பெற்றுள்ளது இதன்‌ விளக்கத்தைச்‌ சொற்பிறப்பு விதிமுறை 
களில்‌ காண்க - 

ஒன்பஃது, ஒன்பது, ஒன்பான்‌ என மூவேறு இடவழக்குகளின்‌ 
விளைவாகப்‌ பல்வேறு கிளைமொழிகளில்‌ ஊடாடிப்பின்‌ 
வரும்‌ நிலைகளில்‌ இச்சொல முடிநிலைத்திரிபுற்றுள்ளது அடி 
நிலைத்திரிபு அருகிக்‌ காணப்படுகிறது. 

ஒன்பது ஒ(௨)-ஓ ஆ: அடிறிலைத்திரிபுற்றவை, 

Milun Naga aku, கோரக்‌ Are, காக; சேம utsgu 

ஒன்பஃது - ஒது - கொது: முதல்வகை முடிநிலைத்திரிபற்‌ 
றவை 

Chine kiu, kau, chiu, Nop (Gyamai) chyu, Sikk kyot, Thai kno; 
Siam kau, kaut; Laos kau, kew; Ama kyin, Shan kaut, Burm. 
ko; Bal kutus; Buia gu, Tibdgu, guh; Jap ku, ko, konotru; 


ஒன்பது 


Mag ki-lene, Mongol killien, Mag Hung, Kilenc; Nep (sepa) பே, 
(Murmi} Kuh 


ஒன்பது - பது - ப; இரண்டாம்‌ வகை முடிநிலைத்திரிபுற்றவை 


Nep (limbu| phangbh, (kiranti) phanghya, Circ bughu; 0 ஜு psi. 
pst, copt psyt 


ஒன்பது - பது - து - தொ: மூன்றாம்‌ வகை முடிநிலைத்திரிபற்‌ 


றவ. 


Naga thu, thaku, taku, Burm {kunaj) takau, Heb tschah, A/n (swahill) 
t-sa, Aa 1899-06, 155, /raq tisa, Turk do-kuz 


ஒன்பது - பது - து - ௬: நான்காம்‌ வகை முடிநிலைத்திரிபுற்றவை 
Chine (Mand) Chiu, jiu, Jawa sanga, ngoho, Malay sambitan 


தொண்‌ (தொண்டு) - தெள: முதல்வகை அடிநிலைத்திரிபுற்‌ 


றவை, 


Te tommidi, Savara tinyi; 7 dugu, dgu, czech devet, Turk. dokuT, 
Russ dyeryat, po/ dziewec, Beng (Deoria chutia) dugu, (Garo) 
IW; Serbo denet 


தொள்‌ (தொண்டு) - தெள - நெள: இரண்டாம்‌ வகை 
அடிநிலைததிரிபுற்றவை 


L navem, G neul, OF nigon, ச nme, GK ennea, /i naol, ச்‌ 
poi, nove, F neuf, Sp nuene, Pum noua, Dut negen, Swed No, 
Dan, Now ௫), Ep nau, yid nem, Goth nian, ககா nege 


Brah nul, Sind nava, Smh nawa, nama, Skt navan, nava, Nep 
nou, nau, Kola nau, Pkt Pall Hind பே Mar Ori Beng ஈறு 
Kosh Ass பாம்‌, nav 


கூட்டுச்சொல்லாக வழங்குவன 


ஒன்பது, தொள்‌ (தொண்டு) எனனும்‌ எண்ணுப்பெயர்களைப்‌ 
பத்திலிருந்து ஒன்றைக்கழித்துக்‌ கூட்டுச்சொலலாகப்‌ பழங்குடிமக்‌ 
களுள்‌ சிலா வழங்கியபோது அவை மரூஉச்‌ சொல்லாகக்‌ 
குறுகாத நிலையில்‌ இருசொல்புணர்ந்த நிலைதத கூட்டுச்சொல்‌ 
நிலையிலேயே நிலைத்துவிட்டன ஒன்று முதல்‌ ஐந்து வரையி 
லான எணணுப்பெயாகளும்‌ பத்தினைக்‌ குறித்த எணணுப்பெய 
ரூம்‌ அவரவா மொழிகளில மிகவும்‌ திரிபுறற பிறசூ இந்தக்‌ 
கூட்டுச்சொற்கள்‌ உருவாக்கப்பட்டுளளன இவை பெருக வழங்‌ 
கும்‌ வணிக ஊடாட்டம்‌ பெறாததால்‌ மரூஉமுடிபு எயதவில்லை 
யெனலாம்‌ 


பின்னிசு, பாசுக்கு மலையம்‌, இந்தோனேசிய மொழிகளில்‌ 
இந்நிலை காணப்படுகிறது 


Finn yk - dekson 
Basq hed - etarsi 
Malay sem - bilan 
indsne sem - bilan 


(ஒனறு குறைந்த பத்து) 
(ஒனறு குறைநத பதது) 
(ஒன்று குறைநத பத்து) 
(ஒன்று குறைநத பத்து) 


அமெரிக்கபபழங்குடியினருள்‌ ஒரு பிரிவினராகிய அசுதெக்கு 
மக்களும்‌ நகுவாத்திமக்களும்‌ ஒன்பதை ஐந்தும்‌ நான்கும்‌ 
என்னும கூட்டுச்சொல்லால்‌ குறித்தனா கிரேககரின்‌ முன்னோ 
எட்டும்‌ ஒன்றும்‌ என்னும்‌ கூட்டுச்‌ சொல்லால்‌ ஒன்பதைக 
குறித்தனர்‌ 


390 


ஒன்றறிசொல்‌ 


Amers {aztec} shek-nowe (ஐநதும்‌ நான்கும்‌ 5 உ 4) 
(Nahuatl) chek-nawe (ஐந்தும்‌ நான்கும்‌ 5 * 4) 
Greek on + nea (எட்டும்‌ ஒனறும்‌ 8 ௯ 1) 


கிரேக்கமொழியில்‌ எடடுக்குரிய எண” எனனும பழந்தமிழச்‌ 
சொல்லே வழககூன்றியிருபபதும்‌ அமெரிககப பழங்குடிமக்க 
ளின்‌ மொழிகளில்‌ ஐநதைக்‌ குறித்த பழநதமிழ்ச சொலலாகிய 
'கை' எனபதன்‌ திரிபாகிய செய (செக்‌) வழக்கூன்றியிருப்பதும்‌ 
கூர்ந்து நோக்கத்தககது 
ஒன்று முதல்‌ பத்து வரையிலான தமிழ்‌ எண்ணுப்பெயர்கள உலக 
மொழிகளில்‌ வியககத்தகக வகையில்‌ ஊடாட்டம பெற்றிருப்பது 
ஞால முதன்மொழிக கொளகைக்கு அரண்சோப்பதாயுள்ளது 
ஒன்பதொத்து ௯மசஸ்‌ரப, பெ (௩) ஒருவகைத்தாளம்‌ 
(திவ்‌ திருவாய்‌ ); ode of beating time (செ.அக ). 
[ஒன்பது * ஒத்து] 
ஒன்பான்‌ 0௦8ந பெ (௩) ஒன்பது பார்க்க; 966 000௪0ப 
"ஒன்பான்‌ முதனிலை முந்துகிளந்‌ தற்றே'' (தொல்‌, 
எழுத்‌ 463) (செ அக ) 


[ஒன்பது ஃ ஒன்பதின்‌ _ ஒன்பான்‌. பதின்‌ - பான்‌.] 


ஒன்ற ௦௮, இடை. (0௨௩) ஓர்‌ உவமைச்‌ சொல்‌ 
(தொல்‌ பொருள்‌ 286), 8/9 ௦1 comparison (செ அக.). 


[ஒல்‌ அ ஓன்று அ ஒன்ற / 
ஒன்றடிமன்றடி ௦றல்‌-ஸகைனு பெ. (ஈ) குழப்பம்‌; 
mixture of vanous things, topsy turvydom, confusion, lack 
of order or system (செ ௮௧) 
[ஒன்று * அடி - ஒன்றடி - ஒன்றாகக்‌ குழப்புதல்‌. ஒன்றடி மன்றடி 
- எதுகை குறிதத மரபு இணைமொழி/ 
ஒன்றடிமன்றடியாய்‌ ௦ரசர்‌-ஈசருத்‌, கு.வி.எ. (804) 
ஒருசேர; in toto, completely (செ.அக.) 


(ஒன்றடி * மன்றடி * ஆய்‌] 


ஒன்றரைக்கண்ணன்‌ ௬௮-4௭ பெ (6) ஒரு 
பக்கஞ்‌ சரிந்த பார்வையன்‌; 006 Who looks oblquely 
with half an eye shut; It, man with an eye and a half, 
one who  squints  ஒன்றரைக்கண்ணன்‌ கண்டீர்‌'' 
(அப்பர்தேவா ) 


(ஒன்று : ஆரை ஃ- கண்ணன்‌ - ஒன்றாரைக்‌ கண்ணன்‌ - 

ஒன்றரைக்‌ கண்ணன்‌ ஆரை - ஆர்ந்த, சரிந்த. ] 
ஒன்றலர்‌ ௦ற/87, பெ. (॥) பகைவர்‌ (பிங்‌), | those 

who are nol one with a person, foes, enemies (செ.அக.). 
எம.இ.தி] 


ஒன்றறவாடம்‌ 0௱௪-மச்(ஹு, பெ (6) ஒன்றுவிட்‌ 
டொரு நாள்‌; கltemate days (செ.அக.). 


(ஒன்று * அல்‌ * அர்‌ அல்‌' - 


[ஓன்று * அறு * வாடம்‌ [ 


ஒன்றறிசொல்‌ ௦௩8-ல0! பெ. (௩) ஒன்றன்பாற்சொல்‌; 
sign, of the impersonal class (செ அக. ). 


(ஒன்று * அறி * சொல்‌ / 


ஒன்றன்‌ கூட்டம்‌ 


ஒன்றன்‌ கூட்டம்‌ ஊ௧-/ப, பெ. (௩) ஒரேபொரு 
ளின்‌ கூட்டம்‌ (நன்‌ 300); collection of things of the 
$8 kind (செ ௮௧.). 
[இன்று * அன்‌ - கூட்டம்‌../ 

ஒன்றன்பால்‌ ௦080-2௪; பெ (௩) அஃறிணையொரு 
மைப்பால்‌; 910. 04 the impersonal class. (செ.அக.). 
[ஒன்று * அன்‌ * பால்‌] 

ஒன்றனை யொன்றுபற்றுதல்‌ ௦௫09/-,-00[-paru- 
௪௪1 பெ (॥) ஒருவகைக்‌ குற்றம்‌ (தொல்‌.சூ விருத்‌. 
பக்‌ 50); lacy of mutual dependence. (செ.அக.). 
[ஒன்று * அன்‌ * ஐ * ஒன்று * பற்றுதல்‌] 

ஒன்றா-தல்‌ ௦0௪, 6செகு வி. (1) 1. முதலதாதல்‌; 
(௦ உ ராஜ “ஒன்றா வுயர்கொடி யொன்றின்று'' 
(பரிபா.4,41) 2. ஒன்றுபடுதல்‌; ௦௮656 3 ஒன்ற 
னுள்‌ ஒன்று நிலைப்படல்‌ (லயமாதல்‌); 1௦ 66 8௱205- 
ஈச 4. இணையின்றாதல்‌; (0 be without an equal. 
“ஒன்றாவுலகத்து'' (குறள்‌.233) (செ.௮௧.). 
[ஒன்று ௪ ஆ(கு7.. 

ஒன்றாக ௦808, வி.எ. (809) உறுதியாக (குறள்‌.233, 
உரை.); Certainly, surely, positively. “ஒன்றாக நல்லது 
கொல்லாமை'' (குறள்‌.) (செ.அக.). 


(ஒன்று * ஆக.] 
ஒன்றாதவஞ்சித்தளை ௦ச0ச-டகரிர்‌-[- மன; பெ. (௩) 
நிரையீற்றுரிச்‌ சீரின்முன்‌ நேரசைவருந்தளை 


(இலக்‌ வி 718,உரை.); c௦mbinaton of two metrical feet, 
the first of which is a kanl-C-cir and the next a foot 
beginning with n&-a8ai. (செ.அக.). 
[ஒன்று * ஆ த * வஞ்சி * தளை. 

ஒன்றாமை ௦0௭௭௪; பெ (௩) பகைமை; ங்கி, ஊர்‌. 
“ஒன்றாமை யொன்றியார்‌ கட்படின்‌'' (குறள்‌,886) 
(செ.அக.). 
[ஒன்று * ஆ * மை. 'ஒன்றாமை' - பொருந்தாமை, சேராமை. 
ஆ: - எ.ம.இநி.] 

ஒன்றார்‌ பரன்‌, பெ. (௩) பகைவர்‌: 1065, Opponents. 
“ஒன்றார்‌ மும்மதி லெய்தவன்‌'' (தேவா.1062,8) 
(செ.அக.). 
[ஒன்று ஆ - ஆர்‌ - ஒன்றார்‌. 'ஆ' - எ.ம.இ.நி.] 

ஒன்றாலொன்றும்‌ ௦றஙி-0ங௱, கு.வி.எ. (804) 
யாதொன்றினாலும்‌; by whatever means, at all, used 
wih ௨ ரகர  'ஒன்றாலொன்றுங்‌ குறைவில்லை' 
(வின்‌.) (செ.அக.). 
[ஒன்றால்‌ - ன்றும்‌. 

ஒன்றி'-த்தல்‌ ௦1/7, 5. செ.கு.வி. (4.) பொருந்துதல்‌; 
40 பாரடி, ஈச. "ஒன்றித்து வாழவேண்டும்‌' (வின்‌.) 
(செ.அக.). 
(ஒன்ற - ஒன்றி.] 


391 


ஒன்றிலொன்றின்மை 


ஒன்றி” ர பெ. (௩) 1. தணிமை; sலlitariness; 8100160655; 
loneliness 2. தணித்த ஆள்‌; 006 who is alone; solitary 
௭500 (செ அக ) 


க. ஒண்ட்டி; தெ. ஒண்டு 
[ஒன்று ௯ ஒன்றி] 

ஒன்றி” ரர பெ (॥) மாணி (பிரமசாரி); c௮libate 
(செ.அக ). 
[ஒன்று - ஒன்றி.] 

ஒன்றிக்கட்டை சசரக பெ. (௩) தணித்த ஆள்‌; 
single person, individual (சா.அக.). 
[ஒன்றி * கட்டை.] 

ஒன்றிக்காரன்‌ ௦-4-6த2, பெ (௩) மனைவியில்லாத 
வன்‌ (வின்‌.); bachelor or widower (செ.அக.). 
[ஒன்றி - காரன்‌ - ஒன்றிக்காரன்‌ / 

ஒன்றிப்பு ௦07௦0; பெ. (ஈ.) ஒருமிப்பு; பாற, hon; 
concord; unity (செ.அக.). 
[ஒன்றி - ஒன்றிப்பு.] 

ஒன்றியவஞ்சித்தளை ௦றற்ச-ஸஎரீர்‌-ட-18/ பெ. (௩) 
நிரையீற்றுரிச்‌ சீரின்முன்‌ நிரையசை வருந்‌ தளை 
(இலக்‌ வி 718,உரை ); combination of two metrical feet, 
the first of which is a kani-c-cir and the next a foot 
beginning with nirai-y-a3ai (செ.௮௧.). 
[ஒன்றிய * வஞ்சி * தளை.] 

ஒன்றியார்‌ ௦றர்ல்‌; பெ. (॥.) தன்னைச்சேர்ந்தவா்‌; 
friends; associates. ''ஒன்றாமை யொன்றி யார்கட்படின்‌'' 
(குறள்‌.886) (செ.அக.). 
[ஒன்றி - அவர்‌ - ஒன்றியவர்‌ ஒன்றியார்‌./ 

ஒன்றியாள்‌ ௦ர-ர-க! பெ. (ஈ.) ஒற்றையாள்‌; 806 
person (செ.அக.). 
[ஒன்றி * ஆள்‌.] 

ஒன்றிரண்டாய்‌ அரைத்தல்‌ ௦றர்காரல்‌ ௧௨/௮ பெ. 
(௩) பொடியாக்காமல்‌ சிறிய துண்டுகளாகும்படி 
அரைத்தல்‌; ஓரinding into several small rough granular 
pieces without making into a fine powder. (sா.அக.). 
“ஒன்று * இரண்டு * ஆய்‌ * அரைத்தல்‌] 

ஒன்றிரண்டு மறர்காபப, வி.எ. (80) மிகக்குறைவு; 
one or two, a few. 
ம. ஒண்ணுரண்டு. 
(ஒன்று - இரண்டு - ஒன்றிரண்டு. எண்ணிக்கைக்‌ குறைவு 
குறித்த குறிப்பு மொழி.] 

ஒன்றிலொன்றின்மை எரர்‌ பெ (॥) ஒன்‌ 
நித்த பாங்கு இரண்டிலும்‌ இன்மை (சி.சி.அளவை. 
மறைஞா.); ஈபர்பத negation of identity of two things. 
(செ.அக.). 


[ஒன்றில்‌ - ஒன்று  இன்மை.] 


ஒன்றினமுடித்த றன்னினமுடித்தல்‌ 392 


ஒன்றினமுடித்த றன்னினமுடித்தல்‌ ௦ஈர௱ச௱பள்‌- 
farannna-mudtal-, பெ. (Nn) ஒருபொருளைக்‌ கூறி 
முடிக்கையில்‌ அதற்கினமான பொருளையும்‌ அங்‌ 
குத்தானே கூறி முடிக்கையாகிய உத்தி (நன்‌ 14), 
treating of some item of the subject matter of a treatise 
m such a way as to bring within its purview other items 
akin to it, one of 32 பங்‌ (செ அக ) 


[ஜன்றினம * முடிததல்‌ * தன்னினம்‌ முடித்தல்‌ / 


ஒன்று'-தல்‌ ற: 5 செ குவி (41) ! ஒன்றாய்ச்‌ 
சேர்தல்‌; 1௦ பnte, to coalesce, to grow together, as 
two trees, to become 00௨ 2 ஏற்றுக்கொள்ளுதல்‌; ௦ 
80086 3 மனங்கலத்தல்‌; (0 06 on Intimate terms with 
"நிரமங்கொளபவரோ ப ஈன்றாது'' (புறநா 5,6) 4 
ஒருமுகப்படுதல்‌; ட 964 006'% Mind solely on an 
வ ௦ ௦b! “'நன்புல னொன்றி நாதவென்‌ றரற்றி'' 
(திருவாச 4,87) 5 உவமையரதல்‌; 1௦ resemble, to 
06 sma வேயொன்றுதோ ளொருபால்‌ (தொல்‌ பொ 
ரள்‌.286,உரை) (செ ௮௧) 


ம. ஒனனுக, ௧., பட. ஒநது, தெ. ஒனருஉ. ஒண்டு 
[ஓல்‌ அ ஒன்‌ - ஒன்று / 


ஒன்று” பெ 6) 1 ஒற்றைப்படை முதல்‌ எண்‌, 
இரண்டில்‌ பாதி, மேல்வாயிலக்கத்தின்‌ மிகச்‌ சிறு 
முதல்‌ எண்ணிக்கை; 6 first of the odd Number 
and the lowest integer, half of two "' ஒன்றறிவதுவே 
உற்றறிவதுவே'' (தொல்‌ ப ருள்‌ மரபு 27) 2 ௧: 
என்னும்‌ எண்ணுக்‌ குறியீட்டுக்குரிய தமிழ்‌ எண்ணுப்‌ 
பெய; name of the Numerical Symbo! க IN Tam 
ம. ஒன்னு. ௯. ஒநது. தெ. ஒக, ஓக்க. ஒகடடி, ஒணடு, து. 
ஒன்சி, பட. ஒந்து, கோத. ஒத்‌, கொற. ஒண்ட்‌, இரு. வொந்து, 
கை. வனு, வண்ட, எரு, ஒணடு, துட. வித்‌, குட. ஒந்தி, 
பர்‌. ஒக, கோண்‌, உந்தீ, ஒணட்‌, உணடீ, கொலா. ஒக்கொத்‌, 
குரு. ஒணடா, ஓன்‌, மால்‌, ஒன்த்‌, எண்ட்‌, ஒணட்‌, பிரா. 
அசிட்‌ 


[உல்‌ ௮ ஒல்‌ ௮ ஒன்று ஒல்லுதல்‌ - ஒன்றுசேர்தல்‌. ஒன்றாகத்‌ 
திரளுதல்‌, ஒரேசுட்டில்‌ அல்லது அமைப்பில்‌ உருப்பெறுதல்‌, 
ஒரேபொருளாகக காணப்படுதல்‌ என்னும்‌ கருத்துப்‌ பொரு 
ளில்‌ ஒன்றைக்‌ குறித்தது ] 


ஒன்று என்னும்‌ சொல்‌ தமிழில்‌ எண்ணுப்‌ பெயரெச்சமாகும்‌ 
போது ஓா, ஒரு, ஒறறை, ஒணடி, ஒக்க. ஒக்கமை, ஒக்கி, 
ஒட்டை. ஒததெ, ஒவ, ஒள்‌ எனப்பலவகை உலகவழக்குத்திரிபு 
கள்‌ பெறும இவற்றை அடிநிலைததிரிபுகள்‌ என்பா பேச்சு 
வழக்கில்‌ முடிநிலைத்திரிபு பெறுவது காலத்தால்‌ பிற்பட்ட 
மொழிவளா நிலைகளைச்‌ சுட்டும்‌. அதனபடி இச்சொல்லின்‌ 
முதனிலை எழுத்தாகிய ஒகரம்‌ மறைநது அடுத்து எழுத்துக 
ளின்‌ திரிபால்‌ வளர்நத சொல்லாட்சிகள்‌ முடிநிலைத்திரிபுகள்‌ 
எனப்படும்‌ இதன்‌ மூலம்‌ ஒன்று என்னும்‌ மூலச்சொல்‌ 
உலகமொழிகளில்‌ அடிநிலைத்திரிபுகள்‌ நிலவழிப்பரவல்க 
ளாக ஊடாடிய காலத்தையும்‌ முடிநிலைததிரிபுகளாக ஊடா 
டிய மொழிகளின்‌ அல்லது மொழிபேசும்‌ பகுதிகளின்‌ வர 
லாற்று வழித்தடங்களையும்‌ கண்டறியலாம்‌ 


ஒன்று - ஒல்‌ ௯ ஓஒ - முதல்வகை அடிநிலைத்திரிபுற்றவை 
0 Egyp we, Chimese Mand yl, i, Tib (ayamil t, iku, Manipur 
வாடி 

ஒன்று - ஒள்‌ - இரணடாம்‌ வகை அடிநிலைத்திரிபுற்றுவை 
ம பாப5, ச ப, டெஸ்‌, Gk காக, ள, ON emn, Dut cen, Korg 
han, / uno, சங்‌ um, Sp uno, OF An, £ one, Goth ams, 
An ean, Siam neen, nung, Laos nung, Aum un, Swed en, 
Dan én. Esp பாப, Yd amr 


ஒன்று ௯ ஒரு ௯ ஓர்‌ 
றவை 

A/n-(Nubi) wer, /rag terd, Georgy erthi, Turk bw 

ஒன்று - ஒற்றை -, ஒத்தை - நான்காம்‌ வகை அடிநிலைத்தி 
ரிபுற்றவை 


மூன்றாம வகை அடிநிலைத்திரிபுற்‌ 


wap hiotsu, hio, Nawnsang Naga vanthe, Uraon பாம, FUSS 
adin, adym, Pot yedna, yednoo, Serbo jedan, /ndone salu, Jawa 
satu. Malay salu, Basq bot, Vieln mot, Copt vot, Burm at. 


ஒனறு - ஒக்க, ஒக ஐநதாமவகை அடிநிலைத்திரிபுறறவை 


Mag Hung egy, (Ar ughad, ahad Ar vaahtd, wahwd /raq மார்பம்‌, 
Mango! okan, mken, voka 


ஒன்று - ஏக்‌, ஏக, கே, கெத்‌, சே. - ஆறாம்வகை 
அடிநிலைத்திரிபுறறவை 

Heb bkad, Basg ika, Mag egy. Fin yaksi, Oi ahaon, PK 
Fal, 6ka, Skt &kam, ம, Hin Ud Mar Guj Beng Ass Punj 
Ori &k, Nep éka, Sih இ Sik kat, chi, Buta chi, Sum ges, 
Chuc aka, Tib Chik, A/n-bank ika, Moraco igat 


ஒன்று எனபதன தொன்முது வடிவம்‌ 'ஒல்‌' என்பதே இது 
உலக மொழிகளில மலைவாழ்மககளிடை ஓரிரு மொழிகளில்‌ 
மட்டும எஞ்சியுள்ளது வடகிழககு வங்காளத்தில்‌ திமல 
மொழியில்‌ 'எலங்‌' என்றும்‌, சையாம்‌ இனமொழியான பொக்‌ 
காரைன்‌ மொழியில்‌ 'லுங்‌' என்றும்‌ பருமிய தெளங்மொ ழியில்‌ 
'லெளங' எனறும்‌. சையாம்‌ வாவோக மொழிகளில்‌ 'நுங்‌' 
என்றும்‌, நேப்பாளக்கிளை மொ ழிகளான வயு, செளராசிய 
மொழிகளில்‌ ககர முன்னொட்டு பெற்று 'கொலு', 'கொலோ' 
என்றும வழங்குகிறது 

ஒன்றைக்‌ குறித்த 'ஒல்‌' என்னும்‌ தொன்முது வடிவம்‌ லகரம்‌ 
நீங்கி “ஓ” என நின்றும்‌ ஒ- உ இ எனத்திரிந்தும்‌ ஒன்றைக்‌ 
குறித்த நிலைகளைப்‌ பழைய எகுபது மொழியிலும திபெத்தி 
யக்‌ கிளை மொழியிலும்‌ இனமொழிககுடும்பக்‌ கிளைமொழி 
கள்‌ அனைததிலும காணமுடிகிறது இதனை முதனிலை அடிநி 
லைத்திரிபுகள எனலாம்‌ 


ஒல்‌ - ஒன்‌ எனத்திரிந்து ஒன்றைக்‌ குறித்த காலத்திற்குரிய 
சொல்லாட்சி நிலைகளைத்‌ தமிழிலும்‌ ஐரோப்பிய மொழிகளி 
லும்‌ காணமுடிகிறது இதனை இரண்டாம்‌ அடிநிலைத்திரிபுகள்‌ 
எனலாம்‌ ஒல்‌ அ ஒன்‌ எனத்திரிநத பின்‌ அதன வழிநிலைத்‌ 
திரிபுடன்‌ துகர ஈறு சேர்ந்து ஒல்‌ உது ஒன்று என 
முடிநிலைத்திரிபும்‌ பெற்ற நிலையே பழந்தமிழிலும்‌ திரவிட 
மொழிகளிலும்‌ தெளிவாகக்‌ காணப்படுகிறது 

ஒல்‌ - ஒரு - ஓர்‌ எனத்திரிந்து ஒன்றைக்குறித்த காலத்திற்குரிய 
சொல்லாட்சி நிலைகளை ஆப்பிரிக்க ஈராக்கிய சார்க்கிய 
துருக்கிய மொழிகளில காணமுடிகிறது இதனை முன்றாம்‌ 
அடிநிலைத்திரிபுகள்‌ எனலாம்‌ ஒரு ஓர்‌ என்பன ஒன்று என்று 


ஒன்று 


எண்ணுபபெயரின பெயரடியாக (௦04006 (85) தமிழில்‌ 
வழங்கும இநதப பெயரடிகளையே எண்ணுபபெயராக ஏற 
றுககொணட மொழிகள மேறறிசையில வழககூனறியவை 
இதைப போனறே ஒனறு -. ஒறறை, ஒததெ எனததிரிந்து 
ஒனறைககுறிதத சொல்லாடசிநிலைகளை சபபானியததிலும்‌, 
தெனகிழககாசிய மொழிகளிலும. சோவியத்து மொழிகளிலும்‌, 
போலந்து சொபியமொழிகளிலும காணமுடிகிறது இதனை 
நான்காம்வகை அடிநிலைததிரிபுகள எனலாம்‌ 
ஒன்று , ஓக்க ௮ ஒக எனத்திரிறது ஒன்றைக்‌ குறிதத 
சொல்லாடசிகலள அரேபிய, அங்கேரிய, மங்கோலிய மொழி 
களில்‌ காணமுடிகிறது திரவிட மொழிகளில்‌ தெலுங்கில்‌ 
இச்சொல்‌ இவவடிவத்தில்‌ பெருக வழங்குகிறது இதனை 
ஐந்தாம்‌ வகை அடிநிலைததிரிபுகள்‌ எனலாம்‌. 
ஒன்று -, ஒகக - ஏக்‌ கே. கெத்‌ - சிக்சே எனத்திரிந்து 
ஒனறைக குறிதத சொல்லாட்சிகளை வடநாட்டு மொழிகளிலும்‌ 
சமற்கிருதததிலும்‌ பூட்டான. சிககிம, மியான்மார்‌ (பர்மா) 
திபேதது. இநதோனேசியா , மலாய்‌, ஆப்பிரிக்க பண்டுமொழி 
களிலும காணமுடிகிறது இதனை ஆறாம்‌ வகை அடிநிலைத்தி 
சிபுகள எனலாம 
ஓல்‌ 4 ஓது - ஒனறு எனததிரியாமல ஒதது எனவும்‌ ப.ம,வ, 
முனனெழுத்துப பெற்றுப்‌ பொத்‌, மொதது, வொத்‌ எனவும்‌ 
திரிநது ஒன்றைக குறித்த சொல்லாட்சிகளை பாசுககு, வியட்‌ 
நாம்‌, எகுபதிய சாப்திக்கு ஆகிய பல்வேறு திசைகளில்‌ சிதறிய 
தனிநிலை மொழிகளில கா ணமுடிகிறது இதனை ஏழாம்‌ வகை 
அடிநிலைததிரிபுகள எனலாம்‌ 
உலகமொழிகளில்‌ ஒன்று என்னும்‌ எண்ணுப்பெயர்‌ வழக்கூன்‌ 
நிய இவ்வரலாறு அவ்விடம்‌ மொழிகள்‌ பிரிந்துசென்ற காலங்‌ 
களை உணாததுவன எனக்கொள்ளலாம்‌. 

ஒன்று” ுஙடபெ (6) 1 ஓற்றுமை; ப '“வேந்தர்‌ 
வேந்த னிதயமு மொன்றாய்‌ நின்ற வியற்கையை 
(பாரத சூதுபோர்‌ 7) 2 மதிப்பிற்குரிய பொருள்‌; 
object of consequence ''ஒன்றே செய்தலும்‌ வேண்டும்‌, 
ஒன்றும்‌ நன்றே செய்தலும்‌. நன்றும்‌ இன்றே செய்தலும்‌ 
வேண்டும்‌.'' 3. மதிப்புக்குரிய மாந்தன்‌; 0௦௩௦0 worthy 
௦0 ரதா ''ஒறுத்தாரை யொன்றாக வையாரே'' 
(குறள்‌.155). 4. ஒப்பற்றது; that which in uncomparable 
ஒன்றேயாக நிறைந்த இறைவன்‌ (வ.வ.) 5. வீடுபேறு 
(திவா.); கflaining 88200௬. 6. வாய்மை; ரபர்‌. ''ஓன்று 
ரைத்து'' (கம்பரா கிளை.24). 
[ஒல்‌ ஒன்‌ - ஒன்று] 

ஒன்று” ௦; பெ. (॥) 1. சிறுநீர்‌ கழித்தலுக்கு 
ஆகுபெயராய்‌ வழங்கும்‌ சொல்‌; ஊnphemism for 
பர்ரி ஒன்றுக்குப்போய்வா (உ.வ.). 2. விள்ளு 
(விந்து. 59௭. ''இரண்டடக்கார்‌ ஒன்று பலகாலமும்‌ 
விட்டிடார்‌'' (திருவேங்‌.சத.74). 
[ஓல்‌ அ ஒன்‌. ஒன்ற... 

ஒன்று” ௦0௩. இடை. (௦௦8) அயற்படு பொருளைச்‌ 
சுட்டும்‌ இடைச்சொல்‌; 01, 6186 ஒன்று தீவினையை 
விடு; ஒன்று அதன்‌ பயனை நுகர்‌ (௨உ.வ.). 


393 


ஒன்றுகை, 


ஒன்றுக்கிரு-த்தல்‌ றர, 2.செ.கு.வி. (44) சிறுநீர்‌ 
கழித்தல்‌; 10 பாக! (செ.அக.). 
[ஒனறு - கு * இருடத்தல்‌] 

ஒன்றுக்குப்போ-தல்‌ ௦றகப-ற-ற-, 8.செ.கு.வி. (41) 
ஒன்றுக்கிரு பார்க்க, 599 ௦nukkiru. 
[ஒனறு கு. போ] 

ஒன்றுக்குமற்றவன்‌ ௦௩//ய௱-கரசகற பெ. (॥) பய 
னற்றவன்‌; 90௦0-for-nothing fellow, useless person. 
(செ அக.). 
(ஒனறுககும்‌” * அற்றவன்‌.] 

ஒன்றுக்கொன்று ௦0௩/௩, பெ. (6) 1. ஒன்றோ 
டொன்று; றபர்பவிடு, on with another ஒன்றுக்கொன்று 
தொடர்ச்சியாயிருக்கிறது (௨ வ.). 2 ஒன்றினொன்று; 
comparison of one thing with another ஒன்றுக்கொன்று 
மேல்‌ 3 ஏட்டிக்குப்போட்டி பார்க்க; 566 éltkkuppolt. 
நான்‌ பேசினால்‌ ஒன்றுக்கொன்று சொல்லுவேன்‌ 
(உ.வ.) (செ.அக ). 
[ஒன்று , கு * ஒன்று. 

ஒன்றுகட்டு-தல்‌ றங-சரீப-, 5.செ.குன்றாவி. (44) 
சரிப்படுத்துதல்‌ (யாழ்‌.அக.); 1௦ $ப6 பற, 1௦ balance. 
(செ.அக ). 
[ஒன்று - கட்டு. 

ஒன்றுகுடி ௦றய-பர/ பெ. (ஈ) ஓட்டுக்குடி (வின்‌.); 
family or person living in another's house or garden. 
(செ. அக.). 
(ஒன்ற! - குடி] 

ஒன்றுகூட்டு'-தல்‌ ற-ப்‌ர-, 5.செ.குன்றாவி. (4) 
1. ஒன்றாய்ச்‌ சேர்த்தல்‌; 1௦ 92162 together, collect. 
2. ஒருமனதாக்குதல்‌; 1௦ bring about an agreement. 
[ஒன்று - கூட்டு... 

ஒன்றுகூட்டு” றபப, பெ. (௩) ஒருசேர்க்கை 
(வின்‌.); concord; harmony; living on terms of friendship. 
(செ.அக.). 
[ஒன்று - கூட்டு. 

ஒன்றுகூட்டு” 2௩-00) பெ. (௩) கொண்டுகூட்டு 
(யாழ்‌.அக.); ௦06 of construing a verse. (செ.அக.). 
[ஒன்ற - கூட்டு 

ஒன்றுகூடு-தல்‌ ஊு-யஸ்‌-, 5.செ.கு.வி. (/) 1. 
ஒன்றாய்ச்‌ சேர்தல்‌; ௦ meet one another; to gather 
in an assembly, to assemblo together. 2. ஒன்றுபடுதல்‌; 
to be united in harmony. (செ.அக.). 
[ஒன்று - கூடு... 

ஒன்றுகை ௦௩9) பெ. (ஈ.) இசைகை; fitting together. 
(செ.அக.) 


[ஒன்று ஃ ஒன்றுகை.] 


ஒன்றுகொத்தையா-தல்‌ 


ஒன்றுகொத்தையா -தல்‌ ௦ர0-4012/-)-2-, 6.செ கு.வி. 
(ஸப) அரைகுறையாதல்‌; (0 06 defective, incomplete. 
'ஒன்றுகொத்தையாய்க்‌ காரியஞ்செய்கிறான்‌' (கொ.வ.) 
(செ அக ). 
[ஒன்று ஈ கொத்தை * ஆர(கு).] . 

ஒன்றுநன்‌ றற, பெ. (௩) நண்பன்‌ (பிங்‌); (6 
who is at one with a person, fiend (செ அக ). 
(ஒன்று!  ஒன்றுநன்‌./ 

ஒன்றுபடு'-த்தல்‌ ற கப, 20செ.குவி. (1) 
ஒப்புரவாக்கல்‌; ௦ bring about friendship. (ஆ அக.). 
[ஒன்று . படுத்தல்‌] 

ஒன்றுபடு2-தல்‌ சஸ்‌: 20 செ.குவி, (vi) 1. 
ஒருதன்மையாதல்‌; £௦ ௦௦/6566 “ஒன்றுபட்டு வழிமொ 
ழிய'' (புறநா.17,4). 2 இணக்கமாதல்‌; ௦ 0600௦ 
reconciled, to make peace இருபாலாரும்‌ ஒன்றுபட்டார்‌ 
கள்‌ (செ அக ) 
[ஒன்று , படு. 

ஒன்றுபாதி றச்‌! பெ. (௩) 1. பாதி (இவ), ௮ 
ஈ௦iety, a haf 2 ஏறக்குறையப்‌ பாதி (இ வ ). roughly 
ஈவர்‌. 3. நடுஇரவு; ப ஈற 4. சிலபல; 800௧6 
(செ.அக.). 
ம. ஒன்றுபகுதி. 
[ஒன்று * பாதி. 

ஒன்றும்‌ ஙா, பெ. (௩) சிறிதும்‌; கரா, வஸு 
onething {used with negative predicates) ஒன்றும்‌ செய்ய 
வில்லை (உ.வ.). 
ம. ஒன்னும்‌. 
[ஒன்று * உம்‌./ 

ஒன்றுமண்டடி ௦றங-௱தா4எ9 பெ. (௩) ஒன்றடிமன்றடி 
பார்க்க; 566 சரசர (யாழ்ப்‌.) (செ ௮அ௧.). 

ஒன்றுமற்றவன்‌ ௦௩ய௱-௪ஈ௨௭ பெ (6) 1. ஏழை, 
வறியவன்‌ (தரித்திரன்‌) ; 09501ப19, poorman (செ.அக.). 
2. பயனற்றவன; 0000 for nothing fellow, useless 
person (ஆ.அக ). 
(ஒன்றும்‌ + அற்றவன்‌] 

ஒன்றுமன்றடி ப-௱க்‌! பெ. (௩) ஒன்றடிமன்றடி 
(யாழ்ப்‌.) பார்க்க; 99 ௦ற௱ஏி௱கnad்‌ (செ ௮௧) 

ஒன்றுமொழி-தல்‌ ஊ௩-ஈ௦4-, 2 செ.கு.லி (61) வஞ்சி 
னங்கூறுதல்‌; 1௦ declare with an oath ''இடியிசைமுரச 
மொடொன்று மொழிந்து" (பதிற்றுப்‌ 66,4) (0௪.௮௧). 
/ஒன்று” - மொழி-தல்‌ ] 

ஒன்றுமொழிகோசர்‌ ௦ஈ௩௱௦/-62827 பெ (௩) சொன்ன 
சொல்‌ தவறாத ஒற்றுமையுடைய கோசர்‌; (6082, 8 
community known for their integnty and truthfulness. 
[ஒன்று * மொழி கோசர்‌ | 

ஒன்றுவிட்ட ௦றம-ரரீஜ கு பெ.எ (901) உறவு முறை 

யில்‌ ஒரு தலைமுறை விட்ட; 06 8180 removed, 

in reiatonshiற அவன்‌ எனக்கு ஒன்று விட்ட அண்ணன்‌ 

(உ.வ ) (செ.அக.). 

[ஒன்று ச்‌ விட்ட../7 


394 


ஒன்னு“தல்‌ 


ஒன்றுவிடாமல்‌ காக, விஎ. (ச. முமுமை 
யாக ஒன்றும்‌ விடாமல்‌; nt leaving out anything, 
everything included, entirety, fully 
ம. ஒன்னொழியாதெ 
[ஒன்று : விடாமல்‌] 

ஒன்றொழிபொதுச்சொல்‌ ௦௫0/-004ப-0-001 பெ (ஈ) 
இருதிணையாண்பெண்ணாள்‌ ஒன்றினையொழிக்‌ 
கும்‌ பொதுச்‌ சொல்‌ (நன்‌ 269), யச Common ம both 
genders, one of which is intended, the other being 
excluded by the context 
[ஒன்று * ஒழி * பொதுச்சொல்‌ / 

ஒன்றோ ற்‌ இடை (றவ) 1. எண்ணிடைச்சொல்‌; 
not only, but also, connective between nouns and 
sometimes verbs '"பொய்படு மொன்றோ புனைபூணும்‌'' 
(குறள்‌,836) 2 அயற்படு பொருள்‌ தரும்‌ இடைச்‌ 
சொல்‌; எhசா-௦ா '“ஏவலா னரச னொன்றோ விருபிறப்‌ 
பாளன'' (சீவக 1682) 
(ஒன்று * ஓ இன்றோ ஐகாரம்‌ பிரிநிலை ] 

ஒன்னப்பூ ௦௱சறழ-ழப்‌ பெ. (ஈ) கரதணியுளொன்று 
(வின்‌ ), ௮ ஒar-orNament wom by women (செ அக,). 
[உண்மை - ஒன்னம்‌ * ஸூ - இன்னப்பூ / 

ஒன்னலன்‌ ௦00௪8௩ பெ (௩) பகைவன்‌; ஊக, ௦6 
''ஒன்னலர்‌ மணிமுடி யுரிஞ்சு தாளினான்‌'' (நைடத நக 
ரப்‌.39) (செ அக.). 
[ஒன்று * அல்‌ * அன்‌ - ஒன்றலன்‌ ௮ ஒன்னலன்‌ ] 

ஒன்னாதோர்‌ ஸாச2௦ பெ. (௩) பகைவர்‌; £௦௪5, enemies 
“"இன்னாய்‌ பெருமநின்‌ னொன்னா தோர்க்கே'' 
(புறநா.94,5) (செ.அக ) 
[ஒன்று - ஆ த * அவர்‌ - 
ஒன்னாதார்‌ _ ஒன்னாதோர.] 

ஒன்னார்‌ றக்‌ பெ (Nn) ஒன்னாதோர்‌ பார்க்க 569 
றற ''தன்னொன்னார்‌'' (நாலடி,129) ''ஒன்னார்த்‌ 
தெறலும்‌ உ வந்தாரை ஆக்கலும்‌'' (குறள்‌ ) (செ.அக.). 
(ஒன்னாதார்‌ , ஒன்னார.] 

ஒன்னான்‌ ராக, பெ. (0) பள்ளிக்கூடத்திற்கு 
ஏறானை யடுத்துவரும்‌ பையன்‌; te boy who comes 
second to school and next to the first boy called eran 
(செ அக ) 
[ஒன்‌ - ஒன்று - ஆன்‌ - ஒன்றான்‌ - ஒன்னான்‌ - ஒன்றிவருப 
வன்‌, ஒத்து வருபவன்‌. / 

ஒன்னு'-தல்‌ ணப, 12.செ குன்றாவி (4) பொறுத்‌ 
தல்‌; 1௦ ஊப்பாச “ஒன்னா முனையோர்க்‌ கொழிக 
வினித்துயில்‌'' (பு வெ.4,21) (செ.அக.) 
[ஒல்‌ ௮ ஒன்‌ ஒன்னு / 

ஒன்னு”-தல்‌ ௦0-, 15 செ.கு.வி. (vi. பொருந்துதல்‌: 

to agree, to be fரendly ''ஒன்னாப்‌ பூட்கைச்‌ சென்னியர்‌ 

பெருமான்‌”: (பதிற்று.85-3). 

[ஒல்‌ அ ஒன்‌, ஒன்னு 


இன்றாதவர்‌ அ ஒன்றாதார்‌ - 


ட | 


ஓ ப்‌. தமிழ்‌ வண்ணமாலையில பதினொன்றாம்‌ 
உயிரெமுத்தாகிய அரையங்காப்பு இதழ்குவியா பின்‌ 
னண்ணச செறிவு உயிரநெடில்‌; 1 111) 9191 and vowel 
of the alphabet the half-close back tense unrounded 
vowel in Tamil 


[௨௮ -- ஓ] 

அடு ஃ ஐ. ஆகவும்‌, ௮௨. ௮ ஒள ஆகவும இருகுறில 
கூட்டுபிரொலி உயிர்நெடிலகளாக உருபபெற்றதைபபோனறு, 
இ௮அ - ஏ எனவும்‌, ௨௮ - ஓ எனவும்‌ கூடடுயி£ நெடிலகள்‌ 
தோனறின ஒநோ இய செல, இய - ஏ (ஏகு) - செல 
உவ உவததல, மகிழதல உவ - ஓ (ஓகை) - மகிழவு 


ஏ, ஓ எனனும கூடடுயிகள இயலபு வினையடிகளைத்‌ 
தோறறுவிபபதிலலை இயலுதல  ஏலுதல எனறைவாறு ஏல 
திரிப வினையடியாதலனறி இயலபு வினையடி ஆகா தெனக 
ஒருசாா ஒலிகருறிபபு நெடடெழுததாகி ஆககச்சொலலாதலே 
மிகுதியாம 

ஓ. ௦- விளரியென்னும்‌ இசையின்‌ எழுத்து (திவா ), 
(mus) symbol representing the sixth note of the gamut 

ஓ-தல்‌ ப்‌, 6செகுலி (1) 1 முளைத்தல்‌, 1௦ 5றாபப! 
2 தோன்றுதல்‌; 1௦ 019216 3 எழுதல்‌; £௦ 156 
le - ஊன ஜி 

ஓ'-தல்‌ ப்‌; 6செகுவி (1) 1 உயர்தல்‌, ஓங்குதல்‌; 
1௦ become high, se, 9௦ up 2 தொலைவு ஆதல்‌; 
to become distant 
le - gi 

ஓூ-தல்‌ 6, 6செகுவி (41) நீங்குதல்‌, கடத்தல்‌, 
விலகுதல்‌; (௦ 08 removed, pass off, to keep away 
(ஒருவ ஒரு - ஓ/ 

ஓூ-தல்‌ ச்‌, 5 செ.குன்றாவி (41) தடுத்தல்‌; 1௦ 80949௦ 
[உல்‌ ஒல்‌. இ உல்‌ : குத்தல்‌, தடுததல்‌ / 

ஓ -தல்‌ ப்‌-, 5 செ குன்றாவி (1) விடுத்தல்‌; 1௦ 68/6, 
abandon 
(ஒரு(வு) - ஓ. / 

ஓ 6 பெ (௩) தொலைவு; 052006. 

[ஊ ௮ ஓ./ 

ஓ பெ (ஈ) ஒப்பு, பொருத்தம்‌; பitability, comparison, 
approprateness, resemblance 
[௨- ஓ ஓ (முதா 218)] 

ஓ ப்‌ பெ (6) 1 சென்று தங்குகை; 000 80 
உஷாரு ''ஓவற விமைக்கும்‌ ஒளி'' (திருமுரு 3). 2 
மதகுநீர்‌ தாங்கும்‌ பலகை (தொல்‌ எழுத்‌ 180,௨ரை.), 
shutter or other means to stop the flow of water 


[உய்‌ ஒய்‌ ஓ] 


11 


ஓ &பெ ) 1 முளை; ஒா௦ப! 2 தோற்றம்‌; ௦10 
3 எழுதல, ஈ5nஏ 
E orgm, # ongme, L ongO, Origins, Or, 10 rise 
[உல்‌ ஒல்‌ ஓ] 

ஓ ப்‌ இடை (ஈர்‌) 1 உயரவிழிவுகளின சிறப்புக்‌ 
குறிப்பு (நன்‌ 423), ௦4! ஊxpressing Superiority or 
ரா ஓஓ பெரியன்‌, ஓஓ கொடியன்‌ 2 கழிவிரக்கக 
குறிப்பு; 8501 ah! expressing bereavement "ஓஒ 
தமக்கோ ருறுதி யுணராரோ'' (நன்‌ 423,விருத) 3. 
மகிழ்ச்சிக்‌ குறிப்பு; 2! ஊறா8559 | "ஓ பெரிதுவர்ப்‌ 
பக கேட்டேன'' (சீவக 905) 4 வியப்புக்‌ குறிப்பு; 
oh! expressing wonder “முகந்‌ திங்களோ காணீர்‌" 
(சிலப்‌ 7,பாடல்‌ 11) 5 நினைவுக்‌ குறிப்பு; ௦! ஊறாச$- 
sing recolecton ‘ஓ தெரிந்தது 6 அழைத்தற்‌ குறிப்பு; 
halloa! calling attention ‘ஓ கண்ணா! 7 உரத்த ஓசை 
யைக்‌ குறிக்கும்‌ எழுத்தொலி அல்லது ஒலிக்குறிப்பு; 
expression or prolonged '6' sound 'ஓ வென வையகத்‌ 
தோசையோ யுயர்ந்ததே'' (சீவக 1843). 

ம., ௧. ஓ. தெ. ஒரே 
(வ ஓ (வேக 112).] 

ஓ'” 6 இடை (நக) 1 ஒழிபிசை, வினா, எதிர்மறை, 
தெரிநிலை, ஐயம்‌ ஆகிய பொருள்களில்‌ வரும்‌ 
சொல்வறு; ending of words signfyng ellipsis of a 
counterpart, Interrogation, negation, discrimination, disti- 
nctiveness, doubt 2. அசைநிலை (நன்‌.423,விருத்‌.); 
expletive 
ம., ௧. ஓ 
[ஓ - ஒலிக்குறிப்பு, தொடராட்சி பொருளைக்‌ குறிப்பால்‌ புலப்ப 
டுத்தியது / 

ஓ'“-த்தல்‌ ௦-, 5 செ குன்றாவி. (1) புணர்தல்‌ (அக.நி.); 
lit, to be of one mind, trans , to copulate 
ம. ஓககுக, ௧., குட. ஓள்‌ 

ஓஒ 0௦, இடை (ர) வியப்புக்குறிப்பு (பிங்‌); ௦h! ௦! 
expressing wonder 

ஓக்கம்‌' கிகா, பெ (௩) 1 உயரம்‌; 0௮94 2 எழுச்சி; 
elevaton ''ஓக்கநீள்‌ விசும்பு'* (சீவக 866) 3. பெருமை; 
increase, enlargement, bigness, largeness  ''சுருங்கிற்றி 
ரண்டடி யோக்கமிரட்டி'' (காரிகை ஒழிபி.7). 

[ஓங்கு ௮ ஓக்கு ௯ ஓக்கம்‌ (சுவி 61)] 

ஓக்காளம்‌ ச, பெ. (॥) கக்கலுக்கு முந்திய 
வாயசைவு; etching, heaving, involuntary effort of the 
9400௨0 (௩ ௩80588 'உள்ளியை மோந்தால்‌ எனக்கு , 


ஓக்காளம்‌ வரும்‌'. (உ.வ.) 


ஓக்காளி-த்தல்‌ 


396 


ஓகோ 


ம. ஓக்கானம்‌, ௧. ஓகரி. ஓகாள, ஓகரிகெ, ஓகரிசுக, ஓகடிகெ, 
து. ஓங்ககெ, தெ. ஓகர, ஓகிலி, ஓகரிதை. ஓகிலிதை 


[ஓக்களி ௯ ஓககாளம (தவ 53)/ 
ஓக்காளி-த்தல்‌ 4/-, 4செகுவி (4) வரய்க்குமட்‌ 
டல்‌; 1௦ heave, to nauseate, to retch from sickness 


4.செ குன்றாவி (44) கக்கல்‌; 1௦ ௦! "குழந்தை 
பாலையெல்லாம்‌ ஓக்காளித்து விட்டது” 


ம. ஓக்காளிக்குக, ஓக்கானிககுக, ௧. ஒகரிசு, ஓகளிக, ஓககரிசு, 
ஓகடிக, து. ஓங்கதெ, தெ. ஓகரின்சு 


[ஒககளி . ஓக்காளி]/ 


ஓக்காளிப்பு * 66௪/௦ பெ (ஈ) குமட்டல்‌; ரர, 
incipient sickness, squeamishness காய்ச்சல்‌ விட்டும்‌ 
ஓக்காளிப்பு விடவில்லை 


ம. ஓககாளம்‌, ௧. ஓகரி, ஓகான, து. ஓஙகதெ, தெ. ஓகர. 


ஓகிலி, 


/ஓக்காளி ௮ ஓக்காளப்பு 7 


ஓக்கியம்‌ டக, பெ (௩) ஏற்றது; 124 whch டி 
ரர, aறpாopாt€ ''உடலாக்குந்‌ தன்மைக்‌ கோக்கிய சக்தி 
யுண்டாய்‌'' (சிசி 2,48) 


(ஒல்‌. ஓக்கு - ஐக்கியம்‌ - ஓககியம (இச்சொல்‌ வடமொழி 
யில்‌ யோக்கியம்‌ எனத்திரிந்தது. வடநூலார்‌ னுச - (/௦௱, 
Yug) - ff for the yoke எனப பொருட்காரணம்‌ கூறுதலின்‌ 
உழுதலுக்கும்‌ பொருகதுதலுககும்‌ பொருததமின்றாதல்‌ அறிக / 
ஓக்கு-தல்‌ 5/ய/- 5 செ குன்றாவி (1) 1 உயாத்துதல்‌; 
10 1896, ர பற '"ஓக்கிய வொள்வாள்‌'' (நாலடி ,129) 
2 எழும்பச்‌ செய்தல்‌: (௦ 62056 ௦ 186 “வேலினோக்‌ 
கிய விளக்குநிலையும்‌'' (தொல்‌ பொருள்‌ 90) 3 
வரைநது வைத்தல்‌; (௦ 561 றக ''நிணப்பலி யோக்கு 
வல்‌” (திருக்கோ 235) 4 தருதல்‌ (திருக்கோ 235, 
உரை );10 946, bestow 5. எறிதல்‌; (௦ thr "சந்தனத்‌ 
தளிர்‌ நன்மாலை யோக்கினார்‌'' (சீவக 2661). 6 - ஆக்கு 
தல்‌; 1௦ 26, றாக ''ஓக்கினே வென்னையும்‌'' 
(திவ்‌ இயற்‌ 2,59) 7 கொடுத்தல்‌; (௦ 916 
ரஜ ஜக்கு அ ஜக்கு / 


ஓகணம்‌ ச்சா, பெ (ஈ) மூட்டைப்பூச்சி(யாழ்‌ அக ); 
bug 


/உகணை - கணைய கணம்‌ ப ஓகணம்‌ உகணை _ 


கணை அ தஇிகணைட எனுத்கிரிந்து திரவிட மொழிகளில்‌ 
வழங்குகிறது. உகணை பார்கக 5௪ பழசா / 


ஓகணி ௭ பெ (௩) 1. பேன்‌; ௦0௦௦ 2 மூட்டைப்‌ 
பூச்சி; ஸbபர (சா.அக.). 


[உகணி ௮ உகணை ஃ ஓகணை - ஓகணி_ ஓகணி உகணி 
பாக்க, 56௪ ugar J 


ஓகம்‌' ரே, பெ ॥) 1 வெள்ளம்‌ (சூடா ), 1௦00 
2. பெருங்கூட்டம்‌; 0௦40, multitude '"ஓகவெஞ்‌ 
சேனையும்‌'' (கம்பரா அதிகாய 2) 


(உக - ஒகு ௯ ஓகம்‌] 


ஓகம்‌” சு, பெ (॥) 1 அடைக்கலம்‌; எப 2. 
அறிவுரை; 0௦0561 3 திரட்சி; condensation 4 வீடு; 
house (ஆ அக) 


[உல்‌ அ ஒல்‌. ஓக்கு - ஓகம / 


கம்‌” சா பெ (௩) அடைக்கலங்‌ குவி; sparrow 
ஓ கு 
(சா அக ) 


/புமை -. பொகம - போகம்‌. ஓகம புகலாங்குருவி பார்க்க, 
See pugalankurun J 


ஓகாரம்‌' ஒக்க, பெ (ஈ) மயில்‌; eter used as a 
symbol for the peacock among the panca-paks! ' ஓகார 
பரியின்மிசை வருவா(யோ'' (திருப்பு 142) 


ஓம - ஓங்காரம்‌ அ ஓகாரம்‌ 7 


தோகைவிரிதத மயிலின வடிவு ஓகாரத்திற்கு ஒப்பான தென 


றும, "பொருளான இறைவனின்‌ ஊாதியாதலின 

அபபெயா பெறைதெனறும கூறுவது தொனமம தொன்முது 

காலததில தமிழரிமாழி உருவெழுத்தாக (ஒவிய எ (முத்தாக) 
ப ச ( 


ந க 
யில படிவம்‌ பிகார்‌ ஒவிபபின 
எழுதடபட்ட கா தைதில மயிலின்‌ படிவ ஒகர ஒலிப்பில்‌ 


oR yi 


வரிவடிவமாக இருந்தது எனபதும்‌ வின்னா அசை யழுததுக்‌ 
கால்களில்‌ பிரியக்‌ வடிவம்‌ ய ம விடறது கருங்கி 
அசை யொழததுச சுருக்கமாக 
மாறியதெனபதும (2 - 2) அஃது பிராமி எ னபடடும முந்துதமிழ்‌ 


எழுததிலும நிலைததது எனபதும அறியததககது 


ஒருசோட(ப எவியம போல 


ஓகாரம்‌” ஷன்‌, பெ (௩) “ஓம்‌” என்னும்‌ மந்திரவெமுத்‌ 
தின சுருக்கம்‌; etter ‘0’ representing ‘om’ 


(ம ஓ ஓகாரம்‌ காரம்‌ எழுததுச்சாரியை / 


ஓகாளம்‌ சக, பெ 
க்சி. "'சூளையர்க 
(பதினொ சேத்‌ 13) 


(n) 
ளோகாளஞு 


ஓக்காளம்‌ பார்க்க, 586 
செய்யாமுன்‌'' 


/ஓக்காளம்‌ -- ஓகாளம்‌ / 


ஓகுலம்‌ ப, பெ (ஈ) அப்பம்‌ (யாழ்‌ அக ); 58661 
cake 


[உருள்‌ ௮ உகுளம்‌ - ஒகுளம - ஓலம்‌ / 


ஓகை! ப்ரத பெ (௩) ஆரவாரம்‌; |௦ப0 ௩௦156, Shouting 
"பொருதோகை சுரராசபர மேற விடுகாளை'' (தக்கயா 


கப்‌ 5) 
[ஓதை - ஓகை / 


ஓகை” ன, பெ (॥) வருவது சொல்வது, விரிச்சி 
(அக நி ); prediction, prognostication 


[இர்கை - ஓகை/ 


ஓகை” ௫, பெ (ஈ) மகிழ்ச்சி; லிரா! joy ''"ஓகையோ 
டிருத்தி'' (பாரத.குருகுல 93) 


[உவகை ௮ ஓகை./ 


ஓகோ ரம்‌, இடை (ஈ() வியப்பு, மருட்கை, வெறுப்பு. 
இரக்கம்‌, வருத்தம்‌ ஆகிய உணர்வுகளைக்‌ காட்டும்‌ 


ஓகோதனி 397 


ஓங்கியடி-த்தல்‌ 


இடைச்சொல்‌; எpressing wonder, $பாறப56, CONCETN, 
pity. regret “ஓகோ வுனைபபிரிந்தார்‌'' (தாயு பராப 
ரக 30) 


[ஓஓ ஓகோ] 


ஓகோதனி எஸ; பெ (6) ஓகணம்‌ பார்க்க. 596 
ஜக (யாழ அக ) 


[ஓகணம ப இகமணம்‌ - ஒகோதணிம - ஓகோதகனி/ 


ஓங்கல்‌' ரச்‌ பெ (n) 1 உயர்ச்சி (திவா ), height, 
elevation 2 எழுச்சி(பிங்‌ ). ஈசா 3 மலை; ௦ 
“ஓங்கலைத்‌ தாங்க லூறறான்‌'' (தேவா 58910) 4 
மேடு (பிங), ।௦பாப, elevation > மலையுச்சி; ஈ௦ப- 
ஈவு 1௦ற "யாங்கு வலலுநையோ வோங்கல வெற்ப'' 
(ஐங்குறு 231) 6 தலைவன்‌ (பிங்‌), லீ, 6809, 
superior, king / வலியோன்‌ (பிங ), 0 றக 8 
வழித்தோன்றல்‌ (பிங ), ஏescendant 9 யானை 
(அக நி ), elephant 10 மழைத்துளியால்‌ உயிர்வாமும்‌ 
சாலகப்‌ (சாதகம்‌) பறவை; ௦0 5௮0 ₹0 subsist on 
ஈவு 0௦5 “'நீரிடும்பை புள்ளினு ளோங்க லறியும்‌' 
(நானமணி 97) 11 வாயாலெடுத்தல்‌ (பிங்‌ ), 16- 
(டாட, heaving, vomiting 


ம. ஓங்கல்‌ 
[ஓங்கு - ஓங்கல்‌ (வேக 34) / 

ஓங்கல்‌” மச! பெ (ஈ) 1 மரம்‌; 666. ''செருந்தியுஞ்‌ 
செண்பக வோஙகலும்‌'' (சிலப்‌ 13,153) 2 மூங்கில்‌ 
(திவா ), 6௦௦௦௦ 3 மரக்கலம்‌ (அக நி), boat, vessel 
[ஓங்கு ௮ ஓங்கல்‌ உயர்தல்‌ பொருள்‌ (கொழிலாரு பெயா) 
மரத்தையும்‌ முங்கிலையும்‌ மரத்தால்‌ செய்க கப்பலையும்‌ 
சுட்டியது / 

ஓங்கற்பிணி மாரக பெ (௩) 1 ஆட்டிற்கு முள்ளந்‌ 
தண்டில்‌ காணுமோர்‌ நோய்‌; 066866 of the sheep 
2 கடும்பிணரி; 066956 which 16005 to Increase day 
by ஜே 3 கக்கலோடு கூடிய நோய்‌; 80 disease 
accompanied by vomiting 4 நாளுக்கு,நாள்‌ இளைக்கச்‌ 
செய்யும்‌ நோய்‌; ny disease marked by progressive 
wasting of the body (சா அக ) 
[ஓங்கல்‌ : பிணி]! 

ஓங்கன்‌ மரசந பெ (॥) ஓமம்‌; 08005 weed 
(சா அக ) 
[ஓமம்‌ - ஓமன்‌ - ஓங்கன்‌ (கொவ)] 

ஓங்காரம்‌ பற-ஏக்கா, பெ. (ஈ.) 1 நெட்டோசை; 100 
பாப 2. மூலமந்திரம்‌ (பிரணவம்‌); ௦௱, the mystic 
ஜக. “ஓங்காரத்‌ துட்பொருளாய்‌ நின்றான்‌” 
(தேவா 320,10) 3 குழந்தையின்‌ அமுகை; நேட 
5௦பற ௦4 the 0/0 இந்தக்‌ குழந்தை எப்பொழுதும்‌ 
ஓங்காரம்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கிறது. (உ வ.) 


[ஓம்‌ * காரம்‌] 


"ஓம ஒலிபபுககுரிய இறைவன அண்டபேரண்டங்களாக 
விரிந்த வானபபெருவளி இயங்கும்‌ ஓசையின வடிவம என 
வும்‌. ஊழகததில (தியானம) மூழகுவோ மனததெழும்‌ 
ஓசையின வடிவம்‌ எனவும்‌ விளககம கூறுவா ஆகாரம்‌ 
ஏகாரம என எழுததின சாரியையாக வரும்‌ காரச்சாரியை, 
ஓ (ஓம) மூலமநதிர எழுததெனக கொண்டதால்‌ இதறகும 
சாரியையாயிறறு 'ஓம' எனபதன்‌ உடபொருளைத தமிழ்க்‌ 
கடவுள முருகன விவரிததுரைதததாகத்‌ தொனமம கூறும்‌ 'ஓம்‌' 
வடமொழியில பிரணவமநதிரம எனப்படும்‌ ஓம வரிவடிவ 
எழுததளவான இரணடாயினும ஓசை வடிவில நறு மகரம்‌ 
மெலிந்தொலித்து ஒரே நெட்டோசை விளைததலால்‌ ஓரெ 
முத்து மந்திரமாகவே கருதபபடுகிறது 
எழுததுகளுககு முதலான அகரமும சொலலின்‌ வோகளுக்கு 
மூலமான உகரமும்‌ இணைநது உலகப்‌ பொருள்களின்‌ தோற்‌ 
றததிறகுக காரணமாகி உயாதல ஓங்குதல எனும்‌ பொருள்க 
ளுக்கு விததான (அ * ௨) ஓகாரமாகி, உலகட பொருளகளின 
மறைவுக்கு ஒலிப்புக குறியீடான மகரமெய்யுடன்‌ சேர்நது 
'ஓம்‌' வடிவம்‌ பெற்றமையின்‌ 'ஓம' மூலமநதிரமாயிற்றென்றும்‌ 
ஐந்தொழிலியக்கத தொடாச்சி காட்டும்‌ இனிய நெட்டோசை 
யாகி இறைவனின்‌ கூத்தாடும்‌ கோலத்தைக குறித்தது என்றும்‌ 
கூறுவர்‌ 

ஓங்காரவுப்பு ரப, பெ (௩) 1 கல்லுப்பு; 520 
obtained from beds at the bottom of the sea, sea-salt 
2 நிலத்தில்‌ தோண்டியெடுக்கும்‌ பாறையுப்பு; வேர்‌, 
rock salt (சா அக.) 
[ஓங்காரம - வெண்மை ஓங்காரம “ உப்பு வாலறிவன்‌ என 
அறிவம்‌ வெண்மையாகக்‌ கூறப்படடுள்ளது ஓசையின்‌ நிறம்‌ 
வெண்மை எனபது சமணர்கொளகை வெண்மை நிறத்தில 
அனைத்து நிறங்களும்‌ அடக்கம்‌ எரிநிறத்துச்‌ சிவன்‌ சாம்பல்‌ 
பூசியவன்‌ / 

ஓங்காரி'-த்தல்‌ பக, 4 செ கு வி (ஸ।) ஓங்காரத்தை 
ஒலித்தல்‌; (வின்‌ ), (௦ recite the Mystic syllable om 
[ஓம்‌ * கரி] 

ஓங்காரி' -த்தல்‌ ௦ர்ரகர்‌, 4செகு.வி. (1) ஓக்காளி 
பார்க்க, (]), See பர்‌ 
[ஓக்காளி ௯ ஓக்காரி ௯ ஓங்காரி (கொவ )/ 


ஓங்காளம்‌ 39௪௪, பெ (॥) ஓக்காளம்‌ பார்க்க 
(யாழ்ப்‌ ), see OKkélam 

ஓங்காளி-த்தல்‌ மரச்‌: 4செகுவி. (ஸ்‌) ஓக்காளி 
(யாழ்ப்‌ ) பார்க்க, see OKA 

ஓங்கிப்பார்‌- த்தல்‌ /-0-0ன்‌-, 4 செ குன்றாவி (41) 
உன்னிப்பார்த்தல்‌ (வின்‌ ), ₹௦ 756 0௩ tiptoe and catch 
sight 
[ஓங்கு - ஓங்கி & பார்‌] 

ஓங்கியடி-த்தல்‌ பிறஓ£-)-௮0॥-, 4 செ குன்றாவி (41) 1 
ஓச்சித்தாக்குதல்‌; (௦ 18/66 the hand or a weapon and 
strike with a heavy blow 2 பிறன்சொல்வது ஒக்காமல்‌ 
மறுத்து மொழிதல்‌; 1௦ 8106 or affirm stoutly, to brush 
aside the opponent's arguments, to browbeat the opposite 
party 


[ஓங்கி P} அடி/ 


ஓங்கில்‌ 


398 


ஓங்கில்‌ 94 பெ (௩) மீன்வகை; [பாற ரீ6h, ஓolphin| ஓச்சம்‌' ௦௦, பெ. (ஈ) குறைபாடு, குறை, குற்றம்‌: 


ஆழமறியும்‌ ஓங்கில்‌, மேளமறியும்‌ அரவம்‌ 
ம. ஓங்கிலாம (ஆமை வகை) 
/ஒருகா ஆழ்‌ - ஆழ்த்தி - ஆத்தி ஃ ஆஞசில்‌ _ ஓஞ்சில 
-.. ஓங்கில்‌ / 

ஓங்கிவீடு ௬9-20, பெ (॥) வாழ்ந்தவன்‌ வீடு 
(இவ), house in which a man ved and prospered 
[ஓங்கு ஃ ஓங்கி , வீடு] 

ஓங்கிற்சுறா உர்ரர்‌-பாச்‌ பெ (௩) சுறாவகை (வின), 
tunny-fish, which swims leapmg 
[ஓங்கில்‌ ௬ சுறா / 


ஓங்கிற்சுறா 

ஓங்கு-தல்‌ சஏப-, 7செகுலி (1) 1. உயர்தல்‌; ௦ 
grow, rise high, as a tree, to ascend, as a flame, to 
be lofty, as a building or a mountain “ஓங்கிய வெண்கு 
டை'' (இறை.14,95) 2 பரவுதல்‌; (௦ 5றரead, extend, 
றா “அகில முறறுமா யோங்கிய கால்களும்‌'' (கந்‌ 
தபு.திருவவதார 48) 3 வளர்தல்‌; 1௦ 0௦5, as a child 
'“செறிந்தொர்‌ செம்மலா யோங்குபு'' (கந்தபு திருவவ 
தார.75) 4 பெருமையுறுதல்‌; 1௦ be exalted, dignified 
“ஓங்கு மெப்பொருட்கு மேலா மோரெழுத்து'' (கநதபு 
அயனைச்‌ சிறைநீக்கு 42) 5. பெருகுதல்‌; 1௦ 106269 
in weaith, in renown, in leaning; fo fிourish  “ஓங்கொ 
ளியா யோங்கி'' (தாயு பராபர.6) 6 மேலேபறிதல்‌, 
10 depart, as the spit ''உயங்கினா ளோங்கிற்‌ றுயிர்‌'' 
(பு.வெ.4,13). 7 குமட்டுதல்‌; (௦ eave, retch, vomit 
- 5.செ.குன்றாவி. (41) உயாத்துதல்‌; £௦ |॥ரீ பற, 18166, 
as the arm or a weapon or a pestle அடிக்கக்‌ கையோங்கி 
னான்‌. 
ம, ஓங்ஙு, கோத. ஓக 
(ஊஊ. ஓ. ஓங்கு..] 

ஓச்சம்‌' ௦௦௦௪௭, பெ. (ஈ.) உயர்வு; ஊக. “வெவ்வ 
ரோச்சம்‌ பெருக'' (பதிற்றுப்‌.41,20) 
(ஓ. ஓச்சம்‌... 

ஓச்சம்‌” ண, பெ. (.) புகழ்‌ (யாழ்ப்‌.); ஊர்‌, 
ரஸ ஊரோச்சம்‌, வீடுபட்டினி. 
[ஓ ஓச்சம்‌.] 


defect, shortcoming, error 
ரசம்‌ . இராம 7 

ஓச்சர்‌ பன, பெ (॥) 1 கணக்காயர்‌; ௮௦௦௦! 
2 பதினெணகுடி மக்களிலொருவா; 0௨ ௦ 18 
categories of royal officials (9), அக ) 


[2 வச்சா. உச ச 


ஓச்சல்‌' ©ccal பிப (nN) உயர்வு (பிங்‌ ), height, elevaton 


[ல [ 


ஒச்சல்‌. occa பெ. (n) அசதி: redness உடம்பு 


ஓச்சலாயிருககிறது. (இவ) 
[ஒயவ ௯ இய்சால்‌ 2 ஒரம்‌ / 

ஓச்சன்‌' ௦௦௦௪1, பெ (॥) காளிகோயிற்பூசகன்‌; pests 
in temples sacred to Pitari and other village goddesses 
ம. சி! 
[உவன்‌ இச்சா / 

ஒச்சன்‌' றை, பெ (௩) துயரககுறிப்பு (யாழ அக), 
sign of sorrow 
[ஓ ௯ சன ஓஒ. துயரககுறிபபு பிடைஎயசொல்‌ / 


ஓச்சன்கத்தி ௮-21, பெ (௨) பலியிடப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ வெட்டுவாள்‌ (௨ வ ), large billhook for beheading 
animals In sacrifices 


[ஓச்சு - ஓசசண்‌ ௪ கத்தி. 


ஓச்சன்கத்தி 
ஓச்சி ௫௦1 பெ (ஈ) விலங்குகளை விரட்டும்‌ அல்லது 
துரத்தும்‌ ஒலிக்குறிப்பு; 00 லமா6$910 used to drive 
கஈகl5 அவள்‌ நாயை ஓச்சி ஓச்சி என்று விரட்டினாள்‌ 
(கொங்‌.வ ). 


[ஓ ஓச்சி. 


ஓச்சினி ர பெ. (௩) ஒன்பதாம்‌ மாதம்‌; ற ர்‌, 
said of a pregnant woman (சா.௮க.), 


[ஒன்பது ஒன்பான்‌ - ஒன்பானி _ ஓச்சினி ௯ ஓச்சினி.] 


ஓச்சு-தல்‌ 


299 


. 
ஓசுநன 


ஓச்சு-தல்‌ ப. 5 செ குனறாவி (1) 1 எறிதல்‌; ௦ 
cast, throw, discharge, as 4 weapon “செழியன்‌ செண்டெ 
டுத்துநதியன றோச்சலும'' (காஞசிபபு நகர 67) 
(சூடா ; 2 உயர்த்துதல்‌; (௦ alse ॥॥ order {o strike, 
as the arm, a weaon, 10 lift up in a threatening manner 
"கடிதோச்சி மெலை பவெறிக'' (குறள்‌ 502) 3 ஓட்டு 
தல்‌; 1௦ ve away, Chase வண்டோச்சி மருஙகணைதல 
4 செலுத்துதல; (0 08056 to 0௦, to 1106, lo govern, 
1௦ wield, to sway, as a sceptre ‘‘Gகோவலோசசு மாநில 
மனனன்‌” (குற 44) 6 பாய்ச்சுதல்‌; ௦ Inert, thrust 
to, stck ர. “ஒரு புனிற்றா போற்று மவன்மேன 
யருபபோச்ச'' (பெரியபு சண்டேச 17) 6 தூண்டிவிடு 
தல்‌ (வின ). 1௦ excite, spur on, Incite 


ம. ஷசி 
பி உ டமி 
ரஸ்‌ வன்க 7 


ஓச்சை ௦௦௮ பெ (௩) வறையல்‌, வறுவல்‌ (திவா ): 
fred food 


[ல வறு உறுத்து அ கருது அ உச்ச அ சக அ ஓச்சை 
வறு / 
ஓசம்‌ ப (பெ (0) 1 pe; ght, effulgence, lustre 


ஓசவன றிகிரி யோசசி'' (பாரத இந்திரப்‌ 39) 2 புகழ்‌ 
(யாழ அக), fame, honour, splendour 


ரை அணை ஜக பலக அ இசம (கொ வ]]/ 

ஓசரம்‌ 682, குவிள (80) பொருட்டு; for the 
sake of, on account of உனக்கோசரம்‌ வந்தேன்‌ (இ வ) 
தெ. கோொசரமு ௧. ஒச்கர 
/ஆக ௮ ஆகல்‌ ப ஆதல்‌ ப ஆதரம்‌ ௯ ஆசரம ௯ ஜஇசரம்‌ 
(கொவ)]/ 

ஓசரி ௦2௪ பெ (௩) 1 கேடு; ஈisfortune, fatality 2 
புதுமை; பாச இதெனன ஓசரி 
[ஓ வியபபிடைசசொல இ. ஓசசல்‌ அ ஐச்சரி ஓசரி 
ஒசரி துன்பம, அறிவ, கேடு துன்பம வரககணடு கூறும்‌ 
விபபபிடைச்சொல்‌ துன்புததைக குறிக்கும பெயராயிற்று / 

ஓசழக்கு ' 82/20 பெ (௩) எளிமை; easiness, 1901] 
“ஒருசிலாமாத்திரத்தை யெடுததாற்போலே ஓசழக்காகச்‌ 
சொல்லுகிறான்‌'' (திவ்‌ திருநெடுந்‌ 13,வ்யாக்‌) 
/ஜடிசலாககு - ஓடிசலக்கு  இசழக்கு / 

ஓசழக்கு” 02/௮/4ப, பெ (௩) அழகு; 0909, comeliness 
“ஓசழக்காக மயிரை விரித்து'' (திவ்‌ திருமாலை 
33.வ்யா பக்‌ 110) 

ஓயிலழகு - ஓசழகு - ஓசழக்கு/ 

ஓசன்‌ 0827, பெ (௩) 1 ஆசாரியன்‌ (பிங்‌ ), preceptor, 
teacher 2 தெய்வத்தை ஏத்துபவன்‌; 01651 


(யில - அழகு 


ம. ஓக்சன, ௧. ஓச. தெ. ஓசச 
[ஓ ௮ ஓவன்‌ ஐயன்‌ - ஐசன்‌ ஐவர்‌ - அரசனை உயர்த்திப்‌ 
பாடும்‌ ஏத்தாளர்‌./ 


ஓசனி-த்தல்‌ ௦22௱/-, 4 செ குவி (1) பறவை சிறகடித்‌ 
தல; £௦ flap the wings, as birds Or aS COCKS in preparation 
ரா ௭௦0 '“ஓசனிக்கின்ற வன்னம்‌”' (சீவக 2652) 


[ஜசை ௮ சனி ௮ ஓசனி தல்‌ (வேக 116) / 


ஓசனை ௦8௪௮ பெ (॥) நான்கு கூப்பிடு தொலைவு; 
a measure of distance = 4 kuppIdu '“இன்கருப்பூரமும்‌. . 
ஓசனை கமழுமே'' (சீவக 1901) 


8 
[ஓ - யல ஓல்‌. ஜசனை / 


இசுசொல வடமொழியில யோசனையெனத்‌ திரிநதது ஓ ௯ 
ஓசனை தொலைவு, ஒட்டுதல்‌, சோதல எனடபொருளபடும்‌ 
ய), எனனும சொலலிலிருநது$0)/808 தோனறியதாகக கூறுவது 
பொருநதவிலலை குதிரை அல்லது எருதுகளைப்‌ பூட்டுதல்‌ 
எனறு மடடும பொருள தரும சொல எவவளவு தொலைவு 
ஓடவேணடும எனபதறகான அடிடபடையும சொல்லின்‌ புடை 
பெயாசசி ஒழுஙகும (88௱காரி௦ சறற) கருதாமல வெறு 
மனே பொருள புணாததிக காடடப்படடுள்ளது 

தமிழில பணடுதொடடே நீடடலளவுகளும்‌ கீழ்வாயிலக்கங்‌ 
களும மிகச்செம்மையாகப்‌ பேண்பபடடதால அளவைப்பெயர்‌ 
கள்‌ செடபம டெற்றுளளன 51/௨ அடி நீளமுளள கோலால 
2000 தடவை அளககூம தொலைவு ஒரு குரலோசை அலலது 
கூப்பிடு தொலைவாகும நானகு கூட்பிடு தொலைவு ஒரு 
ஓசனை அலலது காவதம எனப்படும்‌ இது இககாலததிய 11 
கிமீ தொலைவ்ககுச சறறொபபப்‌ பொருத்தமானது இத்தொ 
லைவு 74/2 நாழிகை (3 மணி) நேரததில மெதுவாகச்‌ செலலும்‌ 
வணடி அல்லது மெனைடையாளர்‌ கடககக கூடிய தொலைவு 
எனறு கூறபபடடுள்ளது நிறுததலளவை, முகத்தலளவை, 
நீட்டலளவை மூனறையும குறிதத 'கா' என்னும சொல்லினடி 
யாகத தோன்றிய காவதம - காதம்‌ என்னும சொல்லும்‌ 
ஓசனை என்னும்‌ சொல்லும்‌ இநதிய மொழிகளில்‌ ஊடாடியுள்‌ 
ளன 


ஓசி 8; பெ (॥) ஆசிரியன்‌ மனைவி; wife of one’s 
teacher உவச்சி பார்க்க; see ப2௦0/ 
[உவச்சி - ஓசி (கொ வ ]./ 

ஓசு' ப்ப, பெ (॥) வலிமை; bodily strength, vigour 
ஓசுள மைந்தரோடுசாவி (செ அக.). 
[ஆசு ஓசு/ 

ஓசு' ப பெ (௩) புகழ்‌, பெருமை (யாழ்‌.அக.); ரச, 
celebrity 
[ஆசு ௯ சு] 

ஓசுநன்‌' 6$பாக, பெ. (௩) 1. பரவ இனத்தவன்‌; ௱a 
of the parava caste. '“ஓசுநர்‌ செறிந்த ஆன்மலி யிருக்கை 
யும்‌'' (சிலப்‌.5,27). 2 தாவாய்கன்‌ (சிலப்‌ 5,27, 
அரும்‌ ), 88/07 
(ஓச்சு  ஓச்சுநன்‌ - ஓசுநன்‌ (நாவாய்‌ செலுத்துபவன்‌, பாய்ம 
ரத்தை உயாத்துபவன்‌, பாய்களை உயரத்துபவன்‌]../ 

ஓசுநன்‌” ப்பது, பெ. (௩) எண்ணெய்‌ வாணிகன்‌ 
(சிலப்‌ 5,27,உரை.); ௦॥! ௱௦௩9௭. 


[உய்‌ ஃ ஒய்‌ ௮ ஓய்சு - ஐசு ௯ ஓசுநன்‌ (எண்ணெய்‌ 
பிழிபவன்‌).] 


1 


ஓசை 


400 


ஓட்டம்தரு-தல்‌ 


ஓசை ௦88 பெ (ஈ) 1 ஓலி (நாலடி 342), 50பா0 
2. மிடற்றொலி; 4009! 5௦பாப 3 எழுத்தோசை; 
utterance, pronunciaton 4 செய்யுளோசை; rhythm of 
averse 5 புகழ்‌;12ா6, renown, reputation ‘'ஓசைகொண 
மைந்தரோடுசாவி'' (பாரத வேத்‌ 22) 6 பாயு; Nake, 
by a றப ௦ சாவ '“ஓசையல்லா தணிபுனையா 
வுரவோன்‌'' (கூர்மபு வயிரவ 19) 7 கண்ணுக்குத்‌ 
தெரியாதவரிடமிருந்து வரும்‌ ஓசை; 50௦0 சManatng 
from the மடி "ஓசை ஒலியெலாம்‌ ஆனாய நீயே'' 
(அப்‌.தேவா ), 
ம. ஓசு, கோத. ஓச்‌ 
[ஓல்‌ - ஓதை - ஓசை ஓசை . ஓலி ஓசையைக்‌ குறிக்கும 
அரவம்‌ என்னும்‌ சொல்லுக்குரிய பாம்பு என்னும்‌ வேற்றுப 
பொருள்‌ நகைச்சுவை குறிதத குழுஉக்குறியாக ஆளப்பட்டுள 
ளது! 

ஓசை” 20 பெ (௩) வாழை (அக நி. 
(மூசை (வாழை) மோசை ஒசை] 


ஓசை” 625 பெ. (ஈ) 1 வெண்கலம்‌; 0026 2 
பிறவிநஞ்சு (மனோசிலை), ஒi5பlphure! of ௨௩௭௦ or 
red arsenic (சா அக), 


), plantain 


[உல்‌ ஓல்‌... இத்து. ஒசசு ௮ ஓசை ஓல்‌ : கலத்தல்‌, மயக்கம./ 
ஓசைப்பணம்‌ 6$2-ற-றகாகா, பெ (௩) பழைய நாணய 

வகை (பணவிடு 142), ஊரார்‌ con 

[ஓசை 


* பணம்‌ ஓசை கலப்பு மாழை (உலோகம்‌) / 


ஓசையுடைமை த-)-ப0தா௱த, பெ (௩) இன்னோசை 


யுடைமையாகிய ஒரு நூலழகு (நன்‌ 13), (Pros) 
rhythm, one of ten nul-alagu 


(ஒசை * உடைமை] 

ஓசையுண்‌(ணு)-தல்‌ ப$ஜு-ஏ-ப-, 12செகு.வி. (v।) 
செய்யுளோசை இசைதல்‌ (யாப்‌ வி 47), 1௦ have the 
proper rhythm, as a verse 


[ஓசை * உண்‌] 
ஓசையூட்டு-தல்‌ 652)--பரீப-, 5.செகு வி (41) செய்யு 
ளோசையை வாய்பாட்டால்‌ அளந்தறிதல 


(யாப்‌ வி57), ட ஐ the rhythm of a stanza by 
scanning the nes 


[தசை * ஊட்டு] 
ஓட்டக்காரன்‌ ௦42-/-த பெ (௩) 1 அஞ்சற்காரன்‌; 


rumer, mall runner, relay-man 2. விரைத்து ஓடுபவன்‌; 
one who runs fastly 


ம. ஓடடக்காரன 
[ஓட்டம்‌ * காரன்‌] 

ஓட்டங்காட்டு-தல்‌ ம்ர்கர்‌-/௪4ப-, 5செகுவி (4) 1 
முன்னோடிக்‌ காட்டுதல்‌; 1௦ 1690 the way, precede, 


inducing others to follow 2 ஓமிவதுவோல்‌. தடித்தல்‌; 
to make a pretence of running 


[ஓட்டம்‌ * காட்டு] 


க த ஆக்‌ ண்‌ 


ஓட்டசசு 0௪௦20; பெ (ஈ) பழையவரிவகை (511 96), 
ancient tax 


[ஓட்டு : அசசு ஐடடாசு 


குயவர்‌ செலுத்தியவரி / 


ஓட்டசாட்டம்‌ ௦௦-592, பெ (௩) ஆரவாரம்‌; பர 
and bustle (நெலலை ) 


(டடம * சாட்டம்‌ ஓட்டசாட்டம - நடையும்‌ குதியுமாயப்‌ 
பறந்துகட்டிக்‌ கொணடு செயயும்‌ பணி ஓட்டசாடடம்‌ (எதுகை 
குறிதத இணைமொழி) ] 

ஓட்டடுக்குவீடு ௦/௪20/4ப-ஈ3, பெ (௩) ஓடு வேய்ந்த 


மனை: tle-roofed house 
[ஓடடு - அடுக்கு  வீடு/ 
ஓட்டடை 020௮, பெ (॥) ஓட்டப்பம்‌ (வின்‌ ), 0056 
ம. ஓடடட 
[ஓட்டு * அடை] 


ஓட்டத்தி ௦1௪, பெ (௩) ஓட்டுத்துத்தி பார்க்க, 996 
ottututt 


[ஓடடுத்துத்தி - ஓட்டத்தி/ 

ஓட்டப்பம்‌ ஈ/௪௦0௪௱, பெ (ஈ) அப்பவகை; pk 
“ஓட்டப்பம்‌ வீட்டைச்‌ சுடவும்‌'' (தண்டலை 65) 
ம. ஓடடபபம்‌ 
(ஓடு அ ஓடடு ௪ அப்பம்‌ / 

ஓட்டம்‌' ௦ரீசா பெ (॥) 1 ஓடுகை (காஞ்சிப்பு 
மணி 18), ரபா, speeding. gallopng 2 பரிவு, 
வேகம்‌; 80660, $ணாரீ£றக55 வாசிப்பதில்‌ ஏன்‌ இவ்வளவு 
ஓட்டம்‌? 3 நீரோடுகை; போர, fl 4 மாணிக்கங்‌ 
களின்‌ (இரத்தினங்களின்‌) நீரோட்டம்‌, bாllance, 88 
i ௮ ஏ 5 தோல்வி (பிங்‌ ), 061981, rout, retreat 6 
வருவாய்‌; Come, Means, resources அவருக்கு முன்‌ 
போற்‌ செலவு செய்ய இப்போது ஓட்டமில்லை 7 
விலைமதிப்பு ஏறுகை, 190 higher IN றா ‘நூறுவரா 
கனுக்குமேல்‌ இந்த நகைக்கு ஓடடமில்லை' 8 மனு 
செல்லுகை; 000685 04 ஸ்‌ அவனுக்குப்‌ படிப்பில்‌ 
ஓட்டமில்லை 


ம. ஓட்டம்‌, ௧. ஓட, ஓடிகெ, கோத. ஓட்‌. து. ஓட, தெ. 
ஓட (அசசம), ஓடமி, ஓடமு (தோல்வி) 


[ஓடு - ஓட்டம்‌ / 
ஓட்டம்‌” ௦4/௪௭, பெ. (௩) 1 மேலுதடு (பிங்‌ ); பறற 
ற 2 உதடு (திவா ), [ற 


[உதடு - ஓடு - ஓடடு - ஓட்டம்‌ (கொவ) இஃதோர்‌ 
வடதமிழ்க்‌ (பிராகிருதம்‌) திரிபு ] 


ஓட்டம்தரு- தல்‌ [காகா 18 செகு வி (ஸ।| ஓடிவரு 
தல்‌; 1௦ 0௦8 பபற ''ஓட்டந்து தன்னெதிர்‌ தோற்றும்‌ 
புனிற்றா'” (தொல பொருள்‌ 58,உரை): 


[ஓட்டம “ தரு - ஓட்டந்கரு)./ 


ஓட்டம்பிடி-த்தல்‌ 


இது, ஓட்டந்தரு - ஓட்டநதா ௮ ஓட்டந்து என இறந்தகால 
வினையெச்சமாகும இதனை ஒட்டரு எனச்‌ செனனை அகர 
முதலி தலைபபுச சொல்லாககியது புணாமொழிவழு 
ஓட்டம்பிடி-த்தல்‌ ௦8௱-௮-, 4.செ.குவி (ப) தப்பி 
யோடுதல்‌; 1௦ flee, run away 
/ஓடடம' * பிடி] 
ஓட்டமறு-தல்‌ ௦/௪௱-௪ங-, 4.செகு.வி. (41) ஓட்டறு 
பார்க்க, see மங 
[ஓட்டம்‌ ௬ அறு! 
ஓட்டமெடு-த்தல்‌ ௦ரஅா-ச0-, 4.செ கு.வி (81) ஓட்டம்‌ 
பிடி பார்க்க, 598 மரற “வாலி வெரீஇயின னோட்ட 
மெடுத்தான்‌'' (காஞசிப்பு மணி.18) 
/ஓடடம : எடு] 
ஓட்டல்‌ சரச பெ (॥) 1. உட்செலுத்தல்‌; 1௦ "687 
2 திணித்தல்‌; 1௦ thrust into, as a lint is thrust nto 
௮ 5றப5 (சா அக ). 
(ஓட்டு - ஓட்டல்‌] 
ஓட்டவம்‌ ௦4௪௱, பெ. (ஈ.) பொறிக்காளான்‌; 46104 
mushroom (சா அக.) 
[ஓட்டு - ஓட்டவம்‌ ஓட்டு - துளை, புள்ளி, குற்றம்‌ / 
ஓட்டறு-தல்‌ ச்ச, 4செகுவி (ர) 1. உருக்கித 
துப்புரவு செய்யாமல்‌ இயற்கையிலே தூய்மை யுடை 
யதாதல்‌; 10 06 naturally pure without refining process 
“ஓட்டறற செம்பொன்போலே' (ஈடு 1,109) 2. 
உருக்கித்‌ தூய்மை (சுத்தஞ்‌) செய்தல்‌; (௦ பார by 
melting. as fine gold. 
[ஓட்டு : அறு - ஐட்டறு. ஓட்டு - துளை, புள்ளி, குற்றம்‌.] 
ஓட்டன்‌ ! ரந பெ (௩) நடந்து செல்லுந்தூதன்‌ 
(சிலப்‌ 8,9,உரை ), யான. 
ம. ஓட்டன்‌, ௧. ஓடடகார. 
[ஓடு அ ஐட்டன்‌/ 
ஓட்டன்‌” ௦/2, பெ (ஈ) பாட்டனுக்குப்‌ பாட்டன்‌ 
(பரவ ), gுreat-great-grandfather (parava “பாட்டன்‌, 
பாட்டனுக்கு மேல்பூட்டன்‌, பூட்டனுக்குமேல்‌ ஓட்டன்‌, 
ஓட்டனுக்குமேல்‌ உறவில்லை' (பழ ) 
[ஆ ௮ ஓ (சேய்மைச்சுட்டு) ஓடு - ஓட்டன்‌./ 
ஓட்டாங்கச்சி ரகா-4௪௦௦1 பெ (॥) சிரட்டை (இ வ.): 
coconut shell 
[ஓடு - (தேங்காய்‌ ஓடு) ஓடு - ஓட்டு * அம்‌ - காய்‌ - சில்‌ 
- ஓட்டாங்‌ காய்ச்சில்‌ - ஐட்டாங்கச்சி] 
ஓட்டாங்கட்டி ௦424௪4: பெ (௩) உடைத்த ஓட்டுத்‌ 
துண்டு (ஆ அக ), broken piece of a tile 
[ஓடு - (ஓடடு) : ஆம * கடம / 
ஓட்டாங்கிளிஞ்சில்‌ 62-80 பெ (॥) உடைந்த 
சிப்பி (வின்‌ ), broken Oyster-shell 


26 


401 


ஓட்டு'-தல்‌ 


(ஓட்டு) * ஆம்‌ 4 கிளிஞ்சில்‌ - ஓட்டாங்கிளிஞ்சில்‌ 
(ஒடுபோன்றிருப்பது].7 

ஓட்டாங்கிளிஞ்சில்‌” 2௦௭-764 பெ. (௩) மீன்வகை 
(யாழ்‌ அக ), ரள 


[ஓடு 


[ஓட்டாம்‌ * கிளிஞ்சில்‌.. 
ஓட்டாங்குச்சு 0827-0200, பெ. (॥) 1 உடைந்த 
மட்கல வேடு; broken plece of a pot 2. தேங்கா 
யோடு; 00008பர்‌ shel! (சா அக.) 
[ஓடு * ஆம்‌ - குழிசி - ஓட்டாங்குழிசி ௯ ஒட்டரங்குச்சு குழிகி 
அ குச்சு - பானைபோன்று காணப்படும்‌ தேங்காய்‌ ஐ / 
ஓட்டாண்டி கார்‌ பெ (௩) பிச்சைக்காரன்‌; 080027, 
carrymg about a potsherd or bowl in hand '‘தமிழ்நாவ 
லரை யோட்டாண்டி யாக்கி'' (தனிப்பா 1,238,8) 
[ஓடு - ஓட்டு * ஆண்டி - ஓட்டாண்டி (தெருவில்‌ திருவோடு 
ஏந்தி இரப்பவன்‌) 7 
ஓட்டி' ரீ பெ. (6) பாட்டிக்குப்பாட்டி (பரவ); 
great-great-great mother (parava ) 
[ஆ ௮ ஓ (சேய்மைச்சுட்டு) ஓ ௮ உயர்வு, தொலைவு. ஓ 
ஓட்டி.ஐட்டன்‌ (ஆ பா.) - ஓட்டி (பெ.பா)/ 
ஓட்டி” ௦, பெ (ஈ) ஓட்டும்‌ ஆள்‌ அல்லது பொருள்‌; 
one who ரொ; that which dnves, instrument: of ரோ, 
a5 படகோட்டி, ஆளோட்டி, பேயோட்டி, ஈயோட்டி 


ம. ஓட்டி 
[ஓட்டு * இ - ஓட்டி இகரம்‌ முதனிலை ஈறாகும்‌ போது 
செய்பவனையும்‌ தொழிலைக்‌ குறித்த ஈறாகும்‌ போது செயப்‌ 
படு பொருளையும்‌ சுட்டும்‌ ] 

ஓட்டி” 28; பெ. (ஈ) கேரவைக்கணி; ௨ (000 ௦4 ft 
(ஆ.அக.). 5 

ஓட்டி” ர்‌ பெ. (ஈ.) ஓடு, கெட்டியானவெளி ஓடு; 
shell, hard outer shell (சேரநா.) 
ம. ஓட்டி 
[ஓடு - ஓட்டி... 

ஓட்டியம்‌ ச்சா, பெ. (॥) குலைத்தபின்‌ அழியும்‌ 
வாழை; plantain tree which bears fruit but to perish 
(சா அக.) 
[ஓட்டு * இயம்‌ ஓட்டு - தோல்வி, மறைவு / 

ஓட்டியெறும்பு சரீ-ரசஙாமப பெ (௩) ஒருவகைக்‌ 
கட்டெறும்பு; ி்iver's ant, common in Africa (சா.அக.). 
[ஓட்டு ௯ ஓட்டி * எறும்பு ] 

ஓட்டிரம்‌ ௦48௧, பெ (ஈ) ஒரிசா மாநிலம்‌; 0558 state. 
ஒட்டரம்‌ பார்க்க; 5௪ ௦2 

ஓட்டு' -தல்‌ 0ர[ப-, 5 செ குன்றாவி. (41) 1 செலுத்துதல்‌; 
1௦ cause to run, to dnve, propel; to steer, as a vessel 
"நும்மூர்த்‌ தெருவதனி லோட்டுவேன்‌'' (கந்தபு. 
வள்ளி 136) 2 நீங்கச்செய்தல; (௦ ve away, put 
to flight, chase, expel, disperse, as ignorance, as darkness 


ஓட்டு” 


402 


ஓட்டுவளை 


பேயை யோட்டிவிட்டான்‌ 3 (குத்துதல்‌; 1௦ 0955 1ஈ, 
ன "உரைத்தது செவியிற்‌ காய்ந்த நாராச மோட்டிய 
தென'' (அரிச்‌ பு மீட்சி.30) 4 அழித்தல்‌; (௦ 0950 
'அடுகள மார்ப்ப வமரோட்டி'' (பு வெ9,5) 5 செய்து 
முடித்தல்‌; ௦ ஈட்‌, complete “உரவு நல்லணை 
யோட்டிய வூற்றமும்‌'' (கமபரா ஒற்றுக்‌ 40) 6 காலந்‌ 
தாழத்தல்‌; 1௦ ச ''ஓட்டியுங்‌ கோறு மன்றே'' 
(சீவக 1741) 7 நூலால்‌ இழையிடுதல்‌; (௦ ௧, ௦ 
stitch a running stitch ஓரிழை யோடடிக கொடு 8 
கட்டடத்துப்‌ பூசிய சாந்தை வழவமுப்பாகக்‌ கொத 
துக்கரண்டி முதலியவற்றால்‌ தேய்த்தல்‌ (இவ). 
polish a plastered wall with a float இந்தச்‌ சுவரை நன்றாய்‌ 
ஓட்ட வேண்டும்‌ (இவ ) 
ம. ஓட்டிககுக 
[ஊடு ௮ ஓடு ௯ ஓட்டு / 

ஓட்டு” சரப பெ (௩) 1 ஓடுகை; பாட “முன்னோட்‌ 
டுக்கொண்டு போவாரே'' (பழ 163) 2 கப்பலோட்‌ 
உம்‌; salling of a vessel "சென்னைக்கு எததனை 
நாளோடடிற போகலாம்‌?' (வின்‌.) 3 செயலாக்கம்‌; 
000156 01 றப்ப! அந்த ஓட்டு இங்கே செல்லாது 4 
நூலிழை யோட்டுகை; 56 ௦4 ௦௦1 ஓரோட்டு 
ஒட்டிக்கொடு 
[ஒடு - ஓட்டு / 

ஓட்டு” 0, பெ (6) 1 தோல்வி; falure, defeat 2 
தோற்றோடுதல்‌; 1௦90 '"ஓட்டன்றோ வன்கண 
வர்க்கு'' (குறள்‌,775) 

ப 

[ஓடு- ஓட்டு ) புறமுதுகிட்டு ஓடுதல்‌, பகைவரால்‌ துரத்தப்படு 
தல்‌, தோல்வி) / 

ஓட்டு” ௦ பெ (॥) கடல்‌ அலைக்கும்‌ கரைக்கும்‌ 
இடையே உள்ள நீரின்‌ இிழுப்பாற்றல்‌; போ bச- 
tween the waves and the shore (சேரநா ) 
ம. ஓட்டு. 
[ஓடு - ஓட்டு. 

ஓட்டு” ப பெ (ற) 1. துளை; he 2 பூள்ளி; 
0௦1 3 குற்றம்‌; 061601 
[உல்‌ -ஃ ஓல்‌ அ ஓள்‌ ஓட்டு..] 

ஓட்டு” சம பெஎ (வ) 1 ஓடுவேய்தல்‌; pertanng 
1௦46 ஓட்டுக்கூரை (உவ ) 2 வெளி ஓடு உள்ளது; 
having or covered with a shell ஓட்டுபபுளி (௨ வ) 
ம. ஓட்டு 
[ஒடு ௮ ஓட்டு! 

ஓட்டு' சப பெ (௩) வெண்கலம்‌; 0௨1-௬௨௮] 
[ஓடு ௯ ஓட்டு (ஓட்டிலிட்டு உருக்கிவார்த்த வெண்கலம்‌) ] 

ஓட்டுக்கூரை 040-40௮ பெ. (௩) ஓடுவேய்ந்த முகடு 
(CEM); tied roof 
[ஒடு ௮ ஓட்டு - கூரை] 

ஓட்டுக்கொடு-த்தல்‌ 2ப-/-/௦/-, 4 செகு.வி (41) 
ஓடிவிடுதல்‌; (௦ ரபா, appear ்‌'காலைவெய்யோற்கு 


முன்‌ னோட்டுக்‌ கொடுத்த கங்குற்‌ குறும்பர்‌'' (திவ்‌ 
இயற்‌ திருவிருத 93) 
(ஐடு - ஓட்டு - கொடு] 


ஓட்டுகலம்‌ சரப, பெ 
vessel! of bell-metal (சேரநா ) 


() வெண்கல ஏனம்‌; 
ம. ஓடடுகலம 
[ஓட்டு * கலம்‌] 

ஓட்டுச்சாலர்வேலை சரீப-௦-எசிககினு; பெ (௩) ஓட்டி 
னால்‌ தேன்கூடு போன்றமைந்த வேலை (கட்டட நா 
மக 17), honey-comb 116-௩௦1 
[ஓடு - ஓடடு * சாலர்‌ * வேலை ஹட்டுசசாலா வேலை 

ஓட்டினால்‌ பலகணிபோல்‌ செய்யப்பட்டது ஓடு கூரைவே 

யம சுடுமண்‌ ஓடு சாளரம்‌ ௯ சாவா] 

ஓட்டுத்தடுக்கு கரப-(-(எ9ப4&ப, பெ (௩) ஓட்டுக்கூரை; 
tled roof 


/ஓ0 - ஓடடு * தடுககு / 

ஓட்டுத்துத்தி அப-1-(ப்ம்‌, பெ (௩) 1 துததிச செடி 
வகை; கangleleaved Burr Mallow 2 துத்திவகை 
(மலை ), 1009-6860 Burr Mallow 


(ஒட்டு : துக்கி] 

ஓட்டுப்பணிக்காரன்‌ 6பற௦ண-4-்த்கு பெ (0) கண்‌ 
னான்‌: 0828 (சேரநா ) 
ம. ஓட்டுபணிககாரன 
/ஓடடு' : பணி; காரன்‌ ஓட்டு - ஓடடிலிடடு உருக்கி வார்க்கும்‌ 
பணி] 

ஓட்டுப்பந்து 0/ப-2-0கா/ப. பெ. (௩) விளையாடுபவர்‌ 
கள்‌ வட்டமாக அமர்ந்து பந்தை ஒருவர்‌ மாற்றி 
ஒருவர்‌ பின்னாகத்‌ தள்ளிக்‌ கொடுத்து ஆடும்‌ ஒரு 
வகை விளையாட்டு; ae In which the players sit 
im a circle and a ball is dropped behind one after another, 
hke the drop of the handkerchief 
[ஓடி ௮ ஓடடு £ பந்து / 

ஓட்டுமீன்‌ கபார்‌, பெ (௩) மீண்வகை; 0ப5100080, 
shell-fish 
[ஓடு ௯ ஓடடு * மீன] 


ஓட்டுமுத்து ஏ/ப-றபரப பெ (௩) 1 சிப்பியில்‌ ஓட்டிய 
முத்து (வின ) , pear! of Inferor quality, found adhering 
to the oyster 2 உள்வயிரமற்ற மூத்து; pearl without 
lustre 
[ஒடு ௯ ஓடடு * முத்து / 

ஓட்டுவளை மர்ப-ச பெ (௩) வெண்கலத்தால்‌ ஆன 
கைவளையல்‌: bangle Made of bell-metal (சேரநா ) 
ம. ஓடடுவள 


[ஓட்டு ச வளை] 


403 


ஓடக்காரன்‌ 


ஓட்டுவீடு கபர, பெ. (ஈ) ஓடுவேய்ந்த வீடு; ங்‌ 
house, dist fr மச்சுவீடு ௦ கூரைவீடு 
[ஓட 
ஓட்டுழக்கம்‌ 24/௮௪, பெ |) ஒருவகை படகு; 
a kind of boat 


ஓட்டு  வீடு/ 


ம. ஓடடுழக்கம 
[ஓட்டு / உழக்கும்‌ / 

ஓட்டெடு-த்தல்‌ ௦6ப-, 4 செகு வி (8) விரைந்தோ 
டுதல்‌; 1௦ பா, 166 '"ஒப்ப வனைவரு மோட்டெடுத்தா 
ரே'' (திருமந்‌ 154) 
(ஒடடி * எடு ஓட்டு - ஓட்டம்‌] 

ஓட்டெழுத்து ௦4/0) பெ (॥) தலையெழுத்து; 
sutures on the skull, regarded as Brahma's writing of 
ஷர என்னோட்டெழுத்தோ (பாரதவெண்‌ வாசுதே 
வன்றூ 16) 
[ஓடு - ஓட்டு - எழுதது.] 

ஓட்டை' ௦/8 பெ (ஈ) 1. துளை; 08 ''அருவிசலம்‌ 
பாயுமோட்டை'' (திருப்பு 321) 2 சிதைவு; 080 in 
a vessel, flaw, leak, any cracked article as a bell இந்த 
ஏனம்‌ ஓட்டையாய்‌ விட்டது 3 குற்றம்‌; 06160. 
ம. ஓட்ட, ௧. ஓடெ, ஓடடே, கோத. ஓட்‌, துட. விட்ய; குட. 
டைவை, து. ஓட்டெ, தெ. ஓடி 
[உல்‌ ஜல்‌ ஓள்‌. ஐடடை/ 

ஓட்டை” 45; இடை (நகர்‌) 1 ஒடுப்பொருளையு 
ணார்த்தவரும்‌ மூன்றாம்‌ வேற்றுமை உருபு; an ending 
of the Instrumental case having the force of together 
wh “பர்வத பரமாணுவோட்டை வாசிபோரும்‌'' (திவ்‌ 
திருப்பா அவ) 2. உடனொதத; wh, ப5ed 95 dj 
meaning equa! wth as அவனுக்கு இவனோட்டை வயது. 
[ஓடு ௮ ஓட்டை - ஓட்டை. 

ஓட்டைக்கை 0/௪/-/-/௪/ பெ. (ஈ.) பொருள்தங்காத 
கை (உ.வ.); lavish disposition, lit a hand that retains 
nothing 
ம. ஓட்டக்கை 
[ஓட்டை - கை] 

ஓட்டைக்கையன்‌ ௪4௪௭, பெ. (௩) கையிலொன்‌ 
நும்‌ தங்காதவன; கிடைத்ததை எல்லாம்‌ செலவழிப்‌ 
பவன; 500 *ஙாரி 
ம. ஓட்டககையன்‌. 
[ஓட்டை - கையன்‌ ] 

ஓட்டைச்செவி 04/-0-௦௪ பெ. (ஈ.) கேள்வி தங்காத 
செவி: ear that fails to retain what it hears. பாட்டு 
முரையும்‌ பயிலாதனவிரண்டோட்டைச்‌ செவியுமுள 
(தொல்‌.பொருள்‌.472,உரை.). 
[ஓட்டை - செவி.] 


27 


(n) 


ஓட்டைசாட்டை 687-025) பெ பயனற்றது 


(உவ), that which Is useless 


[ஓட்டை - சாட்டை ஓட்டை சாட்டை (எதுகை குறித்த 


. இணைமொறழி] / 
ஓட்டை நெஞ்சு மரன-றசர்ப, பெ (ஈ) மறதியுள்ளமனம்‌, 
அறைபோன மனம்‌; 809எ-௱0௨00988, preoccupa- 


11௦௩ “ஓட்டை நெஞ்சினராயுழலவார்களும்‌'' (சீவக. 
642) 
/டைடை * நெஞ்சு / 

ஓட்டைப்பல்‌ ௦௮-ற-ற2! பெ (॥) 1 குறைந்துள்ள 


பல; row of ieeth In which one or more are lacking 
2 மூளிப்பல்‌; broken tooth 
[ஓட்டை * பல்‌] 

ஓட்டைபோ-தல்‌ ௦/8/-20-, 8 செகு வி (1) சிதைவுறு 
தல்‌; 10 become cracked, 10 go bad ''ஓட்டை 
போமறிவோடும்‌'' (விநாயகபு 77 134). 
[ஓட்டை * போ] 

ஓட்டைமனம்‌ ப்/ஜ-/றைகா, பெ (1) 1 ஒன்றுந்‌ தங்காத 
மனம்‌; ற that has No retentive power 2 இள 
நெஞ்சு; £௪ ஈர்‌ “ஓட்டைமனவ னுரமிலி'” 
(பரிபா.12,51) 
[ஓட்டை - மனம] 

ஓட்டைமுத்து ௦/ணபரப, பெ. (௩) சிப்பியில்‌ ஓட்டிய 
தாழ்ந்த முத்து; pear! of inferior quality found adhering 
to the oyster (சா அக ). 


[ஓட்டு ௯ ஓட்டை - முது... 

ஓட்டைமூக்கு (ணம்‌; பெ (௩) 1 கில்லி மூக்கு 
அதாவது அரத்தம்‌ வடியும்‌ மூக்கு; 008600 Nose 
2. சளி ஒழுகும்‌ மூக்கு; பங ஈ066. (சா.அ௮க.). 
[ஓட்டை - மூக்கு / 

ஓட்டையுடைசல்‌ பரஜர்‌--பத/8த/ பெ. (௩) சிதைந்த 
பாண்டங்கள்‌ (௨ வ.); racked and broken utensils 
[ஓட்டை - உடைசல்‌.] 

ஓட்டைவாயன்‌ சரீரத்தை, பெ (௩) 1. கமுக்கங்களை 
(இரகசியங்களை) மறைக்கமாட்டாது வெளியிடுபவன்‌; 
one who cannot keep secrets (செ.அக.). 2. உளறுவா 
யன; 006 who talks indiscriminately 
[ஓட்டை * வாயன்‌.] 

ஓட ௦0% இடை. (றகர்‌) உவமையுருபு (தொல்‌. 
பொருள்‌.290); particle ௦4 comparison (செ.௮௧.). 
[ஒடு - ஓட... 

ஓடக்காரன்‌ சரச பெ. ௩) 1. ஓடமோட்டி; 
boatman, feryman 2. பாய்பின்னும்‌ ஒரு இனத்தான்‌ 
(GTup D.163); mat-weaver (செ.௮௧.). 


[ஓடம்‌ - காரன்‌] 


ஓடக்காளவாய்‌ 


404 


ஓடாவி? 


ஓடக்காளவாய்‌ ௦௦9-&-சிஹக்‌..பெ (௩) சுண்ணாம்புக ஓடல்‌” 2221) பெ (௩) 1 குலைவு (பிங ), ஈகர௦, 


காளவாய்‌ வகை; (Madr), a kind of lme-kiln 
(ஐடம்‌ : கானவாய ஓடம்‌ . நீண்டது, பெரியது / 


ஓடக்கோல்‌ ௦௦2-k-0 பெ (௩) படகுதளளுங்‌ கழி 
(சிலப்‌ 13 176,உரை ), ஒboatman's pole, oar 


[இடம * கோல்‌] 


ஓடகம்‌ ப்ரா, பெ 
sundra (சா அக ) 


(॥) செங்கருங்காலி; பெ 
ஓடதி' சளி பெ (6) பூங்கொடி; flowering creeper 


[அவ்வு - அவ்வுடம்‌ ௮ அவுடம்‌ ஃ அவுடதி  ஓடதி 
ஓடத்‌ (பற்றும்‌ கொடி) ] 


ஓடதி சரி, பெ 6) 1 மருந்திற்குரிய பூடு 
முதலியவை; medicinal herb or drug '“ஓடதி நிரைத்‌ 
தார்‌'” (கம்பரா அகலிகை 23) 2 ஆண்டில்‌ ஒருமுறை 
காய்த்துப்பட்டுப்போகுஞ்‌ செடி (மூ ௮ ), ப plant 
(இள தம -. இடகம - ஓடதி] 

ஓடதிநாதன்‌ 0௪௦-௪௦௭, பெ (ஈ) மூலிகைகளின்‌ 
இறைவனான திங்கள்‌ (வேதாரணி, வன்னி.19), 
moon, lord of herbs 
[ஒளடதம்‌ - ஓடதம்‌ - டைதி * நாதன்‌ / 

ஓட.திபதி ௦௦20றச, பெ (௩) நிலவு; ௦௦" (ஆ அக.,). 
[௨டுஃ உடதி-, ஐடுதி. ஓடதி , பதி உடு . விணமீன்‌.] 


ஓடப்பாட்டு 02-02-0௪40, பெ  (n) 
boatsong 


படகுப்பாட்டு; 


[ஓடம்‌ - பாட்டு] 


ஓடம்‌' மண, பெ (6) 1 தோணி (திவா), 6024 
ferry-boat 2 மிதவை (வின்‌ ), raft, float, vessel of any 
ஈஸி 3 கொடுநுகம்‌ (மசநாள்‌) (இராசவைத்‌), 1 
॥k$!/ 4 நெசவுநாடா (யாழ்‌. அக ), 99/90 shuttle 
5. ஓடப்பாட்டு; 509 ஈ the boatman's tune 


ம. ஓட, ௧. ஓட, து. ஓட தெ. ஓட, கோண்‌, ஓட, பர்‌. 
ஓட; பிரா, வேடி ந 164, ய hod, H hoia, இர்‌ oruva, 
Skt Vedi, Védi, hoda 


[ஓடு ௮ ஓடம்‌.] 


ஓடம்‌” பர்தா, பெ (॥) சிறுமாரோடம்‌, செங்கருங காலி 
(மலை): red catechu 


/மாரோடம்‌ - ஓடம்‌ (முன்னசை நீக்க மரு௨).] 


ஓடல்‌" 6ஏச/ பெ. (௩) அல்லல்‌ (அக.நி.); 28100, 
distress 


(டு -- ஓடல்‌ - அலைச்சல்‌, துன்பம்‌. / 
ஓடல்‌” 20 பெ (௩) ஆம்‌ எனல்‌; 618580 of assent 


[ஒட்டல்‌ அ ஓட்டல்‌ , இடல்‌ - பொருந்தும்‌ என்னும்‌ குறிப்பு. / 


perபாஸaon 2 அச்சத்தினாலோடுகை; பறற away 
ரீ 181 3 கெடுகை; ஸbemy defeated, destroyed 
ம. டைல 
(ஒடு - ஓடல்‌ / 

ஓடல்‌' ௦௦௮/ பெ (௩) யானைவடம்‌ எனப்படும்‌ 
ஒருவகை மரம்‌; 616024 rope tree 
190) - ஜடல/ 

ஓடவிடு-தல்‌ 56ஏ9-ஸஏப-, 18 செ குனறாவி (v1) புடமிடு 
தல்‌; 1௦ 64106, ௮5 0010 "காய்ச்சி ஓடவிட்டுரைத்த பொன்‌' 
(ஈடு ) 
[ஓடு அ ஓட ; விடு] 

ஓடவை-த்தல்‌ ௬/ச-, 14 செ.குன்றாவி (1) 1 
உறுதிசெய்தல்‌; 1௦ 0788 ௦ப!, make ௦௪1௮ 'இப்புரு 
சார்த்தததை ஓடவைத்தா£' (ஈடு) 2 ஓடவிடுபார்க்க, 
566 கப உருககி ஓடவைத்த நல்லபொன்னிலே 
(கலித்‌ 117,உரை ) 
[ஓடு ஓட கவை] 


ஓடன 8, பெ (௩) ஆமை (வின்‌.), 101059 40 
its having a shell 
[ஒடு - இடன்‌] 

ஓடாச்சரக்கு ௬ச்சாசச்்ப பெ (௩) நெருப்பிற்கு 
ஓடாத பொன்‌, வெள்ளி முதலிய சரக்குகள்‌; 0010 
silver etc which cannot be 40/90/2609 or made to pass 
into vapour when heated (சா அக ) 
[ஓடு' ௮ ஓடா - சரக்கு] 

ஓடாணி ஏச, பெ. (ஈ.) அணிகலன்‌ முதலியவற்றில்‌ 
மாட்டும்‌ ஆணி (5... 18); sliding pin in a metal case, 
jewel, etc. 
(ஓடு! * ஆணி. 

ஓடாமீன்‌ ஏகார, பெ (௩) ஒருவகை மீன்‌; ௨ 00 
of large fish (சேரநா ). 
ம. ஓடாமீன்‌ 
(ஓடு ௯ ஓடா * யீன்‌.] 

ஓடாவி' ஏக் பெ (௩) 1 ஓவியம்‌ வரைபவன்‌ 
(யாழ்‌ அக ); painter 2 பானையின்மீது வரைபவன்‌ 
அல்லது எழுதுபவன்‌: 06 wo wi:teS or draws figures 
on the earthen pot. 


(ஒடு * ஆள்வி - ஓடாள்வி - ஓடாவி, பானையின்மீது 
எழுதுபவன்‌. / 


ஓடாவி” சரசர பெ. (ற) 1. மரக்கலஞ்செய்வோன்‌ 


(வின்‌.); shipwright, boat builder 2 தச்சன்‌; கrpenter 
(ஒட்டாள்வி - ஓட்டாள்வி ௯ ஓடாவி.] 


ஓடி 


405 


க 


ஓடு 


ஓடி' ௦0, பெ (௩) ஒரு வகை நிலம்‌ (செந்‌ 13,172), 
tract of land 
[ஓடு ௮ ஜிடி / 

ஓடி்‌ சள பெ (ஈ) 1. ஓடுபவன்‌; பான. 2. முன்னோடி, 


forerunner, harbinger. 


ம. ஓடி 
[ஓடு - ஓடி] 

ஓடி” ௦0 பெ (௩) மலைநெல்‌ (யாழ்‌.அக.), 6110 paddy 
[ஒட்டு ஃ ஓட்டு - ஓட்டி - ஐடி இட்டு - மலைமுகடு ஓடி 

மலைமூகட்டில்‌ விளையும்‌ நெல்‌] 

ஓடித்திரி-தல்‌ ௬9-/-87-, 2 செ கு வி (1) 1 அலைதல்‌; 
1௦ ரப 86௦01 ''ஓடித்திரியும யோகிகளும்‌'' (திவ்‌ திரு 
வாய்‌ 8,8,9) 2 பெருமுயற்சி செய்தல்‌; (௦ leave No 
stone unturned, to realze an objec!. அக்காரியத்தை 
முடிக்க அவன்‌ ஓடித்திரிகிறான்‌. 
[ஓடு - ஐடி * திரி] 

ஓடிப்போ-தல்‌ ௦௦/-ற-ற0்‌-, 8 செகு வி (41) 1 ஓட்டமெ 
டுத்தல்‌; 1௦ un away, to take to one's heels 2 விட்டு 
நீங்குதல்‌; 1௦ vanish, cease 


[ஒடு' - ஓடி - போ] 

ஓடிமை ஏற, பெ. (॥) காட்டுநெல்‌; ஸப pay 
(ஆ அக ) 
[ஓடி - ஓடிமை ] 

ஓடியாடிப்பார்‌-த்தல்‌ ௦௦/-)-ச/-ற-றக்‌!-, 4.செ கு வி (ர்‌) 
பெருமுயற்சி யெடுத்தல்‌; (௦ exert oneseif to the 
யர! அவன்‌ ஓர்‌ வேலைக்காக ஓடியாடிப்‌ பார்க்கிறான்‌ 
[ஒடு - ஒடி * ஆடி - பார்‌] 

ஓடியாடு-தல்‌ ச௦-)-ச்0ப-, 5 செகுவி (1) ஓட்டமும்‌ 
ஆட்டமுமாயிருத்தல்‌; (௦ ப about vigourously, as 
a [a0 ''இளமையி லோடியாடு மியக்கத்தில்‌'' (பிர 
போத. 6,26). 
[ஐடி ஐடி * ஆடு] 

ஓடியுறை-தல்‌ சஎ/-ர-பஈர்‌-, 2.செ.கு.வி (।.) படிப்படி 
யாய்‌ இறுகுதல்‌; (௦ congeal gradually. கசாயமெல்லாம்‌ 
ஓடியுறைந்தது (வின்‌.). 
(ஓடு - ஓடி * உறை./ 

ஓடிவிறை-த்தல்‌ ச்ஏ/-ஸர்சர-, 4.செ.கு.வி. (1) உடல்முமு 
தும்‌ விறைத்தல்‌ (வின்‌.); (0 suffer stifiness throughout 
the body 
[ஓடு - ஓடி * விழை... 

ஓடிவெளி-த்தல்‌ ௬-௪, 4.செ.கு வி. (ஸர்‌) 1. வெளி 
வாங்குதல்‌; ௦ 06 dispelled, as clouds, to clear மழை 
ஓடி வெளித்துப்‌ போயிற்று. 2. நன்கு வெளிப்படுதல்‌; 
to be discovered, as fraud or theft அவர்‌ வஞ்சகமெல்‌ 
லாம்‌ ஓடி வெளித்துப்‌ போயிற்று. 


ஓடு'-தல்‌ ப்ப, 5செகுவி 


(1) 1 ஓட்டமாய்ச்‌ 
செல்லுதல்‌; to run, flee away, pass quickly ' 'கூற்றங்‌ 
கொண்‌ டோடும்‌ பொழுது'' (நாலடி,120) 2 செல்லு 
தல்‌; to go, as a watch, to pass, as tme, to sall 
“திரைகட லோடியும்‌ திரவியந்தேடு'' (கொன்றைவே ) 
3 மனம்பற்றுதல்‌; 10௦ 00௭௧6, follow, as the Mind 
அவனுக்குப்‌ படிப்பில்‌ ஓடடமில்லை 4 தீளுதல்‌; ௦ 
ஐர0, 9௦ far வழி மிக வோடுகிறது 5 வருத்துதல்‌; 
to suffer, to be distressed ''ஓடியதுணர்தலும்‌'' (சிறு 
பாண்‌ 214) 6 நேரிடுதல்‌; 1௦ happen, ௦௦௦பா 'இவளுக் 
கோடுகிற நோவும்‌' (ஈடு 4,6,ப்ர) 7 பிறக்கிடுதல்‌; 
to turn back, retreat, to be defeated ‘SLT வம்பலர்‌” 
(பெரும்பாண்‌ 76) 8 கழலுதல்‌; 1௦ come off, as a 
றத, 6806 ''ஓடுவளை திருத்தியும்‌'' (முல்லைப்‌ 82) 
9 பொருந்துதல்‌; (௦ be endowed with '"கூர்மையோ 
டம்பு'' (தேவா 533,3) 10 குலைதல்‌ (பிங்‌ ), (௦ be 
dismantled 11 எண்ணஞ்‌ செல்லுதல்‌; ௦ ற௮ss, as 
௩ he mn “திருவுள்ளத்தில்‌ ஓடுகிறதறியாதே'' (திவ்‌ இ 
யற்‌ திருவிருத்‌ 99,வயா ) 12 விரைதல்‌; ௦ ரப away, 
1௦ hasten அவன்‌ எதைச்‌ செய்யத்‌ தொடங்கினாலும்‌ 
ஓடுகிறான்‌ 13 பரத்தல்‌; 1௦ 8080 ''குழுமிளை 
யோடெரிவேய'' (பு வெ 6,30) 14 மதிப்புக்குரியதா 
தல்‌; ௦ be worth, as a Jewel அந்த நகை நூறு ரூபாவுக்கு 
மேல்‌ ஓடவில்லை. 15. தீர்மானிக்கப்படுதல்‌; 1௦ 66 
determined, resolved ‘இதில்‌ ஓடுகிறவிசயம்‌ என்னென்‌ 
னில்‌' (ஈடு 2,9.ப்ர ) 

ம. ஓடு, கை. ஓடெ.; கொர. ஓட, எரு. ஓடு, இரு. வோடு; 
க., பட. ஓடு; கோத. ஓட்‌, வொடெ, குரு. வோடு; துட. 
வீட்‌, குட. ஓட, து. ஓடுனி, தெ. ஓடு, கோண்‌. சோடினா, 
குவி. கோதவி, கோதை 

(ஓல்‌. ஓல்லை (விரைவு), ஓல்‌ - ஓல்‌ ஓள்‌ ௯ ஓடு.] 

ஓடு”-தல்‌ ௦௦0-5 செகுவி (ஸர்‌) 1 விலகல்‌; £௦ 06/௦1 
2 நீர்முதலியவோடுதல்‌; 1௦ flow like water 3 
நீங்குதல்‌; 1௦ (8/6 4 பிளத்தல்‌; 5011 பற (ஆ.அக.). 
[ஓ ௮ ஓவுதல்‌ - நீஙகுல்‌, விலகுதல்‌ ஓ ஓடு.] 

ஓடு” கர்ப, இடை (ஒசர!) கூன்றனுருபு (நன்னூல்‌ 297); 
with, together-with, sign of the instrumental case. 

ம. ஓடு, க. ஒட, ஒடனெ, ஓடம்‌; கோத. ஒட்‌, து. ஓடகு, 
ஓட, தெ. தோடு; பட. கோட. 
[ஒடு - ஓடு. 

ஓடு" ப, பெ (॥) 1 ஆமைமுதலியவற்றினோடு; 
shell, as of a tortoise, of an 600 2 பழம்‌ முதலியவற்றின்‌ 
தோடு; hard outer covenng, as of a nut ஓட்டி 
னொட்டாப்‌ புளிம்பழம்‌'' (தணிகைப்பு நந்தியு.149). 3. 
மண்ணின்‌ ஓடு, உடைந்த மட்பாண்டம்‌; piece of 
broken earthen ware, potsherd ''குடமுடைந்தா லவை 
யோடு'' (திருமந்‌ 158) 4 மட்கலம்‌; கோர vessel 
“புத்தோடு தண்ணீர்க்குத்‌ தான்பயந்‌ தாங்கு'' 
(நாலடி 139) 5. செங்க; 0 'தளியெடுப்பதற்கு 
ஓடுசுடக்கொண்ட நிலம்‌' (5111150) 6. மண்டை 


ஓடு” 


406 


ஓணப்பிரான்‌ 


யோடு; 81 ““என்னோட்டெழுத்தோவிது'' (பாரத 
வெண்‌ வாசுதேவன்றூ 16) 7 இரப்போர்‌ கலம்‌; ஈ௦01- 
cant's bowl for receiving alms, as a potsherd “நீசர்‌ 
மனைதொறு மோட்டிரந்துழல்கை' (ஞானவா மு 
முட்சு 15). 


ம. ஓடு; ௧. ஓடு. கோத. ஓட்‌, துட. வீட்‌; து. ஓடு, ஓடிலு. 
தெ. ஓடுபில்லு, பட. ஓடு 
(ஒட்டு - ஒடு -. ஓடு. 

ஓடு” பெ (௩) கூரைவேயும்‌ ஓடு; country 1165 
2. சீமையோடு அல்லது மங்களூர்‌ ஓடு, தட்டை 
நெடுங்குறி யோடு; Mangalore tiles 


[ஒட்டு - ஒடு ௯ ஓடு / 


ஓடுகால்‌ ரப-௪ி பெ. (௩) நீரோடுங்‌ கால்வசம்‌; 
(புறநா 105,உரை.), water Channel 


[ஓடு : கால்‌ கால்‌ - நீரோடும்‌ கால்வாய்‌ / 

ஓடுகாலன்‌ பக்கி, பெ. (௩) நாடோடி; vagabond 
[ஓடு * காலன்‌] 

ஓடுகாலி ௭௦-4 பெ (௩) வீட்டில்‌ தங்காதவன்‌; 00௦ 
who ts running away from home every now and then 
"ஓடுகாலி வீடு மறந்தான்‌' 


[ஓடு , காலி] 
ஓடுதாவடி ௦௦-௬௪ பெ (௩) 1 பரபரப்பில்‌ ( அவசரங்‌ 


களில்‌) நேருங்குழப்பம்‌ (வின்‌ ); bustle and Confusion 


‘n prepanng, as for a journey 2. ஓடித்திரிதல்‌; 1௦ roam 
80001 (செ அக ) 


[ஓடு * தாவடி / 

ஓடுதிருப்பு-தல்‌ &௦ப-ரபறறப-, 5 செ குவி. (1) ஓடு 
மாற்றிப்‌ புதுப்பித்தல்‌; 1௦ (பா tiles 
/ஐடு' , கிருப்பு/ 


ஓடுபடம்‌ 660-௦2௧, பெ (௩) இடுதிரை (திவா ), 
curtain 


[ஓடு படம்‌] 

ஓடுபந்தல்‌ பபற] பெ. (ற) நடைப்பந்தல்‌ 
(யாழ்ப்‌ ), movable canopy Supported on cords, etc 
[ஒடு பற்கல்‌ / 


ஓடுபரப்பு- தல்‌ 62ப-௦27200ப-, செகுவி ப) ஓடு 
வேய்தல்‌: 1௦ tle, cover with tiles 
[ஓடு * பாப்பு / 

ஒடும்பிள்ளை பாறு பெ ௫) 1 பழங்காலச்‌ 
சிற்றராகளில்‌ செய்தி கொண்டு செல்பவன்‌: 556- 
nger of ancient tmes 2 கீரிப்பிள்ளை; Nangoose 
[ஓடு ஒடுிம - பிள்ளை] 

ஓடுமாற்று-தல்‌ ௦ஏப-௱கம-, 5 செகுவி (ஸப) ஓடு 
திருப்பு பராகக;, 58௪ Odulruppu 


(ஒடு' - மாற்று! 


1ஓடுவழி ப, பெ (௩) வானூர்தி தரையில்‌ ஓடி 
இறங்கும்‌ அல்லது ஏறும்‌ வழி; ரபway 


[ஒடு - வழி/ 


ஓடை. ௬௮ பெ (௩) 1 நீரோடை (பதார்த்த 32); 
large water course, channel for the conveyance of water, 
பில்‌ dyke 2 குளம்‌; 180/5 '“தோட்ட மில்லவ 
ளாததொழு வோடை' (திவ்‌ பெரியாழ 5,1,5) 3 
அகழி (திவா ), moat, ditch round a fortification 4 
மலைவழி (பிங்‌ ), ஈ௦பா£வா ௮th 5 சந்தனம்‌ வைக்‌ 
கும்‌ மடல்‌; vessel for holding sandal, etc 'மணிசெ 
யோடை நீரின்‌ வெண்சாந்துபூசி'' (சீவக 1147) 


ம. ஓட, தெ. ஓடிக 
[ஓடு - ஓடை 7 

ஓடை” ௦௦2/ பெ (6) 1 நெற்றிப்பட்டம்‌ (பிங்‌ ), ஈஸ! 
plate or badge for the forehead, as an ornament 2 


யானையின்‌ நெற்றிப்பட்டம்‌; fரontlet for elephants 
“யானை யோடைப்‌ பொனகொண்டு'' (புறநா 126,1) 


[ஊடு ஃ ஊடை - ஓடை / 


ஓடை. க பெ 6) 1 குடைவேல்‌ பார்க்க, 566 
பபச! 2 உலவைமரம்‌ (சூடா ), 04௮! leaved wheel 
எரா 3 கிலுகிலுப்பைபார்க்க (மலை ) , 696 ஏரபஓப- 
a 4 ஒருமரம்‌ (1), longer internoded stout reed 
bamboo 


[உடை - ஓடை - ஓடை / 


ஓடை ச பெ (௩) இருவாய்‌ சால்‌, தொம்பை, 
தவசம்‌ கொட்டி வைக்கும்‌ குதிராகப்‌ பயன்படும்‌ 
தாழி! big vessel, silo for storing grain 


(ஓடி இடை (மீண்டது. பொரிய! / 


ஓடைக்கல்‌ ௦௦௮-4-kச/ பெ (௩) உறுதியில்லாத கருங்‌ 
கல வதை; 8 1400 ௦f 016 51006 அச்சுவர்‌ ஓடைக்கற்க 
ளாற்‌ கட்டபபெற்று (எங்களூ 125) 


[ஓடி அ ஓடை * கல] 


ஓண்‌' (n) 1 
length 


[ஓ - ஒண்‌] 


ற, பெ ஓட்டம்‌; பா 2. நீட்சி; 


ஓண்‌” ௬, பெ (௩) உயர்வு, மேன்மை, பெருமை; 
elegance, excellence 


[ஓ ணை (ஓறோ உப வண்டு] 
ஓண்‌ பெ (॥) உயர்ச்சி; height, elevation 
[ஓ ஸை / 


ஓணப்பிரான்‌ 6ச-ற-றாச்‌, பெ (௩) திருமால்‌; V5, 
22nd naksatra beng sacred to Hm "ஓணப்பிரானு 
மொளிமாமல ருத்தமனும்‌'' (தேவா 643,10). 


(ணம்‌ : மிரான] 


ஓணம்‌' சா, பெ. (௩) ஆறு (பிங்‌ ). ஈசா ''சங்கையாதி 
யோணநீராடல்‌'' (சேதுபு தோத்திர 48) 


(ஊ.. ஓ. ணம - நெடுக ஓடிஎ செல்லும்‌ குறுகிய ஓடைநீர்‌. 
ஓநேர ஓதம்‌ - மேலெழுமபும சிறு திவலை] 


ஓணம்‌” பாகர பெ (௩) முக்கோல்‌ (திருவோணம்‌) 
(திவா ), (பபா) 22nd Naksatra 


ம. ஓணம்‌ 


[உல்‌ - ஓல்‌ - ஓ : நீளுதல்‌, நீண்டுயர்தல்‌. ஓ ௯ ஓண்‌ ௯ 
ஒணம : நீணடுயர்ந்த கொடி போன்ற விண்மீன்‌ கூட்டம்‌ / 


ஓணம்‌” சா, பெ (ஈ) நீராட்டு விழா; 621010 festival 
in a mver 


[ஓணம்‌ - நீரோடை, நீராடல்‌ இது ஓளம்‌ - ஓலி என வடபுல 
மொழிகளில்‌ திரிநகது / 


ஓணவிழவு ௪-ஈ/௪௦, பெ (௩) திருமாவின்‌ திருநாள்‌; 
festival Im honour of Visnu ‘‘ஓணவிழவி லொலியதிர'' 


(திவ்‌ இயற்‌ 4,41). 
[ஓணம்‌ * விழவு./ 


ஓணன்‌ சக, பெ. (௩) வாணன்‌, வாணனின்‌ படைல்‌ 
தலைவன்‌ (அடி சிந்‌ ), cம௱mander of Vana prince. 


[ஓ உயர்வு, மேன்மை, பெருமை ஓ - ஓண்‌  ஓணன்‌ ] 


ஓணான்‌ ௬, பெ (ஈ) 1 ஓந்தி; ஒlood-sucker, a 


common  agamold 12810 2 பச்சோந்தி; 
chameleon ‘ஓணான்‌ விழுந்தாலுமுண்டு பரிகாரம்‌'' 
(தமிழ்நா 241) 

ம, ஓணான 


[ஓ ௮ ஒண்‌ : நீளம்‌, உயர்ச்சி, அடிக்கடி தலைதூக்குதல்‌. ஓண 
* ஆன்‌ ஜணான] 


ஓணி' பர! பெ. (ஈ.) வயலில்‌ நீர்‌ தேங்கவைக்க அல்லது 
வெளியேற்றப்‌ பயன்படுத்தும்‌ தோணி வடிவக்‌ கருவி; 
boat-shaped wooden trough for bailing water to or from 
18105 (சேரநா.). 


ம. ஓணி 
(ஓண் _ ஓணி ஒண்‌ - நீட்சி, நீள்வடிவம்‌ / 
ஓணி” 6, பெ (6) நடைபாதை; 1001-0916 


ம. ஓணி, ௧., து. ஓணி (தெரு), குட. ஓணி (வீட்டிற்குச்‌ 
செல்லுமவழி), தெ. ஓணி கட்டு (இருண்ட வழி) 


[ஒண்‌ - ஒணி] 


ஒணி 6 பெ (॥) 1 சிற்றோடை; 6000 2 
சிற்றோடையை ஒட்டிச்‌ செல்லும்‌ ஒற்றைவழிப்‌ 
பாதை: foot-path along a Small stream 


[ஓண்‌' -, ஒணி/ 


407 


ஓத்திரி 


ஓத்தி 28, பெ (ஈ) 1 பச்சோந்தி (பிங்‌.): chameleon. 
2 ஒஓந்தி (பிங்‌.); 61௦௦0 sucker 


[ஓதி அ ஓத்தி] 


ஓத்திரநெல்‌ ரகாச! பெ (௩) ஓதுவிக்கும்‌ அல்லது 
ஓதும்‌ தொழிலைத்‌ தொடாந்து செய்தற்காகத்‌ தரப்‌ 
படும்‌ நெல்‌; paddy given annually for educational 
or rehgious teaching and iearnng ''ஓத்திரநெல்வின்‌ 
ஒகந்தூர்‌ ஈத்து'' (பதிற்றுப்‌ 70,பதி.) 
(ஓது - ஓத்து - ஓத்திரம்‌ நெல்‌] 

ஓத்திரம்‌ பாகா பெ (௩) 1. ஓத்து எனப்படும்‌ 
மறைமொழிகளை அல்லது உயர்ந்த நாற்பகுதிகளை 
ஓதுதல்‌; chanting the Sacred valuable scrpture ''ஓத்திர 
நெல்லி னொகந்தூரீத்து'' (பதிற்றுப்‌ 70,பதி) 2 ஓது 
விப்பு; ஓதச்செய்தல்‌; enabling to recite, Making ore 
to recite 


[ஓது - ஓத்து - ஓத்திரம்‌ (மந்திரம்‌ ஓதுதல்‌) (ஓ.நோ ) மோள்‌ 
அ மோத்து அ மோத்திரம்‌ - மூத்திரம்‌ / 


ஓத்திரம என்பதற்கு ஓமத்திறகுரிய பொருள்‌ என்று பதிற்றுப்‌ 
பத்து (70) பதிகத்திற்கு உரையாசிரியர்‌ உரை வரைந்திருபபது 
தவறு உரையாசிரியா பழந்தமிழரின்‌ மலரிட்டு ஓதும ஓத்திரங 
களை உய்த்துணர மாட்டாது வேடடபொருள்களைத தீயி 
லிட்டு ஓதும்‌ வேதமநதிரங்களை மனத்துட்கொண்டு உரைத்தி 
ருப்பது தென்னாடுடைய சிவவழிடாட்டின்‌ தொன்மையுணரா 
மையே ஆகும 


ஓத்திரி ௦ பெ. (ஈ.) ஓதுவிப்பவன்‌; 006 who makes 
others to recite 


[ஒது - ஓத்து - ஓத்திரம்‌ _ ஓத்திரி பிறர்‌ பின்தொடர்ந்து 
இசைக்கத்‌ தான முன்னிசைத்து ஒதுபவன்‌ ஒத்திரி. ஒதத்தக்க 
விழுப்பொருள்‌ ஓத்து எனப்பட்டது / 

இசசொல வடமொழியில ௦! எனத திரிநதது ஈப என்னும்‌ 
சொல்லே வேள்வியாசிரியனைக்‌ குறித்ததெனறும்‌ அதனின்றே 
hot என்னும்‌ சொல்‌ பிறந்ததென்றும்‌ வடமொழியாளர்‌ கூறுவர்‌ 

வேள்வியாசிரியனைக்‌ குறித்ததறகான சொல்‌ வரலாறும வழக்‌ 
காறும்‌ வடமொழியில்‌ இல்லை ஓது, ஓதது, ஓததிரம்‌ எனனும்‌ 
தமிழச சொற்கள்‌ தமிழில பண்டு தொட்டு வழங்கி வருபவை, 
சொல்லாலும்‌ பொருளாலும இவறறின சொறபிறட்ட வளர்ச்சி 
செப்பம வாய்நதுள்ளது வடமொழி வேதங்களுக்கு விரிவுரை 
எழுதிய பலலோரும, வடமொழி இலக்கிய இலக்கண 
வளத்தை மிகுவிதத தொலலோரும்‌ பெருமபானமை பழந்தமி 
ழகததைச சாாந்தோராதலின ஏராளமான தமிழச்‌ சொறகளை 
வடமொழியிற பகுததியதன்‌ விளைவாக இத்தகு சொற்கள்‌ 
வடமொழியில நெடுஙகாலம பயிலவன வாயின ஓதும்‌ 
தொழிலேற்ற புலவா ஓதலாநதையார்‌ எனப்பெயர்‌ பெறறமை 
யும்‌ அறிக ஆநதை எனப்‌ பெயர்‌ கொண்டோர்‌ தமிழரே 
யன்றி வேறு எவ்வினததாரும்‌ அலலர்‌ ஓதுதற்கெனறே திரும 
ணமான பிறகும்‌ தமிழ இளைஞாகள மனைவியைப்‌ பிரிந்து 
செல்வர்‌ எனனும பண்டைததமிழ வழககம்‌ 'ஓதறபிரிவு' என 
அகவாழக்கையில இடம பெறறிருததலும்‌. அரசா முதல்‌ மலை 
முகடடில்‌ வாழும்‌ குறமகள இளவெயினி வரைபபட்ட அனை 
வாகரும ஓதும்‌ வாயபடு கிடடியிருநததும்‌ ஓதும்‌ தொழிலின்‌ 
பெருக்கத்தை விரிததுககாடடுவனவாகும்‌. 


ஓத்து 406 


ஓதம்‌" 


திருக்கோயில்களில்‌ இறைவனைப்‌ போற்றிப்பாடுவோர்‌ ஓது 
வார்‌ என்றே இன்றளவும்‌ குறிப்பிடப்படுதல்‌ காண்க பெரிய 
கோயில்‌ கல்வெட்டுகளில்‌ பயின்றுளள 'ஆரியமபாடுவார்‌' 
'தமிழ்பாடுவார்‌' எனனும சொல்லாட்சிகள்‌ இறைவனை வழிப 
டும்‌ மநதிரங்கள்‌ தமிழில்‌ தொனறு தொடடு உள்ளன என்பதை 
யும்‌ வடபுலத்திலிருந்து ஆரியம்‌ பாடும பூசகர்கள்‌ மிகப்‌ 
பிற்காலத்தில்‌ வந்தவர்‌ என்பதையும புலப்படுத்தும்‌ 


ஓத்து! ௦ரப; பெ. (௩) 1 ஓதுகை; உர, பitering, 
8$ ௮ ஈகார்க “அஞ்செழுத்து மோத்தொழிந்து”” (தேவா 
586,4). 2 வேதம்‌; 18 608 ''ஓத்துடை யந்தணர்க்கு'" 
(மணி.13,25) 3. இயல்‌; 56010௦ or chapter of a book 
'இனமொழி கிளநத வோத்தினானும'' (தொல்‌ 
பொருள480) 4 நெறி, கொள்கை (குறள்‌ 3,பரி.), 
rule, principle 


நாள்தோறும்‌ ஓதத்தக்கது ஒத்து எனப்பட்டது அது மந்திரமாக 
லாம்‌, அறநூலாகலாம, இலக்கண இலக்கியம ஆகலாம 


ஓதக்கால்‌ 
[ஒது - ஓத்து... ஓதக்காலி 08/4. பெ. (௩) யானைக்காலையுடைய 
பெண்‌: woman with slephantiasis of the leg. (சா.அக ). 


தமிழக வேளாளருள்‌ ஓதாளர்‌ என்றே ஒரு பிரிவினர்‌ தொன்று தம்‌ ௪ காவிச்‌ 
தொடடு வாழ்நது வருதலை இன்றும்‌ காணலாம்‌ தமிழ அ ௮ $ i 
ஒத்துகள்‌ பல்வகைப்பாங்கின என்பது இச்சொல்‌ புலத்துறை ஓதம்‌ கல பளள கனத தல்‌ வுகள்‌ 


பலவற்றினும பொதுவாக ஆளப்படுதலால்‌ அறியத்தகும்‌ 


ஓத்து” 0/0, பெ (௩) ஓரினமான மணிகளை வரிசையா 
கப்‌ பதித்ததுபோல ஓரினமான பொருள்களை ஒரு 
வழிப்படச்‌ சொல்வது (நன்‌.); classification of objects 
according to categories 


(இல்‌ ஓத்து, ஓத்து - ஒருபாங்காக ஓத்தியலும்‌ பொருள்கள்‌. 
ஓத்தின்சாலை ௦19-528 பெ. (௩) நூல்‌ கற்பிக்குமிடம்‌; 
place for teachmg. ''ஓத்தின்‌ சாலையு மொருங்குட 
னின்று'' (சிலப்‌ 22,28) 
[ஓத்து - இன்‌ * சாலை] 
ஓத்துமுறைவைப்பு /ப-ஈப௪/்சற்றப, பெ. (௩) இயல்‌ 
முதலியவற்றை முறைப்படுத்தி யமைத்தலாகிய உத்‌ 
திவகை | நன்‌ 14), (கா) arrangement In proper 
sequence of the chapters and sections of a work, one 
of 32 utti 
[ஓத்து * முறை * வைப்பு... 


ஓத்துரைப்போர்‌ பாற்று; பெ. (ஈ) 1 பொருத்தஞ்‌ 
சொல்லுவோர்‌ (ஆ.அக.); 5௦௦hsayer. 2. நூரல்ஐது 
வோர்‌: those who recite scripture. 


[ஓத்து * உரைப்போர்‌] 


ஓத்துரைப்போன்‌ மர்பாச/றறப்ற, பெ. (ஈ) 1. ஆசிரியன்‌ 
(பிங்‌.), (0௦0௭ 2. தமிழாகிரியன்‌; teacher of Tamil 


[ஓத்து * உரைப்போன்‌.] 


ஓதக்கால்‌ 02-/-/க1 பெ (௩) ஆனைக்கால்‌; சlephantia- 
sis. 


[ஊதம்‌ ௯ ஓதம்‌ * கால்‌. 


“கடலோதங்‌ காலலைப்ப”' (திவ்‌ இயற்‌ 1,16) 2 ஈரம்‌ 
(பிங்‌); moisture; dampness, as of a floor 3 தண்ணீர்‌ 
ஈசா 4 வெள்ளம்‌; 1000, பக, 051006 " வழிசி 
தைய வூர்கின்ற வோதமே'' (சிலப்‌.7,35,பாடல்‌). 5. 
கடல்‌; 9௦௨ ''ஓதமலி நஞ்சுண்ட வுடையானே'' (திரு 
வாச.38,3). 


ம. ஓதம்‌, ஓதன்‌, ௧., து. ஒத்தெ. Nor. Val; Rum. ud, Swed. 
vat, Dan. vad: 4. பார்க, aoth vato, Lit wandy, Gr. hotri, Os. 
walter, Russ. vada, OHG. wazzar, OF. waler, F. cau (6), Pol. 
voda, Hung. viz, Fin. vesi 


[ஓலம்‌ ௯ ஓதம்‌ - கடலலை] 


ஓதம்‌ வடமொழியில உதகம்‌ ஆயிற்று, கடலும்‌ உததி ஆயிற்று 
வடமொழியாளர்‌ செயற்கையாக பர்‌ - என்னும்‌ வேரைக்காட்டி 
ஊறுதல்‌, வெளிவருதல்‌ என்னும்‌ பொருளோடு தொடர்புபடுத்‌ 
துவர்‌ மேலையாரிய மொழிகளிலும இனச்சொற்கள்‌ இருப்ப 


தால்‌ இஃது வடசொல்லே என வலிந்துரைப்பா. மேலையாரிய 


மொழிகளில இனசசொல கொண்டிருபபது மட்டும்‌ பாவா 
ணா கொள்கைப்படி இதனை ஆரியமொழிக்‌ குடும்பத்தைச்‌ 
சாந்த சொல்‌ என நிறுவுதறகுப்‌ போதிய சான்றாகாது. 
கடன்கொண்ட சொல்வளம்‌ உடன கொண்ட சொல்வளம்‌ 
(கோசம்‌ vocabulary) என்னும்‌ வகைமையில்‌ இவை உடன்‌ 
கொண்ட சொலவளததை அதாவது மூலத்தாய்‌ மொழியிடமி 
ருந்து இயல்பாக நிலவழிப்பிரிந்த (geographical dhstribution’ 
சொற்றொகுதியைச்‌ சார்ந்தவையாதலின்‌ மூலத்தாய்‌ மொழி 
யின்‌ சொற்பிறப்புச்‌ சூழலே முற்றிலும்‌ ஏற்புடைத்து கடலிடை. 
வாழ்ந்த தமிழர்‌ நீரின்‌ அலையைக குறித்த சொல்லே ஓதமா 
யிற்று 

வெப்ப நாடுகளிலிருந்தே மக்கள்‌ பல்வேறு கால நிலைகளில்‌ 
வடக்குநோக்கிக்‌ குளிர்‌ நாடுகளுக்குப்‌ பரவியுள்ளனர்‌ என்னும்‌ 
மாந்தவியலார்‌ கருத்தும்‌ இக்கருத்தை அரண்செய்வதாகும்‌. 


ஓதம்‌ 


409 


ஓதி” 


ஓதம்‌” ௬௭௭, பெ. (௩) 1. ஓலி; 10189, பராம. ''ஓதநீர்‌ 
வேலி'' (பழ.398). 2. கடலின்‌ நீர்‌ பொங்குகை; 1000 
tide. 
[ஓ ௮ ஓதம்‌ - உயர்ந்துவறாம்‌ அலைநீர.] 

ஓதம்‌” க, பெ. (ஈ.) வீக்கம்‌; swelling. 

ஓதம்‌” ௬௦, பெ. (ஈ.) ஓதனம்‌ பார்க்க; 56௪ 080௮0. 

ஓதம்‌” 6௭௭, பெ. (ஈ.) பெருமை (அக.நி.); ஓரeatress. 

ஓதமேறு-தல்‌ ௦08௭-௭0, 5.செ.கு.வி. (1.) ஈரமேறுதல்‌; 
to become damp. 
[ஓதம்‌ * ஏறு. 

ஓதல்‌' 60௪1 பெ. (॥) 1. . உரத்துப்படித்தல்‌; 1980] 
பப 2. கல்விபயிலுதல்‌ (தொல்‌.பொருள்‌.25); 168- 
ஈர. 3. ஓசையூட்டிப்‌ பலமுறை சொல்லுதல்‌; 1௦0- 
ற. 4. சொல்லுதல்‌; 191100. 
[ஓது - ஓதல்‌.] 

ஓதல்‌” ச! பெ. (ஈ.) ஓதும்‌ தொழில்‌; ற£0165800 of 
reciting. 
ம. ஓதல்‌; ௧. ஓது; குட... ஓத்‌; துட. வீத்‌; குட. ஓத்‌; து. 
ஓதுனி (படி). 

ஓதலாந்தையார்‌ ச௬ஷ/-க்ஜற்க்‌; பெ. (॥.) எட்டுத்‌ 
தொகை நூல்களுள்‌ ஒன்றான ஐங்குறு நூற்றிற்‌ 
பாலைப்‌ பகுதியின்‌ ஆசிரியர்‌; Sangam poet, author 
of Palai in Ai-h-kuru-nUru 
[ஓதல்‌ * ஆந்தையார்‌ - ஓதலாந்தையார்‌ - ஒதாளர்‌ தொழிலேற்ற 
ஆந்தையார்‌. ஆதன்‌ * அத்தை - ஆத்தை * ஆர்‌.] 

ஓதவனம்‌ ௫௦௪-ஸறக௱, பெ. (ஈ.) கடல்‌; 568 8 8 reat 
ரி௦௦0. ''அறையோதவனஞ்சூழ்‌ புவி” (பாரத.அருச்சு 
னன்றீர்‌.2). 
[ஓதம்‌ - ஓதவனம்‌.] 

ஓதளை 2௨) பெ. (௩) 1. காசக்கட்டி; ி்Wny-follaeged 
பர்‌. 2. ஒரு மரத்தின்‌ பெயர்‌; 01804 akasia. 
[உதளை - ஓதளை.] 

ஓதற்பிரிவு ௦-றர்ங்ப-, பெ. (॥.) தலைவன்‌ கல்விகற்‌ 
றற்குத்‌ தலைவியைப்‌ பிரியும்‌ பிரிவு (தொல்‌.பொ 
ருள்‌.25); separation of a hero from his beloved, when 
he goes abroad for studies. 
[ஓதல்‌ * பிரிவு.] 


ஓதன்மை றாக பெ. (௩) 1. ஓதுதல்‌; ர்க. 
2. படல்‌; chant, song. 


[ஓதல்‌ * மை.] 


ஓதனம்‌' கா, பெ. (ஈ.) 1. சோறு (திவா.); 60194 
106. 2. உணவ (பிங்‌.); £௦௦0. 
[இதம்‌ - ஓதனம்‌ - நீரளாவிய கஞ்சி வடிவிலான உணவு, 

ஓதனம்‌” ௪௨௭, பெ. (௩) பெருமை (யாழ்‌.௮௧.); 
greatness. 
[ஓதம்‌ - ஓதனம்‌.] 

ஓதாளர்‌ 2௭௧௮; பெ. (ஈ.) ஆசிரியத்‌ தொழில்‌ கொண்ட 
வேளாள வகுப்பினர்‌; 91(தி85 whose profession was 
198000 உலகம்‌ பாதி ஓதாளர்‌ பாதி (பழ.) (கொங்‌.வ.). 
[ஒது * ஆள்‌ - அர்‌ - ஓதாளர்‌.] 
குறிப்பாக வேளாளருள்‌ கல்வி கல்லாதார்‌ இல்லையென்பதும்‌ 
சரிபாதித்‌ தொகையினர்‌. கற்பிக்கும்‌ ஆசிரியராயிருந்தனர்‌ 
என்பதும்‌ தொன்று தொட்டு நிலவும்‌ செய்தி. 

ஓதாளன்‌ ம பெ. (ஈ) 1. கல்வி புகட்டும்‌ 
ஆசிரியன்‌; 19௨00௭. 2. கேள்வியறிவு புகட்டும்‌ ஆசிரி 
யன்‌; ற௦ாஅ preacher (கொங்‌.வ.). 
[ஒது - ஆளன்‌./ 

ஓதி' ர்‌ பெ. (௩) 1. அறிவு; knowledge, wisdom, 
spiritual perception. “எல்லா மோதியினுணர்ந்து கொண்‌ 
டான்‌'' (சீவக.951). 2. கல்வி (திவா.); ஒர, 
௭04௦1. 3. நூல்‌ படிப்பவ-ன்‌-ள்‌; 681௦0 person; one 
who recites the Veda and Sastras. 
ம. ஓதி. 
(ஓது - ஓதி. 

ஓதி” ௦௦; பெ. (ஈ.) ஒத்தி பார்க்க; 996 காள்‌: 
க. ஒதி. 
(ஓணான்‌ ௮ ஓந்தான்‌ - இந்தி ௯ ஓதி (மு.தா..3027.7 

ஓதி” ப. பெ. (ஈ.) மலை; ஈ௦பா. 
(ஓ- ஓதி.] 

ஓதி” 2; பெ. (௩) பேர்‌; 0௨416. 
/௨- உத்து ௯ உத்தி. ஒத்தி - ஓதி. 

ஓதி” கர்‌ பெ. (௩) 1. செறிவு (பிங்‌.); எseness, 
thickness, crowd. 2. கூந்தல்‌; man's hal. ‘வாழைப்பூ 
வெனப்‌ பொலிந்த வோதி'' (சிறுபாண்‌ .22). 3. ஓதிமம்‌ 
பார்க்க; 996 22௨௫. '“காந்தளங்கை யோதிகொங்கை" 
(வெங்கையு.272). 4. நெருங்கித்‌ தாக்குகை (வின்‌.); 
close attack in battle. 
[ஓல்‌ அ ஒது - ஒதி ஓதி. 

ஓதி” ௪௭ பெ. (௩) ஓதுவித்தல்‌; ௱king on 79019, 
educate. 
[ஒது - துவி, ஓதி. இது வடபுலமொழிகளில்‌ போதி ௮ 
போதித்தல்‌ எனத்திரிந்தது.] 

ஓதி" 00, பெ. (॥.) ஓதிமம்‌ (அன்னம்‌.); 888. 
ம. ஓதி. 
[ஓ வெள்ளை, ஓ ஓதி../ 


ஒதிமம்‌ 410 ஓப்பு-தல்‌ 


ஓதிமம்‌ /௱am, பெ (ஈ) 1 அன்னம்‌; 5௧8 '"ஓதிம recite sacred Tamil hymns In Sava temples and monaste- 
மொதுங்கக்‌ கண்ட வுத்தமன்‌'' (கம்பரா சூர்ப்ப 5) 2 ries 
மலை; ந, ஈ௦பா[ “மழைக்காக்‌ கோட்டோதிம 


[ஓது - ஓதுவார்‌ / 
மெடுததரா'' (அஷ்டப்‌ அழக 53) 


ஓதுவான்‌ ரபாக, பெ. (௩) 1 ஆசான்‌; teacher 2 
ம. ஓதிமம மாணாக்கன்‌; ஓபற॥ 
[1 ஓ ஓதி ஓதிமம்‌ 2 ஓதி ட ஓதி] [ஓது * ஆன்‌] 

ஓதிமவிளக்கு ௭2-0/2/40; பெ (௩) அன்னப்பறவை ஓதுவி-த்தல்‌ பம, 1 பிவி (௦4) 1 சிறத்தநூல்‌ 
யுருவாகச்‌ செய்யப்‌ பெற்ற விளக்கு; Swan-shaped முதலியன கற்பித்தல்‌; 1௦ teach the standard book 
pendent [றற “யவன ரோதிமவிளக்கின்‌'' (பெரும்‌ and subject 1௦ others “ஓதுவித்த தக்கணையா"' (திவ்‌. 
பாண்‌ 317) பெரியாழ்‌ 4,8,1). 2 படிப்பித்தல்‌; (௦ teach, . Instruct. 

ம. ஓதிககுக. ௧. ஓதிக, து. ஓதாவுது. 

[ஓது ௯ ஐதுவி/ 


[ஓதிமம்‌ - விளக்கு / 

ஓதிமன்‌ ௪௭௪ பெ. (௩) நான்முகன்‌; ஒக்க, who 
1085 0௦ ௮ 988. “*ஓதிமனை யோர்சிர மறச்செய்தது'' 
(பிரபோத 26,26) 
[ஓதிமம்‌ ௯ ஓதிமன்‌ ]/ 

ஓதியிடு-தல்‌ ம/-ர-/0ப-, 18 செ.குன்றாவி (v£) திரு 
மண முதலியவற்றில்‌ வாழ்த்துக்களுடன்‌ வழங்கப்ப 
டும்‌ அன்பளிப்பு; 1௦ present gifts on Occasions ‘like 
marriage with blessings. (மாஸ்‌) 
[ஒதி * இடு] 

ஓதியிறை-த்தல்‌ ௦௦/-ஏ-ர்ச!, 4.செ.கு.வி. (44) மந்திரநீர்‌ 


ஓதை' ௦6௦௮, பெ. (॥) 1 பேரோசை (ஆரவாரம்‌) 
(திவா ), 5௦0, ௩௦156, எlam௦பா, ர 2. எழுத்தொலி 
(பிங்‌ ); sound of a letter 
[ஓ ௮ ஓசை ஓதை (சு.வி 99).] 
ஓதை” 4 பெ (॥) காற்று; ஸா “ஓதை 
அலைத்தன தரையிற்றள்ளி'' (கந்தபு.கடல்பாய்‌.8). 
[ஊதை - ஓதை.] 
ஓதை” ௪௦9) பெ. (௩) 1. மதில்‌ (திவா); வன 
மெர்கல்‌ (ல்‌). ணா வ ணன | னன்‌ பதிலின்‌ ஆன்வாரி இலல (ல 
[ஓதி * இறை. மலை (யாழ்‌.அக.);ஈ௦பாயக. 
ஓதியுடை-த்தல்‌ ச/--பரக்‌, 4.செ குன்றாவி. (4) | (ஓட ம 
அத்திரித்தம்‌. டட யுடைத்தல்‌ (வின்‌.); 10 break ஓதைவாரி ௯௮-௪7 பெ. (௩) சிறகு (சங்‌.அக.); பர்‌. 
[ஊதை ௯ ஓதை (காற்று) * வாரி./ 
ஓந்தான்‌ 6௦த்ந, பெ. (ஈ.) ஓணான்‌; 61000 9004. 
[ஓணான்‌ ௮ ஓந்தான்‌.] 
ஓந்தி ௭; பெ. (ஈ.) ஓணான்‌ (திவா. ); ஒl௦௦d-sucker, 
a common agamoid lizard 


[ஓதி.* உடை] 

ஓது-தல்‌ 069ப-, 5.செ.குன்றாவி. (4) 1. படித்தல்‌; 1௦ 
read, recite audibly in order to commit to memory. “ஓதி 
யுணர்ந்தும்‌ பிறர்க்குரைத்தும்‌'' (குறள்‌ 834). 2 சொல்‌ 
லுதல்‌; 1௦ 5068, Say, 060186 ''ஓதரிய சுகர்‌ போல” 
(தாயு.ஆகார.32). 3. வேதமோதுதல்‌; 1௦ recite the 
Veda with the appropriate intonation. 4. மந்திரம்‌, 
வழிபாடு முதலியன செய்தல்‌; (௦ பா mantras, repeat 
pாayers. 5. கமுக்கமாகக்‌ கூறுதல்‌; 1௦ persuade clande- 
stinely, to breathe out: to whisper, as communicating 


ம. ஓந்து; ௧. ஓதி, கோகம்பெ; துட. ஓச்‌; குட. ஓந்தி; து. 

ஓந்தி, தெ. தொணட: மால்‌. உதெ; பட. ஓசி. 

[ஓணான்‌ - இந்து - ஒத்தி... 
ஓநாய்‌ ஜ்‌; பெ. (௩) கேரநாய்‌ (பழ.292,உரை.); பி 


்‌ ; wolff. 

ரீக. அவன்‌ காதில்‌ அடிக்கடி ஓதுகிறான்‌. 6. 

பாடுதல்‌; 811. “ஓதி ... ... ... ... களிச்சுரும்‌ பரற்றும்‌'' டன்‌ கால - 
(சிறபாண்‌.22). பத்க்‌ அகத கத பச ர்க்‌ 


ஓப்படியாள்‌ ஓரக்‌! பெ. (௩) ஓர்ப்படியாள்‌ (வின்‌.) 


பவனி தெ வ்‌ த தர! இட கத குட ஒன 8 ந ஐ orppadlydil 


து. ஓதுனி; தெ. சதுவு. 
[ஊது அ இது ௮ ஓதல்‌. 

ஓதும்பள்ளி சபா-ழகர பெ. (௩) பள்ளிக்கூடம்‌ 
(திவா.); school. 
[ஒது - ஓதும்‌ * பள்ளி.] 

ஓதுவார்‌ பக்‌; பெ. (௩) திருக்கோயில்களிலும்‌ 
மடங்களிலும்‌' தேவாரமுதலிய அருட்பாக்களைப்‌ 
பாடுஞ்‌ சைவவேளாளர்‌: 59/48 Véldlas appointed to 


ஓப்படைச்சி 5௮ பெ. (.) ஓர்ப்படியாள்‌ பார்க்க 
(இ.வ.); 56௪ opal 

ஓப்பு-தல்‌ ௦றறப-, 5.செ.குன்றாவி. (44) 1. ஓட்டுதல்‌; 
to drive away; 1௦ cause to flee; to scare away, as birds. 
“கழனிப்‌ படுபுள்‌ ளோப்புநர்‌'' (புறநா.29,13). 2. 
உயரவெடுத்தல்‌ (௦ £௮58. ''கொடிக ளோப்புவும்‌'' 
(சூளா.அரசி.144); (செ.அக.). 3. நீக்குதல்‌; 1௦ ரemOve. 
“குருவி ஓப்பியும்‌ கிளி கடிந்தும்‌'' (சிலப்பதிகாரம்‌). 


ஓபாதி 


411 


ஓம்பு'-தல்‌ 


ம. ஒப்புக. 
[ஓ ௮ ஓப்பு] 

ஓபாதி கச்‌ பெ (ஈ.) பகுதி; ற௦ங்0ஈ. 'நம்மோபாதியா 
லுள்ள ரட்சணம்‌' (ஈடு.5,4,ப்ர.) இடை. (1) உவமஉ 
ருபு; particle of companson “அவனைப்பெறுகையோ 
பாதி தேட்டமாம்படி'' (ஈடு.5,4,ப்ர.). 
க. ஓபாதி 
/ஒருபகுதி  ஓபாதி.] 

ஓபு றப, பெ. (ஈ) கதவு (பிங்‌.); 0௦௦. 
[ஓ - மதகுப்பலகை. ஓ ஓவு அ ஒபு] 

ஓம்‌! சற பெ. (௩) பாதுகாத்தல்‌, காப்பாற்றுதல்‌; 
protecting, guarding. 
[ஓ ஓம்‌] 

ஓம்‌” மர, இடை. (றகர!) தன்மைப்பன்மையீறு (நன்‌.140); 
ending of the first pers. p! வந்தாம்‌ ௯ வந்தோம்‌. 
[ஆம்‌ ௮ ஓம்‌.] 

ஓம்‌? ௪ஈ, பெ. (௩) மூலமந்திரம்‌; mystic syllable, preceding 
all the mantras of worship, writings, etc. “'ஓமெனு 
மோரெழுத்து'' (கம்பரா.இரணி.76). 
(அஃ - ஓம்‌. - ஓம்‌.] 
மங்கல அடையாளமாகக்‌ கருதப்படும்‌ ஓம்‌ இலச்சினை (949- 
௪118) உலகமுழுவதும்‌ பரவியுள்ளது. சிந்துவெளி முத்திரைக 
ளில்‌ பெருகக்‌ காணப்படுகிறது இது அந்தக்‌ காலததிய 
எழுத்துகளில்‌ ஒன்றாக இருக்கலாம்‌ என்னும்‌ கருத்தினை திரு. 
கிருட்டிணா வேணுகோபால்‌ என்பவர்‌ (Mாமா-த்றா 1985) 
வெளியிட்டிருந்தார்‌. இதனை உணராத பலர்‌ மந்திரம்‌, 
தாயத்து, தகட்டு ஏவலெழுத்து என்றெல்லாம்‌ விரித்துரைக்க 
லாயினர்‌. நான்கு கால்‌ இலச்சினையென்று இங்கிலாந்திலும்‌, 
தோர்‌ கடவுளின்‌ கையிலுள்ள படைக்கலம்‌ என்று காண்டிநேவி 
யாவிலும்‌, உயிரளிக்கும்‌ நீர்‌ வடிவம்‌ என்று சப்பானிலும்‌, 
பெருங்கடலையும்‌ தொடக்கமும்‌ முடிவுமில்லாத பெருக்கத்தை 
யும்‌ குறித்தது என்று சீனத்திலும்‌ மக்கள்‌ நம்பினர்‌. எல்லா 
நாடுகளிலும்‌ இது நன்மையின்‌ அடையாளமாகவே கருதப்பட்‌ 
டது. எல்லாச்‌ சமயங்களிலும்‌ இது மங்கலச்‌ சின்னமாகிவிட்‌ 
டது. செருமானிய நாட்டில்‌ இட்டலரும்‌ இதனைப்‌ பொறிக்கச்‌ 
சொன்னதாகவும்‌ இலச்சினை செய்தவர்கள்‌ தவறுதலாக வல 
நோக்காமல்‌ இடப்பக்கம்‌ நோக்கிய சுழற்சியில்‌ அமைத்துக்கெ 
பத்திகா வடிவமாக்கி விட்டதாகவும்‌. இது தீமையின்‌ அடையா 
ளம்‌ என்று பிறகு தெரிந்ததாகவும்‌ கூறுவர்‌. 
சுவசுதிகாவின்‌ உண்மையான ஒலிப்பு 'ஓம்‌' என்னும்‌ தமிழ்ச்‌ 
சொல்லே என்பது கண்டறியப்பட்டுள்ளது. 'ஓம்‌' என்னும்‌ 
தமிழ்ச்சொல்‌ (ஓம்பு) காப்பாற்று என்று பொருள்படுகிறது. 
சிந்துவெளியெழுத்தமைப்பின்படி 'ஓ' என்னும்‌ நெடில்‌ உயிரெ 
முத்தை ஒஒ என இரண்டு குறில்‌ எழுத்துகளால்‌ குறிப்பர்‌. 
சிந்துவெளியெழுத்திலும்‌ தமிழ்‌ பிராமி எழுத்திலும்‌ ஆ என்‌ 
பதே ஒகரக்குறிலைக்‌ குறிக்கும்‌ எழுத்தாக இருந்தது. ஓகார 
நெடிலுக்கு இரண்டு ஒகரங்கள்‌ ஆ$ அடுத்தடுத்து எழுதப்ப 
டும்‌, கூட்டல்‌ குறி * மகரத்தின்‌ அடையாளம்‌. ஆதலின்‌ 
நடுவில்‌ மகரமும்‌ ஒகரம்‌ ஒன்றையொன்று வெட்டுமாறு "4 
ஓம்‌ என்னும்‌ சொல்‌ சிந்துவெளி மொழியில்‌ எழுதப்பட்டுள்‌ 
ளது. 


இதனைப்‌ பானைத்‌ தொழிலாளர்‌, அணிகலத்‌ தொழிலாளர்‌, . 
ஏனங்கள்‌ செய்வோர்‌ கலைப்பணியாளர்கள்‌ ஆகிய அனைத்‌ 
துப்‌ பிரிவினரும்‌ பயன்படுத்தியிருக்கின்றனர்‌. ஓம்‌ என்று 
இதனைப்‌ படித்தது முற்றிலும்‌ சரி என்பதற்குச்‌ சான்றாக 
மொகஞ்சதாரோவில்‌ கிடைத்த (14482) மற்றொரு முத்திரை 
யும்‌ சான்றாகிறது இதில்‌ 'ஓமன்‌' என்பவனின்‌ 
பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 'ஓம்‌' என்பதற்குரிய சுவசுதிகா 
இலச்சினையே அதிலும சொல்லின்‌ முதலசையாகவும்‌, “அன்‌' 
ஈற்றசையாகவும்‌ காணப்படுகிறது 

ஓம்‌” ச கு.வி.எ. (80) ஆம்‌ என்னும்‌ உடன்பாட்டை 
உணர்த்துஞ்‌ சொல்‌; 05, the expression of affimnation 
or of consent ''ஓமோ மெனவோங்கியதோர்‌ சொல்‌'' 
(திருவாலவா.38,4). 
[ஆம்‌ - ஓம்‌. 

ஓம்படு'-தல்‌ றத, 18.செ.குன்றாவி. (44) உடன்ப 
டுதல்‌ (யாழ்ப்‌.): 10 express assent, to consent 
[௨டம்‌ - படு - ஓம்படு.] 

ஓம்படு”-த்தல்‌ கம்சஸ்‌-, 4.செ.குன்றாவி. (84) 1. 
பாதுகாக்குமாறு சோத்தல்‌; (0 றா௦1௦01. சிறைப்புறமாக 
வோம்படுத்தது (தொல்‌.பொருள்‌.114,உரை.). 2. ஒதுங்‌ 
குதல்‌; 10 8/010. ''படைத்தலைக்‌ கொள்ளாமை யோம்ப 
டுத்த வுயர்வு'' (பு.வெ.7,3,கொளு.). 3. உறுதிகூறு 
தல்‌; 10 பரீரா, 10 6000ப809. ''பூம்பொழிற்புறங்‌ 
காவலனை யோம்படுத்தற்கும்‌'' 
[ஓ - தடுத்தல்‌, காத்தல்‌, ஓ ௮ ஓம்‌ - தடுததுநில்‌, காப்பாற்று, 
ஓம்‌ - படு - ஓம்படு - பாதுகாப்பு செய்தல்‌.] 

ஓம்படை மாம்சஸ்‌/ பெ. (௩) 1. பாதுகாப்பு; protection, 
$ீஒபகா்‌ '"ஓம்படையுளப்பட'" (தொல்‌.பொருள்‌ 91). 
2. பாதுகாக்குமிடம்‌; 01809 of protection. “அறனோம்ப 
டையும்‌'' (சிலப்‌.5,179,அரும்‌.). 3. சமயக்கருத்துகள்‌ 
கற்பிக்குமிடம்‌ (சிலப்‌.5,179,உரை.); 9806 where rell- 
gious instruction is imparted 4. தீர்வு;1omedy. ஓம்படை 
யொன்றுஞ்‌ செப்பாள்‌'' (சீவக.232). 5. மறவாமை; 
keeping in mind, retaining in memory. தலைவற்‌ கோம்‌ 
படை சாற்றல்‌ (தஞ்சைவா.139,உரை.). 
[ஓம்பு * அடை.] 

ஓம்படைக்கிளவி ௦௦௪-490 பெ. (ஈ) 1. தலை 
வியைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளெனத்‌ தலைவற்குத்‌ 
தோழிகூறுங்‌ கூற்று (தொல்‌.பொருள்‌.114); (௭௦1) 
entrustment of the heroine to her lover by her companion 
for protection. 2. பெரியோர்‌ பாதுகாவலாகச்‌ சொல்‌ 
லுஞ்‌ சொல்‌; 5௧96 advice given by wise men. 
[ஓம்படை - கிளலி.] 

ஓம்பு'-தல்‌ ப்௱ம்ப-, 5.செ.குன்றாவி. (44) 1. பாதுகாத்‌ 
தல்‌; !௦ protect, guard, defend, save. “குடிபுறங்‌ 
காத்தோம்பி'' (குறள்‌.549). 2. பேணுதல்‌; ம preserve, 
to keep in mind, to cherish, nourish. “ஈற்றியாமை 
தன்பார்ப்போம்பவும்‌'' (பொருந்‌.186). 3. தீதுவராமற்‌ 
காத்தல்‌; 10 remove, Separate, 10 keep off; to ward 
off a5 ரர எரி. 4. பரிகரித்தல்‌; 10 01508. ''எனைத்துங்‌ 


ஓம்பு”-தல்‌ 412 


ஓய்‌'-தல்‌ 


குறுகுத லோம்பல்‌.'' (குறள்‌.820). 5. வளர்த்தல்‌ ஓமற்கோரை ச-/௪( பெ. (ஈ.) கோரைவகை; 8 


(தேவா.1,1); 9 maintain, Support, 1௦ Cause to increase: 
£௦ ஈட பற, ''கற்றாங்‌ கெரி யோம்பி:' (தேவா.1,1). 
[ஓ - ஓம்‌- ஓம்பு.] 

ஓம்பு”-தல்‌ ம்ப, 5.செ.குன்றாவி. (41) 1. சீர்தூக்கு 
தல்‌; 1௦ 00090௪, 080/௪ “ஓம்பாவீகையும்‌'' 
(பு.வெ 9,1). 2. மனத்தை யொருக்குதல்‌; 1௦ ௦௦006- 


ஈக ௪ றப “தெரிந்தோம்பித்‌ தேரினு மஃதே” 


துணை" (குறள்‌,132). 3. இவறுதல்‌; 1௦ 01010 0 grasp 
ரு, ௮5 ௮ கசா. “'பெற்றேமென்‌ றோம்புத 
றேற்றாதவர்‌'' (குறள்‌ 626). 
ம. ஓமன, து. ஓமன, தெ. ஓமு. 
[ஓ ௮ ஓம்‌ ௮ ஓம்பு. ஓம்புதல்‌. 

ஓம்பு“-தல்‌ க௱ம்ப-, 5.செ.குன்றாவி. (9.4) உண்டாக்கு 
தல்‌ (யாழ்‌.அக.), 1௦ create 

ஓமநீரம்‌ ர்க, பெ. (௩) ஓமச்சாறு; 6596000 of 
oman, (Bishop’s weed) 
[ஓமம்‌ 4 சாறு] 

ஓமப்பொடி" ௬௪2-௦௭8 பெ ௫) 1 தின்னும்‌ 
பலகாரவகை); ௦mam confectionery, fashioned like 


kind of sedge 
[ஓமல்‌ * கோரை.] 


ஓமற-த்தல்‌ -௱சாச-, 4.செ.கு.வி. (41) ஒழிவறுதல்‌; 


to be unceasing, incessant ''ஓமறந்து ... கண்ணும்‌ 
படுகுவம்‌'' (அகநா 11) 
[ஓய்வு அ ஓவு. ஓ ௬ மற - மற] 


ஓமாலிகை ௮2; பெ (ஈ) நறும்‌ புனலுக்குப்‌ 


பயன்படும்‌ 32 வகை பொருட்கள்‌ (அவை: இலவங்‌ 
கம்‌, பச்சிலை, கச்சோலம்‌, ஏலம்‌, நாகணம்‌, கோட்டம்‌, 
நாகம்‌, மதாவரிசி, தக்கோலம்‌, நன்னாரி, வெண்கோட்‌ 
டம்‌, கத்தூரி, வேரி, இலாமிச்சம்‌, கண்டில்வெண்ணெய்‌, 
கடு, நெல்லி, தான்றி, துத்தம்‌, வண்ணக்கச்சோலம்‌, 
அரேணுகம்‌, மாஞ்சி, சயிலேகம்‌, புழுகு, புன்னைநறுந்‌ 
தாது, புலியுகிர்‌, சரளம்‌, தமாலம்‌, வகுளம்‌, பதுமுகம்‌, 
நுண்ணேலம்‌, கொடுவேரி முதலியன) (சிலப்‌ 6,77, 
வரை ); fragrant substances put IN water used for 
dnnking and bathing, of which those are 32. 

[மல்‌ ௮ ஜமலிகை  ஓமாலிகை - மணம்‌ பரவும்‌ 
இயல்பினது..] 


எளாஸ்சிட 2 ஓம மருந்து (வின்‌); ஸீ! 6. | இமான்‌ சர பெ. (௩) ஓந்தி பார்க்க (திவா), 596 


powder 
ம. ஓமப்பொடி; ௧. ஓமப்புடி, தெ. ஓமப்புடி. 
[ஓமம்‌ * பொடி] 

ஓமம்‌' கரகர பெ. (ஈ.) ஓர்வகைக்‌ காரமான மருந்துச்செடி 
(மலை.); Bishop's weed, herbaceous plant. 
ம. ஓமம்‌, ௧. ஓம, ஓமு, ஓவு, வாம, வோம, கோம, து. 
ஓம; தெ. ஓமமு 
[உம்‌ ௯ உமல்‌ ௯ உமறு - காரற்சவை உம்‌ ௮ ஓம்‌ ௮ ஓம்‌ 
5 ஓமம்‌ - காரற்சுவையுடை யது] 

ஓமம்‌” ௭, பெ (6) வேள்வித்தீயில்‌ நெய்‌ முதலியன 
பெய்கை; பfferng an oblation to the gods by pouring 
ghee, etc into the consecrated fire “ஓமம்‌ வேள்வி 
யுதவி தவஞ்செபம்‌'' (சேதுபு சேதுச.51). 
(ஓம்பு அ ஓமு ௮ ஓமம்‌ 5%! 2] 
ஓமு * (ஓம்ப) நெய்யூறநித தீயை அணையாமல்‌ காத்தல்‌, 
தீவளர்த்தல்‌, தீயைபபேணுதல, தீயோம்புதல்‌ என்றாயிற்று 

ஓமல்‌' ௪; பெ (.) 1. ஊர்ப்பேச்சு; ப௱௦பா, ஸபர்‌. 
“ஊருக்கு ஓமல்‌, வீட்டுக்கு வயிற்றெரிச்சல்‌”. 2. 
புகழ்ச்சி: ரeputaton. 
[ஓ - உயர்தல்‌, மிகுதல்‌ ஓ ஓம்‌ ஓமல.]/ 

ஓமல்‌ ௬௪; பெ (6) 1 புகையெழுதல்‌; ௦ 159 as 
smoke 2 பரவுதல்‌; Spreading 
[இ இழு ௮ ஓமல்‌ / 

ஓமலிப்பு ஊறப்‌ பெ (௩) ஊர்ப்பேச்சுப்பரவுகை; 
spreading, as a rumour ''ஐயையோ ஊரெங்கு மிதுவோ 
ஓமலிப்பு'' (சர்வ கீர்த்‌ 186) 
/ஓமல்‌ - ஓமலிப்பு / 


onal 


[ஓணான்‌ - ஓமான்‌ (கொ.வ.)/ 


ஓமிடி'-தல்‌ சரப 4செகுவி (1) கேடுறுதல்‌; 1௦ 


be ruined, destroyed, to perish. 'நீ ஓமிடிந்து போவாய்‌' 
(வின்‌. 

ம. ஓமிடிச்சல்‌. 

(ஓம்‌ - இடி - ஓமிடி பாதுகாப்புக்கேடு. ஓம்‌ - பாதுகாப்பு. 
இடி - இடிதல்‌, கெடுதல்‌] 


ஓமிடி” ப, இடை (ஸர்‌) ஓ, நாசம்‌ (வின்‌); 0 ஈய 


(ஓம்பு ௯ ஓம்‌ (பாதுகாப்பு) ஓம்‌ * இடி - பாதுகாப்பு கெடுதல்‌, 
அழிவு.] 


ஓமை பச பெ (॥) 1. உகர (பிங்‌.); பர௨ tee 2. 


மாமரம்‌; ௮௦ 166 ''வெண்குன்றிப்பருப்போமைக்‌ 
கொட்டை'' (தைலவ.தைல 33) 

ம. ஓம 

(ஓ உயர்ச்சி. ஓ ஓமை] 


ஓய்‌'-தல்‌ ௬௩, 2செ.கு.வி. (vர்‌) 1. முடிவுறுதல்‌; ௦ 


cease, to come to an end மழை ஓய்ந்தது 2 மாறுதல்‌; 
1௦ change ‘செய்வினை யோயற்க'' (பரிபா 10,128). 
3. முன்நிலை சுருங்குதல்‌ (தொல்‌.சொல்‌.330); 1௦ 
diminish; to be reduced, to become small 4. தளர்தல்‌; 
1௦ become tired, weary, weak, infirm, as a lmb of the 
௦௦ கை ஓய்ந்து போயிற்று. 5. அழிதல்‌; 1௦ ஒXறiா6, 
peri்h ''ஊனையானிருந்‌ தோம்பு கின்றேன்‌ கெடுவேனு 
யிரோ யாதே'' (திருவாச.5,38). 6. இளைப்பாறுதல்‌; 
1௦ st ஓய்ந்தவேளை (செ.அக.) 


ம. ஓயுக 


[உய்‌ ௯ ஓய்‌ ௮ ஓய்‌ - செல்லுதல்‌, போதல்‌, முடிதல்‌... 


413 


ஓர்க்கோலை 


ஓய்‌” ரூ; இடை. (ர்‌) ஒரு விளீயுருபு (வீரசோ.வேற்‌ 
றுமை.8); hallo! an int used in calling attention. 


(ஆ.அக.). 
ம. ஓய்‌; தெ., ௧., து. ஓயி. 


ய்‌ ஓ ஓய்‌.] 

ஓய்ச்சல்‌ ஏஎ] பெ. (ஈ.) 1. ஓய்வு; easing, resting. 
2. தளர்ச்சி; weariness, debility. கைகாலோய்ச்சல்‌. 
[ஓய்‌ ௯ ஓய்ச்சல்‌.] 

ஓய்ச்சலொழிச்சலில்லாமை 0yeal-oliccal-illamal 
பெ. (॥.) சிறிதும்‌ ஒழிவில்லாமை (உ.வ.); பா lack 
of rest or breathing time. 
[ஓய்ச்சல்‌ '- ஓழிச்சல்‌ * இல்லாமை.] 

ஓய்ச்சலொழிவு 6௦௦2/-௦/ர்ப, பெ. (ஈ.) இளைப்பாறுகை 
(உ.வ.); rest, leisure. 
[ஓய்ச்சல்‌ * ஓழிவு.] 

ஓய்மான்‌ க, பெ. (௩) குடிப்பெயர்‌: க ௦7 ௮ 
dynasty. 
[ஆய்‌ ௯. ஓய்‌ * (மகன்‌) மான்‌. ஆய்க்குடியின்‌ பிரிவினை 
ஓய்க்குடியினராகலாம்‌.] 

ஓய்மான்வில்லியாதன்‌ ௫௱ஸுரிநச22, பெ. (ஈ.) நன்‌ 
னாகனால்‌ பாடப்பெற்றவன்‌ இலங்கை என்னும்‌ 
ஊருக்குத்‌ தலைவன்‌; Sangam noble. 
[ஓய்மான்‌ + வில்வி + ஆதன்‌.] 
ஆய்‌ - ஓய்‌ * மான்‌. மகன்‌ - மான்‌. ஓய்மானுக்குரிய நாடு 
ஓய்மா நாடு எனப்பட்டது. ஆநிரைகளைக்‌ காக்கும்‌ ஆய்க்குடி 
யின்‌ வழிமரபினன்‌ ஆகலாம்‌. ஓய்மான்‌ - குடிப்பெயர்‌. வில்லி 
-. தொழிற்பெயர்‌, ஆதன்‌ - இயற்பெயர்‌. 

ஓய்மானல்லியக்கோடன்‌ 65௱aliyakkogan,.பெ. (n.) 
நன்னாகனால்‌ பாடப்பெற்ற  மாவிலங்கையை 
ஆண்ட சிற்றரசன்‌; Sangam noble. 
[ஓய்மான்‌ * நல்லியன்‌ - கோடன்‌. ஓய்மான்‌ பர்ர்க்க; 599 
oyman.] 

ஓய்மானல்லியாதன்‌ பாகாக, பெ. (௩) புறத்‌ 
திணை நன்னாகரால்‌ பாடப்பெற்ற கொடையாளி; 
Sangam noble. 
[ஓய்மான்‌ * நல்லி + ஆதன்‌. ஓய்மான்‌ பார்க்க; 592 ரறக.] 

ஓய்மானாடு ரகர, பெ. (ஈ.) திண்டிவனத்தைச்‌ 
குழ்ந்த நாடு (5.11. ॥,201,12); small tract of country 
in Tamil-agam situated about Tindivanam. 


[ஓய்மான்‌ * நாடு.] 

ஓய்வு' ௫; பெ. (௩) 1. ஒழிவு; essation, ceasing, 
relinquishment, rest. 2. தளர்வு; weariness. 3. முடிவு; 
termination. 
ம. ஓய்வு. 
[உய்‌ ௯ ஓய்‌ - செல்லுதல்‌, போதல்‌, முடிதல்‌, களைத்தல்‌, 
சோர்தல்‌. ஓய்‌ ௯ ஓய்‌ ௯ ஓய்வு.] 


ஓய்வு” ௫௩0; பெ. (௩) 1. ஓரினப்பொருளை வரிசைபட 
வைப்பது (ஆ.அக.); s௮rializng a class of Objects. 
2. நீட்சி; ஊர்‌. 3. எல்லை; 000௦, ரஸ்‌. 
[1. ஓரியைவு ௯ ஓய்வு (கொ.வ.). 2. 3. ஓ ஓய்வு. ஓ - 
நீட்சி. 

ஓய்வுகரை ராய-/9௪/ பெ. (௩) அளவுமுடிவு (யாழ்‌. 
அக.); ॥௱ர்‌. 
[ஒய்வு * கரை. 

ஓய்வுநாள்‌ க்ஸ்‌ பெ. (௩) வேலை செய்யாது 
இளைப்பாறும்‌ நாள்‌. (ஸா.); ஷே of rest, Sabbath. 
[ஓய்‌ ௯ ஓய்வு * நாள்‌.] 

ஓய்வொழிச்சல்‌ ௫௦/// பெ. (ஈ.) ஓய்ச்சலொழிவு 
பார்க்க; see oyccalolivu. 
[ஓய்வு * ஒழிச்சல்‌.] 

ஓயாமணி ஏ்ச்‌-௱க பெ. (௩) விடாதடிக்கு மணி 
(இ.வ.); temple bell kept ringing continvously. 
[ஓய்‌ - ஆ * மணி] 

ஓயாமாரி ரசிகர்‌ பெ. (௩) :இடைவிடாமை (யாழ்‌. 
௮௧.) ; continuity. 
[ஓய்‌ - ஆ - மாரி - ஓயாமாரி, 'ஆ' - எ.ம.இ.நி. மாரி - 
மழை. இடைவிடாத மழையைப்‌ போன்ற இடைவிடாமை 
என்பது பொருள்‌... 

ஓர்‌'-தல்‌ -, 2.செ.குன்றாவி. (44) 1. ஆய்ந்தறிதல்‌; 
to consider attentively, examine, investigate. ஓரும்‌ 
வையத்தியற்கை'' (சீவக.888). 2. அறிதல்‌; 1௦ KNOW. 
(செ. அக.). 
[ஒல்‌ ௯ ஒர்‌ ௯ ஓர்‌ ௯ ஓர்‌-தல்‌ (வே.க.107).] 

ஓர்‌--த்தல்‌ 01: 2.செ.குன்றாவி. (44) 1. ஆராய்தல்‌; 
to consider. 2. தெறிந்தெடுத்தல்‌; 1௦ select, choose. 
“ஆயிரத்‌ தோர்த்த விப்பத்தே'' (திவ்‌.திருவாய்‌.1,2,1). 
3. நினைத்தல்‌; 1௦ 15/0, 180810. '“வேள்வியோர்க்‌ 
கும்மே யொருமுகம்‌'' (திருமுரு.96). 4. கூர்ந்து கேட்‌ 
டல்‌; 1560 aftentively. ‘‘புலிப்புகர்ப்போத்தோர்க்கும்‌'' 
(புறநா.157.12). 
ம. ஓர்‌. 
[ஓர்‌-தல்‌ ௯ ஓர்‌-த்தல்‌.] 

ஓர்‌” ப; பெ.எ. (80)- ஓர்‌ அசைநிலை (சிலப்‌.2,37, 
உரை.); '௮', “an, the form used before substantives 
beginning with vowels. ஓர்‌ அரசன்‌ - இடை. ஓல்‌. ற்‌ 
expletive. (செ.அக.). 
[ஒல்‌ ௯ ஒன்று ௯ ஒரு - ஓர்‌.] 

ஓர்க்கோலை 21 பெ. (௩) கடல்படு பொருட்க 
சூள்‌ ஒன்று; ௮mber, one of the five kinds of kadal 
padu-tiraviyam. (products of the sea) அம்பர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 


[ஒருகா. ஓர்க்கு * ஓலை.] 


ஓாகடபுள 


ஓர்கட்புள்‌ ச்‌4ற்ப/ பெ. (௩) கரகம்‌; 006. 
[ஒர்‌ * கண்‌. புள்‌] 

ஓர்குடிமணாளன்‌ -/பறி-றசாசிக, பெ. (௩) ஓாகுடி 
யிற்கொண்டோன்‌ பார்க்க; 566 6kபdiyikondon 

ஓர்குடியிற்கொண்டோன்‌ யஞ்ச, பெ. (n) 
ஓர்ப்படியான்‌ (சகலன்‌) (பிங்‌ ); husband of the wife’s 
sister 
(ஓர்‌ - குடியில்‌ - கொண்டோன்‌. 

ஓர்கை ௬2 பெ (॥) யானை: elephant “ஓர்கை 
யுரியான்‌'” (கடம்பர்‌.உலா 364). 
[ஓர்கை - யானை ஒருகை (தும்பிக்கை) உடைமையின்‌ ஓர்கை 
எனப்பட்டது./ 

ஓர்ச்சி' க்‌ பெ (॥) 1. ஆராய்ச்சி; investigation, 
research 2. அறிவு; knowledge, wisdom. “'ஓர்ச்சி யின்பு 
ருவாகி'' (வேதாரணி வரன்‌.25). 3. உணர்ச்சி: ௦௦- 
nsciousness, feeling ‘ஓய்ந்த வோர்ச்‌ சிவந்‌ தெழுதலும்‌'' 
(விநாயகபு.75,443). 4 சூழ்வுரை, அறிவுரை; ௦௦50- 
itation, rumination (செ அக.). 
ம. ஓர்ச்சி (நினைவு). 

ஓர்ச்சி“-த்தல்‌ ௬௦, 4.செ.கு.வி. (1) நினைவூட்டு 
தல்‌; 1௦ cause, to remember, remind 
ம. ஓர்ப்பிக்குக 
[ஓர்‌ ப. ஓர்ச்சி.] 

ஓர்ப்படி ௬௨-௪௫ பெ. (௩) ஓர்ப்படியாள்‌ பார்க்க: 99௦ 
Oropadiyal 

ஓர்ப்படியாள்‌ -௦-ஊஞ்சி! பெ (௩) கணவனுடன்‌ 
பிறந்தான்‌ மனைவி; wife of the husband's brother 
[ஓர்‌ - படி - ஆள்‌ படி - வாசல்‌ இருவாசலுக்குள்‌ மூத்தவ 
ளோடு வாழ்பவள்‌ ] 

ஓர்ப்பிலந்தை சறழர்கா[ பெ (௩) காட்டிலநதை; ய 
பய (சா. அக.). 
(ஓர்ப்பு + இலந்தை. 

ஓர்ப்பு' ௦0; பெ (ஈ) ஆய்ந்துணர்கை (இறை.2,29); 
investigation, research, careful consideration, one of the 
four kinds of Adப்u-k-kunam 2 தெளிவு (திவா ), 0827 
பnd£ா-5£கபிறஓ 3 பொறை (திவா ), patience, forbeara- 
nce. 
ம. ஓர்ப்பு; தெ. ஓர்பு. 
[ஓர்‌ ௯ ஓர்ப்பு.] 

ஓர்பு சம்பு பெ. (௩) ஆராய்கை(சங்‌.அக.); consideration, 
reflection, research 
[ஓர்‌ ௮ ஓர்ப்பு ௮ ஒர்பு/ 

ஓர்மம்‌ ம்ரரசா, பெ. (॥) 1 மனத்திண்மை (யாழ்ப்‌.), 
fortitude, courage, bravery. 2 சிந்தனை; reflection 3 
ஓர்மை பார்க்க, 566 சாக 
[ஜர்மி ௬ ஐர்மம்‌ (வேக 107).] 


414 


ஓரகத்தி 


ஓர்மி-த்தல்‌ சர்‌, 4.செ.கு வி. (41) மனந்திடப்படுதல்‌ 
(வின்‌.); 1௦ 06 courageous, daring, brave, valiant, 
adventurous 
ம. ஓர்மிக்குக (நினைவுபடுத்துதல்‌) 
[ஓர்‌ ஓர்மி ௯ ஓர்மி-த்தல்‌ (வே.க 7077). 

ஓர்மிப்பு 5ற்றப, பெ. (௩) ஓர்மம்‌ பார்க்க; 899 7௮. 
(ஆ அக.) 
[ஓர்மி  ஓர்மிப்பு.. 

ஓர்மை கச்‌ பெ (6) 1 ஓற்றுமை; பாறு 2 துணிவு; 
fortitude, bravery, intrepidity 3. ஆரவாரம்‌ (ஆடம்பரம்‌); 
pomp; parade, as of a festival 
[ஓர்‌ அ ஓர்மை (வேக 107)] 

ஓர்வம்‌' சுகா, பெ. (௩) ஒருபாற்‌ சரர்கை; pகrtiality. 
“ஓர்வமே செய்யுமுலோபமே'' (ஏலா. 61) 

ஓர்வம்‌” ௩௭ பெ. (௩) சுவர்‌ கட்டும்பொழுது இரண்டு 
கற்கள்‌ சேரும்‌ இடம்‌; joining ends of two bricks 
(0/௯) (சேரநா ). 
ம. ஓர்வ்வ 

ஓர்விதைப்பூடு ச்ச, பெ (௩) ஒரே விதையை 
யுடைய பூடு; plant having but a single seed-lobe. 
(சா.அக.). 
[ஓர்‌ * விதை * பூ./ 

ஓர்வு ௬௩; பெ. (ஈ) ஐர்ப்பு பார்க்க, 566 சறற. 

ஓரக்கட்டை ௪-4-/சர௪ பெ (ஈ) 1 அணைத்துத்தாங்‌ 
குங்‌ கட்டை; (CEM) abutment, support. 2. தேரைத்‌ 
திசைமாற்றுவதற்காகச்‌ சக்கரத்தின்‌ அடியிலிருக்கும்‌ 
சாய்வுக்கட்டை,; 01001 of wood placed under the wheels 
of the temple chariot to direct its course 
[ஓரம்‌ * கட்டை ] 

ஓரக்கண்ணன்‌ 0௮-k-kannan, பெ (௩) 1. சாய்ந்த 
பராவையுடையவன்‌; 5qபnt-eyed Man 2. ஒருதலைச்‌ 
சார்பானவன்‌ partisan; one who 15 blassed 
[ஓரம்‌ * கண்ணன்‌ ] 

ஓரக்காரன்‌ ௮'௪-&-&க்றை, பெ. (1) ஓரக்கண்ணன, 2 
பார்க்க; 566 dorakkannan, 2 
[ஓரம்‌ * காரன்‌.] 

ஓரகத்தாள்‌ எ-எஏசரீச்‌! பெ. (ஈ) ஓரகத்தி பார்க்க; 56௪ 
oragtli 
/ஒரு ௯ ஓர்‌ * அகம்‌ + அத்து * ஆள்‌] 

ஓரகத்தி ௭-எரணீ] பெ (௩) கணவனுடன்‌ பிறந்தான்‌ 
wml; husband's brother's wife (செ அக ) 
க. ஓரகித்தி 
[ஓர்‌ * அகத்தி (அகம்‌ * அத்தி) அகம்‌ - வீடு] 


ஓரங்கல்‌ 


415 


ஓரன்மை 


ஓரங்கல்‌ சகச! பெ (ஈ) தெலுங்கு நாட்டு வாரங்கல்‌ 
தகரம்‌; ancient capital of Andhra, now 05/60 Warangal, 
80 called because 1ர was surrounded by a single stone 
wal! “'உருத்தரா நின்னுடைய வோரங்கல்‌ நாட்டில்‌” 
(தமிழ்நா 89) 
தெ. ஓரங்கல 
[ஓர்‌ * அம்‌ * கல்‌ - ஓரங்கல்‌ ஓரங்கல்‌ - ஒற்றைக்கல்‌.] 

ஓரசைச்சீர்‌ ௭௬-௪8௮-௦-௦॥, பெ. (॥) அசைச்சீர்‌ பார்க்க, 
566 25a/-C-Cir 
{gr + அசை சீ] 

ஓரட்டாங்கை எசரீத-ஏ2 பெ (॥) இடக்கை (இ.வ.), 
left hand 
[ஒரூஉதல்‌ ௯ நீக்குதல்‌. ஒருவு ௯ ஒருட்டு ௮ ஒருட்டாம்‌ + 
கை நற்செயல்களுக்குப்‌ பயன்படுத்தாமல்‌ விலக்கும்‌ இடக்கை ] 

ஓரட்டும்‌ ச்சரீபா, பெ (௩) எல்லாம்‌ (ஓ): altogether 
[ஓர்‌ ௮ ஒரட்டும்‌ (வே க 107).] 

ஓரடி சரி, பெ. (௩) ஒருபோகம்‌ 81016 crop 
[ஓர்‌ * அடி/ 

ஓரடிக்கோரடி எ-எ9/K&0-௮0/, கு.வி எ. (800.) அடிக்கடி; 
ஈர்‌. “அவனி யாளுகவென்‌ றோரடிக்கோரடி 
புரிந்து" (பாரத குரு 98) 
[ஓர்‌ + அடிக்கு * ஓர்‌ * அடி] 

ஓரடிப்பதம்‌ -௪-2-௦௪0௭, பெ (॥) ஓரடித்தரவு 
அமைத்த இசைப்பாட்டு; sical composition or taru 
consisling of pallavi, anu-pallav and one caranam. 
[ஓர்‌ * அடி * பதம்‌] 

ஓரடிமடக்கு சர்ச, பெ. (௩) நான்கடியுள்ளோர 
டியே மடங்கி வருவது; ரி0ப6 of 809601 (ie.) pun 
appearing In one line of a stanza repeated four times 
[ஓர்‌ - அடி * மடக்கு.] 

ஓரடை ௪7௮; பெ (ஈ.) ஒரு சிற்றளவு (தொல்‌ எழுத்து. 
170.உரை ), ancient small measure 
[ஓர்‌ * எடை - ஓரெடை ௮ ஒரடை (கொவ.].] 

ஓரணை சச பெ (௩) 1 ஓர்‌ இணை; ஓக. (S11 
4:76). 2. வரிசை, ஒழுங்கு; line, queue 
க. ஓரண. 
(ஓர்‌ * இணை - ஓரிணை ௮ ஓரணை.] 

ஓரத்துப்பட்டை சரப-ற-ழசரீஎ/ பெ (5) தட்டோட்டுக்‌ 
கூரையில்‌ ஓரத்திற்கட்டும்‌ சுண்ணாம்புப்பட்டை 
(84); side rafter of plaster on ted root 
[ஓரம்‌ - அத்து * பட்டை] 

ஓரம்‌' க, பெ. (௩) 1. விளிம்பு; 6006, border, margin, 
ஸர, brink. 2. , ஒருதலைச்சார்பு; partiality in speaking, 
௫019. '“மன்றோரஞ்‌ சொன்னார்‌ மனை'' (நல்‌ 
வழி.23). 3. பெண்குறி (யாழ்ப்‌.); 90000௮ mulebre. 


4 தருபக்கம்‌ பொருந்திய இடம்‌, நெருங்கிய 


தன்மை; ௦௩ 006 side, towards the edge 
ம. ஓரமி, க. பட., ஓர, கோத, ஓாய, து. ஓர, தெ. ஓர, 
ஓரமு டம 
[ஓர்‌ ௮ ஓரம்‌ - ஒன்றின்பக்கம்‌ (வே.க.107) ] 

ஓரம்‌” சா பெ (ஈ) சலுகை (அக.நி ); help, ௮0, 
Support 

ஓரம்பம்‌ பகாம்கூ பெ ௫) 
(கணக்கதி.3), mathematical work. 


ஒரு கணிதநூல்‌ 
/ஏரம்பம்‌ ஃ ஓரம்பம (கொ.வ ]). J 

ஓரம்பேசல்‌ ௭௪2௪; பெ (॥) ஒருபக்கஞ்‌ சார்பாகப்‌ 
பேசுதல்‌; 008560 statement (ஆ அக ) 

ஓரம்போகியார்‌ 68௱-௦௦0ட பெ (௩) ஐங்குறுநூற்றில்‌ 
மருதப்பகுதியைப்‌ பாடிய புலவர்‌; 52002 poet, author 
of Marudam in Al-n-kunu-ndru 
[ஓரம்‌ + போகி + ஆர்‌ 


ஊர்ப்பெயராகலாம்‌.] 


இரெம்போகி என்பது 

ஓரங்கட்டு-தல்‌ ௬௭௭/௪/ப-, 5.செ.கு வி. (ஸர்‌) 1- ஓரமா 
கச்‌ சோத்தல்‌; (௦ gather to one side 2 ஒரு ஓரமாகச்‌ 
செல்லுதல்‌; 1௦ 0௦ along the edge 3 வேண்டாதவரை 
ஒதுக்கிவைத்தல்‌; 1௦ 8/00 the unwanted 
[ஓரம * கட்டு-தல்‌ ] 

ஓரம்வை-த்தல்‌ ரகர, 4செகுவி (ஸர) ஆறும்‌ 
பூண்ணைச்‌ சுற்றிச்‌ தசை வளர்தல்‌;,1௦ ஈரா proud 
flesh around a healing wound (செ அக.) 
[ஓரம்‌ * வை] 

ஓரவஞ்சனை எ௬௪-மருறச! பெ. (ஈ) ஒருதலைச்சார்‌ 
பாக ஏய்த்தல்‌; பஊceitfu partiality ஓரவாரம்‌ பார்க்க; 
see oravaram 
[ஓரம்‌ - வஞ்சனை. 

ஓரவாரம்‌ 62-0௭) பெ. (ஈ) ஒருபக்க சாய்வு; partiality 
“வழக்கினிடை யோரவாரமு ரைத்தே'' (அருட்பா.1, 
விண்ணப்பக்‌.309). 
[ஓரம்‌ - வாரம்‌. வாரம்‌ - சாய்வு.] 

ஓரற்று எ-கரப, பெ (॥) ஒரு தன்மையானது; (43 
of the same kind. ‘‘அதனோரற்றே”’ (தொல்‌ சொல்‌. 136). 
[ஓர்‌ * அற்று] 

ஓரறிவுயிர்‌ ௭-அங்யர்‌, பெ. (௩) தொடுவுணாவு ஒன்றே 
யுடைய புல்‌ மரமுதலியன (நன்‌.444,உரை.); முரற 
organisms having only one sense of perception, as plants, 
supposed to have only the sense of touch. 
[ஓர்‌ - அறிவு 4 உயிர்‌, 

ஓரன்மை ௭-௫ பெ. (ஈ.) தருதன்மையல்லாமை; 
dissimiarty. “பிறப்போரன்மை யறிந்தனம்‌'' (நற்‌.328). 


(ஓர்‌ - அல்‌ - மை] 


ஓரா 


ஓரா சக்‌ பெ. () 1, முள்ளுப்பலாச்கிமீன; 969 
porcupine, light brown fீsh 2 ஐருவகைக்கடல்‌ மீன்‌; 
sea-fish, light brown (செ.அக ) 


[உல்‌ ௮ ஓல்‌ ௯ ஓர்‌ ௮ ஓரா ] 


ஓரா 

ஓராங்கு ச-ச்ர்ரபு விஎ (20) 1. ஒரு சேர; பறited 
ரரி ''இளமையுங்‌ காமமு மோராங்குப்‌ பெற்றார்‌'' 
(கலித்‌.18) 2. ஒன்றுபோல; 6 5௮6 ஈகா, 
166 486 “நால்வேறு நனந்தலை யோராங்கு நந்த'' 
(பதிற்றுப்‌ 69,16) 3 இடைவிடாமல்‌; unintermittently, 
06956... ““ஓராங்குப்‌ படிதலுடைய ரீண்டே” 
(ஞானா.41,19). 
[ஓர்‌ ௯ ஓராங்கு (வே.க.107).] 

ஓராட்டு-தல்‌ சசிப-, 5.செ.குன்றாலி. (44) 1. தாலாட்டு 
தல்‌ (யாழ்ப்‌.) ; (௦ |ப॥|, aby 2. ஓலாட்டு-தல்‌ பார்க்க; 
see olallu- 
[ஓலாட்டு ௯ ஓராட்டு (கொ.வ. )./ 

ஓராட்டுப்பட்டோலை ௫(ப-0-௦சர்சி௪/ பெ. (௩) ஆண்‌ 
டுக்கணக்குப்பட்டியல்‌, சதுர்ப்பட்டோலை; (ஓ) ௦௦- 
mplete balance sheet. 
[ஓர்‌ * ஆட்டு * பட்டோலை, ஆண்டு - ஆட்டு.] 

ஓராண்காணி ௭-க-&க்ர பெ. (௩) ஒருவனுக்கே உரிய 
நிலம்‌; 6596 under a single owner. “ஓராண்காணியா 
யரசாள'' (இராமநா.உயுத்த.74). 
(ஜா. ஆள்‌ . காணி 

ஓராண்டு க்ப்‌ பெ. (௩) 1, ஓர்‌ ஆண்டு; 006 year 
2. இறந்தார்க்கு ஓராண்டு முடிவில்‌ செய்யும்‌ நீர்க்க 
டன; anniversary of death (சேரநா.) 
ம. ஓராண்டு. 
[ஓர்‌ + ஆண்டு] 

ஓராண்வழி சு-க்‌1-ம/ பெ. (॥) ஒரே தொடராய்வரும்‌ 
மரபு வழி (பரம்பரை.); ப6broken lineage from indivt- 
பே £௦ ரஸிர்பகி. 'நம்மாசாரியர்கள்‌ ... ஓராண்வழி 
யாய்க்‌ கொண்டு போந்த இத்தை' (ஈடு.6,10,4). 
[ஓர்‌ * ஆண்‌ ௬ வழி. 


ஓராயிரம்‌ சஷ்ச்சு, பெ 


416 


ஓராம்‌ க, பெஎ. (0/) முதலாம்‌; 51 
[ஓர்‌ ௯ ஓராம்‌ (வே௧.107)] 


ஓராயம்‌ ௬-த்கா, பெ (௩) 1 சேர்க்கை; combination, 
பறற ““ஓராயமே யுலகம்‌ படைத்தது'' (திருமந்‌ 407). 
2 சாய்வு (வின்‌.), ௦bliqueness, slant 3 தோணியின்‌ 
சாய்ந்த ஓர்புறம்‌ (வின்‌ ), the leeward or jeaning side 
of a boat or other vessel 4 இணைப்பு (வின்‌.); the 
close joining of two boards 
ம. ஓராயம்‌. 
[ஓர்‌ * ஆயம்‌] 
ப 1. ஓர்‌ ஆயிரம்‌; ௦௩ 
thousand 2 பன்முறை அல்லது எண்ணிறந்த தடவை 
எனப்‌ பொருள்படுவதோர்‌ குறிப்பு மொழி; expression 
denoting many tmes or on numerous occasions அவ 
னுக்கு நான்‌ ஓராயிரம்‌ சொன்னேன்‌; கேட்கவில்லை 
(உவ) 
ம. ஓராயிரம்‌ 
(ஓர்‌ * ஆயிரம்‌ ] 


ஓராவொட்டி 8௦௮; பெ. (ஈ) மீன்வகை (யாழ்‌.அக.); 


a kind of fish 
[ஓரா ௯ ஓராவொட்டி../ 


ஓராவொட்டி 


ஓரானொரு ஏக்ர-0ப; பெ.எ. (20].) ஏதாவது ஒரு; 


certain, someore. “ஓரானொருநாளில்‌”' (குருபரம்‌.217, 
பன்னி. ). 


[ஓர்‌ஃ ஓராம்‌ ஒரு - ஜரானொரு (வே.க.107)ம்‌- ன்‌ (திரிபு. 
ஆகும்‌ அ ஆம்‌ (உறுதிப்‌ பொருள்‌ தந்து சாரியையாயிற்று).. 


ஓரி' சர பெ. (௩) 1. திருமணமாகாதவன்‌; celibate. 


2. கணவனுடன்‌ பிறந்தான்‌ மனைவி; wife of the 
husband's brother. “ ஓரிமகன்‌ றனக்கு மோர்‌ சரடு போட 
வேண்டும்‌”' ( ஆதியூரவ.5). 


ம. ஓரி (பங்கு). 
[1. ஓர்‌ அ ஓரி (தனித்திருப்பவன்‌), 2. ஓரகத்தி .. ஓரி... 


417 


ஓரும்‌ 


ஓரி” ஏர்‌ பெ. (ஈ.) தேன்முதிரும்போது தோன்றும்‌ 
நீலநிறம்‌; 081 blue colour of the matured honey. 
'“அணிநிறவோரி பாய்தலின்‌'' (புறநா.109,7). 
[ஊரி ஓரி.] 
ஓரி” சர்‌ பெ. (௩) 1. வலிமை பொருந்தியது; நக! 
which is strong. 2. விலங்குகளின்‌ ஆண; male of 
amas. 3. கரளை; 0%. 4. முதுநரி; 010 jackal. 5. ஆண்‌ 
குரங்கு; கி !ஊபா. 6. ஆண்களின்‌ தலைமயிர்‌; 25 
hair. 7. குதிரையின்‌ பிடரிமயிர்‌ ல. ““ஓரி நுடங்க'' 
(பொருள்‌.164). 
க. ஓரி. 
ஓரி” சர பெ. (.) 1. தமிழகப்‌ பெருவள்ளல்களில்‌ 
ஒருவன்‌; Sangam philanthrophist. 2. ஓரியின்‌ குதிரைக்‌ 
ரியபெயர்‌ name of horse owned by the Tamil chieftain 
0. 3. ஓப்பற்றவன்‌; man of excellence. 
[ஓரி' ௯ ஓரீ' சேரக்கிளை, மரபினர்க்கும்‌ நாகருள்‌ ஒரு சாரார்க்‌ 
கும்‌ 'ஓரி' குடிப்பெயராக விளங்கியதால்‌ இதனைக்‌ குடிப்பெ 
யர்‌ என்றே குறிப்பிடலாம்‌.] 
ஓரி” சர்‌ பெ. (௩) 1. உயரம்‌; 061011. 2. முதிர்வு; றபர்‌ 
or ripened stage. 
து. ஓரிகெ. 
[உயர்‌ ௯ ஓர்‌ ஓரி] 
ஓரி” ர்‌ பெ. (௩) நீரோடை, வாய்க்கால்களில்‌ மேல்‌ 
உயரத்திக்கட்டிய பாலம்‌; bridge. 
[னஃ ஓ- ஓரி] 
ஓரிஆ ௬8 பெ. (ஈ.) அடங்காத காளை; பanageable 
Ox. 
க. ஓரை ஆவு, ஓரி. 
[ஓரி + ஆ, ஆ மாடு, காளை.] 
ஓரிதலம்‌ ௦௪௪௭), பெ. (ஈ.) சவுட்டு மண்‌; ரபl's 
௮ம்‌. (சா. அக. ). 
, [உவர்‌ உவரி ஓரி - தலம்‌.] 
ஓரிதழ்த்தாமரை ௭0-/0௮-1-1தாரகாஎ], பெ. (॥.) ஒரு சிறு 
பூண்டு (பதார்த்த.318); pasture weed. 
[ஓர்‌ - இதழ்‌ * தாமரை.] 
ஓரிபிடி-த்தல்‌ 991-, 4.செ.கு.வி. (ப) 1. ஓட்டாரம்‌ 
செய்தல்‌, அடம்பிடித்தல்‌; ௦ 06 obstinate. 2. ஓயாமல்‌ 
அழுதல்‌; (0 weep continuously. 3. நச்சரித்தல்‌; ௦ 
give trouble. 
க. ஓரெ. 
[ஓரி - காளை. ஓரி * பிடி - ஓரிபிடி. அடங்காத காளைபோல்‌ 
தொல்லை தறாதல்‌.] 
ஓரிபூ-த்தல்‌ ம£-௦0-, 4.செ.கு.வி. (41.) தேடுவாரற்று 
அலலது கேட்பாரற்றுக்‌ கிடத்தல்‌ (யாழ்‌.அக௧.) ; 1௦ ॥6 
unwanted or unsought for. 


[ஓரி * பூத்தல்‌. முதிர்ந்து நிறம்மாறி உண்பாரற்றுத்‌ தானாகச்‌ 
சிதையும்‌ தேனடை போல்‌ தேடுவாரற்றுக்‌ கிடக்கும்‌ நல்ல 
பொருளும்‌ ஓரிபூத்தது எனக்‌ குறிப்பிடுவது மரபு... 

ஓரியர்‌ எச; பெ. (ஈ.) 1. குறிஞ்சிநிலத்தலைமக்களுள்‌ 
சேரக்கிளைமரபினர்க்குரிய 'ஓரி' என்னும்‌ குடிவழியி 
னற்‌ name of a clan among the Chera Dynasty. 2. 
பழந்தமிழ்க்‌ கிளைமரபுகளுள்‌ ஒன்றான நாகர்க்குரிய 
பெயர; name of clan of the ancient Tamil known 
as Nagas. (புறநா.175,உரை.). 
[ஓரி * அர்‌. ஓரி - குடிப்பெயர்‌.] 

ஓரியாட்டம்‌ ௫/-)-ச்ரீகா, பெ. (॥.) ஓரியாடு-தல்‌ பார்க்க; 
see 0/7-)/-20ப - 
[ஓரியாடு ௯ ஓரியாட்டம்‌.] 

ஓரியாடு-தல்‌ ௦7-)-ச்ர்ப-, 5.செ.கு.வி. (4) 1. பிறர்‌ 
தொடாத வண்ணம்‌ நெடுநேரம்‌ வலிமைகாட்டி 
நீருள்‌ மூழ்கி விளையாடும்‌ நீச்சல்‌ விளையாட்டு; 
game of‘swimming. இவன்‌ ஓரியாடுவதில்‌ கெட்டிக்காரன்‌ 
(திருச்சி.). 2. துணைக்கு - எவரும்‌ வராத நிலையில்‌ 
ஒருவரே பெரும்பணியை நெடுநேரம்‌ செய்தல்‌; ₹௦ 
work all alone to finish a heavy task. அவள்‌ ஒருத்தியே 
இவ்வளவு பெரிய கலியாணச்‌ சமையல்‌ வேலையில்‌ 
ஓரியாடுகிறாள்‌. யாராவது உதவி செய்யுங்கள்‌. (உ.வ.). 
[ஓரி - காளை. ஓரியாடுதல்‌ - வலிமை வாய்ந்த காளை போல்‌ 
ஒருவரே தனித்து நின்று திறமை காட்டுதல்‌.] 


ஓரிலைத்தாமரை ௭0-ர/2/-1-(த்ரகாஎ, பெ. (௩) ஒரு சிறு 


பூண்டு (பதார்த்த.317); 8௱வ। plant. 
[ஓர்‌ * இலை * தூமரை.] 


ஓரிலைத்துத்தி ௬-//2/-1-பர; பெ. (ஈ.) துத்திச்செடிவகை 


(வின்‌.); ௮ species of Mallow. 
[ஓர்‌ * இலை - துத்தி.] 


ஓரீற்றா சரக பெ. (ஈ.) ஒருமுறையீன்ற மாடு; ௦ 


that has calved but once. 
[ஓர்‌ * ஈற்று * ஆ.] 


ஒரு' 2௩, பெ. (॥.) நொடி (அக.நி.); 10818, ௮5 the 


time measure of the snap of the finger. 


[ஒல்‌ ௯ ஒர்‌ ௯ ஓர்‌ ௯ ஒரறா.] 


ஓரு” மப, பெ. _(ஈ.) மணற்றிட்ட௫ு; heap of sand. 2. 


நீர்க்கால்களில்‌, நீர்நிலைகள்‌, கால்வாய்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ அடியில்‌ படியும்‌ வண்டல்‌; 99016. 
[ஊர்‌ _ ஓர்‌ - ஒரு. ஓர்‌ - உயரம்‌.] 


ஓரும்‌ ௬ப௱, இடை. (றக்‌) 1. எல்லாம்‌; al, அltogether. 


2. ஓர்‌ அசைச்சொல்‌ (குறள்‌.40); poetic expletive 
“செயற்பால தோரும்‌ அறனே'' (குறள்‌.40). 

[ஓர்‌ ரும்‌. ஓரும்‌ என்னும்‌ சொல்‌ ஒன்றுபட்ட அனைத்தும்‌ 
அல்லது எல்லாம்‌ எனப்பொருள்‌ தந்து, அதே பொருளில்‌ 
சொல்லின்‌ பின்னடையாகும்‌ இடைச்சொல்லாயிற்று. செயற்பா 
லதோரும்‌ என்பதற்குச்‌ செயற்பாலதெல்லாம்‌ என்று பொருள்‌... 


ஒருமம்‌ 


ஓருமம்‌ சாகர, பெ. (௩) 1 நீர்நிலை (அக.நி.); 000, 
shee! of water. 2. ஆற்றுக்கால்வாய்‌; channe! from the 
river. 


[வாலுகம்‌ அ வாருமம்‌ ௮ ஒருமம்‌ (கொ.வ.) வாலுகம்‌ - நீண்ட 
மணல்மேடுகளிடையிலமைந்த நீர்நிலை. இருவ ௯ ஒருமம்‌ 
ு இருமம்‌ - ஆற்றிலிருந்து விலக்கிக்‌ கொணரும்‌ நீர்க்கால்‌, ] 

ஓருயிர்ப்புள்‌ -டர்‌-௦-2ய1 பெ. ௬) இருதலைப்புள்‌; 
fabulous bird having two heads ““ஒருயிர்ப்‌ புள்ளி 
னிருதலையுள்ளொன்று போரேெதிர்ந்தற்றால்‌' 
(கலித்‌ 89) 


[ஓர்‌ * உயர்‌ 4 புள்‌. 


ஒருள்ளிப்பூடு ச-ப1-ற-றப்ர்பூ பெ (௩) பலபல்லில்லாத 
உள்ளி (வின்‌ ); 90110 root of garlic, not divided into 
cloves 
[ஓர்‌ - உள்ளி 4 ்டு./ 

ஓரெடை ௬௪௭௪ பெ (௩) ஓர்‌ அளவை (தொல்‌.எழுத்து 
28,இளம்பூர.); 89 small Measure 
[ஓர்‌ - எடை] 

ஓரெலியீரெலி oா-சh-y-1-6॥ பெ. (௩) பரவர்‌ விளை 
யாட்டு வகை; a among paravas 
(ஓர்‌ * எலி 4 ஈர்‌ * எலி 

ஓரெழுத்தினம்‌ சண, பெ (6) மிறைக்கவி 
வகை (பிங்‌ ), ௮ variety of metrical composition 
(ஓர்‌ + எழுத்து + இனம்‌] 

ஓரெழுத்‌ தீசன்‌ ௬௨/22, பெ. (௩) ஈ; fy (சா அக.) 
[ஓர்‌ - எழுத்து * ஈசன்‌. ஈ என்னும்‌ பெயரில்‌ ஈசன்‌ பெயரிலுள்ள 
முதல்‌ ஓரெழுத்து மட்டும்‌ இருப்பதால்‌ பெற்ற நகைச்சுவைக்‌ 
குறிப்புப்‌ பெயர்‌ / 

ஓரெழுத்துமடக்கு ௬-எபர்ப-௱எஏஜப, பெ. (௩) வந்த 
எழுத்தே மடக்கி வரும்‌ சொல்லணி (தண்டி 94), 
{Rhet) figure of orthography consisting In the consecutive 
repetiton of the same letter in a vetse, as in நாநாநாதங்கூ 
டிசைநாடுந்‌ தொழிலோவோ 
[ஓர்‌ * எழுத்து : மடக்கு] 

ஓரெழுத்தொருமொழி சபால பெ (6) ஓரெ 
முத்தே நின்று பொருள்‌ கரும்‌ சொல்‌; லா compii- 
sing of a single letter. 
[ஓர்‌ * எழுத்து * ஒரு * மொழி. 

ஓரை' ள்ச பெ. (௩) 1 பெண்கள்‌ கூட்டம்‌ (பிங்‌.); 
concourse of women 2 wகசிர்‌ விளையாட்டு; w௦- 
ஈக றிay “'ஓரையாயத்‌ தொண்டொடி மகளிர்‌!” 
(புறநா 176,1) 3 மகணிராடுங்களம்‌ (திவா.); ற9- 
yground for woman 4 கைபிணைந்தாடும்‌ குரனீிவக 
கூத்து; ௮ kind of ancient dance with hands joined 
In a circle, the performers singing while dancing (பிங்‌ Je 


[ஓர்‌ ஓரை (ஒருங்குற்ற கூட்டம்‌) ஒரு - மணற்றிட்டு. ஓரை 
௪ மணலில்‌ ஆடும்‌ விளையாட்டு / 


418 


ஓரையாயம்‌ 


ஓரை” ௬௪; பெ (0) 1 நாண்மீன்மண்டலம்‌; 59" 

௦7 the Zodiac ''ஓரையுநாளுந்‌ துறநத வொழுக்கம்‌”' 
(தொல்‌.பொருள்‌ 135) 2 ஒரு முழுத்தம்‌; 01180 04 
time commencing with the rising of zodiacal sign 
மங்கலப்‌ பெருங்கணி வகுத்த வோரையான்‌'' 
(சீவக 2411). 3. நேரம்‌; ங௱e, 0ccasIon, period ‘விடி 
வோரையி லெழுந்து'' (குருபரம்‌ 115,பன்னீ ) 4 
இரண்டரை நாழிகை கொண்ட காலம்‌; 8௩ ஸ௦பா ௦7 
60 ஈinuies5 5 விண்மீன்‌ கூட்டம்‌; constellation 
[ஓர்‌ ஒரை - ஜரிடததில்‌ சேர்நத திரள்‌, கூடடம்‌ ஓர்‌ ஓரை 
(முதா 170ஓ மொ 358)/] 
“மறைநத ஒழுககத்து ஓரையும்‌ நாளும்‌ துறந்த ஒழுக்கம்‌ 
கிழவோறகிலலை'' (தொல கள 44) ஓரை கோள்நிலை. 
தீயகோள்நிலைககு ஆயிறறு இலததீன மொழியில வழங்கிய 
பன்னிரு ஓரைப்பெயாகளும தமிழட பெயாகளின மொழிபெ 
யர்ப்பாகவே யிருக்கினறன | கரச (ரகா) ப எப (ப), 
ii Gemini (twins), w Cancer (crab), v Leo (16௩) w Vergo (virgin), 
we Libra (balance) vii Seorpm {scorpion!, ௦0 Sagittarus (archer 
or bow), x Capricorn (the goat - horned = shark), x1 Aguarius 
{wafer - bearer = pitcher}, xu Pisces (fish} 

ஓரை ௦; பெ (௩) புளிச்சாறு, எள்‌ கலந்த சோறு 
வகை எள்ளோரை: 00/60 rice, general term used 
to indicate rice that டி mxed up with other edibles such 
as tamarind, sesamum, cocoanut, 61௦ 


தெ. ஒரெமு 
(உறை ௮ ஒரை.] 

ஓரை” ௮, இடை (றகர்‌) ஓர்‌ இடைச்சொல்‌ (பிங்‌. ); 
connective particle 
[ஓர்‌ ஓரை. ஓ.நோ ஒரும்‌,] 

ஓரை” ப பெ. (6) கூகை வகை (வின்‌), ௨1/0 
of owl 
[ஓரி ஓரை - முதிர்ந்தது, பெரியது / 

ஓரை” 6௪ பெ. (ஈ) அணிகலன்‌ (அக நி); ஊகாள! 
(ஓலி. ஓரி ஓரை, 

ஓரைப்பாவை ர௭/௦-௦௯௪/ பெ. (1) மகளிர்‌ விளை 


யாட்டுப்‌ பரவை (கலித்‌ 82,உரை.); 0௦1 ப860 by girls 
in therr plays. 


[ஓரை * பாவை ஓரை - மகளிர்‌ கூடியாடும்‌ விளையாட்டு / 
ஓரையயர்‌-தல்‌ ௬௮1-ர-ஜுூ-.2 செகுவி (1) ஓரைப்பா 
வையை வைத்து மகளிர்‌ விளையாடுதல்‌; 1௦ play 
ரி 006 “'மடக்குறு மாக்களோடோரை யயரும்‌'' 
(கலித்‌ 82,9) 
[ஓரை * அயர்‌] 
ஓரையாயம்‌ ௭சர-ர-துஹு, பெ (௩) பொம்மைகளை 


வைத்து விளையாடும்‌ பாவையாடல்‌ மகளிர்குழு; 8 
group of girls at play 


ஓரை * டம்‌ [ 


ஓரொட்டு 


419 


ஓலம்படு-தல்‌ 


ஓரொட்டு -௦10 கு வி எ. (20) 1 முமுதும்‌:20020௭ | ஓலக்கச்சூளை 0/2//2-0-208/ பெ. (ஈ.) அத்தாணியில்‌ 


by the lump, wholesale. 2 சராசரியாக (வின்‌ ), 0௦ 8 

average, In general 

ரஜா ஏ ஓட்டு] 

ஓரொருதாளி சமய பெ. (௩) நெருஞ்சி; வ! 
caltope (சா.அ௮க.) 
/ஜா- ஒரு * தாளி] 

ஓரொற்றுவாரம்‌ ௦-லாப-ஸத்கா, பெ (௩) ஒரு மாத்திரை 
பெற்று வருஞ்‌ செய்யுள்‌ (சிலப்‌ 3,136,உரை ), ஈம! 
composition sung to a single beat, a variety of varam 
[ஜா - ஒற்று * வாரம/ 

ஓரொன்று ௦-0 பெ (6) ஒவ்வொன்று (சிறு 
பஞ்‌ 27), each one, one of each; one at a time; one 
for each 
ம. ஓரொன்று, ஓரொன்னு 
[ஓர்‌ * துன்று / 

ஓரோடத்துக்கந்தரத்தனார்‌ 6ஸ/attukkandarattand, 
பெ (ஈ) கடைச்‌ சங்க மருவிய புலவர்‌; Sangam poet 
(அபி சிந்‌) 
/உரகடம - ஓரோடம்‌ * அத்து * கந்தரத்தன்‌ * ஆர்‌] 

ஓல்‌' பெ (॥) 1 குத்துதல்‌, அசைதல்‌; piercing, 
ஈ௦யாஏ 2 ஓலி; 50பா0 ''ஓலுறு பெருக்கின்‌'' (இரகு ந 
கர 42) 3 தாலாட்டு; யில்‌) ''ஓலுடனாட்டப்‌ பாலுட 
னுண்டு'' (இறை 2,27) 4 ஓலம்‌; வி (செ அக.) 
(இல்‌ ௮ ஓல்‌. 

ஓல்‌” ௦4 இடை (றச்‌) ஒரு விளியுருபு; vocative ending. 
“சாத்தாவோல்‌'' (வீரசோ. வேற்றுமைப்‌ 8,உரை ]). 
[ஓ ௮ ஓல்‌ (விளிக்குறிப்பு) இது இக்காலத்து ஒல்‌ ௯ ஓய்‌ 
எனததிரிந்தது / 

ஓல்‌” 2 14 செ குன்றாவி. (44) 1. குத்துதல்‌; 1௦ 9௦௭08 
2 துளையிடுதல்‌; ௦ make hole. 3 புணர்தல்‌; to 
have intercourse 
[உல - ஓல்‌ அ ஓல்‌.! 

ஓலக்கஅரசர்‌ ௦/2எ-எ59, பெ (௩) 1 அரிச்சந்திரன்‌; 
Harischandra 2 நளன்‌; 188 3. முசுகுந்தன்‌; Mபsபஏப- 
008௨ 4 காத்தவீரியன்‌; Ka 5. சிபி; 561 6, 
பரதன்‌; ஒhaa 7 இராமன்‌; Rama 8 இரகு; Ragu 
9. யயாதி; Yayadi 10 பகிரதன்‌; Bageeratha 11. 
மாந்தாதா; Mandatha 12 அனங்கன்‌; கறக 13. 
அரியணையில்‌ வீற்றிருக்கும்‌ அரசன்‌; kin ௦௩ the 
throne 
[ஓலக்கம்‌ * அரசர்‌. ஓலக்கம்‌ பார்க்க; 599 48/7 

ஓலக்கங்கொடு-த்தல்‌ 08//௪-00ப-, 4.செ.கு.வி. (ட) 
அத்தாணியிலிருந்து காட்சிகொடுத்தல்‌; (௦ நாலா! 8 
audience, as a king 


[ஓலக்கம்‌ * கொடு.] 


தொண்டு செய்யும்‌ பணிப்பெண்டிர்‌; servants at the 
கப hall 'உந்திநின்றா ருன்ற னோலக்கச்‌ 
சூளைகள்‌'' (தேவா.1041,10) 
க. ஓலகதகூளெ. 
(லைக்கம்‌ * களை. ஐலக்கம்‌ - அரசனின்‌ திருவோலக்க மண்ட 
பம்‌ குளை - நெற்றியில்‌ தலைவகிடு வழியாகச்‌ சூளாமணி 
என்னும்‌ முத்துப்‌ பதித்த அணிகலன்‌ குடிய நாட்டியப்பெண்‌. 
கூத்தர்‌ குழுவைச்‌ சார்ந்த விறலி] 

ஓலக்கம்‌ 6/௧, பெ (॥) 1 அத்தாணிக்காட்சி; 
assembly of state, audience, royal presence, durbar 
“நாளோலக்க மருள'' (திவ்‌ திருப்பள்ளி 9) 2 அவைக்‌ 
கூடம்‌; 988௦ 881! “அந்த வோலக்கந்‌ தன்னி 
லருந்தவ முனிவ ரெல்லாம்‌ வந்தனர்‌'' (அரிச்‌ பு.வி 
வாக 37) 


க. ஓலக, து. ஓலக, தெ. ஓலகமு 
[ஓலகம்‌ ௮ ஓலக்கம்‌ / 
ஓலகம்‌ - நாதகரம்‌ என்னும்‌ விரிவாய்‌ வங்கியம்‌ இது மங்கல 
இன்னியமாகக கருதபபடுகிறது ஓலகம முழங்க அரசனை 
வரவேறகும அத்தாணி மணடபடம ஓலகக மணடபம்‌ எனப்பட்‌ 
டது இன்றும்‌ தெலுங்கு கருநாடக மாநிலங்களில்‌ நாதசுரத்தை 
ஓலகம்‌ என்றும்‌ ஓலகம இசைப்பவரை ஓலகத்தா£ என்றும்‌ 
அழைப்டதைக்‌ காணலாம்‌ 

ஓலக்கமண்டபம்‌ ௦௪//௪-௱௮௭ம், பெ (6) அத்‌ 
தாணி மண்டபம்‌; place of assembly, durbar hall, hall 
“'எம்பெருமா னோலக்க மண்டபத்துள்‌'' (தாயு எந்நாட்‌ 
அருளியல்பு.10). 
[ஜலக்கம்‌ * மண்டபம்‌ ஓலக்கம்‌ பார்க்க, 526 dlakkarm / 

ஓலக்கமொழி ௬4௪2-௦௫ பெ. (॥) கூட்டத்திற்‌ 
சொல்லப்படும்‌ ஆரவாரச்செய்தி (ஈடு ): 0௦005 
speech In an assembly. 
[ஜல்க்கம்‌ * மொழி. 

ஓலக்கவார்த்தை ப/எ%&ச-ரீஜ! பெ. (௩) ஓலக்கமொழி 
பார்க்க; see Olakka-mol 
[ஓலக்கம்‌ * வார்த்தை.] 

ஓலம்‌' ௦8, பெ (॥) 1 தொடர்ந்து எழுப்பப்படும்‌ 
நெட்டோசை (பிங்‌ ), 9000, 0196, 08 2 அடைக்க 
லம்‌ வேண்டுங்‌ குறிப்பு மொழி: ரூ of lamentation, 
appeal, exclamation entreating succour ''ஞானநாயகனே 
யோலம்‌'' (கந்தபு சூர வதை.460). 3. கடல்‌; (வின்‌. ); 
sea. 
ம. ஓலம்‌, ௧. ஒலெ; து. ஒரு; தெ. ஓல; குரு. ஓலொக்னா, 
மால்‌. ஒல்கெ. 
[ஓல்‌ ௮ ஓலம்‌ (வே.க.113).] 

ஓலம்படு-தல்‌ ம/சாறச(-, 20.செ கு.வி. (41) பிறரிடம்‌ 
உதவி கேட்டு அமுது நின்று இரத்தல்‌; 1௦ 060 
weeping. 
[ஓலம்‌ - படு.] 


ஓலம்போழ்‌ 


420 


ஓலைக்காந்தல்‌ 


ஓலம்போழ்‌ ௪௭-20; பெ. (॥) வகிர்ந்த ஓலை; 8011 
teaf of the palmyra prepared for wring “ஓலம்‌ போழிற்‌ 
பொறித்து'' (விநாயகபு 3,3) 

[ஓலை ௮ ஓலம்‌ - போழ்‌. போழ்‌ - போழ்ந்து, கிழிந்தது ] 
ஓலமிடு-தல்‌ சி2ு-/பபூ 20.செ கு.வி. (1) 1 காப்பு 

வேண்டுதல்‌; £௦ cal! for succour, cry for protection, 

9062! ''சிவனேசிவனேயென்‌ றோலமிடினும்‌'' (திரு 

வாச.7,5). 2 சத்தமிடுதல்‌; 1௦ ke a noise '‘ஓலமிட்‌ 

டிரியல்‌ போக'' (ஞான. பாயி.6,24) 

ம. ஓலமிடுக 

[ஓலம்‌ * இடு] 

ஓலன்‌ ௦8, பெ (௩) குழம்புக்‌ கூட்டு வகை; ௨ 40 
of vegetable: dish (செ.அக.). 

ம. ஓலன்‌ 
[ஜல்‌ ஃ ஓல -, ஓலன்‌ (ஒன்ற கூட்டியது).] 

ஓலாட்டு-தல்‌ ஏ-சரீப:, 5.செ.கு வி. (4) தாலாட்டுதல்‌ 
(யாழ்ப்‌.); 6 lull a child, sng a lullaby. 

[ஓல்‌ -, ஓலாட்டு./ 

ஓலாடு-தல்‌ கச்ஸ்‌, 5செகுவி. (41) முன்பின்னாக 
அசைதல்‌, தாலாட்டுதல்‌; 1௦ move back and forth, 
rocking the cradle 
க. ஓலாடு 


(ஓல்‌ * ஆடு - ஓலாடு ஓல்‌ - அசைவு, ஓசை, (ஜலம்‌, ஓலாலம்‌ 
பார்க்க, 596 ப ] 


ஓலாலம்‌ கச, பெ (ஈ) தாலாட்டு; |ப॥ஸ்9. 
[ஓல்‌ * ஆலம்‌ ஓலம்‌ - ஓசை. ஆலுதல்‌ - கற்றுதல்‌, தொடர்தல்‌. 
ஜலாலுதல்‌ - ஐலாடுதல்‌.] 
ஆலம்‌, ஆரம்‌ - சொல்லாக்க ஈறுகள்‌ ஓலமிடல, இடையறாது 
ஓசை யெழுப்புதல்‌, குழந்தையைத்‌ தூங்கச்செய்ய தாய்‌ எழுப்‌ 
பும்‌ தொடாந்த ஓலம்‌ அல்லது ஓசை ஒலாலம்‌ எனப்பட்டது 
ஓலாலம்‌ பிற இந்திய மொழிகளில்‌ லாலி எனவும்‌ மேலையா 
ரிய மொழிகளில்‌ ॥ப॥, | எனவும்‌ மருவிற்று |! என்னும்‌ 
ஆங்கிலச்‌ சொல்லுக்குத்‌ தொட்டிலாட்டுதல்‌ (0 rock the cradle) 
என்னும்‌ பொருளிருத்தல்‌ காண்க 

ஓலிடல்‌ ௦/௦ பெ (௩) ஊளையிடுதல்‌; 1௦ haw! 
[ஓல்‌ * இடல்‌] 

ஓலிடு-தல்‌ ௮-/0-, 20 செ.கு.வி. (41) ஓசையிடுதல்‌; 
10 make a Noise. "பணைவித மோலிட'” (பாரத.மணி 
மான்‌.20). 
க. ஓலிசு 
[ஓல்‌ * இடு] 

ஓலு-தல்‌ olu-, 5 செ.கு.வி. (vi) முழங்குதல்‌; io make 
௩096. ''நத்தோலும்‌ வாரியன்ன”' (மான்விடு.102). 
[ஜல்‌ ௯ ஓல்‌ ௮ ஓலு] 

ஓலுறு' -த்தல்‌ ௫/-ம/ப-, 4 செ.கு வி (81) 1 இன்னோசை 
யுண்டாக்குதல்‌; £௦ ச! 8 pleasant Sound ''மணியருவி 


மருங்கோலுறுத்த'' (இறை.2.42,உரை..). 2. தாலாட்டு 
தல்‌; 1௦ ப! ௨ hl 1௦ ea ‘அஃது ஓலுறுத்தலாற்‌ 
றுயில்‌ கொள்ளும்‌' (கலித்‌.42,உரை.). 

[ஓல்‌ - உறு.] 

.ஓலுறு”-தல்‌ 8-பங-, 2 செ.கு.வி. (4) ஓலிபொருந்து 
தல்‌; ₹௦ 06 filled with sound; to resound. ''ஓலுறுபெருக்‌ 
கின்‌'' (இரகு.நகர.42). 

[ஒல்‌ ௮ ஓல்‌ - உறு./ 

ஓலை! ௪8 பெ. (ஈ) 1 பனை, தென்னை முதலியவற்‌ 
றனோலை (தொல்‌ பொருள்‌.641); றக ஊீ 2. 
ஓகலைமுடங்கல்‌; 16190 or any writing on a palmyra 
leaf; palmyra leaf on which something in written. 3. 
காதிலணியும்‌ ஓலைச்சுருள்‌; rolled palm-leaf used as 
an ear ornament 4 காதணி; omament worn in the 
lobe of the ear, as of gold often set with precious stones. 
"பொன்செ யோலை யொருகாது'' (தேவா 1180,10). 
5. ஓலைக்குடை,; ப௱brella 1806 of palm-leaf “உறை 
பனி கதிர்போற்று மோலையன்‌'' (கந்தபு.தவங்‌.2). 

ம. ஓல; ௧. ஓலெ, கோத. ஓல்‌; துட. ஓல்‌, குல. ஓலெ, 
து. ஓலெ. 

[ஓல்‌ - ஓசையிடுதல்‌, ஒலியெழுப்புதல்‌, அசைதல்‌. ஓலாடு - 
அசைந்தாடு, ஓலம்‌ - ஓசை தலை - அசைந்து ஓலி 
எழுப்புவது./ 

ஓலை” கஜ; பெ. (ஈ) பேய்முன்னை மரம்‌; 0%3௦03- 
tree 


ஓலைக்கண்‌ 99/-/-/8, பெ (௩) 1. ஓலைச்சட்டத்தில்‌ 
விழுந்துள்ள புதிவு அல்லது கீறல்‌ (வின்‌ ); 50310 
or indentation of the palmyra-leaf. 2. ஓலைத்‌ தளிர்‌; 
tender leaf of palm trees. 
[ஓலை - கண்‌.] 

ஓலைக்கணக்கர்‌ ப/-ஈ-kகாகkkத, பெ. (௩) 1. பள்ளி 
யிற்படிப்போர்‌; learners at school ''ஓலைக்கணக்க 
ரொலியடங்கு புன்செக்கர்‌”' (நாலடி.397). 2 புலவர்‌; 
scholar (ஆ அக ). 
[ஓலை - கணக்கா. ] 

ஓலைக்கணாட்டு சஎ&2ாச்ப, பெ. (ஈ.] ஓலைத்தணிர்‌: 
tender leaf of palm trees 
(ஓலைக்கண்‌ - ஓலைக்கணாட்டு. 'ஆட்டு' சொல்லாக்க ஈறு! 

ஓலைக்கதவு 8//-6௪ர2ப; பெ. (ஈ.) ஓலையாலாகிய 
படல; palm leaf screen, used as a door. 
(ஓலை - கதவு] 

ஓலைக்காந்தல்‌ -/-(தாசச[ பெ. (௩) ஓலையின்‌ 
நெருப்புப்‌ பொறி (வின்‌ ): எச ௦4 palm-leaf, as 
burning, floating flakes: dry pieces of palm leaf. 
[ஓலை - காந்தல்‌ / 


ஓலைக்காரன்‌ 


ஓலைக்காரன்‌ 9/-/-நதிகரு பெ. (ஈ.) செய்தியறிவிப்‌ 
போன்‌; messanger 
ம. ஓலகார; ௧. ஓலெகார. 
[ஓலை - காரன்‌.] 

ஓலைக்கால்‌ நண்டு விசால்‌, பெ. (௩) ஒரு 
வகைக்‌ கடல்‌ தண்டு; 8 kind of 568-090. (சா.அக.). 
[ஓலை - கால்‌ * தண்டு... 

ஓலைக்கிணாட்டு ௦%/--kர்ச்ர்ப, பெ. (௩) ஓலைச்‌ சிறு 
துண்டு (யாழ்ப்‌. ); chip or small piece of the palmyra 
leaf. 
[ஓலை ௪ கிணாட்டு. கிள்‌ - கிள்ளாட்டு  கிண்ணாட்டு - 
கிணாட்டு.] 

ஓலைக்கிளிஞ்சில்‌ சுசர-4-&ரநர, பெ. (௩) கிளிஞ்சில்‌ 
வகை (வின்‌.); flat chank like a palm-leaf 
[ஓலை - கிளிஞ்சில்‌./ ்‌ 

ஓலைக்குடை சி2/-/ர௪ பெ. (ஈ) மழையைத்‌ 
தாங்கும்படி ஓலையால்‌ முடையப்பட்ட கூடு; ஓகி௱- 
leaf hood used as an umbrella ‘‘wறைப்புழி ஓலைபோல 
மறைக்குவன்‌'' (குறள்‌.பரி.மேற்‌.). 
ம. ஓலக்குட. 
[ஓலை - குடை] 

ஓலைக்கூடு மஎ்‌॥-ப்ப; பெ. (௩) ஓலைக்குடை 
(யாழ்‌.அக.); palm-leaf umbrella. 
ம. ஓலககுட. 
[ஓலை - கூடு.7 

ஓலைக்கூலம்‌ ப/எர்‌-k-ச்பீகா பெ. (ஈ.) எழுத்திடுவதற்‌ 
குரியதாகப்‌ பக்குவம்‌ செய்யப்‌ பெற்று விற்பனை 
செய்யும்‌ பனையோலைக்குரிய வரி; tax for palm leaves 
prepared for writing. 
[ஓலை - கூலம்‌. ஒலை - பனையோலை. கூலம்‌ - தவசமாகக்‌ 
கொடுக்கப்படும்‌ வரி.] 

ஓலைக்கொடி பசர-4-0எ] பெ. (௩) பறக்கவிடும்‌ 
ஓலைப்பட்டம்‌ (யாழ்ப்‌ ), (416 made of palmyra leaf 
(ஓலை : கொடி] 

ஓலைக்கொம்பு 2௪44-4001, பெ. (௩) மாட்டுக்கொம்‌ 
பின்‌ குற்றவகை (மாட்டு வா.); 091௦0 in the horns 
of cattle 
[ஓலை - கொம்பு / 

ஓலைக்கோள்‌ 58/-/-/0 பெ (௩) மடல்‌ போக்குவரத்து! 
{(PT.L); correspondence, communication by letters. 
(ஓலை - கோள்‌.] 

ஓலைகிழி-த்தல்‌ 0௪47, 4 செ.குன்றாவி. (41) இறக்கச்‌ 
செய்தல்‌; 1௦ ஈர about the death (சா.அக.) 
[ஓலை - கிழி. ஓலை - ஓலையில்‌ எழுதப்படும்‌ கணக்கு. 


421 


ஓலைநாயகம்‌ 


ஓலைகூறு-தல்‌ ப/எ-&பாய-, 5.செ.கு.வி. (ப...) திருமண 
வறிக்கை வெளியிடல்‌; 1௦ publish the banns, {chr.), 
notice in church of intended marriage. 
[ஓலை * க்று.] 

ஓலைச்சக்கரம்‌ /-0-:// ௮௨1 பெ. (௩) தாளிப்பனை; 
181201 (சா.அக.). 
[ஓலை - சச்கரம்‌.] 

ஓலைச்சரம்‌ எ-கா, பெ. (॥.) ஓர்‌ அணிகலன்‌; 
omament 
[ஓலை - சரம்‌] 

ஓலைச்சிறகு 08/-0-0ர8ரப, பெ. (௩) பனையோலை 
யின்‌ பாதி (வின்‌.) ; the half of palmyraleaf. 
[ஓலை - சிறகு.] 

ஓலைச்சுருள்‌ பஜர-௦-பாப/ பெ. (॥) ஓலைமடல்‌ 
(கடிதம்‌) (வின்‌.), etter written on a palmyra leaf, 
rolled up and enclosed in a centirikkam. 
ம. ஓலச்சுருள்‌ 
[ஓலை .- சுருள்‌... 

ஓலைச்சுவடி 5௮௪/-௦-ச, பெ. (ஈ.) 1. பனையோலை 
யில்‌ எழுதிக்‌ கோத்துக்‌ கட்டிய பொத்தகம்‌; manuscript 
on palmyra leaf 2. மீன்வகை (மதி.க 11,39); ௮ ஸ்0 
of fish 
[ஓலை ஃ சுவடி. சுவடித்தல்‌ : இணைத்தல்‌, சேர்த்தல்‌, கோத்துக்‌ 
கட்டுதல்‌.] 

ஓலைத்தூக்கு 0/2/-ர-1ப4&ப, பெ. (1) ஓலையில்‌ எழுதப்‌ 
பட்ட பாமடல்‌; Note whitten on a palmyra leaf by 
a poet and addressed to a chief or a person of wealth, 
setting out his (poets) many attainments and praying 


௦ 91746 '“மன்னுடை மன்றத்‌ தோலைத்‌ தூக்கினும்‌'' 
(நன்‌.53). 
[ஓலை - தூக்கு... 


ஓலைதீட்டல்‌ ச பெ. (௩) திருமுகம்‌ வரைதல்‌ 
(ஆ.அக ); 10 write a letter on paimyra leaf 
[ஓலை - தீட்டல்‌.] 

ஓலைதீட்டு-தல்‌ ௦/2/-1/1-, 5.செ.கு.வி. (4.1) ஓலையி 
லெழுதுதல்‌ (வின்‌ ); 1௦ le on palm leaf 


[ஓலை - தீட்டு தீட்டுதல்‌ - வரைதல்‌, எழுதுதல்‌, தொன்முது! 
தமிழர்‌ ஓவிய எழுத்தைக்‌ கையாண்டதால்‌, தீட்டுதல்‌, வரைதல்‌ 
எழுதுதல்‌ என்பன ஓவியம்‌ வரைதலைக்‌ குறித்தன ] 


ஓலைதீட்டும்படை க-ரீர்பா றசரக! பெ. (௩) எழுத்‌ 
தாணி (திவா.); syle 


[ஓலை - தீட்டும்‌ * படை படை - கருவி, எழுத்தாணி] 


ஓலைநாயகம்‌ சக-ஈதசரச௱, பெ. (6) ஓலைநாயகன்‌ 
பார்க்க; 596 olaindyagan 


(ஓலை - (நாயகன்‌) நாயகம்‌.] 


ஓலைநாயகன்‌ 


422 


ஓலைவரையன்‌ 


ஓலைநாயகன்‌ 92-92, பெ (௩) சோழருடைய 
தலைமைச்‌ செயலாளன்‌ (60): Chier Secretary In 
the tme of Hie Chdlas 


/ஜலை , நாயன்‌ நயன - நாயன நாயகன்‌ 7 


ஓலைநெல்‌ 84-௪1 பெ. ) நெல்வகை (A): ௮ 190 
of paddy 


[ஓலை * நெல்‌ அனற நெலவகை./ 


ஓலைப்பாசுரம்‌ ௮-௦-ஊ௦பக, பெ (௩) ஓலைப்பாயி 
ரம்‌ பார்க்க, 896 சமலக “வருக'' என்னு மளவும்‌ 
ஓலைப்‌ பாசுரம'' (சீவக 2147 உரை.) 


[ஓலை * (பாயிரம்‌! பாசுரம்‌ / 


ஓலைப்பாம்பு ச2'-ழ-றச்றம்ப பெ. 


(௩) ஒருவகைப்‌ 
Lmwy; a kind of snake 
ம. ஓலபபாமபு, ஓலசகருளன்‌ 
(ஓலை ஃ பாம்பு வயிறகன்ற பாம்பு] 
ஓலைப்பாயிரம்‌ ச௮-உ-றஜர்த பெ. (॥) மடலில்‌ 


எழுதப்படும்‌ செய்தி: C௦௱mபncaton whiten on 
Palmyra 621 ஓலைப்பாயிரமு முதலாயின வெல்லாங்‌ 
கொசசகமாதற்கு இழுக்கென்னையெனின்‌'' (தொல்‌ 
பொருள்‌.461,உரை.). 
[ஓலை பாயிரம்‌, பயிர்தல்‌ : அழைத்தல்‌ பயிர்‌ . பாயிரம்‌ / 
ஓலைப்பால்‌ 6௮; பெ. (௩) பனங்கள்‌; ராக ௦0ம்‌. 
(சா.௮௧.), 
[ஓலை - பால்‌.] 
ஓலைப்பிரண்டை சுனா பெ (6) ஓர்வகைத்‌ 
தட்டைப்‌ பிரண்டை; ௧ ॥ற0 04 flat adamant creeper 
of the species of vitex quadranger lars (சா அக ) 


[ஓலை - பிரண்டை / 


ஓலைப்பிள்ளை ட்(-றஃறரிு பெ. () ஓலையினாற்‌ 
செய்த பொம்மை; (நாஞ்‌ ), 091 கச 07 பகர, 8 
ர. 9௮-ஐ-ற॥௮. (சீலைப்பிள்ளை ) 
[ஓலை * பிள்ளை] 


ஓலைப்புறம்‌ சஜ-ற-பாா, பெ (௩) கட்டளை; 
லோகா, 008 ''ஓலைப்புறத்துச்‌ செல்லாத நாடு”. 
(குருபரம்‌.10,பன்னீ.). 
[ஓலை . புறம்‌. ஓலைப்புறம்‌ - 


ஓலையின்புறத்தே எழுதப்பட்ட 
கட்டளை] 


ஓலைப்பூ ப௫:ற-றப்‌பெ (௩) தாழம்பூ; 5Cரewpine flower 
'*ஓலைப்பூவொ டுவகைமுத்துச்‌ சோர.” (திருப்பு. 445). 
[ஓலை “ பூரி 

ஓலைபோக்கு-தல்‌ சததம, 7 செ.கு.லி. பு 
ஓலையிற்‌ செய்தியெழுதி வனுப்புதல்‌ (கம்பரா. கார்‌ 
முக.56); 1௦ end ௨ message writen on a palmyra 
loaf. ்‌ 


[ஓலை * போக்கு. 


ட 
| ஓலைமுகப்பாசுரம்‌ 


ola-muga-p-paSuram பெ. (ற) 

| மடலில்‌ |சடிதம்‌; தொடக்கத்தெமுதும்‌ வக்கணை 

ட. (சிலப்‌ 13,87,உரை ), pரefalory address in a letter on 
a palmyra leaf 


[ஓலை ன்‌ 
ஓலைமுத்திரை ச்சர்‌ ஈபர்ர்ச்‌ பெ (ஈ) ஓலைமுகப்பிலி 


டம்‌ முத்திரை (வின்‌ ); 8490 printed on a palmyra- 
leaf document 


முகம்‌ * பாசுரம்‌ பாயிரம - பாகாம / 


(ஒலை * முததிரை ] 
ஓலைமுரி ச-௱பா பெ (॥) ஓலையின்‌ செப்ப 
மின்மை (வின்‌ ), பevenness of a palm-leaf 
[ஓலை ு முரி] 
ஓலைமுறி பன-௱பர பெ. (6) ஓலைச்சீட்டு; ஈ௦ா- 
ndum on a palmyra leaf, chit 
[ஓலை * முறி முறி - இளந்தளிர,, இளமடல்‌, இளம்‌ பனை 
யோலை] 
| ஓலைமூங்கில்‌ சுகம்மா பெ (0) மூங்கில்‌ வகை 
(யாழ்‌ அக ), ௮ kind of flat bamLoo 
[ஜலை - மூங்கில்‌ / 
ஓலையாவணம்‌ ஏ௮-ர-ல்காகா, பெ 
எழுதிய பதிவுச்‌ செய்தி; ஓ 
(511 120) 
[ஓலை * ஆவணம்‌] 
ஓலையாள்‌ அகட) -சி! பெ. (௩) செய்திகொண்டு செல்ப 
வன்‌ (வின்‌ ), messenger who carries letters written 
on a palmyra leaf 


(॥) ஓலையில்‌ 
leaf document 


[ஓலை - ஆள்‌. 

ஓலை யெழுத்தன்‌ 69-௪௭, பெ (௩) எழுத்தா; 
Scrivener, accountant (சேரநா ). 
ம. ஓலயெழுத்தன 
(ஓலை - எழுத்தன்‌ ]/ 

ஓலையெழுத்து ௦(9/--௪பர£ப பெ. (௩) எழுத்தர்பணி; 
office of clerk (IMPNA 676) 
[ஓலை * எழுத்து. 

ஓலையெழுது-தல்‌ 49-௪௭ 5செகுவி (1) 1 
ஏடெமுதுதல்‌; 1௦ scribe on a palmyra leaf 2 கடிதம்‌ 
அனுப்புதல்‌; ௦ send a letter (செ.அக ) 
(ஒலை : எழுது. 

ஓலையெழுது-தல்‌ ஏ்‌ர-௪ப௦ப 5.செ.குவி. (94) 
சீரவரிசையை உறுதிப்படுத்தி சீட்டு எழுதுதல்‌ 
(யாழ்‌.அக.); 10 write a deed of முரி, as sridhana 
[ஓலை * எழுது./ 

ஓலைவரையன்‌ ச2/-ஸகாளதற, பெ. (௩) புலி, கடுவாய்‌;: 
நள (சேரநா. ). 
ம. ஓலவரயன்‌. 


[ஓலை * வரையன்‌. ஓலை .. பட்டையானது வரை - கோடு] 


ஓலைப்‌ பாம்பு ஓலைவாளை 


ஓரிதழ்‌ தாமரை ஓலைவாலன்‌ 


ஓலைவாங்கு-தல்‌ 


ஓலைவாங்கு-தல்‌ ச௪-ரச்ஓப:, 7 செகு வி (0) இறப்‌ 
புச்‌ செய்தியை ஏற்றல்‌ (வின்‌ ), ௦ 01; It, to receive 
the summons of death 
(இலை * வாங்கு] 

ஓலைவாசி-த்தல்‌ ௦/௮-ரச்5-; 4 செ கு வி (1) திருமண 
அறிக்கை வைத்தல்‌; (௦ publish the banns (Chr) 


(ஓலை வாசி வாயித்தல்‌ ௯ வாசித்தவ ] 


ஓலைவார்‌-தல்‌ சஜ/-ரச்‌-, 2.செகுவி (ஸர) எழுதுவ 
தற்கு உதவுமாறு ஓலைசீவுதல்‌; 1௦ 11 ௮ palmyra 
leaf for writing up on 


[ஓலை - வார்‌ வார்தல்‌ - மெல்லச்சீவுதல்‌ / 


ஓலைவாரி ௪, பெ (௩) ஓலைசீவுங்‌ கத்தி; 1௭/16 
used for trmming palmyra leaves 


[ஓலை உ வாரி] 


ஓலைவாலன்‌ க2:-டச/ற, பெ (௨) மீன்வகை (பறாளை 
பள்ளு 16), ௮ kind of fish 


[ஓலை - வால்‌ * அன்‌] 


ஓலைவாளை க2-சீக, பெ 601 வா சாமீன்‌ வகை; 
cutlas fish, silvery, Trichiurus savala ‘’ ல வாளைக்க 
ருவா டுண்டக்கால்‌'' (பதார்த்த 926) 2. சாவாளை 
மீன்‌; cutlas-fish, greyish, Trichiurus ற்‌ 
ஜ்‌ 


ம. ஒலமத்ச்யம்‌ ப்‌ 3. 
[ஓலை 4 வாளை] த்‌ 
(௩) பனையோலையால்‌ 


ஓலைவீடு கொப பெ 
வேய்ந்த வீடு; house thatched over with palmyra leaves 
தென்னை ஓலையால்‌ வேய்ந்த வீடுமாம்‌ - 
[ஓலை - வீடு! 

ஓலைவெட்டுப்பனை dlai-veftu-p-panal பெ. (n) 
ஓலையைத்‌ தவிர வேறு ஒரு பயனையுந்‌ தராத 
பனைவகை (01௩01307); palmyra which has served 
no other purpose but that of providing leaves, one of 
the five idara-ayittam-panat 
[ஓலை . வெட்டு * பனை] 

ஓலைவேலி சசரக, பெ. (௩) பனையோலையாற்‌ 
பின்னப்பட்ட வேலி (வின்‌. ); edge, plaited with palm 
leaves 
[ஓலை * வேலி. 

ஓலோலப்படு-தல்‌ /58-0-௦ச70-, 20.செ கு.வி (44) 
கண்ட இடத்தில்‌ உதவிகேட்டுக்‌ கிடைக்காமல்‌ பெரி 
தும்‌ துன்பப்படுதல்‌; 1௦ be driven from pillar to post. 
[ஓலம்‌ - ஓலம்‌ - ஓலோலம்‌ - படுதல்‌, ஓலம்படுதல்‌ - 
உதவிகேட்டு இரந்துநிற்றல்‌. இச்சொல்‌ இக்காலத்தில்‌ லோல்ப 
டுதல்‌ எனத்‌ திரிந்து விட்டது. 


423 


ஓவாய்ப்பானை 


ஓலோலமென்றலை-தல்‌ 668௭௮௮, 4.செ கு.வி 
(1) கண்ட இடத்தில்‌ உதவிகேட்டு அலைதல்‌; 1௦ 
go from one resource to another seeking help 
[ஓலம்‌ : புசலிடம்‌ தேடும்‌ இரககச்சொல்‌ ஓலம்‌, ஜலம்‌ ௯ 
ஓலோலம்‌ இச்சொல்‌ இக்காலத்தில்‌ 'லோலோ என்றலைதல்‌' 
எனத திரிந்துவிட்டது / 

ஓவம்‌' ௭, பெ (௩) ஓனியம்‌; 0/01ப6, portrait “ஓவத்‌ 
தன்ன வுருகெழு நெடுநகர்‌'' (பதிற்றுப்‌ 88,28) 
[ஓவ்வ ௯ ஓவ்வம்‌ - ஓவம்‌ - ஓவியம்‌. 

ஓவம்‌” ௬௭, பெ. (ஈ) உயரம்‌ (யாழ்‌ அக ); height 


ம. ஓரம்‌ 
[ஓ * அம்‌ - ஓவம்‌/ 
ஓவர்‌ க; பெ (௩) 1 சித்திரகாரர்‌; anters, Sculptors 
2. ஏத்தாளர்‌; 02105, eulogists employed by princes 
to proclaim ther titles and sing their praises ''ஓவரும்‌ 
பாட'' (சீவக 1844). 3 கம்மாளர்‌ (சூடா ); ௱ரth5 
[ஓவம்‌ ௯ ஓவரா / 
ஓவல்‌ ௫௪; பெ (ஈ) வருந்தல்‌; 8பரிஊர0 (சா அக ). 
[ஓ ஓவு * அல்‌ - ஓவல்‌ ஓ - இரக்கம்‌ குறித்த ஜலிக்குறிப்புச்‌ 
சொல்‌. ஓவல்‌ - துயருறுதல்‌ / 
ஓவா(வரு)-தல்‌ ச்‌, 18.செ.கு.வி. (ப) ஒழிதல்‌ 
(திருக்கோ 212,உரை.), 1௦ 06856 
[ஓவு * வரு - ஓவரு - ஓவா. ஓ - தல்‌ - நீங்குதல்‌, ஒழிதல்‌... 
ஓவாப்பிணி கா) பெ. (ஈ.) தீராத நோய்‌; 1012௦6 
0156855 “உறுபசியும்‌ ஓவாப்பிணியும்‌ செறுபகையும்‌'' 
(குறள்‌.734) (சா.அக ) 
[ஓ * ஆ (எம.இ;தி.) - பிணி] 
ஓவாமுயற்சி ௪-௱டகற; பெ. (॥) இடைவிடாமல்‌ 
முயலுகையாகிய வேளாண்மாந்தரியல்பு (திவா.); 
perseverance, a characteristic of the Velélas 
(ஓய்வு. ஓவு - ஆ * முயற்சி ஆ (எ ம.இ.நி.).] 
ஓவாமை ஸக்ச/ பெ. (ஈ.) ஒழியாமை; ப069909 effort 
(ஆ.அக.). 
[ஓ *ஆஃமை ஆ (எமஇதி)] 
ஓவாய்‌ பஞ்‌; பெ (ஈ) 1. பற்கள்‌ போன வாய்‌; ௱outh 
lacking teeth. 2. மூனியான கலத்தின்‌ வாய்‌; vessel with 
broken brim. (சா.அக.). 
ம. ஓவாய்‌. 
[ஒறு * வாய்‌ - ஒறுவாய்‌ ௯ ஓவாய்‌.] 
ஓவாய்ப்பல்‌ 0-ஏத்‌-ற-றஎ, பெ. (௩) 
பார்க்க; 568 oruvayppal. 


ஒறுவாய்ப்பல்‌ 


[ஒறுவாய்‌ அ ஓவாய்‌ * பல்‌.] 
ஓவாய்ப்பானை 6-ஷ்‌-ஐ-ழக்ச௪[ பெ. (௩) ஒறுவாய்ப்‌ 
பானை பார்க்க; 566 ruvdayppanal 


(ஹூவாய்‌ - ஓவாய்‌ - பானை] 


ஓவாயன்‌ 


424 


ஓனாய்‌ 
ட்‌ ட ட பட்‌ 


ஓவாயன்‌ ௬௪, பெ. (6) உதடுசகிதைந்த வாயுள்ள 
வண்‌; harelipped man “'ஓவாயன்‌ கண்ணறைய னானா 
லும்‌” (நெல்விடு 269), 
ம. ஓவாயன்‌. 
[ஒறு * வாயன்‌ - ஐறுவாயன்‌ ௯ ஓவாயன்‌.] 

ஓவி ௬ பெ. (ஈ) சித்திரம்‌; 011௪, வாரா “ஓவிநல்‌ 
லார்‌'' (திவ்‌.பெரியதி.2,8,7) 
(வம்‌ ௯ ஐவி, 

ஓவியகாயம்‌ ௦ந௪-/ச, பெ (௩) புலி: tiger, Wt, 
picturesque body “ஆவி செகுத்தன ரோலிய காயத்‌ 
தினை யம்மா'' (வரத பாகவத காரிந்தி 28) 
[ஓவியம்‌ “ காயம்‌. காயம்‌ - உடம்பு. 

ஓவியநூல்‌ ௫2-0 பெ. (௩) சித்திரநூல்‌ (மணி 2,31), 
treatise on painting 
[ஓவியம்‌ 4 நூல்‌.] 

ஓவியப்பேச்சு ௭ற்ச-ற-றக்ப பெ (6) இனிய பேச்ச; 
Sweat speech 
(ஓவியம்‌ - பேச்சு] 

ஓவியம்‌ கந்தா பெ (6) 1 சித்திரம்‌; picture, portratt 
“கண்கவ ரோவியங்‌ கண்டு'' (மணி 3,131) 2 சித்தி 
ரத்தொழில்‌; ௨1 ௦ ஜவா ''ஓவியத்துறை கைபோய 
வொருவனை''  (நைடத அன்னத்தைக்கண்‌ 6) 3 
அழகு, ஒவியமான பேச்சு; 069படு., fineness, elegance 
in speech 4 படிமம்‌; Statue, pupper (4/) 
ம. ஓவியம்‌ 
[ஓ ஓவியம்‌ (முதா.218)] 

ஓவியன்‌ க, பெ ௫) 1 சித்திரமெழுதுவோன்‌; 
உளள “ஓவிய னுள்ளத்‌ துள்ளியது வியப்போன்‌'' 
(மணி 5,7). 2. படிமம்‌ செய்பவன்‌ (வின்‌ ); sculptor 
who fashions images of idols 
ம. ஓவியர்‌. 
[ஓவியம்‌ - ஓவியன்‌, ] 

ஓவு! ப, பெ (௩) கதவு; ௦௦ (ஆ ௮௧) 
[ஓ ௮ ஓவு ஓவு - நீக்கு, திற./ 

ஓவு” ய, பெ. ௫) சித்திரம்‌; றகinting, picture ““ஓவுறழ்‌ 
நெடுஞ்சுவர்‌” (பதிற்றுப்‌ 68,17) 
[ஜவ்வு ௯ ஓவு / 

ஓவு”-தல்‌ மப, 7செகு.வி ()1 நீங்குதல்‌; ௦ remove, 
$6றசா!e " “மலங்க ளெல்லா மோவின போது'' 
(சி.சி 4,37). 2 முடிதல்‌; (0 06256, terminate, become 
ஒரீ! “'கூப்பீ டோவிற்று'' (ஈடு 2,91). - 5 செ.குன்‌ 
நாவி (41) நீக்குதல்‌; 1௦ பற, avoid, 46 up. ஓ 
ஓதல்‌ வேண்டும்‌'' (குறள்‌.653). 
ம. ஓவுக 


(இருவு ௮ ஓவு. இனி, ஓவு-தல்‌ ஓ-தல்‌ எனத்‌ தனிறநெடு 
முதலாகியும்‌ வினையடியாகும்‌ ]/ 


ஓவு சங; பெ. (ஈ) ஒழிகை; separation, removal, 
cessation 'ஓவில்செல்வமும்‌'' (கந்தபு சுக்கிரனுப 46) 


(ஒருவ - வு] 


ஓவு”-தல்‌ பப: 7செகுவி (1) 1 இசைதல்‌; ௦ 
5! 2 வருந்தல்‌, ௦ 5பரீசா (ஆ ௮௧) 


[ஓவ்வு - ஓவு] 


ஓவென்றவெளி 6--௪-௦24 பெ (ஈ) பரந்த இடம்‌ 
(யாழ்ப்‌ ), broad, open space 


[ஓ * என்ற * வெளி] 


ஓவெனல்‌' 0-ர- பெ (॥) ஓரொலிக்குறிப்பு: 
5௦9 6 “ஓவென வையகத்‌ தோசைபோ யுயர்ந்ததே 
"(சீவக 1843) 


[ஓ * எனல] 


ஓவெனல்‌” ௪௮ பெ (௩) முழுஇருட்டாதற்‌ குறிப்பு; 
signifying absolute darkness இருள்‌ ஓவென்றிருந்தது 
(இராட்‌ ) 


[ஓ எனல்‌ 'ஓ' - அச்சக்குறிப்பு, இங்கு இருட்டைக்‌ குறித்தது / 


ஓள்‌-தல்‌ -, 15 செகுவி ப ஆணும்‌ பெண்ணும்‌ 
கூடுதல்‌, கலவுதல்‌, புணர்தல்‌; (௦ puபlate 


க. ஓள்‌ 
(ஒல்‌ — ஜல்‌ ஆ ஜள்‌.[ 


ஓளி' ௦ பெ () 1 ஒழுங்கு; ௦௦s line, row 
"மாளிகையோளி'' (கம்பரா மிதி 22) 2 யானைக்கூ 
டம்‌ (பிங்‌ ), எந! 5251 3 மணமகளுக்குத்தரப்ப 
டும்‌ சீர்வரிசை; ௱atrimonial gift given to the bride 


க, ஓளி 
[ஓல்‌ ௯ ஓல்‌ ௮ ஓளி] 

ஓளி” ௦ பெ (௩) யரனை நீருண்ணுமிடம்‌; place 
where elephants drink water. ''பரவையோளி வாளேறு 
படநடாவி'” (தக்கயாகப்‌ 108). 
க. ஓளி 
[ஒளி - ஒளி] 


ஓனம்‌ பாசா, இடை. (றக) எழமுத்தின்சாரியை (தொல்‌. 
எழுத்து.134, உரை.); சuphonic particle added by chi- 
ldren after sounding the long letters 


(ஏனம்‌ ஃ ஆனம்‌ ௯ ஓனம்‌/ 


ஓனாய்‌ எள்‌; பெ. (௩) ஓநாய்‌ பார்க்க; 56 பாது; 


ஒள” ப, தமிழ்‌ வண்ணமாலையில்‌ பன்னிரண்டாம்‌ 
உயிரெமுத்தாகிய அரையங்காப்பு இதழ்குவியா பின்‌ 
னண்ணச்‌ செறிவுக்‌ கூட்டுயிர்‌ நெடில்‌; 121 letter 
and vowe! of the Tamil alphabet, the haif-close back 
tense unrounded compound vowel 


[௮ £௨ (௮2௨) : ஒள] 


பழஙகாலத தமிழ நெடுங்கணக்கில்‌ இருகுறில்‌ தனி நெடிலா 
யிற்று அமமுறைடபடி அகரஉகரம்‌ ஒளகாரமாயிற்று ஒள 
பழங்காலததில ௮௨ எனறே எழுதபபட்டது ஒளகாரத்திற்கு 
அடையாளக குறியீடாக ஒகரத்தின அருகில்‌ எழுதபபடும்‌ 
ளகர வரிவடிவம்‌ டாதி உயரம்‌ உடையதாகச சிறிது படுததி 
(ஒன எழுத வேண்டும எனபது மரபு சம உயர எழுத்துகளாக 
எழுதினால ஒளவையாரை ஓ ளவையார்‌ (வர) எனப்‌ 
பிற மொழியாளர்‌ படிக்க நேரிடும்‌ 


ஒள” சப பெ (௩) விரைந்தோடும்‌ வளர்ப்பு விலங்கு 
களை நில்‌' என்னும்‌ நிறுத்தற்குறிப்பு ஏவல்‌ வினை; 
expression to hait the cattle and other running animals 
[அவ்‌ - அவு - அவி - கெடுதல்‌, தவித்தல்‌ அவு - ஒள./ 
கடடவிழ்ந்து ஓடும்‌ மாட்டை 'ஒள ஒள' எனறு கூறி நிறுத்துவது 
கொங்கு நாட்டு வழக்கு 

ஒள” சப, பெ (௩) தாரவிசையினெமுத்து (திவா.); 
(mus ) symbol representing the seventh note of the gamut, 
ப$ப ஈர்‌ (செ அக ) 


(௮௨ - ஒள இருமாத்திரை நெடில்‌... 
ஆ, £, ஊ, ஏ, ஐ. ஓ. ஒள எனபன ச, ரி, ௧, ம,ப,த, 
நி என்பனவற்றுக்கு நிகரான ஏழிசைப்‌ பணணொலிகளாகக்‌ 
(சுரம்‌) கருதப்பட்டன. ஈற்று ஒளகாரம்‌ தாரத்தின்‌ அடையாள 
எழுத்தாயிற்று 
ஒள" சப பெ. (௩) பெண்‌; ௦றகை. 
தெ. அவ்வ, ௧. அவ்வ, அவ்வெ, து. அப்பெ; இந்‌. ஒளரத்‌. 


[அம்மை - அவ்வை - ஒள. இச்சொல்‌ வடபுலமொழிகளில்‌ 

ஒனரத்‌ எனத்‌ திரிந்தது... 

மேலையாரிய மொழிகளில்‌ வழங்கி வரும்‌ முன்னொட்டு 8௦ 

- ஓளகாரத்தின்‌ திரிபாகும்‌ ஸஈ௦௱க என்பதைப்‌ பெண்மகன்‌ 

என்னும்‌ தொல்காப்பியர்‌ கால வழக்கொடு ஒப்பு நோக்குக. 
ஒள? சப, பெ. (ஈ) 1 அழைத்தல்‌, வியப்பு, தடை 

இவற்றைக்‌ காட்டுமோர்‌ குறிப்புச்‌ சொல்‌; indicative 

of summoning, excitation or halting 2. கடித்தல்‌; 04409. 

(ஆ.அக.). 


[ஆ ஆவ்‌ ஒள (அழைத்தல்‌), ஓ ஓவி ஒள (வியப்பு)... 


ஒளகம்‌ வயா, பெ (ஈ) நிறுத்தம்‌, இடைப்பாடு 
(சிலப்‌.14,156,உரை.), ரepetition by a chorus of the 
leader's song in a dancing peformance (செ.அக.). 


[ஒருகா. ஒள - இடை நிறுத்தற்குறிப்பு இடைச்சொல்‌. ஒளகம்‌ 
- திறுத்தி மீண்டும்‌ தொடங்குவது ] 

ஒளகாரக்குறுக்கம்‌ சபகச-/-/பங/க௱, பெ. (௩) தன்‌ 
மாத்திரை யிற்குறுகிய ஒளகாரம்‌ (நன்‌.95); shortened 
“ப ௮5 1 மெளவல்‌, 06 ௦/ ஒர றபப (செ. அக. ). 


[ஒள - காரம்‌ - குறுக்கம்‌.] 


செய்யுளில்‌ இடத்திற்கேற்பத்‌ தன்னளவில்‌ சுருங்காது பலுக்கப 
படும்‌ ஒளகாரம்‌ இரு மாத்திரை யளவினின்றும்‌ 11/2 மாத்திரை 
யாகக்‌ குறைந்தொலிக்கும்‌. 

ஒளகி சபஓ; பெ (௩) இடைப்பாட்டுக்கூத்தி; பக5ஒப5௫. 
(ஆ.அக.). 


[ஜளகம்‌ ஃ ஒளகி./ 


ஒளசரம்‌ சப$தசா, பெ. (ஈ.) இரும்புக்கல்‌; 0௦ 91006. 
(சா.அக.). 


[ஒள - சரம்‌. ஒள - தடுத்தல்‌, தாங்குதல்‌] 
ஒளடதம்‌ பஏ80, பெ. (௩) ஒளதம் பார்க்க; 566 எபசா. 


[ஒள - நிறுத்துதல்‌, நீங்குதல்‌. ஒளதம்‌ - தோய்‌ நீக்கும்‌ மருந்து. 
ஒளதம்‌ வடமொழியில்‌ ஒளஷதம்‌ எனத்திரிந்தது..7 


ஒளடதமுநறிப்பு ௦0202௱பரறறப, பெ. (ஈ.) ஒளதமுறிப்பு 
பார்க்க; 566 audamurIppu. 


ஒளடதவாதி 2ஏ208-ரச்0/, பெ. (ஈ.) மூலிகையிலிருந்து 
உயிர்‌ தேன்றிய தென்று கூறுவோன்‌ (யாழ்‌. அக. ); 006 
who holds that life was created out of herbs (செ அக.). 


ஒளடதி சப, பெ (॥) செடி, பூண்டு, காய்கள்‌; 
plants, herbs and vegetables (சா அக.) 


ஒளடவப்பண்‌ சபெ, பெ. (ஈ.) ஐந்து இசை (சுரம்‌) 
மட்டும்‌ பயன்படுத்தும்‌ பண்‌ (இராகம்‌); பரக! mode 
which moves up and down within fine notes of the 
scale; pentatonis. (செ.அக.). 


[ஐ (ஐந்து) ௯ ஐவம்‌ ௯ ஒளவம்‌ ௮ ஒளதம்‌ ௮ ஒளடம்‌ - 
ஒளடவம்‌ (ஐந்துவகை) + பண்‌./ 


ஒளடவம்‌ சபரக, பெ. (ஈ.) ஓளடவராகம்‌ (சிலப்‌. 
13,106,உரை.) பார்க்க; 568 சபரக. (செ. அக). 


[ஓள  ஓளடவம்‌ - தாரத்தில்‌ தொடங்கும்‌ பெரும்பாலைப்பண்‌ 
அல்லாத சிறுபாலைப்‌ பண்களுள்‌ ஒன்று... 


ஒளடவராகம்‌ 426 


ஒளவையோ 


ஒளட வராகம்‌ 2பச-ச்ழதா, பெ (௩) ஓளடவப்பண்‌ . ஒளவு-தல்‌ சப 5 செகூவி (41) 1 வாயாற்பற்றுதல்‌; 


பார்க்க; ee audavappan 


ஒளடும்பரம்‌ ரங்க, பெ (ற) 
பார்க்க, 596 avwdumparam 


அ வதும்பரம்‌ 


[அவ்வு ௮ அவு 4 துமபரம்‌ - அவுதும்பரம ௯ உதுமபரம்‌ - 
ஜளடும்பரம தும்பரம்‌ - செந்நிறம்‌ அவுதும்பரம்‌ - செந்நிறம்‌ 
பொருந்திய தாமிரம ] 


ஒளதக்‌ கூறு சபற, பெ (௩) மூலிகை அல்லது 
மருந்துச்‌ சரக்குகளின்‌ தன்மை; ஈஃபா6 ௦4 105 ௦7 
other medicines (சா அக ). 


ஒளதகம்‌ 2ப0ச9கா, பெ. (8) 1 நீராளமான உணவு 
(உதகம்‌); ॥பொப்‌ எஸ்‌ 2 நீலமணி: 0106 ிகmond 
(ஆ அக.) 


[1 உதகம - ஒளதகம - நீராளமான உணவு, கஞ்சி. 2. நீரின்‌ 
நிறமாகிய நீலமணிக்கல 7 


ஒளதம்‌ சபா, பெ. (ஈ.) மருந்து (சிலப்‌.14,170,அரும்‌.) 
medicine, medicament, drug, antidote. 


[அவ்வு - (அவி) - ஒளவுதல்‌ . கெடுத்தல்‌, நீக்குதல்‌ ஒள 
* நிறுத்துதல்‌, தடுத்தல்‌, நீக்குதல்‌, குணப்படுத்துதல்‌ ஒள ௮ 
ஒளதம்‌ - நோய்‌ நீக்கும்‌ மருந்து ஒளதம்‌ வட மொழியில்‌ 
ஒளஷதம்‌ எனநத்திரிநதது ] 


ஒளத முறிப்பு சபஐுபாற்றப, பெ. (௩) மருந்து வேகங்‌ 


களை முறித்தல்‌; neutralising the action of drugs 
(சா.அக ). 


/ஒளதம்‌ - முறிப்பு ] 


ஒளவி-த்தல்‌ ச்‌, 4செ.கு.வி (//) அவ்வி-த்தல்‌ 
பார்க்க, 586 சரா (செ அக.) 


[அவ்வி-த்தல்‌ ௬ ஒளவி-த்தல்‌.] 

ஒளவியம்‌ சபரக, பெ (॥) 
றாகமை, ஏய்ப்பு; எ bent of mind, envy, depravity, 
decet (செ அக ) 


(அவ்வியம்‌ ஃ ஒளவியம்‌ (த.வ 110).] 


ஒளவை பச பெ 


மனக்கோட்டம்‌, பொ 


0 grasp. seize, take hold of, with the mouth கன்று 
புல்லை யெளவித்‌ தின்கிறது 2 அமுந்தியெடுத்தல்‌; 
to graze, to rub off, as the skin, to burn, scald so as 
to ௨00186 (செ அக ) 


[அவ்வு ௯ வவ்வு ஃ ஒளவு / 

(॥) 1. அவவை பார்க்க; 866 
awa, mother, matron, old woman. 2 ஆரியாங்கனை; 
female ascetic, especially used of the Jaina sect 
“கூந்தலை யெளவை மார்கடாம்‌ பணிவிலர்‌ பறித்தனர்‌'' 
(சீவக.2637) 3. ஓளவையார்‌ பார்க்க, 966 2பகந்ள்‌: 


க., தெ. அவ்வ 


(அம்மை ௯ அவ்வை ௮ ஒளவை (த வ 110)/ 


ஒளவை நோன்பு சமுசரஈசம்ப, பெ (ஈ.) செவ்வாய்‌ 


நோன்பு; secret ceremony performed by some Velala 
women twice a year on a Tuesday, at midnight, when 
no males, even babes ஈ arms, are allowed to be present 
(செ அக ) 


[ஒளவை * நோன்பு.] 


ஒளவையார்‌ சபாசற்ன்‌; பெ. (௩) பழைய பெண்புலவரு 


ளொருவர்‌ (புறநா ), ne of 8 (8௱௦ப5 poetess, author 
of many verses found In ancient classics and to whom 
8688071060 some later popular minor moral works also 
(செ அக ) 


[ஒளவை - ஆர்‌. ஆர்‌ - உயர்வுப்பன்மையீறு. ஈண்டு மதிப்புரவு 
குறித்தது ] 


ஒளவையோ புஷீக்‌ இடை. (6) அம்மையோ; 888 


expressing pity “ஒளவையோ வென்று போக” (சீவக. 
1271) (செ அக ). 


[ஒளவை ஃ ஓ. 'ஓ' வியப்புக்குறிப்பு இடைச்சொல்‌... 


௦ 6. ஆய்தவெழுத்து: 13-ஆவது எழுத்து; 131 6௭ 
of the Tamil alphabet occurring only after a short intial 
letter and before a hard consonant as அஃகம்‌ 80 
pronounced sometimes as a vowel and sometimes as 


a consonant (செ அத ) 
மறுவ. ஆய்தம, அஃகேனம்‌ முப்பாறபுள்ளி, தனிநிலை 
[புணர்மொழியில்‌ ய,வ,ல,ள மெய்யீற்றுத்திரிபு / 


ஓரெழுத்தின ஒலிபபு, முதலெழுத்துகள முப்பதிலும இல்லாத 
பிறிதொரு வேறுபாடடு ஒலிப்புத்‌ திரிடாவது சார்டெழுத்து 
குற்றியலுகரம குறறியலிகரம ஆயதம எனும்‌ மூன்றும இத்திறத 
தின 


ய்‌,வ்‌,ல,ள்‌ ஈறறுசசொறகள்‌ வல்லின வருமொழியொடு புண 
ரும்போது பெறும்‌ வேறுபாட்டு ஒலிப்புத்திரிபே ஆய்தமாகும்‌ 
கல ஈ தீது - கஃறீது, முள்‌ ௬ தீது - முஃடீது அவ * கடிய 
- அஃகெடிய வெய்‌ * கு - வெஃது ஆயதம இடையின 
எழுததுக்களில ஒலிபபுத்திரிபா யினும்‌ இடையின எழுத்துகள்‌ 
போனறு மொழியீறாகவில்லை குற்றியலுகரம்‌ ஒன்றே மொழி 
யீறாகிறது ்‌ 


ஆய்தவெழுத்து மொழிமுதலும மோழியிறுதியும்‌ ஆகாமை 
யின்‌ முதலெழுத்துகளுள்‌ ஒன்றாகசசேரவில்லை மொழியிடை 
உயிரொலித்திரிபான குற்றியலிகரம குறறியலுகரம்‌ போன 
றவை மெயயொடு பணர்நது உயிர்மெயயாகினறன ஆயின்‌ 
ஆய்தம்‌ மெயயோடு பணராமல்‌ பணர்மொழியிடை மெய்யின்‌ 
திரிபாகிய பிறிதொரு மெயயாகவே நிற்றலின்‌ புள்ளியின்‌ 
(மெய்யின்‌) தனமையுடையதாயிற்று 


மொழியிடைத தோன்றும்‌ புதிய ஒலிப்பே சார்பெழுத்தாகக்‌ 
கொள்ளபபடுதலின்‌ இது சார்பெழுத்தாயிறறு குற்றுகரம்‌ உகரத்‌ 
தின்‌ மெல்லோசையாதலபோல இது ககரததின நலிபோசை 
யாதலின்‌, தன்மையால்‌ மெய்யெழுததை ஒததிருந்தாலும்‌ 
உயிரேறி உயிர்மெய்யாக இடந்தரா மையிலும உயிரளபெடை 
போன்று அளபெடுத்தலின செயகையால உயிரெழுத்தை ஒத்தி 
ருக்கிறது எனவே முழுமையாக உயிரெழுத்தும்‌ ஆகாமல்‌ 
மெய்யெழுத்தும்‌ ஆகாமல்‌ இடைநிற்றலின்‌ தன்மையும்‌ செய்‌ 
கையும்‌ நோக்கித்‌ தமிழ்‌ வண்ண மாலையில்‌ உயிரெழுத்து 
வரிசையின்‌ பின்னும்‌ மெய்யெழுத்து வரிசையின்‌ முன்னும்‌ 
வைக்கப்பட்டது 

உயிரெழுததையும்‌ மெய்யெழுத்தையும்‌ அடுத்துவரும்‌ வல்லி 
னமெய்‌, நகம்‌, நங்கை என்றாற்போன்று நலிபோசை யுடைய 
தாகும அதுபோனறு ஆய்தமும்‌ அடுத்துவரும்‌ வல்லின 
மெய்யை நலிபோசையுடையதாக்கும்‌ வல்லெழுத்து மெல்லெ 
ழுத்து உயிரெழுதது ஆகிய முத்திறப்பாங்கும உட்கொணடிருத்‌ 
தலின்‌ முடபாறபுள்ளி எனப்பட்டது முதலெழுத்தின்‌ வகைமை 
யுள்‌ எந்த இனததிலும்‌ சேராததால தனிநிலை எனப்பட்டது. 


சாாபெழுத்துசளில்‌ குறறியலுகரம்‌ குறறியலிகரங்களுககுத்‌ 
தனிவரிவடிவம இல்லை ஏனெனில்‌ அவற்றின்‌ பிறட்பிடமும 
மாறவிலலை ஒலிபபணப மட்டும மாறியுள்ளது ஆயின்‌. 
ஆயதம்‌ லள வய' மெய்களின திரிபொலியெனினும்‌, 
ககரம்‌ பிறககுமிடத்தையொட்டித்‌ தன பிறப்பிடத்தை மாற்றிக்‌ 
கொள்கிறது முதலெழுததுகளிலலாத புதிய ஒலிப்பையும 
பெற்றுக கொளகிறது பிறட்பிடததையும்‌ ஒலிப்பையும ஒருசேர 
மாற்றிக்கொள்வதால்‌ ஆய்தத்திறகும்‌ புதிய வரிவடிவம்‌ 
படைத்திடடுககொளள நேர்ந்தது 
சார்நது வரினலலது தமக்கியல்‌ பிலவெனத்‌ 
தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும்‌ 
தத்தம்‌ சார்பிற்‌ பிறப்பொடு சிவணி 
ஒத்த காட்சியில்‌ தம்மியல பியலும்‌ 
(தொல எழுத்‌ 101) 
தொல்காப்பியரும்‌ பிறப்பிடமும்‌ ஒலிப்பு முயற்சியம வேறுபடு 
வது கருதியே கார்பெழுததுகளை வகைப்படுத்தியிருப்டதைமேற்‌ 
கண்ட நூறபா வலியுறுத்துகிறது 


. ஒத்த காட்சி எனபதறகு, ஒழிந்த ஆய்தம்‌ தமககுப்‌ பொருந்தின 


நெஞ்சுவளியாற்‌ பிறக்கும்‌ என்றும 'காட்சி எனறது நெஞசினை” 
யெனறும நச்சின்ரர்ககினியர்‌ கூறியிருப்பது அததுணைப பொருத்‌ 
தமுடையதாகத்‌ தோனறவிலலை ஒதத காட்சி எனபதற்குத்‌ , 
“தத்தம்‌ முதலெழுத்துகளின்‌ பிறப்பிடம்‌ ஒலிபபு ஆகியவற்றைச்‌ 
சார்ந்து,'” எனபபொருள்‌ கொள்வதே நேரிது 


சொல்லுக்கு உறுப்பாகிப்‌ பொருள்‌ புலப்படுத்தும எழுத்தோசை 
கள்‌ அனைத்துககும எழுத்தாம்‌ தன்மை தரவேண்டுதலின்‌ சார்பெ 
முதது என வகைப்படுத்த வேணடுவதா யிறறு 


நகம்‌, நங்கை என்னும்‌ சொற்களில்‌ ககரம்‌ நலிந்து ஒலிக்கிறது 
எனவே வல்லெழுததுகளின்‌ நலிடை ஏன்‌ சார்பெழுத்துகளாக்கி 
வேறு பிரித்து ஓதவில்லை என வினவுவாருளர்‌ தமிழில 
முதலெழுத்துகள, பிறககும்‌ இடத்தாலும ஒலிக்கும கால அளவா 
லும்‌ வகைப்படுததப்பட்டுள்ளன சார்பெழுததுகள்‌ பிறககும்‌ 
இடத்தாலும ஒலிக்கும்‌ முறையாலும்‌ ஒன்றுபோல்‌ தோன்றினும்‌ 
மொழியிடைத தோன்றிய மாறறொலி.பனகளாதலின்‌ (phone) 
சாாபெழுத்துகளாயின சாாபெழுததுகளின்‌ மாற்றொலிபபு 
களால்‌ சொல்லின்‌ பொருள்‌ வேறுபடுவதில்லை 


மேலையாரிய மொழிகளில்‌ வல்லெழுத்துகளின்‌ நலிபெழுத்துகள்‌ 
0௩ 64 என்றாற்போன்று பொருள்வேறுபாட்டுக்கு அடிப்படை 
யான முதலெழுத்துகளாக உள்ளன தமிழில்‌ வல்லின நலிபோசை 
கள்‌ முதலெழுத்துகள வரிசையில்‌ சேர்வதில்லை சாபெழுததுகள்‌ 
எல்லாம்‌ புணர்மொழித்திரிபகளா கும்‌ நகம்‌ நங்கை டோனறவற்‌ 
நிலுளள வல்லின ககரத்தின நலிபு பணர்மொழிததிரிபால 
விளைந்த மாறநொலியன்களல்ல உயிரெழுத்தைபும்‌ மென்க 
ணத்தையும்‌ அடுத்து வரும்‌ இடப்பாங்கால்‌ பெற்ற மெலியோசை 
யாதலின்‌ சார்பெழுத்தாக வகைப்படுத்தப்‌ படவில்லை. 


